சிறப்புப்பெயரகராதி 


குறியாக 


* 


தமிழ்ச் சங்க வெளியீடு 


சிறப்புப் பெயர் அகராதி . 


சு அ இராமசாமிப் புலவர் 


சிறப்புப் பெயர் அகராதி 


தொகுப்பாசிரியர் : 

கருப்பக்கிளர் 
திரு சு அ . இராமசாமிப் புலவர் 


விற்பனையாளர்கள் : 

திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
சென்னை -1 

மதுரை -1 திருநெல்வேலி - 6 
1970 


மண்ய அருட்டிரு சதாசிவ இராமசாமிப் புலவர் ( 1907 ) 


THE THEN INDIA TAMIZE SANGAM 


Ed 1 January 1970 


Published with financial assistance from the 
Ministry of Education , Government of India . 


தென்னிந்திய தமிழ்ச் சங்க வெளியீடு 


SIRAPPUPPEYAR AGARATHI 


Thiruvaranganar Achakam , Madras - 13. ( I - 6 ) 


பதிப்புரை 


மொழிவளர்ச்சிக்கு இலக்கியம் , இலக்கணம் போன்ற முதல் நூல்கள் 
எவ்வளவு இன்றியமையா தனவோ அவ்வளவு அகரவரிசை , சொற் 
குறிப்பு , நிகண்டு , பல்பொருட் களஞ்சியம் போன்ற கருவி நூல்களும் 
இன்றியமையா தனவேயாம் . தமிழ் மொழியில் பலதுறைகளிலும் மூல 
நூல்கள் எழுந்தனவேயன்றிக் கருவி நூல்கள் மிகக் குறைவாகவே 
தோன்றியுள்ளன . சொற்பொருள் கூறும் நிகண்டுகள் இடைக்காலத் 
திலே தான் தோன்றின எனினும் அவையும் மிகச் சிலவே . அவற் 
றுள்ளும் பெரும்பான்மையன மொழித்துறையைச் சார்ந்தே எழுந் 
துள்ளன . சோதிடம் , மருத்துவம் போன்ற ஒன்றிரண்டு துறை 
கட்கே தனித்தனி அகரவரிசைகள் தோன்றியுள்ளன . 


பலதுறைகளையும்பற்றிக் குறிப்பாகப் பெயர் கூறிப் பொருள் விளக் 
கும் நூல்கள் தமிழ்மொழியில் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் 
தான் எழுந்தன . முதன் முதலாக யாழ்ப்பாணத்தைச் சார்ந்த 
ஆ . முத்துத்தம்பிப் பிள்ளை 1902 இல் அபிதான கோசம் என்னும் 
நூலை வெளியிட்டார் . ஈக்காடு இரத்தினவேலு முதலியார் தொகுத்த 
‘ சிறப்புப் பெயரகராதி 1908 இல் வெளிவந்தது . விரிந்த அளவில் , 
ஆ . சிங்காரவேலு : முதலியார் முயற்சியில் தோன்றிய அபிதான சிந் 
தாமணி 1910 இல் வெளிவந்தது . இவையனைத்தும் இலக்கியம் , 
சமயம் , வரலாறு போன்ற சில துறைப்பெயர்களையே தொகுத்தளித் 
தன . எல்லாத் துறைப் பெயர்களையும் தொகுத்து , பெரிய அளவில் 
வெளிவந்தது கலைக்களஞ்சியம் ஆகும் . 


ஒரேதொகுதியில் முக்கியமான பெயர்கள் அனைத்திற்கும் விளக்கம் 
கொடுக்கும் நூல் ஒன்று தற்பொழுது மிகமிக இன்றியமையாததாக 

அந் நோக்கத்துடன் தான் இந்நூல் வெளியிடப்படுகின் 
றது . சில சிறப்புப் பெயர்களின் இன்றியமையாமை குறித்து அவை 
பிற்சேர்க்கையாகச் சேர்க்கப்பட்டுள்ளன . 


உள்ளது . 


இந்நூல் வெளியாவதற்குப் பொருளுதவி செய்த இந்திய அரசின் 
கல்வியமைச்சகத்துக்கும் அதற்குப் பரிந்துரை தந்த தமிழக அரசிற்கும் 
எம் நன்றி உரியது . இதனைத் தொகுத்தளித்த திரு . சு . அ . இராம 
சாமிப் புலவரவர்கட்கும் எம் நன்றி . இதனைத் தமிழகம் விரும்பியேற்கு 
மென்ற எண்ணமுடையேம் . 


தென்னிந்திய தமிழ்ச் சங்கத்தார் 


-- 


முன்னுரை 


சிறப்புப் பெயர் அகராதி எனின் ஏதேனும் சிறப்பால் அமைந்த 
பெயர்களை அகரவரிசைப்படுத்தி விளக்கம் எழுதுதல் என்பதாம் . அக 
ராதி சொல்லின் பொருளை அகரவரிசையிற் கூறுவது . சிறப்புப் பெயர் 
அகராதிக்கும் மொழி அகராதிக்கும் வேறுபாடுண்டு . 

தமிழ்மொழியில் அகராதி தோன்றத் தொடங்கியதே அண்மைக் 
காலத்தில் தான் ; எனினும் இந்நாளில் அது பலவகையாக வளர்ச்சி 
யடைந்து விளங்குகின்றது . ஆங்கில மொழியில் காரணப் பெயர்கட்கு 
விளக்கங் கூறியும் விளக்க வேண்டிய சொற்பொருள்களை விளக்கியும் 
அகராதிகள் எழுந்தன . அம் முறையைப் பின்பற்றித் தமிழ் மொழி 
யிலும் அகராதிகள் தோன்றின . 1902 ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் 
ஆ . முத்துத் தம்பிப்பிள்ளை என்பவர் புராணம் , இதிகாசம் , இலக் 
கியம் 

முதலியவைகளில் இருந்து சிறப்பான சொற்களைத் திரட்டி 
அகரவரிசைப் படுத்தி அபிதான கோசம் என்னும் பெயருடன் சிறிய 
புத்தகம் ஒன்றை வெளிப்படுத்தினார் . 

1908 ஆம் ஆண்டில் ஈக்காடு இரத்தினவேலு முதலியார் என்பவர் 
சில சிறப்புப்பெயர்களுக்கு விளக்கங் கூறிச் சிறப்புப்பெயர் அகராதி 
என்னும் பெயரோடு வெளியிட்டார் . 

1910 ஆம் ஆண்டில் ஆ . சிங்காரவேலு முதலியார் என்பவர் 
தமிழ் மொழியில் உள்ள பெரும்பாலான சிறப்புச் சொற்களுக்கு 
விளக்கம் எழுதியும் சுருக்கமாகப் பொருள் கூறியும் அபிதான சிந்தா 
மணி என்னும் பெயரோடு வெளிப்படுத்தினார் . அபிதான சிந்தாமணி 
எனின் வேண்டிய பொருள்களைத் தரும் சிந்தாமணி போன்ற நூல் 
என்பதாம் . இந்நூலில் புராணே திகாசங்களில் உள்ள 

சிறப்புப் 
பெயர்கள் , பெரிய புராணத்தில் உள்ள சிறப்புப் பெயர்கள் , திருவிளை 
யாடற் புராணத்தில் உள்ள சிறப்புப் பெயர்கள் , சங்ககாலப் புலவர் 
களின் பெயர்கள் , அப்புலவர்கட்குப் பிற்பட்ட காலப் புலவர்கள் 
பெயர்கள் முதலியன சேர்க்கப்பட்டிருத்தலோடு அரசர்கள் பெயர்கள் , 
சிவப்பதிப் பெயர்கள் , நூல்களின் பெயர்கள் , திருமால் திருப்பதியின் 
பெயர்கள் எல்லாஞ் சேர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது . தமிழ் மொழி : 
யில் முதன் முதல் வெளிவந்த கலைக்களஞ்சியம் இதுவே என்பர் . இது 
மக்களுக்குப் பயனளிக்கக் கூடிய தன்மையிலேயே அமைந்து விளங்கு 
கிறது . இஃது அச்சிடப்பட்டு அறுபதாண்டுகள் . ஆகப் போகின்றமை 
யின் இந்நாளில் கிடைப்பதற்கு அருமையாக உள்ளது . 


} 


முன்னுரை 


tiil 


இதன் பிறகு சென்னை தமிழ் வளர்ச்சிக் கழகத்தாரின் கலைக் 
களஞ்சியம் திரு . தி . சு . அவி நாசிலிங்கம் செட்டியாரின் பெருமுயற்சி 
யினால் வெளிவரத் தொடங்கியது . அவர் கல்வியமைச்சராக இருந்த 
பொழுது தொடங்கிய வேலையாதலின் மிகச் சிறப்பாகவே நடந்து 
பத்துத் தொகுதிகள் வெளியாயின . இக்கலைக் களஞ்சியத் தொகுதிக்கு 
ஏறக்குறைய இரண்டாயிரம் பேர்கள் வரை விளக்கம் எழுதியுள்ளனர் . 
மேனாட்டுக் கலைக்களஞ்சிய முறையைப் பின்பற்றிய இக்கலைக் களஞ் 
சியமும் மிகுந்த பயனுடையதே . தனிப்பட்ட ஒருவர் இக்கலைக் களஞ் 
சியத் தொகுதிகள் பத்தையும் பெற்றுப் படித்துணர்வதென்பது 
அருமையான காரியம் . 

இக் கலைக்களஞ்சியமும் புராணே திகாசப் 
பெயர்கள் புலவர்கள் பெயர் , பொருள்களின் பெயர் முதலிய யாவற்றுக் 
கும் விளக்கங் கூறுகிறது . 

திருநெல்வேலித் தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
கழக ஆட்சிப் பொறுப்பாளரும் , திருநெல்வேலித் தென்னிந்திய தமிழ்ச் 
சங்கத்தின் செயலாளருமான தாமரைச் செல்வர் திரு . வ . சுப்பையா 
பிள்ளையவர்கள் முதன் மையான இன்றியமையாத சிறப்புப் பெயர் 
கட்கு மட்டும் விளக்கம் எழுதி ஒரு சிறப்புப் பெயர் அகராதியை வெளி 
யிட வேண்டும் என்று தமது விருப்பத்தைத் தெரிவித்தனர் . நானும் 
இச்சிறப்புப் பெயர் அகராதியைத் தொகுக்கத் தொடங்கி ஒருவாறு 
தொகுத்து முடித்தேன் . 

கழக வாயிலாகப் பெரியபுராண உரை நடை , திருவிளையாடற் 
புராண உரைநடை , சங்ககாலப் புலவர்கள் வரலாறு , சங்ககால அரசர் 
கள் வரலாறு , தமிழ்ப்புலவர்களின் வரலாறு இருபத்தெட்டுப் புத்தகங்கள் , 
மேற்கோள் விளக்கக் கதைகள் ஆகியன வெளிவந்துள்ளன . கழக 
வாயிலாக வெளி வந்துள்ள நூல்களின் பெயர்களைப் பெரும்பாலும் இந் 
நூலில் சேர்க்கவில்லை . மிகுதியும் பயன்படத்தக்க மிகச் சில சொற்களை 
மட்டும் இதனில் சேர்த்திருக்கிறேன் . பெயர்களில் சிறப்புத் தன்மை 
யுள்ள பெயர்கள் பெரும்பான்மையாக இவ்வகராதியில் சேர்க்கப்பட்டிருக் 


கின்றன . 


இந்நூலைத் தொகுப்பதற்கு அகத்தியர்கள் , அபிதான சிந்தாமணி , 
அபிதான கோசம் , ஆத்திசூடி வெண்பர் , ஆரியமத உபாக்கியானம் , 
இராமாயணம் , இந்திய சரித்திரம் , உதயணன் கதை , கலைக் களஞ்சியத் 
தொகுதிகள் ,கந்தபுராணம் , காசிகாண்டம் , கொங்கு நாட்டுக் கோயில்கள் , 
கொங்குதேச இராசாக்கள் , குமரிக் கண்டம் , காஞ்சிப்புராணம் , 
மாவட்டவரலாறுகள் , தொண்டை மண்டலசதகம் , சோழ மண்டலசதகம் , 
சிலப்பதிகாரம் , பாண்டியர் வரலாறு , தமிழகவரலாறு , வேளிர் வரலாறு , 
துளுவ வேளாளர் வரலாறு , தமிழ்ச் சாசனங்கள் , மூன்றாங் குலோத் , 
துங்கன் , தமிழ் வளர்த்த நகரங்கள் , தேவார ஒளிநெறிக் கட்டுரைகள் , 
சீவக சிந்தாமணி , மணிமேகலை , நரசிம்மவர்மன் , மகேந்திரவர்மன் 
பெருங்கதை , வேங்கடம் முதல் குமரி வரை , விநாயக புராணம் , சிவப் 


Pil 


சிறப்புப் பெயர் அகராதி 


பதி விளக்கம் , பாரதம் , தனிப்பாடல் திரட்டு , சங்கரவிசயம் , சூளாமணி 
வசவ புராணம் , திருவாரூர்ப் புராணம் , பதினெண் சித்தர்கள் ஞானக் 
கோவை , பாஞ்சாலங்குறிச்சி வீரச் சரித்திரம் , திருக்குறட் குமரேச 
வெண்பா , 

நல்லோர்கள் சென்றவழி , சோழர் வரலாறு , சேரர் 
வரலாறு முதலிய பல நூல்களைப் பார்த்து ஆராய்ந்தேன் . சிறந்த 
சொற்களைத் தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கருத்துச் செலுத்தியிருக் 
கிறேன் என்பது இதனைப் பயன்படுத்துபவர்கட்கு நன்கு புலனாகும் 
பல ஊர்களின் பெயர்க்காரணம் இவ்வகராதியில் நன்கு விளக்கப்பட்டிருக் 
கிறது . முன்னர் வெளியிடப்பட்ட அபிதான கோசம் , அபிதான சிந்தா 
மணி , சிறப்புப் பெயர் அகராதி ஆகிய மூன்றிலும் இல்லாத ஆயிரக்கணக் 
கான சிறப்புப்பெயர்கள் இதன்கண் தொகுக்கப் பெற்றிருக்கின்றமையால் 
இஃது ஆராய்ச்சியாளர்க்கும் அறிஞர்கட்கும் மிகுபயன் தருவதாகும் . 

இச் சிறப்புப் பெயர் அகராதியைக் கற்பவர்கள் பல வரலாற்றுச் 
செய்திகளையும் காலப் போக்கிற்குத் தக்க சொற்கள் தொகுக்கப்பட்டிருத் 
தலையும் நன்குணரலாம் . அனைவரும் இவ்வகராதியைப் பயன்படுத்தி 
என்முயற்சி நல்ல பலனை அடையுமாறு செய்வார்கள் என்று நம்பு 
கிறேன் . 


கருப்பக்கிளர் 
15-12-1969 


} 


சு . அ . இராமசாமிப் புலவர் 


சிறப்புப் பெயர் அகராதி 


அகட்டுத்தே 


அகத்தியபட்டர் 


ளது . 


யாறு , 


அகட்டுத்தே - ஆனைமுகக் கடவுள் ; | அகத்தியக் குடும்பன் இவன் 

னைமுகக் கடவுள் பெருவயிற் அண்மைக் காலத்தில் வாழ்ந் 
றினையுடையவ ராகையால் திருந்தவன் , பள்ளர் வகுப்பைச் 
அவருக்கு இப்பெயர் காரணம் சேர்ந்தவன்.ஆயினும் கல்வியை 
பற்றிச் சிறப்பாக அமைந்துள் நன்கு கற்றுச் செய்யுள்கள் 

பாடவும் பழகிக் கொண்டான் . 
அகண்டகாவிரி மைசூர்ப் பீட 

சித்தர்களுடைய மருத்துவ நூல் 
பூமியில் இருந்து 
இருந்து இறங்கிக் 

களையெல்லாங் கற்றான் . தன்னு 
கொங்கு நாட்டைக் கடந்து 

டைய செய்முறையில் அறிந்த 
சோழநாட்டையடையும்காவிரி முடிபுகளையெல்லாம் திரட்டி 

திருச்சிராப்பள்ளிக்கு மருத்துவ நூல் ஒன்றைச் செய் 
அண்மையில் திருவரங்கத்தைச் 

தான் . அகத்தியன் 

என்று 
சுற்றிக் காவிரி கொள்ளிடம் தன் னுடைய நூலில் தன்னைக் 
என்று இரு ஆறுகளாகப் பிரி 

கூறிக்கொண்ட படியால் இவ 
கின்றது . அவ்வாறு பிரிவதற்கு 

னும் அகத்தியன் என்று பிற் 
முன்பு ஒன்றாகவரும் ஆற்றை 

காலத்தவர்களால் எண்ணப் 

பட்டான் . 
அகண்ட காவிரி என்பர்.அகண் 
டம் என்னுஞ் சொல் இரண்டு | அகத்திய நட்சத்திரம் - இது 
படாமல் ஒன்றாக இருப்பது விண்ணகத்தே இயங்கும் உடுக் 
என்று பொருள்படும் . 

களில் ஒன்று . 

இது கண்ணுக் 

குக் காணப்படுமாயின் கடலலை 
அகண்டதரன் துரியோதன 

கள் நிற்குமென்பது 
கூடப்பிறந்தவர்களில் 

முடிபு . 
ஒருவன் . 
அகண்டாநந்தர் ( க ) இவர் அகத்தியபட்டர் 

இவர் கி . பி . 
பௌத்த முனிவர்களில் 

பதினெட்டாம் நூற்றாண்டில் 
வர் ; பொதிய மலையில் நீண்ட 

தமிழ் நாட்டில் இருந்தார் ; 
நாள் தவஞ்செய்து கொண்டி 

அந்தணர் குலத்தினர் . 
ருந்தவர் ; இவர் பலருக்குப் 

மொழி தென்மொழிகளை நன்கு 
பௌத்தமத உண்மைகளைக் 

பயின்று சிறந்த புலமையுடைய 
கற்பித்துக் கொண்டிருந்தார் . 

வராகத் திகழ்ந்தார் . வியாச 

பாரதத்தை நன்கு 
அகண்டா நந்தர் ( உ ) 

தேர்ந்தார் . அது விரிவாக இருக் 
மொழிப் புலவர்களில் ஒருவர் . கிறபடியால் எல்லாரானுங் 
இவர் இலக்குமிதோத்திரம் முத கற்றுணர முடியாமல் இருக் 
வடமொழி நூ 

கிறது என்று எண்ணி அதனு 
செய்திருக்கிறார் . 

டைய சுருக்கமாகக் பாலபார 


நூன் 


னோடு 


வட 


பயின்று 


வட 


லிய 


அகத்தியர் 


2 


அகத்தியர் 


னார் . 


யாது . 


தம் என்னும் பெயரோடு வட 
மொழியில் ஒரு நூல் இயற்றி 

வில்லிபுத்தூராரும் 
பிறரும் இப்பாரதத்தையே 
அடிப்படையாகக் 

கொண்டு 
தங்களுடைய மொழிபெயர்ப் 
புக்களைச் செய்தார்கள் . 
அகத்தியர் - ஒரு முனிவர் . ஏழு 
முனிவர்களில் 

ஒருவராக 
எண்ணப் பெறுகிறார் . இவரு 
டைய பிறப்பைப்பற்றிப் பல 
வாறுகதைகள்வழங்குகின்றன . 
" ஒரு காலத்தில் கடற்கரை 
யில் மித்திரா என்பவரும் 
வருணர் என்பவருந் தங்கியிருந் 
தார்கள் . அப்பொழுது ஊர்வசி 
என்னுக் தேவமாது அங்கே 
வந்தாள் . அவளைக் கண்டவுடன் 
முற்கூறிய: : இருவரும் காமங் 
கைம்மிகப் பெற்றனர் . ஒருவர் 
தம்முடைய வீரியத்தைக் குடத் 
தில் விட்டார் . ஒருவர் தண்ணீ 
ரில் விட்டார் . குடத்திலிருந்து 
அகத்தியர் பிறந்தார் . தண்ணீ 
ரில் இருந்து வசிட்டர் பிறந் 
தார் " என்பது. அக்கதைகளில் 
ஒன்று . இதனால் அகத்தியர் 
கும்பயோனி, குடமுனி என் 
னும் பெயர்களைப் பெற்றார் . 

இவ்வகத்தியர் நகுடன் என் 
பவன் பாம்பாகுமாறு வசவுரை 
வழங்கினார் . உமாதேவியைச் 
சிவபெருமான் திருமணஞ் 
செய்து கொண்டகாலத்தில் 
சிவபெருமானுடைய கட்டளைப் 
படி பொதியமலையை அடைந்து 
அங்குத் தங்கி அதனால் வட 
திசை தாழ்ந்து தென் திசை 
உயர்ந்ததைச் சமப்படுத்தினார் , 
பொதியமலையை நோக்கிச் 
செல்லும் பொழுது விந்தமலை 
யின் ஆணவத்தை அடக்கினார் . 
வாதாவி வில்வலன் என்பவர் 
கள் முனிவர்கட்குச் செய்து 
கொண் டிருந்த அல்லலை 
அகற்றினார் . உலோபாமுத் 
திரையைத் திருமணம் புரிந்து 
தென்புலத்தார் கடனைத் தீர்த் 


தார் . முருகக்கடவுள்பால் 
தமிழ் மொழியை ஓதியுணர்ந்து 
திரண தூமாக்கினி 

என்னும் 
இயற்பெயரையுடைய தொல் 
காப்பியர் முதலிய மாணவர் 
கட்குத் தமிழைக் கற்பித்தார் . 
திருக்குற்றாலத்தில் திருமாலைச் 
சிவபிரானாகச் செய்தார் . 
தேவேந்திரனுடைய வேண்டு 
கோளின்படி 

கடலை 

உழுங் 
தளவாக்கி யுண்டார் . இராம 
பிரானுக்குக் சிவா கீதையைப் 
போதித்தார் ... சுவேதன். என் 
பவன் பிணந்தின்னுமாறு 
பெற்றிருந்த வசவுரையை 
( சாபத்தைப் போக்கினார் . 
தமக்கு வந்தனை வழிபாடு கெய் 
யோகத்தில் 

அமர்ந் 
திருந்த இந்திரத்தும் மன் என் 
பவன் யானையாகுமாறு சபித் 
தார் . தாடகையை அரக்கியாக் 
கினார் . இராவணனோடு இசைப் 
போர் செய்து அவனைத் தமிழ் 
நாட்டை விட்டுத் துரத்தினார் . 

தமிழ் மொழிக்கு. முதன் 
முதலாக இலக்கண 
செய்யத் தொடங்கித் 
முடைய பெயரால் அகத்தியம் 
என்னும் இலக்கண நூலைச் 
செய்தார் . 

மற்றும் 
கணித நூல். , 

மருத்துவ நூல் 
முதலியவைகளையும் இயற்றி 
னார் : அகத்தியர் என்னும் 
பெயருடையோர் பலர் இருந் 
திருத்தல் வேண்டுமெனவும் , 
அகத்தியம் என்னும் . . இலக் 
கணத்தைச் செய்த . அகத்தி 
யரும் , . காலக்கணிதம் மருத் 
துவம் முதலியவைகளைச் செய்த 
அகத்தியரும் 

வெவ்வேறாவ 
ரெனவும் ஆராய்ச்சியாளர்கள் 
எண்ணுகின்றனர் . 

அகத்தியர் என்னும் பெயரு 
டையவர் பலர் இருந்தனர் 
என்பதைக் கீழ்வரும் பெயர்கள் 
குறிக்கின்றன . - பொதியமலை 
அகத்தியர், முத்தூர் அகத்தியர் , 
வாதாபி அகத்தியர் , உலோபா 


நூல் 
தம் 


காலக் 


அகத்தியமலை 


3 


அகத்தியாச் சிரமம் 


போன் றது . 


நூல் . 


- 


முத்திரை அகத்தியர் , மைத் அகத்தியபக்தவிலாசம் - ஒரு வட 
திராவருண அகத்தியர் , மானிய மொழி நூல் ; அறுபத்து மூன்று 
அகத்தியர் , கும்பஅகத்தியர் , திருத்தொண்டர்களுடைய 
ஆவிர்பூ புத்திரர் அகத்தியர் , வரலாற்றைக் கூறுவது . பெரிய 
கந்தருவன்புத்திரர் அகத்தியர் , புராணத்தைப் 
ஏழு இருடிகளில் ஒருவராகிய உபமந்யு பக்தவிலாசம் என்பது 
அகத்தியர் , புரோகித அகத்தி இதனுடைய வழி நூலாகக் 
யர் , தொடித்தோள் செம்பியன் கருதப் படுகிறது . 
காலத்து அகத்தியர் , குடகு அகத்திய பண்டிதர் - வடமொழிப் 
மலை அகத்தியர் , உலோபா 

புலவர்களில் ஒருவர் . 

இவர் 
முத்திரை அகத்தியர் - II பாலபாரதம் என்னும் நூலை 
கோசல நாட்டு அகத்தியர் , வடமொழியிற் செய்திருக்கிறார் . 
பஞ்சவடி அகத்தியர் , மலைய அகத்தியப்பட்டர் இவரே . 
மலை அகத்தியர் , - குஞ்சரகிரி 

குஞ்சரகிரி அகத்தியம் - அகத்திய முனிவர் 
அகத்தியர் , புரோகித அகத்தி 

இயற்றிய ஒரு தமிழ் இலக்கண 
யர் -11 குஞ்சரகிரி அகத்தியர் 

இந் நூல் 

மறைந்து 
II துவராபதி அகத்தியர் 

போய்விட்டது . 

இதனுடைய 
யசோமதி அகத்தியர் , சூத்திரங்கள் 

ஒன்று 
புரோகித அகத்தியர்- III 

சேர்க்கப்பட்டுப் பேரகத்தியத் 
கானரத் தீவு அகத்தியர் , 

திரட்டு என்னும் பெயரோடு 
போதலகிரி அகத்தியர் , 

வழங்கிக் கொண்டிருக்கிறது . 
திலோத்தமை அகத்தியர் , பாவ 

அகத்தியவேளாளன் 

வேளாள 
நாசமலை அகத்தியர் - I 

மரபில் தோன்றிய 
பாவநாசமலை 

இவன் 
அகத்தியர் II 
அகத்தியர் , தேவார 

அகத்தியர் இயற்றிய மருத்துவ 
அகத்தியர் , 

நூல்களை உலகிற்பரவச் செய் 

தான் என்று கூறுகின்றனர் . 
அகத்தியர் , திருமாலைச் 
னாக்கிய அகத்தியர் , அகத்திய அகத்தியான்பள்ளி 
பட்டர் , பள்ள அகத்தியர் . நாட்டில் தஞ்சை மாவட்டத் 

தில் திருமறைக் காட்டிற்குத் 
அகத்தியமலை இதனை அகத் 

தெற்கே ஒரு கல் தொலைவில் 
திய கூடம் என்றுங் கூறுவர் . 

உள்ள பாடல் பெற்ற சிவப் 
திருவிதாங்கூரில் நெய்யாற்றங் 

பதி . அகத்தியர் இங்குத் தங்கி 
கரைப் பிரிவில் 

இதனை அமைத்துப் பூசித்தார் 
சு 200 அடி உயரம் . திருவிதாங் 

எனவும் , சிலகாலம் வசித்திருந் 
கூருக்கும் திருநெல்வேலிக்கும் 

தார் எனவுங் கூறுவர் . கோயி 
லில் அவருடைய 

உருவச்சிலை 
இடையில் உள்ள 

எல்லைக் 
கோடு இதன் வழியாகச் 

இருக்கிறது . சுவாமியின் பெயர் 
செல்லுகிறது . சென்ற நூற் 

அகத்தீசுரர் . அம்மன் பெயர் 

பாகம் பிரியாநாயகி . 
றாண்டில் இங்கு 

வானவியல் 
நிலையம் இருந்தது . இதில் அகத்தியாச் சிரமம் - வடநாட்டில் 
தாமிர பரணியும் நெய்யாறுந் பஞ்சவடிக்கு அண்மையில் 
தோன்றுகின்றன . அகத்திய உள்ள புண்ணியப்பதி . நாசிக் 
முனிவர் இம்மலையில் தவஞ் என்னும் இடத்தில் இருந்து 
செய்து கொண்டு இருக்கிறார் இருபத்து நான்கு கல் தொலை 
என்றும் , அவ்விடத்தை மனிதர் வில் உள்ளது . இப்பொழுது 
களால் 

அடைய முடியாது இந்த இடத்தின் பெயர் சத்திய 
என்றுங் கூறுகின்றனர் . 

புரி என்று மாறியிருக்கிறது . 


சித்த 


நூல் 


எழுதிய 


சோழவள் 


உள்ளது . 


அகத்தீசுவரர் 


4 


அகுதை 


அகத்தீசுவரர் - திருவகத்தியான் | அகலியா நந்தனன் - சதாநந்தர் 
பள்ளி என்னும் சிவப்பதியில் என்னும் பெயரையுடைய இவர் 
எழுந்தருளிய சிவபெருமானு அகலிகையின் புதல்வர் ; சனக 


டைய பெயர் . அகத்தியரால் னுக்கு குருவாக இருந்தவர் . 


யோரை 


வந்து 


பெயர் உண்டாகியது . 

அகவர் - அழைத்துப்பாடுவோர் . 

அகவல் அழைத்தல் . குலத் 
அகப்பேய்ச்சித்தர் - பதினெட்டுச் தோர்கள் எல்லோரையும் 
சித்தர்களில் ஒருவர் . பிறசித்தர் அழைத்துப் பாடுகிறவர்கள் . 
களைப் போலவே இவரும் அகவன் 

மாக்கள் எனவுங் 
மெய்யறிவுச் செய்திகளைத் தம் கூறப்பெறுவர் . 
முடைய பாடலில் அமைத்துப் அகன் வசுக்கள் எண்மரில் 
பாடியுள்ளார் . அகத்தை 

ஒருவன் . வனுடைய மகன் 
( மனத்தை ) ப் பேயாக உருவகித் பெயர் சோதி . இவனுக்கு 
துப்பாடினமையின் இவர் இப் ஆபச்சைவன் எனவும் பெயர் 
பெயர் பெற்றார் என்பர் . 

வழங்கியது . 
அகம்பன் - சுமாலியின் மகனாகத் | அகாசூரன் - இவன் பகாசுரனோடு 
தோன்றிய அரக்கன் . கரன் , கூடப் பிறந்தவன் ; கஞ்சனு 
தூடணன் , 

திரிசிரன் முதலி டைய ஏவலால் பிருந்தாவனத் 
இராமபிரான் 

தில் இருந்த கண்ணனை விழுங் 
கொன் றளிருய 

காலத்தில் கும் பொருட்டுப் பாம்பு வடிவம் 
இராவணனுக்குச் செய்தி அறி எடுத்துக் கொண்டு 
வித்தவன் . இராமபிரான் இலங் விழுங்கிக் கண்ணனாற் கொல் 
கையை வளைத்துக் கொண்ட லப்பட்டான் . 
காலத்தில் அநுமானால் 
கொல்லப்பட்டவன் . 

அகிர்ப்புத்தநீயன் 

உருளைப் 

விரும்பித் தவஞ் 
அகராதி - ஒரு மொழியில் உள்ள செய்து பெற்றவன் ; இவன் 
சொற்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கிய புனிதநீர் சுதரி 
அகரம் முதலிய எழுத்து வரி சன தீர்த்தம் எனப்பெறும் . 
சையில் 

அமையுமாறு அகிர்ப்புத்தி - திருவேங்கட மலை 
தொகுத்து அவற்றின் பொருள் 
களையும் நேருக்கு 

யில் தவஞ் செய்து சித்தி பெற்ற 

நேராக 
இறுதிவரையில் 

விளக்கிக் 

ஒரு முனிவர் . 
கொண்டு போகும் 

அகிர்ப்புத்தியன் - பூதனுக்குச் சுர 
அகராதி என்பர் . 

பியிடந் தோன்றியவன் . பதி 

னொரு உருத்திரர்களில் ஒருவன் . 
அகலிகை கௌதம முனிவரு 
டைய மனைவி . முற்கல 

முனிவ அகினகு - கதிரவன் வழி முறை 
ருடையமகள் . இந்திரனுடைய 

யில் தோன்றிய ஓர் அரசன் ; 
வஞ்சனையினால் கற்பிழந்த 

இராமபிரானுக்குப் பின்னிருந் 
காரணத்திற்காகக் 

கௌதம 

தவன் . 
முனிவரால் 

அகுதை - மதுரையில் இருந்த 
வசவுரை பெற்றுக் கல்லான ஒரு வள்ளல் . கோசர்களுடைய 
வள் . இராமபிரான் திருவடி ஆதரவு பெற்றவன் . கபில ரா 
பட்டபொழுது பழையவடிவம் லும் வெள்ளெருக்கிலையார . 
பெற்றவள் . வேறு சிலரும் 

லும் பாடப் பெற்றவன் . 
அகலிகை என்னும் பெயரோ அஃதை எனவும் கூறப்பெறு 
டிருந்ததாகத் தெரிகிறது . 


படையை 


நூல் 


கல்லாகுமாறு 


வான் . 


அகோபிலம் 


5 


அக்கினிகோத்திரன் 


ட்டி 


உடையன . 


சமண 


கோபிலம் - கர் நூல் மாவட்டத் அக்கபா தமுனிவர் கௌதமர் : 
தில் சிரவேல் தாலுகாவில் 

இவர் காலிலே கண்ணுடையவ 
உள்ள ஊர் . பெரிய மலைகள் ராக இருந்த படியால் இப் 
இரண்டுக் கிடையில் பள்ளத் பெயர் பெற்றார் . இவர் நியாய 
தாக்கில் அமைந்த படியால் இப் நூல் இயற்றியுள்ளார் . 
பெயர் பெற்றது என்பர் . 

அக்கமாதேவி - உடுதடை என் 
பெரிய திருமால் கோயில் இங்கு னும் ஊரில் நின்மலன் என்பவ 
உள்ளது . மலை உச்சியிலும் சரி னுக்கும் சுமதி என்பவளுக்கும் 
விலும் அடியிலுமாக மூன்று பிறந்து மாதேவி எனப் பெயரி 
கோயில்கள் உள்ளன . அடி டப் பெற்று அழகிற் சிறந்தவ 
யில் உள்ள கோயிற் சுவரில் 

ளாக விளங்கியிருந்தாள் . 
தீட்டப் பெற்றுள்ள இராமாய இவளை விச்சலன் என்னும் அர 
ணக்காட்சிகள் மிகச்சிறந்தவை . சன் கண்டு காமுற்று மணஞ் 
மண்டபத்தின் தூண்கன் 

எட் 

செய்ய எண்ணினான் . அவன் 
சுற்றளவு 

சமயத்தவன் . அவன் 
கோயிலைச் சேர்ந்த அகோபில தன்னை வலிந்து தொடாதிருப்ப 
மடம் சடகோபாச்சாரியார் 

தற்கு உறுதி 

மொழியை 
என்பவரால் அகோபிலம் என் 

முன்னே பெற்றுக் கொண்டு 
னும் ஊரில் நிறுவப்பெற்றது . பிறகு அவனை வீரசைவனாகச் 
இஃது அழகிய சிங்கர் மடம் சொன்னாள் . அவன் மறுத்தான் . 
எனவும் வழங்கப் பெறும் . ஆகவே இவள் துறவு பூண்டு 
இதன் கிளை மடங்கள் தென்னாட் குருவைத் தேடினாள் . அல்ல 
டில் திருவரங்கம் காஞ்சி முத மரைக்கண்டு அருளுரைபெற்று 
லிய இடங்களில் உள்ளன . அறிதுயிலில் அமர்ந்தாள் . 

அக்கள நிம்மதி - தந்தி வர்மன் 
அகோரசிவா சாரியர் 

என்பவனுடைய மனைவி ; தெள் 
வர் ; பதினெண்பத்ததி செய்த 

ளாறெறிந்த நந்திவர்மன் என 
வர்களில் ஒருவர் . இவர் திருத் 

வும் மூன்றாம் நந்தி வர்மன் என 
தில்லையில் வாழ்ந்திருந்ததாகக் 

வும் பெயர் பெற்ற நந்திவர்ம 
கூறுவர் . இவர் செய்த பத்ததி 

னுடைய தாய் . 
அகோரபத்ததி என்று பெயர் 
பெறும் . 

அக்கன் - இராவணணுடைய மக் 

களில் ஒருவன் . 
கோரமூர்த்தி - இவர் வெண்மை அக்கிரேசுரன் - இவன் ஓர் அசுரன் . 
கலந்த நிற முடையவராய் , 

மூவாயிரம் அண்டங்கட்கு அரச 
காதிற் குண்டலம் , மீசை , சிகை னாய் , மூவாயிரம் திருமால் 
கோரப்பல் , அஞ்சத்தக்க முகம் , 

களும் மூவாயிரம் நான்முகர் 
மண்டையோட்டு மாலை , கேட களும் மூவாயிரம் இந்திரர்ளும் 
யம் , சூலம் , கோடரி , கத்தி , 

தனக்கு ஏவல் செய்ய அரசாண் 
தடி முதலியவைகளை யுடைய 

டான் . சிவபெருமான் இராச 
வராய் எட்டுத் தோள்களோடு 

சேகரர் என்னும் பெயரோடு 
விளங்குவார் . 

வந்து இவனைக் கொன்றார் . 

அக்கினிகோத்திரன் - பரத்துவாச 
அகோரம் - சதாசிவமூர்த்தியினு முனிவரோடு கூடப் பிறந்தவர் . 
டைய திருமுகங்களில் ஒன்று . அக்கினிவேசியர் என்றும் இவ 
நீல கற்பத்தில் நான் முகன் ருடைய பெயர் வழங்கும் . பாஞ் 
நினைக்க அவன் முன்தோன்றி சாலன் , துரோணர் ஆகியவர் 
அருள்புரிந்து நான்கு முனிவர் களுக்கு இம் முனிவர் வில்லா 
களைப் புடைத்துக் காட்டியவர் . சிரியர் , 


ஆதிசை 


அக்கி நிகேது 


அக்கி நிவேசன் 


வீடு 


. 


அக்கி நிகேது - இராவணனுடைய இரம்யன் இளாவிருதத்திற்கும் 
படைத்தலைவன் . 

நீலா சலத்திற்கும் நடுவிடத் 
அக்கி நிகோத்திரபட்டர் - ஒரு வட 

தையும் , இரண்யவந்தன் சுவேத 

கண்டத்தையும் , குரு சிருங்க 
நூற்புலவர் . 

வந்தத்தால் சுற்றப்பட்ட இடத் 
அக்கி நிசருமன் - நருமதையாற் 

தையும் , பத்திராசுவன் மேரு 
றுக் கரையில் வாழ்ந்திருந்த வுக்குக் கிழக்கில் இருக்கும் 
விட்டுணுசருமன் என்னும் அந்த 

இடத்தையும் கேதுமாலி மேரு 
ணனுடைய மக்களில் ஒருவன் . 

வுக்கு 

மேற்கில் இருக்கும் 
அக்கிங் சருமனுக்கு சோம 

இடத்தையும் ஆண்டனர் . 
சருமர் என்னும் பெயரு 

இவைகளே 

நவகண்டம் என 
டைய உடன் பிறந்தான் 

வழங்கலாயின . 
ஒருவனும் இருந்தான் , இவர் 

அக்கி நிமித்திரன் - மகத நாட்டு 
களில் சோமசருமா காசியை 

மன்னனாகிய புட்பமித்திரன் 
அடைந்து தவஞ்செய்து எண்வ 

என்பவனுடைய மகன் . 
கைச் சித்திகளையும் பெற்று 
பேற்றையடைந்தான் . 

அக்கி நிமுகன் - சூரபன்மனுடைய 
சோமசருமன் அக்கிநிசருமனைப் 

மகன் . இவனுக்கு முகங்கள் 
போல் நல் வினையைச் செய்யாது 

இரண்டு . இவன் வீரவாகு தேவ 
தெய்வங்களை இகழ்ந்தும் தீவி 

ரோடு பிறந்தவர்களைக்கொன்ற 
னைகளைச் செய்தும் இறந்தான் . 

பின் வீரவாகு 

தேவரோடு 
மறுபிறப்பில் மிலேச்சனாகப் 

போரிட்டான் . போர் செய்ய 
பிறந்து நிரயத்தையடைந்தான் . 

முடியாமல் தேர்மீது 

தேர்மீது விழுந் 
நிரயத் துன்பத்தை நுகரும் 

தான் . தன்னுடைய குலதேவ 
போது காசியின் எண்ணம் 

தையாகிய காளியை ஏவினான் : 
உண்டாயிற்று . அதனால் மீண் 

அவள் போரிடப் பின்னிட் 

டாள் . 
டும் மறையவனாகப் பிறந்துகங் 

பிறகு வீரவாகு தேவ 
கையாடி வீடு பேற்றையடைந் 

ராற் கொல்லப்பட்டான் . 
அக்கி நித்துயோ தன் - திருமணத் 

தின் பொருட்டுக் கண்ணபிரா 
அக்கி நிதுருவன் பிரிய விரதன் 

னிடம் உருக்குமணி தேவியால் 
என்பவனுடைய மகன் . 

அனுப்பப் பட்ட ஒரு தூதன் . 
னுடைய தாய்பெயர் சுகன்னி . 
மனை வியின் பெயர் பூர்வசித்தி . அக்கிநி வர்ணன் - இவன் இராம 
இவன் சம்புத் தீவை அரசாட்சி 

ருடைய வழி முறையில் இரு 
செய்தான் . இவனுக்கு ஒன்பது 

பத்தாறாவது அரசன் . இவனு 
மக்கள் தோன்றினர் . அவர்களு 

டைய தந்தையின் பெயர் சுதரி 

சநன் . 
டைய பெயர் , நாபி , கிம்புரு 
டன் , அரி , இளாவிருதன் , அக்கி நிவிந்து - திருமாலை வழி 
இரம்யன் , இரண்யவந்தன் , குரு , 

பட்டு அவரைக் காசியில் பஞ்ச 
பத்ராசுவன் , கேதுமாலி என் நதத்தில் எழுந்தருளச் செய்த 
இவர்கட்கு அக்கிநி துரு 

வன் ; இதனால் அங்கு எழுந்தரு 
வன் தன்னுடைய நாட்டைப் ளியுள்ள திருமாலுக்கு விந்து 
பிரித்துக் கொடுத்தான் . நாபி மாதவன் என்று பெயர் . 
பரத கண்டத்தையும் , கிம்பரு - அக்கி நிவேசன் - இட்சு வாகுவின் 
டன் ஏமகூடத்திற்குத் தெற் உடன் பிறந்தானும் நரிஷ்யங் 
கில் உள்ள இடத்தினையும் , அரி தன் வழி முறையினனுமாகிய 
( நிடதத்தையும் , இளாவிருதன் 1 தேவதத்தன் என்பவனுடைய 
இளாவிருத கண்டத்தையும் , 

மகன். இவன் கன்னியினால் 


தான் . 


பன் . 


அக்கி நிஸ்தோமன் 


T 


அங்கதபூபதி 


டைய 


பெறப்பட்டவன் என்பர் . சாது ரிடம் எழுந்தருளி, “ எழுக 
கர்ணன் என்னும் பெயருடைய என்று கூறினார் . இவர் எழா 
முனிவனானான் . இவனுடைய மல் இருந்தார் . ஆகவே , சிவ 
வழி முறையில் தான் அக்கிநி பிரான் அங்கிருந்த 
வேசர் தோன்றினார் . 

பாறையை விரலால் தட்டினார் . 
அக்கி நிஸ்தோமன் - நான்முகனால் 

அதிலிருந்து தீ யுண்டாகி இவ 
வசுக்களுக்கு வேள்விசெய்விக்க 

ருடைய தவத்தைக் குலைத்தது . 

எதிரில் சிவபிரானைக் கண்ட 
ஏற்படுத்தப் பட்ட ஒரு முனி 
வன் . 

இவர் தம்முடைய பிழையைப் 
பொறுக்குமாறு 

வேண்டிக் 
அக்குரூரர் - இவர் யதுவின் வழி கொண்டார் . 
முறையில் தோன்றியவர் . சுவ 

அங்கதபுரம் இலக்குமணனு 
பல்கன் என்பவருடைய மகன் . 

மகனாகிய அங்கதன் 
தாய் பெயர் காந்தினி. 

இவர் 

ஆண்டநகரம் . இஃது இமய 
கம்சனுக்கு அமைச்சராக இருந் 

மலைக்கு அண்மையில் இருந்தது . 
தவர் . இவர் 

கம்சனுடைய 
வேண்டுகோளால் நந்தகோபரி | அங்கதபூபதி - இவன் வடநாட் 
டம் போய்த் தனுர் வேள்விச் டில் இருந்தவன் . இவனுக்கு 
செய்தியைக் கூறிப் பலராம் இராயசிங்கு என்னும் பெயரு 
கிருட்டிணர்களை அழைத்துக் டைய உடன் பிறந்தான் ஒரு 
கொண்டு யமுனைக் கரையை வன் இருந்தான் . அங்கதபூபதி 
அடைந்தார் . தாம் தனித்து 

யின் மனைவி திருமாலடியார் 
நீரில் மூழ்கினார் . 
மூழ்கினார் . இவர் 

களிடம் அன்புடையவளாக 
ராம கிருட்டிணர்களிடத்திலே இருந்தாள் . அவளுக்கு அருளு 
உள்ளன்புடையவராகையால் 

கூறிய ஆச்சாரியார் 
அவர்களிருவரும் நீருக்குள்ளே ஒரு நாள் அவளுடைய இல்லத் 
தேரோடு காட்சி தரக்கண்டு திற்கு வந்தார் , அங்கதபூபதி 
திடுக்கிட்டு வெளியில் வந்தார் . யின் மனைவி தன்னுடைய ஆச் 
அவர்களைக் கண்டு களித்து 

சாரியாருக்குச் சிறப்பான 
மீண்டும் நீராடினார் . அப் 

வகையில் உண விடுதலுக்கு 
பொழுது பாம்பணையில் திரு ஏற்பாடு செய்தாள் . இதனைக் 
மாலை நீரில்கண்டு வணங்கினார் . கண்டு அங்கத்பூபதி பொறாமை 
இராமகிருட்டிணர்களை அழைத் 

கொண்டான் . தன்னுடைய 
துக்கொண்டு போய்க் கம்சனி மனைவியைப் பார்த்துக் , " கற்பு 
டஞ் செய்தி கூறினார் . சததன்வா டைய பெண்களுக்குக் கணவ 
இடத்தில் இருந்த சியமந்தக 

னைப் பார்க்கினுஞ் 
மணியை அவனிடமிருந்து கவரச் தெய்வம் வேறு இருக்கிறதோ ? 
செய்து கண்ணபிரான் அறியா இருந்தாற் காட்டு . 

நான் ஒரு 
திருக்கக் கங்கைக்குப் பயணம் வன் இருக்கும் போது நீ இவ் 
போய் மீண்டும் கண்ணனால் வாறெல்லாஞ் செய்கிறாயே ? " 
வெளியிடப்பட்டவர் . இவரு 

என்று கேட்டான் . 
டைய மனைவியின் பெயர் சித் 

அங்கதபூபதி கூறியதைக் 
திரரதை . 

கேட்டதும் அவனுடைய மனை 
அங்கணமாமுனி - இவர் கடுமை விக்கு மிகுந்த மனவருத்தம் 
யான தவஞ் செய்தார் . அதனால் உண்டாகியது . உணவு முத 
தவத்தீ தேவருலகை வருத்தி லியன கொள்ளாமல் மூன்று 
யாது . தேவர்கள் -சிவ்பிரானை நாள் வரை திருமாலை எண்ணிக் 
வேண்டினர் . சிவபிரான் இவ கொண்டிருந்தாள் . திருமால் 


சிறந்த 


அங்கத பூபதி 


8 


அங்கத்பூபதி 


கனவில் 


படை 


சென்று 


என்று 


அங்கதபூபதியின் 
தோன்றினார் . “ நீ உன்னுடைய 
மனைவியைக் காட்டுமாறு 
கேட்ட தெய்வம் நான்தான் . 
என்று கூறி மறைந்தருளினார் 
அங்கதபூபதி திடுக்கிட்டு 
விழித்தான் . தன் மனைவியிடம் 
போய் , “ நான் உன்மீது வீணே 
சினங்கொண்டேன் . நீ உன்னு 
டைய விருப்பம் போல் திரு 
மாலையும் அவனடியார்களையும் 
போற்றி 

வழிபடுவாயாக 
என்று 

சொன்னான் . மனைவி 
யானவள் தன் ஆச்சாரியாரைக் 
கொண்டு கணவனுக்கும் 
அருளுரை வழங்கச் செய்தாள் . 
அதன் பிறகு கணவன் மனைவி 
யிருவருமே திருமாலிடத்தில் 
பெருமாலுடையவர்களாய் 
விளங்கியிருந்தனர் . இவ் 
வாறிருக்கையில் அங்கதபூபதி 
யின் அண்ணனாகிய இராயசிங் 
கன் தன் பகைவர்கள்மீது தம்பி 
யாகிய 

அங்கதபூபதியைப் 
படையெடுத்துச் செல்லச் செய் 
தான் . அங்கத பூபதியும் அவ் 
வாறே போய்ப் பகைவர்களை 

அவர்களுடைய 
பொருள்களைக் கைப்பற்றினான் . 
அப்பொழுது 

பெரியவயிர 
மணி யொன்று கிடைத்தது . 
அஃது அழகியதாகவும் அருமை 
யானதாகவும் இருந்தபடியால் 
அதனைச் சகநாதத்தில் எழுந் 
தருளிய கடவுளுக்கு அணிய 
வேண்டும் என்று எண்ணிய 
வனாய்ப் பாதுகாத்து வைத் 
திருந்தான் . இராயசிங்கு இச் 
செய்தியை அறிந்தான் . அம் 
மணியை எவ்வாறேனுங்கைப் 
பற்றிவிட வேண்டும் என்று 
பெருமுயற்சி செய்தான் . முடி 
யாமற் போகவே தம்பியைக் 
கொலை செய்து கைப்பற்றுவ 
தென்று முடிவு செய்தான் , 

தன் தங்கையினிடம் நஞ்சி 
னைக் கொடுத்து “ இதனை உண 
விற்கலந்து கொடுப்பாயாக 


என்று 

கட்டளையிட்டான் . 
அண்ணனுக்கஞ்சிய அணங்கு 
அவ்வாறே செய்தாள் . அங்கத 
பூபதி இதனை அறிந்தும் அத 
னைக் கடவுளுக்குப் படைத்து 
உண்டான் . அதனால் அவனுக்கு 
எத்தகைய ஊறும் உண்டாக 
வில்லை . பிறகு அங்கிருத்தற்கு 
விருப்பமில்லாதவனாய் மனைவி 
யோடு சகநாதத்தை நோக்கிப் 
புறப்பட்டான் . 

இராயசிங்கு இதனையறிந் 
தான் , வழிமறித்து ; " அவ்வயிர 
மணியைக் கைப்பற்றி வருக 
என்று அமைச்சனைப் 
யோடு 

அனுப்பிவைத்தான் . 
அமைச்சன் 

வழி 
மறித்து வயிரமணியைக் கைப் 
பற்ற - எண்ணினான் . அங்கத 
பூபதி அவ்வயிரமணியை அண் 
மையில் இருந்த 

ஆற்றில் 
எறிந்து , “ இது சகநாதருக் 
குரியதாகக்கடவது " 
சொன்னான் . அங்கதபூபதி வைர 
மணியை ஆற்றில் எறிந்து 
விட்டதைக் கண்ட அமைச்சன் 
தன்னுடைய படைகளைப் 
பார்த்து “ அதனைத்தேடிக் கண் 
டெடுத்து வாருங்கள் என்று 
சொன்னான் . படையிலிருந்தவர் 
கள் நெடுநேரந்தேடி முயன் 
றும் அதனைக் கண்டு பிடிக்க 
முடியவில்லை . 

அங்கதபூபதி 
அமைச்சனையும் தேடுபவர்களை 
யும் பார்த்து , " நீங்களேன் 
வீணாக வருந்துகிறீர்கள் ? என் 
னாடு வந்தால் அது சகநாதர் 
மீது இருத்தலைக் காட்டு 
கிறேன் என்றான் . 

எல்லோரும் சகநாதத்தை 
யடைந்து சகநாதரைப் 
போற்றிவழிபட்டனர் . அப் 
பொழுது அம்மணி சகநாதர் 
மார்பில் இருத்தலை அங்கதபூபதி 
அமைச்சனுக்குக் காட்டினான் . 
அமைச்சன் கோயில் பூசகர் 
களைப் பார்த்து , 

“ இம்மணி 
இங்கு எவ்வாறு வந்தது ? " 


வென்று 


அங்கதன் 


து 


அங்காரகை 


காலைப் 


காடி 


அணிக 


கின் றன . 





என்று கேட்டான் . பூசகர்கள் படும் . நாளங்காடி 
மூன்று நாட்களுக்கு முன்பு பொழுதிற் கூடும் . அல்லங் 
அங்கதபூபதி இதனை எம்மிடம் 

மாலைப் 

பொழுதிற் 
கொடுத்தனர் . சகநாதர் 

கூடும் . 

இவ்வங்காடிகளைப் 
“ இதனைப் பதக்கத்திற் பதித்து பற்றிச் சங்க நூல்கள் கூறு 
எமக்கு 

என்று 
கட்டளையிட்டனர் .அவ்வாறே அங்காடிப்பூதம் - இப்பூதம் காவி 
செய்துள்ளோம் என்று கூறி 
னர் . 

ரிப்பூம்பட்டினத்தில் முன்னா 

ளில் இருந்தது . 
அமைச்சன் . இச் செய்திகளை விழாவை மறந்தாரை வருந்துந் 
இராயசிங்கனுக்குத் தெரியப் தன்மையுடையது . 
படுத்தினான் . இராயசிங்கன் 
தன்னுடைய தம்பி சகநாதனுக் அங்காரகன் - உமையவள் நீங்கச் 
குத் தொண்டனானதை அறிந்து 

சிவபெருமான் யோகத்தில் 
மகிழ்ந்தான் . அவனிடத்திலே 

இருந்தார் . நெற்றிக் கண்ணில் 
பேரன்பு கொண்டான் . “ உட 

வியர்வையுண்டாகி நிலத்தில் 
னே திரும்பி இங்கு வந்து 

விழுந்தது . அவ்வியர்வைத் 
விடுக சகநாதன்மீது ஆணை 

துளி அங்காரகனாகியது . இக் 
என்று கடிதம் எழுதினான் . 

குழந்தையை நிலமகள் வளர்த் 
அங்கதபூபதியும் திரும்பி ஊரை 

தாள் . இவன் தவஞ் செய்தான் . 
யடைந்து திருமாலைப் போற்றி 

யோகத் தீ இவனுடைய உட 
வழிபாடு செய்து கொண்டிருந் 

லில் உண்டாயிற்று . 

அதனால் 

அங்காரகனாய் வீட்டு நிலைய 
தான் . 

டைந்தான் . : " பாரத்துவாச 
அங்கதன் - வாலியின் மகன் ; இலக் 

முனிவர் நீராடச் சென்றபோது 
குமணனுடைய மூத்தமகன் ; 

ஒரு பெண்ணைக் கண்டு விரும்ட 
இப்பெயருடைய காலக்கணி 

அவருடைய வீரியம் நிலத்தில் 
தன் ஒருவனும் புகழ் பெற்ற 

விழுந்து குழந்தையாயிற்று . 
வனாக விளங்கியிருந்தான் . 

நிலமகள் வளர்த்துப் பாரத்து 
அங்கவை - பாரியினுடைய பெண் வாசரிடம் அனுப்பினாள் . அவரி 
களில் ஒருத்தி . பாரியிறந்த டம் எல்லாக் கலைகளையுங் கற் 
பின் கபிலரால் ஆதரிக்கப் பெற் றான் . பிறகு தவஞ் செய்து 
றவள் . கல்வியறிவிற் சிறந்த வீட்டு நிலையை அடைந்தான் 
தவள் . ஒளவையாருக்கு விருந் என்று இவ்வாறுங் கூறுவர் . 
திட்டுப் புகழ்ப்பாடல் பெற்ற இவனுக்குக் குசன் , பெளமன் , 
வள் . ஒளவையார் சொல்படி மங்கலன் , ஆரல் , குருதி , வக்கி 
சேரன் இவளுக்குப் பொன்னாடு 
வழங்கினான் . 

வழங்கும் . 
அங்கன் - யயாதியின் நான்காம் | அங்காரகை - இவள் கிருதாசியென் 
மகன் ; உன் முகன் உன்பவ னும்பெயரையுடைய அரம்பை . 
னுடைய மூத்த மகன் ; உசீநரன் அகத்தியருக்குச் செய்த தீமை 
என்பவன் மகன் ; மற்றும் பலர் யினால் அரக்கியாகிச் சுவேத 
அங்கன் என்னும் பெயருடைய முனிவரை வருத்திக் கொண்டி 
வர்களாக விளங்கியிருந்தனர் . ருந்தாள் . அவர் இவள் மீது 
அங்காடி - கடைத் தெருவுக்கும் ஏவிய பாறை இவளைப் பின் 
* கடைக்கும் இப் பெயர் வழங் தொடர்ந்தது . அதனைக்கண்டு 
அங்காடி , நாளங்காடி அஞ்சிய இவள் 

சேதுவில் 
அல்லங்காடி என இருவகைப் விழுந்து தன் வடிவம் பெற்றாள் . 


கும் . 


10 


மாறு 


அங்கார தாரை 

அங்குலன் 
அங்காரதாரை - இவள் ஓர் அரக்கி . | அங்கீரசன் - இவனுக்கு அங்கீரன் , 
அநுமான் . சீதாபிராட்டியைத் அங்கிரா , அங்கீரசன் எனவும் 
தேடிக்கொண்டு இலங்கைக்குச் பெயர்கள் வழங்கின . இவன் 
சென்ற காலத்தில் அநுமானை நான் முகனுடைய மக்களுள் ஒரு 
வழிமறித்து வாயினுள் புகு வன் . இவனுக்கு 

உதத்தியன் 
கூறினாள் . அநுமான் அல்லது சம்வர்த்தனன் , பிருகற் 
அவ்வாறே புகுந்து - குடல் பதி என்னும் பெயர்களையுடைய 
கொண்டு வெளிப்பட்டான் . இரண்டு மக்களும் யோக சித்தி 
அதனால் இவள் இறந்தாள் . என்னும் பெயரினையுடைய ஒரு 
அங்காரவருணன் - அருச்சுன்னு 

மகளும் இருந்தனர் . தீக்கடவுள் 
டன் போர் செய்து அவனுடைய 

ஒரு முறை தேவருணவாகிய 
தீக்கணையினால் எரிக்கப்பட்டுச் 

அவியைச் சுமக்க வலியற்றுக் 
சித்திரரதன் என்னும் பெய 

காட்டிற்குச் சென்றான் . அக் 
ரோடு எழுந்து அருச்சுனனை 

காலத்தில் தேவர்கள் இவனைத் 
நட்புக் கொண்டு பாண்டவர்க் 

தீக்கடவுளின் இடத்தில் இருத் 
குத் தௌமியரைவேள்வியாசிரி 

தினர் . பிறகு தீக்கடவுள் வர 

இவன் தீக்கடவுளை முதலாக 
யராக இருக்கச் செய்தவன் . 
இவனுடைய மனைவியின் பெயர் வைத்துத் தான் இரண்டாவதாக 
கும்பீநசி . 

மகனானான் . இவனுடைய மனைவி 

சிவை இவளிடத்தில் இவனுக் 
அங்காளம்மன் 

சிவபிரானிட குப்பிரகச்சோதி , பிரகத்கீர்த்தி , 
மிருந்து தோன்றிய வீரபத்திர பிருகன் முகன் , பிருகன்மதி , 

பத்திரகாளியும் தனித் பிருகத்பானன் , பிருகஸ்பதி , 
தனியே உலாவித் தக்கனுடைய பிருகற் பிரமன் என்னும் ஆண் 
வேள்வியை அழித்தனர். அவ் களும் , அநுமதி , இராகை , 
வாறு தோன்றிய பத்திரகாளி சிநிவாலி , குகு , அர்ச்சிஷ்மதி , 
யே அங்காளம்மன் 

என்பர் . 

அவிஷ்மதி , மகாமதி என்னும் 
அங்காளம்மனிடம் வீரபத்திர பெண்களும் பிறந்தனர். மக்க 
ருடைய கூறும் உண்டு . ஆகவே ளெல்லாரும் அக்கிநிகளாயினர் . 
அங்காளம்மன் அர்த்த நாரீசு மகளாகிய யோகசித்தி பிரபாவ 
வரரைப் போன்றவர் . 

சுவென்னும் வசுவை மணந்து 

விசுவகர்மனைப் பெற்றாள் . 
அங்கிசுமான் 

அஞ்சுமான் என 
வும் வழங்கப் பெறுவன் . கதி அங்குலன் - இவன் திருவோமாம் 
ரவகுலத்து அசமஞ்சனுடைய 

புலியூரில் இருந்த ஒரு வேடன் . 
மகன் . சகரனுக்குப் பேரன் , 

இவனைக் காட்டிற் புலி துரத்தி 
இவன் சகரனால் 

இவன் அப்புலிக்கஞ்சி 
ஏவப்பட்ட 
குதிரையைக் கபிலரிடம் இருந் 

ஒரு வில்வ மரத்தில் 

ஏறிக் 

காண்டான்.மரத்தில் ஏறமுடி 
பெற்றுச் 

சகரனிடம் 
கொடுத்து வேள்வியை நிறை 

யாத புலி அடியிற் படுத்துக் 
வேற்றியவன் . இவன் கங்கை 

கொண்டது . இரவு முழுவதும் 
நிலவுலகிற்கு வரத்தவஞ்செய்து 

உறக்கம்வராதிருத்தற்காகமரத் 
பயன் பெறாமல் இறந்தான் . 

தில் இருந்த வில்வ இலையைப் 
இவனுடைய மகன் திலீபன் . 

பறித்துக் கீழே போட்டுக் 
கொண்டிருந்தான் . 

இலைகள் 
அங்கிரன் - ஒரு வேடன் ; பெருந் அடியிலிருந்த சிவலிங்கத்தின் 
தீவினையாளன் . மேலைச் சிதம் மேல் விழுந்தன . அதனால் சிவ 
பரம் என்னும் பேரூரில் நற்கதி பிரான் இவனுக்குக் காட்சி 
யடைந்தான் . 

தந்து வீடுபேற்றையருளினார். 


னும் 


யது . 





அச்கணர் 


11 


அசமுகி 


பால 


ஆற்றில் 


கரை 


பழைய 


வேறு 


அசகணர் - ஒரு வீரசைவர் ; வசவ யோகியாக இருந்தான் . அப் 

தேவர் காலத்தில் இருந்தவர் . பொழுது அதனினின் றுந்தவ 
அசகரன் - ( 1 ) இவன் ஓர் அசுரன் . றியதால் கேசினியிடம் பிறந்து 
இவன் மலைப்பாம்பு வடிவங் பழம்பிறப்பின் அறிவோடு 
கொண்டு 

விநாயகரை இல்லறத்தில் இருந்தான் . 
விழுங்கினான் . அவர் இவனு இல்லறத்தை விட்டு 

நீங்க 
டையஉடலைப்பிளந்துகொண்டு எண்ணினான் . தெருவில் விளை 
வெளியே வந்தனர் . 

யாடும் பிள்ளைகளைச் சரயு ஆற் 
அசகரன் - ( 2 ) இவன் ஒரு முனி 

றில் தூக்கியெறிந்தான் . தந்தை 
வன் . இவன் நாம் தவஞ்செய் 

சினமடைந்து 

டந்து இவனைக் காட் 
தலை மேற்கொண்டால் நம்மைக் டிற்குத் துரத்தினான் . அதனால் 
காப்பவர் யார் என்று எண்ணிக் இவன் 

மகிழ்ந்து 
கொண்டு காட்டிற் சென்றான் . தள்ளிய பிள்ளைகளைக் 
அங்கு ஒருமலைப் பாம்பு எப் 

யேற்றிக் காடடைந்து தவஞ் 
பொழுதும் இடம் விட்டுப் செய்தலை மேற் கொண்டான் . 
பெயராமல் படுத்திருந்தது . | அசமாதி - இட்சுவாகுவின் வழி 
அதனைக்கண்ட இவன் இப்பாம் முறையில் தோன்றியவன் . 
பினைக் காப்பவன் நம்மையுங் இவன் தன்னுடைய 
காப்பான் என்று தவத்தினை ஆசிரியர்களை விட்டு 
மேற்கொண்டான் . சிறந்த ஆசிரியர்களைக் கொண்டதால் 
அறங்களைப் பிரகலாதனுக்கு அவர்கள் இவனிடத்திலே 
உரைத்தவன் . 

சினங்கொண்டு அரசன் கெடு 
அசகன் - புரூரரவமன்னனுடைய 

மாறு மந்திரம் உரைத்தனர் . 
வழிமுறையில் தோன்றிய சந்நு இவனுடைய புதிய ஆசிரியர் 
என்பவனுக்குப் பேரன் . 

கள் எதிராக வேறு மந்திரத் 
அசங்கன் - பிளயோகன் என்ப 

தைச் செபித்து அவர்களில் ஒரு 

வனை மாளச் செய்தனர் . 
வனுடைய வழிமுறையில் 
தோன்றியவன் . இவனுடைய அசமீடன் - பௌரவ வமிசத்தவ 
மனைவியின் பெயர் சரசுவதி . 

அத்தியின் 

மகன் . 
இவன் பெண்ணாக மாற்றப் 

இவனுக்குப் பிருக திட்சன் , 
பட்டுப் பிறகு மேதைய திதி 

நீலன் , இருடன் என்னும் 
என்பவளுடைய முயற்சியால் 

பெயர்களையுடைய 

மக்கள் 
ஆணாக மாற்றப் பட்டான் . இருந்தனர் . 
அசக்கிரீவன் - கத்துரு குமாரன் . 

கத்துரு குமாரன் . | அசமுகன் ஓர் அரக்கன் . மது 
இவனுக்கு அயக்கிரீவன் என் என்னும் பெயரினையுடைய பூத 
றும் பெயர் . 

கணத்தலைவன் மீது நாராயணக் 
அசதி - ஒளவையாரைப் போற்றிப் 

கணையைச் செலுத்தி அதனால் 
பாராட்டி அவரால் 

கோவை 

மாண்டவன் . 
பாடப் பெற்றவன் . இடையர் | அசமுகி - இவள் ஆட்டு முகம் 
மரபினன் . இவன் ஐவேலி என் 

உடையவள் ; மாயை என்னும் 
னும் ஊரில் வாழ்ந்திருந்தபடி அசுரப்பெண் நான்காஞ் சாமத் 
யால் இவனுடைய பெயர் 

தில் ஆட்டின் வடிவங் கொண்டு 
ஐவேல் அசதி என்றும் வழங் காசிபரைப் புணர்ந்து பிறந் 

தவள் . துர்வாசரை வலி திற் 
அசமஞ்சன் - சகரனுடைய மகன் . புணர்ந்து வாதாபி வில்வலனைப் 
இவனுடைய 

தாய் 

பெயர் பெற்றாள் . இந்திராணிதனித்தி 
கேசினி. இவன் முதற் பிறப்பில் ருக்கும் போது கண்டு தன் 


னாகிய 


கியது . 


அசரீரி 


12 


அசன் 


னுடைய அண்ணனுக் காவாள் 

ஆகாயவாணி எனவும் பெயர் 
என்று இழுத்துச்சென்றாள்.அப் வழங்குகின்றது . 
பொழுது மகாகாளர் இவளு அசலகீர்த்தி கனகமாலையின் 
டைய கைகளை அறுத்துத் தள்ளி உடன்பிறந்தார்களுள் ஒருவன் . 
னார் . இவள் சூரனிடஞ் சென்று 

யானையினிடம் 
தனக்கு நேரிட்ட துன்பத்தைச் அசலமுனி 
சொன்னாள் . பிறகு நான் முகனால் 

பிறந்த ஒரு முனிவன் . 
இவளுடைய கைகள் வளர்ந் அசனிதேவர் - 

இவர் ஒரு 

ஒரு சிவ 
தன . 

யோகி . இவர் சிவபெருமானை 
அசரீரி - அசரீரி என்பதற்கு நேர் 

எண்ணி 

யோகத்திருக்கையில் 
பொருள் உடலற்றது என்பது . 

ஆற்று நீர் பெருகிவந்தது . அத 

னைக் கண்ட 
அசரீரி பேசுவதாகப் பலவிடங் 

இவர் 

சினங் 

கொண்டார் . 
களினும் வழங்குதலைக் காண் 

அச்சினத்தால் 
கிறோம் . உடலற்றது எவ்வாறு ஆறு வடிந்தது . 
பேசுதல் கூடும் 

என்னுங் அசன் - இரகுவின் மகன் . இவன் 
கேள்வி எழுதல் கூடும் . இவ் மகன் தசரதன் . இவன் விதர்ப்ப 
வசரீரிக்கு ஆகாயவாணி என நாட்டரசனாகிய போசன் மகள் 
வும் , அறக்கடவுள் எனவும் , இந்துமதியின் சுயம் வரத்திற் 
தருமதேவதை எனவும் பெயர் குச் செல்லும் போது வழியில் 
கள் வழங்கும் .. கடைச்சங்க முன்னாளில் முனிவர் ஒருவர் 
காலத்தில் திருக்குறள் அரங் 

கொடுத்த 

வசவுரையினால் 
கேற்றம் நடைபெற்ற பொழுது யானையுருவைப் பெற்று உலா 
கடைச் சங்கப் 

புலவர்கள் விக் கொண்டிருந்த பிரியம்பதன் 
அனைவருஞ் சாற்றுக்கவி பாடி என் னும் காந்தருவனாகிய 
யுள்ளனர் . அச்சமயத்தில் எல் யானையைக்கண்டு அம்பெறிந்து 
லோருக்கும் முற்பட்டு அறக் கொல்லச் சென்றான் . யானை 
கடவுள் , “ திருத்தகு தெய்வத் யுருப்பெற்ற காந்தருவன் அச 
திருவள்ளுவரோ - டுருத்தகு நற் னைப் பார்த்து , “ நான் மதங்க 
பலகையொக்க இருக்க , முனிவருடைய வசவுரையினால் 
உருத்திர சன்மர் எனவுரைத்து இவ்வுருவத்தை யடைந்தேன் 
வானில் , ஒருக்கவோ என்ற என்று அவனுக்கு முன்னால் 
தோர் 

சொல் " என்னும் தோன்றி வில் வித்தைகள் பல . 
பாடலைப் பாடியதாகவும் வழங் வற்றைக் கற்பித்தான் . அதன் 
குகின்றது . யாண்டும் நிறைந் உதவியினால் அசன் சுயம் 
துள்ள அறக்கடவுள் தக்காரின் வரத்தில் எதிர்த்த அரசர்களை 
தகுதியறிந்து அவர்கட்கு நிகழப் வென்று இந்துமதியை மணம் 
போகும் நன்மை தீமைகளைப் புரிந்தான் . இவன் ஒரு நாள் 
பிறர்வாக்கிற் பொருந்தி நின்று மனைவியோடிருந்த போது விண் 
உரைக்கின்ற தென்பது சான் ணில் இருந்து மாலையொன்று 
றோர் முடிபு . உருவமுடைய இந்துமதியின் மீது விழுந்தது . 
பிறர் வாக்கிலிருந்து அவ்வுரை அதனால் அவள் - விண்ணுல 
வெளிவரினும் ஆண்டு அறக் கடைந்தாள் . அசன் வருந்தி 
கடவுள் அமைந்து நிற்றல் கருதி 

னான் . 

வசிட்டர் அசனிடஞ் 
அசரீரி என வழங்கலாயிற்று . சென்று , “ இந்துமதி மானிடப் 
சில 

விடங்களில் பிறர் வாயி பெண் அல்லள் . திரண பிந்து 
லிருந்து சொற்கள் புறப்படாமல் செய்த வேள்வியைத் தடுக்கத் 
விண்ணிலிருந்து 

உண்ட 

தேவர்கள் அரினி என்பவளை 
தலும் உண்டு . அதனால் தான் - ஏவினார்கள் . அவள் அவ்வாறே 


டா 


அசாதசத்துரு 


13 


அசிபத்திரவநம் 


என் 


| கால 


முதலிய 


சென்று வேள்விக்கு இடையூறு பாஞ்சால , கௌரவ வழி முறை 
செய்தாள் . 

அதனால் முனிவர் கள் உண்டாயின . 
சினமடைந்து நீ மானிடவுரு | அசாமீளன் - இவன் கான்யகுப்சம் 
வத்தையடைவாயாக 

று 

என்னும் நகரத்தில் அந்தணர் 
வசவுரை கூறினார் . அவளே 

குலத்தில் தோன்றினான் . நல் 
இந்துமதியாகப் பிறந்து உன்னை 

லொழுக்க மற்றவனாகி 
மணந்தாள் . மானிட 

வடிவத் 

இழிகுலப் பெண்ணோடு வாழ்க் 
தோடு அவள் இருக்கவேண்டிய 

கை நடத்தினான் . சூதாடுதல் , 
எல்லை தீர்ந்த படியால் வழிப்பறி செய்தல் 
அவள் மானிட உரு நீத்து விண் தீதான வழிகளிலே பொருள் 
ணாடடைந்தாள் என்று தெளி தேடி வாழ்க்கையை நடத்தி 
வுரை கூறினார் . அசன் தன்மக 

னான் . 

உயிர்த்தொகைகளைக் 
னுக்கு முடி சூட்டித் தானும் கொன்று அவைகளின் ஊனைத் 
மேனாடடைந்தான் . அசன் என் 

தின்றான் . இழிகுலப் பெண்ணி 
னும் பெயரோடு வேறு சிலரும் 

டத்தில் இவனுக்குப் பத்துப் 
இருந்தனர் . 

பிள்ளைகள் தோன்றினார்கள் . 
அசாதசத்துரு - ( 1 ) இவன் பிம்பி கடைசிப்பையனுக்கு நாராய 
சாரனுடைய மக்களில் ஒருவன் . 

ணன் என்று பெயர் வைத்து 
இவன் சம்பா என்னும் நகரில் அவனிடத்தில் மிகுந்த அன்பு 
இளவரசனாக ஆட்சி புரிந்து செலுத்தினான் . இம்மைக்கான 
கொண்டிருந்தான் . இவன் தன் 

காரியங்களைச் 

செய்ததன்றி 
னுடைய தந்தை நீண்ட காலம் மறுமைக்கான நற்செயல்களை 
அரசாட்சி செய்து கொண்டிருந் அசாமீளன் சிறிதுஞ் செய்ய 
ததைப் பொறாதவனாய்த் தந்தை 

வில்லை . அவனுக்கு அகவை 
யைக் கொன்று அரசாட்சியை 

எண்பத் தெட்டாகியது . இறக் 
மேற்கொண்டான் 

என்பர் . குஞ்சமயம் நெருங்கியது . 
இவனுக்குக் கூனிகா 

என்று 

அசாமீளன் தன்னுடைய கடைசி 
மற்றொரு பெயரும் வழங்கியது . 

மகன் நாராயணனை நினைத்தான் . 
இவன் சிறந்த வெற்றி யுடைய எமனுடைய தூதர்கள் பாசக் 
வனாக விளங்கினான் . 

காசி , 

கயிற்றோடு அசாமீளனுக்கு 
கோசலம் , வைசாலி முதலிய 

முன்வந்தார்கள் . மனங்குழம் . 
நாடுகள் மகதத்தோடு இணைக் 

பிய அசாமீளன் 

வெளியில் 
கப் பெற்றன . 

விளையாடிக் 

கொண்டிருந்த 

தன்னுடைய கடைசிப் பிள்ளை 
அசாதசத்துரு - ( 2 ) பாண்டவர் 

யைப் பெருங்குரலெடுத்து 
களில் தருமருக்கு அசாதசத்துரு அழைத்தான் .திருமாலினுடைய 
என்னும் பெயர் வழங்கியது . 

அவ்விடத்திற்கு 
மகதநாட்டு மன்னனாக இருந்து விரைந்தோடி வந்தார்கள் . எம 
பின்னர் சாக்யர் என்னும் 

விலக்கி விட்டு 
முனிவனானவனும் 

அசாமீளனை விமானத்திலேற்றி 
சத்துரு. என்று வழங்கப் பெற் வைகுண்டத்திற்கு அழைத்துக் 
றான் . இப்பெயரை வேறு சில கொண்டு சென்றார்கள் . இவ் 
ரும் பெற்றிருந்தனர் . 

வாறு அசாமீளன் நாராயண 
அசாமீடன் - திங்கட் குலத்தரசர் 

நாமப்பெருமையால் நற்கதியை 
களில் ஒருவன் . இவனுடைய 

அடைந்தான் . 
தந்தை அத்தி . மக்கள் 

பிரகதி | அசிபத்திரவ நம் - இரும்பினாலா 
ஷன் , நீலன் , ருட்சன் என் கிய வாளைப் போன்ற செடிகள் 
போர் , 

இவனால் பார்கதிஷ நிறைந்த காடு . இது தீவினை 


தூதர்கள் 


தூதர்களை 


- 


என்று 


ளது .. 


இவனை 


புரா 
அசிதன் 

14 

அசுவதரன் 
யாளர்கள் நிரயத்திற்குச் செல் பயன் படுத்தி அதனால் நிரயம் 
லும் வழியில் உள்ளது . ஆயிரம் அடைந்தவன் . 
யோசனைகளுள்ளது . மிகுந்த அசித்தன் - பப்பர நாட்டில் 
சூடுள்ள கதிரவனுடைய ஒளி இருந்த சுபநன் 

என்பவனு 
நிறைந்தது . இக் காட்டில் டைய மகன் . இவன் தீயொ 
தீவினையாளர்கள் முட் செடி ழுக்கமுள்ளவனாய் ஒரு பார்ப் 
களாலும் தீய விலங்குகளாலும் பன மாதைக் களவிற் சேருகை 
துன்புறுவர் 

கருட யில் பூசாகாலம் வந்தது . அப் 
கழறப்பட்டுள் பொழுது அவளுடைய கொங் 

கையையே சிவலிங்கமாகப் 

பூசித்து மறு பிறப்பிற் காமனா 
அசிதன் ( க ) திருதராட்டிர 

கப் பிறந்தான் . 
னுடைய மக்களில் ஒருவன் . அசீகிர் தன் ஒரு மறையவன் ; 
( உ ) ஒரு முனிவன் ; இவன் 

சுநச்சேபன் என்பவனுடைய 
தருமபுத்திரனுக்கு அறமுரைத் 

தந்தை . 

முனிவன் 
தவன் . ( ங ) கதிரவகுலத்து 

எனவுங் கூறுவர் . இவன் அரிச் 
அரசர்களில் ஒருவன் . இவன் 

சந்திரனுக்குச் சுநச்சேபனை 
அரசாட்சி புரிந்த பிறகு இறந் 

வேள்விப் பசுவாக 

விற்றான் . 
தான் . அப்பொழுது இவனு 

வன் முதலில் நூறு ஆன்களை 
டைய மனைவி தானும் இறக்கத் 

( பசுக்களை ) வாங்கிக்கொண்டு 
துணிந்தாள் . அப்பொது அவள் 

விற்றும் , மீண்டும் நூறு ஆன் 
கருவுற்றிருந்தாள் . சியவன 

களைப் பெற்றுக் கொண்டு 
முனிவர் அம்மாதைப் பார்த்து , 

வேள்வித் தறியிற் கட்டியும் 
“ உன் வயிற்றில் நல்ல மகன் 

சுநச்சேபனை எவரும் பலியிட 
பிறந்து வழிமுறை விளங்கச் 

உடன்படாமையின் மேலும் 
செய்வான் நீ சாவாமல் இருத் 

நூறு ஆன்கள் கொடுப்பின் 
தல் வேண்டும் என்று சொல் 

பலியிடுவேன் 

நூறு 
லித் தடுத்தார் . அதனால் அவள் 

ஆன்களைப் பெற்றுக் கொண்டு 
உயிரோடிருந்தாள் . மாற்றவள் 

கையில் கத்தியை எடுத்தபோது 
இவளுடைய வயிற்றில் இருந்த 

சுநச்சேபன் 
கருவை அழிக்க வேண்டு 

வணங்கி வேள்வித் தூணினின் 
எண்ணினாள் . நஞ்சு 

றும் விலகி விசுவாமித்திரர் மடி 
கலந்த உணவை உண்பித்தாள் . 

யில் இருந்தான் . அசீகிருதன் தன் 
ஆனால் அம்மாது முனிவரின் னுடைய மகனைக் கேட்க விசு 
மேன்மைச் சிறப்பால் நஞ்சுத் 

வாமித்திரர் மறுத்தார் . பிறகு 
தொல்லையில்லாமல் ஒரு 

சுநச்சேபன் விசுவாமித்திர 
னைப் பெற்றாள் . அவனும் இப் 

ருக்கு மகனானான் . 
பெயரால் அழைக்கப் பெற்றான் . அசுவநேசன் - தக்கன் குமாரன் . 
( ச ) சைந தீர்த்தங்கரரில் இரண் 

காண்ட வனத்தில் தீயில் அகப் 
டாவதாக எண்ணப் 

பெறுப 

பட்டு இந்திரனால் காக்கப்பட் 
வர் . இவர் சீதசத்துரு மன்ன 

பட்டவன்.அருச்சுனனைக்கொல் 
னின் புதல்வர் . தாய் விசய 

லக் கன்னனிடம் பாம்புக் கணை 
சேனை இவர் காலத்து அரசன் 

யாக இருந்து அருச்சுனன் முடி 
சகரச் சக்கிரவர்த்தி . 

யைக் கவர்ந்தவன் . அருச்சுன 
அங்க நாட்டு மன்னனுடைய 

னால் கொல்லப்பட்டான் . 
வேள்விக் காரியம் செய்பவர்க அசுவதரன் - ஒரு நாகராசன் . இவ 
ளில் ஒருவன் . 

ஒருவன் . இவன் சிவன் னும் கம்பளனும் கலைமகளிடம் 
கோயில் வாழையைத் தனக்குப் இசைக்கலை பயின்று , சிவ பெரு 


என்று 


தவர்களை 


மென் 


மக 


அக்வத்தாமா 


15 


அச்சணந்தி 


. 


தான் . 


* 


மானைப் பாடி வீடுபேற்றை ( 2 ) மாளவ நாட்டு மன்னனு 

டந்தனர் . இவர்களுள் டைய யானையும் அசுவத்தாமா 
அசுவதரன் குவலயாசுவன் 

என்னும் பெயரைப் பெற்றி 
மனைவி மதாலசையை வஞ்ச ருந்தது . 
மாகக் கொன்ற செய்தியைக் 

அசுவாரூட மூர்த்தி - பாண்டிய 
கேள்விப்பட்டுச் சிவபெரு னிடம் மாணிக்கவாசகர் 
மானைப் பாடி அவர் காட்சிதர பொருட்டுக் குதிரை விற்க 
அ.வரிடம் குவலயாசுவன் 

வந்த காலத்தில் - மறையைக் 
மனைவி மதாலசை 

இறந்த குதிரையாக்கி அதன் மீது பரி 
காலத்தில் எந்த அகவையில் 

மேல ழகராக 

வந்தருளினார் . 
இறந்தாளோ அந்த அகவை அக்காலத்தில் இப்பெயர் 
யுடனும் அப்போதிருந்த நினை 

அவருக்கு வழங்கியது . 
வுடனும் தன்னிடம் பிறக்க 
வரங்கேட்டு அவள் அவ்வா 

அசைகபாதன் - இவன் சிவகணன் . 

றே 
பிறக்க அவளைக் 

இவனுக்கு நான்கு வாய் ; ஆயி 
குவலயா 

ரம் தோள் ; கராள வதனம் , 
சுவனுக்குக் கொடுத்தவன் . 

சங்கு கர்ணம் ; நூறு கால்கள் . 
அசுவத்தாமா - ( 1 ) துரோணர் இவன் ஒருகாலத்தில் சிவபெரு 
மனைவியாகிய கிருபியின் கற்பை மானுக்கு ஊர் தியாக இருந் 
நாரதரால் அறிந்த உருத்திரன் 
அதனை ஆராய்ந்து பார்த்தற் அசோகன் - ( 1 ) தசரத மன்னனு 
பொருட்டு ஆடையற்றவராகச் 

டைய அமைச்சர்களில் ஒருவன் . 
சென்று ஐயமேற்றார் , அப் 

2 . மகத நாட்டரசனாகிய ஒரு 
பொழுது 

அவளுடைய 
கைக்கண்டு வீரியத்தை ஒரு 

புத்த அரசன் . இவன் சந்திரகுப் 

தனுக்குப் பேரன் . புத்த மதத்தை 
தட்டிலே. விட்டார் . கிருபி 

எங்கும் பரவச் 

செய்தவன் . 
அதனைக் குதிரையிடம் வைத் 

இவ.னுடைய மகனாகிய மாவிந் 
தாள் . குதிரை அதனையுண்ட 

தன் என்பவன் இலங்கையிற் 
படியினால் குதிரையின் முது 

புத்தமதத்தைப் பரவச் செய் 
கிழித்துச் 

கொண்டு 
அசுவத்தாமா பிறந்தான் . துரி 
யோதனன் முதலியவர்களோடு அசோதரன் - ( 1 ) சீவகனுடைய 
சேர்ந்து கொண்டு பாண்டவர் 

முற்பிறப்புப் பெயர் . 
கட்குப் பகைவனானான் . இவன் 

( 2 ) ஒரு முனிவன் . 
பாண்டவர்களைக் கொலை புரிய அசோதை - நந்தகோபன் மனைவி 

கண்ணன் 
மூயன்ற சமயத்திலெல்லாம் 

மண்ணையுண்ட 
கண்ணன் முன்னின்று காத் 

போது வாயைத்திறந்து காட்டு 
தருளினார் . இளம்பஞ்ச பாண்ட 

அவனை அச்சுறுத்தி 
வர்களைப் பாசறைப் போரிற் 

யவள் . அவன் வாயைத் திறந்து 
கொன்று வியாசரால் சாபம் 

காட்ட எல்லா உலகங்களையும் 
பெற்றான் . 

நாராயணக்கணை வாயிற் கண்டவள் . 
முதலியவைகளைப் பாண்டவர் | அச்சணந்தி 

சீவகனுடைய 
கள் மீது செலுத்தியும் அவை ஆசிரியன் . வெள்ளிமலையில் 
பயன்படா தொழிந்தமையால் 

வாரணாசியில் உலோகமா 
காடு நோக்கிச் சென்றான் 

பெயருடன் 
தவஞ்செய்தற்கு . அப்பொழுது அரசாண்டவன் . தன்மகனிடம் 
வழியில் வியாசரைக் கண்டு அரசாட்சியை ஒப்புவித்து 
அவரால் உறுதி மொழியருளப் விட்டுத் தவம்புரியச் சென்ற 
பெற்று நற்கதி பெற்றான் . 

பொழுது யானைத்தீயால் தொட 


கைக் 


தான் . 


மாறு 


பாலன் 


என்ற 


அச்சிறுபாக்கம் 


16 


அச்சுவத்த நாராயணன் 


கிறது . 


நினைத்து 


ரப் பட்டவன் . அதனால் வருந் ஒருவன் அமைத்த சிவலிங்கமும் 
திச் சுற்றியலையும் போது சீவ அம்மனும் இருக்கின்றன . இவ் 
கனைக்கண்டதும் அதுமாறியது . வூர் திருஞான சம்பந்தருடைய 
அது காரணமாகச் சீவகனுக்கு தேவாரப்பாடலைப் பெற்றிருக் 
ஆசிரியனாக அமர்ந்தான் . - ஒரு 
நாள் சீவகனைத் 

தனியே 
அழைத்து , " நீ இந்நகரத்து 

அச்சுதகளப்பாளர் சந்தான 

குரவர்களில் 
மகன் . 
அரசனுடைய 

முதல்வராகிய 

மெய்கண்டாருடைய 
பொழுது. அரசாட்சி செய்து 

தந்தை 
வருங் கட்டியங்காரன் உன்னு 

யார் . 
டைய தந்தையைக் கொன்று ச்சுதகளப்பாளன் 
விட்டு அரசாட்சியைக் கைப் பெயரையுடைய வேந்தன் 
பற்றிக் கொண்டான் . உன்னு ஒருவன் தமிழ் நாட்டு மூவேந் 
டைய தாயின் பெயர் விசயை . தர்களையும் வென்று சிறைப் 
அவள் உன்னை இடுகாட்டில் படுத்தினான் என்று கூறுவர் . 
இரவிற்பெற்றெடுத்தாள் . இக் 

இவர் 
கந்துக்கடன் உன்னை அங்குக் அச்சு ததேவமகாராயர் 

கிருட்டிண 
கண்டு கொண்டு 

தேவராயருக்குப் 
எடுத்துக் 
வந்தான் . தன்னுடைய உரிமை 

பிறகு அரசாட்சி புரிந்தவர் . 
மகனைப்போலவே 

தமிழ்ப் புலவர்களை ஆதரித் 
வளர்த்து வருகிறான் . இன்னும் 

தவர் . பாகவத புராணம் பாடிய 

நெல்லிநகர் 
ஒராண்டுக்காலம் வரையில் 

அருளாளதாசர் 

என்பவர் இவருடைய 
இவ்வுண்மையை வெளிப்படுத் 

வியை மிகுதியும் பெற்றவ 
தாமலிருந்து பிறகு வெளிப் 

ராவர் . 
படுத்தி அவனோடு போர் 
செய்து உன்னுடைய அரசைக் அச்சு தப் பிரேட்சர் - மத்துவாசாரி 
கைப்பற்றிக் கொள்வாயாக யார்க்குத் துறவறங் கொடுத்த 
என்ற கூறி விட்டுத் தான் தவஞ் ஒரு துறவி . இவர் இதற்கு முன் 
செய்யச் சென்றான் . 

பிறப்பில் அத்தின புரத்தில் மது 

கரவிருத்திசெய் திருந்து திரௌ 
அச்சிறுபாக்கம் - செங்கற்பட்டு 
மாவட்டத்தில் உள்ளது . சிவ 

பதி தன்கையாலிட்ட அன்னத் 
பெருமான் முப்புரத்தை எரித் 

தூய்மை பெற்றவராய்த் துறவி 

யானவர் . 
தற்பொருட்டுத் தேவர்கள் 
செய்த தேரின் மேல் ஏறினார் . | அச்சு தராசன் - இவன் விசய நக 
அவ்வளவில் அச்சுமுறிந்து ரத்து அரசர்களில் ஒருவன் . 
போய் விட்டது . அச்சுமுறிந்த திருவள்ளுவர் காலத்தில் இருந் 
இடம் அச்சிறுபாக்கம் எனப் வனாக எண்ணப் பெறுகிறான் . 
பட்டது . தேவர்கள் ஆனைமுகக் 

அச்சுவகண்டன் 

மயூர கண்ட 
கடவுளைப் போற்றாதபடியால் 

னுடைய மகன் ; இரத்தின பல் 
முறிந்தது 
அச்சு 

என்பர் . 

லவத்து அரசனாக இருந்தவன் ; 
கண்ணுவரும் கௌதமரும் இச் 

பிரதிவாசுதேவர்களில் ஒருவன் . 
சிவப்பதியில் வழிபட்டனர் . 
சுவாமியின் பெயர் ஆட்சி நாதர் . அச்சுவசேனன் - தக்கன் என்னும் 
தேவியார் பெயர் இளங்கிளி 

பாம்பினுடைய மகன் . 
யம்மை . தலத்தின் மரம் 

அச்சுவத்த நாராயணன் - தருப்ப 
கொன்றை . 

சிம்ம கூபம் என் சயனம் என்னும் புல்லாரணி 
னுந் தீர்த்தம் வட சுற்றிலே யத்தில் தவஞ் செய்து திருமாலு 
உள்ளது . 

பாண்டியன் டைய அருளைப் பெற்றவன் . 


- 


அச்சுவத்தன் 


17 


அச்சோதை 


னார் . 


என்று 


அச்சுவத்தன் - எட்டாம் மனுவின் எலிச் செவியரசனாற் கொல்லப் 
காலத்தில் இருந்த முனிவர்கள் பட்டான் . 
எழுவர்களில் ஒருவன் . 

அச்மகன் - இவன் கல்மாட பாத 
அச்சுவ நிதேவர் - விவச்சுவான் என் 

னுடைய மகன் மூலகன் . 
னுங் கதிரவன் மனைவி அவனை 

னுடைய தாய் இவனைப் பெறுங் 
நீங்கிப் பெட்டைக் குதிரை வடி காலத்தில் மிகுந்த துன்பமடைந் 
வெடுத்துத் தவஞ் செய்தாள் . 

தாள் . வசிட்டர் அவளுடைய 
அதனையறிந்த கதிரவன் ஆண் வயிற்றைக் கல்லாற் கீறிக் 
குதிரை வடிவங்கொண்டு 

குழந்தையை 

வெளிப்படுத்தி 
தொடர்ந்தான் . பெட்டைக் குதி 

கல்லாற் இறப்பட்டு 
ரையாகிய சஞ்ஞாதேவியின் 

வெளிவந்தமையால் இவனுக் 
இரண்டு மூக்கின் தொளைகளி 

குக் கல்மாடபாதன் 
லிருந்து கதிரவனுடைய வீரியத் பெயர் உண்டாகியது . 
தாற் பிறந்தவர்கள் இவர்கள் . 
தேவ மருத்துவர்களாகிய இவர் | அச்வமகாராசன் - இவன் மக்கட் 
கள் சியவநருக்கு இளமைப் பரு பேறில்லாது வருத்தமடைந்து 
வத்தைக் கொடுத்தார்கள் . பிருகு முனிவரைக் கொண்டு 
சையாதி வேள்வியில் இவர் மகப்பேற்று வேள்வி செய் 
கட்குச் சியவநரால் சோம தான் . வேள்வி நடந்து கொண் 
பானங் கொடுக்கப்பட்டது . டிருக்கையில் நள்ளிரவில் நீர் 
இதற்காக இந்திரன் சின வேட்கை கொண்டு வேள்விக் 
மடைந்து வச்சிரத்தை யெறிந் குடத்தில் இருந்த நீரைக் குடித் 
தான் . அதனால் இந்திரனுக்குக் தான் . அதனால் வயிற்றில் கரு 
கையில் வாதமுண்டாயிற்று . வுண்டாகியது . நூறு ஆண்டுகள் 
அதனை இவர்கள் போக்கியதால் கருவைச் சுமந்து 

மாந்தாதா 
தேவர்களோடு அவி பெறுஞ் என்பவனைப் பெற்று விண்ணுல 
சிறப்புப் பெற்றனர் . மறை கடைந்தான் . 
களில் இவர்களைப்பற்றிப் பல 
வாறு கூறப்பட்டிருக்கிறது . 

அச்வ மேதன் சதா நீகனுக்கு 

வைதேகியிடம் பிறந்தவன் . 
அச்சுவப் பெருமகன் - இவன் 

சநமேசயனுடைய பேரன் . 
கேகய நாட்டின் அரசன் . மிகுந்த 
வீரமுடையவன் . தருசகன் என் | அச்சோதை - இவள் ஒரு புண் 
பவனிடத்தில் மிகுந்த அன் ணிய நதி வடிவமான பெண் . 
இவன் பதுமா , 

மரீசி மக்களாகிய பிதுர்களுக் 
பதியை மணஞ்செய்துகொள்ள குக் குமரி . இவள் தம் பிதுரரால் 
விரும்பினான் . கொடுத்தற்குரிய அமைக்கப்பட்ட 

அச்சோதம் 
பரிசம் முதலியவற்றோடுவந்து என்னும் ஆற்றுக்கரையில் ஆயி 
தருசகனைக் கண்டு தன்னுடைய ரம் 

ஆண்டுகள் தவஞ் 
கருத்தைக் கூறினான் . அவனு செய்தாள் . பிதுர்கள் காட்சி 
டைய உடன்பாட்டைப் பெற் தந்தனர் . இவள் அவர்களுள் 
றுக்கொண்டு உடனிருந்தான் . ஒருவனாகிய மாவசு என்பவனைக் 
அப்போது அவனோடு போர் கணவனாக எண்ணினாள் . அத 
செய்தற்கு வந்த பகைவர் னால் விபசாரியாய் விண்ணகத்தி 
களோடு போர் செய்யச் சென் லிருந்து தள்ளப்பட்டு நிலத்தில் 
றான் . உதயணனுக்கு முன்ன விழாது அந்தரத்தே நின்று 
தாகத்தானும் உருமண்ணுவா தவஞ் செய்தாள் . அவள் வச 
வும் போர் செய்யச் சென்று மாகாத 

மாவசு இச்செய்தி 
பெ.அ..2 


புடையவன் . 


அஞ்சன கிரி 


18 


அடைஞ்சான் 


சரனைக் 


கூடி 


நடந்த நாளை அமாவாசையாக் கனை மணந்தாள் . இவள் ஒருநாள் 
கினான் . அவள் மீண்டும் அவர் தன்னுடைய உண்மை வடிவத் 
களை வேண்டினாள் . " நீ தேவர் தோடு உலாவிக் கொண்டிருந் 
களுடைய கருமத்தைப் புசித்து தாள் . வாயு இவளைக் கண்டு 
ருபத்தெட்டாவது துவாபர காமுற்றுச் சேர்ந்தான் . 
யுகத்தில் ஒரு மீன் வயிற்றில் பொழுது இவள் வயிற்றில் அது 
சத்தியவதியெனப் பிறந்து , பரா மன் பிறந்தான் . ( இவ்வரலாறு 

வியாசனைப் திருவேங்கடபுராணத்தில் வேறு 
பெற்றுப் பிறகு சந்தனுவின் விதமாகவுங் கூறப்படும் . ] 
மனைவியாய் இரண்டு மக்களைப் 
பெற்றுப் பிறகு அச்சோதை அஞ்சுலன் - இவனுக்கு , சாணக்கி 
என்னும் புண்ணிய நதியாக 

யன் , கௌடில்லியன் , விட்டுணு 
என்று அருளிச் சென்றனர் . 

குப்தன் 

பெயர்கள் 

எனவும் 
இந்நாளில் பிதுர்க்களை நினைத் 

வழங்கும் . இவன் அர்த்த சாஸ் 
துக் கருமஞ் செய்தால் 

திரமென வழங்கும் பொருள் 
மிகுந்த பலனைக் கொடுக்கும் . 

நூலை இயற்றினான் . 
அஞ்சன கிரி - திருவேங்கட மலை . அடங்கன் முறை - மூவர்தேவாரப் 
அஞ்சனை தவஞ்செய்த படியி 

பதிகங்கள் முற்றும் இப்பெய 
னால் உண்டாகிய பெயர் . 

ரால் வழங்கப்பெறும் . 

னுள் திருஞானசம்பந்தர் திருப் 
அஞ்சன குமாரன் - விராட நாட்ட பதிகங்கள் .. அச - ம் , திருநாவுக் 
ரசன் . 

பாண்டவர் . குதிரை கரசர் திருப்பதிகங்கள் ங கஉ - ம் 
வேள்வி செய்த காலத்தில் சுந்தரமூர்த்தியார் திருப்பதிகங் 
அருச்சுனனோடு நட்புக் கொண் கள் கலக - ம் அடங்கும் . 
டவன் . 

அடிதானவன் 

ந்தகர் சுர 
அஞ்சனவர்மன் கடோற்கசனு னுடைய மகன் . 

தன் உண்மை 
டைய மகன் ; பாரதப்போரில் யுருவத்தால் எவரும் வெல்லா 
அசுவத்தாமனாற் கொல்லப்பட் திருக்க வரம் பெற்றவன் . இவன் 
டவன் . இப்பெயர் . அஞ்சன ஒருநாள் பார்வதி தேவியாரின் 
பருவன் எனவும் வழங்கிய 

வடிவத்தைக் கொண்டு சிவ 
தாகத் தெரிகிறது . 

பெருமானிடஞ் சென்றான் . 
அஞ்சனாட்சி - சோழவள நாட்டில் 

அவர் இவனைக் கொன்று விட் 

டார் . 
தஞ்சை மாநகரில் 

இருந்த 
ஒரு தாசி . 

இவள் கல்வியறி | அடியார்க்கு நல்லார் - கொங்கு வள 
விற் சிறந்து புலமையுடையவ நாட்டில் நிரம்பை என்னும் 
ளாக விளங்கினாள் . கம்பர் தம் ஊரில் வாழ்ந்திருந்தவர் . இவர் 
முடைய இராமாயணத்திற்கு மோரூர்க்குச் சென்று பொப் 
இவளிடமும் ஒரு சாற்றுக்கவி 

காங்கேயன் 

ஆதரவில் 
கேட்டார் . வள் வணக்கச் தங்கியிருந்த காலத்தில் அவனு 
செய்யுளாக ஒன்று 
ஒன்று பாடிக் 

வேண்டுகோளின்படி 
கொடுத்தாள் . 

சிலப்பதிகாரத்திற்கு ஓர் உரை 

எழுதினார் . 
அஞ்சனை - இவள் ஒரு காந்தருவ 

சாபத்தினால் காமரூ அடைஞ்சான் - பழைசை என்னும் 
பிணியென்னும் குரங்காகக் 

ஊரில் இருந்த ஓர் எழுத்தாளன் . 
குஞ்சரனென்னும் குரங்கிற்குப் இவன் உதயணனுடைய கதை 
பிறந்து கேசரி என்னும் குரங் யை எழுதி வைத்திருந்தான் 


பண 


டைய 


மாது . 


அடையாறு 


19 


அட்டசத்திகள் 


அடையாறு - சென்னையின் தென் னால் இவர் சினங்கொண்டு 
பகுதியில் உள்ள ஓர் ஊர் . பெண்ணாக நிலவுலகிற் பிறக்கு 
அடையாறு என்னும் பெயரு மாறு வசவுரை வழங்கினார் . 
டைய ஆறு கடலொடு கலக்கு அவள் அவ்வாறே காசியரசன் 
மிடத்தில் இருப்பதால் அவ்வாற் மகளாகப் பிறந்தாள் . அரசன் 
றின் 

பெயரே ஊருக்கும் அவளை ஒரு மறையவனுக்கு 
அமைந்துள்ளது . 

அன்னி 

மகளாகக் கொடுத்தான் . அம் 
பெசண்டு அம்மையாருடைய மறையவனிடம் வளர்ந்து மற் 
பிரமஞான சங்கத்தின் தலைமை றொருவனை மணந்து ஒருமகனைப் 
யலுவலகம் இங்குள்ளது . 

பெற்றாள் . அவனுக்குச் சரஸ் 
அட்சய குமாரன் இராவணனு 

வதன் என்று பெயரிட்டு மறை 
டையமக்களில் ஒருவன் ; அனுமா 

முதலிய கலைகளை ஓதுவித்தாள் . 
னால் கொல்லப்பட்டவன் . இவ 

பஞ்சத்தால் வருந்திய இருடிகள் 
னுக்கு அட்சன் , அட்சயன் 

கங்கை நீரையுண்டுசிறிது நாள் 
என்ற பெயர்களும் உண்டு . 

இருப்போம் என்று எண்ணிக் 

கங்கைக்கரைக்குச் சென்றனர் . 
அட்சயபாத்திரம் - புதுமையுள்ள 

அங்கு சரஸ்வதன் மறையோது 
ஓர் ஏனம் . இது கதிரவனிட . 

தலைக் கேட்டு அவன் ஓதுவது 
மிருந்து தருமருக்குக் கிடைத் 

தவறு என்றனர் . சரஸ்வதன் 
தது . இதில் இடப்பெறும் 

தவறு அன்று என்றனன் . நான் 
அன்னம் குறைவற்றதாக விளங் 

முகனிடஞ் சென்று செய்தி 
கும் . 

யைக் கூறினர் . 

நான் முகன் 
அட்சோப்பியமுனி- முனிவர்களில் புல்லாரணியத்திற்கு வந்து 
ஒருவர் . வித்தியாரணியரோடு அவ்விடமிருந்த அரசமரத்தைக் 
சொற்போரிட்டு வேதாந்ததேசி காட்டி , “ நீங்கள் ஓதுவதில் 
கர் எழுதி யனுப்பிய நியாயத் தவறுண்டானால் தவறுண்டா 
தாற் களிப்படைந்தவர் . 

கும் பொழுதெல்லாம் மரம் 
அட்டகோணமகருஷி - இவர் கண் அசையும் . தவறில்லாமலிருந் 
ணுவ ரிஷியின் மகன்.இவர் தான 

தால் மரம் அசையாது என்ற 
வரிடம் மறைமுதலிய கலைகளைக் 

னன் .இருடிகள் ஓதியபொழுது 
கற்றுணர்ந்தார் . இவர் இருந்த 

பல முறை 

மரம் அசைந்தது . 
இடத்திற்குத் திருமால் , நான் சரஸ்வதன் ஓதியபொழுதோ 
முகன் , உரோமரிஷி 
உரோமரிஷி முதலி 

மரம் அசையாதிருந்தது . இதனைக் 
யோர் வந்து வாணாள் அளவு 

கண்ட இருடிகள் பாடத்தைத் 
கேட்டுச் சென்றனர் . இவர் திருத்திக் கொண்டனர் . உரோ 
யமுனைக் கரையில் தவம் புரிகை 

மரிஷி ஒருவர் இறந்தால் இவ 
யில் நீராட வந்த மாந்தாதாவின் 

ருக்கு ஒரு கோணல் நிமிரும் . 
பெண்கள் இவருடைய 

இவருடைய தந்தை ஒரு புத்த 
அழகைக் கண்டு மணந்தனர் . ரோடு சொற்போரிட்டு நீரில் 
பிறகு இவருடைய 

கோண 

மூழ்குஞ் சமயத்தில் தந்தைக்கு 
லைக்கண்டு மறுத்தனர் . அதனால் 

உதவி செய்த படியினால் தந்தை 
சினங்கொண்ட 

அப் களிப்புற்று இவரைச் சாமங்க 
பெண்கள் கூனிகளாகுமாறுவச 

நதியில் மூழ்கு வித்துக் 

கோணலை நிமிர்த்தினார் . 
வுரை வழங்கினார் . சத்திய உல 
கத்திற்குச் சென்ற இவர் நான் 

அட்டசத்திகள் - சயை , விசையை , 
முகனைக் கண்டு - தொழுதார் . சயந்தி , அபராசிதை சித்தை , 
இவருடைய கோணலைப் பார்த் 

இரத்தை , அலம்புசை , உற்பலை 
துக் கலைமகள் நகைத்தனள் . அத என்போர் அட்டசத்திகள் 


இவர் 


அட்டலட்சுமிகள் 


20 


அண்ணன் 


பான் . 


வர் . 


டுச் 


எனப் பெறுவர் . வாமை , ( எ ) குபேரன் மனித ஊர்தி , 
- சேட்டை , இரெளத்திரி , காளி, வளைந்த வடிவம் , பொன்னிறம் , 
கலவிகரிணி , பலவிகரிணி , பலப் கையிற் கதைப் படை முதலிய 
பிரமதனி , சர்வபூத தமனி என வைகளை உடையவனாக இருப் 
வுங் கூறுவர் . 
அட்டலட்சுமிகள் - தனலட்சுமி , ( அ ) ஈசானன் காளை யூர்தி , 
தான்யலட்சுமி , தைரியலட்சுமி , மூவிலைச் சூலம் , பாம்பணி , திங் 
விசயலட்சுமி , வீரலட்சுமி , சந் கள் நிறம் , திங்கள் முடி , முக் 
தான லட்சுமி , கசலட்சுமி , வித் கண் முதலியவைகளை உடைய 
யா லட்சுமி என்போர் அட்ட வனாக இருப்பான் . 
லட்சுமிகள் எனக் கூறப்பெறு அட்டாலைச் சேவகர் - சிவபக்தி 

நிரம்பிய பாண்டிய மன்னன் 

ஒருவனைக் கொல்லும் பொருட் 
அட்ட திக்குப்பாலகர்கள் - இந்தி 

சமணர்கள் வேள்வியில் 
ரன் , அக்கினி , யமன் , நிருதி , வரு , 

உண்டாக்கியனுப்பியயானையை 
ணன் , வாயு , குபேரன் , ஈசா 
னன் என்போர் . ( க ) இவர்களில் 

அவ்வரசனுடைய வேண்டுகோ 
இந்திரன் வெள்ளை யானையை 

ளின் படி மதுரைச் சோமசுந்த 
ஊர்தியாகக் கொண்டவன் . ரக் கடவுள் வேட்டுவ வீரராகச் 

சென்று மதுரையின் கீழ்பால் 
தங்கமயமான உடலும் ஆயிரங் 

உள்ள மதில்மேற் கட்டப்பட்டி 

வச்சி 
கண்களும் உடையவன் . 

ருந்த அட்டாலை மண்டபத்தில் 
ராயுதத்தைப் படைக்கலமாகக் 

நின்று எய்து வீழ்த்தினார் . பிறகு 
கொண்டவன் . 

பாண்டியனுடைய 

வேண்டு 
( உ ) அக்கிநி ஏழுபிரிவான 

கோளின் 

படி - அவ்வேடக் 
சுவாலையுடையவனாய்ச் செப 

கோலத்தோடு 

அவ்விட்மே 
மாலை , கமண்டலம் , செந்நிறம் , எழுந்தருளியிருக்கிறார் . 
ஒளிமாலை முதலியவைகளை 

அணிலாடுமுன்றிலார் 
உடையவனாக இருப்பான்.. 

குறுந்தொகை 
( ஈ ) யமன் எருமையூர் தி , பாடலைப் பாடியவர் . 
தடிப்படை , அஞ்சத்தக்க முகம் . 

லாடுமுன்றில் என்னுஞ் 
கயிறு , கறுத்த நிறம் முதலி சொல்லை இவர் தம்முடைய 
யவைகளை உடையவனாக இருப் பாட்டில் கையாண்ட படியால் 

அச்சொல்லின் சிறப்பு நோக்கி 
( ச ) நிருதி இரத்தக்கண் ,, அச்சொல்லையே 

இவருக்குப் 
பிண ஊர்தி , கருநிறம் , வாளேந் 

பெயராகச் சூட்டினர் . அணி 
தியகை , அரக்கப்படை முதலிய லாடுமுன்றில் என்பதற்கு 
வைகளை உடையவனாக இருப் 

அணில்கள் விளையாடும் வீட்டின் 
பான் . 

முன்னிடம் என்பது பொரு 

ளாம் . 
( ரு ) வருணன் நாகபாசத் 
தைத் தாங்கியவனாய் இரத்த அண்ணர் திருவாய் மொழிப் 
பிறம் மகரவூர்தி முதலியவை பிள்ளைக்குத் தந்தை ; பிள்ளை 
களை உடையவனாக இருப்பான் . 

லோகா சாரியருடைய - திரு 

வடித் தொடர்புடையவர் . 
( சு ) வாயு , பெருத்த வடிவம் ; 
பச்சை நிறம் , அசையுங்கொடி , - அண்ணன் - ( பிரதிவாதி பயங் 
மான் ஊர்தி முதலியவைகளை கரம் அண்ணன் ) நயனாசாரியா 
உடையவனாக இருப்பான் . ருடைய திருவடித் தொடர் 


இவர் 
ஆம் 
அணி 


பான் . 


அதங்கோட்டாசிரியர் 


21 


அதிகன் 


சிலர் கூடி 


ணன் 


புடையவர் . இவர் திருக்காஞ் காமவெறிகொண்டு புலைச்சி 
சியில் - இருக்கையில் 
ருக்கையில் ஒருமாய 

யைத் தழுவினான் . 
சந்நியாசி இவரோடு சொற் இவனைத் தாக்கத் தொடங்கவே 
போருக்கு வந்தார் . அம்மாய அஞ்சி ஓடினான் . சாபால முனி 
சந்நியாசியைக் கண்டு எல்லா வர் என்பவர் இருக்குமிடத்தை 
ரும் அஞ்சி நின்றனர் . அண் யடைய அவர் தம்முடைய நீரே 
ணன் சிறிதும் அஞ்சாது அவ 

னத்தில் இருந்த நீரை அருளு 
ரோடு போரிட்டு வெற்றி டன் இவன்மீது இறைத்தார் .அத 
கொண்டாராகையால் இவருக் னால் இவனுக்கு நல்லறிவு உண் 
குப் பிரதிவாதிபயங்கரம் அண் டாயிற்று . திருப்பெருந்துறை 
என்று பெயருண்டாகி யில் இறைவன் திருப்பெயரைக் 

கூறித் தீவினை நீங்கப் பெற் 

றான் . 
அதங்கோட்டாசிரியர் - அகத்திய 
முனிவருடைய மாணவர்களில் அதர்வணருஷி - கர்த்தமப் பிரசா 
ஒருவர் . இடைச் சங்ககாலத் பதியின் குமரியான சாந்தியை 
தில் இருந்தவர் .. தொல்காப் மணந்தவர் . 
பியத்திற்குக் குற்றங் கூறத் 

அதிகண்டன் - சௌபாக்கியம் 
தொடங்கி ஆசிரியர் கூறிய பதி 

என்னும் நகரத்தில் வாழ்ந் 
லுரையால் அடங்கியவர் . 

திருந்த ஒரு மறையவன் . தெரு 
அதமயன் 

அத்திரியினுடைய விற் போம்போது ஒரு சிவமணி 
| மகன் ; இவன் தன்னுடைய ஆசாரி 

யைக் கண்டெடுத்து அதனை ஒரு 
யன் மகனுக்கு இரண்டாயிரம் மறையவனுக்குக் கொடுத்து 
ஆக்களைத் தானஞ் செய்தான் . நற்கதிபெற்றவன் . 
ஆசாரியருக்குப் பதினாயிரம் 
தாதிகளையுங் கொடுப்பதாக 

அதிகன் - கொங்கு நாட்டின் மேல் 

பகுதியில் அரசாட்சி செய்திருந்த 
வாக்களித்தான் . 

ஒரு குறுநில மன்னன் . 

உறை 
அதர்மன் - இவன் வேதபுரி என் யூரில் இருந்து அரசு 

அரசு புரிந்த 
னும் ஊரில் இருந்த திரியம்ப சோழமன்னர்கட்கு 

என்பவனுடைய மகன் . டைய வழி முறையினர் திறை 
இவன் ஒருநாள் காட்டிற்குச் செலுத்திக் கொண்டிருந்தனர் . 
சென்றான் . 

அங்கு தவமேற் இவன் அவ்வாறு திறை செலுத் 
கொண்டு புற்று மூடப்பெற்றி 

சோழ 

மன்னர்களை 
ருந்த ஒரு முனிவருடைய கண் இகழ்ந்து நின்றான் . 

அதனால் 
களைத் தொளை வழியிற் கண் பகை வளர்ந்து நின்றது . இவன் 
ட்டான் . அவைகளைத் தன்கையில் காலத்தில் புகழ்ச் சோழன் என் 

ருந்த கோலால் குத்தினான் . பவன் சோழவள நாட்டில் அர 
அவரால் காட்டில் தீயனாகத் சாட்சி செய்து கொண்டிருந் 
திரியுமாறு வசவுரை வழங்கப் தான் . அவன் இவ்வதிகன்மீது 
பெற்றான் . பிறகு தன்னுடைய தன்னுடைய படைகளை 
தந்தையிடஞ் சென்றான் . தந் 

யேவினான் . 

படைகள் வந்து 
தை சில அறிவுரைகளைக் கூறி 

தன்னுடைய நகரை வளைத்துக் 
அதர்மன் அவைகளைக் கொண்ட பிறகு இவன் பதறி 
கேளாது அவனைக் கொன்றான் . யெழுந்து போரிட முயன்று 
புலைச்சேரிக்குச் சென்று பசிக் தோல்வியடைந்தான் . செய்ய 
கொடுமையால் ஊனருந்தினான் . வேண்டிய அரசியல் காரியங் 
நீர்வேட்கைகொண்டு 

களை இவன் முறையாகச் செய் 
கிருந்த கள்ளைக் 

குடித்தான் , யாத படியால் பிறகு பகைவர் 


இவனு 


கன் 


தாமல் 


னான் . 


அதிகாயன் 


22 


அத்தாமலகன் 


பெற்ற 


பெயரு 


அவனை 


த 


கட்கு அடிமையாகுமாறு நேர்ந் புதல்வனாகத் தோன்றியவன் . 
தது 

தன்னுடைய தந்தையின் போக் 
அதிகாயன் - ஓர் அரக்கன் . இரா கிற்கு முற்றிலும் மாறுபட்ட 
வணனுடைய மக்களில் ஒருவன் . வனாய் நல்ல முறையில் நடந்து 
நான் முகனிடம் கவசம் பெற்ற தந்தையின் காலத்தில் சீர்குலைந் 
வன் . போரில் இலக்குமணரால் 

திருந்த ஆட்சி முறையை 
நான் முகக் கணை செலுத்திக் 

ஒழுங்குபடுத்தினான் . முப்ப 
கொல்லப் பட்டவன் . இவன் தாண்டுகள் நேரிய முறையில் 
முன் பிறவியில் கைடவன் என் பாஞ்சாலன்குறிச்சியில் 
னும் அசுரன் . சிவபெருமானிடம் சாட்சி செய்தான் . மகப்பேறு 

வில்லுடையவன் . வாய்க்காதபடியினால் உறவின் 
பேராற்றல் உடையவன் . 

முறையிலிருந்து தத்துப்பிள்ளை 
அதிசூரன் - சூரன் முதலிய பதி 

யெடுத்துக் கொண்டான் . 
னெண்மரில் முதல்வன் . நீதி | அதிவிடன் - இவன் ஓர் அந்தணச் 
நெறிச் சோழன் காலத்தில் சிறுவன் . காமக்காழ்ப்பால் 
வல்லான் என்னும் 

இரவில் ஒரு பெண்ணைச் சேர்ந் 
டையவன் ஒருவன் இருந்தான் . தான் . . இரவில் நீர் வேட்கை 
அவன் அரசர் முதலியவர்களைக் யுண்டாகியது . தண்ணீர் கேட் 
கொலை புரிந்து வருத்திக் டான் . அப் பெண் கள்ளுண் 
கொண்டிருந்தான் . 

டி ருந்தபடியால் கள்ளை 
வெல்வதற்கு இந்த அதிசூரன் 

நீரென்று கொடுத்தாள் . அதி 
சென்றான் . எளிதாக வெல்ல விடன் 

அதனைப் 

பெற்றுக் 
முடியவில்லை . 

ன் னொடு 

குடித்த பிறகு கள்ளென்றறிந் 
கூட்டிச் சென்ற படை முதலிய 

மறையவர்களிடம் 
வைகளைப் பறிகொடுத்தான் . நிகழ்ந்ததைக் கூறிக் கழுவாய் 
பிறகு முயன்று 

கேட்டான் .மறையவர்கள் நெய் 
ஒருவனே 

அவனுடைய யை உருக்கி வாயில் விட வேண்டு 
தலையை வெட்டி மீண்டான் . 

மென்று சொன்னார்கள் . அதி 
அவ்வல்லானுடைய குதிரை , விடனுடைய தாய் தந்தையர்கள் 
படைக்கலம் முதலியவைகளைக் இதனைக் கேட்டு உள்ளங் கலங் 
கவர்ந்து கொண்டு கினர் . இதனையறிந்த 

சாண் 
அரசனுக்குக் காட்டினான் . டில்ய முனிவர் புனித நீராடச் 
அரசன் மிகுந்த வியப்படைந்து , செய்து அதிவிடனுடைய தீவினை 

அவ்வல்லா யைப் போக்கினார் . 
னுடைய தலையை வெட்டினாய் ? " | அதீர்க்கன் திருதராட்டிரன் 
என்று கேட்டான் . உடனே 

மக்களில் ஒருவன் . 
இவன் , “ இப்படித்தான் வெட் 

சகாதேவனுடைய 
என்று தன்னுடைய மகன் . 
தலையை வெட்டிக் கொண்டு 
இறந்தான் . 

அதுல கீர்த்தி பாண்டியன் - அதுல 

விக்கிரம பாண்டியனுடைய 
அதிருட்டி பூதனா இஃதொரு மகன் . 
குருட்டுப் 

பேய் ; 
குழந்தைகளை வருத்தும் ஏழு 

அத்தாமலகன் 
பெண் பேய்களுள் ஒன்று . 

மறையவன் . இவனுடைய 

மகன் ஆக்கினவர்க்கன் . இவன் 
அதிவீரராமு - கட்டபொம்மு வழி பதினாறாவது அகவையில் அவ 
முறையில் 

பதினான்காவதாக தூத ஆச்சிரமத்தையடைந் 
வீரமல் 

என்பவனுக்குப் தான் , 


தான் .. 


தான் 


வந்து 


எவ்வாறு 


அதீனன் 


டினேன் 


பண் 


இவன் 


அத்தாமலகாசாரியார் 


23 


அத்திரி 


சென்று 


கூறு 


தாங்கப் 


யானை 


அத்தாமலகாசாரியார் - இவர் ஒரு என்று சொல்லிச் சென்ற பிறகு 
சித்தர் . யமுனையாற்றங்கரை இவன் பிறந்ததால் இவனுக்கு 
யில் தவஞ் செய்து கொண்டிருந் இப்பெயர் இடப்பட்டது . 
தார் . இவருடைய தவ நிலையை 

( உ ) பூருவம்சத்து அகோத் 
அறியாத பெண் தன் 

ரன் என்பவனுடைய 

மகன் . 
னுடைய குழந்தையை இவரி 

வனாண்ட காரணத்தால் 
டம் விட்டுவிட்டு நீராடச் 

இவன் பட்டணத்திற்கு அத்தின 
சென்றாள் . குழந்தை தவழ்ந்து புரம் 

என்று 

பெயருண்டா 
யமுனையாற்றில் கியது . அசமீளன் , தவிமீளன் , 
விழுந்து இறந்தது . இதனைக் 

புருமீளன் என்போர் இவனு 
கூக்குரலால் அறிந்த சித்தர் 

டைய மக்கள் . 
அக் குழந்தையின் உடலிற் 

( கூ ) வசுதேவனுக்கு உரோ 
புகுந்து சங்கராச்சாரியாரை 

சனையிடம் தோன்றிய மகனும் 
அடுத்தார் . 

அத்திகன் எனப்பெறுவான் . 
அத்தி - இவன் ஒரு சிவகணத் அத்திகிரி - காஞ்சிபுரத்தில் உள்ள 
தலைவன் . இவன் திருக்கைலை திருமால்பதிகள் எட்டனுள் 
யில் சிவபெருமான் தனிமையாக ஒன்று . 

வெள்ளையானை 
இருக்கும்போது வாயிற் காவ தன்னுடைய 

ஒன்றி 
லர் தடுக்கவுங் கேட்காமல் னாலே திருமாலைத் 
உள்ளே சென்றான் . பார்வதி பெற்ற காரணத்தினாலே உண் 
யார் சினங்கொண்டு 

டான பெயர் . கோயிலைச் 
யாகுமாறு வசவுரை வழங் சேர்ந்த இடங்கள் முன் காலத் 
கினார் . பிறகு பார்வதி தேவி தில் அத்தியூர் என்று வழங்கப் 

வேண்டிக் கொள்ள பெற்றது . 
அவர் இரக்கமுற்று , 

அத்திபதி - காந்தார நாட்டி 
காட்டில் சிவபூசை 

லுள்ள பூருவதேசத்தரசன் ; 
செய்து , முன்பே அவ்விடத்தில் 

நீலபதியினுடைய 

கணவன் . 
பூசை செய்து கொண்டிருக்கும் 

இராகுலனுடைய தந்தை ; இவ 
காளனோடு மாறுபட்டு இறந்து 

னுடைய தலைநகர் 
வீடு பேற்றையடைக 

மென்பது ; தன்னுடைய மைத் 
உரைப்படி சிவபூசை செய்து 

துனனும் துறவு பூண்டோனு 
வீடு பேற்றையடைந்தான் . மான பிரம தருமன் என்பவ 
இவர்கள் இருவருஞ் 

னது கட்டளையால் அந்நகரை 
பூசை செய்து வழிபட்டு வீடு 

நீங்கிப் பிறகு அதன் வடக்கே 
பேற்றையடைந்த சிவப்பதியே 

யுள்ள அவந்தி நகரைத் தலைநக 
இந்நாளில் திருக்காளத்தி என் ராகக் கொண்டவன் . 
னும் பெயரோடு விளங்குகிறது . அத்திரதேவர் - திருவிழாக்காலங் 
அத்திகன் - ( க ) இவன் சலற் 

களில் சுவாமி புறப்படுவதற்கு 
காரன் என்பவனுடைய மகன் . முன்பு தெருவைச் சுற்றிக் 
தாய் பெயர் சலற்காரை . ஆதி 

கொண்டுவரும்படைக்கலவடிவ 
சேடன் முதலிய மாதுலரைக் 

மான மூர்த்தி , படைகளுக்குரிய 
சனமேசயன் தேவர்கள் . 

பாம்பு வேள்வியை அத்திரி - அகரம் ஈசுவரனைத் தெரி 
நிறுத்தியவன் . இவன் தாய் விக்கும் ஒலி . திரி என்பது முக் 
தன்னை விட்டுப் பிரியுங் 

குணத்தோடு கூடிய பிரகிருதி 
வனை , எனக்கு என்ன கதி ? யைத் தெரிவிக்கும் . இவ் விரண் 
யென்று கேட்க , ருஷி அத்தி " டினும் ஒரே அளவான அன் 


யாரை 


( நீ 


யானைக் 


இடவய 


என்ற 


சிவ 


செய்த 


கண 


ர 


அத்திரி 


24 


அத்தினபுரம் 


பினைவைத்தவராகையால் இவர் 

( 2 ) ஓர் அந்தணனும் அத்திரி 
இப்பெயர் பெற்றார் . நான் முக 

என்னும் பெயரோடு வாழ்ந்தி 
கண்ணிற்பிறந்தவர். 

ருந்தான் . 
னுடைய 

அவன் தயிரியமகா 
மும்மூர்த்திகளும் மக்களாய் 

ராசனிடம் போய்ச் செல்வம் 
வரத் தவஞ் செய்தவர். 

பெற்றுப் பிள்ளைகளுக்குக் 
இவருடைய மனைவியின் பெயர் கொடுத்து விட்டுத் தவஞ்செய் 
அநசூயை . அவள் பிறர் மீது 

யக் காட்டிற்குச் சென்றவன் . 
அழுக்காறற்றவளாக இருந்த 
படியால் இவ்வாறு பெயர்பெற் அத்திரிகை - இவள் ஒரு கந்தருவ 
முள் . அத்திரி முனிவர் காமக் 

மாது .. இவள் கங்கையில் நீரா 
குறிப்போடு இவளைப் பார்க்க 

டிக்கொண்டிருந்த ஒரு முனிவ 
வீரியம் வெளிப்பட்டது . அதை 

ரின் காலைப் பற்றியிழுத்தாள் . 
வாயு திரட்டி விண்ணில் இட 

முனிவர் யோகப்பார்வையால் 
அது . திங்களாயிற்று . இவரு 

இவள் கந்தருவமாது என்று 
டைய உடலில் திருமால் புகுந்து 

ணர்ந்தார் . மீன் போல் என்னை 
என்னுடைய 

நாட் 
அந்தணனாகப் 

இழுத்து 
பிறந்து .. - அந் 
சூயையின் பாலுண்டு தத்தாத்தி 

கடன்களைத் தடுத்த படியால் 
ரேயர் ஆனார் . ஏகயன் என்ப 

மீனாகக் கடவை என்று வச 
பவன், சினங்கொண்டு 

வுரை 

வழங்கப் பெற்றாள் . 

இவ 
ரைக் கொல்ல வந்தான் . துரு 

பிறகு அவள் முனிவரைவணங்கி 
வாசரிடம் ஏழுநாட்களிற் 

அருள் செய்ய வேண்டுமென்று 
பிறந்து அவனை எரித்தார் . இவ 

வேண்டினாள் . அவர் , " நீ சில 

காலஞ்சென்று இரண்டு குழந் 
ருடைய இருப்பிடத்தில் இராம 
பிரான் தங்கியிருந்து 
தங்கியிருந்து பிறகு 

தைகளைப் பெறுவாய் அதன் 

பிறகு விண்ணுலகத்தையடை 
காட்டிற்குச் சென்றார் . தேவர் 
கட்கும் அசுரர்கட்கும் போர் 

என்று கூறிச் சென் 
நேரிட்டபொழுது அச்சமடைந்த 

றார் . பிறகு இவள் உபரிசரவசு 
கதிரவனுடைய அச்சத்தை 

வின் வீரியத்தை விழுங்கி வலை 

யன் வலையில் அகப்பட்டாள் . 
யுந் திங்களுடைய அச்சத்தை 

அவன் மீனாகக் கிடந்த இவளு 
யும் போக்கி 

அசுரரை ஒரு 
சொல்லில் வென்றவர் . அருந் 

வயிற்றை அறுத்துப் 
ததிக்குத் தந்தை ; இருக்குமறை 

பார்த்தான் . அதில் ஆணும் 

பெண்ணுமான இரண்டு குழந் 
யின் ஐந்தாவது காண்டத்திற்கு 

தைகள் இருந்தனர் . 
உரியவர் . 

ஏழுமுனிவர்களில் 
ஒருவர்.பிரசாபதிகளில் ஒருவர். 

ஆண் குழந்தையைத் தான் 

பெண் 
நான் முகனுடைய மானத 

எடுத்துக் கொண்டு 
புத்திரருள் ஒருவர் . சோமன் , 

குழந்தையை வலையனுக்கே 
துருவாசன் , தத்தாத்திரேயன் , 

கொடுத்தான் , அவ்வலையன் 
இவர்களைப் பெற்றவர் . இரா 

அப்பெண்ணை வளர்த்தான் . 
மரைத் 

அவளே மச்சகந்தி . 
தண்டகாரணியத்திற் 
கண்டு தம்முடைய இருப்பிடத் 
திற்குக் கொண்டு போய்ப் அத்திரிலோசனன் - திருதராட்டி 
போற்றியவர் . திங்கள் இம் 

ரனுடைய மக்களில் ஒருவன் . 
முனிவருடைய கண்ணிலும் 
பிறந்தான் என்பது , " அத்திரிப் அத்தினபுரம் - அத்திமன்னன் அர 
பெயர் அந்தணன் அம்பகந்தனி சாண்டதால் இப்பெயர் பெற் 
லும் என்னும் பாரதச் செய் றது . பாண்டவர்களுக்கு இது 
யுளால் தெரிகிறது . 

தலைநகர் , 

, 


வாய் : 


டைய 


அரசன் 


இம் துரியோதனனுக்குத் தம்பி . 


அநசூயை 


25 


அநந்தன் 


வேண்டிய 


பரணி 


தா 


போது 


உரை 


செய்த 


பார்த்து , 


அநசூயை தக்கனுடைய பெண் . அநந்தபன்மன் - கலிங்க நாட்டு 
அத்திரிக்கு மனைவி . ஐந்து 

அரசன் . முதற் குலோத்துங் 
கன்னிகைகளில் 

கன் 

மகன் , 
ஒருத்தி . 

அநந்தபத்மன் , 
ஒயிட் 
கௌசிகன் தேவியிடஞ் சென்று அநந்தவர்ம சோடகங்கன் 
பொழுது விடிய 

எனவும் பெயர் 

பெயர் பெறுவான் . 
நன்மைக்கு முத்தேவர்களையும் 

கி . பி . 1078 ஆம் 

ஆண்டு 
மக்களாகப் பெற்று அத்தேவர் 

பிப்ரவரித் திங்கள் பதினேழாம் 
களிடம் வரம் பெற்று அவர் 

நாள் அரியணையேறினான் . 1146 
களைத் துருவாசர் , தத்தாத்தி வரை அரசாட்சி புரிந்தான் . 
ரேயர் , சோமர் முதலிய மக்க 

கொண்ட கலிங்கப் 
ளாகப் பெற்றவள் . சீ 

போர் இவன் பொருட்டு நடை 
பிராட்டி காட்டிற்குச் சென்ற 

பெற்றதாகும் . அப்போரில் 
அறங் கூறியவள் . இவன் ஒளித்திருந்து பின் 
அத்திரி முனிவர் தவஞ் செய் வந்து பாட்டனைக் கண்டு மீண் 
யும்பொழுது தானுங் கூடச் 

டும் அரசாட்சி பெற்றான் . 
சிவபூஜையில் இருந்து கணவ 

அநந்த சிவாசாரியர் 

சித்தாந்த 
னுக்கு ஆகவேண்டிய உதவி சாராவளி என்னும் பத்ததிக்கு 
களைச் செய்தவள் . ஐம்பத்து 

சைவ 
நான்காண்டுகள் மழையில்லா சிவாசாரியர் . 
மல் உலகம் வருந்துகையில் , அநந்த சூரிகள் - புண்டரீகாட்ச 
முனிவர் எழுந்து மனைவியைப் யச்வாவின் மகன் . தோதாரம் 
" நீர் வேண்டும் 

மனுக்குக் கணவர் . திருவேங் 
என்றார் . அநசூயை 

கடமுடையான் கட்டளைப்படி 
னத்தை எடுத்துக் கொண்டு 

திருவேங்கடஞ் சென்றிருக்கை 
தண்ணீர்க்குச் செல்லுகையில் , யில் திருவேங்கடமுடையான் 
பெண்ணுருவத்தோடு கங்கை 

அந்தணச் சிறுவனைப் போல் 
தோன்றி , “ எங்குச் 

செல் கனவில் வந்து திருமணி தர 
கின்றாய் ? " என்று 

கேட்க 

அதனை வாங்கி மனைவியிடம் 
அநசூயை அக் கங்கையைப் 

தந்து அதனால் 

வேதாந்த 
யாவர் ? 

தேசிகரைப் பெற்றவர் . 
என்று உசாவினாள் . அதற்குத் 

அநந்த சோமாசியார் 

எழுபத்து 
தான் கங்கை யென்று கங்கை 

சிம்மாசனாதிபதிகளில் 
மறுமொழி கூறினாள் . 

ஒருவர் . புண்டரீ காட்சயச்வர் 
அநசூயை உடனே அவளைப் 

என்பவர் இவருடைய புதல்வர் . 
பார்த்து , " அப்படியாயின் , 

நயனாராசாரியர் 
கணவருடைய 

என்பவருடைய மாணாக்கன் 
முடியுமளவும் 
வேண்டும் என்று வேண்டிக் அநந்தநேமி உச்சயினியாண்ட 
கொண்டாள் . கங்கை அநசூ 

புத்த அரசன் . இவனுடைய 
யைப் பார்த்து , " நீ செய்த 

தந்தையின் பெயர் பிரத்தி 
தவத்தில் 

யோதன் . 
திங்களின் 

ஒரு 
பலன் 

தருக என்று கேட் | அநந்தன் - இவனை ஆதிசேடன் 
டாள் . 

அநசூயை அவ்வாறே என்பர் . கத்துருவின் மகன் . 
கொடுத்துத் தன் கணவனிடம் வைசயந்தி மாலையை அணிந் 
நடந்தவைகளைக் 

கூறினாள் . தவன் . இவன் தன்னுடைய 
இதனால் அங்குத் 

ஆயிரந் தலைகளைக் கொண்டு 
மிகுதியாகி நன்மையேற் நிலத்தைத் தாங்குவான் . திரு 
பட்டது . 

மால் இராமனாகப் 

பிறந்த 


பார்த்து , 


< நீர் 


நான்கு 


என் 


தவம் அநந்தப்பன் 


11 


தண்ணீர் 


அநபாய சோழன் 


26 : 


அநுதாபகன் 


னாகப் 


கிய 





கண் 


காலத்தில் இவன் இலக்குமண 

யைப் போல் காப்பாற்றினான் . 

கண்ண் இவர் அவனுடைய பெண்ணா 
னாகப் பிறந்த காலத்தில் பல 

அசாருமதி என்பவளைத் 
ராமனாகப் பிறந்தான் . திருமால் திருமணஞ் செய்துகொண்டு 
திருப்பாற் கடலில் இருக்கும் சயன் , விசயன் , கமலன் , விம் 
போது அணையாக 

விளங்கு 

லன் , புதன் என்னும் ஐந்து 
வான் . மேலுங் குடையாகவும் 

மக்களைப் பெற்றார் . 
பாதுகையாகவும் பயன்பாடு அநந்தனர் 

பதினான்காவது 
வான் . இவன் சிவபிரானுடைய சைந தீர்த்தங்கரர் . தந்தை 
திருக்கூத்தைக் காண்பதற்குத் சிம்ம சே நமகாராசா . தாய் செய 
திருமாலின் கட்டளையால் நில 

சியாமை . 

ஆனித்திங்களில் 
வுலகிற் பதஞ்சலி முனிவனாகப் கிருட்டிணபட்ச துவாதசி திதி 
பிறந்து திருத்தில்லையில் தவஞ் ரேவதி நாளிற்பிறந்தார் . 
செய்து திருக்கூத்துக் 

அநாகால பிருதன் - வற்கட காலத் 
டான் . 

திலே தன்னைக் காத்துக் கொள் 
அநபாய சோழன் - சோழ மன்னர் 

ளுமாறு ஒருவனுக்கு அடிமை 
களில் ஒருவன் . 

சேக்கிழார் 

யானவன் . 
பெரியபுராணம் பாடுவதற்குக் 
காரணமாக விருந்தவன் . 

அநாகுலன் - இடைச் சங்ககாலத் 
தில் இருந்த 

தெய்வப் 
அந்லாசுரன் - அசுரர்களில் ஒரு பாண்டியன் . இவன் திலோத்த 
வன் . தேவர்களைத் துன்பப் மையோடு சேர்ந்து சாரகுமா 
படுத்திச் சிவபிரானுடைய ரன் என்ற பெயருடைய ஒரு 
நெற்றிக் கண்ணால் எரிந்தவன் . புதல்வனைப் பெற்றான் . 
அநந்தருஷி - ஆதிசேடனுடைய | அநாதிருஷ்யன் 

அநாதிருஷ்யன் - திருதராட்டிர 
பிறப்பாய்ப் புரிகாபுரி என்னும் னுடைய மக்களில் ஒருவன் . 
ஊரில் 

வித்துருமனென்பவனி 
டத்தில் அலி வடிவமாகப் பிறர் அநாமித்திரன் - யதுவமிசத்தில் 
தனர் . இதனால் வருத்தமடைந்த 

தோன்றிய யுதாசித்தின் மகன் . 

நிக்நன் , சிநி , பிரசுநி என்ப 
தந்தைசிவபிரானை 

நோக்கித் 

வர்கள் 
தவஞ்செய்து அலித்தன்மையைப் 

வனுடைய மக்கள் . 
போக்கினார் . ஆண்மைத் தன் அநிந்திதையார் - திருக்கைலையில் 
மையை அடைந்த அநந்தருஷி உமாதேவியார்க்குத் திருப்பணி 
எக்யராதன் மகளாகிய 

செய்து கொண்டிருந்து பின் 
வதியை மணந்தார் . திருமால் சங்கிலி நாய்ச்சியாராகப் பிறந் 
இவருக்கு அருளுரை வழங்கி தவள் . 
னார் . இவர் மனைவியோடு தவம் 

அநீகன் - யதுவமிசத்தவனான வசு 
புரிந்து கொண்டிருக்கையில் 
பன்னிரண்டாம் ஆண்டுத் துவா 

தேவனுக்குத் தம்பி . 
தசியில் கடல் நீராடப் போய்க் அநு யயாதிக்குச் சந்மிட்டை 
கடலில் நீராடினார் . தண்ணீரில் 

யிடம் பிறந்த மகன் . 
இறங்கியவர் 

கரையேறும் அநுக்கிலா தன் திதிவம்சத்தவ 
ஆற்றலற்றவராய்த் தண்ணீரிற் 

னான இரண்யகசிபன் மகன் . 
கிடந்து நீர் வாழ் உயிர்களால் பிரகலாதனுக்குத் தம்பி . 
துன்புற்றார் . விருத்த சர்மா 
என்னும் அந்தணன் இவரைத் அநுகன் - திருதராட்டிரனுடைய 
தூக்கிக் காப்பாற்றி வீட்டுக் 

மக்களில் ஒருவன் . 
கழைத்துப் போய்ப் பிள்ளை 

போய்ப் பிள்ளை அநுதாபகன் - தநுவின் மகன் 


T 


குண 


1 


அநுபமர் 


27 


அபஞ்சிகன் 


டைய 


லிருந்த 


என் 


நாள் 


டைய 


பிறகு 


இவன் 


அநுபமர் - இவர் ஒரு முனிவர் . கொண்டிருந்தார் . ஒருநாள் ஒரு 
இவர் தம்மிடம் வந்த ஒருநாயை மாணவன் உறங்கினான் . அவ 
மான் , புலி , யானை , சிங்கம் ,, னைப் பார்த்து முனிவர் அதட்டி 
சரபம் முதலிய பிராணிகளாக்கி 

னார் . இதனைக் கேட்டு இவரு 
இறுதியில் 

நன்றி கெட்ட 

மனைவியின் கருப்பத்தி 
நாய்ச் சரபத்தை நாயேயாகச் 

" இராப்பகல் 
செய்தவர் . 

உறக்கமில்லாது ஓ தினால் 
அநுமான் - புஞ்சிகஸ்தலை என்னும் உறக்கம் வராதோ ? ” 
அப்சரசு சாபத்தினால் குரங்குப் 

முனிவர் சினமடைந்து , 
பெண்ணாகிக் கேசரி என்பவனை “ நீ என்னை எதிர்த்துப் பேசிய 
மணம் புரிந்திருந்தாள் . 

படியால் நிலத்தில் விழும்போது 
வாயுபகவான் 

இவளு 

எட்டுக்கோணலாகக் கடவாய் 
உண்மை வடிவத்தைப் 

என்று வசவுரை வழங்கினார் . 
பார்த்துக் காதல் கொண்டு 

மனைவியின் பிள்ளைப் 
சேர்ந்தான் . அப்பொழுது 

பேற்றின் பொருட்டு மருந்து 
இவன் பிறந்தான் . 

கள் தொகுக்க மிதிலைக்குச்சென் 
பிறந்து வளருகையில்க திரவனை றார் . அங்கு நடந்த சொற் 
இராகு பற்றியது . 

அதனைப் போரில் தோல்வியுற்றுக் கடுந் 
பழமெனக் கருதிப் பற்றச்சென் தவமியற்றக் கடலுக்குச் சென் 
றான் . இராகு 

இந்திரனை றார் . 
யடைந்தான் . இந்திரன் தன்னு 
டைய வச்சிரப்படையால் தாக் 

அந்தி இளங்கீரனார் - அகநானூற் 
கினான் . 

றில் உள்ள எக - ஆம் பாடலைப் 
அதனால் இவன் மூர்ச் 
சையடைந்தான் . இதனால் வாயு 

பாடியவர் . இவர் 

அந்திக் 
சினங்கொண்டு தன் இயக்க 

காலத்தின் அழகைச் சிறப்பித் 
உதவியை நிறுத்தினான் . 

துப் பாடியபடியால் அந்தி 
நான் 

யென்னும் 
முகன் முதலியோர் வந்து அநு 

அடைமொழியைப் 
மான் எனப்பெயர் கொடுத்துப் 

பெற்றார் என்பர் . 
மேன்மைகள் வழங்கிச் | அந்தி காவலன் மாலைக் காலத் 
சென்றனர் . 

தில் தெருக்களில் காவலாகத் 
அநுலோமன் உயர் குலத்து 

திரியும் ஒரு தேவதை . 
ஆணும் இழிகுலப் பெண்ணுங் 

அந்திதேவன் ஓர் அரசன் . ஆ 
கூடுதலால் பிறப்பவன் . 

( பசு ) க்கள் இவனிடம் 

வந்து 
அநுவர் - சமதக்நியின் மகன் . 

. 

வேள்வி செய்யக் கேட்டுக் 
அநுவிந்தன் - ( க ) அவந்தி நாட் கொண்ட பிறகு இவன் வேள்வி 
டரசன் 

( 2 ) திருதராட்டிரன் செய்தான் . அப்பொழுது ஒரு 
மக்களில் ஒருவன் . 

தன்னுடைய 

விட்டுப் பிரிதலைப் பொறுக்க 
அநூரு -அ நூரு என்னுஞ் சொல் 
லுக்குப் பொருள் தொடை 

முடியாமல் வருந்த வேள்வியை 
யில்லாதவன் என்பது . 

நிறுத்தினான் . 

நாள் 
தொடை 

இவன் 
யில்லாதவனாகிய அருணனுக்கு 

தோறும் இருபத்தையாயிரம் 
இப்பெயர் வழங்குகிறது . 

அந்தணர்களுக்கு உணவிட்டு 

வேள்வி 
அநேகபக்தர் - இவர் ஒரு முனிவர் . 

முடித்து அரசாண்டு 

நல்வினையுலகஞ் சென்றான் . 
இவருடைய மனைவியின் பெயர் 
சுசாது . 

இவர் பிள்ளைகளிடம் அபஞ்சிகன் - காசி 
உள்ள விருப்பத்தினால் மறை 

மறையவன் ; சாலியென்பு 
முதலியகலைகளைப் போதித்துக் வளுக்குக் கணவன் , 


பசு 


கன்றை 


அபமார்வன் 


28 


அபிநந்தனன் 


இவர் 


விடாது 


சிவ 


அபமார்வன் - இவன் ஓர் அரக்கன் . மாரிதத்தன் என்னும் பெயரை 
சிவபிரானை எதிர்க்கத் துள்ளி யுடைய அரசன் கூரிய வாளைக் 
வந்தான் . நன்கு - அடிபட்டு கையிலெடுத்துக் கொண்டு 
முதுகு முறிந்து இறந்தான் . 

வரை வெட்டுவதற்கு 

வந் 
அபயகுல சோழ மகாராசன் தான் . இவர் சிறிதும் அஞ்சா 
சோழ மன்னர்களில் ஒருவன் . 

மல் நகைத்தார் . அவருடைய 
தேவாரத் திருமுறைகளை 

நிலையைக் கண்ட அரசன் கலங் 
வெளிப்படுத்தி உலகில் விளங் கினான் ; நகைத்ததற்குக் கார 
கச் செய்தவன் . 

ணம் யாது என்று உசாவினான் . 

( நீ என்னைக் கொல்வ 
அபயன் - திருதராட்டிரன் மக் 
களில் ஒருவன் . 

வதாக 

எண்ணிக்கொண்டு 

உன்னையே கொன்று கொள்ளு 
அபயருசி - இவர் அவந்திநாட்டிலே 

கிறாய் . கொலைத் தீவினை பழிக் 
உச்சைனி என்னும் நகரில் 

குப்பழி வாங்காமல் 
இருந்தவர் . யசோமதி என்னும் 

இதனை நீ நன்றாக உணர்ந்து 
அரசனுடைய மகன் . இவரு 
கொள் என்றார் . 

அரசன் 
டைய தாய் பெயர் புட்பாவலி . 

வாளைக் கீழே யெறிந்தான் . 
இவர். அரச குடும்பத்திற் பிறந் 

இவரிடம் அருளுரை பெற்றுத் 
தும் அரச வாழ்க்கையை ஒரு 

திருந்திய பண்புடையவனானான் . 
சிறிதும் மதியாமல் துறவற 
வாழ்க்கையை மேற் கொண் 

அபரமந்திரேசுவரர் - சிரீகண்டர் , 
டிருந்தார் . எல்லா உயிர்த் 

வீரபத்திரர் முதலிய அபரமுத்த 
தொகைகளிடத்தினும் அருளு 

கணங்கள் . இவர்கள் 
டையவராக ஒழுகினார் . ஓரிடத் 

பிரளயாகலருட் பரிபக்குவ 
தினும் தங்காது உலகம் முழு 

முடையவர்களாய்ச் சிவபிரான் 

அருள் பெற்றுப் பதிபதார்த்தங் 
வதுஞ் சுற்றி வந்தார் . அவ் 
சுற்றி வரும்போது 

களாய் நின்று விளங்குவார்கள் . 
இராசமாபுரம் என்னும் ஊர் அபராசிகன் - திருதராட்டிரன் 
அருகே ஒரு பொழிலில் வந்து 

மக்களில் ஒருவன் . 
அமர்ந்திருந்தார் . அப்பொழுது | அபராசிதன் - காஞ்சியில் 
அவ்வூர் அரசனுடைய காவலர் துங்கனுக்குப் பிறகு அரசனாக 
இவரைக் கண்டனர் . 

இருந்தவன் . 
அவர்கள் காளிதேவிக்குப் பலி 

அபர்ணை - மேனையின் மகள் . 
யிடுவதற்குத் - ததகுதியான 

தளிர் முதலியனவும் உண்ணா 
ஆளைத் தேடிக் கொண்டிருந் மல் சிவபிரானை எண்ணித் தவ 
ர் . இவருடைய தோற்றம் 

மியற்றியபடியால் இப் பெயர் 
அவர்கட்கு மிகுந்த மகிழ்ச்சியை 

பெற்றாள் . 
அளித்தது . இவரை அழைத் 

அபிநந்தனர் - நான்காவது சைந 
துக்கொண்டுபோய் அரசனிடம் 

தீர்த்தங்கரர் , இட்சுவாகு வழி 
விட்டனர் . இவரைக் கண்ட 

முறை சுயம்வர மகாராசாவின் 
அரசனும் மகிழ்ச்சியடைந் 

புதல்வர் . தாய் சித்தார்த்தா 
தான் . 

சண்டமாரி என்னுந் 
தேவிக்குப் பலியிட 
பலியிட ஏற்பாடு 

தேவி . இவர் மாசி மாதம் சுக் 

கில பட்சம் துவாதசி புனர்பூச 
செய்தான் . ஊரார் அனைவரும் 
கோயிலுக்கு வந்து 

நாளில் பிறந்தார் . 
டனர் . காளிக்கு 

முன்னர் அபிநந்தனன் - இவன் 
இவரை நிறுத்திப் பலி கொடுப் பதம் பெறும் 

பொருட்டு 
பதற்கு முன் செய்ய வேண்டிய 

வேள்வி செய்தான் . இந்திரன் 
சடங்குகளைச் செய்தனர். இதனை உணர்ந்து காலநேழி 


வாறு 


நிருப 


கள் 


தனர். 


திரண் 


மூடிக் 


அப்ெ 


அதனைக் 


. 


கால 


டைய 


சிறந்து 


தில் 


உண் டாகும் . 
அபிநவகுத்தன் 

29 அப்பாலும் அடிசார்ந்தார் 
என்பவனை அழைத்து அவனைக் காட்டுவழியில் தன்னையறியாது 
கொண்டு அந்த வேள்வியை 

உறங்கிக் கொண்டிருந்தான் . 
அழிக்கச் செய்து விட்டான் . அப்பொழுது பாம்பு ஒன்று இவ 
அபி நவகுத்தன் - மந்திர ஆற்ற 

னுடைய முகத்தில் வெய்யில் 
லால் சங்கராச்சாரியாருக்கு 

படாமல் படத்தால் 
மூல நோயை ஏவியவன் , 

கொண்டிருந்தது ; அப்பொழுது 
அந்த 

சென் 
அபிமன்னன் இவன் 

வழியாகச் 
அருச்சுன 

கொண்டிருந்த ஒரு வழிப்போக் 
னுடைய மகன் . கண்ணன் 

கன் 

கண்டு வியப் 
தங்கையாகிய சுபத்திரையிடம் 

அவன் 
படைந்தான் 

எதிர் 
பிறந்தவனாகையால் கண் ண 
னுக்கு 

உணர்ச்சியுடையவன் . 
மருமகன் . விராடன் 
அவன் அச்சிறுவன் 

விழித் 
மகளாகிய உத்தரை வனு 

காத்திருந் 
மனைவியாவாள் . 

தெழும் வரையில் 
வில் 

தான் . விழித்தெழுந்த பின் 
லாண்மையில் இவன் தன்னு 

அவனைப் பார்த்து , அப்பா ! 
டைய தந்தையினுஞ் 
நின்றான் . பாரதப் 

போரில் 

உனக்கு இன்னுஞ் சில காலத் 
அரசாட்சிச் 

செல்வம் 
பதின் மூன்றாம் நாளில் இவன் 

அப்பொழுது 
துரியோதனன் மகனாகிய இலக் 

எனக்கு உதவி செய்கிறாயா ? 
கண குமாரனைத் தன்னுடைய 

என்று 

கேட்டான் . அப்பாசி 
வில் தொழிலாற் கொன்றான் . 

அம்மனிதனைப் பார்த்து , 
இதனால் துரியோதனன் உளங் 

எழுத்து வாசனை அறியாத 
கொதித்து வருந்தினான் . துரோ 

எனக்கு அரசாட்சிச் செல்வம் 
ணர் , அசுவத்தாமா , கன்னன் 

எவ்வாறு உண்டாகப் போகி 
கிருபன் , கிருதவன்மன் முதலிய 
பெரிய வீரர்களோடு பெரும் 

றது ? அவ்வாறு உண்டாகுங் 

காலத்தில் 
படையையும் அனுப்பி இவனை 

செய்கிறேன் என்று 

சொன் 
எப்படியாவது கொன்றுவிட 
வேண்டுமென்றான் . பல பெரு 

னான் . சில நாட்களில் அப்பாசி 
வீரர்கள் மிக முயன்று வெகு 

அரசியல் அலுவலிற் சேர்ந்து 

தன்னுடைய நுண்ணறிவினால் 
நேரம் இவனோடு கடும் போர் 
செய்தார்கள் . 

சயத் 

படிப்படியாக உயர்ந்து அமைச் 

சனாகிப் பின் அரசனே ஆனான் . 
திரதன் என்பவன் இவனைக் 

அப்பொழுது இவனுக்கு அர 
கொன்றான் . மறுநாட் போரில் 

சாட்சிச் செல்வம் உண்டாகும் 
இச்சயத் திரதனும் அருச்சுன 

என்று கூறியவன் 

வர 
னாற் கொல்லப்பட்டான் . 

னுக்கு வேண்டிய 

உதவிகள் 
அப்சரர் - இவர்கள் ஒரு தேவசாதி செய்தான் .. 
யார் . அரம்பை , ஊர்வசி , 
திலோத்தமை , மேனகை கிரு அப்பாலும் அடிசார்ந்தார் - தமிழ் 
தாசி முதலியோர் 

இக்குலத் 

நாட்டுக்கு அப்பாற்பட்ட நாடு 
தினராவர் . 

களிலுள்ள சிவனடியார்களும் , 
அப்பாசி - இவன் வேலூராண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் திருத் 
கிருட்டிண தேவராயனுடைய தொண்டத் தொகையிற் 
அமைச்சன் . இவன் இளமையில் கூறும் அடியார்களுடைய 
தாய்தந்தையரை இழந்து கல்வி காலத்திற்கு முன்னும் பின்னும் 
யறிவில்லாமல் மனப் சிவபிரானடியைச் 

சேர்ந்தவர் 
போக்கில் திரிந்து கொண்டிருந் களும் அப்பாலுமடி சார்ந்தார் 
தான் . இவன் ஒரு நாள் 

ஒரு 

எனப் பெறுவர் . 


வேண்டிய 


உதவி 


முடிவில் 


தன் 


அப்பிரமேயன் - 


30 


அப்பைய தீட்சித சுவாமிகள் 


என்ற 


நூல்கள் 


அப்பிரமேயன் - இவன் இராசராச 
னுடைய படைத் தலைவன் ; 
சிறந்த வீரன் , எதற்கும் அஞ் 
சாத நெஞ்சு படைத்தவன் . 
போரில் பகைவர்களை எளிதிற் 
புறங்காட்டி ஓடும்படி செய் 
தான் . 
அப்பைய தீட்சித சுவாமிகள் - 
ஆரணிக்கு அண்மையில் உள்ள 
அடைப்பாலம் என்ற 

ஊரில் 
பிறந்தவர் . 

நூல்களைக் 
கற்றுப் புலமை பெற்றிருந்தார் . 
வேலூரிலிருந்து 

அரசாட்சி 
செய்த பொம்மன் 
சிற்றரசன் . இவருக்கு கனகா 
பிடேகம் செய்தான் . இவர் 

பல எழுதியதோடு 
சிவபெருமானிடத்தில் பேரன் 
பும் நிரம்பப் பெற்றவர் . 
காஞ்சியில் இருந்த தாதாசாரி 
யார் என்பவர் தீட்சிதரிடத்தில் 
உட்பகை கொண்டார் . தீட்சி 
தரைக் 

கொல்வதற்கு வழி 
தேடினார் . தீட்சி தரைப் 
பார்த்துச் , 

சிவபெருமான் 
நஞ்சுண்டதைப் போல் நீரும் 
உண்ணும் பார்ப்போம் என்று 
சொல்லி நஞ்சைக் கொடுத்தார் . 
தீட்சிதர் அதனை வாங்கிச் , " சிவ 
பிரானுக்குரியது என்று கூறி 
உண்டு அதனால் எத்தகைய 
தீங்கும் நேரிடாமல் இருந்தார் . 
அரசன் தீட்சிதருக்கும் தாதா 
சாரியாருக்கும் விலை உயர்ந்த 
சால்வைகளைப் பரிசாக வழங் 
கினான் . தாதாசாரியார் அதனை 
வாங்கித் தாம் அணிந்துகொண் 
டார் . தீட்சிதர் சிவத் தீ 
வளர்த்தி அதனில் போட்டார் . 
இதனையறிந்த தாதாசாரியார் 
அரசனிடம் , “ நீர் தீட்சிதருக் 
குக் கொடுத்த சால்வையை 
அவர் நெருப்பிலிட்டுக் 
கொளுத்தி விட்டார் என்று 
அரசனுக்குச் சின முண்டாகு 

கோட் சொன்னார் . 
அரசன் தீட்சிதரைப் பார்த்து , 
" நான் உமக்குக் - கொடுத்த 


சால்வை எங்கே ? 

என்று 
உசாவினான் . தீட்சிதர் , நாம் 
அதனைச் சிவபிரானுக்கணிந்து 
விட்டோம் " என்று கூறினார் . 
அரசன் அதனைத் தான் பார்க்க 
வேண்டுமென்று சொன்னான் . 
தீட்சிதர் அரசனைச் சிவபிரான் 
கோயிலுக்கு 

அழைத்துக் 
கொண்டுபோய் அரசன் அளித்த 
சால்வை இறைவன் மீதிருத் 
தலைக் காட்டினார் . அரசன் 
தீட்சிதரிடத்தில் முன்னிலும் 
மிகுந்த 

அன்புடையவனாக 
இருந்தான் . இதனை உணர்ந்த 
தாதாசாரியார் தீட்சிதரைச் 
சொற் போருக்கு அழைத்தார் . 
தீட்சிதர் நடுநிலையாளர் 
வேண்டுமென்றார் . வியாசபட் 
டர் பராசபட்டர் 

என்னும் 
இருவர் நடுநிலை நவில்பவர்க 
ளாக ஏற்படுத்தப் பட்டனர் . 
தாதாசாரியார் தீட்சிதரோடு 
ஏழுநாட்கள் சொற்போரிட்டுத் 
தோற்றுப் போனார் . சொற் 
போரைக் கேட்டுக் கொண்டு 
நடுநிலையாளர்களாக இருந்த 
மார்த்தவரிருவரும் சைவர்களா 
யினர் . பிறகு தீட்சிதர் , 
" இன்னும் எவரேனுஞ் சொற் 
போர் செய்ய வருகின் 
றனரோ ? என்று உசாவினார் . 
வரநந்தி என்னும் புத்தன் 
சொற்போரிட்டுத் தோற்றுப் 
போனான் . தோற்றதனால் 
மிகுந்த நாணமடைந்த தாதா 
சாரியார் தீட்சிதரைக் கொல் 
வதற்கு வழிதேடினார் . தீட்சிதர் 
ஒரு நாள் நீராடுதற் பொருட்டு 
ஆற்றிற்குச் சென்றார் . தாதா 
சாரியர் 

சமயத்தில் 
சிலரை யனுப்பித் தீட்சி தரைக் 
கொலை செய்யக் கட்டளையிட் 
டார் . தீட்சிதரைக் கொலை 
செய்யச் சென்றோர் தீட்சி 
தரைச் சூழ்ந்து சூலமேந்திய 
கையினராய்ப் பலர் நிற்கக் 
கண்டு அச்சமடைந்தனர் . தாங் 
கள் வந்த காரியத்தைத் தீட்சி 


மாறு , 


31 


அமணமலை 


அமுதசுரபி 


வன் . 


பகை 


- 


தரிடம் சொன்னார்கள் . தீட்சி இராசராசனால் வெல்லப் பட்ட 
தர் சிவனடியார்கட்குத் தீமை 
செய்ய எண்ணும் பொல்லாத அமராவதி தேவர் தலைவனா 
வர்களைக் குறித்துச் சிவபிரா கிய இந்திரன் முப்பத்து முக் 
னிடம் முறையிட்டார் . அவ் கோடி தேவர்கள் புடைசூழ , 
வளவில் 

தாதாசாரியாருடைய அரம்பை முதலிய தேவமாதர் 
தலையில் இடி விழுந்தது . அவர் கள் ஏவல் செய்யக் கற்பகதரு , 
மாண்டார் . 

சந்தானம் , பாரிசாதம் , காம 
அமணமலை - மதுரைக்கு மேற்கே தேனு , நவநிதி , தன்வந்திரி , சசி , 
சைநர்கள் முன்காலத்தில் தங்கி உச்சைச்சிரவம் , ஐராவதம் , தேவ 
யிருந்த மலை . அவர்கள் தங்கி விமானம் முதலிய செல்வங்க 
யிருந்தகுகை இன்றும் உள்ளது . ளோடு அரசாளுமிடம் . நிலவுல 
அமணன் - இவன் குமணனுடைய 

கில் நல்வினை புரிந்தோர் 
இளவல் . முன்னர்ப் 

இவ்வுலகினை அடைவர் என்று 
கொண்டு தன்னுடைய தமயனா 

நூல்கள் கூறும் . 
கிய குமணனைக் கொலை செய்ய அமராவதி யாறு இஃதோராறு . 
என்ணினானாயினும் பிறகு நல்ல மேற்குத் தொடர்ச்சி மலையில் 
றிவு பெற்றுத்திருந்தினான் . 

உள்ள 

மூணாறு என்னுமிடத் 
அமரகன் - ஓர் அரசன் . இவனுடைய 

திற்கு அண்மையில் தோன்றி 
உயிர் நீங்கிய உடலில் சங்கரா 

நெருங்கிய காடுகளுக்கிடையே 
சாரியார் புகுந்து , இவனுடைய 

பாய்ந்து ஆனை மலை வழியே உடு 

மலைப் 
மனைவியிடம் காமகலை பயின்று 

பேட்டை வட்டத்தில் 
அமரகம் என்னும் நூலை இயற் 

நுழைந்து தாராபுரம் வழியாகத் 

திருச்சி மாவட்டத்தையடைந்து 
றினார் . 

காவிரியொடு கலக்கிறது . 
அமரகுந்தி - இவ்வூர் சேலம் மாவட் 

அமித்திரன்- இவன் ஒரு முனிவன் 
டத்தில் தாரமங்கலத்திற்குப் 

காட்டில் தவஞ்செய்து கொண் 
பக்கத்தில் உள்ளது . வணங்கா 

டிருந்தான் . இவன் பொருட்டு 
முடிக்கட்டி என்போர் இவ்வூ 

ஆண்டிற்கு ஒரு முறை பழுக் 
ரில் வாழ்ந்திருந்தனர் . 

கும் நெல்லிக்கனியை அருச்சு 
அமரசிங்கன் - 

விக்கிரமார்க்கன் னன் திரௌபதியின் சொற்கேட் 
காலத்தில் இருந்த சைன பண்டி டுப் பறித்து விட்டான் . பிறகு 
தன் . வடமொழி நிகண்டாகிய கண்ணபிரான் இப்பழம் மரத் 
அமரத்தைத் தன்னுடைய பெய 

திற் பொருந்துமாறு செய்தார் . 
ரால் இயற்றியவன் . 

அமிர் தபிரபை சுயம்பிரபை 
அமரசிங்கமகாராசா இவன் தஞ் என்பவளுடைய தோழி . 
சாவூர் அரசன் என்பர் . இவன் 
தன்னுடைய பெண்கள் இருவ 

தென் மதுரையிற் 
அமுதசுரபி 

கலாநியமத்துள்ள 
ரையும் திருவரங்கத்தில் அரங்க 

தேவியால் ஆபுத்திரனுக்குக் 
நாயகருக்குத் - திருவிளக் கெடுக் 

கொடுக்கப்பட்ட 
கச் செய்தான் . 

தெய்வத் 

தன்மையுள்ள ஓர் ஏனம் . இது 
அமரசுந்தரி - பூமிசந்திரன் என் 

தன்னுட் 

பெய்த 
னும் அரசனுடைய 

மனைவி . எடுக்க 

எடுக்கக் குறையாது 
புண்ணியராசனை வளர்த்தவள் . மேன்மேலும் வளரச் செய்யுந் 
அமரபுயங்கன் - கி.பி. 998 இல் 

தன்மையை 

உடையது . 
இருந்த ஒரு பாண்டிய மன்னன் . காலம் ஆபுத்திரனுடைய கையி 
மும்முடிச்சோழன் என்ற முதல் லிருந்து பலவுயிர்களுடைய 


சிந்தா 


உணவை 


சில 


அமுதந்தி 


32 


அம்பரீடன் 


பிறகு 


கையை 


காய 


வடிவங் 


உயிர் 


வீரை , 


பசித்துன்பத்தையும் போக் 
கியது . மணிபல்லவத்திலுள்ள 
கோமுகி என்னும் பொய்கை 
யில் 

அவனால் இடப்பெற்று 
அதிற் சில காலங் கிடந்தது . 

மணிமேகலையினுடைய 

அடைந்து பலவுயிர் 
களினுடைய பசித் துன்பத் 
தைப் போக்கியது. 
சண்டிகையென்னும் ஒரு வித் 
தியாதர மங்கையின் தீராப் 
பசியையும் போக்கியது . 
அமுதந்தி - ஒரு முனிவன் மான் 

கொண்டு மனைவி 
யோடு சேருகையில் பாண்டு 
வால் அம்பு விடப்பட்டவன் . 

நீங்கும்போது , நீ 
உன்னுடைய 

மனைவியோடு 
சேர்கையில் மாளக் கடவாய் 
என்று . வசவுரை வழங்கியவன் . 
அமுதபதி - இரவிவன்மன் மனைவி . 
தாரை , 

இலக்குமி 
என்பவர்கட்குத் தாய் . 
அமோக வருடன் - தொண்டை 
மண்டலத்தில் அரசாட்சி செய் 
திருந்த ஒரு சைந அரசன் . 
அம்சி - ஓர் அரசன் . அம்சர் 
எனப்படும் யோகியரை வசப் 
படுத்தி வைத்துக் கொண் 
டிருந்தபடியால் இவனுக்கு இப் 
பெயர் உண்டாகியது . 
அம்சுமாலி - ஒரு கதிரவன் . 
இவனுக்கு ஆறுமுகம் . 

பன் 
னிரண்டு கைகள் . 

சிவப்பு 
நிறம் . 

இரண்டு கைகளில் 
இரண்டு கமலங்கள் , தோமரம் , 
வாள் , 

பட்டயம் , கேடயம் , 
பாசம் , அங்குசம் , சத்தி , 
வேதாளம் , அபயம் , வரதம் 
இவற்றை வல இடக்கைகளில் 
கொண்டிருப்பவன் . 
அம்சுமான் 

அசுமஞ்சனுடைய 
மகன் . இவனுடைய மகன் 
திலீபன் . 
அம்பரீடன் - இவன் - நாபாகன் 
என்பவனுடைய மகன் . இந்த 


அம்பரீடன் அரசாட்சியை மேற் 
கொண்டிருந்தும் உலகப் பற் 
றில்லாமல் வாழ்க்கையை 
நடத்திக் கொண்டிருந்தான் . 
திருமாலிடத்தில் - பெருமால் 
கொண்டு அம்மால் தாளையே 
நாள் தோறும் போற்றி வழி 
பட்டான் . இவனுடைய பேரன் 
புக்கு மகிழ்ந்த திருமால் 
தம்முடைய ஆழிப் படையை 
இவனுக்குக் கொடுத்தார். 
இவன் துவாதசி நோன்பைக் 
கடைப்பிடித்தான் . நோன்பின் 
இறுதியில் மூன்று நாட்கள் 
உண்ணாவிரதம் இருந்தான் , 
பிறகு யமுனையில் நீராடினான் . 
ஆற்றின் கரையில் திருமாலை 
வழிபட்டான் . அந்தணர்கட்கு 
அன்னதானமும் கோதானமும் 
மிகு தியாகச் செய்தான் . அதன் 
பிறகு தான் உணவு கொள் 
வதற்கு ஏற்பாடு செய்தான் . 
அப்பொழுது துருவாசர் அங்கு 
வந்தார் . அவரைத் தன்னோடு 
உணவு கொள்ளுமாறு அம்ப 
ரீடன் வேண்டினான் . முனிவர் 

வருவதாகக் கூறி 
ஆற்றுக்குச் சென்றார் . அப் 
பொழுது நண்பகற் போது 
நெருங்கி விட்டது . துவாதசி 
முடிவதற்குச் சிறிது நேரமே 
எஞ்சியிருந்தது . 

அதற்குள் 
நோன்பை முடித்து 

உணவு 
கொள்ள வேண்டும் . இன்றேல் 
நோன்புக்குப் பலனில்லாமற் 
போய்விடும் . உண்டு விட் 
டாலோ சினமே - 

யுருவான 
துருவாசர் . வசவுரை வழங்கி 
விடுவார் . அரசன் இருதலைக் 
கொள்ளி எறும்பதைப் போல 
உள்ளம் 

வருந்தினான் . தன் 
னுடைய ஆசிரியர்களைக் கலந் 

து 
எண்ணினான் . அவர்கள் நீரை 
மட்டும் உண்டால் 

உணவு 
கொண்ட பலன் கிடைக்கு 
மென்றார்கள் .. அதற்கிணங்கிய 
அரசன் சிறிது நீரை அருந்தி 

முனிவருடைய 


நீராடி 


விட்டு 


அம்பரீடன் 


33 


அயவந்தி 


மென்று 


பல 


அது 


கல் 


உள்ளது . 


வருகையை எதிர்பார்த்துக் வரைக் கொன்ற பழி தனக்கு 
கொண்டிருந்தான் . 

உண்டாகாமலிருக்க 

வேண்டு 

வேண்டிக் கொண் 
நீராடித் திரும்பிய துருவாசர் 
தம்முடைய யோகவுணர்வால் 

டான் . தீயெனச் சுடர் விட்டுக் 

கொண்டிருந்த 
அம்பரீடன் தண்ணீர் குடித்த 

ஆழிப்படை 
அம்பரீடனுடைய 

வேண்டு 
தைத் தெரிந்து கொண்டார் . 
அதனாக மிகுந்த 

கோளுக்கிணங்கித் 

சினங் 
ல் 

தணிந்து 
காண்டு 

விட்டது . துருவாசர் அம்பரீட 
வசவுரைகளை 
வழங்கினார் . 

னுடைய பெருந்தன்மையைப் 
சடையி 

தமது 
லிருந்து ஒரு பிடியைப் பிடுங் 

பாராட்டினார் . அது வரையில் 

சாப்பிடாமலிருந்த 
கினார் . அதிலிருந்து ஒரு பெண் 

அரசன் 
பேய் தோன்றியது . 

துருவாசருக்கு 

உணவளித்து 
நெருப்பைக் கக்கிக் கொண்டு 

விட்டுத் தானும் உண்டான் . 
வந்தது . அதனைக் கண்ட 

பிறகு இம் மன்னன் அரசாட் 
அம்பரீடன் சிறிதும் அஞ்ச 

சியைத் தன்மகனிடங்கொடுத்து 
வில்லை . அரசனிடத்திலிருந்த 

விட்டுத் தான் தவஞ்செய்து 
திருமாலின் ஆழிப்படை அப் 

வீடு பேற்றை யடைந்தான் . 
பேயைச் சுட்டெரித்துவிட்டது . அம்பர் - தஞ்சை மாவட்டத்தில் 
பிறகு அப்படை துருவாசர்மீது பூந்தோட்டம் 

புகை வண்டி 
திரும்பியது . தம்முயிருக்கு நிலையத்திற்குத் தென் கிழக்கே 
முடிவு வந்து விட்டதென்பதை இரண்டு 

தொலைவில் 
யுணர்ந்த துருவாசர் இங்கும் 

இது சோமாசிமாற 
அங்கும் ஓடினார் . ஆழிப்படை நாயனார் வீடு பெற்ற சிவப்பதி . 
யும் அவரைத் துரத்திக் இங்குள்ள கோயிலுக்குப் 
கொண்டோடியது . 

பெருந்திருக்கோயில் 

என்று 
நடுங்கிய துருவாசர் நான்முக பெயர் . கோவில் கோச்செங்கட் 
னிடம் அடைக்கலம் புகுந்தார் . சோழர் கட்டியது . இதற்கு 
நான் முகன் அவரைக் காப்பது முக்கால் மைல் தொலைவில் 
தன்னால் இயலாது என்று கூறி அம்பர்மாகாளம் என்னுஞ் 
மறுத்து விட்டான் . 

சிவப்பதி இருக்கிறது . அம்ப 
சிவனை அண்டினார் . சிவபிரான் ருக்குத் திருஞான சம்பந்தர் 
திருமாலிடம் அடைக்கலம் புகு தேவாரம் பாடியிருக்கிறார் . 
வதுதான் நல்லது என்று கூறி பெரும் புலவர் மீனாட்சி சுந்தரம் 
விட்டார் . துருவாசர் திருமா பிள்ளை 

தலபுராணம் 

UTLA 
லிடம் ஓடினார் . திருமாலோ 

யிருக்கிறார் . 
என்னுடைய 

அன்பர்களின் 
நோக்கத்தை 

அம்பர் மாகாளம் - அம்பன் , அம்பா 
தடை 

என்ற 
செய்யக் 

சுரன் 

அரக்கர்களைக் 
கூடாது . 

அந்த 
அம்பரீடனிடமே அடைக்கலம் 

கொன்ற பழி நீங்குமாறு காளி 

வழி பட்ட காரணத்தால் இச் 
புகுவீராக என்று 

சிவப்பதி இப்பெயர் பெற்ற 
டார் . துருவாசர் அம்பரீடனிடம் 

தென்பர் . மகாகாளர் என்ற 
ஓடி அவனுடைய கால்களைப் 

இருடி வழிபட்டதாகவுங் கூறு 
பிடித்துக் கொண்டார் . அம்ப 

வர் . சோமாசி மாற நாயனார் 
ரீடன் முனிவர் தன் கால்களைத் 

வேள்வி செய்த பதி . 
தொட்டதும் துன்பமுற்று 
உள்ளம் இரங்கினான் . திருமாலி | அயவந்தி - திருச் சாத்த மங்கை 
னுடைய ஆழிப்படையைப் 

யில் உள்ள சிவபெருமானுடைய 
போற்றிப் புகழ்ந்தான் . முனி திருக்கோயிலின் பெயர் . 

சி , பெ . அ..3 


அஞ்சி 


பிறகு 


நான் 


கூறிவிட் 


அம்பர்கிழானருவந்தை 


34 


அயர் 


கல் 


பிறந்து 


தனர் . 


யவன 


செய்து 


பகை 


வரை 


அம்பர்கிழானருவந்தை 

பாரதப் 

போரின் 
லாடரால் பாடல் 

பெற்ற 

பத்தாவது நாளில் வீடுமரைக் 
வள்ளல் . திவாகரரால் திவாக 

கொன்றாள் . 
ரத்துள் புகழப்பட்டவன் . 

அம்மங்கா தேவி இராசராசன் 
இவனுக்கு அருவந்தை எனவும் 

என்ற கங்கை கொண்ட சோழ 
பெயர் . 

னுடைய மகள் , சாளுக்கிய 
அம்பிகை - காசியரசன் மகள் . ராசனுடைய மனைவி . இவள் 
அம்பாலிகையின் உடன் பிறந்த கி . பி . 1043 இல் குலோத்துங்க 
வள் . விசித்திர வீரியனுடைய சோழனைப் பெற்றாள் . 
மனைவி . 

அம்மங்கிப் பெருமாள் - எழுபத்து 
அம்பை , விருத்தை - இவர்களிரு நான்கு சிம்மாசனாதிபதிகளில் 
வரும் சமற்காரன் என்னும் ஒருவராகிய வைணவ ஆசிரியர் . 
அரசனுடைய பெண்கள் . இவர் 

அம்மங்கியாண்டான் 

சிம்மா 
கள் மணப் பருவம் அடைந்து 

சனாதிபதிகளில் ஒருவர் . 
இரண்டு அரசர்களை மணங் 

உடையவர்க்குப் பாலமுது 
அரசர்கள் இருவரும் 

காய்ச்சுந் திருப்பணியை மேற் 
தேசத்தாரோடு 
போரிட்டு மாண்டனர் . அதனால் 

கொண்டிருந்தவர் . 
இந்த இரண்டு பேரும் சத்தியை அம்மூவனார் - சங்கப் புலவர்களில் 
எண்ணித் தவஞ் 

கபிலருக்கு அடுத்தபடியாக 
வளுடைய அருளால் 

அதிகப் பாடல்களைப் பாடியவர் 
வர்களை வென்று சித்தியடைந் 

இவர் . இவர் கஉஎ 

இவர் கஉஎ பாடல்கள் 
தனர் . 

பாடியுள்ளார் . 

நூறு 

பாடல்கள் ஐங்குறு நூற்றில் 
அம்பை காசியரசன் மகள் . 

திணையாக அமைந் 
அம்பிகையும் அம்பாலிகையும் 

துள்ளன 
இவளோடு கூடப் 

பிறந்த 
வர்கள் . இவர்களுடைய பருவ அயக்கிரீவன் மதுகைடவர்கள் 
காலத்தில் தந்தை தானே மறைகளைக் 

களவு 
மணாளர் களைத் தேர்ந்தெடுக்கும் 

கொண்டுபோன காலத்தில் 
திருமணம் ( சுயம்வரம் ) ஏற் 

குதிரையின் கழுத்துள்ள வடி 
படுத்தினான் . வீடுமர் பிற 

வத்தை மேற்கொண்டு சென்று 
அரசர்களைப் போரில் வென்று அவர்களைக் 

கொலை புரிந்து 
மூவரையும் கைப்பற்றிச் சென் 

அவற்றைக் கொண்டு வந்து 
றார் . மூவரையும் விசித்திர 

உதவிய திருமாலின் திருவடிவம் . 
வீரியனுக்கு மணஞ் செய்விக்க அயத்திரி முனிவர் - இவர் துரி 
முயன்றார் . வள்தான் யோதனனுக்கு 

அறநெறிகள் 
முன்னரே சாளுவ மன்னனை 

கூறிப் பாண்டவர்கட்குப் பாகந் 
உள்ளத்தில் காதலித்திருப்ப 

தரச் 

சொன்னார் . அவன் 
தாகக் கூறினாள்.ஆகவே இவளை 

மறுத்தபடியினால் 

வீமனால் 
வீடுமர் சாளுவனிடம் அனுப் தொடை முறியுமாறு வசவுரை 
பினார் .. அவன் பகைவர்கள் 

வழங்கினார் . 
கைப்பற்றிய 

உன்னை 
மணஞ் செய்து 

கொள்ள அயாசித தீட்சிதர் - சங்கராசாரி 
முடியாதென்று மறுத்தான் . 

யாருக்கு நெல்லிக் கனி தந்த 

பெண்மணியின் கணவன் . 
அதனால் வீடுமர்மீது சினங் . 
கொண்ட இவள் துருபத அயா - பல வேள்விகள் செய்த 
மன்னனிடம் 

சிகண்டியாகப் ஓர் அரசன் . 


நெய்தல் 


செய்து 


நான் 


அயர்தி 


35 


அரசை 


தாய் 


சேர்ந்து 


விட்டு 


அயாதி 

இவன் . திங்கட் குல கொண்டு வரப்பட்டது . இப் 
மன்னனாகிய 

நகுடனுடைய பட்டணம் - பெண் வடிவங் 
மகன் . இவனுடைய 

கொண்டு குசலவதியை ஆண்ட 
பெயர் பிரியம்வதை . 

இவன் 

குசனிடத்திற்குப் போய்த் 
அழகிலும் அறிவிலுஞ் சிறந்து தன்னை ஆளும்படி வேண்டியது . 
விளங்கினான் . இந்திர பத கதிரவன் வழி முறையில் 
மடைந்த காலையில் அகத்தியரை தோன்றிய அரசர்கட்கு இது 
மதிக்காமல் தன்னுடைய தந்தை தலைநகர் . தசரதன் இராமபிரான் 
பாம்பானதை எண்ணி எண்ணி முதலியோர் அரசாட்சி செய்த 
இவன் நெடிது நாள் வருந்தி 

இடம் . 
யிருந்தான் . சுக்கிரன் மகளாகிய 
தெய்வயானயை இவன் அயோமுகி - தண்டகக் காட்டில் 

இருந்த ஓர் அரக்கி . இராம 
மணந்து வாழ்ந்து வருகையில் 

லட்சுமணர் சீதையைப் பிரிந்து 
சன்மிட்டை யென்பவளைச் 

காட்டில் இருக்கையில் இலட்சு 
பூருவென்பவனைப் 

மணரைக் கண்டு மோகித்து 
பெற்றுச் சுக்கிரனுடைய 

அவரால் மூக்குங் 
வுரையைப் பெற்ற இவன் , 

காதும் 
நேர்ந்த 
வசவுரைப் பலனால் 

அறுப்புண்டவள் . 
முதுமையைத் தன் மகன் பூரு அரங்கதாசன் - திருவேங்கடத்தில் 
விடங் கொடுத்து 

திருமலர்ப்பணி செய்த படியி 
அவனுடைய இளமையைப் னால் மறுபிறப்பில் தொண்டை 
பெற்றுச் சிறிது நாள் இன் மானாகப் பிறந்தவன் . 
பத்தை நுகர்ந்திருந்தான் . 

அரசகேசரி நாகையில் சிவன் 
அயிந்தவர் - இவர் காசிப குலத் கோயிலைப்புதுக்கிய ஓர் அரசன் . 
தில் தோன்றிய சிந்து என்ப இப்பெயரோடு ஈழவள நாட்டி 
வனது மறுபிறவியாய்ப் பிரம லும் ஓர் அரசன் இருந்தனன் . 
பட்டம் அடைந்து நான்முக | அரசர்சூளாமணிச்சோழன் 
னுக்குப் பதில் உலகத்தைப் நாத சோழனுக்கு மகன் . இவன் 
படைத்தவர் . 

திரிசிராமலையை அடைந்து 
அயிரா மகாதேவி - சாந்தி தீர்த் இறைவனை வணங்கி மீண்டு 
தங்களுக்குத் தாய் . 

செல்கையில் கோழியொன்று 

இவனுடைய படைகள் மீதும் 
அயிராவணம்- கைலாயத்திலுள்ள 

இவன்மீதுங் குதித்துத் தடுத் 
இரண்டாயிரங் கொம்புகளை 

தது . அரசன் 

இவ்விடத்தில் 
யுடைய வெள்ளை யானை . இது 

ஏதோ சிறப்பு இருக்கிறது 
சிவபிரானுக்குரியது . 

என்று எண்ணி அவ்விடத்தில் 
அயிராவதம் -- ஐராவதம் - நான்கு ஒரு பட்டணத்தை உண்டாக்கி 
கொம்புகளையுடைய வெள்ளை னான் . அந்நகர்க்குக் கோழி 
யானை , கிழக்குத் திக்கு யானை ; 

காரணப் பெயர் 
இஃது இந்திரனுக்குரியது . 

உண்டாகியது : இந்நாளில் 
அயோத்தி - முத்தியளிக்கும் பதி 

உறையூர் எனக் கூறப்படும் 

ஊர் இதுவே யாகும் . 
கள் ஏழனுள் ஒன்று 
பகைவரால் போரில் கைப் 

அரசை 

சுக்கிரனுடைய மகள் . 
பற்றுவதற்கு அரியது . . இது கண்டகனாற் கெடுக்கப் 
முன்னாளில் பரமபதத்தில் பெற்றுத் தந்தையால் உண்டாக் 
இருந்து சுவாயம்பு மநுவால் கப்பட்ட சோலையில் இருந்த 
பெறப்பட்டு நிலவுலகிற்குக் வள் . 


யென்று 


அரட்டன் 


56 


அரிகரபுத்திரன் 


என்று 


சென்று 


அரட்டன் கோவலனுக்குங் 

வேண்ட 

அதற்கு உடன் 
கண்ணகிக்கும் நேர்ந்த பட்டவன் . பிறகு பாண்டவர் 
துன்பத்தை மாடலன் உரைக் கட்கும் . உடன்பட்டுக் களப் 
கக்கேட்டு இறந்த பெருமனைக் பலியானான் . 
கிழத்தியும் கண்ணகியின் 

இவர் 
தாயும் தனக்கு மகளாக வந்து அரி ஆனந்தவைணவர் 

இராமாநந்தருடைய மாணவர் . 
பிறக்கப் பெற்ற சேரனாட்டா 
னாகிய ஒருசெட்டி . 

இவருடைய மாணாக்கரில் ஒரு 

வர் மாப்பிச்சை கொண்டு 
அரபத்தர் - ஓர் இருடி . இவர் ஒரு பலருக்கும்உணவருத்தி வருவர் . 
கர்ப்பத்தில் மறைக்குப் பொரு இவ்வாறிருக்கையில் இராமா 
ளுணரா திருந்த - இருடிகளை நந்தரை இம்மாணவர் காண , 
மதுரையில் சிவவிரதம் கடைப் இராமாநந்தர் இவரைப் 
பிடிக்கச் செய்ய அவர்களுக்குச் பார்த்து , “ நாளை நீ இறப்பாய் 
சிவமூர்த்தி ஆசாரிய மூர்த்த 

கூறினார் . 

இதனைக் 
மாக எழுந்தருளி வந்து மறைக் கேட்ட மாணவர் தம் ஆசிரி 
குப் பொருள் அருளிச் செய் யரிடங் கூறினார் . ஆசிரியர் 
தனர் . 

மாணவரைச் சகுணோபாசனை 

செய்யச் 
தேவதாசிகளில் 
அரம்பை 

சொல்லித் 

தாம் 
ஒருத்தி . பரத்துவாசரை ஒரு 

யோகத்தில் இருந்தனர் . மாண 
முறை மயக்கியவள் . விசுவா 

வர் சங்கு முதலிய ஐந்து 
மித்திரருடைய தவத்தை யழிக் 

படைக் கலங்களைக் கொண்ட 
கச் 

வராய்த் திருமாலை எண்ணினார் . 
அவருடைய 
வசவுரையால் கல்லாகிக் 

காலன் அஞ்சி நீங்கினான் . 
காவிரிக்கரையில் கிடந்து அத அரிகண்டம் - கழுத்திற் பூட்டிக் 
னால் தூய்மை யடைந்தவள் . கொண்டு நினைத்தது முடியு 
அரம்பையர் உலகம் - இவ்வுலகில் மளவும் கழற்றாதிருக்கும் ஓர் 
பாற்கடலிற் பிறந்த அலம் இருப்பு வட்டம் . இஃது அறுக் 
புசை , மனோகரை , உருப்பசி , கும் முட்களையுடையது . திரு 
உமாவதி , கிருது , திலோத்தமை மலைராயன் பட்டினத்தில் காள 
சந்திரகலை , சுநகை , மேனகை , மேகப்புலவர் இதனைக்கழுத்தில் 
கலாவதி , காந்திமதி முதலிய மாட்டிக் கொண்டு புலவர்கள் 
அறுபதினாயிரம் தெய்வப்பெண் பாடுமாறு 

கேட்டவைகளை 
களிருப்பர் . 

யெல்லாம் பாடினார் . 
அரம்மியாசுவன் - அரதன் மகன் . | அரிகண்டன் - கீதமா நகரத்து 
இவனுடைய மகன் முற்கலன் . இளவரசன் . 
இவன் பிள்ளைகள் ஐவரும் 
ஐந்துகாரியஞ் செய்யப் பாஞ் அரிகரபுத்திரன் - இவர் ஐயனார் 
சாலர் எனப்பட்டனர்.. 

என்னும் பெயருடையவர். திரு 

மால் மோகினியுருக் கொண்ட 
அரவான் - அருச்சுனனுக்கு நாக 

காலத்தில் சிவவீரியத்தால் 
கன்னிகையாகிய உலூபியிடந் 

தோன்றியவர் . சூரபதுமனால் 
தோன்றிய மகன் . பாரதப் 

இடையூறடைந்த இந்திரன் 
1 போரில் முதற் பலியாக 

தேவியாகிய இந்திராணி தன் 
உதிரந்தந்தவன் . எதிர் உரோ 

னைக் காக்குமாறு 

வேண்டிக் 
மம் உள்ளவன் . . பாரதப் கொள்ள மகாகாளரைக் 
போரில் துரியோதனன் தனக்கு கொண்டு காக்கச் செய்தவர் . 
முதற் பலியாக இருக்குமாறு இவருக்குப் படைக்கலம் 


அரிகரன் 


37 


அரிசேகர சக்கரவர்த்தி 


கை 


இவன் 


மாயா 


செண்டு . ஊர்தி யானை . தேவி 
மார்கள் பூரணை , புட்கலை . 
அரிகரன் - ஒரு பாதி சிவபிரானாக 
வும் ஒரு பாதி திருமாலாகவும் 
நிற்கும் வடிவம் . இவ்வடிவமே 
. சங்கர நாராயணன் 

என்று 
கூறப்பெறுகிறது . 
அரிகேசன் - பூரணபத்திரன் என் 
னும் யக்கனுடைய 

மகன் . 
இவன் சிவசிந்தனையுடன் இருத் 
தலைக்கண்ட தந்தை வெறுப் 
புற்று இவன 

நீக்கினான் . 
காசியை அடைந்து 
தவஞ் செய்து சிவபெருமானு 
டைய அருள் பெற்றுக் காசிப் 
பதிக்காவலனாகவிளங்கலானான் . 
அரிகேது - ஒரு வித்தியாதரன் .. 

சிங்கமாகத் திவிட்ட 
னிடம் அரிமஞ்சுவால் அனுப் 
பப் பெற்றவன் . 
அரிசகன் - உருசுகன்மகன் . இவனு 
டைய மனைவி தட்சகன் மகளா 
கிய சுவாலாதேவி . 
அரிசே நன் 

ஒருவித்யாதரன் . 
அச்சுவகண்டனுக்கு நண்பன் . 
ரிசேகர சக்கரவர்த்தி - இவன் 
இந்நாளில் மகாபலிபுரம் என்று 
வழங்கும் மல்லவரத்தில் முன் 
னாளில் அரசனாக விருந்தான் . 
இவனும் இவனுடைய தாயுஞ் 
சிறந்த திருமாலடியார்கள் . 
இவர்கள் 

நாள்தோறும் 
தவறாமல் தொலைவிலுள்ள திரு 
விடவெந்தை என்னும் பதிக்குச் 
சென்று அங்குள்ள பூவராகப் 
பெருமாளைப் போற்றி வழி 
பட்டுவிட்டுத் திரும்பித் தம்மு 
டைய ஊர்க்கு வந்து நாலா 
யிரம் அந்தணர்கட்கு உணவிடு 
வார்கள் . இவர்களுடைய அன் 
பைக் கண்டு வராகப் பெரு 
மாள் மகிழ்ந்தார் . தம்முடைய 
அன்பர்களை அலையவைக்காமல் 
அவ்விடமே காட்சி கொடுக்க 
வேண்டு , மென்று எண்ணினார் . 
தாம் ஒரு கிழ வைணவ அந்தண 


உருவமெடுத்தார் . திரு 
மகளை ஒரு 

சிறுபெண்ணாகச் 
செய்து தம்முடைய கையிலே 
பிடித்துக் கொண்டு தண்டூன் 
றித் தள்ளாடி நடந்து அரி 
சேகர மன்னனுடைய அரண் 
மனைக்கு வந்தார் . அரசனும் 
அரசனுடையதாயும் இவர்கள் 
இருவரையுங் கண்டு மகிழ்ந் 
தார்கள் . வரவேற்றுப் போற்றி 
னார்கள் . வழக்கம் போல் திரு 
விடவெந்தைக்குப் போகப் 
புறப்பட்டார்கள் . 

கிழக்கோலம் பூண்டிருந்த 
கடவுள் அரசனையும் அவனு 
டைய தாயையும் பார்த்து , 
" நான் முதுமையுடையவன் ; 
அதிகத் தொலை நடந்து வந்த 
படியால் பசியால் வாடுகிறேன் . 
இச்சிறுபெண்ணும் பசியால் 
வருந்துகிறாள் . எங்களுக்கு 
ஏதேனும் உணவு கொடுத்து 
விட்டுத்தான் வேறு வேலை 
பார்க்க 

வேண்டும் என்று 
கூறினார் . அரசன் தன்னுடைய 
வழக்கப்படி பூவராகப் பெரு 
மாளை வழிபட்டபிறகு திரும்பி 
வந்து உண விடுவதாகவும் தன் 
னுடைய உறுதிக்குப் பழுது 
நேராமல் போய் வருவதற்கு 
உடன்பாடு கொடுக்க வேண்டு 
மென்றுங் கேட்டான் . 
வளவு கூறியும் கிழஅந்தண 
ராக வந்த பெருமாள் கேட்க 
வில்லை . தங்களிருவருக்கும் 
உணவளிக்காமற் சென்றால் 
திரும்பி வருவதற்குள் உயிர் 
போய்விடு மென்று கூறினார் . . 
அரசன் வேறுவழி யில்லாமல் 

ருவரையும் உள்ளே அழைத் 
துக் கொண்டு போய்ச் சிறந்த 
இருக்கைகளில் உட்கார 
வைத்து இனிய 

உணவு 
களைப் படைத்தான் . அவர்கள் 
உண்ணத் தொடங்கினார்கள் . 
அரசன் தன்னுடைய கண்களை 
மூடிக் கொண்டு 

பூவராகப் 
பெருமாளை 

யெண்ணினான் . 


எவ் 


அரிச்சந்திரன் 


38 


அரிதாசு 


நின்ற 


கீழே விழுந்து வணங்கிக் கண் அரிட்டநேமி - ஓர் பிரசாபதி . 
களைத் திறந்து பார்த்தான் . சகரனுக்குப் பல அறங்களைக் 
கிழவருஞ் சிறுபெண்ணும் உட் கூறியவன் . 
கார்ந்திருந்த விடத்தில் 
பூவராகப் பெருமானையுந் திரு 
பருமானையுந் திரு அரிட்டன் - கண்ணனாகத் தோன் 

றிய காலத்தில் கம்சனால் ஏவப் 
மகளையுங் கண்டான் . அரச 

பட்டுக் கண்ணனைக் கொலை 
னுக்குப் பெருமகிழ்ச்சியுண் 

புரியக் காளையாக வந்து கோபா 
டாகியது . அவர்களைப் 

பன் 

லர்களை வருத்திக் கண்ணனால் 
முறைவணங்கினான் . மகிழ்ச்சிக் 

கொம்பிழந்து மாய்ந்த அசுரன் . 
கடலில் மூழ்கியவனாய் மெய்ம் 
மறந்து நின்றான் . - உண்பதற் அரிணி - ( 1 ) காசிபருடைய மகள் . 
காக வெளியிற் கூடியிருந்த குரங்குகளைப் பெற்றவள் . 
அந்தணர்கட் கெல்லாம் 
விருந்து சாப்பிட்டதைப் 

( 2 ) நான் முகனுடைய மகன் 

நைட்டிகப் பிரமசரியத்தைக் 
போன்ற மனநிறைவு உண்டாகி 

கடைப்பிடித்து 

ஓர் 
யது . அவர்கள் அரண்மனைக்குள் 

இருடி . இவர் பிறந்த காலத் 
நுழைந்தார்கள் . அரியணையில் 

தில் அருணனைப் போல் விளங் 
பூவராகப் பெருமாளுங் திரு 

கியதால் இப்பெயர் பெற்றனர் . 
மகளும் வீற்றிருப்பதைக் 
கண்டார்கள் . அந்த இடமே ரிதாசு - வடமதுரைக் கண்மை 
மல்லவரமாயிற்று . 

யில் உள்ள கோகுலம் என்னுஞ் 
அரிச்சந்திரன் திரிசங்குவின் சிற்றூரில் சநந்தனன் என்னும் 
மகன் ... இவனைப் பற்றிய பெயரையுடைய மறையவன் 
செய்தியை அரிச்சந்திரபுராணம் ஒருவன் கண்ணன் திருவுருவை 
விளக்கமாகக் கூறும் . 

நிலை பெறுத்தினான் . 
அரிச்சிதர் - ஓர் இருடி . இவரை 

இவனுக்கு விக்கிரமசகம் 

கசசக இல் ஓராண் குழந்தை 
ஆய்மங்கையர்வழிபட்டு மக்கட் 

பிறந்தது . 
பேற்றையடைந்தனர் . இதனை 

இவனுக்கு , அரி 

தாசன் என்று பெயர் . இவன் 
இப்பெண்களின் கணவர்கள் 

கல்வியில் 

வல்லவனா. கித் 
தவறாக எண்ணி 

அரசனிடம் 
முறையிட்டனர் . ஆய்ச்சியர் 

தவத்தை மேற் கொண்டிருந் 
கற்புடையர் என்பதை அரசன் 

தான் . 

இவனிடத்திற்குத் 
ஆயர்க்கு அப்பெண்களைக் 

தயாளுதாஸ் என்பவன் வந்து 
கொண்டு அறிவித்தான் . 

தான் பெற்ற பொன் செய்யுங் 

கல்லை இழந்ததைக் கூறினான் . 
அரிஞ்சயேச்சுரம் - அரிஞ்சயன் 

இவன் , யமுனையில் உள்ள 
என்பவன் 

கண்டராதித்தனு ஒரு கல்லை எடுத்துப்பார் என்று 
டைய தம்பி . இவன் அரியணை 

கூறினான் . தயாளுதாஸ் எடுத் 
யேறிச் சில காலம் அரசாண் 

துப் பார்த்தான் . அது பொற் 
டான்.பாண்டியனோடு நிகழ்ந்த 

கட்டியாக இருந்ததோடு , தான் 
போரில் இறந்தான் . இவனு இழந்த கல்லாகவும் இருக்கக் 

உயிர் நற்கதியடையு கண்டு வியப்புற்றான் . இதனால் 
மாறு இராசராசனால் அமைக் 

அரிதாசினுடைய பெருமையை 
கப் பட்டகோயில் அரிஞ்சயேச் 

உணர்ந்து அவனுக்கு மாணவன் 
சுரம் என்று வழங்கலாயிற்று . ஆயினான் . இவன் பல புதுமை 
அரிட்டகாமன் - அடமானன் என் களைச் செய்யப் பலரும் இவனி 
பவனுடைய 

மகன் . இவனு டம் மோகங்கொண்டு மாணவர் 
டைய மகன் ஆலயன் , 

களாயினர் . 


ஊரில் 


* 


டைய 


அரித்துவாரம் 


39 


அரியசுவாசர் 


என் 


னால் 


உண 


அரித்துவாரம் - வீடுபேறளிக்கும் துடன் இவருடைய 

இவருடைய இல்லத் 
பதிகள் ஏழனுள் ஒன்று . இது திற்குச் சென்றார் . தாசர் எதிர் 
தக்கப் பிரசாதிபதி வேள்வி கொண்டுபோற்றிஉணவிட்டுப் 
செய்த இடம் . 

மதுவைக் பாராட்டினார் . மேலும் அவர் 
கொன்ற திருமாலை மது " இஃது களைப் பார்த்து “ உங்களுக்கு 
இனி எக்காலத்தினும் சிறப் 

வேண்டியது 

யாது ? என்று 
புள்ள பதியாக விளங்க கேட்டார் . பெருமாள் தாசரைப் 
வேண்டு , " மென்று வேண்டிக் பார்த்து , “ நாங்கள் வணிகர் 
கொண்டபடி திருமால் சிறப் 

கள் . காட்டு வழியாக வருகை 
பளித்த இடம் . மாயாபுரி யில் கள்ளன் ஒருவன் எங்களை 
என்பதும் இதுவே . 

வழி பறித்தான் . அதனால் 
அரிபாததாசர் இவர் மிகுந்த 

வருந்திவந்தோம் என்று கூறி 
செல்வம் படைத்தவராய்த் 

வணிகவடிவத்தை மேற் கொண் 
திருமாலின் 

அன்பு 

டார் . தாசர் இவர் பெருமாள் 
கொண்டு திருமாலின் அடியார் 

உணர்ந்தார் . பெரு 
கட்கு உணவளிக்கும் பணியை 

மாளுக்குத் தீமை செய்தேனே 
மேற்கொண்டிருந்தார் . 

என்று உள்ளம் வருந்தினார் .. 
இவருடைய செல்வ 

பெருமாள் தாசருக்குக் காட்சி 
மெல்லாங் கரைந்து விட்டது . 

கொடுத்தார் . " இனிமேல் வழிப் 

பறி 
திருமாலடியார்கட்கு 

செய்ய வேண்டாம் 
விடப் 

எல்லாவகையான 

உனக்கு 
பொருளின்மையால் 
களவுத் தொழிலை மேற் 

சித்திகளும்உண்டாகும் ” என்று 
கொண்டு காட்டிற்குச் சென்று 

கூறி மறைந்தார் . அன்று முதல் 

தாசருக்கு 
வழிப்பறி செய்து வந்து உணவி 

எல்லாவகையான 
டும் பணியை நடத்திக் கொண்டி 

நன்மைகளும் உண்டாயின . 
ருந்தார் . ஒருநாள் பொருளில்லா 

அடியார்கள் திருப்பணியைச் 
மல் வருந்திக் காட்டு வழியில் 

சிறப்பாகச் செய்து கொண்டி 
அம்புங்கையுமாக நின்றார் . 

ருந்தார் . 
வெகு நேரமாகியும் யாரும் அரிபுரம் - ஒரு வித்யாதர நகரம் . 
வரவும் பொருள் அகப்படவும் 
இல்லை . காலந்தாழ்த்தலைப் | அரிமஞ்சு 

அச்சுவக்கிரீவனு 
பார்த்து மாலடியார்கள் பசி டைய அமைச்சன் . 
யினால் மனங்கலங்குவரேஎன்று அரிமர்த்தன பாண்டியன் - 
உள்ளம் 

வருந்தினார் . பெரு மாணிக்க வாசகருடைய 
மாள் தேவியாரோடு 

வணிக 

வரலாற்று நிகழ்ச்சிகள் இப் 
வுருக்கொண்டு அவ்வழியே 

பாண்டியன் காலத்தில் நடந் 
வந்தார் . இவர் அவர் எதிரே 

தன . 
சென்று மறித்துப் பொருள் 
பறித்தார் . இதனைக்கண்ட 

அரிமித்திரன் - திருமாலடியவர் 
த 

களில் ஒருவன் . புவனேசனால் 
வியார் பெருமாளைப் 
பார்த்து , " உங்களுடைய அடி 

செல்வம் முதலியன இழந்து 
யார் பெருமை இப்படி இருக் 

திருமாலடியைச் சேர்ந்தவன் . 
சொல்லி | அரியசுவாசர் 

அரியசுவாசர் - இவர்கள் பதினா 
நகைத்தாள் . பெருமாள் யிரவராவர் . இவர்கள் தட்ச 
“ உனக்கு இவனுடைய பெரு னுக்கு அசக்கினியிடத்தில் 
மையைக் காட்டுகிறோம் வருவா தோன்றிய மக்கள் . இவர்கள் 
யாக என்று சொல்லி அழைத் நாரதரால் அறிவுரை கூறப் 
துக் கொண்டு மாறுகோலத் பெற்று மெய்யறிவடைந்தனர். 


கிறது 


என் 


அரிப்பிரியன் 


40 


அருசி 


என்று 


அரிப்பிரியன்- மல்லவரத்தில் முன் முன்போகவோ ? " 
னாளில் அரசாட்சி 

செய்து 

கூறிச் சிவ வடிவம் பெற்றார் . 
கொண்டிருந்த 

அரசர்களில் 
ஒருவன். இவன் அரசாட்சி அரிவியாசர் - இவர் பரமபாகவதர் .. 
செய்து கொண்டிருக்குங் காலத் 

வடமதுரையில் வாழ்ந்திருந் 
தில் ஒருநாள் திருமாலடியவ 

தவர் . இவர் சகநாதம் 
னாகிய ஓர் அந்தணன் தனக்கு 

போவதற்காகப் பயணஞ் 
நாடோறும் 

சென்றார் . 

வழியில் 
உணவளிக்க 
வேண்டுமென்று வேண்டினான் . 

பொழிலையடைந்து அங்கிருந்த 
அரசன் ஆணவத்தினால் அவன் 

ஒரு காளி கோயிலில் தங்கினார் . 
கூறியதை ஒருபொருட்படுத்தா 

அக்காளிக்கு ஒருவன் ஆட்டைப் 
மல் இகழ்ந்தான் . 

இதனைக் 

பலியிட்டான் . இதனைக்கண்ட 
கண்ட 

அவர் மனம் வருந்தி வேறொரு 
அந்தணன் அரசன் 
முதலையாகுமாறு 

பொழிலிற் சென்று 

அங்கு 
வசவுரை 
வழங்கினான் . அரசன் வசவுரை 

தங்கியிருந்தார் . காளி அங்கு 
யைக் கேட்டுத் திடுக்கிட்டான் . 

போய்த்தன்னிடம் விருந்துண்டு 

செல்லுமாறு வேண்டினாள் . 
அதற்கு ஒழிவுகாலங் குறிப்பிட 
வேண்டுமென்று அந்தணனை 

இவர் , “ நீ - இனிமேல் உயிர்ப் 
வேண்டிக் கொண்டான் . 

பலியை விரும்பா திருப்பின் 
அவ் 

உடன்படுவேன் என்று கூறி 
வந்தணன் , “ மிகச் சிறத்த திரு 
மாலடியான் ஒருவன் ஒருசமயம் 

னார் . காளி அதற்கு 

உடன் 
உன்னை அருளுடன் பார்ப்பான் . 

பட்டாள் . இவர் விருந்துண்டு 
சென்றார் . 

காளி 
அப்பொழுது உனக்கு முதலை 

அரசன் 

கனவிற் சென்று 
வடிவு -நீங்கும் என்று கூறி 

தனக்குப் 
னான் . இவ்வரச - முதலையைத் 

பலியிடலை நிறுத்தக் கட்டளை 
பறித்தபோது 

யிட்டாள் . அரசனும் அவ்வாறே 
தாமரைமலர் 
புண்டரீகமுனிவர் அருளுடன் 

செய்தான் . 
பார்த்தபடியால் முதலை வடிவம் அரினி - இவள் ஒரு தெய்வப் 
ஒழிந்தது . 

பெண் . தேவர்களுடைய 
அரியமாரையர் - இவர் சிவனடி 

லால் திரணபிந்துவின் தவத்தை 
யவர்களில் ஒருவர் . இவரிடம் 

யழிக்கச் சென்று 

அவரால் 
ஒருவன் பிச்சைக்கு வந்தான் . 

மானிட உருப்பெற்று போசன் 

மகளாய் இந்துமதி 
இவர் 

யெனப் 
அவனுக்கு 

உணவிட் 
டார் . அப்போது 

பெயரடைந்தவள் . 
உணவு நிலத்திற் சிந்தியது . அப் 

மணந்து நாரதர் விழச் செய்த 
போது பிச்சைக்கு வந்தவன் 

முன் 
சிவபிரான் பெயரைக் கூறாது , 

வடிவங் கொண்டு தேவருலகத் 
வேறு ஒரு பெயரைக் கூறி 

தை யடைந்தவள் . 
னான் . அதனால் சினங்கொண்ட 

அருகதாசன் - இவன் ஒரு சைநப் 
இவர் பிச்சைக்கு வந்தவனைச் புலவன் . இவன் சுக்தி முக்தா 
சட்டுவத்தால் தலையிலடித்தார் . வலி என்னும் நூலைச் செய் 
அதனால் அவன் கீழே விழுந் திருக்கிறான் . 

இதனை அரசன் 
உணர்ந்து அரியமாரையரை அருக்ககீர்த்தி - சடியரசனுடைய 
அழைப்பிக்கக் கட்டளையிட் 

மகன் . திவிட்டனுக்கு மைத்து 
டான் . இவர் சிவபிரான் திரு 

னன் . 
முன்பு போய் " நான் அரசன் | அருசி - பிருது சக்கரவர்த்தியின் 

மனைவி , 


சிறிது 


அசனை 


பூமாலை 


காரணமாக 


தான் . 


f 


அருச்சுனன் 


4: 1 


அருவாநாடு 


- 


இவன் 


நரன் 


தான் . 


அருணன் 


அருச்சுனன் பாண்டவர்களில் 

னால் வாலி பிறந்தான் . பிறகு 
ஒருவனாகிய இவன் முன்னாளில் 

கதிரவன் 

காலங் 
என்னும் பெயருடைய 

தாழ்த்ததைப் பற்றி உசாவி 
ஒரு முனிவனாக இருந்தான் . 

யறிந்து அவ்வாறு பெண்ணுருக் 
நிலச் சுமை யொழித்தற் கொளச் செய்து சேர்ந்தான் . 
பொருட்டுத் தேவர் கட்டளை 

அப்பொழுது சுக்கிரீவன் பிறந் 
யால் 

உலகிற் பிறந்தான் . 
பாரதத்தில் இவனுடைய 
செய்தி விரிவாகக் கூறப்படும் . | அருணாசுவன் - இட்சுவாகு வழி 
அருணபுரத்தாழ்வான்- எழுபத்து 

முறையிற் பிறந்தவனான பர்கி 
நான்கு சிம்மாசனாதிபதிகளில் 

ணாசுவனுடைய இரண்டாம் 

மகன் . 
ஒருவர் . வைணவ ஆசாரியார் . 

சேக் 
அருணபுரத்து நம்பி - எழுபத்து | அருண்மொழித்தேவர் 
நான்கு சிம்மாசனாதிபதிகளில் 

கிழார்க்கு முதலில் வழங்கிய 

பெயர் . 
ஒருவர் . வைணவ ஆசாரியார் . 
அருணமச்சிவாயதேவர் -உமாபதி ) அருந்ததி கருத்தம முனிவர் 
சிவாசாரியாருடைய மாணவர் . 

மகள் : வசிட்டருடைய மனைவி . 
சித்தாந்த சைவாசாரியர்களில் இவள் சிறந்த கற்புடையவள் . 
ஒருவர் . 

இவள் தன்னுடைய தலைவனி 

டம் ஐயமுற்றதால் கருநிறஞ் 
- ( 1 ) காசிபருக்கும் 
விநதைக்கும் பிறந்தவன்.இவன் 

சேர்ந்த செந்நிறம் உள்ளவ 
தாய் தன் மாற்றாளாகியகத்துரு 

ளாய் யாவருங் காண விண்மீன் 

நிலையை 
முதலில் பிள்ளைகளைப் பெற் 

அடையுமாறு 
றாள் என்று 

வுரை பெற்றாள் . சத்தியமுனி 

பொறாமை 
கொண்டு தான் 

வர் முதலிய நூ றுபேர் இவளு 
அடைகாத் 

டைய மக்கள் . 
திருந்த முட்டையைப் பருவம் 

ஐந்து கன்னி 

கைகளில் 
அடைவதற்கு முன் உடைத் 

இவள் ஒருத்தி . 
தாள் . அதிலிருந்து காலில்லாத 

உலகத்தார் திருமணஞ் செய்து 

கொள்ளும் பொழுது இவளைப் 
வனாக இவன் பிறந்தான் . தன் 

போற் கற்புடையவளாக 
என்னைக் 

விளங்க வேண்டுமென்று தம் 
காலில்லாதவனாகச் செய்தபடி 

மனைவியர்க்கு இவ்வருந்ததியைக் 
யால் நீ மாற்றவளுக்கு அடிமை 

காட்டுதல் வழக்கம் . துருவ 
பிறகு என்னுடைய 
உடன் பிறந்தானாகிய 

மண்டலத்திற்கு அண்மையில் 

கருட 
னால் நீங்குக என்று வசவுரை 

சப்தரிஷி மண்டலம் உள்ளது . 

ஏழுவிண்மீன்கட்கிடையே வசி 
வழங்கினான் . 

வனுடைய 

ட்டர் இருப்பர் . அவர்க்கு 
மனைவியின் பெயர் சயேனி . 
மக்கள் சம்பாதியும் சடாயுவும் . 

அண்மையில் அருந்ததியிருப் 

பள் . சிவபிரான் முன்னாளில் 
தம்பி கருடன் . இவன் கதிரவ 

பாலகோலத்தோடெழு 
னுக்குத் தேரோட்டியானான் . 

தருளிய காலத்தில் நிலைகலங் 
( 2 ) இவன் இந்திரன் கொலு காத பதிவிரதை . 
வினுடைய 

புதுமைகளைக் 
காணும் பொருட்டுப் பெண் அருவாநாடு தென்னார்க்காடு 
ணுருக் கொண்டு சென்றான் . 

மாவட்டத்தைச் சேர்ந்த பல 
இவனை இந்திரன் 

கண்டு 

ஊர்கள் இப்பெயரால் முன் 
மோகித்துத் தழுவினான் . அத 

னாளில் வழங்கியது . 


தாயைப் 


பார்த்து 


யாகிப் 


அர்க்கன் 


42 


அர்ஷவர்த்தனன் 


யில் 


அர்க்கன் 

வசுக்களில் ஒருவன் . களுடைய உதிரம் நிலத்தில் 
தருமனுக்கு வசுவிடந்தோன் 

விழாமல் உறிஞ்சி 

அசுரர் 
றிய மகன் . இவனுடைய களுடைய உயிரைப் போக் 
மனைவியின் பெயர் அசனை . 

கினள் . 
அர்ச்சசு வேனன் தோளைக் | அர்த்தோதயம் 

அர்த்தோதயம் - இ ஃதொரு 
கடைந்ததனால் உண்டான 

சிறந்த நாள் . அறுபதாண்டு 
பெண்ணுரு. இவள் திருமகளு கட்கொருமுறை 

தைத்திங் 
டைய கூறாகத் தோன்றிப் களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 
பிருதுவை மணந்தவள் . 

கதிரவன் மகரத்திலும் , 
அர்ச்சிசு - தக்கன் குமரி . கிரிசாசு 

திங்கள் விதிபாத யோகங்கூடிய 
வின் மனைவி . இவளுடைய 

திருவோண நாளிலும் இருந்து 
மகன் தூம்ரகேசன் . 

ஒன்றாகத் தோன்றுதல் . இந் 

நாளில் கடல் முதலிய புனிதநீர் 
அர்த்தன் - யமனுக்குப் புத்தி 

களில் நீராடல் தான தருமஞ் 
யிடந் தோன்றிய மகன் . 

செய்தல் முதலியன மிகுந்த 
அர்த்த நாரீசன் - மலை மகள் பலனைக் கொடுக்கும் . 
கௌதமருடைய இருப்பிடத் 

மேகவாகனன் 
தில் தவஞ் செய்து சிவபிரானு அர்ப்பு தமணி 

என்னும் பெயருள்ள அரசன் . 
னுடைய திருவடிவத்தில் பாதி 
பெற்றாள் . 

இவன் தலையிற் சிறந்த ஒரு 
அவ்வாறு 

மாணிக்கமிருந்தபடியினால் 
பெறப்பட்ட வடிவமே அர்த்த 
நாரீசன் என்று கூறப்படுகிறது . 

இவன் 

இப்பெயரையடைந் 

தான் . 
அர்த்தஹாரி - இவள் தெய்வத் 
தோடு சேர்த்து எண்ணப் 

அர்ப்பு தம் - இந்திரப் பிரத்தத் 
பெறுவாள் . தூய்மையற்ற 

தின் வழியில் உள்ள ஒருமலை . 
வர்களைச் சேர்ந்து அவர்கட்குத் 

இஃது ஆநர்த்த நாட்டில் இருக் 
தீமை செய்வாள் . 

கிறது என்பர் . 
அர்த்தாசுரன் இந்த அசுரன் | அர்ஷவர்த்தனன் - இவன் மகேந் 
அர்த்த வீரனுடன் கூடித் திரவர்மன் காலத்தில் 
தேவரை வருத்தினான் . தேவர் இந்தியாவை அரசாண்டான் . 
கள் தமது குறைகளை முனிவர் கன்னோசி நாட்டின் அரசனாகிய 
களிடம் முறையிட்டனர் . முனி இவன் கி . பி . 606 முதல் 647 
வர்கள் அசுரர்களைக் கொல்ல வரையில் 

அரசாண்டான் . 
வேள்வி செய்தனர் . அவ்விடத் இவன் ஆட்சிக்கு வந்தவுடன் 
திற்கு அசுரர்கள் முனிவர்களை ஆறு ஆண்டுகள் போர்செய்து 
விழுங்குவதற்கு வந்தனர் . பதினெட்டு அரசர்களை வென் 
முனிவர்கள் அஞ்சிச் சிவபிரா றான் . அவர்களுடைய . நாடு 
னிடம் அடைக்கலம் புகுந்த களைத்தன்னுடைய நாட்டோடு 
னர் . சிவபிரான் கெளரியை சேர்த்துக் கொண்டான் . 
நோக்கினர் . சக்தி அவ்வசுர அஸ்ஸாம் - நாட்டின் அரசனாக 
ரோடு போரிட்டாள் . அவர் விருந்த குமாரன் என்பவனும் 
களுடையஉதிரஞ்சிந்திய இடங் குசராத் நாட்டின் அரசனாக 
களிலெல்லாம் அசுரர்கள் 

விருந்த துருவபட்டன் என்பவ 
தோன்றிப் போரிடத் தொடங் 

னும் 

இவனுக்கு 
கினார்கள் . இறைவி 

கப்பங் கட்டிவந்தனர் . இவன் 
மடைந்து விழித்தனள் . அப் தென்னாட்டையுங் கைப்பற்ற 
பொழுது காளிதோன்றி அசுரர் வெண்ணிச் சளுக்கிய நாட்டின் 


அடங்கிக் 


சின 


அர்ஷன் 


43 


அலோலகன் 


இரண் 


ஒருநாள் 


சென்றாள் . 
விளையாடிக் 


வட 


மயல் 


மேற் படை யெடுத்துவந்தான் . ஒருவன் பிறந்தான் . அம்மக 
சளுக்கியமன்னனான 

னுக்கு வசுதாசன் 

என்று 
டாம்புலிகேசி நருமதையாற் 

பெயரிட்டான் . பெண்ணுக்குப் 
றங்கரையில் அர்ஷவர்த்தனனை பதுமினி யென்று 

பெயரிட் 
எதிர்த்துப் போர் செய்து 

டான் . 

பதுமினி 
தோற்கடித்தான் . இவனுடைய தன்னுடையதோழியர்களோடு 
ஆட்சி தெற்கே நருமதையாறு 

பூஞ்சோலைக்குச் 
தொடங்கி வடக்கே இமயமலை அச் சோலையில் 
வரையில் 

இந்தியா கொண்டிருந்தாள் . அப் 
முழுமையும் பரவி யிருந்தது . 

பொழுது 

அங்கு வந்த 

பெருமாள் பதுமினியைக்கண்டு 
அர்ஷன் - தருமனுக்குச் சிரத்தை 

கொண்டார் . 
யீடம் 

வகுள 
பிறந்த மூன்றாவது மாலிகை என்னுந் தோழியைத் 
மகன் . இவனுடைய மனைவி 

தூது விட்டு அவளை மணஞ் 
யின் பெயர் நந்தை . 

உடன் 

செய்துகொண்டார் . வளே 
பிறந்தவர்கள்சமநுங் காமனும் . 

அலர்மேல் மங்கை . 
அலகநந்தா கங்கையினுடைய 
கிளை நதிகளில் ஒன்று . 

அலாசுரன் - மலைமகள் வேண்டச் 

சிவபிரானாற் கொல்லப்பட்ட 
அலங்காரமாலை - இலக்கணையின் 

அசுரன் . 
தோழி . 
அலம்பன் - அலாயுதன் என்னும் அலா தனிகஞ்சமபிரசாபதி - சோழ 
அரக்கனோடிருந்த மற்றோர் 

நாட்டில் திருவாலி நகரத்தில் 

திருமாலால் வீடுபேறடைந் 
அரக்கன் . 

தவர் . 
அலம்பலை - விசாலன் என்பவ 
னுக்குத்தாய் . இட்சுவாகுவின் | அலாயுதர் - ஒரு வீரசைவர் : 
வழிமுறையில் தோன்றிய சிறுத்தொண்ட நாயனார் தம் 
வனான திரணபிந்து என்பவ புதல்வரைக் கொன்றாரென்றும் 
னுடைய மனைவி . 

சிவபெருமான் அவ்வூனைப் 

புசித்தாரென்றும் இருவரையும் 
அலர்க்கன்- தியு மான் மகன் . இவன் 

புறக்கணித்தவர் . 
அறுபத்தாறாயிரம் ஆண்டுகள் 
அரசாட்சி செய்தான் . இவனு | அலாயு தன் ( க ) பலராமன் . 
டைய மகன் சந்நிதி . 

( உ ) அரக்கன் 

ஒருவனும் 
தத்தாத்திரேயரால் அருளுரை அலாயு தன் 

என்று 

பெயர் 
பெற்றான் . 

பற்றிருந்தான் . அவன் 
அலர்மேல்மங்கை - வியன் என் பதினான்காம் நாள் இராப் 
பவன்மித்திரவருமன் என்பவனு 

போரில் வீமார்ச்சு நர்களோடு 
டைய மகன் . இவன் தரணி 

போர் 

முடிவிற் 
யென்பவளை மணந்து இல்ல றம் 

கடோற்கசனால் மாண்டான் , 
நடத்தினான் . 

வேள்வி இவன் ஒருகாலத்தில் இராவண 

னை யு 

ந் 
செய்யும் பொருட்டு நிலத்தை 

தோற்கடித்ததாகத் 

தெரிகிறது . சிவனடியார் ஒரு 
யு ழுதான் . 

உழுபடையில் 
பெண்குழந்தை யொன்று 

வரும் இப்பெயர் பெற்றிருந் 
தோன்றிற்று . அக்குழந்தை 
யைத் தன்னுடைய 

மனைவி 

அலோலகன் - திருதராட்டிர 
யிடங்கொடுத்து 

வளர்க்கச் 

னுடைய மக்களில் ஒருவன் . 
செய்தான் . அப்பொழுது மகன் 


வன் 


தனர் . 


அல்லமதேவர் 


44 


அவந்தி 


சினந்து 


ஊரை 


சினந்து 


அல்லமதேவர் இவர் வள்ளி | அல்லாளன் இளையான் - கொங்கு 
காவை என்னும் ஊரில் நிராங் நாட்டு வடகரை ஆற்றூரிலே 
காரன் சுஞ்ஞானி இருவருஞ் வேட்டுவரில் இம்முடித்திருமலை 
செய்த தவத்தாற் பிறந்தவர் ; அல்லாள இளையா நாயக்கன் 
சிவபிரானுடைய கூறாக அமைந் என்பவன் ஒருவன் இருந்தான் . 
தவர் ; எல்லாருடைய மனத்தை அவன் திருச்செங்கோட்டில் 
யும் அறிந்தவர் . கையில் இலிங் மாதொருபாகன் கோயிலில் 
கம் உள்ளவர் . இவர் சுற்றித் அர்த்த மண்டபம் மகாமண்ட 
திரியுங்காலத்தில் 

தருக்கள் , பம் முதலிய திருப்பணிகள் 
காடுகள் , மலைகள் 

முதலிய 

செய்தான் . 
யாவும் இவரைப் பணியும் . அல்லையர் , மதுவையர் - இவர்கள் 
இத்தன்மை யமையப் பெற்ற 

இருவரையும் விச்சலராசன் 
இவர் வச்சலபுரம் என்னும் 

கண்ணைப் பிடுங்கினான் . வசவர் 
ஊருக்கு எழுந்தருளினார் . 

இவனைச் 
வசவதேவர் என்பவர் இவரு விட்டு நீங்கினார் . 

இதனை 
டைய திருவடியைப் பணிந்து 

யறிந்த மொல்லையர் பொம்பை 
அரியணையில் இருத்தி உணவு யர் சகதேவர் மூவரும் அரச 
கொள்ளற்கு எழுந்தருளச் னைச் 

அவனுடைய 
செய்தார் . இவர் , வசவர் 

படைகளைக் 

கொன்றனர் . 
லட்சத்து எண்பதினாயிரம் 

பிறகு அரசனும் இறந்தான் . 
பெயர்களுக்கு அமைத்திருந்த 
உணவு முழுவதையும் உண்டு அவகிரீ தன் - பரத்துவாச முனி 
விட்டார் . இதனைக்கண்டு வருடைய மகன் . தவத்தினால் 
வசவர் அஞ்சினார் . இவர் மறைகளையுணர்ந்து கர்வித்து 
உணவு முழுவதையும் உண்ட 

ரைப்பியன் சினத்திற் பிறந்த 
படியினால் அங்கு வந்திருந்த 

அரக்கனால் கொல்லப் 

பட் 
சங்கமர் எல்லோருடைய பசி 

டான் . பிறகு ரைப்பியன் மகனா 
யுந் தீர்ந்தது . மாயை என்பவள் கிய அர்த்தவசு என்பவனால் மீள 
இவரை மயக்க வந்தாள் . வும் உயிர் பெற்றான் . 
ஆனால் இவர் அவளை மயக் 

அவதூதன் புரஞ்சயனுக்கு 
கினார் . கொக்கிதேவர் முத் உற்பநாட்டைக் காட்டினவன் . 
தாயி அம்மை வேடன் 
யோர்க்கு அருளுரை வழங்கி அவந்தி வீடுபேறளிக்கும் 
வசவதேவரிட்ட சூனிய அரி 

பதிகள் ஏழனுள் ஒன்று . இதில் 
யணையில் எழுந்தருளி 

ஆடகேசுரர் , தாரகேசுரர் , 
ருக்கு அருள் புரிந்தார் . இவர் 

மாகாளர் எழுந்தருளியிருப்பர் . 
காயகற்பஞ் செய்திருந்த 

இதில் ஓர் ஆலமரம் இருக் 
கோரக்கரிடஞ் சென்று அவர் 

கிறது . அதற்கு அண்மையில் 
தம்மை வாள் கொண்டு வெட் 

இருக்கும் புனிதநீரில் நீராடி 
டச் சொல்ல வெட்டி அறாதது 

அவ்விடம்எழுந்தருளியிருக்குஞ் 
கண்டு வியந்தார் . தம்மை 

சிவபிரானை வழிபட்டவர் வீடு 
அவரை வெட்டச்செய்து வாள் 

பேறடைவர் . இதனை விக்கிர 
உடலில் நுழைந்துவரக்கண்டு 

மார்க்கன் ஆண்ட உச்சயினி 
அவர் பணிய அவருக்கு அருள் 

பட்டணம் என்பர் . 
புரிந்தார் . 

நருமதையாற்றுக்கும் பேராற் 

றுக்கும் இடையில் உள்ள 
அல்லமையர் - வசவர் காலத்தில் 
மாளவநாடு . 
இருந்த ஒரு சங்கமர் . 


வசவ 


அவலோக முனிவர் 


45 


அவீட்சித்து 


மறை 


சென்று 
வென்று 


அவளை 


அவலோக முனிவர் வர் அவி நயனார் அகத்தியருடைய 
சைனர் . இவரை 

அகத்திய 

மாணவர்கள் பன்னிருவரில் 
ருக்குத் தமிழாசிரியர் என்பர் . ஒருவர் . இவர் தம்பெயரால் 
இவர் பொதிகை மலையில் ஒரு நூல் செய்தனர் எனவும் 
வாழ்ந்திருந்தவர். இவர் 

அந்நூல் மறைந்து 

விட்ட 
பெயரை அவலோகிதர் என தெனவுங் கூறுகின்றனர் . ஆயி 
வுங் கூறுவர் . “ ஆயுங்குணத் னுஞ் சில நூல்களில் மேற் 
தவ லோகிதன்பக்கல் அகத்தி கோளாக 

எடுத்தாளப் பட்ட 
யன் கேட்டு " என்பது பாடல் . 

சூத்திரங்கள் 

மட்டும் 

யாது வழங்குகின்றன . 
அவனி நாரணன் தெள்ளா 
றெறிந்த நந்திவர்மனுடைய | அவீட்சித்து யயாதியின் வழி 
சிறப்புப் பெயர்களில் ஒன்று . முறையில் தோன்றியகரந்தமன் 

என்பவனுடைய மகன் . இவன் 
அவனி நாராயண சதுர்வே தி 

மகன் மருத்துச் சக்கரவர்த்தி . 
மங்கலம் வடார்க்காடுமாவட் 

இவன் பிறந்த காலத்திலே 
டத்தைச் சேர்ந்த காவேரிப் 

கோள்கள் தீயவீட்சண்யமில் 
பாக்கத்தின் பழைய பெயர் . 

லாமையால் அவீட்சித்து என்று 
இப்பெயர் நந்திவர்மனுடைய 

பெயர் . இவன் 

ஏமவர்ணன் 
சிறப்புப் பெயரினால் ஏற்பட் 

என்னும் அரசன் மகளின் சுயம் 
டது . 

வரத்தைக் கேட்டுச் 
அவிமுத்தம் -சிவமூர்த்தி உமையை அரசர்களை 
மணந்து காசியை அடைந்து மணந்தான் . அவ்வாறே சுயம் 
ஒரு சிவலிங்கம் அமைத்து 

வரம் நடைபெறுகிற இடங் 
உமைக்குக் காட்டிய பதி . சிவ களுக்கெல்லாம் போய் அவ் 
மூர்த்தி யாவரும் உணராவகை விடத்துப் பெண்களை வலுக் 
எழுந்தருளி யிருத்தலாலும் உல 

கட்டாயமாகக் கொண்டு வரு 
கம் அழிந்த காலத்தில் சிவ 

வான் . இவன் ஒருமுறை சுபத் 
பெருமான் காசியை மஞ்சமாகக் திரைகௌரி என்னும் கன்னி 
கொண்டிருத்தலாலும் 

யரையும் வலுக்கட்டாயமாகக் 
பெயர் பெற்றது . 

கொண்டு வந்தான் . இவ்விதம் 

செய்து கொண்டிருக்கும்போது 
அவியர் 

சேலம் மாவட்டத்தில் விசிதபுரத்து அரசன் மகளாகிய 
இந்நாளில் 

வைசாலினி 

என்பவளுடைய 
வழங்கப் பெறும் தகடூரின் சுயம்வரத்தைக் கேட்டு அங்கு 
பகுதிகளில் முன்னாளில் இவர் சென்று அவளையுங்கைப்பற்றத் 
கள் வாழ்ந்திருந்தனர் . 

தொடங்கினான் . அரசர்களனை 
அவிர்த்தானன் - அந்தர்த்தானன் 

வரும் ஒன்று கூடி அவீட்சித் 
என்னும் விசயாஸ்வனுக்கு 

தைப் பிடித்துக் கட்டி விசாலனி 

டம் விட்டார்கள் . விசாலன் 
நபஸ்வதியினிடத்திற் பிறந்த 
பிள்ளை . இவனுக்குப் பிராசீன 

அவீட்சித்தை வைசாலினிக்குக் 
பர்கி , கயன் , சுக்கிலன் , கிருஷ் 

காட்டினான் . வைசாலினி அவீட் 
ணன் , சத்தியன் என்று அறுவர் 

சித்தைத் தவிரவேறு எவரை 
மக்கள் . பிராசீனபர்கி என்பவ 

யுந் தான் மணக்க முடியாது 

என்று கூறி விட்டாள் . அவீட் 
னுக்குப் பதினான்கு மக்கள் 
பிறந்தனர் . அவர்கள் பிரசேத 

சித்து விசாலனிடமே சிறைப் 

பட்டவன் போலிருந்தான் . 
சர் எனப்பெறுவர் . இவன் 
மனைவி அவிர்த்தானி . 


தருமபுரி 


என 


அவீட்சித்து 


46 


அவீட்சித்து 


என்று 


இதனை 


றான் . 


உம் 


அவீட்சித்தின் - தந்தையாகிய 
கரந்தமன் தன் மகன் விசாலனி 
டம் இருப்பதை யறிந்தான் . 
படையெடுத்துக் கொண்டு 
வந்து அவீட்சித்தை மீட்டான் . 
பிறகு விசாலன் தன்னுடைய 
மகளை மணந்து கொள்ளுமாறு 
அவீட்சித்தை வேண்டினான் . 
அவீட்சித்து நான் கன்னி 
யரெதிரில் இழிவடைந்த படியி 
னால் இவளையே யல்லாமல் இனி 
மேல் 

எந்தப் பெண்ணையும் 
மணந்து கொள்ள மாட்டேன் 

கூறினான் . 
வைசாலினி கேட்டு இவனைத் 
தவிர மற்றவர்களை மணந்து 
கொள்ள முடியாது 

என்று 
கூறித்தவஞ் செய்யச் சென்றாள் . 
இது நிற்க . ஒரு நாள் அவீட் 
சித்து வேட்டையாடச் சென் 

அங்கே ஓரிடத்தில் 
“ அந்தோ நான் அவீட்சித்தின் 
மனைவி ; என்னை முறையில்லா 
மல் இந்தத் திருடகேசி என் 
னும் அரக்கன் எடுத்துக் 
கொண்டு போகின்றா ன் 
என்னும் பேரொலியுண்டாகி 
யது . உடனே 

அவீட்சித்து 
அவ்விடத்திற்கு ஓடி அவ்வரக் 
கனைக் கொன்று அவளை விடு 
வித்தான் . பிறகு அவளை , " நீ 
யார் ? என்று உசாவினன் . 
அதற்கு அவள் 

அவள் கூறிய மறு 
மொழியால் அவள் வைசாலினி 
என்று அவீட்சித்து அறிந்து 
கொண்டான் . பிறகு அவ்வி 
டம் விட்டு நீங்கத் தொடங்கி 
னான் . அப்பொழுது தேவர்கள் 
வெளிப்பட்டு “ உனக்கு யாது 
வரம் வேண்டும் ? , என் 
கேட்டார்கள் அவீட்சித்து 
" எனக்கு ஒருமகன் வேண்டும் 
என்று சொன்னான் . தேவர்கள் 
அவீட்சித்தைப் பார்த்து , 
“ உனக்கு இந்த வைசாலினி 
யிடத்தில் ஒரு மகன் பிறப் 
பான் - என்று வரங்கொடுத் 
துச் சென்றார்கள் . அவீட்சித்து 


வைசாலினியைப் பார்த்து , 
“ நீ இவ் விடத்திற்கு எவ்வாறு 
வந்தாய் ? என்று உசாவினான் . 
அதற்கு அவள் , நீர் என்னை 
விட்டுப் பிரிந்தவுடன் 

நான் 
தவத்தினை மேற்கொண்டு தவஞ் 
செய்தேன் . தவஞ்செய்து 
கொண்டிருக்கும் போது நாகன் 
ஒருவன் என்னை நாகலோகத் 
திற்கு வௌவிச் 

சென்றான் . 
அங்கிருந்த நாகர்கள் எனக்கு 
இளமை கொடுத்து என்னால் 
அவர்களுடைய குடும்பத்திற்கு 
இடையூறு நேராதிருக்க என்னி 
டம் வரம் பெற்றுக்கொண்டு 
என்னை வௌவிச் சென்ற நாக 
னோடு என்னை நிலவுலகத்திற்கு 
அனுப்பிவைத்தார்கள் . இவ்வி 
விடம் வந்து தவஞ்செய்து 
கொண்டிருக்கையில் இத்தகைய 
இடையூறு நேரிட்டது . 
மால் மீண்டேன் என்று கூறி 
னாள் . இதனைக் கேட்டு அவீட் 

மகிழ்ச்சியடைந்தான் . 
வைசாலினியைப் 

பார்த்து , 
“ என்னுடைய தந்தை தமக்குப் 
பெயரன் வேண்டும் என்பதால் 
உன்னை இப்பொழுதே மணக் 

என்று சொன்னான் . 
அந்தச் சமயத்தில் சுனையன் 
என்னும் பெயருடைய காந்தரு 
வன் ஒருவன் அங்கு தோன்றி , 
இவள் முன்பிறப்பில் மதிய 
நந்தை என்னும் பெயருடைய 
வள் . அப்பிறப்பில் அகத்திய 
முனிவருக்குச் சினம் உண்டாக் 
கிய படியால் அவர் வசவுரை 
வழங்கி இவ்வாறு ... " மானிடப் 
பெண்ணாகப் பிறக்குமாறு 
- செய்தார் . நீ தடையில்லாமல் 
- மணந்து கொள்ளலாம் என்று 
சொன்னான் . அ வீட்சித்து 
வைசாலினியை 

மணந்தான் . 
இருவருக்கும் மருத்து என்பவன் 
பிறந்தான் . அவனைத் தன் 
தந்தையீடங் கொடுத்து விட் 
டுத்தான் பட்டமேற்காமல் 
மகிழ்ந்திருந்தான் அவீட்சித்து . 


கிறேன் 


அவுரவம்கருஷி 


47 


அறவண்வடிகள் 


அவுரவமகருஷி - இவர் ஓர் இருடி . யைக் கண்டு குற்றம் பொறுக்கு 
இவருடைய மனைவி தன்னு மாறு வேண்டிக் கொண்டவர் . 
டைய வல்லமையால் தீக்கட அழகியமணவாளன் - திருவரங்கத் 
வுளைத் தொடையில் அடக்கி 

தில் திருக்கோயில் கொண்டி 
வைத்திருந்தாள் . சகரனுடைய 

ருக்கும் பெருமாளுடைய திருப் 
தாய் கணவனுடன் இறவாமல் பெயர்களில் ஒன்று . 
தடுத்து அவள் வயிற்றிலிருந்த 
கருப்பத்தைக் கலைக்குமாறு 

அழும்பில் - சேர நாட்டுக் குறுநில 
மாற்றாந்தாய் ஊட்டிய நஞ்சி 

மன்ன னுடைய ஊர் . 
னால் சகரன் இறவாமற் காத் அழும்பில் வேள் - செங்குட்டுவனு 
தவர் .இவரைச் சவநர் என்று டைய நண்பனாகிய ஒரு குறு 
கூறுவர் . 

நில மன்னன் . 
அவுரவர் - நந்திகோத்திர முனி அளகநந்தை - பதரிகாச் சிரமத் 
வர் என்பவருடைய 

மகன் . 

தில் உள்ள ஒரு புனித நீர் . 
வருடைய மனைவியின் 

இதுமிக்க கொடிய 

தீவினை 
பெயர் சுமேதை . இவர்கள் களை யெல்லாம் போக்கக் 
இருவருக்கும் சமி 

( வன்னி ) 

கூடியது . 
என்பவள் மகளாகப் பிறந் 
தாள் . 

அளகை குபேரனுடைய 

பட்டணம் . 
அழகர்மலை 

பாண்டிய 
நாட்டில் உள்ள மலைகளில் | அறந்தாங்கியார் - திருவழுதி வள 
ஒன்று . இதனைத் திருமாலிருஞ் 

நாடர்க்கு மகன் . இவருடைய 
சோலைமலை என்பர் . 

மகன் சக்கிரபாணியார் . இவர் 
முதலில் முருகக்கடவுளுக்கு 

நம்மாழ்வாருக்கு நான்காம் 
இருப்பிடமாக இருந்த தென் 

பாட்டர் . 
றும் பின்னர்த் திருமாலுக் கிருப் | அறம்வளர்த்த முதலியார் - இவர் 
பிடமாயிற் றென்றும் கூறுவர் . அம்பி என்னும் ஊரில் இருந் 
இக்கோயிலின் வாயிற்படியில் தவர் . கிருட்டிணதேவராய 
பதினெட்டாம் படிக்க றுப்பன் ருக்கு அமைச்சர் . 

ஞானப் 
என்னுந்தேவதையின் கோயில் 

பிரகாச சுவாமிகளுக்கு முதலில் 
இருக்கிறது . மலையின் 

உண்டாக்கி 
இப்போது முருகக் கடவுளின் ருக்கு அவரைக் குருவாக்கின 
திருக்கோயிலையும் அமைத்து வர் . இம்மடம் நாட்டு மடம் 
வழிபாடு செய்து வருகின்ற எனப்பெயர்பெறும் . முதலியா 
னர் . 

ரிடம் பகை 

கொண்ட சிலர் 
இவர் 
அழகாநந்தர் 

வேளாளப் 
ஏலேல 

பெண்களைப் 
சிங்கருக்கு மகன் . இவர் அரசர் போலக் கோலம் பூண்டு 
நினைத்த போது 

நடிக்கச் செய்தனர் . முதலி 
வந்திருந்தாராம் . 

யார் அவர்களை ஒறுத்து 
அழகியமணவாளப் பெருமாணயி 

விரட்டினார் . இவரைப் 
னார் பிள்ளை லோகாசாரியரு 

புகழ்ந்து பல புலவர்கள் பாடி 
டைய தம்பி . தேசிகரிடத்தில் 

யுள்ளனர் . 
பகைகொண்டு ே 

அறவணவடிகள் காவிரிப்பூம் 
வீட்டிலிருந்து புறப்படுகையில் பட்டினத்தில் இருந்த புத்த 
அவர் தலையிற் படுமாறு சங்கத்து முனிவர்களில் ஒருவர் . 
செருப்புக் கட்டிவைத்துத் கோவலன் கொலையுண்டதைக் 
தேசிகருடைய 

பொறுமை 

கேட்டு வருந்தித் தம்பால் 


மீது 


மடம் 


வேளாள 


மடியில் 


- 


அறவணவடிகள் 


48 


அறைப்பள்ளி 


வடிகள் 


" அறந் 


நாவின் 


அறவணன்சேரி 


தமிழ 


வந்த மாதவிக்கு அறவுரை என்றும் பாராட்டப் பெற்றார் . 
கூறித் துறவு பூணச் செய்தவர் . மேலும் இவரைப் பற்றிப் 
பாதபங்கய மலையைத் தாம் 

புகழுரைகள் 

மணி 
கண்டு வழிபட்டதன்றித் துச் மேகலையிற் காணப் பெறும் ; 
சயன் என்னும் அரசனையும் அவைகள் , " பழுதறு மாதவன் 
மனைவியரோடு சென்று வழீ துணி பொருள் மாதவன் , 
படச் 

செய்தவர் . மணி “ நன்றறி மாதவன் " மறவண 
மேகலைக்கு ஆபுத்திரன் வர நீத்தமாசறு வேள்வி அறவண 
லாற்றையும் அமுத சுரபியின் 

அல்லவை கடிந்த 
பெருமையையும் உணவளித்த அறவண வடிகள் , " 
லின் சிறப்பையும் எடுத்துக் திகழ் 

அறவணன் 
கூறிப் பலருடைய பசித்துன் என்பன முதலியவாம் . 
பத்தைப் போக்குமாறு செய் 

காஞ்சிமா 
தவர் . அவளை நல்வழிப்படுத் 

நகரில் உள்ள இவ்வூர் இப் 
திய ஆசிரியரும் இவரே . இவர் 
தீவதிலகையினாலும் கந்திற் 

பொழுது அறப்பணஞ் சேரி 

என்று மருவி வழங்குகின்றது . 
பாவைத் தெய்வத்தினாலும் 

இவ்வூரில் புத்த சமயத்தைச் 
மிகுதியாகப்புகழப் பெற்றிருக் 

சார்ந்தவராகிய அறவணவடி 
கிறார் . காவிரிப்பூம் 

பட்டி 

கள் 
னத்தைக்கடல் கொண்ட பிறகு 

தங்கித் தவம்புரிந்தார் . 

மணிமேகலையும் இச்சேரியில் 
வஞ்சிநகரத்தை யடைந்து 
அங்கே துறவு 

சில காலம் தங்கியிருந்தாள் . 
பூண்டிருந்த 
கோவலன் தந்தையோடு அறிவனார் - இவர் ஒரு 
கலந்துரையாடி யிருந்தவர். 

றிஞர் . பஞ்சமரபு என்னும் 
பிறகு காஞ்சி மாநகரத்தை நூலை இயற்றியுள்ளார் . 
யடைந்து அங்கே தவஞ்செய்து | அறிவுடை நம்பி - இவன் வள்ளல் 
கொண்டிருந்தவர் . தம்மை 

களில் 

ஒ ருவன் . இவனைப் 
வணங்குவோர்க்கு இவர் பிசிராந்தையார் பாடியிருக் 
வாழ்த்துரை கூறுதலைக் கட் கிறார் . 
டாயவழக்கமாகக்கொண்டிருந் 
தார் . அவ்வாழ்த்துரை, " அறி அறுகை - இவன் 

குறு 

நிலமன்னன் . 
வுண்டாகுக " என்பதாகவே 
அமைந்திருந்தது ; இதனால் | அறைப்பள்ளி - இப்பதி கொங்கு 
இவர் எல்லோரும் மெய்யறி நாட்டின் கிழக்கெல்லையில் 
வைப் பெற வேண்டுமென் உள்ள கொல்லிமலையின் மேல் 
பதில் கருத்துடையவராக இருக்கிறது . தேவாரவைப்புத் 
இருந்தார் என்று தெரிகிறது . தலங்களில் இதுவும் ஒன்று . 
இவர் 

மிகுதியாக அகவை இக் கோயிலில் எழுந்தருளிய 
முதிரப் பெற்றிருந்தும் வாக்கு இறைவன் மீது அம்பலவாணக் 
வன்மையில் சிறிதும் குறைவு கவிராயர் என்பவர் சதகம் 
படாதவராய்த் திடமான ஒன்று பாடியுள்ளார் . அச்சதகம் 
வாக்குடையவராக விளங்கி 

" அறப்பளீசுரசதகம் என்னும் 
னார் . இக்காரணத்தினால் இவர் பெயருடையது . கொல்லிமலை 
“ நரைமுதிர்யாக்கை நடுங்கா நாலாயிரம் 

அடி 

உயரம் 
நாவின் உரைமூதாளன் என உள்ளது . இம்மலைத் தொடரில் 
வும் , “ நாத்தொலைவில்லாயாயி 

வரவூர்க்கோம்பை , 
தளர்ந்து மூத்தவிவ் குறிச்சி , பெரியகோம்பை ,, 
யாக்கை வாழ்க பல்லாண்டு வாழைக் கோம்பை என்னும் 


மூலைக் 


னுங் 


49 


அற்புதமணி 


அனரண்ணியன் 


தான் 


நூல்கள் 


கூறு 


கின் றன . 


தான் 


கியது . 


குறுநில 


பெயர்கொண்ட நான்கு 

அறச்சாலை , அனந்தபாலர்ப் 
தொடர்களுண்டு . இந்நான் பெருந்திருவாட்டி அறச்சாலை 
கையுஞ் சதுரகிரி என் பர். என்னும் பெயர்களுடன் அறச் 
கொல்லிமலை முன்னாளில் 

சாலைகளை அமைத்துத் தவத்தி 
சோழமன்னருக்குரிய மலையாக னர்க்கும் , அந்தணர்க்கும் , திக் 
இருந்தது . 

அந்நாளில் இம் கற்றவர்கட்கும் உணவளித்தற் 
மலையின் மீது கொல்லிப்பாவை பொருட்டு நிலம் வழங்கியிருந் 
என்னும் பாவை யொன் றும் 

என்று கல்வெட்டுக் 
இருந்ததாக 

களால் 

அறியப்படுகிறது . 

மருத்துவம் , இலக்கணம் 
அற்பு தமணி - இவன் ஓர் அரசன் . 

முதலிய நூல்களைக்கற்பவர் 
பெயர் மேக 

கட்கும் 
இவனுடைய 

உண விடும் படியாக 
வாகனன் . இவன் தலையில் ஒரு 

இவன் ஏற்பாடு செய்திருங் 

என்றுந் தெரிகிறது . 
மாணிக்கம் இருந்தபடியினால் 

இவனுடைய 
இவனுக்கு இப்பெயர் உண்டா 

அறச் 

செயல் 
ஒட்டக் கூத்தரால் விக்கிரம 

சோழன் உலாவிலும் 
அனங்கனி- இவளுடைய பெயரை பாராட்டப்பெற்றுள்ளது . 
அலங்காரி எனவுங் கூறுவர் . 
இவள் நல்லண்ணன் என்னுங் 

அனந்தாழ்வான் - இராமானு 
மன்னனுடைய 

சருடைய மாணவர் எழுபத்து 
மனைவி . இவளுடைய உள்ளத் 

நான்கு சிம்மாசநாதிபதிகளில் 
தில் நல்லியல்புகள் ஒன்று ஒருவர் . தம்முடைய ஆசிரியர் 
மில்லை . எல்லாந் தீக்குணங் 

கட்டளைப்படி திருமலைக்குச் 
களாகவே அமைந்திருந்தன . 

சென்று அங்கு ஓர் ஏரியை 
நல்லண்ணன் செல்வ நிலையிற் 

வெட்டினார் . அதற்கு இராமானு 
சிறந்திருந்தாலும் மனைவி சன் புத்தேரி என்று பெயரிட் 
கொடியவளாக அமைந்து நின்ற 

டார் . பூம்பொழில் ஒன்றை 
படியால் அவனுடைய வாழ்வு அமைத்து அதிலிருந்து மலர்கள் 
சிறப்படையாமல் தாழ்வாகவே பறித்துத் திருவேங்கடமுடை 
நல்லண்ணனுடைய 

யானுக்குத் திருமலர்ப்பணி 
உடன் பிறந்தவளாகிய நல்ல 

செய்து 

கொண்டிருந்தார் . 
தங்கையை இக்கொடியவள் ஒருநாள் மலர் பறிக்கும் 
வரவேற்றுப் போற்றாமையால் 

பொழுது நல்லபாம்பு ஒன்று 
அவள் தன் மக்களோடு கிணற் இவருடைய கையிலே கடித்து 
றில் விழுந்து மாண்டொழிந் விட்டது . இவர் 

அதற்குப் 
தாள் . அதனால் இவளுக்கு இவ் 

பரிகாரம் ஒன் றுஞ் செய்ய 
வுலகில் என்றும் பழி நிலை 

வில்லை . மீண்டும் நீராடி மலர் 
பெற்று நின்றது . 

நல்லதங் 

கள் பறித்து மாலை தொடுத்துத் 
காள் என்பது 

திருவேங்கட 

முடையானைப் 
கொடியவளுடைய 

போற்றச் சென்றார் . திருவேங் 
மையை விளக்குதற்கு எழுந்த 

கடமுடையானுடைய திருவரு 

நல்லபாம்பு நஞ்சு 

இவரைக் கொல்லவில்லை . 
அனந்தபாலன் - இவன் விக்கிரம 
சோழன் காலத்திலிருந்த அனரண்ணியன் - கதிரவ குலத்து 
தலைவர்களுள் ஒருவன் . இவன் மன்னர்களில் ஒருவன் . வசுதன் 
கி . பி . 1121 இல் திருவாவடு என்பவனுடைய மகன் . இவன் 
துறையில் , சங்கர 

தேவன் விரத வொழுக்கங்களிற் சிறந் 
சி . பெ . அ . 4 . 


நின்றது . 


கதை 


ளால் 


தாகும் . 


அனலாசுரன் 


50 


ஆசிரியை 


- 


செய்து 


திரிந்த 


தவன் . இசை நூற் பயிற்சியி அன்றகன் - தத்தாத்திரேயரிடம் 
லும் சிறந்தவன் . இவனுடைய தத்துவ அறிவுரை பெற்றவன் 
மனைவியின் பெயர் மதனசேனை . 
இவன் அறநெறி முறையோடு அன்னிமிஞிலி - தன் தந்தையின் 

கண்களைப் பிடுங்கிக் குருடாக் 
அரசாட்சி செய்திருந்தான் , 

கிய கோசர்களை எவ்வகையே 
இராவணன் வந்து போர்செய்த 
போது வலியழிந்து அவனுக்கு 

னும் அழித்தொழிக்க வேண்டு 

மென்னும் உறுதி பூண்டு அழுந் 
வசவுரை வழங்கினான் . 

தூர்த் திதியனிடம் தன்குறை 
அனலாசுரன் இயமன் 

தன் 

யைக் கூறி அவனைக் கொண்டு 
னுடைய அவையில் 

கூத்தி 

கோசர்களை அழித்தொழித்த 
யற்றிய திலோத்தமையைக் 

ஒரு பெண் . 
கண்டு காமுற்று வீரியத்தை 
வீரியத்தை ஆகண்டிதன் 

துரியோதன 
வெளிப்படுத்த அவ் வீரியத்தி 

னுடைய தம்பிகளில் ஒருவன் . 
லிருந்து தோன்றியவுன் ; மக்க 
ளுக்குந் தேவர்கட்குந் தீமை ஆகன் - யாதவ வழிமுறையினர் 
கொண்டு 

களுள் இறுதியாகப் பிறந்து 
இவனை ஆனை முகக்கடவுள் 

சீர்த்தியை அடைந்த ஒருவன் . 
விழுங் எல்லாருடைய 

ஆகா - இவன் ஒரு கந்தருவன் . 
துன்பத்தையும் போக்கியருளி 
னார் . 

ஆகாசராசன் - அரசர்களில் 

வன் . இவன் பூசைக்குத் 
அனவரததான நாயகர் - முகமது 

தாமரை மலர் பறித்த பொழுது 
அலியின் தானாதிபதி அன்வர்டி 

திருமகளைத் தாமரை மலரில் 
கான் என்பவனுடைய மனைவி குழந்தையுருவாகக் கண்டெ 
தீராத வயிற்றுவலியினால் துன் 

டுத்து 

வேங்கடேசுரருக்குத் 
புற்றாள் . தன் மனைவியின் 

திருமணஞ் செய்து கொடுத் 
நோயைத் தீர்த்து வைத்தால் 

தவன் . 
திருப்பணிகள் பல செய்வதாக ஆக்கினீத்திரன் - இவன் மனுவி 
அன்வர்டிகான் நெல்லையப்பரை 

னுடைய மரபில் தோன்றிய 
வேண்டிக் 

கொண்டான் . வன் . நாவலந்தீவிற்கு அரச 
நெல்லையப்பரும் அவன் 

விளங்கிய 
வேண்டுகோட் கிணங்கி அவன் தீவினைத் தன்னுடைய மக்களா 
மனைவியினுடைய 

நோயைத் கிய பரதன் முதலிய ஒன்பது 
தீர்த்தருளினார் ; அதனால் 

பேருக்கும் பங்கிட்டளித்தான் . 
மகிழ்ந்த அன்வர்டிகான் திருப் பரதனுக்கு அளிக்கப்பட்ட கண் 
பணிகள் 

செய்ததோடு டம் பரதகண்டம் என்றுபரதன் 
கோவிலின் ஒருபக்கத்தில் தன் பெயரால்வழங்கப்பெறுகிறது . 
பெயரால் இலிங்க மொன் றும் 

சவபரண்டேசுவரன் - காசியில் 
பதித்தான் . அன்வர்டிகானால் 

இருக்கும் ஒரு சிறு தெய்வம் . 
அமைத்த லிங்கம் 

இதனை ஒரு சான்றானும் அவன் 
அவன் பெயரால் வழங்கி 

மனைவியும் வழிபட்டு வந்தனர் . 
நாளடைவில் அனவரததான 

அது கட்குடத்தில் தோன்றி 
நாயகர் என்று திரிந்து போய் 

அவர்கட்கு அருள் செய்தது . 
விட்டது . 

ஆசிரியை - கௌண்டினியர் என் 
அனவர்த்தி - விருத்தாசல புரா 

பவருடைய மனைவி . 
ணத்தை நாதசன்மாவிடம் 

டைய கணவன் தந்த அறுகம் 
கட்டவர் . 

புல்லை இந்திரன் குபேரன் முதலி 


கை 


இவன் 


மன 


முதலில் 


தன்னு 


ஆடகசௌந்தரி 


51 


ஆட்டன் அத்தி 


சிவபிரான் , 


கடவுளை 


புல்லைக் 


சோழவள 


யவர்களுக்குக் காட்டி அவ்வறு வத்தையெடுத்துக் கொண்டு 
கம்புல்லின் நிறைக்குத் தக்க காமக்குறி காட்டினான் . அசுர 
பொன் கேட்டவள் . அவர் னுடைய செய்கையை உணர்ந்த 
களுடைய செல்வங்கள் முழுவ 

அவ்வசுரனோடு 
தும் அவ்வறுகின் 

நிறைக்கு லீலை செய்பவரைப் 

போல் 
ஒத்திராமையால் ஆனை முகக் நடித்து அவனைக்கொன்றொழித் 
அறுகம் 

தார் . 
கொண்டு வழிபடுதலின் 
பெபருமையை உணர்ந்தவள் . 

ஆட்கொண்டான் 

நாட்டில் வக்க பாகை என்னும் 
ஆடகசௌந்தரி - கலிங்க நாட்டு 

நகரிற் சீர்த்தியோடு விளங்கி 
மன்னனாகிய அசோக சுந்தர யிருந்தவன் . வேளாண் மரபில் 
னுடைய மகள் . இவள் கலிங்க 

தோன்றியவன் . இவன் கலைகள் 
நாட்டிற் பிறந்த போது காலக் 

பலவற்றையும் நன்கு கற்று 
கணிதர்கள் இப்பெண்ணால் இந் 

அருங்கலைவிநோதனாகத் திகழ்ந் 
நாட்டிற்கும் மன்னனுக்குங் 

தான் . இவனுடைய அறிவாற் 
கேடுண்டாம் என்று கூறினர் . றலை மதித்த அரசன் ஒருவன் 
ஆகவே அரசன் அக்குழந்தை வனைத் தனக்கு அமைச்சனா 
யைப் பேழையொன்றில் வைத் கக் கொண்டான் . அந்நாளில் 
துக் கடலில் தள்ளிவிடக் கம் 

வில்லிபுத்தூரார் கல்வியறிவிற் 
டளையிட்டான் . கடலிலே 

சிறந்தவராய் விளங்கியிருந் 
மிதந்த பேழை இலங்கைக் 

தார் . இவ்வாட்கொண்டான் 
கரையை அடைந்தது . அப் 

அவரைக் 

கொண்டு பாரதத் 
பொழுது இலங்கை மன்னனாக 

தைத் தமிழில் இயற்றச் செய்ய 
விருந்த மனுநேயகயவாகு என் வேண்டுமென்று எண்ணினான் . 
பான் 

எடுத்துத் 

தன்னுடைய எண்ணத்தை 
திறந்து பார்த்தான் . அக் அவருக்குத்தெரியப்படுத்தினான் . 
குழந்தை பொற்பதுமை போற் 

அவரும் மனமுவந்து பாரதத் 
சிறந்த 

அழகோடு திகழ்ந் தைத் தமிழிற் பாடினார் . அது 
தமையின் ஆடக சௌந்தரி 

வில்லிபுத்தூரார் பாரதம் என்று 
என்று பெயரிட்டுத் தன்னு வழங்குகின்றது . 

வளர்த்தான் . 
மனுநேயகயவாகுவுக்கு வேறு ஆட்டன் அத்தி - இவன் வஞ்சி 
பிள்ளைகளில்லாமையால் ஆடக 

நகரில் இருந்து அரசு புரிந்த 
சௌந்தரி இலங்கையின் அரசி 

சேரமன்னர்களில் 

ஒருவன் . 
யாக முடிசூடிக்கொண்டாள் . அழகும் ஆண்மையும் உடைய 

வன் . இவன் பரதநாட்டியமாடு 
ஆடவல்லான் சிவபாத 

வதினும் வல்லவன் . ஆதலால் 
சேகரனான ராசராசன் தில்லைக் 

வனுடைய பெயர் ஆட்டன் 
கூத்தப்பிரரனிடத்திலே தான் 

அத்தி என்று அழைக்கப்பட் 
கொண்ட பேரன்பின் காரண 

கரிகாலனுடைய , மக 
மாக இவ்வாறு பெயர் வைத் 

ளாகிய , ஆதிமந்தி 

திமந்தி என்பவளை 
திருந்தான் . 

மணந்து 

இல்வாழ்க்கையை 
ஆடி - இவன் ஓர் அசுரன் . 

இனிது நடத்திக் கொண்டிருந் 
தேவி சிவபிரானை நீங்கியிருக் தான் . இடர் அதிகம் நேரினும் 
குஞ் சமயம் பார்த்துப் பாம்பு இவன் சிறிதும் உள்ளங்கலங் 
வடிவம் எடுத்துக் கொண்டு கான் : 

கழார். நகரினையடுத்த 
சிவபிரான் இருக்குமிடத்தை காவிரித் துறையில் ஒரு சமயம் 
யடைந்து உமாதேவியின் வடி விழா ஒன்று நிகழ்ந்தது . இவன் 


பேழையை 


டைய 


மகளாக 


டது . 


உமா 


ஆணிமாண்டவியர் 


A 


ஆணிமாண்டவியர் 


கூ 


நின்றது . 


ஆணி 
ஆணி 


இவன் 


என்று 


தன்னுடைய 

மனை வியோடு 
அங்கு சென்று நீராடினான் . 

. 
விரைவாகவும் மிகுதியாகவும் 
வந்தவெள்ளம் இவனை இழுத் 
துக் கொண்டு சென்றது.இவன் 
சிறிதுங் கலங்காமல் கடல் 
வரை நீந்திக் கொண்டு சென் 
றான் . பிறகு ஒருவாறு கரை 
சேர்ந்து சிலருடைய உதவியால் 
தன்னுடைய மனை வியிடம் 
வந்து 

சேர்ந்தான் . 
காவிரிக் கிரையானான் 
கலங்கியிருந்த மனைவி இவனைக் 
கண்டதும் கரைகாணாத 
மகிழ்ச்சியை அடைந்தாள் . 
ஆணிமாண்டவியர் - இவர் பெருந் 
தவம் புரிந்த ஓர் அருந்தவ 
முனிவர் . இவர் தவஞ் செய்து 
கொண்டிருக்கையில் ஒரு நாள் 
சிலகள்ளர்கள் அரண் மனையிற் 
களவு செய்து விட்டு ஓடினர் . 
ஓடியவர்கள் காட்டையடைந்து 
இவர் தவஞ் செய்துகொண் 
டிருந்த இருப்பிடத்திற்குள் 
மறைந்தனர் . துரத்திவந்த 
அரச சேவகர்கள் முனிவரின் 
இருப்பிடத்திற்குள் புகுந்து 
கள்ளர்களைப் பிடித்துக் 
கொண்டது மல்லாமல் மாண்ட 
வியருடைய தன்மையை 
உணர்ந்து கொள்ளாமல் 
இவரையும் பிடித்து இழுத்துக் 
கொண்டுபோய் அரசன் முன் 
நிறுத்தினர் . அரசன் எல்லா 
ரையுங் கழுவி லேற்றுமாறு 
கட்டளையிட்டான் . அவ்வாறே 
கள்ளர்களோடு இவருங் கழுவி 
லேற்றப்பட்டார் . 

ஆயினுஞ் 
சிறிதும் மனங் கலங்காமல் 
அறிதுயிலில் கழுவிலிருந்த 

இருந்தார் . இந்தச் 
சமயத்தில் தான் நளாயனிக்கு 
வசவுரை வழங்கினார் . 
காலஞ்சென்ற பிறகு 
அரசன் இவருடைய தன்மையை 
உணர்ந்து உள்ளம்வருந்தினான் . 
கழுவிலிருந்து நீக்கத் தொடங்கி 
னால் துன்பம் மிகுதிப்படக் 


உடும் என்று எண்ணி மேலும் 
கீழும் அரத்தால் அராவி 
இவரை விடுவித்தான் . ஆணி 
யானது அப்படியே 

உடலில் 
அமைந்து 

அதன் 
பிறகு தான் இவருடைய 
மாண்ட வியர் என்னும் 
பெயருக்கு முன்னால் 
என்பதுஞ் சேர்ந்து 
மாண்டவியர் 

எனப் 

பெயர் 
நீண்டு நின்றது . 
முனிவர் 

மேலுந் தவஞ் 
செய்து தவத்தை நிறை வேற்றி 
எல்லாவுலகங்களினுஞ் சுற்றிக் 
கொண்டிருந்தார் . 

ஒருநாள் 
இயமலோகத்தை யடைந்து 
இயமனைக் கண்டார் . " தரும் 
நெறியில் தவறாமல் நடந்து 
தவம் புரிந்து கொண்டிருந்த 
எனக்குக் கொடிய தண்டனை 
எவ்வாறு நேரிட்டது ? " என்று 
உசாவினார் . 

நமன் முனிவரைப் பார்த்து , 
நீர் உம்முடைய இளமைப் 
பருவத்தில் தும்பியைப் பிடித்து 
அதனுடையவாலில் ஈர்க்கியைப் 
புகுத்தி விளையாடினீர் ; அதனால் 
உமக்குக்கழுவேறும் படியான 
தொல்லை நேரிட்டது " என்று 
கூறினான் . இதனைக் கேட்ட 
முனிவர் சினங்கொண்டார் . 
நமனைப் பார்த்து , பிறந்தது 
முதல் பன்னீராண்டு வரையும் 
இளம்பருவமாகையால் அவன் 
செய்வனயாவும் அறியாமற் 
செய்வனவாகும் , 

அதனால் 
அவனுக்குத்தீவினை எவ்வாறு 
உண்டாகலாம் ? இதனைச் சிறி 
தும் எண்ணாமல் எனக்குக் 
கொடிய தண்டனை கிடைக்கு 

நீ செய்த படியால் 
நிலவுலகத்தில் மனிதனாகப் 
பிறக்கக் கடவாய் என்று தீ 
மொழி வழங்கினார் . இதனால் 
நமன்விதுரனாகத்தோன்றினான் . 
உயிர்கள் 

செய்யுந் தீவினை 
கட்குப் பலனளிப்பவன் நமன் 


படியே 


மாறு 


சில 


ஆணூர்ச்சர்க்கரை 


53 


ஆணூர்ச்சர்க்கரை 


உள் 


இவர் 


என்பது நூற்றுணிபாகையால் 
இவ்வாறு முனிவர் நமனுக்கு 
வசவுரை வழங்கினார் . 
ஆணூர்ச்சர்க்கரை - கொங்குவள 
நாட்டில் 

நொய்யலாற்றை 
யடுத்து ஆணூர் என்னும் ஊர் 
உள்ளது . அவ்வூரில் சர்க்கரை 
என்னும் பெயருடைய புகழ 
மைந்த 

வள்ளலாகிய 
வாழ்ந்திருந்தார் . அறிஞர்களைப் 
பாராட்டிச்சிறப்புச் செய்தலில் 
இவர் புகழ் பெற்றவர் . இவர் 
காலத்தில் வீரபத்திரன் என் 
னும் பெயரமைந்த 

புலவர் 
ஒருவர் இருந்தார் . இப்புலவர் 
ஒருநாள் ஆணூர்ச்சர்க்கரை 
யைப் பார்த்து வரும் பொருட்டு 
ஆணூருக்குச் சென்றார் . இப் 
புலவர் ஏகாலி மரபினர் . 
ஆணூர்ச்சர்க்கரை 

புலவரை 
வரவேற்றுப் பாராட்டி உரை 
யாடிக் கொண்டிருந்தார் . 
உணவு கொள்ளும் நேரமான 
வுடன் சாப்பாட்டிற் கேற்பாடு 
செய்யுமாறு உள்ளே சென்றார் . 
சாப்பாட்டிற்கு ஏற்பாடு 
செய்து கொண்டிருந்தார் . அச் 
சமயத்தில் உள்ளேயிருந்து 
வெளியே வந்த ஒரு மனிதன் 
புலவரைப் பார்த்து , நீங்கள் 
சாப்பிடுவதற்கு இன்னுஞ் 
சிறிது நேரமாகலாம் என்று 
நினைக்கிறேன் என்று 
விட்டுப் போய் விட்டான் . 
வீரபத்திரப் புலவர் 

நாம் 
ஏகாலியாகையால் 

உடன் 
வைத்துண்ண விரும்பாமல் 
சர்க்கரையார் மட்டுஞ் 
சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் 
போல் தெரிகிறது . 

அவர் 
.சாப்பிட்ட பிறகுதான் நம்மைச் 
சாப்பிடக் கூப்பிடுவார்கள் . 
அறிஞர் 

பாராமல் 
குலத்தையே நோக்கும் இவ் 
விடத்தில் நாம் உண்ணுதல் 
மதிப்பாகாது என்று முடிவு 
செய்தவராய் வீட்டை விட்டுப் 
புறப்பட்டுத் தம் வழியே 


சென்றார் . 

இலை 
போட்டு விட்டு வந்த சர்க்கரை 
யார் வீட்டிற் புலவரைக் 
காணாமல் 

தேடினார் . புறப் 
பட்டுச் செல்வதனை யுணர்ந்து 
எதிரேபோய் வழியை மறைத் 
தார் . “ நான் இலை போட்டு 
விட்டு வருவதற்குள் புறப் 
பட்டு 

விட்டீர்களே என்ன 
காரணம் ? யாது தவறு நேர்ந்து 
விட்டது ? என்று கேட்டார் . 
புலவர் சர்க்கரையைப்பார்த்து , 
‘ விருந்தினனாக வந்த நானிருக் 
கும் போது நீர்மட்டும் உள்ளே 
போய்ச் சாப்பிட்டு விட்டுப் 
பிறகு எனக்கு இலைபோட்டு 
விட்டு வருகிறீர் போலத் தெரி 
கிறது . “ விருந்து புறத்ததாத் 
தானுண்டல் சாவாமருந்தெனி, 
னும் வேண்டற்பாற் றன்று 
என்னும் தெய்வத்திருமறையை 
நீர் அறியீரா ? என்று சினத் 
துடன் வினவினார் . சர்க்கரை 
யார் , அடியேன் அவ்வாறு 
செய்வேனோ ? புலவர்களுடைய 
அறிவுடைமையைத்தான் பார்ப் 
பேனே தவிரக் குலம் முதலி 
யவைகளை யான் பாரேன் . 
உள்ளே சென்றவன் இலை 
போடச் செய்து விட்டு வரு 
கிறேனேயல்லாமல் சாப்பிட்டு 

வரவில்லை . இதனை 
நீங்கள் 

நம்பலாம் . 
இனிமேல்தான் 

அடியேனும் 
தங்களோடிருந்து சாப்பிடப் 
போகிறேன் என்று தெளி 
வுரைகள் பல கூறி அவரை 
யழைத்து 

உண்ணச் 
செய்தார் . அவருடைய எச்சில் 
வாயையும் கழுவினார் . தகுந்த 
நன்கொடைகள் கொடுத்துப் 
பாராட்டினார் . சர்க்கரையின் 
தன்மையை உணர்ந்து மகிழ்ந்த 
புலவர் அவர் மீது 

காதற் 
பிரபந்த மொன்று இயற்றிச் 
சர்க்கரையாரையும் அவர் குடும் 
பத்தாரையும் மகிழ்வடையச் 
செய்தார் . 


விட்டு 


கூறி 


நன்றாக 


வந்து 


என்று 


ஆண்டளக்கும் ஐயன் 


54 


ஆத்திரேயன் 


தான் . 


ஆண்டளக்கும் ஐயன் - ஆதனூ என்னும் இரண்டு மக்கள் 
ரில் திருக்கோயில் கொண்டு தோன்றினர் . தமிழ் நாட்டினு 
எழுந்தருளியிருக்குந் திருமால் . டைய வடவெல்லை வரையில் 
ஆண்டிப்பந்தல் - திருவாரூர்க்கு 

ஆதித்தனுடைய ஆட்சி பரவி 
வடக்கே ஐந்துகல் தொலைவில் 

யிருந்தது.காளத்திக்கு அண்மை 

யில் உள்ள தொண்டைமான் 
உள்ள ஓர் ஊர் . சிவபிரானோடு 

பேராற்றில் கி . பி . 907 இல் 
மாறுபட்ட விறன்மிண்ட 
நாயனார் இனிமேல் திருவாரூர் 

ஆதித்தன் காலமானான் . 
எல்லையை மிதிப்பதில்லை என் | ஆதிராமு கட்டபொம்முவி 
னும் உறுதி மேற் கொண்ட னுடைய ஐந்தாவது வழி முறை 
வராய் இந்த இடத்தை யினன் . இவன்பாஞ்சாலன் 
அடைந்து அடியார்களுக்கு குறிச்சியில் இருபத்து நான்கு 
மகேசுரபூசைசெய்து கொண்டி ஆண்டுகள் அரசாட்சி செய் 
ருந்தார் . “ திருவாரூர் என்று 

இவனுக்கு மக்கள் 
சொல்பவர்களுடைய காலையும் இருவர் . மூத்தவன் இளமை 
வெட்டுபவராக இருந்தார் . 

யிலேயே இறந்துபோனான் . 
ஆதன் ஓரி வன் , கொல்லி 

இளையவனான சின்ன பொம்மு 

என்பவன் 
மலையையும் அதனைச் சூழ்ந் 

பட்டத்திற்கு 
திருந்த நாடுகளையும் 

வந்தான் . 

முன் 
னாளில் ஆண்டிருந்தான் . இவன் | ஆதிரை -சாதுவனுடைய மனைவி .. 
விற்போரில் வல்லவன்.அதனால் ஒப்புயர்வற்ற கற்பு நலமுடை 
இவனுடைய பெயர் வல்வில் யவள் ; இவள் தன்னுடைய 
ஓரி எனவழங்கியது . இவன் கணவன் இறந்தான் 

என்று 
ஏழு வள்ளல்களில் ஒருவன் . 

கேட்டு உயிரை விடுதற்குத் 

தீயிற்பாய்ந்தாள் . . தீச்சுடாத 
ஆதித்தன் - அபராசிதன் சோழ 
ஆதித்தனுக்கு 

படியினால் வருத்தமுற்றிருந் 

தாள் . “ உன் கணவன் 
அளித்து விட்டுக் காஞ்சிக்குச் 

வரு 
சென்றான் . 

வான் என்று கூறிய உருவிலி 
ஆதித்தன் கி பி . 
871 

வாக்கைக் 

கேட்டு 
907 

நோன்பு 
முதல் 

வரை 

நோற்றிருந்தாள் . 
அரசாண்டான் . இவனுடைய 

கணவன் வந்து சேர அவனோடு 
காலத்தில் தொண்டை நாடும் 

மணி 
இவனுடைய ஆட்சிக்குவந்தது . 

கூடி வாழ்ந்திருந்தாள் . 
தொண்டை 

மேகலை முதன் முதலில் இவ 
நாட்டில் திருக் 
கழுக்குன்றம் முதலிய 

ளுடைய இல்லத்திற்குத்தான் 
களில் இவனுடைய கல்வெட்டு 

ஐயமேற்கச் சென்றாள் . அப் 
கள் இருக்கின்றன . கொங்கு 

பொழுது அவளுடைய ஐயக் 
நாடும் இவனுடைய ஆட்சியின் 

கடிஞையில் , “ பாரகம் அடங்க 

லும் பசிப்பிணி அறுக என்று 
கீழ் இருந்தது என்பர் . இவன் 
பல கோயில்களைக் கட்டினான் . 

முதலில் ஐயமிட்டாள் . இவளு 

டைய கற்பின் திண்மையைப் 
இவனுடைய பட்டத்தரசியின் 
பெயர் திரிபுவனமாதேவி . 

பலரும் பாராட்டிப் போற்றி 

னர் . 
இவள் பல்லவகுலத்தில் பிறந் 
தவள்.இவள் கோயில்களுக்குப் ஆத்திரேயன் - சோழ நாட்டில் 
பலவகைத் தானங்களைச் 

வேதிமங்கலம் என்னும் ஊரில் 
செய்தாள் . தித்தனுக்கும் இருந்தவன்.அந்தணர் குலத்தில் 
திரிபுவன மாதேவிக்கும் தோன்றியவன் . இவனுடைய 
பராந்தகன் , கன்னரதேவன் தந்தையின் பெயர் அத்திரி ,, 


நாடடை 


. 


ஊர் 


ஆநந்தகிரி 


55 


ஆரஞ்சாத்து சோழன் 


இவர் 


ஊர் 


இவன் அந்தணர் குலத்தில் ராசன் என்று பெயர் பெற்ற 
பிறந்தும் அறிவும் ஒழுக்கமும் 

வன் . 
இல்லாமல் தீவினைகள் 
வற்றைச் செய்து இறுதியில் ஆப்பியாயினி- பதுமையினுடைய 
அழிந்தொழிந்தான் . 

பார்ப்பனத் தோழி.அவளோடு 

ஒன்றாக வளர்ந்தாள் . அவளுக்கு 
ஆநந்தகிரி - சாலிவாகன சகாப் 

உசாத்துணையாக அமைந்திருந் 
தம் எண்ணூற்றுக்குமேலிருந்த 

தாள் . இவள் உதயணனுடைய 
ஒரு வடமொழிப் புலவர் . 

பார்ப்பனத் தோழனாகிய 
ஆதிசங்கராச்சாரிய 

இசைச்சன் என்பவனால் மணஞ் 
ருடைய காலத்தை யொட்டி 

செய்து கொள்ளப்பட்டாள் . 
யிருந்தவர் . சங்கராச்சாரியா 

இவளுடைய பெயர் யாப்பியா 
ருடைய வரலாற்றைச் சங்கர 

யினி எனவுங் கூறப் பெற்றது . 
திக்கு வி . சயம் என்னும் 
பெயரோடு நூலாகச் செய் ஆய்க்குடி- ஆய் என்னும் வள்ளல் 
துள்ளார் . சங்கராச்சாரியாரின் அரசாட்சி செய்திருந்த ஊர் . 
மாணவராகிய ஆநந்தகிரியும் 

பழனிக்குப் பக்கத்தில் ஆய்க் 
இவரும் ஒருவரா வேறானவர் 

குடி என்னும் 
களா என்பது விளங்கவில்லை . 

இருக்கிறது . வேறு சில இடங் 
ஆநந்தன் - புத்தருடைய மாணவர் 

களிலும் இப்பெயரோடு ஊர் 
களில் தலைமை 

கள் இருக்கின்றன . 
மாணவனாக 
விளங்கி இறுதிக்காலம் வரை 

ஆரஞ்சாத்து சோழன் 

இவன் 
யில் புத்தரோடிருந்தவன் . 

சோழ மன்னர்களில் ஒருவன் . 
புத்தர் தம்முடைய இறுதிக் 

கோடை வெப்பம் 

நீங்கும் 
காலத்தில் உடனிருந்த மற்ற 

பொருட்டுச் சிவன்கோவில் 
வர்களைப் 

" நான் 

கட்குத் திருமுழுக்குச் செய்து 
அறிந்தவைகளை யெல்லாம் 

கொண்டு வந்தான் . அவ்வாறு 
அறிந்து கொண்டவன் ஆனந் 

செய்து கொண்டு வருகையில் 
தன் . ஆகவே என்னால் அறிய 

திருவானைக்காவில் எழுந் 
வேண்டியவைகளை அவனிட 

தருளிய 

சிவபெருமானுக்கு 
மிருந்து அறிந்து கொள்ளுங்க 

அணியுமாறு 

முத்து மாலை 
ளென்றார் . 

கொண்டு சென்றான் . அம்முத்து 
ஆபுத்திரன் - சாலியின் புதல்வன் ; 

நீராடும் 
பிறந்த நாள் தொடங்கி ஏழு 

விழுந்து 
நாள் அளவும் 

அதனால் 

மிகுந்த 
பாலூட்டி வளர்க்க வளர்ந்த வருத்தமடைந்து தன்னுடைய 
படியினால் ஆபுத்திரன் என்று சிவபூசை 

முதலியவைகளை 
பெயர் பெற்றான் . அன்பும் முடித்துக் கொண்டு இறைவழி 
அருளும் உடையவன் ; தென் பாட்டிற்காகத் திருக்கோயி 
மதுரையில் கலாநியமத்துள்ள லுக்குச் சென்றான் . அரசன் 
சிந்தாதேவியால் அமுதசுரபி 

இழந்து விட்ட முத்துமாலை 
என்னும் பாத்திரம் பெற்றுப் திருமுழுக்கின் பொருட்டுக் 
பல வுயிர்களுக்கும் உணவளித் கொண்டு வந்த 

நீரோடு 
துப் பாதுகாத்து மணிபல்லவத் குடத்தில் வந்து இறைவன் 
தில் இறந்து பிறகு 

மீதிருத்தலைக் கண்டான் . அத 
நாட்டிலுள்ள நாகபுரத்தில் பசு னால் வருத்தம் நீங்கி மிகுந்த 
வயிற்றில் பொன் முட்டையில் மகிழ்ச்சியடைந்தான் . 
தங்கிப் பிறந்து 

புண்ணிய 

முதல் அச்சோழனுடைய பெயர் 


பார்த்து 


மாலை 


சோழன் 
போது 
விட்டது . 


ஆற்றில் 


பசு 


சாவக 


ஆரியபட்டர் 


56 


ஆருணியரசன் 


ஆரியை 


களான 


மனக் 


இவர் 


பூமாலையை 


படையை 


உடைய 


ஊரை 


ஆரஞ்சாத்து சோழன் என்று ஆகியவைகட் கிடைப்பட்ட 
மாறியது . 

நாட்டை ஆரியா வர்த்தம் என 
ஆரியபட்டர் - இவர் வான நூலில் 

வழங்குவர் . 
வல்லவர் . வான நூல் முறை 

பதுமையினுடைய 
ஐந்து 

சித்தாந் தோழி . அவளுடைய 
தங்களைப்பற்றி. நூல் எழுதி குறிப்பறிந்து நடந்தவள் . 
னார் . ஐந்து சித்தாந்தங்களில் பந்தடிப்பதில் வல்லவள் . இவள் 
ஒன்றாகிய சூரியசித்தாந்தத்தை பந்தடிக்கத் தொடங்கி மூவாயி 
பின்பற்றினார் . 

ரங்கை அடித்த பிறகு நிறுத்தி 
உலகம் அதனுடைய நடு 

னாள் . 
அச்சின்மீது ஒவ்வொரு நாளுஞ் 

ஆரின்மாலையர் - சோழமன்னர் 
சுழல்வதையும் ஞாயிறு திங்கள் ஆரின்மாலையர் 

கள் 
களின் 

ஆத்திப் 
மறைவுகளுக்கு 

அணிந்தபடியினால் இப்பெயர் 
விஞ்ஞான முறையில் விளக்கத் 

அவர்கட்கு க் காரணப் 
தையும் பிறவற்றையும் இங் 

பெயராக உண்டாகியது . 
நூல் குறிப்பிடுகின்றது . 
ஆரியமாலை காத்தவராயன் ஆருணியரசன் - இவன் பாஞ்சால 

நாட்டு மன்னன் . மிகுந்த 
என்னுஞ் சிறு தெய்வத்தின் 
மனைவியின் பெயர் . 

பேராற்றலும் ஆண்மையு 

முடைய 
ஆரியன் மணவூர் என்னும் 

வன் . கோசல நாட்டு மன்னனை 
ஊரிலிருந்து அரசு புரிந்த வீர வென்று அவனுடைய 
பாண்டியன் என்பவனுடைய 

யழித்தான் . அவனுடைய மகள் 
மகன் . இவன் ஒரு காரணத்தை வாசவதத்தை முதலியவர்களைப் 
முன்னிட்டுக் களாமரங்கள் 

பிடித்துக்கொண்டு வந்து தன் 
நெருங்கிய ஒரு காட்டிற்புகுந்து 

னுடைய உரிமை மகளிர்களுக் 
மறைந்திருந்தான் . பக்கங்களில் 

குத் தோழிகளாக அமைத்தான் . 
வாழ்ந்திருந்த பல குறும்பர் 

இவனுடைய பட்டத்து 
களை ஒன்று சேர்த்துக் கொண்டு 

யானைக்கு மந்தரம் 
அக்காட்டை வெட்டி நாடாக்க பெயர் . ஏயர் குலத்தாரோடு 
முற்பட்டான் . ஓரிடத்தில் 

குலப்பகைஞன் . அக்குல அர 
சிவலிங்கம் ஒன்றுதோன்றியது . சாட்சிக்கு உரியவனான உதய 
அதற்குத் திருக்கோயில் ஒன்று ணன் சிறைப்பட்ட பொழுது 
அமைத்தான் . மக்கள் பலரை பெரும்படையோடு 
அங்குக் குடியேற்றினான் . அந் கோசாம்பி நகரத்தைக் கைப் 
நகருக்கரசனாக அமர்ந்து அர 

பற்றிக் கொண்டு முரசடிப் 
சாட்சி செய்தான் . கோயிலில் 

பித்துத்தன்னுடைய வெற்றியை 
எழுந்தருளிய கடவுளுக்குப் 

எல்லாருக்கும் தெரிவித்தவன் . 
பால்வண்ணநாதர் எனவும் 

அந்நகரையே தன்னுடைய 
இறைவிக்கு ஒப்பனையாள் என 

தலை நகராகக்கொண்டு 
வும் பெயரிட்டான் . அவ்வூரை 

பிறகு ஆட்சிபுரிந்தான் . 
யானையொன்று வலஞ்செய்து மயிடன் என்னும் ஒற்றனைக் 
நற்பேறெய் தியபடியால் அவ் 

கொண்டு பகையரசர்களுடைய 
வூர் பின்னாளில் கரிவலம் வந்த 

செய்தியை அறிந்து கொண்டே 
நல்லூர் என்னும் பெயரை 

வந்தான் . பூரண குண்டலன் 
யடைந்தது . 

என்பவன் இவனுக்கு முதன்மை 
ஆரியாவர்த்தம் - கீழ்கடல் , மேல் 

அமைச்சன் . 
கடல் , இமயமலை , 

இமயமலை , விந்தமலை உதயணனோடு ஏற்பட்ட 


என்று 


சென்று 


காள 


யான 


பிறகு 


ஆதரன் 


57 


ஆளவந்தார் 


. 


* 


என்று 


பெரும் போரில் அவனாற் ருடையவர்களாகத் திகழ்ந் 
கொல்லப்பட்டான் . 

திருந்தனர் . 
ஆரூரன் - சுந்தரமூர்த்திகளின் ஆளவந்தார் - இவர் திருத்தில்லைக் 
பிள்ளைப்பெயர் இது . 

சுந்தர கடுத்த காட்டுமன்னார் கோவி 
மூர்த்தியாரின் வழி முறையி 

லிலே ஆடித்திங்களில் உத்தி 
னர் திருவாரூரில் எழுந்தருளிய ராட நாளில் ஈசுவரமுனி என் 
சிவபிரானை வழிபடுதலை வழி 

பவருக்குப் புதல்வராகத்தோன் 
வழியாக மேற்கொண்டிருந்தன 

றினார் . 

மணக்கால் நம்பிகள் 
ராகலின் சுந்தரமூர்த்தியாருக்கு தம் ஆசாரியாருடைய கட்டளை 
இவ்வாறு பெயர் வைத்தனர் . 

யின் படியே சென்று இவர் 
சுந்தரர் பின்னாளில் திருவா பிறந்த பன்னிரண்டாம் நாள் 
ரூரிலேயே நிலைத்திருந்த கார இவருக்குச் செய்ய வேண்டிய 
ணம் பற்றியேற்பட்ட காரணப் 

வைகளைச் செய்து , " யமுனைத் 
பெயர் அன்று . 

துறைவர் " என்று 

பெயரிட் 

டார் . இவர் இளமைப் பருவத் 
ஆலாலசுந்தரர் - சிவபெருமான் 

தில் மாபாடியபட்டர் என்பவ 
ஒரு காலத்தில் தம்முடைய திரு 

ரிடத்தில் கல்வி கற்றார் . அங் 
வுருவைக் கண்ணாடியிற் பார்த் 

நாளில் அரசபுரோகிதனும் மா 
தார் . சுந்தரம் என்று எண்ணி 

பெரும் புலவனுமான ஆக்கி 
சர் . அதனால் ஓர் உருவங் 

யாழ்வானோடு சொற்போர் 
தோன்றியது.அவ்வுருவமேசுந்த 

செய்யத் தொடங்கினார் . அரச 
ரர் என்று பெயரடைந்து சிவ 

னுடைய மனைவியானவள் , 
பிரானுடைய திருப்பணிகளைச் 

" இவர் 
செய்து கொண்டிருந்தது . இவ் 

தோற்கமாட்டார் " 

உறுதி கூறினாள் . 
வாறு தோன்றிய சுந்தரர்தாம் 

அரசன் 

" நம்முடைய ஆக்கி 
சமயாசாரியர்களில் ஒருவராகத் 

யாழ்வான் தோற்றால் நம் 
தோன்றிய சுந்தரமூர்த்தி 

முடைய நாட்டில் பாதியை 
சுவாமிகள் . இச்சுந்தரர் திருக் 

இவருக்குக் கொடுப்பேன் 
கைலையிற் பணிசெய்து கொண் 

என்று உறுதிமொழி கூறினான் . 
டிருந்தபோது தேவர்களும் அசு 

அங்கு நடந்த பலவகையான 
ரர்களும் கடலைக்கடைய அப் 

சொற்போர்களிலும் யமுனைத் 
பொழுது நஞ்சு தோன்றித் 
தேவர்களையும் அசுரர்களையும் 

துறைவர் வெற்றி யடைந்தார் . 

இதனைக் கண்ட அரசன் மனைவி , 
வருத்தத் தொடங்கியது . சிவ 

" இவர் என்னை ஆளவந் 
பெருமான் தம்மிடம் பணி 

தாரோ ? என்று கூறிப் பாராட் 
செய்து கொண்டிருந்த சுந்தர 

டினாள் . அது முதல் இவருக்கு 
ரைப்பார்த்து , " அந்நஞ்சினை 

ஆளவந்தார் என்று 

பெயர் 
இங்குக் கொண்டு வருவாயாக 

ஏற்பட்டது . மணக்கால் நம்பி 
கட்டளையிட்டார் . 
சுந்தரரும் அவ்வாறே சென்று , 

களுடைய அருளுரையால் அரச 

வாழ்வில் வெறுப்புக் கொண் 
நஞ்சினைக் கொண்டு 

டார் . அதனைத் துறந்து துற 
கொடுத்தார் . அது முதல் அவ 

வறத்தை மேற்கொண்டார் . 
ருடைய பெயர் ஆலால சுந்தரர் 

திருவரங்கத்திலே வசித்திருக் 
என்று வழங்கலாயிற்று . 

தார் . திருமாலையாண்டான் , 
ஆவியர் - பழநி மலையையும் அத திருக்கோட்டி நம்பி , திருவரங் 
னைச் 

சூழ்ந்த நாட்டையும் கப் பெருமாளரையர் , திருமலை 
முன்னாளில் அரசாட்சி செய்த நம்பி , பெரிய நம்பி என்பவர்கள் 
வர்கள் ஆவியர் என்னும் பெய இவருடைய மாணவர்களிற் 


என்று 


வந்து 


ஆறை இளையா நாயக்கன் 


58 


இசைச்சன் 


ஆனையி 


விளையா 


மடக்கி 


* சிறந்தவர்களாவர் . ஞான 

யடைந்து 

தன் கோட்டால் 
வாசிட்ட நூலியற்றியவரும் குத்திக்குத்தி ஒருபெரியமடுவை 
இப்பெயருடையவரே . இவ உண்டாக்கியது . னையினால் 
ருடைய ஊர் சேது நாட்டி 

உண்டாக்கப்பட்ட அம்மடு 
லுள்ள வீரசோழன் என்பது . இவ்வாறு ஆனைமடு என்னும் 
அதனால் இவருடைய பெயர் . 

பெயரையடைந்தது . 
வீரை ஆளவந்தார் என வழங் 
கும் . 

இக்குவாகு - இவன் மனுவினுடைய 

பேரன். இச்சுஎன்பவனுடைய 
ஆறை இளையா நாயக்கன் - இவன் 

மகன் . இவன் 

நான் முகனை 
கொங்குவள நாட்டில் முன்னா நோக்கித்தவஞ் செய்து உயரிய 
ளில் வாழ்ந்திருந்தான் . மைசூ பதவிகளைப் பெற்றான் . வாகு 
ரில் பெருங் கலகக்காரனும் வலயம் என்னுஞ் சிறந்த 
கொள்ளைக் காரனுமாக விருந்த தோளணி இவனிடம் பொருந்தி 
நஞ்சையுடையான் என்பவன் 

யிருந்தது . இவனுடைய மனைவி 
திருச்செங்கோட்டுக் கோவிலிற் 
யின் பெயர் அலம்புசை . 
புகுந்து கொள்ளையடித்துக் விசாலன் , விகுச்சி , நிமி யென் 
கொண்டு சென்றான் . 

இவ் 

னும்பெயர்களையுடைய புதல்வர் 
நாயக்கன் பெரும் 

கள் இவனுக்கிருந்தனர் .சுமுகன் 
படையுடன் சென்று அக்கொள் 

நரபாலன் , சுசீலன் என்போர் 
ளைக்காரனை 

அவன் 

இவனுக்கு அமைச்சர்களாக 
கொள்ளையிட்ட பொருள்களை 

அமைந்திருந்தார்கள் . 
யெல்லாம் மீட்டுக்கொண்டு 

னுடைய அரசாட்சியை வசிட் 
வந்தான் . 

டர் , போதாயனர் முதலிய முனி 
ஆனந்தநாதர் - இவர் புதுச்சேரி வர்களும் வியந்து புகழ்ந்தனர் . 
யில் வாழ்ந்திருந்தவர் . சிறந்த திருமாலைத் திருவரங்கன் என் 
வள்ளல் . சரவணப் பெருமாட் 

னும் பெயரோடு நிலவுலகிற் 
கவிராயர் புதுச்சேரிக்குச் 

கொண்டு வந்தவனும் இவனே . 
அவரைப் 

வனைக்கம்பர் , " பிணியரங்க 
பாராட்டிப் போற்றியதோடு 

வினையகலப் பெருங்காலங் 
அவரைக் கொண்டு அவதானஞ் 

தவம்பேணி , மணியரங்க நெடு 
செய்யச் செய்து அவர்க்குப் பல 

முடியாய்மலரயனைவழிபட்டுப் , 
வகையான பரிசுகள் வழங்கிய 

பணியரங்கப் பெரும்பாயல் 
வர் . கவிராயர் இவரைத் தம் பரஞ்சுடரை யாங்காண , அணி 
முடைய பாட்டிலே புகழ்ந்து 

யரங்கந் தந்தானை அறியாதார் 
பாடியிருக்கிறார் .. 

அறியாதார் என்று பாராட்டிப் 

பாடியுள்ளார் . 
ஆனைமடு - காளையார் கோயில் 
என்னும் திருக்கானப்பேரூரில் இசைச்சன் - இவன் உதயணனு 
உள்ள ஒரு பெரிய தடாகம் . 

பார்ப்பன நண்பன் . 
இந்திரனுடைய வெள்ளையானை அவனுடைய அமைச்சனாகவுங் 
திருக்கைலைக்குச் 

சென்ற 

கூறப்பெறுவான் . இளமையில் 
பொழுது திருநந்திதேவருடைய தாய் தந்தையரையிழந்தான் . 
வாலைப்பிடித்து இழுக்க நந்தி வாசவதத்தையையும் யூகியை 
தேவர் இந்திரனுடைய யும் இழந்தபடியினால் மிகுந்த 
வெள்ளையானை காட்டானை கவலை கொண்டு 

மெலிந்த 
யாகுமாறு சாபங்கொடுத்தார் . உதயணனைப் 

பார்த்து 
காட்டானையாகித் திரிந்த இறந்த வாசவதத்தை பிறந்த 
வெள்ளை யானை கானப்பேரை | -- இடத்தை யறிந்து - பழைய 


சென்ற 

போது 


டைய 


இடபதீர்த்தங்கரர் 


59 


இடவகன் 


தாய் 


இவரைத் தாய் தந்தைாண்டு 


சென்ற 


உடலோடு அவளைத் தருதற் தந்தை நாபிம்காராசா ; இவர் 
குரிய மந்திரவித்தையில் வல்ல கருவையடைந்தவுடன் 
வராகிய பெரியவர் ஒருவர் பதினாறுகனாக்கண்டனள்.இவர் 
இராசகிரிநகரின் பக்கத்திலே பிறந்தவுடன் தேவர்கள் 
யிருக்கின்றார் . அவரையடைந்து 
வழிபட்டால் வாசவதத்தையை 

யாது 

எடுத்துக் 
யும் யூகியையும் நாம் பெற்று போய் மேருமலை முடியிலுள்ள 
வருதல் எளிது என்று கூறி பாண்டுக சிலையில் வைத்துப் 
அவனைத் தெளிவித்து வேறு பாற்கடல் நீரால் திருமுழுக்குச் 
வடிவங் கொள்ளச் செய்து பிற செய்து மீளவுந் தந்தையிடங் 
தோழர்களோடு அந்நகரத் கொண்டு வந்து விட்டனர் . 
திற்கு அழைத்துச் சென்றான் . இவருக்கு மனைவியர் இருவர் . 
விடத்திற் காமன் 

அவர்களுடைய பெயர் எசசுதி , 
கோட்டத்தின் வாயிலிற் சுநந்தையென்பன.எசசுதிக்குத் 
காணப்பட்டபதுமாபதி தன்னை தொண்ணூற்றொன்பது ஆண் 
விரும்பினாளென்று 

வேட்கை மக்களும் பிராமி யென்னும் 
யுற்ற உதயணனுக்கு - மகத பெண்மகளும் பிறந்தனர் . 
நாட்டு மகளிருடைய நிறை சுநந்தைக்குப் பாகுபலி யென் 
யுடைமையைக் 

கூறி அவனு னும் ஒரு குமாரனும் சுந்தரி 
டைய காமவேகத்தைத் தணி 

யென்னும் 

ஒருபெண்ணும் 
வித்தான் . அவன் பதுமாபதி பிறந்தனர் . இவர் சில காலம் 
யின் கன்னிமாடத்தில் வேற்று அரசு செய்த பிறகு தீக்கை 
வடிவங் 

கொண்டு மறைந் பெற்றுத் தீர்த்தங்கரரானார் . 
திருந்த காலத்தில் பிறதோழர்க 
ளோடு தானும் வேற்று வடிவங் 

இடபாசுரன்- திருமால் ஒரு காலத் 
கொண்டு வேறிடத்திலிருந்து 

தில் வேட்டைக்குச் சென்றார் . 
அவனைப் பாதுகாத்து வந்தான் . 

அப்போது இவன் திருமாலை 
தருசகனோடு பெரும்போர் 

யெதிர்த்தான் . திருமால் ஆழிப் 
படையைச் 

செலுத்தினார் . 
புரியவந்த பகைவர்களோடு 

வேட்டைக்கு 
போர் 

வந்துள்ளவர் 
செய்தற்குச் சென்ற 
மாலெனவுணர்ந்த அசுர 

ன் 
உதயணனுக்குத் துணையாகச் 
சென்றான் . பதுமாபதியை நீ 

அவரைப் போற்றி வணங்கி 
மணஞ் 

கொள்ள 

னான் . தான் வாழ்ந்து வரும் 
வேண்டு 

மலை தன் பெயரால் வழங்க 
தருசகன் வேண்டுமென்று 

வேண்டிக் 
உதயணனை வற்புறுத்திய 

கொண்டான் . திருமாலும் அவ் 
பொழுது முதலில் ஆப்பியா 
யினி என்பவளை மணஞ்செய்து 

வாறே யருள்புரிந்தார் . அது 
கொண்டவன்.மிகுந்த வருவாய் 

முதல் அவனிருந்த மலை இடப 

மலை யென்று பெயர் பெற்றது . 
உடையபல ஊர்களை உதயணன் 
பால் நன்கொடையாகப்பெற்ற இடவகன் - இப்பெயரை இடபகன் 
வன் . இவனுடைய நல்லியற் எனவும் கூறுப . 
கையைப் பலரும் பாராட்டி 

உதயணனுடைய அமைச்சர் 
யுள்ளனர் . 

களில் ஒருவன் . அவனுடைய 
டபதீர்த்தங்கரர் - இவர்சைன உயிர்த்தோழன்.உதயணனுக்கு 
தீர்த்தங்கரரில் முதல்வர் . இவர் எத்தகைய இடை யூ றும் 
இத்தீர்த்தங்கரராதற்கு 

முன் நேராதபடி 

கண்ணையிமை 
பத்துப்பிறவிகள் எடுத்தார் . 

போல் 
இவருக்குத்தாய் மருதேவி ; காத்துக் கொண்டிருந்தான் , 


செய்து 
மென்று 


இவன் 


காப்பது 


அவனைக் 


இடிசிகன் 


60 


இடும்பன் 


யாகிய 


பல 


செய்து 


பல 


உதயணனையும் வாசவதத்தை 
யையும் புளிஞர்களும் சவரர் 
களும் வளைத்துக் கொண்டு 
போரிட்ட பொழுது இவன் 
படைகளோடு விரைந்து 
சென்று உதயணனுக்கு உதவி 

அவர்களிடமிருந்து 
மீட்டான் . தருசகன் பொருட் 
டுப் பகைவரோடு போர் 
செய்தற்கு உதயணன் சென்ற 
பொழுது அவனுக்குத் துணை 
யாகப் 

வீரர்களோடு 
சென்று போர் செய்து வெற்றி 
யடையுமாறுசெய்தான்.ஆருணி 
யரசனைக் கொன்று கோசாம்பி 
யைக் கைப்பற்றுதற்கு வருட 
காரனுடன் ஆராய்ந்து 
உதவிகளைச் செய்தான் . உதய 
ணனிடமிருந்து இவன் 
நாடுகளை நன்கொடையாகப் 
பெற்றான் . புட்பகம் என்னும் 
ஊரைத் தலைநகராகக்கொண்டு 
அரசாட்சி செய்தான் . உதய 
ணன் விரும்பிய போதெல்லாம் 
அவனுடைய உதவிக்குச் சென் 
றான் , பல நாடுகளையும் எளிதிற் 
பார்த்து வருவதற்கு வாசவதத் 
தையோடு உதயணன் ஏறிச் 
சென்ற விமானத்தில் உடன் 
சென்றவர்களில் இவனும் ஒரு 
வன் . 


யான 


பல 


முதலியவர்கட்கு வில் வித்தை 
கற்பித்தவன் . சூரபன்மன் 
அழிந்த பிறகு தன்மனைவி 

இடும்பியோடு 
விடங்களி னுஞ் சுற்றிக் 
கொண்டு இறுதியிற் பொதிய 
மலைக்கு வந்தான் . அங்கிருந்த 
அகத்தியரைக் கண்டு வணங்கி 
னான் . அவர் இடும்பனைப் 
பார்த்து , 

திருக்கேதாரத் 
திற்குப் பக்கத்தில் உள்ள 
பூர்ச்சவனத்திலே சக்தி சிகரம் , 
சிவசிகரம் என்று இருமலைகள் 
உள்ளன , அவைகளை இவ் 
விடத்திற்குக் கொண்டு வருவா 
யானால் உனக்கு எல்லாவகை 

நன்மைகளும் உண்டா 
கும் என்று கூறியதோடு 
முருகப் பெருமானுடைய மூல 
மந்திரத்தையும் உரைத்தருளி 
னார் .இடும்பன் வடநாட்டிற்குப் 
போய் அகத்தியர் கூறிய 
இரண்டு மலைகளையுங் காவடி 
யாகத் 

கொண்டு 
வந்தான் . இடையில் பழநியை 
அடைந்த போது முருகனருட் 
டிறத்தால் 

இடும்பனுக்குக் 
காவடி கனமாகியது . இடும்பன் 
காவடியை இறக்கிவைத்து 
விட்டுத் 

தனக்குண்டாகிய 
களைப்பைப் போக்கிக்கொண்டு 
மலைக் 

காவடியைத் 
தூக்கத் தொடங்கினான் . 
முருகன் திருவருளால் மலைக் 
காவடிகளைத் திரும்பத் தூக்க 
முடியவில்லை . என்ன காரணம் 
மலையின் 

முடியைப் 
பார்த்தான் . அங்கே முருகக் 
கடவுள் அழகிய திருக்கோலத் 
தோடு நின்று கொண்டிருத் 
தலைக் கண்டான் . மலையை 
விட்டுக் கீழே இறங்குவாயாக 
என்று கூறி அதட்டினான் . 
முருகக்கடவுள் - இறங்க மறுத் 
தார் . " உனக்கு 

ஆற்றலுள 
தாயின் மலைகளைத் 
கொண்டு செல்வாயாக " என்று 
கூறினார் . இடும்பன் சினந்து 


தூக்கிக் 


பிறகு 


என்று 


இடிசிகன் - இவன் சராசந்தனுக்கு 
நண்பன் . அம்சன் என்பவனும் 
இவர்கட்குத் துணைவனாவான் , 

. 
இவர்கள் மூவருமே 

படைக் 
கலங்களால் இறவா வரம் 
பெற்றிருந்தனர் . இடிசிகனும் 
அம்சனும் கண்ணனோடு போர் 
செய்தார்கள் . 

அப்பொழுது 
அம்சன் இறந்தான் என்று 
ஒலியுண்டாகியது . இவ்வொலி 
யைக் கேட்டு இடிசிகன் இறந் 
தான் . இடிசிகன் இறந்தான் 
என்னுஞ் செய்தியைக் கேட்டு 
அம்சனும் இறந்தான் . 
இடும்பன் - இவன் அசுரர் குலத் 
திற்குத் தலைவன் . சூரபன்மன் 


தூக்கிக் 


இடும்பாசுரன் 


61 


இடைக்காடர் 


படை 


கொன்றது . 


பெரு 


னள் . 


றலை 


முருகன் மேற்பாய்ந்தான்.வேற் 

அவனைக் 
இடும்பி முருகனை வேண்டிக் 
காண் டாள் . 

முருகன் 
அருளால் இடும்பன் உயிர் 
பெற்றெழுந்தான் . 

முருகக் 
கடவுளுக்கு அடிமையானான் . 
இடும்பாசுரன் ஆனை முகக் 
கடவுள் தோன்றியவிடத்தில் 
மலையுருக் கொண்டிருந்து ஆனை 
முகக்கடவுளுடைய 
மூச்சால் இறந்தவன் . 
இடும்பி - இடும்பனோடு 

கூடப் 
பிறந்தவள் . அரக்க குலத்தி 

பாண்டவர்கள் அரக்கு 
மாளிகையிலிருந்து உயிர் 
பிழைத்து வந்து 

இடும்ப 
னுடைய வனத்தி லிருந்தனர் . 
அப்போது இடும்பன்வீமனோடு 
போர் செய்து 

மாண்டான் . 
இடும்பி வீமனுடைய பேராற் 

யெண்ணி அவனிடங் 
காதல் 

கொண்டாள் . வீமன் 
தன்னுடைய தாயின் 
பாட்டையும் உடன் பிறந்தார் 
களுடைய உடன் பாட்டையும் 
பெற்று இடும்பியைத் திரு 
மணஞ் செய்து கொண்டான் . 
இவர்களிருவருக்குங் கடோற் 
கசன் பிள்ளையாகப் பிறந்தான் . 
இடும்பிக்குக் கமலக்கன்னி 
யெனவும் பெயருண்டு . காலக் 
கணிதத்தில் வல்லவள் . 
இடைக்காடர் - இவரை இடைக் 
காட்டுச் சித்தர் 

எனவும் 
வழங்குவர் . இவர் திருமாலின் 
ஒரு கூறாக உலகில் தோன்றி 
யவர் என்பது 

சிலருடைய 
கொள்கை . இவர் தொண்டை 
வளநாட்டில் இடையன் திட்டு 
என்னும் ஊரில் இடையர்கள் 
குலத்தில் தோன்றியவர் . இவர் 
பல விடங்களினுஞ் 

சுற்றிப் 
பாண்டி நாட்டை யடைந்து 
அவ்விடமே தங்கியிருந்தார் . 
ஆடுகள் பலவற்றைத் திரட்டி 
ஆடுமேய்க்குந் தொழிலில் ஈடு 


உடன் 


பட்டிருந்தார் . சித்தர்களில் 
ஒருவர் ஒருநாள் இவரிடம் 
வந்து பால் கேட்டார் . இவர் 
பால் கொடுத்து 

அவரைப் 
போற்றிப் பாராட்டினார் . அத 
னால் மன மகிழ்ந்த சித்தர் 
இடைக்காடருக்குஞானோபதே 
சஞ் செய்து சென்றார் . அது 
முதல் இடைக்காடர் தெய்வத் 
தன்மை அமையப் 

பெற்ற 
வராய்ச் சிறந்து விளங்கினார் . 
ஒருகாலத்தில் மழைபெய்யா 
மல் பெரும் பஞ்சத்திற்குள் 
உலகம் அகப்படும் என்பதை 
இவர் தம்முடைய மெய்யறிவுப் 
பார்வையால் உணர்ந்தார் . 
தம்முடைய ஆடுகளுக்கு எருக் 
கிலை முதலியவைகளை உண்ணக் 
கொடுத்துப் பழக்கினார் . வரகில் 
ஒருவகை வரகு பன்னிரண்டு 
ஆண்டுகள் வரை கெடாமல் 
இருக்கும் . இவர் அவ்வரகைத் 
தொகுத்து மண்ணோடு சேர்த் 
துச் சுவர் வைத்துக் குடிசை 
யொன்றைக் கட்டினார் . 

இடைக்காடர் எதிர் பார்த்த 
படி பெரும் பஞ்சம் உண்டாகி 
யது . உயிர்த்தொகைகள் 
பெரும்பான்மையும் 

மாண் 
டொழிந்தன . புல்பூண்டுகளும் 
அற்றுப் போயின . எருக்கிலை 
முதலியவை அழிந்தொழியா 
மல் இருந்தன . இடைக்காட 
ருடைய ஆடுகள் எருக்கிலையைத் 
தின்று உயிர் 

வாழ்ந்தன . 
எருக்கிலையால் 

ஏற்படுந் தின 
வைப் போக்கிக் கொள்வதற்கு 
ஆடுகள் சுவரில் தேய்க்கும் ; 
அப்பொழுது உதிரும் வரகைத் 
திரட்டி 

ஆட்டின் பாலில் 
காய்ச்சி உண்டு இடைக்காடர் 
உயிர் வாழ்ந்து வந்தார் . 
பெரும் பஞ்சத்தால் உயிர்த் 
தாகைகளெல்லாம் அழிந் 
தொழிய இடைக்காடரும் 
இவருடைய ஆடுகளும் உயிர் 
வாழ்ந்திருத்தலை அறிந்த 


இடைச்சுரம் 


62 


இடைஞானி 


உள்ளது . 


தென் 


வேண்டியபடி 


மென்று 


மாலை 


ஆடுகள் 


சென்ற 


விட்டது . 


ஒன்பது வகைக் கோள்களும் பட்டுக்குக் கிழக்குப்பக்கத்தில் 
வியப்படைந்து இவரிடம் 
வந்தன . இவர் கோள்களை 

இடைஞானி - கொங்குவளநாட் 
எதிர் கொண்டு போற்றினார் . 

டில் ஆம்பிராநதியின் 
ஆட்டின் பாலில் 

வரகைச் 

கரை நாட்டுக்கொற்றவனூரில் 
சமைத்து விருந்தினருக்கிட் முன்காலத்தில் இடையன் ஒரு 
டார் . கோள்கள் உண்டு மயக் 

வன் வாழ்ந்திருந்தான் . அவ 
கத்தால் உறங்கின . அப் 

னுடைய மகன் ஆநிரைமேய்க்கச் 
பொழுது சித்தர் ஒன்றுடன் 

சென்றான் . 

இடையன் தன் 
ஒன்று மாறுபட்டு உலகத்தை 

னுடைய மகனைப் 

பார்த்து , 
வருத்திய கோள்களை 

மழை 

ஊதியூர் மலை மேற் கொடிய 
பெய்வதற்கு 

விலங்கினங்களிருப்பதால் 
அமைத்தார் . உடனே நல்ல 

அங்குச் செல்ல 

வேண்டா 
மழை பெய்தது . கோள்கள் 

முன்னறிவிப்புக் 
விழித்துத் தம்முடைய இருப் கொடுத்திருந்தான் . ஒரு நாள் 
பிடத்தை யடைந்தன . 

சிறுவன் 

நேரத்தில் 
இவர் நெடுங்காலம் உலகில் 

வழியே 

போய் 
வாழ்ந்திருந்தார்.வருடாதி நூல் 

சென்றான் . பொழுது 
முதலிய காலக்கணித நூல் 

இரவில் 

காட்டி 
களையும் சில மருத்துவ நூல் 

லேயே தங்கினான் . மறுநாட் 
களையும் இயற்றினார் . அறிவி 

காலையில் நிலத்திற் பதிந்து 
னால் தருக்கியிருந்த சங்கப் 

காணப்பட்ட 

கல்லின் 
மேல் 

கொட்டையை 
புலவர்கள் ஏகசந்தக்கிராகி 
துவிசந்தக் கிராகி என்பவர் வைத்து மற்றொரு கல்லினால் 
களைக்கொண்டு புலவர்கள் அதனையுடைத்தான் . 

அடிக் 
நூல்களை யெல்லாம் பழையன 

கல்லில் 

இருந்து இரத்தம் 
வெனப்புறக்கணித்து வந்ததை 

பெருகியது . 

அடிக்கல்லாக 
இவர் ஊசிமுறி சங்கப்பாட்டு 

விளங்கியது ஒரு சிவலிங்கம் ; 
என்னும் 

இயற்றித் 

அதனைப் பிடித்துக் கொண்டு 
தோற்கடித்தார் . இவரைப் 

செயலற்றிருந்தான் . முதனாள் 
பாண்டியன் மதித்துப் போற்றா 

மாலையில் 

வீட்டிற்கு 
திருந்த காரணத்தால் மதுரைக் 

கண்ட 

சேராததைக் 
கடவுளும் 

இடம் தந்தை 

தேடிக் 

மகனைத் 
சென்றதும் பிறகு இவருடைய 

கொண்டு சென்றான் . மகனிருக் 
பிணக்குத் தீர்ந்ததும் திருவிளை 

கும் நிலைமையைக் கண்டு 
யாடற் புராணத்தில் பெறப் 

உள்ளம் வருந்தினான் . தெய்வச் 
படும் . 

செயல் என்று உள்ளந்தேறி 

னான் . அந்த இடத்தில் பந்தல் 
இடைச்சுரம் - தொண்டை நாட் முதலியன அமைத்துச் சிவ 
டில் உள்ள தேவாரம் பெற்ற லிங்கத்திற்கு வழிபாடு செய்யத் 
சிவப்பதிகளில் ஒன்று . பலமலை தொடங்கினான் . வழிபாடு 
களுக்கு இடையிலே கற்சுர தொடர்ந்து நடைபெற்றது . 
மாகிய காட்டின் பகுதியில் தந்தை இறைவனடியைச் 
இருப்பதால் இவ்வாறு பெயர் சேர்ந்தான் . மகன் திருநீறு 
பெற்றது . காட்டுவிலங்குகள் சிவகண்மணி 

முதலியன 
திரிதல் இன்றுங்காணப்பெறும் புனைந்து திருவைந் தெழுத் 
என்பர் . சுவாமியின் பெயர் தோதிப் பணிவிடை செய்து 
இடைச்சுரநாதர் . செங்கற் கொண்டிருந்தான் . சிவ 


நூலை 


மகன் 


வந்து 


வேறு 


இடையாலத்து முதலியார் 


63 


மே. 


இந்திரசித்து 


என்று 


சடை 


பெருமான் திருவருள் சுரந்து வரலாறுகளையும் கூறுவதைப் 
சிறுவனுக்குச் சிவஞானத்தைப் போல் இதிகாசங்கள் பழங் 
புகட்டினார் . அதுமுதல் அவ காலத்தில் மனிதர்களிடம் 
னுடைய பெயர் இடை ஞானி நிகழ்ந்த செய்திகளை விரித் 
வழங்கலாகியது . துரைக்கின்றன . 

நளன் , சிபி 
கொற்றவனூர்த் திருக்கோயி முதலியோருடைய செய்தி 
லில் இடைஞானியின் உருவச் 

களைக் 

கூறும் நூல்களும் 
சிலை உளதென்பர் . இடைய இதிகாசத்தின் பாற்பட்டனவே 
னாக விருந்தவன்ஞானியானமை யாகும் . 
யின் இடை ஞானி எனப் பெற் இதோபதேசம் - இதோபதேசம் 
றான் . 

எனின் 

நன்மை பயக்கும் 
இடையாலத்து முதலியார் - இவர் நல்லுரைகள் என்று பொருள் . 
தொண்டைவள நாட்டில் பஞ்சதந்திரக் கதைகளில் 
இடையாலம் என்னும் ஊரில் இருந்து நீதி புகட்டுங் கதைகள் 
வாழ்ந்திருந்தார் : சிறந்த பலவற்றை எடுத்துத் தொகுத் 
வள்ளல் . புலவர்களைப் பாராட் துள்ள வடமொழி நூலுக்கு 
டிப் போற்றிப் புகழ் பெற்றார் . இதோபதேசம் என்று பெயர் . 
இவருடைய வள்ளன்மையைப் 
புலவர்கள் புகழ்ந்து பாராட்டி 

இந்தியா - இமயமலைக்குத்தெற்கி 

லும் இந்துமகா சமுத்திரத் 
யுள்ளனர் . 

திற்கு வடக்கிலும் உள்ள நமது 
இணையாரமார்பன் - இவன் திரு 

பரதகண்டம் 

இந்தியாவென் 
வெண்ணெய் நல்லூர்ச் 

னும் பெயரால் குறிக்கப்படு 
யப்ப முதலியாருடைய தம்பி . 

இந்நாட்டில் முன் 
சோழ மன்னன் கம்பர் மீது னாளில் வேறு மதத்தவர் எவரு 
வெறுப்புற்றிருந்த காலத்தில் மில்லாமல் இந்து மதத்தவரே 
கம்பர் பாண்டிய 

நிறைந்திருந்தனர் . அதனால் 
யடைந்து பாண்டியமன்னனிடந் இந்நாட்டைக் 
தங்கியிருந்தார். கம்பரை நாட்டினர் 

இந்நாட்டிற்கு 
அழைத்துக் கொண்டு 

இந்தியா 

பெயர் 
தற்குத் தகுதியானவன் இவனே சூட்டினர். முகமதியர்கள் 
எண்ணிய 

அரேபியா முதலிய வெளி நாடு 
இவனைப் பாண்டி நாட்டிற்கு களில் இருந்து பிற்காலத்தில் 
அனுப்பிவைத்தான் . இவனைக் குடியேறினர் . பெளத்தம் 
கண்ட பாண்டியன் 

முதலிய சமயங்கள் அண்மைக் 
யாவன் ? என்று உசாவினான் . காலத்தில் தோன்றின . பெரும் 
அப்பொழுது கம்பர் , “ என்னு பான்மையான மக்கள் இந்துக் 
டைய தம்பி சரராம னுக்கிளை களேயாதலால் இந்தியா என் 

கன்னன் - மதயானைக் னும் பெயரே என்றும் ஓங்கி 
கண்டன் மகன் - துன்னு , 

பணை 

நிற்கிறது . 
யார் நீர் வேலிப் பழனஞ்சூழ் 

இந்திரசித்து - இவன் இராவண 
சோணாட் , டிணையார மார்பன் 
இவன் என்னுஞ் செய்யுளைப் 

னுடைய மகன் . இந்திரனையும் 

வென்றபடியால் இந்திரசித்து 
பாடினார் . 

என்னும் பெயரையடைந்தான் . 
இதிகாசம் 

பிறந்தவுடன் மேகம் போல் 
பாரதங்கட்கு இதிகாசம் என்று முழங்கிய படியால் மேகநாதன் 
பெயர் . புராணங்கள் கடவுளர் என்னும் பெயரும் இவனுக் 
களைப் பற்றிய கதைகளையும் குண்டு . இவன் - சிவபிரானை 


நாட்டை 


கண்ட 


பிற 


வரு 


வென்று 


என்று 


சோழன் 


இவன் 


யான் , 


ராமாயண மகா 


இந்திரப்பிரத்தம் 


64 


இந்திரன் 


கின்றது . 


நின்று 


பௌத்த 


சமய 


நூல்களை 


கணை 


தூங்கெயி 


ஆண்டு 


யால் 


நோக்கிப் பெருந் தவஞ்செய்து கட்டப் பட்டதாகக் கருதப்படு 
எங்குஞ் - சுற்றித்திரியக்கூடிய 
தேரையும் மறைந்து 
போர் செய்யத்தக்க மாயத் இந்திரவிகாரம் ஏழு - காவிரிப்பூம் 
தன்மையையும் மற்றும் பல 

பட்டினத்துள்ள புத்தாலயத் 
சிறப்புக்களையும் பெற்றிருந் 

தில் இந்திரனால் அமைக்கப் 
தான் . மாயங்கள் செய்வதில் 

பட்ட ஏழரங்குகள் . புத்த 
கைதேர்ந்தவன் . இவனுக்கு சங்கத்தார் இருப்பதற்கு இவை 
இராவணி எனவும் ஒருபெயர் இடமாக இருந்தன . சாரணர் 
உண்டு . பதினான்கு ஆண்டுகள் 

கள் இவைகளில் 

அமர்ந்து 
உணவும் உறக்கமும் இல்லாத 
வர்களால் இறக்க வேண்டும் மக்கட்கு அறிவுறுத்தினார்கள் . 
என்று வரம் பெற்றிருந்தான் . இந்திரவிழா - அகத்திய முனிவர் 
அனுமானை நான் முகக் 

கட்டளைப்படி 
யால் பிணித்துத் தன்னுடைய 

லெறிந்த தொடித்தோட்செம்பி 
தந்தைக்கு 

முன் கொண்டு 

யன் என்னும் அரசனால் 
சென்றவன் . இராமாயணப் 

தொடங்கப் பட்டு 
போரில் 

பெரும் பங்கு தோறும் காவிரிப்பூம்பட்டினத் 
கொண்டான் . இறுதியில் 

தில் சோழ வழிமுறையினரால் 
இலக்குமணரோடு போர் 

இந்திரனுக்கு நடத்தப்பட்டு 
செய்து பாதிப்பிறை முகக்கணை 

வந்த திருவிழா . இதனை நெடு 
மாண்டொழிந்தான் . 

முடிக்கிள்ளி என்னும் அரசன் 
இவனுடைய 

உடலை 

செய்யாதொழிந்த படியினாலே 
இராவணன் தைலத்தில் 

காவிரிப்பூம்பட்டினம் 
போட்டுவைத்தான் . 

கடலாற் கொள்ளப்பட்டது . 
குமணன் இராமன் காட்டு 

இஃது ஆயிரங்கண்ணோன் விழா 
வாழ்க்கையை மேற் கொண்ட 

வெனவும் , இந்திர கோடணை 
உறக்கமில்லாமலும் 

எனவும் , இந்திரகோடணை 
சரியான உணவில்லாமலும் 

விழாவெனவும் , தீவகச்சாந்தி 
இராமனைக் காத்துத் திரிந்த 

எனவுங் கூறப்பட்டன . 
படியால் இந்திரசித்தின் 
சாவுக்குக் காரணனானான் . இந்திரன் - இவன் தேவர்களுக்கு 

அரசன் . காசியபமுனிவருக்கு 
இந்திரப்பிரத்தம் - இந்திரனுடைய 

அதிதிதேவியிடம் பிறந்தவன் . 
கட்டளையால் விசுவகருமனால் 

வனுடைய தலைநகர் அமரா 
அமைக்கப்பட்ட பட்டணம் . 

வதி . இவனுடைய படைக்கலம் 
இது பாண்டவர்கட்கு இருப் 

வச்சிரம் . இவனுடைய மனைவி 
பிடமாக இருந்தது . இதற்குக் 

இந்திராணி . வனுடைய 
காண்டவப் பிரத்தமெனவும் 

ஊர்தி ஐராவதம் 

என்னும் 
பெயர் உண்டு . இது டில்லிக்கு வெள்ளையானை . 
அண்மையில் உள்ளது . 

குதிரை 

உச்சைச் சிரவம் என்னும் 
இந்திரவிகாரம் 

முன் வெள்ளைக் 

குதிரை. 
னாளில் காவிரிப்பூம்பட்டினத் னுடைய அவையின் பெயர் 
தில் இருந்தது . இதனைக் கட்டி சுதர்மை . ஐந்து தருக்கள் இவ 
யவன் மகேந்திரன் என்று 

னுக்குரியன.இவனுடைய மகன் 
ஆராய்ச்சியாளர்கள் எண்ணு 

சயந்தன் . இவன் நூறு குதிரை 
கின்றனர் . இது பௌத்தசமய 

வேள்விகளைச் செய்து இந்திர 
வளர்ச்சியின் பொருட்டுக் பதவியை அடைந்தான் . 


தான் 


லக் 


பிறகு 


இந்திராணி 


65 இமயவரம்பன்நெடுஞ்சேரலா தன் 


என் 


போது 


மென்று 


மீது 


. 


கிழக்குத் திக்கிற்கு இவன் வைத்துச் சென்றான் . 

இவள் 
திக்குப்பாலகன் . 

தன்னுடைய கணவன் 

விரைந்து வரும் பொருட்டுத் 
இவன் துருவாசருடைய 

தவஞ்செய்து கொண்டிருந் 
சாபத்தால் தன் னுடைய 

தாள் . இவளை அசமுகி 
செல்வங்களை யெல்லாம் கடலில் 

னும் அரக்கி கண்டு தமையன் 
இழந்து பிறகு கடல் கடையும் 

சூரனிடங் கொண்டு போய்ச் 
அச்செல்வங்களை 

சேர்க்கவேண் டு 
அடைந்தான் . 

முறை 

இவளுடைய கையைப்பற்றி 
பிரகஸ்பதியாகிய குரு அவைக்கு 

இழுத்தாள்.மகாகாளர் அசமு 
வந்த போது அவரைப்போற்றா 

யின் கையை வெட்டி இந்தி 
திருந்தபடியால் பலவகையான 

ராணியை விடுவித்தார் . 
தொல்லைகளுக்கு உள்ளானான் . 
மலைகள் சிறகுகளைப் பெற்று 

இந்தீவராட்சன் - இவன் கந்தர்வர் 
நகரங்களின் 

பறந் 

களில் ஒருவன் . நளநாபன் என் 
தமர்ந்து நகரங்களை அழித்த பவனுடைய மகன் . வரூதினிக்கு 
போது இவன் அம்மலைகளின் இளவல் . இவன் ஓர் இருடியை 
சிறகையரிந்தான் . அகலிகை அடைந்து ஆயுள்வேதத்தை 
யிடத்தில் மையல் கொண்டு நன்கு கற்றுணர்ந்தான் . பிறகு 
அவளை வஞ்சகமாகச் சேர்ந்து அவ்விருடியை இகழ்ந்தான் . 
சாபம் பெற்றான்.அகத்தியரிடம் அதனால் சாபமடைந்து அரக்க 
இருந்து காவிரியைப் பெற்றுத் 

னானான் . 
தன்னுடைய பூஞ்சோலையைப் 

இமயமலை - உலகிலுள்ள மலைகளி 
பாதுகாத்தான் . முசுகுந்தன் லெல்லாம் பெரிய மலை . இஃது 
உதவியால் வலனைக் கொன்று 

ம், இய நாடாகியபரதகண்டத் 
தான் திருமாலிடம் பெற்று வழி 

தின் வடக்கு 

எல்லையாக 
பட்டு வந்த சோமாஸ்கந்த 

அமைந்துள்ளது . இம்மலையை 
மூர்த்தியை அவன் கேட்கக் 

மலையரசன் என்பர் . 
கொடுக்க மனமில்லாது வேறு மலையிற் 

முனிவர்களும் 
மூர்த்திகளைச் 

சித்தர்களும் வசிக்கிறார்கள் . 
கொடுக்கவும் அவன் மறுத்தது சேரன் செங்குட்டுவன் 
கண்டு பிறகு உண்மையான 

பத்தினிக்கடவுள்: சியகண்ணகி 
மூர்த்தத்தையே கொடுத்தான் . யின் சிலையமைக்கும் பொருட்டு 
துருவாசர் தந்த மலரை யானை 

இம்மலையில் 

இருந்து 
யின்மீது வைத்து அவருடைய லெடுத்தான் திருக்கேதாரம் 
சினத்திற்கு 

பத்காராயணம் முதலிய தலங் 
அல்லல்களையடைந்தான் . கள் இம்மலையில் இருப்பதோடு 
இவனைப் பற்றிய 

விரிவான 

பூலோக கைலாயமும் இம்மலை 
செய்திகள் புராணங்களிலும் யில் அமைந்துள்ளது . சென்ற 
இதிகாசங்களிலும் காணப் 

பல ஆண்டுகளாகப் பூலோக 
படும் , 

கைலாயத்திற்கு 

மக்கள் 

மலையை 
இந்திராணி பாற் 

பயணஞ் 
கடலிற் 
வலஞ் 

செய்து 
பிறந்து இந்திரனை மணந்தவள் . 

வணங்கித் 
சிவபிரானிடம் சூரன் முதலி 

திரும்புகிறார்கள் . 
யோருடைய துன்பத்தைக் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் - 
குறித்து முறையிடச்சென்ற இந் சேரமன்னர்களில் ஒருவன் ; 
திரன் இவளுடைய தனிமைக்கு இவன் 

நாட்டரசர்களை 
அஞ்சி மகாசாத்தாவைக் காவல் வென்று இமயமலையில் தன் 

சி . பெ . அ . - 5 


L 


கல் 


ஆளாகிப் 


சென்று 


வட 


இமவான் 


66 


இயமன் 


டைய 


கயிறு 


யாகப் 

பிறந்தவன் . தென் 
திசைக்கு இறைவன் . இவனு 

ஊர்தி எருமைக்கடா . 
படைக்கலம் 

தண்டு 
முதலியன . உலகத்திலுள்ள 
உயிர்த்தொகைகளை வினைக்கும் 
வாணாள் முடிவுக்கும் ஏற்பக் 
கவர்பவன் . காலன் சித்திரபுத் 
திரன் தூதர்கள் முதலியோர் 
இவனுடைய பணியாளர்கள் , 
கரிய மலையைப் போன்ற வடிவ 
மும் பதினெட்டுக் கைகளும் 
பிறைத் திங்கள் போன்ற பற் 
களும் தீப்பொறி சிந்துகிறவிழி 
களும் உடையவன் . தீவினை 
செய்து நிரயத்தை யடைபவர் 
இவன் முன்பு கொண்டு போய் 
நிறுத்தப் படுவர் . நல்வினை 
யாளர்கள் இவனைக் காணார் . 


பால 


குலத்து முத்திரையாகிய விற் 
பொறியைப் பொறித்தபடியி 
னால் இப்பெயர் பெற்றான் . 
இமவான் - இமயமலைக்கு அரசன் . 
மேருமலை மன்னனுக்கு உறவி 
னன் . இவன் மேனை என்பவளை 
மணந்தான் . கங்கையும் உமா 
தேவியும் இவர்கட்குப் பெண் 
களாகத் தோன்றினார்கள் . 
இம்முடிச் சோழியாண்டான் - 
இவன் கொங்குவள நாட்டில் 
வட பரிசார நாட்டுப் 
வேளாளரில் தோன்றினான் . 
அவிநாசியப்பருடைய கொடி 
மண்டபம் முதலிய திருப் 
பணிகள் செய்தான் . 

இவன் 
மங்கலத்துக்கு 

அண்மையில் 
நொய்யலாற்றில் அணை 
பொன்று கட்டினான் . நிற்க 
வில்லை . அடிக்கடி உடையலா 
யிற்று . ஒரு சிறுமி மீது ஆவே 
சம் வந்தது . ஒரு தலைக்கன்னி 
கையைப் பலி 

கொடுத்தால் 
அணை உடையாது நிற்கும் 

காலம் 
உயிர்கள் பிழைப்பதற்காக ஒரு 
பெண்ணைப் பலி கொடுப்பது 

உறுதி 
கொண்டு தன்னுடைய அருமை 

கன்னிகையைப் பலி 
கொடுத்துக் கட்டினான் . அணை 
நின்றது . அதனால் அவன் மிகுந்த 
மகிழ்ச்சியடைந்தான் . இவனு 
டைய கல்வெட்டு அவிநாசியி 
லும் முகுந்தை என்னுங் 
குரக்குத் தளியிலுமிருக்கிறது . 
இயக்கர் - பதினெண் கணங்களுள் 
ஒருவகையினர் . 

நான் முகன் 
படைப்பில்உண்டானவர்களுள் 
நான் முகனைப் பட்சிக்க வேண்டு 
மென்றவர் இராக்கதர் எனவும் , 
இரட்சிக்க வேண்டு மென்றவர் 
இயக்கர் எனவும் பெயர் 
பெற்றனராம் . இயக்கர் குபேர 
னுடைய கணங்கள் . 
இயமன் - இவன் கதிரவனுடைய 
மகன் . யமுனையோடு இரட்டை 


என்றது . 


பல 


பல 


அரிதோ 


என் 


யான 


திரிந்து 


இவன் சிவேதன் பொருட்டும் 
மார்க்கண்டர் பொருட்டுஞ் சிவ 
பெருமானுடைய சினத்துக் 
காளானான் . சாவித்திரியின் 
கற்புடைமைக்கு 

மகிழ்ந்து 
அவளுடைய கணவன் சத்திய 
வான் 

உயிரைத் திருப்பித் 
தந்தான் .சிபிச்சக்கரவர்த்தியின் 
தன்மையை அறிய வல்லூறாய்ச் 
சென்றான் . ஆணிமாண்டவியரு 
டைய சாபத்தால் இவனுடைய 
கூறு 

ஒன்று விதுரனாகப் 
பிறந்தது . இராவணன் திக்கு 
கள் 

தாறுந் 
கொண்டிருக்கையில் அவனு 
டன் எதிர்த்துப் போரிட்டான் . 
தன்னுடைய படைக் கலங்களை 
யெல்லாம் இழந்து கடைசியில் 
தன்னுடைய கால தண்டத்தை 
ஏவத் தொடங்கினான் . அத் 
தண்டம் சென்றால் 

உயிர் 
வாங்காமல் திரும்பாது 
பதை யுணர்ந்த நான்முகன் 
இவனுக்கு அறிவுரைகள் கூறித் 
தண்டத்தை ஏவாமல் தடுத் 
தான் . அப்பிராப்தி , சாமளை , 
இரி என்பவர்கள் இவனுடைய 
மனை வியர் . 


என் 


. 


1 


இயசோதரிை 


இரகுநாத நாயுடுகாடு 


வன 


இயசோதரை - கௌதம புத்தரின் வெற்றி மிடுக்குடன் மீண்டு 
மனைவி . 

வந்து தேவாலயத்தைத் தம் 

வயப்படுத்தி மக்களுக்கு மெய் 
இயாங்கர் - இவர் வேதகாலத்தின் 

யறிவுரை நல்கினார் . சமயத் 
முடிவில் வாழ்ந்திருந்தார் .இவர் 

தலைவர்கள் இவரை வஞ்சக 
எழுதிய நிருக்தம் 

சொல் 
லிலக்கணத்திற்கும் பொருளி 

மாகச் சிறை செய்தனர் . யூதர் 

நீதிமன்றத்தில் 
லக்கணத்திற்கும் சிறந்தது . 

குற்றவாளி 

யென்று கொடுமையான தீர்ப் 
இவர்கி . மு . ரு 00 இல் வாழ்ந்தவர் 

பளித்துச்சிலுவையில் அறையப் 
என்பர் . 

பட்டார் . பிற்காலக் கிறித்தவர் 
இயேசு கிறித்து - இவர் பாலஸ் களும் இவருடன் வாழ்ந்த 
தீனத்தின் தென் பகுதியிலுள்ள 

மக்களும் இவரிடம் ஒரு தனி 
பெத்லகேம் என்னும் ஊரில் ஆன்ம ஒளியைக் கண்டனர் . 
பிறந்து நாசரேத்து என்னும் இவ 

வருடைய வாழ்க்கை அற் 
பட்டணத்தில் வளர்ந்தவர் . 

புதத்தில் தொடங்கி அற்புதத் 
தந்தை , யோசேப்பு ; தாய் , தில் முடிந்ததாகும் . 
கன்னி மரியாள் . இவருடைய இயோக லட்சுமி - அட்டலட்சுமி 
வாழ்க்கை வரலாற்றைக் கூறு களில் தைரியலட்சுமியை நீக்கி 
விவிலிய நூலிலுள்ள 

யோகலட்சுமி என்று கூறு 
நான்கு சுவிசேஷங்களும் அப் 

வதும் உண்டு . இரண்டுகை 
போஸ்தலர் நடபடிகளும் ஆம் . களில் தாமரைமலர்களிருக்கும் . 
கி . பி . 28 ஆம் ஆண்டை 

ஒருகை சின்முத்திரையாகவும் 
யடுத்த காலத்தில் பாலஸ்தீன 

ஒருகை அபயமாகவும் விளங் 
நாட்டில் யோவான் ஸ்நானகன் 

கும் . இவளைப் போற்றுவோர் 
(John the Baptist ) என்னும் யோக வாழ்வு பெறுவர் . 
தீர்க்கதரிசி ஒருவர் தோன்றி , 

இரகுகுணன் - சவ்வீர நாட்டில் 
யூதமக்கள் நீண்ட 

அரசாட்சி 

செய்துகொண்டி 
எதிர்பார்த்த கடவுளுடைய 

ருந்தவன் . இவனுடைய பல்லக் 
இராச்சியம் நெருங்கி 

குச் சுமப்போர் சடபரதரைப் 
கொண்டிருக்கிறது 

பிடித்துப் பல்லக்குச் சுமக்கச் 
அறிவித்து மக்கள் 

உளம் 

செய்தபடியால் உண்மையை 
திரும்புமாறு அறிவுரை நல்கி 

உணர்ந்த இவன் அவரிடம் 
பர் . அவருடைய உரையைக் 
கேட்டவர்களுள் இயேசுவும் 

அருளுரை பெற்றான் . 
ஒருவர் . இவருடைய அருள் | இரகுநாத நாயுடுகாரு - அச்சுதப்ப 
மொழிகளும் வியத்தகு செயல் நாயுடு என்பவனுக்குப் பிறகு 
களும் மக்களிடையே பெருங் தஞ்சை மாநகருக்கு அரசனாக 
கிளர்ச்சியை உண்டாக்கின . விருந்தவன் . இவன் கல்வியில் 
இவர் பன்னிருவர் சீடர்களை மிகுந்த பற்றுடையவன் . இவன் 
நாடெங்கும் அனுப்பிக் முடிசூடிய காலத்தில் தன் 
கடவுளுடைய இராச்சியத்தைப் னிறைக்குத் தக்க பொன்னை 
விளக்கினார் . மக்கள் 

நிறுத்து அதனை அந்தணர் 
இயேசுவையே அரசராக்க கட்குத் தானமாக வழங்கிய 
முயன்றார்கள் . அதிகாரிகளும் தோடு மேலும் பலவகையான 
சமயத் தலைவர்களும் வெறுத் அறங்களைச் செய்தான் . திருக் 
தனர் . செரியா நாட்டுக்குச் குடந்தை , 

விசயராகவபுரம் , 
சென்று , கி.பி. 33 இல் தம் 

சீரங்கம் , இராமசேது முதலான 
சீடர்களுடன் எருசலேமுக்கு இடங்களில் திருமால் கோயில் 


காலமாக 


வந்து 


என் 


ை 


Y 


இரகுநாதன் 


இரணவீரராமு 


சூடாமணி . 


சிறந்து 


முதலியவைகளைக் கட்டினான் . 

இவன் 

அஞ்சா 
உணவிடும் அறச்சாலை ஒன்று நெஞ்சன் . அறிவு ஈகை முதலிய 
அமைத்து அதில் நாள்தோறும் நற்பண்புகளெல்லாம் இவனி 
பலருக்கு உணவிட்டு வந்தான் . டம் 

விளங்கின . 
பாண்டியனும் வேறொருமன்ன இவனுக்கு ஆண் மக்களிருவரும் 
னுஞ் சேர்ந்து காவிரியாற்றின் பெண்மகளொருத்தியும் மக் 
கல்லணையை உடைத்து விட்ட கட் செல்வமாகத்தோன்றினர் . 
னர் . இதனாற் சினமடைந்த இவன் உஎ ஆண்டுகள் 
இவன் பாண்டியன் மீது படை சாட்சி செய்தான் . 
யெடுத்துச்சென்று போரிட்டுத் | இரகுவீரராமன் - கட்டபொம்மு 
தோற்கடித்தான் . பாண்டியன் 

வின் வழிமுறையில் பாஞ் 
அஞ்சித் தன்னுடைய மகளை சாலன் குறிச்சிக்கு கூ எ ஆவது 
இவனுக்குத் திருமணஞ் செய்து 

அரசனாக அரியணையேறியவன் . 
கொடுத்தான் .சிறந்த அறிவாளி 

சிறந்த கொடையாளியாகவும் 
யாகத் திகழ்ந்த இவன் பல 

முன் சினமுடையவனாகவும் 
புலவர்களை ஆதரித்தான்.இவன் 

இருந்தான் . தன்னையடைந் 
கி . பி . 1614 முதல் 1630 வரை 

தவர்களை இவன் ஆதரித்தான் .. 
யில் அரசாண்டதாகத் தெரி 

இவனுடைய ஆட்சி பதினோ 

ராண்டுகள் நடைபெற்றது 
இரகு நாதன் - கட்டபொம்முவி | இரக்கப்பள்ளி சோமப்பா - 
னுடைய வழி முறையில் நூற்றைம்பது ஆண்டுகட்கு 
பதினே ழாவதாகப் பட்டத் முன்னிருந்த தெலுங்குப் புல 
திற்குவந்தவன் . கல்வியில் கருத் வர் . அனகபல்லி மன்னனுடைய 
தைச்செலுத்தி நன்கு கற்றுத் அவைக்களப் புலவராக இருந் 
தேறியவன் . புலவர்களைப் 

தார் . இவர் 

உருக்மாவதி 
- பாராட்டிப் போற்றினான் . பரிணயம் முதலிய தெலுங்கு 
பன்னிரண் டு 

ஆண்டுகள் 

நூல்களை இயற்றியுள்ளார் . 
பாஞ்சாலன் குறிச்சியை ஆட்சி 

இரணவீரசின்னு - அதிவீரராமு 
செய்தான் . இவனுக்குச் சிவத் 
தையா , செகவீர 

வினுடைய வளர்ப்புப் பிள்ளை . 
பொம்மு 

கட்டபொம்முவின் வழிமுறை 
என்று இரண்டு புதல்வர்கள் 

யில் பதினைந்தாவதாகப்பட்டத் 
தோன்றினார்கள் . 

திற்கு 

பாஞ்சாலன் 
இரகுவீரணன் - கட்டபொம்மு குறிச்சியைப் பதின்மூன்றாண்டு 
வழி முறையில் கூ கூ ஆவது கள் அரசாட்சி செய்திருந்தான் . 
பட்டத்தை யடைந்து பாஞ் இவனுக்கு வீரசேகரன் என் 
சாலன் குறிச்சியை ஐந்தாண்டு னும் பெயருடைய மகன் ஒரு 
கள் ஆட்சி புரிந்தான் . தந்தை வன் தோன்றினான் . 
யின் காலத்தில் ஒழுங்காகக் 

இரணவீரராமு - கட்டபொம்மு 
காக்கப்படாமலிருந்த நாட்டை 

வழிமுறையில் பாஞ்சாலன் 
இவன் நன்குபேணிக்காத்தான் . 

குறிச்சிக்கு கூசு ஆவது அரச 
தந்தையினுடைய பெயர் பால் 

னாக விருந்தவன் . இவனுடைய 
ராச பொம்மு . 

தந்தையின் பெயர் குமாரவீரன் . 
இரகு வீரபாண்டியன் - கட்ட போராற்றலிலும் ஆட்சித்திறத் 
பொம்மு வழி 

முறையில் திலுஞ் சிறந்து விளங்கினான் . 
பாஞ்சாலன் குறிச்சிக்கு 

இவனுடைய காலத்தில் நாடு 
ஆவது அரசனானவன் . தந்தை பலவகையினுஞ் சிறப்படைந்து 
யினுடைய பெயர் இராச விளங்கியது . இவன் 


வந்து 


. 


4 


( 


இரணியகசிபன் 


69 


இரண்டாம் பிரதாபருத்திரன் 


> 


மாவது 


லும் , 


தனக் 


ஆண்டுகள் அரசாட்சி செய் இரணியன் - இவன் சூரபன்மனு 
தான் . 

டைய மகன் . அறநெறியாளன் 

முருகக் கடவுளோடு போர் 
இரணியகசிபன் - காசிப முனிவர் 

செய்யாதிருக்குமாறு 
என்னுந் தம்முடைய 

தன் 
மனைவியை மாலைக்காலத்தில் 

னுடைய தந்தைக்கு அறிவுரை 

கள் கூறினான் . தந்தையின் 
கூடியபடியால் தோன்றிய 

சினத்திற்கஞ்சிப் போர் செய் 
அசுரன் . இவன் சிவபிரானை 
நோக்கித் 

தான் . தம்மவரனை வரும் மாண் 
தவஞ்செய்து பல 

டொழிதல் திண்ண மென்பதை 
படைக்கலங்களைப் பெற்றான் . 
உள்ளிலும் வெளியிலும் , மண் 

யுணர்ந்த இவன் தான் மட்டு 
ணிலும் , விண்ணிலும் , இரவி 

பிழைத்திருந் து 
பகலிலும் 

தந்தை முதலியோர்க்கு நீர்க் 
உயர் 

கடன் செய்யவேண்டுமென்று 
திணையாலும் அஃறிணையாலும் 

மீனுருக்கொண்டு கடலில் 
ச் சாவுநேராமல் 
இருக்குமாறு வரம் பெற்றிருந் 

மறைந்திருந்தான் . தந்தை 

யிறந்த பிறகு வெளிப்பட்டு 
தான் . சூழ்ச்சித் திறமுடைய 

நீர்க்கடன் - முதலியவைகளைச் 
இவனைக் கொன்றொழிக்க எண் 

செய்து பிறகு தவத்தை மேற் 
ணிய திருமால் மாலைப்பொழு 

கொண்டான் . 
தில் நரமடங்கலாய்த் தோன்றி 
வாயிற்படியில் வைத்து நகங் இரண்டாம் பராந்தகன் - பராந் 
களால் வயிற்றைக் கிழித்துக் 

தகன் 

என்னும் பெயரை 
கொன்றார் . 

யுடையவன் . முன்னர் ஒருவன் 
ரணியவர்மன் 

இருந்தபடியால் இவன் இரண் 
கௌட நாட்டு 

டாம் பராந்தகன் என்னப் 
அரசர்களில் ஒருவன் . இவன் 

பெற்றான் . இவனுடையபெயர் 
முன் பிறப்புத் தீவினையால் 

சுந்தர சோழன் எனவும் 
வெண்குட்ட மடைந்து சிங்க 

வழங்கும் . 
வன்மனென்னுங் 

காரணப் 
பெயரையடைந்தான் . எதனா இரண்டாம் பிரதாபருத்திரன் - 
லும் அந்நோய் நீங்கப்பெற 

இவன் நெல்லூரில் ஏற்பட்ட 
வில்லை . உலகவின்பங்களில் 

ஒரு கலகத்தை அடக்கினான் . 
வெறுப்புக் கொண்டு புனித 

முஸ்லீம் தாக்குதல்களால் 
நீர்ப்பயணஞ் செய்யத் தொடங் இவனுடைய ஆட்சி நிலை 
கினான் . தன்னுடைய உறுதிச் குலைந்து போயிற்று . மாலிக் - 
சுற்றத்தினரோடு புறப்பட்டுப் பகர் உதீனின் பயனற்ற சில 
பற்பல யாறுகளினும் பொய் முயற்சிகளுக்குப் பிறகு 1309 
கைகளினும் நீராடிக்கொண்டு , இல் மாலிக்காபூர் வாரங்கல்லை 
திருத்தில்லையை அடைந்தான் . எதிர்த்து முற்றுகையிட்டான் . 
ஆங்குள்ள சிவகங்கையில் எதிர்ப்பைக் கைவிட்டுக் கீழ்ப் 
மூழ்கியவுடன் தன்னுடலின் 

படிய நேரிட்டது . 

தான் 
வெண்ணிறம் நீங்கிப் பொன் தொகுத்திருந்த பொருட் 
னிறம் பெற்றான் . 

இதனால் 

குவியலையும் தந்து ஆண்டு 
இரணியவர்மன் என்று பெய தோறும் திறையும் தருவதாக 
ருண்டாகியது . 

இரணியம் ஏற்பாடு செய்து கொண்டான் . 
வர்மன் சத்திரியன் . முகமதியப் படைத்தலைவன் 
திருத்தில்லையிலேயே இருந்து முந் நூறு யானைகளையும் 
திருப்பணிகள் செய்து வீடு 

ஏழாயிரங் குதிரைகளையும் 
பேற்றையடைந்தான் . 

ஆயிரம் ஒட்டகங்களின் மீது 


பொன் , 


இரதசப்தமி 


70 


இரத்தின தீவம் 


மக 


சிவ 


கின் றன . 


தலையில் 


ஏற்றப் பட்ட பொருள்களை தில் மகிழ்ச்சியும் இல்லாத படி 
யும் பெற்றான் . இவன் சில , யினால் இவளுக்கு இப்பெயர் 
போர்களில் வெற்றிகளையும் உண்டாகியது . 

அ முதங் 
சில போர்களில் தோல்வியை கடையும் போது பாற்கடலிற் 
யும் அடைந்தான் . 

பிறந்தவள் . மனுவின் 
இரதசப் தமி-இது தைத் திங்களில் 

ளெனவுங் கூறுவர் .. காமன் 
சுக்கில பட்சம் 

ஏழாவது 

தேவர்களுடைய ஏவலால் தன் 
நாளில் பகலவனைக் குறித்துக் னுடைய ஆற்றலைச் சிவபிரானி 
கொண்டாடப்படும் நோன்பு . 

டஞ் சென்று காட்டி, அப்பெரு 
காலையில் நீராடிச்சிறுவிளக்குக் மானுடைய விழித்தீயால் எரிந் 
களை ஏற்றி நீரில் மிதக்க விட தொழிந்தான் . இவள் 
வேண்டுமென்றும் , த 

ரில் பெருமானிடத்தில் முறையிட்டு 
கதிரவன் செல்வது போல் 

வேண்டிக்கொண்டாள் . 
இரதமொன்று செய்து , அதில் பெருமான் உன் 

கணவன் 
கதிரவன் வடிவத்தை வைத்து 

உனக்கு மட்டும் உருவத்தோடு 
வழிபாடு ஆற்ற வேண்டும் 

காணப் பெறுவான் 

என்று 
என்றும் புராணங்கள் புகலு 

அருள் புரிந்தார் . 
இப்போது ஏழு இரதையன் 

திருதராட்டிரனுக் 
எருக்கிலைகளைத் 

குத் தேரோட்டியாக இருந்த 
வைத்துக் கொண்டு கதிரவன் 

வன் . கங்கையில் மிதந்துவந்த 
தோற்றத்தில் நீராடும் முறை 

பேழையை எடுத்து அதனில் 
இருந்து வருகிறது . எருக்கில் 

குழந்தையைக் கண்டு வளர்த்து 
மந்தாரம் என்னும் ஒருவகை விண்ணொலியால் கன்னன் 
உண்டு . அதைக் கொண்டு 

என்று பெயரிட்டவன் . 
இந்நோன்பிற்கு 
சப்தமி என்ற 

பெயரும் இரத்தின தீவம் - மணிமேகலையில் 
உண்டு . பாரதப் போரில் கூறப்படும் ஒரு தீவு . இது 
விழுந்த பீஷ்மர் , தம்தந்தை காவிரிப்பூம் பட்டினத்திற்கு 
யிடம் பெற்றயதேச்சைமரணம் ஆறைந்து யோசனையில் ( மணி . 
என்ற வரத்தின்படி உத்தரா 6 : 211 - 3 ) உள்ள மணிபல்ல 

புண்ணியகாலம் வந்த வம் என்னும் தீவிற்கு அருகில் 
பிறகே தமது ஆவியை உள்ளது . இத்தீவில் சமந்தம் 
விட்டார் . பிரமசரிய நோன் என்னும் மலையின் உச்சியில் 
பால் 

மக்கட் பேறின்றி புத்தபாத பீடிகை இருக்கிறது . 
மறைந்த 

இப்பெரியாருக்கு ( மணி 11 : 21 - 25 ) . “ இலங் 
இந்துக்களாகிய அனைவருமே கா தீவத்துச் சமனொளி என் 
மக்களாயிருந்து தர்ப்பணம் னும் சிலம்பு " (மணி 28 : 107-8 ) 
செய்து வருகின்றனர் . இதற் இக்குறிப்புக்களைக் 

கொண்டு 
குப் “ பீஷ்மதர்ப்பணம் என்று இரத்தினத் தீவமும் இலங்கா 
பெயர் . பீஷ்மாஷ்டமி என்று தீவமும் ஒன்று என்றும் , சமந் 
இரதசப்தமியின் மறுநாளாகிய தம் என்பதே சமனொளி என் 
அட்டமியன்று இந்தத் தர்ப் னும் மலையென்றும் உறுதி 
பணம் செய்ய வேண்டும் . இப் செய்தால் , இப்போது இலங் 
போது பீஷ்மதர்ப்பண மும் கையில் கொழும்புக்குத் தென் 
இரதசப்தமி யன்றே செய்யப் கிழக்கில் உள்ள இரத்தினபுரம் 
பட்டு வருகிறது . 

( த . க . ) என்ற இடத்தையே 
இவள் காமனுடைய 

இத்தீவு குறிப்பதாகக் கொள் 
மனைவி . இவள் இல்லாத இடத் 

ளலாம் . 

முற்காலத்திலிருந்து 


“ மந்தார 


யண 


- 


இரத்தின பீசன் 


71 


இரவிவர்மா 


| 


கேரள 


- 


+ 


இரத்தினக் கற்கள் மிகுதியாக வரக்கனிடமிருந்து மீட்டு 
இலங்கையிலே கிடைக்கின் மணந்தான் . 
றன என்று இலங்கை வரலாறு 
கூறுவதால் இக்கூற்று உறுதி இரந்திட்டவீசுரர் இப்பெயரு 
யாகலாம் . சமனொளி 

மலை 

டையசிவலிங்கம் திருக்கச்சூரில் 
என்பது சிவனொளிபாத மலை 

உள்ளது . 

சுந்தரர் பசியால் 
யாகமருவிவழங்கி யிருக்கலாம் . 

வருந்தி வந்தபொழுது இறை 
சிவனொளி பாதமலை ஆங்கிலத் 

வர் அந்தணக் கோலத்தோடு 
தில் ஆடம்ஸ்பீக் (Adam s 

அந்ந்தணர் 

இல்லங்கட்குச் 
Peak) எனப்படும் . 

சென்று உணவை இரந்து வந்து 

அளித்த படியால் இவ்வாறு 
இரத்தின பீசன் - இவன் ஓர் அரக் பெயர் உண்டாகியது 
கன் . சும்ப நிசும்பருக்கு மருகன் . 
இவனுடைய உதிரம் எவ்வளவு 

இரவிவர்மா இவர் 
நிலத்தில் விழுமோ அவ்வளவு 

நாட்டுச் சிறந்த ஓவியர்களுள் 
கோடி அரக்கர்கள்பிறந்து பகை 

ஒருவர் . தந்தை பெயர் பட்டா 
வரைக் கொல்லும்படி வரம் 

திரி ; தாய்பெயர் உமா அம்பா 
பெற்றவன் . காளிதேவி இவ 

பாய் . கிளிமானூர் அரண்மனை 
னுடைய உதிரத்தில் ஒருதுளி 

யில் 29-4-1848 இல் பிறந்தார் . 
யும் நிலத்தில் விழாதபடி கொன் 

தாய் தந்தையர் இவரை வட 
றாள்.இரத்தபீசனுமிவனே 

மொழிப் புலவராக்க விழைந்த 
னர் . 

ஆனால் இவர் உள்ளம் 
இரத்தினபுரம் இலங்கையில் 

ஓவியத் துறையில் சென்றது . 
சபர முகவா என்னும் மாகாணத் 

ஆகையால் இவருடைய தாய் 
தின் முக்கிய நகரம் இது 

மாமனார் 
இரத்தினங்களிற் பல இனங் 

இராஜராஜவர்மா 

இவருடைய ஆர்வத்தைப் பேணி 
வெட்டி யெடுக்குந் 

வளர்த்தார் . 

பின்பு , 

திருவி 
தொழில் நீண்டகாலமாக இங் 

தாங்கூர் மன்னர் பணித்த வண் 
நடைபெற்று வருகிறது . ணம் , 
தேயிலை , ரப்பர்த் தோட்டங் 

அரண்மனையிலிருந்த 

மேனாட்டுக் கலைஞர் ஜேன்ஸனி 
கள் பல உள்ளன . நெல்லும் 

டம் ஓவியக்கலை 

பயின்றார் . 
பழவகைகளும் பயிராகின்றன . 

25 ஆம் அகவையில் மணம் 
கொழும்புக்குச் செல்லக் 

புரிந்து கொண்டார் . 1873 இல் 
கூடிய இருப்புப் பாதையும் 

சென்னையில் நடந்த 
நல்ல சாலையும் இங்கு உண்டு . 

காட்சியில் 

நாயர் நங்கை 
இரத்தினாவலி - முன் பிறப்பில் என்ற படத்திற்குக் கவர்னரின் 
இவள் கலாவதி என்னும் விலை தங்கப் பதக்கம் 
மகளாக இருந்தாள் . சிவபூசை சாகப் 

பெற்றார் . 

அப்படம் 
செய்ததன் பலனால் வசுபூதி வியன்னாக் காட்சியிலும் தங்கப் 
என்னுங் காந்தருவனுக்கு மக பதக்கம் பெற்றது . 1874 இல் 
ளாகப் பிறந்தாள் . இரத்தினே சென்னையில் நடந்த காட்சியில் 
சன் என்னுஞ் சிவபிரானைப் " தமிழ் நங்கை யின் படம் 
பூசித்துவந்தாள் . சிவபிரான் , பெரும் மதிப்புப் பெற்றது . 
" உன் பெயர் கொண்ட 

1892 இல் இவருடைய படங்கள் 
வன் உன்னை 

மணப்பான் சிக்காகோ கலைக்காட்சியில் 
என்று அருள் புரிந்தனர் . இரத் இரண்டு தங்கப்பதக்கங்கள் 
தின சூடன் என்பவன் நாகராச பெற்றன . மேனாட்டு ஓவிய 
னுடைய மகன் . அவன் அரக் மரபைத் தழுவிப் புராண ஓவி 
கன் கைப்பட்ட வளை அவ் யங்களையும் உயிரோவியங்களை 


களை 


கலைக் 


இரவீந்திர நாத டாகூர் 


72 


இராகுலன் 


சலி 


கலை , 


கவிதை , 


. 


என்ற 


ஊரின் 


னார் . 


கேது . 


யும் பண்போவியங்களையும் 1913 ஜூன் திங்கள் “ கீதாஞ் 
தீட்டுவதில் தேர்ச்சி மிக்கவரா 

என்னும் இவருடைய 
யிருந்தார் . 1906 அக்டோபர் நூலுக்கு நோபெல் பரிசு 
6 ஆம் நாள் ( 58 ஆம் அகவை வழங்கப் பெற்றது . 
* யில் ) இறையடி எய்தினார் . 

சிறுகதை , 

நாவல் , 
இரவீந்திர நாதடா கூர்- 1861 இல் நாடகம் , கட்டுரை முதலிய 
கல்கத்தாவில் பிறந்தவர் . இவர் 

எல்லாத் துறைகளிலும் சிறந்து 
போல்பூர் 

விளங்கிய இவருடைய புகழ் 
அருகே இருந்த ஆசிரமத்தில் கீழ் நாட்டிலும் மேனாட்டிலும் 
சமக்கிருதமும் ஆங்கிலமும் 

பரவியது . 7 - 8 - 1941 இல் 
* பயின்றார் . பதினைந்தாவது 

காலமானார் . காந்தியடிகள் 
அகவையில் ஒரு தேசீயப் இரவீந்திரரை 

மகாகாவலர் 
பாடலும் நீண்ட கவிதையும் 

( The Great Sentinal) 6T 6T _II 
எழுதினார் . பானுசிங் என்ற அழைத்தார் . 
பெயர் வைத்து " பானுசிங் 
பதாவளி என்பதை இயற்றி இராகு - இவன் விப்பிரசித்தென் 

னுந் தானவன் மகன் . சிங்ங்கை 
பானுசிங் இவர் தாம் 

என்பவளிடம் பிறந்தவன் . 
என்றறிந்த மக்கள் வியப் 
பெய்தினர் . 1878 இல் 

இவனுக்குப் பின் பிறந்தவன் 

திருமால் மோகினி 
இலண்டன் பல்கலைக்கழகத்தில் 
ஹென்ரி ஜேம்ஸ் என்னும் 

வடிவங் கொண்டு பாற்கடலில் 
பேராசிரியரிடம் கல்வி பயின் 

தோன்றிய அமுதத்தைப்பங்கிடு 

கையில் இவர்கள் இருவரும் 
றார் . பயிற்சி முடியுமுன் 

தேவர்களின் வடிவத்தை எடுத் 
இந்தியா 

விட்டார் . 

துக் கொண்டு தேவர்களோடு 
1881 இல் 

சட்டம் 

பயில 
வேண்டும் என்று இங்கிலாந்து 

கலந்திருந்து அமுதை வாங்கி 

யுண்டனர் . இவர்களைக் கண்டு 
சென்றார் . சட்டம் பயிலாமல் 

விட்ட ஞாயிறும் 
மீண்டார் . அதன் பின் எழுது 

திங்களும் 

திருமாலுக்குக் குறிப்பாகத் 
வதிலேயே முனைந்தார் . இவ 

தெரியப்படுத்தினார்கள் . திரு 
மாலைப்பாடல்கள் 

தம்முடைய கையில் 
( சந்தியா சங்கீதம் ) 1882 இல் 
வெளியானதும் இவருடைய 

இருந்த அகப்பையால் இருவ 
புகழ் ஒளி வீசத்தொடங்கி 

ருடைய தலையிலும் 

வெட்டி 

ஆயினும் இறவாத் 
விட்டது . இவருடைய இருபத் 

தன்மையை ஈயும் அமுதத்தை 
திரண்டாவது அகவையில் 

அருந்தியபடியால் இறவாமல் 
மிருணாளினிதேவி என்னும் 

தவஞ் செய்து கிரக நிலையை 
பெண்மணி இவருடைய 

அடைந்தனர் . 
இல்லறத்துணைவியானார் . 1902 
இல் மிருணாளினி தேவியார் | இராகுலன் - இவன் காந்தார 
ஐந்து குழந்தைகளை 

விட்டு நாட்டு மன்னன் . இவனுடைய 
விட்டு 

மறைந்தார் . 1911 தந்தையின் பெயர் அத்திபதி . 
திசம்பரில் கல்கத்தாவில் கூடிய தாய் பெயர் நீலபதி . இவன் 

தேசீயக்காங்கிரஸ் அறிவிலும் ஆண்மையிலுஞ் 
மாநாட்டில் பாடிய இவருடைய சிறந்தவனாக விளங்கினான் . 
ஜன கண மன என்னும் இவனுடைய 

மனைவியின் 
பாடலே 1950 - இல் சுதந்திர பெயர் இலக்குமி . 

ஒருநாள் 
இந்தியாவின் நாட்டுப்பாட 

பிரமதருமர் 

என்னும் பெய 
லாக ஆக்கப் பெற்றுள்ளது . ருடைய 

முனிவர் 

ஒருவர் 


வந்து 


ருடைய 


மால் 


னார் . 


இராசகிரியம் 


1 


இராசசிம்மன் 


பல 


செய்து 


முடிக்க 


செய்து 


செய்து 


தான் . 


வரை 


இவனுடைய அரண்மனைக்கு மிலச்சச் சேரிகள் பலவும் , 
வந்தார் . இராகுலன் அம்முனி ஓவியச் சாலைகள் முதலிய பல 
வருக்குச் சிறந்த விருந்து வகை இடங்களும் , தண்ணீர்ப் 
செய்ய எண்ணினான் . மடைத் பந்தல் முதலிய 

தரும் 
தொழிலாளனிடம் சீரியஉணவு தானங்களும் , பல வகைக் 
வகைகளை உரியகாலத்தில் கோயில்களும் இருந்தன . 

வேண்டு 

அழகிய அகழிகளாலும் , பல 
மென்று கட்டளை யிட்டான் . உறுப்புக்கள் வாய்ந்த மதில் 
அம்மடையன் விரைந்து வேலை களாலுஞ் சூழப்பெற்ற இதன் 
களைச் 

சமையலை அகநகரில் பெரும்படைச் சேரி , 
முடிக்காமல் 

மெதுவாகச் போகச்சேரி , உழவர்சேரி,வணி 

கொண்டிருந்தான் . கர் சேரி , அந்தணர்சேரி முத 
இவன் அவன் மீது சினங் 

பலவகைச் 

சேரிகளும் 
காண்டுபேசினான் . மடையன் இருந்தன . தருசகன் என்பவன் 
அஞ்சித் தடுமாறினான் . நடு இந்நகரத்தின் அரசனாக விருந் 
நடுங்கிக் இழேவிழுந்தான் . 
அதனாற் 

பொருள்கள் இராசசிம்மன் - பரமேச்சுரன் என் 
கெட்டொழிந்தன . இராகு பவனுக்குப்பின் பட்டத்திற்கு 
லனுக்குச் சினம் 

மேலும் 

வந்தவன் இவன் . இவன் கி.பி. 
மிகு தியாகியது . வாளை வீசி அம் 

666 முதல் 705 
மடையனைக் கொன்று வி 

சாண்டதாகத் * தெரிகிறது .. 
டான்.பிறகு பாம்பு ஒன்றினாற் 

இவனுடைய ஆட்சிக்காலத்தில் 
கடிக்கப்பட்டு இராகுலனும் போரோடு பஞ்சமுங் கூத்தாடி 
மாண்டான் . 

யது . இவன் தன்னுடைய அறி 
இராகுலன் சிறிது நல்வினை 

வுத் திறமையால் அவைகளுக்கு 
செய் திருந்த படியால் 

கொடுத்தான் . இவன் 

மறு 
பிறப்பில் சோழ வளநாட்டிற் 

சிவனடியான் , 

கல்விச் சாலைகளை உண்டாக்கி 
சோழமன்னனுக்கு மகனாகப் 
பிறந்து உதயகுமரன் என்னும் 

னான் . பலகோயில்களைக் கட்டி 
பெயரடைந்து விளங்கினான் . 

னான் . காஞ்சியிலுள்ள கைலாச 
முன்பிறப்பில் மடையனைக் 

நாதர் கோயில் இவனால் கட்டப் 
கொன்ற தீவினை இவனைச் 

மாமல்லபுரத்தில் 
சூழ்ந்து நின்றது . காயசண்டி 

பெருமாள் கோயில் ஒன்றையும் 
கையின் வடிவத்தைக் கொண்டி 

இவன் கட்டினான் . இக்கோயி 
லின் 

அமைப்புக் கயிலைக் 
ருந்தமணிமேகலையிடஞ் சென்ற 
காயசண்டிகையின் 

கோயிலை ஒத்ததென்பர் . இவன் 
கணவனாகிய காஞ்சனனால் 

சிறந்த சிவனடியானாகையால் 

சிவபிரானே இவனுடைய 
வெட்டி வீழ்த்தப் பட்டான் . 

உள்ளத்தில் நின்று திருப்பணி 
இராசகிரியம் - இது புகழ் பெற்ற 

செய்யவேண்டிய 
பழைமையான நகரம் . வகுத்துக் காட்ட அவ்வாறே 
மகதநாட்டிற்குத் தலைநகராக 

செய்யச் செய்தான் 
அமைந்து விளங்கியது . இதன் என்று அறிஞர்கள் கூறுகின்ற 
புறத்தே யவனச் 

சேரிகள் னர் . திருநின்றவூரில் பூசலார் 
நூறும் , எறிபடைப் பாடிக் 

கள் 

நாயனார் மனக் கோயில்கட் 
நூற்றறுபதும் , தமிழவீரர் 

குடமுழுக்குக் காலம் 
களின் 

சேரிகள் ஆயிரமும் , பார்த்திருந்த அதேவேளையில் 
கொல்லர் சேரிகள் பலவும் , திருப்பணிசெய்து கோயில் 


ஈடு 


சிறந்த 


பல 


பட்டது . 


போது 


வகையை 


இவன் 


டிக் 


இராச சூடாமணி 


14 


இராசபாண்டியன் 


நூல்களை 


அமைத்துக் குடமுழுக்குச் செய் வம் , காவிய தர்ப்பணம் , அலங் 
தற்கு நாள் பார்த்திருந்து சிவ கார சூடாமணி , சாகித்ய சமா 
பிரானால் வேறு நாள் பார்த்துக் ராசியம் , தந்திர சிகாமணி , சங் 
கொள்ளுமாறு அருள் செய்யப் கர்ஷ முக்தாவளி, நியாய சூடா 
பெற்றவனும் இவனே என்பர் . மணி தர்ப்பணம் , சாகித்ய 
தண்டியலங்கார நூலை முதலில் சஞ்சீவினி , பாவோத்பேதம் , 
வடமொழிக்கண் செய்த தண்டி 

இரசாஸ்ரவம் , வேதாந்தரத்தி 
என்னும் வடமொழிப் புலவனை னாவளி , வாததாராளாவளி, 
இவன் ஆதரித்தான் . " இவன் மணிதருப்பணம் , அத்வைத 
வடமொழி தென்மொழியிலும் கவுஸ்தபம் , விதிநிர்ணயம் , சர்வ 
வல்லவனாக விளங்கினான் . சமயசர்வஸ்வம் , ஸ்மிருதிரத்ன 

பிரதீபம் , சஷ்டபங்கம் முதலிய 
இராச சூடாமணி - பாஞ்சாலன் 

இயற்றியுள்ளார் . 
குறிச்சியில் கட்டபொம்முவின் 

இவைகள் இசை நாடகம் 
வழிமுறையில் சங ஆவது பட் 

வேதாந்தம் தருக்கம் முதலிய 
டத்தையடைந்து ஒன்பதாண்டு 

எல்லாவகைகளையும் 

சார்ந் 
கள் ஆட்சி புரிந்தவன் . தந்தை 
யினுடைய பெயர் சகவீரராமக் 

தவை . இவர் செஞ்சிக் கோட் 

டைக் கரசனாக விருந்த சூரப்ப 
குமாரசாமி . இவன் நல்ல அழ 
கன் . ஆண்மையும் திண்மையும் 

நாயுடுவினால் ஆதரிக்கப் பெற் 

றவரென்றுந் தெரிகிறது . 
உடையவன் . நல்ல கொடை 
யாளி . கல்வியறிவும் இவனிடஞ் 

இராசசூய யாகம் - வேள்வி வகை 
சிறந்து விளங்கியது . 

களில் இஃதொன்று . இராசா 

என்னும் பெயருள்ள சோம 
ராச சூடாமணி தீட்சிதர் . 

லதையைப்பிழிந்து செய்யப்படு 
வடார்க்காடு மாவட்டத்தில் வதாகலின் இவ்வாறு பெயர் 
வேலூர் பிரிவைச் சேர்ந்த சத் பெற்றதென்பர் . இஃது அரசர் 
திய மங்கலம் என்னுஞ் சிற்றூ 

னைவரையும் வென்று 
ரில் சீநிவாச தீட்சிதர் என்ப அவர்களிடமிருந்து திறை 
வருடைய புதல்வராகத் தோன் 

யாகப் 

பொருளைக் 
றினார் . சிறந்த கல்வியறிவு கொண்டு செய்யப் படுவது . 
பெற்றுத் திகழ்ந்த இவர் அந் பாண்டு மன்னன் பிதுர்களின் 
நாளில் தஞ்சை மன்னனாக 

உலகத்திலிருந்து நாரதமுனிவர் 
விருந்த இரகுநாத நாயுடுகாரு மூலமாகச் சொல்லி யனுப்பிய 
என்பவனிடம் அவைக்களப் 

படி தருமபுத்திரன் இவ்வேள்வி 
புலவராக இருந்தார் . ஒருநாள் யைச் செய்து முடித்தான் . 
அம்மன்னனுடைய 

முன்னிலை 
யில் வானத்தின் காட்சியைப் இராசசேகர பாண்டியன் 
பற்றிச் சிறந்த சொற்பொழிவு 

மதுரையை அரசு புரிந்த எட்டா 
ஒன்று நிகழ்த்தினார் . மன்னன் 

வது பாண்டியமன்னன் . 

மாறி 
வியந்து இரத்தின கேட தீட்சி 

யாடிய திருவிளையாடல் இவ 
தர் என்று 

வேண்டுகோளால் 

னுடைய 
சிறப்புப் பெயர் 
வழங்கினான் . இவர் இளம் 

நிகழ்ந்தது . 

இவன் கரிகாற் 
பருவத்தில் வடநாடு சென்று 

சோழன் காலத்தில் இருந்தவன் . 
கல்விகற்றவரென்று தெரிகி | இராசபாண்டியன் - கட்டபொம்மு 
றது . இவர் ருக்மணிபரிணயம் , வழி முறையில் 

முறையில் செக 

வீர 
கம்ஸ துவம்ஸனம் , காந்தி மத்தி பொம்முவின் மகனாகத் தோன் 
யுபயம் , இரத்னகேட விசயம் , றியவன் . விசயராகவன் என்ப 
சித்திரமஞ்சரி , சிங்கார சர்வஸ வன் இவனுடைய தமையன் , 


கள் 


பெற்ற 


இராசபுரந்தர பாண்டியன் 


15 


இராசவர்மன் 


டைய 


வேண்டிய 


தன் தமையனுக்குப் பின் இருப இராசமா தேவி - நெடுமுடிக் கிள்ளி 
தாவது பட்டமாக இவன் அரி யின் மனைவி ; உதய குமரனு 
யணையேறிப் பாஞ்சாலன் 

தாய் ; மணிமேகலை 
குறிச்சியைப் பன்னிரண்டு கூறிய அறமொழிகளைக் கேட்டு 
ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் . 

மகனையிழந்த வருத்தந் தீர்ந் 
நாடு சிறியதாக இருந்தாலும் தவள் . இவளுடைய இயற் 
இவன் நன் முறையில் பேரரச பெயர் சீர்த்தி என்பர் . இவள் 
னைப் போல் அரசாட்சி புரிந் மாவலி வழிமுறையிற் பிறந் 
தான் . 

தவள் . 
இராசபுரந்தர பாண்டியன் 

இராசராசமகதை நாடாழ்வான் 
மதுரையை அரசாண்ட பன்னி 

இவன் மகத 

நாட்டை அர 
ரண்டாவது பாண்டியன் . தண் 

சாண்ட வாணர் வழி முறை 
ணீர்ப்பந்தல் வைத்த திருவிளை 

யில் தோன்றியவன் . குலோத் 
யாடலும் இரசவாதஞ் செய்த 

துங்கனுடைய ஆட்சிக் காலத் 
திருவிளையாடலும் இவன் காலத் 

தில் தென்னார்க்காடு மாவட்டத் 
திலே நிகழ்ந்தன . 

தின் ஒருபகுதியில் நாடுகாக்கும் 
இராசபொம்மு - பாஞ்சாலன் குறிச் அதிகாரியாக விளங்கினான் 
சிக் கட்டபொம்மு வழிமுறை 

இவன் திட்டகுடித் தேவதான 
யில் உஅ ஆவதாகப் 

நிலங்களிலிருந்து 

தனக்குக் 
டத்தையடைந்தவன் . 

இவனு கிடைக்க 

வரியை 
டைய தந்தையின் பெயர் விசய அவ்வூர்க் கோயிலுக் க் 
ரகுராமன் . இவன் நல்ல போர் கொடுத்தானென்று அங்குள்ள 
வீரன் . இவன் ஒன்பதாண்டு 

கல்வெட்டால் அறியப்படு 
கள் அரசாட்சி புரிந்தான் . 
இவனுக்குப் பிள்ளைகளில்லை . 
இவனுக்குப்பின் இவனுடைய 

இராசவர்மன் - வெகுகாலத்திற்கு 

முன்னிருந்த இவன் கதிரவகுல 
தம்பி ஆட்சிக்கு வந்தான் . 

வழிமுறையிற் றோன்றியவன் . 
இராசமன்னார் கோயில் - இவ்வூர் அறிவு , அழகு , ஆற்றல் முத 

ந்நாளில் மன்னார்குடி என்று லிய எல்லாப்பண்புகளும் இவ 
வழங்குகிறது . மன்னனார்குடி னிடத்தில் இயைந்திருந்தன . 
நாளடைவில் மன்னார் குடியா வனுடைய மனைவியின் பெயர் 

திருமால்பதி . மானினி . இவனுக்கு உறவி 
ருமால் இராசகோபாலப் னர்கள் மிகுதியாக விருந்தனர் . 
பெருமாள் என்னும் பெயரோ இவன் நெடுங்காலம் 

அரசு 
டும் தேவியார் செங்கமல வல் புரிந்தான் . ஒருநாள் 
லித் தாயார் என்னும் பெயரோ டைய மனைவி இவனுக்கு எண் 

எழுந்தருளியுள்ளனர் . ணெய் தேய்த்துக் கொண்டிருந் 
சுவாமிக்குச் செண்டலங்காரர் தாள் . அப்பொழுது கணவனு 
என்றும் பெயருண்டு . திருவா 

தலைமயிர்களில் ஒன்று 
ரூர்க் கமலாலயத்தைப் போன்ற நரைத்திருத்தலைக் கண்டாள் . 
பெரிய தடாகம் ஒன்றும் இங் அதனால் கலங்கினாள்.கண்ணீர்த் 
குண்டு . 

இக்கோவிலுக்கும் துளியொன்று அரசனுடைய 
தஞ்சை அரண்மனைக்கும் தலையில் 

விழுந்தது . 

அரசன் 
முன்னாளில் சுரங்கப்பாதை உற்றதை உசாவியுணர்ந் 
இருந்ததென்றும் அஃது 

தான் . தவஞ்செய்வதென்று 
நாளில் அடைக்கப்பட்டிருக்கிற முடிவு 

செய்தான் . இவனு 
தென்றுங் கூறுகின்றனர் , 

டைய உறவினர்கள் இவன் 


கின்றது . 


யிற்று . 


டும் 


டைய 


இராசனை 


76 * 


இராமகுடம் 


வாழ 


றான் . 


இவளை 


திரு 


- பொருட்டுக் காட்டிற்குச் | இராமகிருட்டிண பரம ஹம்சர் - 
சென்று தவஞ் செய்து இவ இந்து சமயம் ஒளி குன்றியிருந்த 
னுக்கு நீண்டவாணாளைப் 

சூழ்நிலையில் இந்து சமயத்தில் 
பெற்று வந்தனர் . செய்தியை தோன்றியவர் இப்பெரியார் , 
உணர்ந்த அரசன் உறவினர் வங்காளத்தில் கமார்புக்கூர் 
களும் நீண்ட நாள் 

கிராமத்தில் ஓர் ஏழை அந்த 
வேண்டுமென்று தவஞ் செய்து ணர் குடும்பத்தில் பிறந்தார் . 
அவர்கட்கும் வாணாள் பெற் இளமையிலேயே கல்வியில் 

கருத்தற்றவராகவும் மெய்ப் 
இராசனை - பதுமையின் தோழி ,. பொருளைநேரேகாணும் விருப்ப 
மிகுந்த அழகுடையவள் . உதய முள்ளவ ராகவும் இருந்தார் . 
ணனுடைய விருப்பத்தின்படி தட்சணேசுரத்தில் காளி 
உருமண்ணுவா 

கோவில் பூசாரியாக இருந்து 
மணஞ் செய்து கொண்டான் . விரைவில் தேவியின் காட்சி எய் 
இவள் பந்தாடுதலில் வல்லவள் . தினார் . இந்து மதத்திற்குரிய 
இராசீபுரம் - சேலம் நாமக்கல் 

கருமம் , பக்தி , யோகம் , ஞானம் 
சாலையில் சேலத்துக்குக் 

என்னும் நான்கு நெறிகளின் 

முடிவு கண்டார் . 
கிழக்கே சேலத்திலிருந்து 15 

மலரிடை 
ஆவது கல்லில் 

உள்ளது . 

மொய்க்கும் வண்டுகள் எனப் 
இங்கே சுவர்ண 

பலவகை மக்கள் இவரை நாடி , 

வரதராச 
சுவாமி கோவில் இருப்பதால் 

அவரவர் முதிர் நிலைகளுக்குத் 
ஆதியில் " சுவர்ண வரதராஜ 

தக நன்னெறியுற்றனர் . இவர் 
புரம் " என்று வழங்கி வந்து , 

களில் தலைமணியாகத் திகழ்ந் 
நாளடைவில் 

விவேகானந்த 
" இராசீபுரம் " 

தவர் சுவாமி 
என்று ஆகிவிட்டது . 

ங் 

ராவர்.உலகமெங்கணும் மன்னு 
குள்ள கைலாச நாதர் கோவில் 

யிரை உய்வித்தற்கெனவே வாழ 
மேற்குப் பார்த்துள்ளது . 

வேண்டுமென ஆணையிட்டார் . 
கோவிலின் 

கோலைப் 

அன்றே இராமகிருட்டிண மட 
கோவிலின் 

மும் சங்கமும் தோன்றின . 
பைரவர் 

முன் 
இரவில் வைத்துச் சென்றால் 

இந்து மத 

மறுமலர்ச்சிக்கும் 
அவருடைய வாகனமாகிய நாய் 

உலக ஞான முன்னேற்றத்திற் 
அதனைக் காத்துத் தரும் என்பது 

கும் அடிகோலிய முதன்மையர் . 
ஐதிகம் . 

இருந்த இடத்திலிருந்தே உலக 
மனைத்திற்கும் ஞான 

எழுச் 
இராதை அதிரதனுடைய 

சியை உண்டு பண்ணியவர் . 
மனைவி . கன்னனை வளர்த்தவள் . 
இராமகிரி 

பக் 
இராமகுடம் - எலிமலைக்குப் 
தொண்டைவள் 
நாட்டில் திருவள்ளூரில் இருந்து 

கத்திலே 

முன்னாளில் 

பெயரொடு கூடிய நாடு ஒன்று 
திருக்காளத்திக்குப் போகும் 

இருந்தது . அவ்விடத்தில் அர 
வழியில் ஒருமலையடிவாரத்தில் 

சாட்சி செய்த அரசர்கள் பெருச் 
பாடல் பெற்ற சிவன் கோயில் 

சாளி வழிமுறையைச் சேர்ந்த 
ஒன்று இருக்கிறது . அஃது 

வர்கள் . அவர்களில் கண்டார் 
உள்ள இடம் இராமகிரி என்று 

கார்வர்மன் என்னும் பெயரு 
கூறப்பெறும் . கோவிலில் 

டையவன் ஒருவன் இருந்தான் . 
உள்ள சிவபெருமான் காரிக் 
கரை உடைய நாயகனார் என்று 

அவனுக்கு இராமகுட மூவர் 
கல்வெட்டுக்களில் 

திருவடி என்று மற்றொரு பெய 
பிடப்பட்டுள்ளார் . 

ரும் வழங்கியது.அவனோடு முத 


திறவு 


குறிப் 


53 


இராமக்கோன் 


நர் 


இராமரர்ச பூடண் கவி 


பல 


வன் . 


என்று 


பது 


வகையான 


தான் 


லாம் இராசாதி ராசன் போர் 

கப்பட்டது . மற்றவர்களு 
செய்து அவனை அழித்தான் . டைய குலம் முதலியவைகளைப் 
இராமக்கோன் - இவன் ஓர் இடை 

பற்றிக் கேட்கக் கூடாது என் 
யன் , திருநெல்வேலியில் இருந்த 

பது இவருடைய முடிவு . 
மூங்கிலடியில் மறைந் 

வகுப்பினரும் இவருடையமாண 

வர்களாக இருந்தனர் . கபீர் 
திருந்த நெல்லையப்பரைவெளிப் 
படுத்தியவன் இவனே . 

என்பவரும் இவருடைய மாண 

வரே . இவருடைய கொள்கை 
இராமச்சந்திர பட்டர் இவர் களைப் பின்பற்றியவர்கள் இரா 
வைணவ பக்தர்களில் ஒருவர் . மானந்தியர் 

பெயர் 
இவருடைய பெருமையை பெற்றனர் . 
உணர்ந்த அரசன் இவருக்குப் 
பொன் மணி முதலியவைகளை 

இராமதேவர் - பதினெண் சித்தர் 
நன்கொடையாக அனுப்பினான் . 

களில் ஒருவர் . 

ஒருவர் . இவர் நாகப்பட் 
அவைகளின் மீது பற்றுவைப் 

டினத்தில் சிவபூசை செய்து 

கொண்டிருந்து அதனால் எல்லா 
தெய்வவழிபாட் 
தமது 

சித்திகளையும் 
டிற்கு இடையூறாகும் என எண் 
ணிய இவர் அவைகளைத் தீயி 

அடைந்தார் எனவும் மருத்துவ 
லிட்டு அழித்தார் . 

நூல்கள் சில செய்திருக்கிறார் 
. இதனை 

என்றுங் கூறுவர் . 
யுணர்ந்த அரசன் 
கொடுத்தபொருள்களை வீணாக்கி இராமபாலன் இவன் விக்கிரக 
விட்டதாகச் சினங்கொண் பாலன் என்பவனுடைய மக்க 
டான் . தான் கொடுத்தவை 

ளில் ஒருவன் . கைவர்த்தர் என் 
களை மீளவுங் கேட்டான் . இவர் பவர்கள் போரில் இவனால் 
திருமாலை வேண்டித் தாம் தீயி அடக்கப்பெற்றனர் . 
லிட்ட பொருள்களைத் திரும்ப தன்னுடைய வெற்றியைக் 
அழைத்து அரசனிடங் கொடுத் கொண்டாடும் பொருட்டு 
தார் . அரசன் , நான் கொடுத் இராமாவதி என்னும் நகரத்தை 
ததைத் திரும்பவும் வாங்க மாட் உண்டாக்கினான் . சந்தியாக்கிர 
டேன் 

என்று கூறினான் . பட் நந்தி என்பவன் இயற்றிய 
டர் அப்பொருள்களைத் தாம் இராமசரிதத்தில் இம்மன்ன 
வைத்துக் கொள்ளாமல் மற்ற னுடைய அருஞ்செயல்கள் கூறப் 
வர்கட்கு வழங்கிவிட்டுக் கடவு படுகின்றன . இவன் இறுதிக் 
ளன்பிலேயே ஈடுபட்டார் . 

காலத்தில் அரசிருக்கையைத் 

துறந்து கங்கையாற்றில் 
இராமதத்தர் - இப்பெயர் இராமா 
நந்தர் எனவும் வழங்கியது . 

விழுந்து இறந்தான் என்பர் . 
இவர் அலகாபாத்தில் வாழ்ந் இராமராச பூடண கவி 

பெனு 
ருந்த ஓர் அந்தணர் . சிலர் கொண்டாவை ஆண்டு வந்த 
இவர் மைசூரிற் பிறந்தவர் திருமலை தேவராயரின் அவைக் 
என்று எண்ணினர் . இவர் 

களப் புலவர் ; தெலுங்குப் 
வாழ்ந்திருந்த காலந் திட்ட புலவர் . இசைப் பயிற்சி மிக்க 
மாகத் தெரியவில்லை . இவர் வர் . இசைப் பாக்களும் இயற்று 

அத்வைதியாக, வார் . காவியாலங்கார சங்கிரி 
இருந்து பிறகு வைணவரா கம் , வசுசரித்திரம் , அரிச்சந்திர 

சீதை இராமர் வழி நளோபாக்கியானம் 
பாட்டு முறையை 

விளக்கிப் மூன்று நூல்கள் இயற்றியிருக் 
பலரும் பின்பற்றச் செய்தார் . கின்றார் . இம் மூன்று நூல்களும் 
* சாதிமுறை இவரால் , வெறுக் தெலுங்கில் புகழ் பெற்ற இலக் 


இவன் 


முதலில் 


ஆகிய 


னார் . 


| 


இராமலிங்க முதலியார் 


சே 


இருசியசிருங்க முனிவர் 


நூல் 


களை 


டைய 


கியங்களாகப் போற்றப் பெறு களிலும் திறமையாக எழுதும் 
கின்றன . தெலுங்கில் உள்ள ஆற்றல் பெற்ற எழுத்தாள 
வசுசரித்திரத்தைப் பின்பற்றித் ராகவும் விளங்கினார் . சர் . 
தமிழிலும் அதே பெயரால் ஒரு வால்ட்டர் ஸ்காட்டின் நாவல் 
உள்ளது . அரிச்சந்திர 

அடிப்படையாகக் 
நளோபாக்கியானத்தில் அரிச் கொண்டுவரலாற்று நாவல்களை 
சந்திரன் கதைக்கும் நளன் 

மலையாள மொழியில் இவரே 
கதைக்கும் பொருந்தும்படிச் முதன் 

முதல் எழுதினார் . 
சிலேடையாகச் சொற்றொடர் மார்த்தாண்டவர்மா ( 1891 ),, 
கள் அமைந்துள்ளன . இவரு தர்மராசா ( 1913 ) , ராமராச 

இயற்பெயர் பட்டு பஹதூர் ( 1920 ) முதலிய நூல் 
மூர்த்தி என்பது . இராமராசா களும் எழுதியுள்ளார் . இவர் 
வின் அவைக்களப் புலவராக எழுதிய சமூகநாவல் பிரேமா 
விளங்கியிருந்த படியால் இராம மிருதம் என்பது . மலையாள 
ராச பூடணன் என்று வழக்கில் உரைநடை இலக்கியம் இவரால் 
ஏற்பட்டு விட்டது . இவர் 

சிறப்படைந்தது . 
இயற்றிய இசை நூல்கள் இப் | இராமாயணசம்பு - பதின்மூன்றாம் 
பொழுது கிடைக்கவில்லை . 

நூற்றாண்டின் இறுதியில் 
இராமலிங்க முதலியார் - வெள்ளை 

வாழ்ந்திருந்த பாஸ்கரன் என் 
யர்களிடம் இருமொழி பேசு பார் வடமொழியில் எழுதிய 
பவராக இருந்து பாஞ்சாலன் 

ஒரு நூல் . 
குறிச்சிக்கு வீரபாண்டியக் 

இருக்குவேளிர் - புதுக்கோட்டை 
கட்டபொம்மனிடம் 

தூது 

யை அடுத்த கொடும்பாளூர் , 
சென்றவர் . 

அன்னவாசல் , ஒல்லையூர் ஆகிய 
இராமலிங்கம் - இராம பிரான் மூன்று கூற்றங்கள் அடங்கிய 
லங்கைக்குச் 

நாட்டையாண்டவர்கள் . இவர் 
இராவணன் முதலியோரைக் களுடைய தலைநகரம் கொடும் 
கொன்ற தீவினை நீங்குதற் பாளூர் . 
பொருட்டுச் சேதுவில் 

இருங்கோவேள் - துவாராபதியை 
அமைத்து வழிபட்ட 

ஆண்ட வேளிருள் ஒருவன் . ஒரு 
லிங்கம் இராமலிங்கம் என 

பெரியவர் தவஞ் 
பெறும் . இவ்விலிங்கம் அமைக் 

கொண்டிருந்த காலத்தில் 
கப் பட்ட இடமுங் கோயிலும் 

அவருக்குத் தொல்லை கொடுத்து 
இராமேசுரம் எனப்படும் . 

வந்த புலியை அவருடைய கட் 
இராமன தீச்சுரம்- தஞ்சை மாவட் டளைப் படி கொன்று புலிகடி 
டத்தைச் சார்ந்த நன்னிலத் மால் என்னுஞ் சிறப்புப்பெயர் 
துக்கு ஐந்து கல்லில் உள்ளது . பெற்றவன் . பாரியின் பெண் 
இராமன் சிவபெருமானை வழி களை மணந்து கொள்ளுமாறு 
பட்ட இடம் . திருஞான சம் கூறிய கபிலரின் சொல்லை 
பந்தப் பெருமானின் பாடற் மறுத்து அவரால் வெறுக்கப் 
பெறும் பேறு பெற்றது . 

பட்டவன் . 
இராமன் பிள்ளை சீ.வீ - ( 1858 - | இருசியசிருங்க முனிவர் - விபாண் 
1922 ) மலையாள எழுத்தாளர் . டகர் என்பவர் நீராடுகையில் 
திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் . வெகுதொலைவில் வந்த அப்சர 
அங்கேயே கல்வியும் பயின்றார் . சைக் கண்டு மோகித்துச் சுக்கி 
இளமையிலேயே தெளிந்த சிந் லத்தை நீரில் விட்டார் . சுக்கி 
தனையாளராகவும் , பல துறை லங் கலந்த நீரை ஒரு பெண் 


சென்று 


செய்து 


1 


- 


இருசியமுகம் 


179 


இருதுபன்னன் 


னுடைய 


சாப 


என்று 


மான் பருகியது . அதனிடமாகப் ரோடு 

காடு முழுவதுஞ் 
பிறந்தவர் இவர் . கலைக்கோட்டு சுற்றிக் கொண்டு திரிந்தது . 
முனிவர் எனப் பெறுபவரு 

பார்வதிதேவியிருந்த வனத்தில் 
மிவரே . அங்க நாட்டில் நெடுங் ஒரு தடாகத்தில் மூழ்கியது . 
காலம் மழையின்மையால் மக் அவ்வளவில் அழகிய பெண் 
கள் வருந்தினர் . வேள்வி முத குரங்காகியது . இக்குரங்கை 
லியன செய்தும் மழைபெய்ய இந்திரனுங் கதிரவனுங்கண்டு 
வில்லை . இம்முனிவர் வந்தால் மோகித்தார்கள் . கதிரவ 
மழை பெய்யுமென்றுணர்ந்து 

சுக்கிலம் குரங்கின் 
அரசன் இவரைத்தன்னாட்டிற்கு கழுத்தில் விழுந்தது . 

. 
அழைத்து வருமாறு சிலமாதர் லிருந்து சுக்கிரீவன் பிறந்தான் . 
களை அனுப்பினான் . அவர்கள் இந்திரனுடைய சுக்கிலம் 
இம்முனிவரைக் கண்டு அழைத் வாலில் விழுந்தது . அதிலிருந்து 
தார்கள் . இவர் எப்பொழுதும் வாலி பிறந்தான் . 
பெண்களைப் பார்த்திராதவ 

இப்பெண்களை இருதவாக்கு ஓர் அரசரிஷி , 
ராகையால் 

, 
இரண்டு கொம்புடைய முனி 

இவன் தனக்கு ரேவதி நட்சத் 
திரத்து 

நாலாம் பாதத்தில் 
வர்கள் என்று எண்ணிக்கொண் 
டார் . உங்களுடைய ஆசிர 

பிறந்தமகன் மிகவும் தீயவனாக 
மம் எங்கேயிருக்கிறது ? என்று 

இருந்த படியால் ரேவதியை 
கேட்டுக் கொண்டே மாதர் 

நிலத்தில் விழுமாறு 

மிட்டான் . 
களைப் பின் தொடர்ந்தார் . 
மாதர்கள் , " இதோ அண்மை இருதுபன்னன் - அயோத்தியில் 
யில் தான் உள்ளது 

இருந்து அரசுபுரிந்த கதிரவகுல 
கூறிக்கொண்டே இறுதியில் 

மன்னனாகிய அயுதாவினுடைய 
அங்கநாட்டை யடைந்தனர் . 

மகன் . அறிவுமுதலிய நலன் 
அவ்வளவில் பெருமழை களெல்லாம் நன்கு அமையப் 
பொழிந்தது . அரசன் மிகுந்த பெற்றவன் . கணிதக்கலையை 
மகிழ்ச்சி யடைந்தான் . முனி 

கற்றுத் தேறியவன் . 
வரைப் பணிந்து தன்னுடைய எவ்வளவு தொகையினையுடைய 
பெண்களைத் திருமணஞ் செய்து தாயினும் 

நோக்கியவுடனே 
கொள்ளுமாறு வேண்டினான் . அஃது இவ்வளவு என்று முடி 
முனிவரும் அவ்வாறே செய்து 

விட்டு 

உறுதியாகக் கூறக் 
கொண்டு சென்றார் . 

கூடியவன் . இவனுடைய மனைவி 

யின் பெயர் மாலினி . நளன் 
இருசிய முகம் 

கிட்கிந்தைக்கு 
அண்மையில் இருந்த ஒருமலை . 

கலி வசத்தினால் சூதாடி நா 
சுக்கிரீவன் வாலிக்கு அஞ்சித் 

டிழந்து காடடைந்த 

இவனிடம் வந்து மூன்றாண்டு 
தன் துணைவர்களாகிய அநு 

கள் தேரோட்டியாக அமர்ந் 
மான் முதலியவர்களோடு இம் 
மலையில் வசித்திருந்தான் . 

திருந்தான் . தமயந்திக்கு மறு 

முறை சுயம்வரம் என்று வீமன் 
இருட்சவிருசன் - ஒரு காலத்தில் இருதுபன்னனுக்குச் செய்தி 
நான் முகன் யோகத்திலிருந் யனுப்பிய 

நளன் 
அப்பொழுது அவனு தேரோட்டிச் சென்றான் . அப் 
டைய கண்ணில் இருந்து ஒரு பொழுது 

தான் 
துளி நீர் நிலத்தில் விழுந்தது . அரிதாகப் பெற்றிருந்த கணக் 
அந்நீர் ஓர் ஆண் குரங்காகி 

கறிவித்தையை நளனுக்குக் 
இருட்சவிரசன் என்னும் பெய கூறி 

அறிந்திருந்த 


நன்கு 


போது 


போது 


தான் . 


இவன் 


நளன் 


இருத்தை 


85 


இலக்குமி 


1206 வரை 


காசி , 


இவள் 


அசுவ தீயம் என்னும் அரிய 
வித்தையைத் தான் பெற்றான் . 
இருத்தை இவள் ஒருபெண் 
தெய்வம் . இவள் நன்மைகள் 
எல்லாவற்றையுங் 

கெடுப் 
பாள் . நெஞ்சில் சிறிதும் 
இரக்கமில்லாதவள் . 
சிறப்பற்ற 

ஆடையையும் 
சிவந்த கண்ணையும் நெருங்கிய 
வெண்பல்லையும் முழ அளவு 
நீண்ட 

நகத்தினையும் உடை 
யவள் . 
இருந்தவள முடையார் - திருமால் 
அழகாக அமர்ந்திருக்குந்திருக் 
கோலத்தைக் 

குறிப்பிட்டு 
முன்னோர் 

வழங்கிய 
பெயர் . 
இருந்தையூர் - திருமால் திருக் 
கோயில் கொண்டு 

அமர்ந் 
தருளிய திருப்பதிகளில் ஒன்று . 
நின்றவூர் என்பதைப் போல் 
இருந்தவூர் என வழங்கிய இ . 
பெயர் நாளடைவில் இருந்தை 
யூரென , மருவியது . இவ்வூர் 
மதுரையை ஒட்டிய தென்பர் . 
இரும்பிடர்த் தலையார் - புற 
நானூற்றின் கூ ஆம் பாடலைப் 
பாடிய 

ஆசிரியர் . “ இரும் 
பிடர்த்தலை என்னுஞ் சொற் 
றொடரைத் தம்முடைய பாட 
லிற் சேர்த்தபடியால் அதுவே 
இவருக்குப் பெயராக அமைந்து 


இலக்குமணசேனன் 

இவன் 
வல்லாள சேனன் என்பவ 
னுடைய மகன் . 1185 முதல் - 

அரசாட்சி செய் 
தான் . கலிங்கம் , அஸ்ஸாம் , 

அலகாபாத் முதலிய 
இடங்களில் தன் வெற்றிக்கு 
அடையாளமாகத் 

தூண்களை 
நாட்டினான் . கல்வியில் இவன் 
மிகுந்தகருத்துச்செலுத்தினான் . 
இவனுடைய அவையில் ஐந்து 
மணிகள் என்று புகழப்பெற்ற 
ஐந்து சிறந்தபுலவர்கள் இருந் 
தனர் . இவன் தன்னுடைய 
தந்தையால் முடிக்கப் பெறாத 
அற்புதசாகரம் என்னும் நூலை 
முடித்தான் . 


செய்து 


இலக்குமணை - இவள் துரியோதன 
னுடைய மகள் . இவளுக்குத் 
துரியோதனன் சுயம்வரம் ஏ 
படுத்தினான் . அப்பொழுது 
பலராமன் மகனாகிய சாம்பன் 
வலுக்கட்டாயமாகத் தூக்கிக் 
கொண்டு போய்த் திருமணஞ் 

கொண்டான் . இதனால் 
கௌரவர்கள் சினமடைந்து 
போருக்குச் சென்றார்கள் . 
பலராமர் கௌரவர்களையும் 
அவர்களுடைய பட்டணத்தை 
யும் கலப்பையால் பெயர்த்துக் 
கங்கையில் தள்ளத் தொடங்கி 
னார் . கௌரவர்கள் நடுங்கிப் 
பலராமரைப் 

பணிந்து அவ 
ருடைய சினத்தை மாற்றினர் . 
இலக்குமி இரவிவன்மனுக்கு 
அமுதபதி வயிற்றிற் பிறந்த 
வள் . 

தாரை வீரை என்பவர் 
களுடைய தங்கை . இராகுல 
மனைவி . 

திட்டி 
விடத்தாற் கணவன் இறந்த 
வுடன் தீப்பாய்ந்து உயிரை 
விட்டவள் . சாதுசக்கரன் என் 
னும் முனிவனுக்கு உணவளித்த 
நல்வினையினால் இவளே மணி 
மேகலையாக 

பிறந்து 
பெளத்த தருமங் கேட்டாள் . 


நின்றது . 


னுடைய 


இருளர் - கோயம்புத்தூர் , நீலகிரி , 
செங்கற்பட்டு , வடார்க்காடு 
மாவட்டங்களில் காணப்படும் 
ஒருவகைப் பழங்குடிகள் . 
இவர்கள் மிகுதியாக இருப்பது 
கோயம்புத்தூர் மாவட்டத்தி 
லுள்ள அட்டப்பாடி 

மலை 
யாகும் . இதன் உயரம் ஐயா 
யிரம் அடி . 

இவர்களுடைய 
தொகை பதினையாயிரம் . இவர் 
களுடைய நிறம் கருமையாகை 
யால் இவர்கள் இருளர் என்று 
பெயர் பெற்றனர் என்பர் , 


. 


. 


வந்து 


களிற் 


என்பது 


மென்பதை 


உணர்ந்து 
இலங்கணி 

81 

இலாவாணகம் 
இலங்கணி நான்முகனுடைய இத்தீவுகள் கப்பல்கள் தங்கு 
ஏவலால் இலங்காபுரியைக் வதற்கு ஏற்றவைகளாக இருக் 
காத்துக் கொண்டிருந்து அது கின்றன . இத்தீவுகள் துளுநாட் 
மான் வந்த காலத்தில் அவனைத் டோடு சேர்ந்தவை . சங்க நூல் 
தடை செய்து அவனால் இறந்த 

கூறப்படுகிற கடல் 
ஓர் அரக்கி . 

துருத்தி 

இத்தீவு 
இலங்கை - இத்தீவு இந்தியா 

களாக இருத்தல் கூடும் என்று 
வுக்குத் தெற்கில் இருபதுமைல் 

ஆராய்ச்சியறிஞர்கள் எண்ணு 
தொலைவில் இருக்கிறது . இத் 

கின்றனர் . 
தீவின் நீளம் 270 மைல் ; லவணன் - அசுரவீரனாகிய மது 
அகலம் 140 மைல் ; இலங்கை வின் மகன் . சிறந்த மேன்மைக 
மக்களில் நாற்பது இலட்சத் ளைப் பெற்றவன் . விற்போர் 

மேற்பட்டவர்கள் வாட்போர் முதலியவைகளில் 
பௌத்தர்கள் . அவர்களில் வல்லவன் . மாபெரு வீரனாகிய 
பெரும்பான்மையோர் சிங்கள மாந்தாதாவும் - இவனோடு 
வர் . மொத்த மக்கள் தொகை போர் செய்து மாண்டான் . 
யில் ஐந்திலொருபங்கு இந்துக் இவன் உலகிற்குத் தீமைகள் 
கள் . இராவணன் முன் காலத் பலவற்றைச் செய்து தருக்கி 
தில் இங்கு வாழ்ந்திருந்தான் . யிருந்தான் . இவனைக் கொன் 
இந்நாடு பெரும்பாலும் றொழித்தால் தான் உலகிற்கு 
பொட்டல் காடாக விளங்கியது . நன்மையேற்படு 
ந்திய மக்களைக் 

கொண்டு யுணர்ந்த இராமபிரான் சத் 
வந்து நாட்டை வளப்படுத்தி துருக்கனனையனுப்பி இவனைக் 
னர் . இந்தியா உரிமை பெற்ற கொன்றொழித்தார் . 
பொழுது இலங்கையும் உரிமை 

இலாமயன் - இவன் ஓர் அந்த 
பெற்றது . 

இனிமையாகப் 

பேசு 
இலஞ்சிமன்றம் காவிரிப்பூம் வதில் வல்லவன் . மந்திரவித் 
பட்டினத்தில் முன்னாளில் தையிலுஞ் சிறந்து விளங்கி 
இருந்த ஒரு மன்றம் . இங்கு ஒரு னான் . உதயணன் இவனிடத்தில் 
பொய்கை யுண்டு . அப்பொய் மிகுந்த மதிப்பு வைத்திருந் 
கையில் முழுகுவோர் ஊமைத் தான் . இவன் இருந்த இடம் 
தன்மை, குறட்டன்மை , காளவனம் என்பர் . 
செவிட்டுத் தன்மை முதலிய தத்தை தீக்கிரையானதைக் 
உடற் குற்றங்கள் ஒழியப் 

கேட்டு வருந்திய 

உதயணன் 
பெறுவர் . 

இவன் 

இருந்த இடமுங் 

தீக்கிரையாயிற்றென் றுதோழர் 
இலட்சத்தீவு - துளுநாட்டிற்குஞ் 

களால் 

எப்பொரு 
சேர நாட்டிற்கும் மேற்கே 
அரபிக் கடலில் நூறுமைலுக்கு 

என்று 
ளுக்கும் அழிவுண்டு 
சிறிது 

உள்ளந்தேறி யிருந் 
அப்பால் இலட்சத்தீவு என் 
னும் பெயருடைய தீவுகள் 

தான் . 
இருக்கின்றன . கடல் மட்டத் இலாவாணகம் - இஃது உதயண 
திற்கு மேல் பத்து . அல்லது னுக்குரிய பெரிய நகரங்களுள் 
பதினைந்து அடி 

-உயரம் ஒன்று . பகைவர் வருவதற்கு 
உள்ளவை . தெற்கு வடக்காக மிகவும் அஞ்சும் பேரரண்கள் 
த்தீவுகள் ஒரு மைல் முதல் முதலியவைகளையும் இடையே 
ஆறுமைல் நீளமும் ஏறத்தாழ ஓர் அழகிய அரண்மனையையும் 
ஒருமைல் அகலமும் உள்ளவை . உடையது . இதன் பக்கத்தே 

சி . பெ , அ -6 


உ 


ணன் . 


வாசவ 


இலீலாவதி 


8 


சென்று 


செய்து 


அவனைக் 


செய்து 


பலவகை வளங்களமைந்த ஒரு என்று கூறி விடுத்தார் . வெற் 
மலை இருந்தது . அதனுடைய 

றிலை 

வேலாகச் 
சாரல் மிகுந்த இன்பந்தரத் தைத்தது . இறந்த யானையில் 
தக்கதாக விளங்கியது . முனிவர் இருந்து ஒருகந்தருவன் வெளிப் 
இருப்பிடங்களும் கோயில் பட்டான் . அவன் -சிகண்டியைப் 
களும் இருந்தன . அங்கே தவஞ் பார்த்து , " என்னுடைய பெயர் 
கொண்டிருந்த 

ஐராவசு . வியாழனுடைய 
அரசமுனிவருடைய மகளாகிய சாபத்தால் 

யானையானேன் . 
விரிசிகை என்பவளை உதயணன் முருகன் திருவருளால் பழைய 
மணம் புரிந்தான் . 

வடிவத்தையடைந்தேன் 

என்று சொன்னான் . அது முதல் 
இலீலாவதி - விதர்ப்ப நாட்டில் 

முருகக்கடவுள் இலைவேற் 
போகபுரி என்னும் 

ஊரில் 

கடவுளானார் . 
இருந்தவள் . காளிதாசனுடைய 
காமக்கிழத்தி . காளிதாசனுக் | இளங்கோவடிகள் - சிலப்பதிகார 
கும் போச மன்னனுக்குஞ் 

நூலாசிரியர் ; இவர்மலை நாட் 
சிறிது கருத்து வேறுபாடு 

டில் வஞ்சி நகரத்திருந்து அரசு 
நிகழ்ந்த காலத்தில் அரசன் 

செய்த சேரலாதன் என்னும் 
கூறிய சமுத்தியை இவள் அரசனுடைய புதல்வர் . சேரன் 
காளிதாசனிடங் கூறி அவனைக் செங்குட்டுவனுடைய தம்பி . 
கொண்டு அதனை முடிப்பித்துக் 

இதனால் இவர் முதலில் 
கொண்டு 

கொலை இளங்கோ வேந்தன் என்றும் 
விட்டு அரசனிடம் 

இளங்கோ வென்றும் துறவு 
போய்த் தானே அச்சமுத்தியை 

ண்டமையாற் பிறகு இளங் 
முடித்ததாய்க் கூறியவள் . 

கோவடிகளென்றும் பெயர் 

பெற்றார் ; மதுரைக் கூலவாணி 
இலைவேல் - சிகண்டி என்னும் 

கன் சாத்தனார் மணிமேகலையை 
முனிவர் செந்தமிழை நன்கு இயற்றி இவரைக் கேட்பித்தா 
அறிய எண்ணினார் . திருவேங் ரென்று கூறுவர் . 
கடமலையிலே செவ்வேட் பெரு 

வெளி 
மானைப் போற்றி வழிபட்டுக் இளவெளிமான் - இவன் 
கொண்டிருந்தார் . செவ்வேட் 

மான் என்னுங் குறுநில மன்ன 
பரமன் வெளிப்பட்டு , 

னுடைய தம்பி . பிறருக்கியாது 

மீயான் . 
மாணவனாகிய அகத்தியனிடஞ் 

இவனுடைய தன் 

உணராத 
என்று 
அறிக 

பெருஞ் 
அறிவுறுத்தினார் . 

சித்திரனார் என்னும் புலவர் 
அகத்தியரிடம் முத்தமிழ்கற் 

இவனிடம் பரிசில் 

சென்று யாதும் பெறமுடியா 
றுச் சயந்தன் என்பவனுக்காக 

மற் சென்றார் . பிறகு பிறரிடம் 
இசை நுணுக்கம் என்னும் 

பெற்ற பரிசிலில் ஒருபகுதியை 
ஒரு நூலை இயற்றினார் . பிறகு 

இவனிடங் கொடுத்து வசை 
அகத்தியருடைய கட்டளைப் 
படி கதிர்காம வழிபாட்டிற்குச் 

பாடிச் 

அதனால் 
சென்றார் . அப்பொழுது யானை 

இவன் மிகுந்த இழிவடைந் 
யொன்று வழி மறித்தது .. 

தான் . 
சிகண்டியினுடைய | மாணவர் 

மனுவினுடைய புதல்வனா 
களும் பிறரும் அஞ்சினர் . கிய இளன் என்பவன் 

ஒரு 
சிகண்டி ஒரு வெற்றிலையை நாள் தேரின்மீது 
எடுத்து , " இது வேலாகச் கொண்டு காட்டுக்குச் சென் 
சென்று யானையை வெல்லுக " றான் . இங்கு வருபவர் 


நம் 


மையை 


சென்று 


சிகண்டி 


பெறச் 


சென்றார் . 


இளை 


ஏறிக் 


T 


இறவாப்பனை 


3 


ஈசுவர சந்திர வித்தியாசாகரர் 


உமா 


பெண்ணாகுக " என்று 

ஈசுவர குப்தா - பத்தொன்பதாம் 
தேவி விதித்திருந்த ஓரிடத்தில் 

நூற்றாண்டில் தோன்றிய வங் 
அச்செய்தியை அறியாமற் 

காளி எழுத்தாளர்களுள் தலை 
சென்றான் . 

மையானவர் . மேல் நாட்டுக் 
உமாதேவியின் 
விதிப்படி இளனுக்குப் பெண் 

கருத்துக்கள் இவர் காலத்தி 

லேயே வங்காளி இலக்கியத் 
ணுருவம் 

உண்டாகியது . 
ஆகவே இளனை அனைவரும் 

துள் இடம் பெறத் துவங்கின . 
இளையென்று பெண்பாற் பெய 

பழைய முறையில் எழுதிய 

இறுதிப் 
ரால் அழைக்கலாயினர் . 

புலவரும் இவரே 

யாவர் . கவிஞர் என்ற புகழை 
இறவாப்பனை - திருப்பேரூர் என் விடப் பத்திரிகாசிரியர் என்ற 
னும் மேலைச் 

மேலைச் சிதம்பரத்தில் புகழே இவருக்கு உச்சநிலையில் 
தலமரமாக உள்ளது . இப்பனை இருந்தது . வங்காளிப் பத்திரி 
எப்பொழுதும் அழியாது கைத் 

தொழிலுக்கு இவர் 
வளருஞ் சிறப்புடையது . இம் தந்தையாவார் . வங்காள 
மரம் நெடுங்காலமாக இருப் மொழி , இலக்கியம் , பண்பாடு 
பது . பிற பனை மரங்களைப் இவைகளில் 

இளைஞர்க்குப் 
போலவே இது பார்வைக்குக் 

பற்றுண்டாகச் செய்தார் . வங் 
காணப்பெறும் . தசையைப் காளி மொழியில் வாழ்க்கை 
பற்றிய நோய்களை இம்மரத் வரலாறு முதன் முதல் எழுதிய 
தின் மேற்பட்டை போக்கு 

வரும் இவரே. இவர் நடத்திய 
கின்றதாம் . 

பத்திரிகைகளில் " பிரபாகர் 

புகழ் பெற்றது . 
இறையனார் - சங்ககாலப் புலவர் . 
இவர் - அகப்பொருள் நூல் 

ஈசுவர சந்திர வித்தியாசாகரர் - 
ஒன்றைச் செய்திருக்கிறார் . அந் 

( 1820 - 91 ) இலக்கியங்கள் 
நூல் இவருடைய பெயரால் எழுதுவதற்கு வங்காளி உரை 

நடையைத் தோற்றுவித்தவர். 
இறையனார் அகப்பொருள் 
என்று வழங்குகின்றது . சிவ 

இவருடைய - இயற் , பெயர் 
பெருமானே இறையனார் என் 

ஈசுவர சந்திர சர்மா என்பது 
னும் பெயர் தாங்கிப் புலவராக 

ஏழைக்குடும்பத்தில் பிறந்தவர் ; 
விளங்கினார் என்று 

கல்கத்தா சமஸ்கிருதக் கல்லூரி 

யில் படித்துத் தேறி " வித்யா 
வாரும் உண்டு . திருவள்ளுவ 
மாலை இயற்றிய புலவர்களின் 

சாகர் என்ற பட்டம் பெற் 

போர்ட் வில்லியம் 
பெயர்களில் இவருடைய 

கல்லூரியில் தலைமைப் புலவ 
பெயருங் காணப்படும் . இவர் 
இயற்றிய அகப் பொருளுக்கு 

ராக இருந்து , பின்பு சமஸ் 
நக்கீரனார் சிறந்த விரிவுரை 

கிருதக்கல்லூரியின் தலைவராகி , 

பின்பு பாடசாலை இன்ஸ்பெக் 
எழுதியிருக்கிறார் . 

டராக இருந்து , கல்வித்துறை 
ஈசாண்டான் வைணவ சிங்காத யில் பல சீர்திருத்தங்கள் செய் 
னாதிபதிகள் எழுபத்து நால்வ தார் . 

கைம்பெண் மணத்தை 
ரில் ஒருவர் . 

ஏற்கவும் பலதார மணத்தைத் 

தடுக்கவும் சட்டம் செய்ய 
ஈசானம் -சிவபிரானுடைய ஐந்து 

இயக்கம் 

தோற்றுவித்தார் . 
திருமுகங்களில் ஒன்று . இஃது 

நவீனவங்காளத்தை ஏற்படுத்தி 
உச்சிமுகமும் தென் கீழ்த் 

யவர்களுள் இவர் ஒருவர் . 
திக்கை நோக்குவதும் வெண் 

பண்டை நூல்களில் பெரும் 
ணிறம் உடையதும் ஆகும் . 

புலமை வாய்ந்தவர் . 


றார் . 


* சுவர்முனிகள் 


84 


உக்கிரசிரவன் 


* r 


படுகிறது . 


என் 


எவ் 


ஈகைப் 


பண்பு 


சென்று 


தன்னை 


ஈசுவரமுனிகள் - இவர் நாதமுனி நகுலேசர் கோவிலில் இறை 
களுடைய திருமகன் . 

ஆள வழிபாடு செய்வதற்காகக் கீரி 
வந்தாருக்குத் தந்தையார் . மலைக்குச் சென்றான் . அங்குத் 
திருவாய்மொழிக்குத் , " திரு தங்கியிருந்த மாருதப்பிரவல்லி 
வழுதிநாடென்றும் 

என்னுந் என்னும் பெயருடைய சோழ 
தனியனைப் பாடியவர் . 

மன்னனுடைய மகளைக் கண்டு 
ஈசுவரன்- இச்சொல்லின் பொருள் 

அவளுடைய அழகிலே மயங்கிக் 
கடவுள் என்பது . இஃது இந்து 

காதல் கொண்டான் . அவளைத் 
சமயத்தில் மிகுதியாக வழங்கப் 

திருமணஞ் செய்து கொள்ள 

வேண்டுமென்று 
ஈசுவரன் 

முடிவு 
பதற்கு நேர் பொருள் செல்வ 

செய்தான் . ஒருநாள் இரவில் 
முடையவன் என்பது . 

மாருதப்பிரவல்லி திருக் 
பொருளை நோக்கியே கோடீசு 

கோயில் திருப்பணியைப் 
வரன் என்னுஞ் சொல்லும் 

பற்றிப் படுக்கையிற் சாய்ந்த 
எழுந்தது . 

படியே எண்ணமிட்டுக் கொண் 

டிருந்தாள் . அந்த நள்ளிரவில் 
ஈந்தூர்க் கிழான் தோயன் மாறன் - உக்கிரசிங்க மன்னன் 
இவன் ஈந்தூர் என்னும் வாறோ 

கட்டுக் காவல்களை 
ஊரினன் . 

யெல்லாங் கடந்து 

உள்ளே 
மிகுந்தவன் . பெருஞ்செல்வம் 

அவளையெடுத்துக் 
படையாமலிருந்தும் 

கொண்டு போய்த் தான் தங்கி 
நாடி வந்தவர்கட்குத் தன்னால் யிருந்த இடத்திலே வைத்துக் 
இயன்றதைக் கொடுத்தான் . கொண்டான் : 
தன்னுடைய அரசனுக்கு வந்த 
துன்பங்களை யெல்லாம் இவன் 

அவன்கதிரை 
போக்கினான் . இவனைப்புலவர் 

மலைக்குப் புறப்படத் தொடங்கி 
கள் புகழ்ந்து பாடியுள்ளனர் . 

கினான் . மாருதப்பிரவல்லி , 

கந்தசாமி கோயில் திருப்பணி 
ஈயுண்ணியாண்டான் - எழுபத்து 

யை நிறைவேற்றி முதலாவது 
நான்கு சிங்காதனாதிபதிகளில் 

திருவிழாவையுங் கண்டாலல் 
ஒருவர் . 

லாமல் அவ்விடத்தை விட்டுப் 
ஈழவள நாடு 

இந்தியாவுக்குத் புறப்பட முடியா " தென்றாள் . 
தென் கீழ்த் திக்கில் உள்ள 

ஆகவே இவன் 

பயணத்தை 
இலங்கையே 

ஈழவளநாடு நிறுத்தித் திருப்பணியைத் 
எனப்பெறும் . - இதன் பரப்பு தானும் உடனிருந்து கொண்டு 
25,332 சதுரமைல் . நீளம் 270 நிறைவேற்றிக் குடமுழுக்குத் 
மைல் . அகலம் 140 மைல் . திருவிழா 

முதலியவைகளைச் 
சுற்றளவு 760 மைல் . இந்நாடு செய்தான் . பிறகு கதிரைமலை 
முன்னாளில் 

விரிந்து பரந்த யை அடைந்து திருமணத்தை 
நாடாகத் திகழ்ந்தது ; பின்னா யும் முடித்து மாருதப்பிரவல்லி 
ளிற் கடல் கோளால் சுருங்கி யோடு இனிதுவாழ்ந்திருந்தான் . 
விட்டது . 

இவனுக்கு நரசிங்கன் என்னும் 
உக்கலம்மாள் வைணவ சிங்கா 

ஆணும் சண்பகாவதி என்னும் 
தனாதிபதிகள் - எழுபத்து நால் 

பெண்ணும் பிறந்தனர் . 
வர்களில் ஒருவர் . 

உக்கிரசிரவன் - இவன் சூத குலத் 
உக்கிரசிங்க மன்னன் 

இவன் 

தில்தோன்றிய உரோம் 
முன்னாளில் 

கதிரை மலையில் கர்ஷணன் என்பவனுடைய 
( ஈழவளநாட்டில் ) இருந்தான் . மகன் . சௌன்காதி முனிவர் 


பிறகு 


} 


உக்கிரகுமாரபாண்டியர் 


85 


உச்சயினி , 


இவர் 


வர் . 


முகில் 


களுக்கு எல்லாப் புராணங் 

யில்லாமல் துன்பம் உண்டாகிய 
களையும் உரைத்தவன் . இவன் படியால் இவன் தன்னிடமிருந்த 
புராணஞ்சொல்லிக் கொண் புலவர்களை யெல்லாம் வேறு 
டிருக்கையில் பலராமர் அங்குச் 

நாடு சென்று வற்கடந் தீர்ந்த 
சென்றார் . 

அவரைக்கண்டு பின் வருமாறு சொல்லி அனுப் 
இவன் போற்றவில்லை. அதனாற் பினான் . வற்கடந் தீர்ந்தபின் 
சினங் கொண்ட பலராமர் தம் 

தன்னிடம் அழைத்துக் 
முடைய கையில் இருந்த 

கொண்டான் . 
தருப்பையால் இவனைக் கொன் 

உச்சயினி இஃது உஞ்சேனை 
றார் . பிறகு 
பிறகு முனிவர்கள் 

எனவும் வழங்கப்பெறும் . 
வேண்டிக் கொள்ள உயிர்ப் 

இந்தியாவின் நடுப்பகுதியில் 
பித்தார் . 

உள்ள பட்டணம் . ஆமதாபாத் 
உக்கிரகுமாரபாண்டியர் - தடா 

திலிருந்து இரு நூறு மைல் 
தகைப் பிராட்டியார் புதல்வர் . 

கிழக்கே இருக்கிறது . 

முன் 
மதுரையில் அரசு புரிந்த நான் னாளில் அவந்தி நாட்டின் தலை 
காவது பாண்டியர் . 

நகராக இருந்தது . வடமொழி 
சோமசுந்தரக் கடவுளால் வேல் நூல்களிலும் தமிழ் நூல்களி 
வளைசெண்டு கொடுக்கப்பட்ட லும் இவ்வூர் கூறப்படுகிறது . 

இந்திரன் முடிமேல் இதனை அவந்தி என்றுங் கூறு 
வளையை எறிந்தவர் ; கடல் வதுண்டு . இஃது இந்தியாவின் 
சுவற வேல் விட்டவர் . மேரு புகழ் பெற்ற ஏழு புண்ணியத் 
வைச் செண்டால் அடித்துப் 

தலங்களில் ஒன்றாகும் . விக்கிர 
பொருள் பெற்றவர் . 

மாதித்தன் காலத்தில் மாளவத் 
களைத் தளையிட்டு இந்திரன் தின் தலைநகராக இருந்தது ; வட 
வேண்டுகோட்படி வேளாள மொழிக்கலையிலும் பெயர் 
ரைப் பிணை கொண்டு விடுவித் 

பெற்று விளங்கியது . பதினெட் 
தவர் . ( இதனால் அவ்வேளாளர் டாம் நூற்றாண்டில் மராட்டியர் 
கார்காத்தார் என்னும் பெய களின் ஆட்சியில் இருந்தது . 
ரைப் பெற்றனர் . ) இந்திரன் 

பெருங்கதையில் பிரச்சோதன 
வஞ்சகத்தோடு அணிந்த அணி னுடைய தலைநகராகக் கூறப் 
கலனைத் தாங்கி அதனால் ஆரக் 

படு கிறது . வஞ்சனையினால் 
தாங்கு பாண்டியன் என்று உதயணன் சிறையிருந்தது முத 
பெயர் பெற்றவர் . இவருடைய 

லாக அவன் வாசவதத்தையைப் 
மனைவி கதிரவன் குலத்துச் பிடிமேல் ஏற்றிக்கொண்டு 
சோமசேகரன் மகள் காந்திமதி . 

வரையில் உள்ள 
இப்பாண்டியர் முருகக் கடவு 

நிகழ்ச்சிகள் அந்நகரில் நிகழ்ந் 
ளுடைய ஒரு கூறாக உலகில் தன . படை முதலிய அரண் 
தோன்றியவர் . 

களாலும் சிற்பவேலைகளாலும் 

செல்வநிறைவினாலும் மேம் 
உக்கிரமகோபன் தெள்ளா 

பட்டதென்றும் அகநகர் புற 
றெறிந்த நந்திவர்மனுடைய 

என்னும் பிரிவுகளை 
சிறப்புப் பெயர்களில் ஒன்று . 

உடையதென்றும் அந்நகரத் 
உக்கிரவீரன் - பாண்டிய மன்னர் தார் முருகக்கடவுளை வழிபடுவ 
களில் ஒருவன் . சிறந்த அறிவு ரென்றும் பெருங்கதை கூறுகின் 
நலம் அமையப்பெற்று றது . இந் நகரின் அண்மையில் 
விளங்கிய இவன் புலவர்கள் மகாகாளவனம் என்னும் ஒரு 
பலரைத் தன்பால் வைத்து காடும் அதில் காளி கோவிலும் 
ஆதரித்தான் . அந்நாளில் மழை ருந்தன. 

உச்சயினி 


4 


சென்றது 


நகர் 


உச்சைச்சிரவம் 


உண்ணாயீவாரியர் 


என்று 


மகாகாளம் என்னும் சிவ திருமாலின் அவதார உருவங்கள் 
பெருமான் திருக்கோயில் 

செதுக்கப்பட்டிருக்கின்றன . 
ஒன்றும் உள்ளது . 

குகைக்கோயில் ஒரே கோயி 
உச்சைச்சிரவம் - திருப்பாற்கடல் 

லன்று . ஒன்றின்மேல் ஒன்றாகக் 
கடைந்தபொழுது 

அதில் 

குடையப்பட்ட மூன்று தனிக் 
தோன்றிய 

கோயில்கள் . 
வெள்ளைக் 
ஒரு 

அனந்தசயனர் 
குதிரை . இக்கு திரை இந்திர 

சிலையும் மற்றைய வைணவ 
உருவச்சிற்பங்களு 

ம் 
னுக்குக் கொடுக்கப்பட்டது . 

க் 

கோயிலில் இருப்பதால் இது 
உடுப்பி - மொழிவழி மாநில முதலில் திருமாலுக்கு என்று 
அமைப்புக்கு முன்னுள்ள 

அமைக்கப்பட்ட கோயில் 
சென்னை மாகாணத்தில் தென் என்று சிலர் எண்ணுகின்றனர் . 
கன்னட மாவட்டத்தின் 

ஆனால் பல்லவர்களின் சிவன் 
தாலூகாவும் தாலூகா பட்டண கோவில்களில் திருமாலின் சிலை 
முமாகும் . இங்கு அரிசியும் களுங் காணப்பெறுகின்றன . 
தேங்காயும் முக்கியமான விளை 

முற்காலத்திய அரசர் முதலா 
பொருள்கள் . இப்பட்டணத்தி னோர் அரியுஞ் சிவனும் ஒன்று 
லுள்ள கிருட்டிணன் கோவில் 

நன்குணர்ந்தவர்கள் 
மத்துவாசாரியாரால் 13 ஆம் 

என்பதை 

நாம் 

கருத்திற் 
நூற்றாண்டில் நிறுவப்பட்ட கொள்ள வேண்டும் . 
தென்பர் . 

எட்டு மடங்கள் 
இருக்கின்றன , வற்றின் உண்ணாயீவாரியர் - கி . பி . 1675 க் 
தலைவர்கள் ஒவ்வொருவரும் 

கும் 1775 க்கும் இடையில் 
ரண்டு ஆண்டுகள் கோயி தோன்றியவர். 
ல் திகாரியாக இருப்பர் . கல் தோன்றிய இடம் திருவி 
லூரி ஒன்றும் இங்கு உண்டு . 

தாங்கூர் - கொச்சி |சமஸ்தானத் 

தைச் சேர்ந்த இரஞ்ஞாலகுடா 
ண்டவல்லி - குண் டூர் 

என்னும் கிராமத்தில் அகத் 
வட்டத்தில் கிருட்டிணா நதிக் தூட்டு வாரியத் ( இல்லத்தில் ) 
கரையில் 

விசயவாடாவுக்கு தில் ஆகும் . மலையாளக் கவிஞர் 
எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ள 

களுள் சி ) 

சிறப்பு வாய்ந்தவர் . 
ஊர் . இங்கே அனந்தசயனரின் கதகளி இலக்கியத்திலும் 
குகைக் கோவில் இருக்கிறது . பொதுவாக உள்ள 

மலையாள 
இது தாடப்பள்ளி புகை வண்டி இலக்கியத்திலும் புகழ் எய்தி 
நிலையத்திற்கு வடக் 

யவர் . இவருடைய இயற் 
இரண்டுமைல் தொலைவில் 

பெயர் உண்ணிராமன் என்பது . 
உள்ள குன்றின் பாறைகளைக் உண்ணிராமவாரியர் 

என்பது 
குடைந்து அமைக்கப்பட்டது . 

பின்பு உண்ணாயீவாரியர் என்று 
பதினான்காம் நூற்றாண்டில் 

மருவிற்று.. கோயிலில் 
க்கோவில் நல்ல நிலையில் 

கட்டுவது 

வருடைய குலத் 
இருந்ததாகவும் பதினாறாம் தொழில் . இளமையிலேயே 
நூற்றாண்டில் 

வி சயநகர சமஸ்கிருதம் , மலையாளம் , 
மன்னர் கிருட்டிணதேவராயர் தமிழ் முதலிய மொழிகளில் 
இதற்குப் பல மானியங்கள் 

பெரும் புலமையுடையவரென் 
வழங்கியதாகவும் கோயில் கல் 

றும் " கவி " என்றும் போற்றப் 
வெட்டுக்களில் குறிப்பிடப்பட் பட்டார் . திருவிதாங்கூரை 
டிருக்கின்றன . இங்குள்ள 

ஆண்ட மார்த்தாண்டவர்மனின் 
கோவிலின் சுவர்களில் 

அரசவைக் கவிஞராக விளங்கி 


மா 


( 


மாலை 


4 


உதகமண்டலம் 


உதயணன் 


நூல் 


பன்முறை 


நிற்ப 


னார் . பாண்டி நாட்டுக் களக் அவரைக் கொன்றுவிடவேண்டு 
காட்டு மண்டபத்தும் வாதிற் மென்று முடிவு 

செய்தனர் . 
கல்லில் காட்டு நிலம் , அரசரால் கிளியுருக்கொண்டு ஆனைமுகக் 
இவருக்கு வழங்கப்பட்டது . கடவுள் முன் சென்றனர் . ஆனை 
நள சரிதம் ஆட்டக்கதை முகக் கடவுள் பருந்தின் 
( கதகளி ) என்னும் 

வடிவத்தையெடுத்துக்கொண்டு 
இவரால் இயற்றப்பட்டது . அக் கிளிகளைக் கொன்றனர் . 
உதகமண்டலம் - தமிழ்நாட்டில் உதயகுமரன் - காவிரிப்பூம்பட் 
நீலகிரி மாவட்டத்தின் தலைநக டினத்தரசனாகிய 

நெடுமுடிக் 
ரம் . ஒத்தகமந்து என்னும் கிள்ளியின் 

மகன் ; 

மணி 
தொதவர் மொழிச் சொல் 

மேகலையை விரும்பி அவளிடம் 
திரிந்து உதகமண்டலம் என 

சென்று இரந்து 
ஆயிற்றென்பர் . இது நீலகிரி 

பின்னின்றவன் . 

இறுதியில் 
மலையில் ஏழாயிரத்து ஐந்நூறு மணிமேகலை காயசண்டிகை 
அடிக்குமேல் அமைந்துள்ளது . என்னும் வித்தியாதர மங்கை 
சென்னையில் இருந்து முந் யின் வடிவங்கொண்டு 
நூற்று ஐம்பத்தாறு கல்தொலை அப்பொழுது அவ்விடத்திற்கு 
வில் உள்ளதாகிய மேட்டுப் 

வந்த காயசண்டிகையின் 
பாளையம் என்னும் ஊருடன் கணவனாகிய 

வித்தியாதர 
புகைவண்டிப் பாதையாலும் 

னுடைய வாளால் வெட்டுண் 
நடைவழிச்சாலையாலும் இணைக் 

டிறந்தவன் . 
கப்பட்டுள்ளது . மலைச்சரிவைச் 
செதுக்கியும் 

பாறைகளைக் உதயணன் - இவன் குருகுலத்திற் 
குடைந்தும் புகைவண்டிப் 

பிறந்தவன் .தந்தையின் பெயர் 
பாதை அமைக்கப்பட்டுள்ளது . சதானிகன் ; தாய்பெயர் மிருகா 
சாலை வளைந்து வளைந்து மேல் வதி . இவனுடைய நாடு வத்தவ 
நோக்கிச் செல்லுகிறது . 

நாடு . தலைநகர் கோசம்பி நகர் . 
கோடைகாலத்திற்கு ஏற்ற 

பெருங்கதையினுடைய கதைத் 
இருப்பிடம் . 

தலைவன் இவனே . இவன் கதி 

ரவன் தோன்றும்போது ( உத 
உதங்கன் - இவன் பிருகுமுனிவ 

யம் ) பிறந்ததுபற்றி இப்பெயர் 
ருடைய வழிமுறையில் வந்த 

பெற்றான் . இவனுடைய தாய் 
வன் . இவனுடைய தந்தையின் 
பெயர் தீரசருமன் . 

மரபு , தந்தை மரபு இரண்டும் 
இவன் 

மிகப் புகழ் பெற்றவை . இவன் 
பயிலவர் என்னும் முனிவரிடம் 
பணிபுரிந்து கல்வியை நன்கு 

மிகு இளமைப் பருவத்திலேயே 

பலவகைக் கலைகளையும் நன்கு 
கற்றான் . ஆசிரியருடைய 

கற்றுத் தேர்ந்தான் . விற்படை 
இல்லப் பணிகளையும் அன் 

முதலியவற்றிலும் , யானையேற் 
போடு செய்தான் . இவனுடைய 
அன்புடைமையையும் 

றம் முதலியவற்றிலும் யாழ் 
பண் 

வித்தையிலும்வல்லவன் . யாழிற் 
புடைமையையுங் கண்ட முனி 

குரிய மரங்களினியல்பையும் 
வர் தம்முடைய மகளை இவ 

நரம்புகளின் 

இலக்கணங்களை 
னுக்குத் திருமணஞ் 

யும் இவன் நன்கு அறிந்திருந் 
கொடுத்தார் . 

தான் . மிகப் புதுமையான மாலை 
உதத்தன் துந்துரன் - இவர்கள் கள் தொடுப்பதிலும் வல்லவன் . 
இருவரும் அசுரர்கள் ; ஆனை இவன் ஒவ்வொரு காரியத்தை 
முகக் கடவுள் குழந்தைப் பரு யும் நன்கு ஆராய்ந்து தெளிந்த 
வத்தினராய் இருக்கும்போதே பிறகே செய்வான் . இடவகன் 


+ 


செய்து 


உதயன் 


உத்தரன் 


காசி 


f 


மன்ன 


உருமண்ணுவா , யூகி , வயந்த தலம் . சத்திரகுடி இரயில் 
கன் என்னுஞ் சிறந்த அமைச் நிலையத்துக்கு ஆறு கல் தொலை 
சர்கள் நால்வர் இவனுக்கிருந் விலுள்ளது . மணிவாசகப் பெரு 
தனர் . 

மானுக்குச் சிவபெருமான் தம் 
உதயன் - இவன் பாடலிபுத்திரத் 

திருஉருக் காட்டிய இடம் . அடி 
தலைநகராகக்கொண்டு 

களின் நீத்தல் 
தைத் 

விண்ணப்பம் 
அரசாட்சி செய்திருந்தான் . முதலிய பாடல்கள் 

பெற்ற 
இவன் அசாதசத்து ருவுக்கு 

* பெருமை வாய்ந்தது . இங்கு 
இளவல் என்பர் . 

இறைவன் இறைவியினுடைய 

ஐயங்கட்கு மறுமொழி( உத்த 
உதயையோடை - இவள் பதுமா 

ரம் ) கூறியபடியால் இப்பதி 
பதியினுடைய நற்றாய் ; சிவமதி 

இப்பெயரைப் பெற்றது . 
யின் உடன் பிறந்தாள் . 
யரசனுக்கு மனைவி . 

உத்தரமேரூர் - தமிழ் நாட்டில் 

செங்கல்பட்டு மாவட்டத்தில் 
உத்தமச் சோழன் - கொங்குவள 

மதுராந்தகம் வட்டத்திலுள்ள 
நாட்டில் தாராபுரம் கூற்றம் 

ஊர் . இங்குப் பண்டைநகரம் 
காங்கேயம் பிரிவில் நத்தக் 
காரையூர் என்னும் ஊருக்கும் 

ஒன்று புதையுண்டு கிடக்கின்ற 

தர்கச் செப்புவர் . செய்யாறு 
ஆனூருக்குந் தலைமை பெற்ற 
வர்கள் சர்க்கரை 

நீர்வந்து பாயும் மிகப்பெரிய 
என்னும் 

ஏரி யொன் றுளது . 

வாரச் 
பெயர்க் குடியினர் . அவ்வழி 

சந்தை பிரசித்தி பெற்றது . 
முறையில் ஒருவன் உத்தமச் 
சோழ சக்கரவர்த்தியிடத்திலே உத்தரமோசன் - துருபத 
படைத்தலைவனாக இருந்தான் .. னுடைய மகன் . திட்டத் துய்ம 
படையை நடத்தி வெற்றி பெற் னுக்குத் தம்பி . பாரதப்போர் 
றான் . மகிழ்ச்சியடைந்த 

பதினெட்டாம் நாள் இரவில் 
உத்தமச்சோழன் தன்னுடைய 

அசுவத்தாமனால் உறக்க காலத் 
பெயரையே அப் படைத்தலை தில் கொலை செய்யப்பட்டான் . 
வனுக்குச் சிறப்புப் பெயராக உத்தரன் - மச்சநாட்டு 

வேந்த 
வழங்கினான் . 

னாகிய விராடனுடைய மகன் . 
உத்தரகுரு - போக 

பூமியில் இவனுடைய தமையன் பெயர் 
ஒன்றாகிய தபோவனம் . கதிரவ 

சுவேதன் . தங்கை பெயர் 
னுடைய உடல் வெம்மை உத்தரை . இவன் உருவுந் 
யாற்றாத அவன் மனைவி சஞ் திருவும் உடையவனாகவிருந்தும் 
ஜிகை 

தேவரைப் ஆண்மையுந் திண்மையும் இல் 
பெற்றவிடம் . சஞ்ஜிகை துவட் 

லாதவனாகவும் தொடை நடுங்கி 
டாவினுடைய மகள் . 

யாகவும் இருந்தான் . இவன் 

இளவரசனாயிருந்த காலத்தில் 
உத்தரகீதை - இந் நூல் வேதாந்தச் 

துரியோதனன் படைகளோடு 
செய்திகளைக் கூறுவது . 

வந்து இவனுடைய ஆநிரை 
தத்தில் ஒரு கூறாக 

களைக் கவர்ந்து கொண்டான் . 
பகவத் கீதையைக் கேட்ட 

அவைகளை மீட்கும் பொருட்டு 
அருச்சுனன் மீண்டும் மெய் 

அரசன் தெற்குத்திக்கிற் 
யறிவு பெறுமாறு கண்ணனால் 

சென்று போராடினான் . பகை 
அருளிச் செய்யப்பட்டது . 

வர்கள் வடக்குத்திக்கு வழியாக 
உத்தரகோச மங்கை பாண்டிய 

நகரத்தை வளைத்துக் 
நாட்டில் இராமநாதபுரம் மா 

கொண்டார்கள் . அரசனுடைய 
வட்டத்திலுள்ள ஒரு சிவத் மனைவி உள்ளங் கலங்கினாள் , 


. 


அசுவினி 


உள்ளது . 


வந்து 


உத்தரை 


89 


உபமந்யு 


போற்ற 


இவனை 


பாச 


அங்குப்பேடியாகவிருந்த அருச் கள் உண்மையை உணர்ந்து 
சுனன் தேர் விட இவன் போர் உத்தவசித்கனரைப் 
மேற் சென்றான் . படைகளைக் 

அரசனுடைய வயிற்று வலி 
கண்டு நடுங்கி ஓடத் தொடங் 

நீங்கியது . 
கிய 

ஒட 

விடாமல் 
தேர்க்காலோடு பிடித்து அருச் 

உத்தவர் - இவர் வசுதேவன் தம்பி 

யாகிய தேவபாகனுடைய 
சுனன் 

கட்டி விட்டுத் தானே 
போராடி 

புதல்வர் . 

வடமதுரையில் 
பகைவர்களை 
வென்றான் . 

இருந்தவர் . அருளுள்ளம் உடை 

யவர் . இவருக்குச் செல்வம் 
உத்தரை விராடராசனுடைய 

மிகுதியாக இருந்தது . ஆயினும் 
மகள் . உத்தரனுக்கு இளையவள் . உலக இன்பங்களில் 

உள்ளத் 
அருச்சுனன் பேடிரூபந்தாங்கிப் தைச் செலுத்தாமல் பரம் 
பிருகந்தவை என்னும் பெய னுடைய திருவடிகளையே பற்றி 
ரோடு அஞ்ஞாதவாசஞ் செய்து 

நின்றார் . 

இவருடைய மெய் 
கொண்டிருந்த பொழுது 

யறிவின் 

மேன்மையை 
அவனிடம் நாட்டியங் கற்ற 

உணர்ந்து விதுரர் முதலியோர் 
வள் . அபிமன்யு மனைவி . பரீட் இவரைப் பாராட்டியதோடு 
சித்து வின் தாய் . கருப்பமுற் இவரிடம் அருளுரையும் பெற் 
றிருக்கையில் அசுவத்தாமன் றனர் . 
விடுத்தகணை அக்கருவைச் உபபாண்டவர்கள் பாண்டவர் 
சிதைக்காமல் கண்ணபிரான் 

கள் ஐவருக்குந் 

திரௌபதி 
பாதுகாத்தார் . இக்காரணத் யிடத் தோன்றியவர்கள் . 
தால் அக்குழந்தைக்குப் றைப் போரில் அசுவத்தாமன் 
பரீட்சித்தென்று பெயரிடப் 

இவர்களைப் பாண்டவர்கள் 
பட்டது . 

என்று எண்ணிக் 

கொன்று 

விட்டான் . 
த்தவசித்கனர் - தாரூர் என்னுஞ் 

இதனையுணர்ந்து 
சிற்றூரில் இருந்த மறையவர் . 

துரியோதனனும் உள்ளம் வருந் 
இவர் இராமபசனை 

தினான் . 
காண்டிருக்கும் 

நாட்களில் 

உபமந்யு - வியாக்கிரபாத முனிவர் 
இராமநவமியன்று 

வசிட்டரின் தங்கையைத் திரு 
பட்டணமடைந்து திருவிழாக் மணஞ் செய்து இல்லறத்தை 
கொண்டாடினார் . 

நடத்திக் கொண்டிருந்தார் . 
வருகையில் அவ்விட அப்பொழுது அவருக்கு மகன் 
மிருந்தமுகமதியர்கள் தொல்லை ஒருவர் பிறந்தார் . வசிட்ட 
கொடுத்தனர் . திருவீதி வலம் முனிவர் தம்முடைய தங்கை 
வந்தவர்கள் உத்தவசித் யின் மகனுக்கு உபமந்யு என்று 
கனரிடங் கூறினார்கள் 

. அவர் 

பெயரிட்டுத் தம்முடைய இருப் 
பெருமாளிடம் முறையிட்டார் . பிடத்திற்குக் கூட்டிக் கொண்டு 
பெருமாள் 

யனுப் சென்றார் . அங்குக் காமதேனு 
பினார் . அநுமன் சினங்கொண்டு வின் பாலைக் கொடுத்துக் குழந் 
அங்கிருந்த பள்ளிவா ச லை 

தையை 

வளர்த்தார் . 
யிடித்துத் தள்ளினான் . இதனை வியாக்கிரபாதர் தம்முடைய 
யறிந்த முகமதிய மன்னன் 

மகனைத் தம்முடைய இருப் 
சினங் கொண்டான் . 

அவ 

பிடத்திற்கு அழைத்துக் 
னுக்கு வயிற்று வலியுண் கொண்டு வந்தார் . உபமந்யு 
டாகியது . அவன் அங்கிருந்த தம்முடைய மாமனாகிய வசிட் 
பக்கிரிகளிடங்கூறினான் . பக்கிரி 

இருப்பிடத்தில் 


செய்து 


பிதரு 


ரு வீதி 


வலம் 


அநுமனை 


பிறகு 


. 


டரின் 


காம 


உப்யாசமுனிவன் 


90 


உய்யக்கொண்டார் 


காம 


பல 


t 


விளைந்து 


தேனுவின் பாலைக்குடித்துப் பழ னம் , கணிதம் , 

வானவியல் 
கியவராகலின் இங்குங் 

முதலிய 

கலைகளினும் 
தேனுவின் பாலே வேண்டு வல்லுநர் . இவர் ருபையாத் 
மென்று பிடிவாதஞ் செய்தார் . என்னும் நூலை இயற்றியிருக் 
வியாக்கிரபாதர் இதற்கு யாது கிறார் . அந்நூல் உலகப் புகழ் 
செய்வதென்று உள்ளங் கலங்கி பெற்றது . இதைத்தவிர வேறு 
னார் . திருமூல நாதரிடத்தில் பல நூல்களும் செய்துள்ளார் . 
முறையிட்டார் . திருமூலநாதர் இவருடைய தத்துவக் கருத்துக் 
திருப்பாற்கடலைத் திருத் கள் ருபையாத் என்னும் நூலில் 
தில்லைக்கு வரச்செய்தார் . உப அடங்கியுள்ளன . இந்நூலில் 
மந்யு அதனையுண்டு தம்முடைய மனித இயல்பு , இன்பத்தின் 
குறை நீங்கப் பெற்றார் . 

நிலையாமை முதலிய பல செய்தி 

கள் 
உப்யாசமுனிவன் - இவன் ஒரு 

கூறப்பட்டுள்ளன . இந் 
முனிவன் . மன்னர்கட்கு வேள் நூல் தமிழில் பலரால் மொழி 
விகள் செய்து அவர்களுடைய 

பெயர்க்கப்பட்டிருக்கிறது . 
மனவிருப்பத்தை நிறைவேற்று உமாபதி தேவர் - இவருடைய 
தலில் வல்லவன் . 

துருபதன் 

பெயர் ஞான சிவ தேவர் என 
இம்முனிவனைக் கொண்டு 

வும் வழங்கியது . இவர் கௌட 
வேள்வி செய்து திட்டத்துய் 

நாட்டிலிருந்து தென்னிந்தியா 
மனையும் 

திரௌபதியையும் வுக்கு வந்தார் . அப்பொழுது 
பெற்றான் . 

பாண்டி நாட்டில் கலகம் ஏற் 
உபேந்திரன் - திருமாலின் திருப் பட்டு அதனால் மிகுந்த தொல்லை 
பெயர்களில் ஒன்றாகிய உபேந் 

கொண்டிருந்தது . 
திரன் என்பது இந்திரனுக்குத் அரசன் பாண்டி நாட்டுக் கலகம் 
தம்பியாகச் சேர்ந்தவன் என்று அடங்குமாறு செபம் செய்யு 
பொருள்படும் . ஒருகாலத்தில் 

இவரை 

வேண்டிக் 
இந்திரன் அசுரர்களால் வருந் 

கொண்டான் . 

இவரும் அவ் 
தித் தேவர்களோடு திருமா வாறே செய்தார் . 

இதனால் 
லிடஞ் சென்று “ தேவரீர் எப் பாண்டி நாட்டுக் கலகம் அடங் 
பொழுதும் எங்களுடைய 

கியது . அதனால் ஆரம்பாக்கம் 
உலகத்திலிருந்து எங்களைப் என்னுஞ் சிற்றூரில் அரசன் 
பாதுகாத்தருள வேண்டும் 

அந்தணர்கட்குப் பல தானங் 
என்று வேண்டிக்கொண்டான் . 

கள் செய்தான் . 
திருமாலும் அதற்கு இணங்கிக் 

உய்யக்கொண்டார் இவருடைய 
காசிப முனிவருடைய மனைவி 
யாகிய அதிதிதேவியின் வயிற் 

இயற்பெயர் புண்டரீகாட்சர் 
றில் அவ்விந்திரனுக்குத் தம்பி 

என்பது . ஊர் தென்னார்க்காடு 
யாகத்தோன்றி இந்திரனுடைய 

மாவட்டத்தில் உள்ள காட்டு 
உலகத்திலேயே இருந்து காத் 

மன்னார் கோயில் . 

ஆசாரிய வழி முறைக்கு முதல் 
தருளினார் . அப்பொழுது 

வராகிய 

நாதமுனிகளால் 
உபேந்திரன் என்னும் பெயர் 

உய்வுபெற 

ஆட்கொள்ளப் 
வழங்கியது . 

பட்டவராதலின் உய்யக் 
உமர்கையாம் இவர் பாரசீக கொண்டார் என்று காரணப் 
நாட்டில் - உள்ள நைஷாப்பூர் பெயர் பெற்றார் எனக் கூறுவர் . 
என்ற நகரத்திற் பிறந்தார் . மற்றும் மணக்கால் நம்பி 
இவர் புகழ் பெற்ற அறிஞர் . முதலிய பலரையும் உய்யுமாறு 
தத்துவம் , உளவியல் , விஞ்ஞா பட்கொண்டவராதலின் இவ் 


மாறு 


வைணவ 


1 


உருக்குமணி 


உருத்திரசுவாமி 


தான் . 


மகள் . 


பிறன் 


சென்று 


போது 


வாறு பெயர் பெற்றார் எனவுங் ருடைய அழகியமாது ஒருத்தி 
கூறுவர் . 

இவனைக்கண்டு காமுற்றாள் . 
உருக்குமணி - பீஷ்மன் என்னும் 

தழுவ முயன்றாள் . இவன்மறுத் 

அவள் வரபலமுடைய 
ஓர் அரசனுடைய 

வளாகையால் 

வசவுரை 
இவளுடைய தமயனாகிய 

வழங்குவேனென அச்சுறுத்தி 
ருக்குமி என்பவன் இவளைச் 
சிசுபாலனுக்குத் 

னாள் . அவ்வாறு 
திருமணஞ் 

வழங்கினும் 
செய்ய முடிவு செய்திருந்தான் ; 

வழங்குக ; நான் உன்னுடைய 

தீ யொழுக்கத்திற்கு 
இவளோ கண்ணனுடைய 
சிறப்பையுணர்ந்து அவனிடத் 

போதும் இசையே னென்றான் . 
தில் காதல் கொண்டிருந்தாள் . 

அவள் வசவுரை வழங்கினாள் . 

இவன் அதனையேற்றுக் கொண் 
ஓர் அந்தணன் மூலமாகத் 

டான் . 

இவனுடைய 
எண்ணத்தைக் 

மனத் 
தன்னுடைய 
கண்ணனுக்குத்தெரியப்படுத்தி 

திண்மையையும் 

தாரத்தை விரும்பாத பேராண் 
னாள் . கண்ணனும் இவள் மீது 

மையையும் அனைவரும் 
எண்ணங் கொண்டிருந்தான் . 

பாராட்டினார்கள் . 
திருமண காலத்தில் வந்தான் . 
உருக்குமணி கோவிலுக்குச் உருத்திரசன்மர் இவரைமூங் 
திரும்பும் 

கைப் பிள்ளையார் எனவுங் 
அங்குக் கூடியிருந்த எல்லா கூறுவர் . இவர் முருகக்கடவு 
அரசர்களும்பார்த்துக்கொண்டி 

ளுடைய கூறாக உலகத்தில் 
ருக்கக் கண்ணன் 

இவளைத் தோன்றியவர் . கடைச் சங்கப் 
தேரிலேற்றிக் கொண்டு தன் புலவர்கள் தம்முள் 

மாறு 
னுடைய நாட்டிற்குச் சென் பட்டு உயர்வு 

தாழ்வுகளை 
றான் . இவளுடைய தமயனாகிய உணர்த்துமாறு சொக்கநாதப் 
உருக்குமி கண்ணனை எதிர்த் பெருமானை வேண்டினர் . அவர் 
துப் போரிட்டான் . இறுதியில் இவ்வுருத்திரசன்மரிடம் 
அவனைக் கொல்லுவதற்குக் 

வந்தால் உண்மையுணரலாம் 
கண்ணன் படைக்கலத்தை என்று 

கூறியருளினார் . 
யெடுத்தார் , தன்னுடைய 

அவ்வாறே சங்கப்புலவர்க 
கொல்ல வேண்டா ளிவரிடம் வந்து தங்களுடைய 

இவள் கண்ணனை செய்யுட்களைக் கூறி உயர்வு 
வேண்டிக் 

கொண்டாள் . தாழ்வுகளை உணர்ந்தனர் . 
கண்ணனும் உருக்குமியைக் முருகக்கடவுள் 

இவ்வாறு 
கொல்லாது விட்டார் . இவளுக் ஊமைப் பிள்ளையாகப் பிறக்கக் 
குப் பிரத்துயும் நன் முதலிய காரணம் சிவபெருமானுடைய 
- பத்து மக்கள் தோன்றினர் . 

வசவுரை யென்பர் . 
உருக்குமாங்கதன் விதர்ப்ப உருத்திரசுவாமி 

ஒரு 
நாட்டு மன்னனாகிய வீமன் 

மறையவன் . இவனுடைய 
என்பவனுடைய மகன் . இவன் மனைவி , அதிதிக்கு உணவிட 
அழகும் 

மறுத்தாள் . அதனால் சினங் 
அறிவு முடையவன் . கொண்ட 

அவளைக் 
னுடைய அமைச்சன் பெயர் கொன்று கிணற்றில் போட்டு 
சத்துருசிங்கன் . இவன் 

விட்டான் . இதனால் தீவினைக் 
நாள் மாலையில் மலர்ச்சோலை கோட்குட்பட்டு 

இருபத் 
யொன் றுக்குச் சென்ற போது தைந்தாண்டுகள் துன்பமடைந் 
முகுந்தை என்னும் 

பெய 

தான் , பிறகு திருவாலங் 


தமயனைக் 


மென்று 


இவன் 


சிறந்த 


நிறைந்த 


இவன் 


உருத்திரதத்தன் 


92 


உருளைக்கிழங்கு 


. 


வன் . 


f 


காட்டுப் புனித நீரில் மூழ்கித் ளுடைய பெயரன் . இவனுக்கு 
தூய்மை பெற்றான் . 

அகவை வந்தவுடன்உருத்திராம் 
உருத்திரதத்தன் ஏமாங்கத 

பாள் அரசைத் துறந்தாள் . 
நாட்டில் இராசமாபுரியில் இருந் | உருமண்ணுவா - இவன் பெருமை 
தவன் . சச்சந்தனுடைய அமைச் வாய்ந்த உயர்குடியிற் பிறந்த 
சன் . அறிவிலும் ஒழுக்கத்தி 

உதயணனுடைய 
லும் இவன் மிகச் சிறந்தவன் . அமைச்சர்கள் நால்வருள் 
தன்னுடைய அரசன் விசயை 

ஒருவன் , 

யூகிக்கு அடுத்த 
யின் இன்பத்திலாழ்ந்து அர படியாக இவன் உதயணனுக்கு 
சைக் கட்டியங்காரன்பால் 

இன்றியமையாதவனாக விளங் 
கொடுக்கத் துணிந்தபொழுது கினான் . போர்க்களத்தில் 
இவன் கொடுத்தல் தீதாமெனத் 

படைகளைத் திறமையாகச் 
தடுத்து அரசனுக்கு அறிவுரை செலுத்துவதில் வல்லவன் . எச் 
கள் பல 

கூறினான் . ஆயினும் சமயத்தினும் இவன் சிறிதும் 
அரசன் விதிவழியே மதியிழந்து 

அச்சங் கொள்ளான் . இராச 
இவன் சொல்லைக் கேளாமல் கிரியநகரத்தில் 

உதயணன் 
அழிந்தொழிந்தான் . 

மறைந்திருந்த பொழுது 
ருத்திராட்சம் - இதனைச் சிவ் தாமும் மறைந்திருந்து அவனைப் 
கண்மணி என்பர் . முப்புர சங் 

பாதுகாத்தவர்களில் இவனும் 
காரத்தின் பொருட்டு எழுந்தரு 

ஒருவன் . உதயணனுடைய நல் 
ளிய உருத்திரமூர்த்தியின் சினக் 

வாழ்வைக் கருதித்தன்னுடைய 
கண்ணில் உண்டான 

ஒரு 

உயிருக்குச் சிறிதும் இரங்கா 
விதையினின்று முளைத்த 

மல் போரில் அவனுக்கு முன் 
மரத்தின் மணி . இஃது உருத் 

சென்று பகைவராற் சிறைப் 
திரன் கண்ணிற் பிறந்தபடியி 

படுத்தப்பட்டான் . மிகவுஞ் 
னால் உருத்திராட்சம் என்னும் 

சிக்கலான வழக்குகளைத் தீர்ப் 
பெயரை அடைந்தது . இதனைச் 

பதில் வல்லவன் . உதயண 
சிவாகமத்தில் கூறிய முறைப் 

னுடைய 

விருப்பத்தின்படி 
படி தலை முதலிய உறுப்புக் பதுமாபதியின் தோழியாகிய 
களில் அணிபவர் எல்லாவகை 

என்பவளைத் 
யான தீவினைகளிலிருந்தும் விடு திருமணஞ்செய்துகொண்டான் . 
படுவர் . இம்மணியை அணிந்து துறவறம் பூண்டு தவஞ்செய்து 
வீடு பேற்றையடைந்தவர் 

கொண்டிருந்த தன்னுடைய 
களுடைய வரலாற்றை உபதேச 

தந்தைக்கு யாதொரு துன்பமும் 
காண்டம் முதலிய 

நூல்கள் 

நேராதவாறு வேண்டியவற்றை 
உரைக்கும் . 

ஒழுகினான் . 
வுற்ற 

வாசவதத்தையோடு 
உருத்திராம்பாள் - இவள் கணபதி 

விமான மேறி விண் வழியே 
என்பவனுடைய மகள் . தந்தை 

சென்ற உதயணனோடு உடன் 
யினுடைய விருப்பத்தின்படி 

சென்றவர்களில் வனும் 
மகாராச அம்மையார் 

ஒருவன் . இவனுடைய 
என்னும்பட்டத்தைச் சூடினாள் . 

வனுடைய மகன் 

பெயர் பூதி . 
இவளுடைய 

ஆட்சியில் 
அமைதியும் செழிப்பும்நிலவின . உருளைக்கிழங்கு ஊனுண்பவர் 
மார்கோபோலோ என்பவன் களாகிய அசுரர்களோடு நெடு 
இவளுடைய ஆட்சிச்சிறப்பைப் நாள் போர் செய்த தேவர்கள் 
போற்றியுள்ளான் . பிரதாப அசுரர்க்காற்றாது போரில் 
ருத்திரன் என்பவன் 

இவ 

தோல் வியடைந்தனர் . இதனால் 


Y 


L 


இராசனை 


யளித்து 


கரு 


, 


உரோகி தாசர் 


உலகளந்த பெருமாள் 


யாதென்று 


சென்றான் . 


தூக்கிக் 


செய்து 


தேவர்கள் 

ஊனுணவை மனத்தூய்மை யுடையோர் 
யொத்த ஆற்றலுள்ள பொருள் 

யாது செய்யினும் அது குற்ற 
தன்வந்திரியிடங் மாகாதென அம்மறையவ 
கேட்டனர் . தன்வந்திரி 

னுணர்ந்து தாசரை வணங்கிச் 
உருளைக்கிழங்கு ஊனுணவைப் 
போன்ற சத்துள்ளது என்று 
தேவர்கட்குரைத்தார் . தேவர் 

உலகசாரங்கமாமுனி- திருவரங்கத் 

வசித்திருந்த 
தில் 

சிறந்த 
கள் பிறகு இதனையுண்டு 

பக்தர் . பெருமாளுடைய 
அதிக ஆற்றலையடைந்து 

கட்டளையின்படி திருப்பாணாழ் 
அசுரரை வென்றார்கள் . 

வாரைத் தோளில் 
உரோகிதாசர் - இவர் தோல் கொண்டு வந்து பெருமாள் 
வேலை . செய்யுஞ் சக்கிலிய 

திருமுன்பு விட்டவர் . 
குலத்தில்தோன்றியவர்.பிறருக் | உலகமாதேவீச்சுரம் - தஞ்சையம் 
குப் பலவகையினும் உதவி 

பதியை அரசாண்டிருந்த 
பேரருளாளராகப் 

இராசராசன் மனைவி திருவை 
பிறங்கியிருந்தார் . திருமாலிடத் 

யாற்றுத் திருக்கோயிலின் 
துப் பெருமால் கொண்டு 

வடக்குத் திருச்சுற்றிலே ஒரு 
அம்மாலை வழிபட்டார் . அதி 

திருக்கோவிலைக் கட்டினாள் . 
காலையில் எழுந்து நீராடல் 

அவளுடைய பெயர் உலகமா 
முதலியவைகளை 

முடித்துக் 

தேவி . அவள் கட்டிய கோயில் 
கொண்டு தோலினால் இருக்கை 

அவளுடைய பெயரால் 
முதலியன அமைத்துத் துளசிப் 

உலகமாதேவீச்சுரம் என்று 
பொழிலுக்குச் சென்று சாளக் பெயர் பெற்றது . 
கிராமமாகிய திருமால்வடிவைத் 
தோலிருக்கையின் மீது வைத்து 

உலகவறவி - ஊரம்பலம் ; காவிரிப் 
வழிபட்டுவந்தார் . 

இதனை பூம்பட்டினத்தில் சக்கரவாளக் 
அங்கு வந்த மறையவன் ஒரு 

கோட்டத்துள்ள சம்பாபதி 

கோயிலின் 
வன் 

தோலின் 
கண்டான் . 

முன்புள்ளது : 
மேல் சாளக்கிராமத்தைவைத்து 

பலரும் வந்து தங்குவதற்குரிய 
வழிபடுதல் தூய்மையாகுமா ? 

தருமசாலை . அம்பலப் பீடிகை 
என்று உசாவினான் . தாசர் 

யென்றும் , பொதியிலென்றும் , 
அவனைப் பார்த்து , " எக்காலத் 

மன்ற மென்றும் மன்றப் பொதி 
தினும் எப்பொருளினும் நிறைந் 

யில் என்றுங் கூறப்பெறும் . கந் 
திருக்குங் திருமாலை எண்ணும் 

திற்பாவை இருந்த இடமும் 
மனம் தோலன்றோ ? பூசிக்குங் 

இதுவே . 

. 
கை தோலன்றோ? போற்று உலகளந்த பெருமாள் - காஞ்சி 

தோலன்றோ ? " புரத்தில் திருக்கோயில் கொண் 
என்று மறுமொழி கூறினார் . டுள்ள ஒரு பெருமாளுடைய 
இதனைக் கேட்ட மறையவன் , திருப்பெயர் . மாபலிச் சக்கர 
" பூணூல் புனைந்த 

வர்த்தியிடம் தானம் வாங்கச் 
யவர்களே 

பூசை புரிதற்குத் சென்றபொழுது உலகப் பெரு 
தகுதியுடையவர்கள் . நீ பூசை வடிவங் கொண்டு விண்ணுல 
செய்யாதே " என்று கூறினான் . கத்தையும் ஓரடியால் அளந்த 
இதனைக் கேட்ட தாசர் , “ என் திருக்கோலத்தை இத் திருக் 
னிடத்தும்பூணூல் இருக்கிறது 

கோயிலில் 

உயரமாக 
என்று கூறித் தம்முடைய அமைத்து வைத்துள்ளமையின் 
மார்பைப் 

அங்கு இப் பெயர் 

உண்டாகியது . 
விளங்கிய பூணூலைக்காட்டினார் . திருக்குறளுக்கு உரை எழுதிய 


கின்ற 


நா 


மறை 


மிக 


பிளந்து 


உலும்பினிவ்னம் 


94 உள்ளங்கைக் கொணர்ந்த நயினார் 


லில் பூசை 


1 


என் 


னும் 


பல 


பிறர் 


பொறார் . 


சார்ந்த 


பளிக்கறையை 


பரிமேலழகர் இத் திருக்கோயி இவனுக்கு ஊழ்வினையினால் 
பூசை செய்து 

செய்து கொண் யானைத் தீ என்னும் கொடிய 
டிருந்ததாகக் கூறுவர் . 

பசி 

நோய் உண்டாகியது . 
உலும்பினிவனம் - கோசல நாட் அதனால் வருந்தி அரசியலைத் 
டில் கபிலவத்துவில் சாக்கிய துறந்து சென்றான் . 
சக்கரவர்த்தியாகிய சுத்தோ | உலோபாமுத்திரை அகத்தியர் 
தனனுடைய பட்டத்தரசியான 

இவர் தமிழரல்லர் . 

இவர் 
மாயாதேவியின் வயிற்றில் தமிழ் நாட்டிற்கு வரவும் 
இருந்து அவள் வலமருங்குல் இல்லை . தமிழ் 

மொழியை 
வழியே கௌதம புத்தர் 

எழுதவோ பேசவோ இவருக் 
பிறந்த இடம் . 

குத் தெரியாது . இவர் ஆரிய 
லூகன் - இவன் பாண்டவர்கள் மொழியில் வல்லவர் . உலோபா 
காலத்தில் உபலாவியம் 

முத்திரை என்பவளை 

மணம் 
ஊரில் 

இருந்தவன் . புரிந்துகொண்டபடியால் இவர் 
அந்தணர் குலத்தினன் . 

இப் பெயர் பெற்றார் . இவர் 
நூல்களையும் நன்கு கற்றுச் இசையில் வல்லவர் . 
சிறந்த அறிவாளியாகத் திகழ்ந் 

பாடும் இசையில் தவறு ஏற் 
திருந்தான் . இவனுடைய வழி 

பட்டால் இவர் அதனைப் 
முறையினர் அரசர்கட்கு 
அமைச்சர்களாகவும் உசாத் 

உவவனம் காவிரிப்பூம்பட்டி 
துணைவர்களாகவும் விளங்கி 

னத்தைச் 

ஒரு பூஞ் 
யிருந்தனர் . பாண்டவர்கள் 

சோலை ; புத்த பாத பீடிகை 
காட்டு வாழ்க்கை முடிந்த 

யுள்ள 
பிறகு நாட்டைத் தந்து விடு 

உடையது . 

மணிமேகலை பூப் 
மாறு துரியோதனனிடம் 

பறிப்பதற்குச் சென்றாள் என்று 
தூதனுப்ப எண்ணினர் . அதற் 

கேட்டு உதயகுமரன் மணிமேக 
குத் தகுதியானவன் இவனே 

லையைக் கைப்பற்றுவதற்கு முத 
என்று முடிவு செய்து இவனை 

லில் வந்த இடம் . மணிமேகலா 
அனுப்பினர் , இவன் சென்ற 

தெய்வம் மணிமேகலைக்குக் 
காரியம் வெற்றி பெறவில்லை 

காட்சி கொடுத்து அவளை மணி 
யாயினும் துரியோதனனுக்குத் 

பல்லவத்திற்குக் 

கொண்டு 
தக்கவாறு இடித்துரைத்து அறி சென்ற இடமும் இதுவே . 
வுரை கூறிவிட்டு மீண்டான் . 
இவன் சகுனியின் மகனென்றுந் 

உள்ளங்கைக் கொணர்ந்த 
தந்தையின் போக்குப் பிடிக்கா 

நயினார் - இவர் கமல 
மல் துறவியாகித் தவஞ் செய் 

பட்டரின் புதல்வர் . யாதவப் 
தான் என்றுங் கூறுவர் . 

பிரகாசருடைய 

சூழ்ச்சியால் 

உடையவரிடமிருந்து பிரிக்கப் 
லூபி நாகலோக 

பட்டுக் கங்கையாடச் சென்றார் . 
மகள் . அருச்சுனன் 
தீர்த்த யாத்திரை சென்ற 

அங்குத் தெய்வீகமாகத் தம் 

அடைந்த இலிங்கத் 
பாழுது நீராடுமிடத்தில் 

தால் உள்ளங்கைக் கொணர்ந்த 
இவளைக் கண்டு நாகலோகஞ் 

நயினாரெனப் பெயரடைந்தார் . 
சென்று மணம் புரிந்தான் . 

அவ்விலிங்கத்தைக் 
லோகமாபாலன் - இவன் 

காளத்தியில் அமைத்துச் சைவ 
குறுநில மன்னன் . வாரணவாசி சமயத்தை மேற்கொண்டொழு 
யில் இருந்து அரசு புரிந்தவன் . கினார் . அதன் பின் திருமலை 
அறிவுக் 

திருவும் . உடைய நம்பியால் வைணவராக்கப் 


நயன 


1 


வேந்த 


னுடைய 


கையை 


1 


. 


1 


ா 


உற்ப்டர் 


95 


ஊட்டியார் 


என்பது 


சிவ 


பிறகு 


ஊகூ. 


பட்டு எம்பாரெனும் பெயரை தந்தையும் இறந்தான் . இவள் 
அடைந்தார் . கோவிந்த பட்டர் இது நாம் செய்த தீவினையின் 
இவருக்கு வைக்கப் பலன் என்று முடிவு 

செய்து 
பட்ட பிள்ளைப் பெயர் . 

சிவப்பதிப் பயணம் சென்று 
உற்படர் - இவர் ஒரு வீர சைவர் ; 

வழிபாடு செய்தாள் . 
பெருமையிற் சிறந்து 

திருப்பூவணத்தை 
விளங் 

யடைந்து மணிகன்னிகையில் 
கியவர் . இவரிடத்திற் 
பொறாமை கொண்ட அந்தணர் 

நீராடிக் கால முனிவர் என்பவ 

ரைக் கண்டு 
கள் இவர் சேரத்தகாத மாதைச் 

வணங்கினாள் . 

அம் 
சேர்ந்தவரென்று 

முனிவர் 

இவளுடைய 
குற்றஞ் 

செய்தியை உணர்ந்தார் . " நீ 
சுமத்திப் பேசினார்கள் . உற் 

கௌரி விரதத்தைக் கடைப் 
படருடைய பெருமையை 

பிடித்துச் செய்யாததால் இவ் 
உணர்ந்திருந்த அரசன் அதனை 

வாறு துன்பம் நேர்ந்தது . இப் 
அந்தணர்கட்குத் தெரிவிக்க 

புனித நீராட்டினால் தீவினை 
எண்ணினான் . மறுநாள் அவை 

நீங்கப் பெற்றாய் . இனிமேல் 
கூட்டினான் . அவைக்கு அண்மை 
யிலிருந்த ஓரால 

கௌரி பூசனை செய்து விர 

மரத்தில் 
பேரொலி யுண்டாகியது . அர 

தத்தை மேற்கொள்வாயாக 

என்று கூற இவள் அவ்வாறே 
சன் அவ்வொலி யாதென்று 

செய்து தீவினை நீங்கி நன்மை 
கேட்டான் . ஒரு பூதம் , என் 

பெற்றாள் . 
னுடன் கூடிய எழு நூறு பூதங் 
கள் பன்னிரண்டு ஆண்டுகளாய் 

இவன் ஒரு வித்தியா 
உற்படர் மூலம் 

கைலையை தரன் . இவன் தண்ணீருக்குள் 
அடையக் காத்திருந்தன . அவை மறைந்து கொண்டு நீராடிக் 
கள் உற்படர் உடம்பில் உண் கொண்டிருந்த ஒரு 
புகையால் கைலையை 

வருடைய காலைப் பற்றியிழுத் 
அடைந்தன , நான் பசியினால் தான் . அதனால் சினங்கொண்ட 
இங்கில்லாமல் அயலூருக்குப் அம் முனிவர் " முதலையாகுக " 
போயிருந்தபடியினால் 

என்று தீ மொழி வழங்கினார் . 

. 
யை அடையவில்லை . இப்போது அவன் அவ்வாறே முதலையாகிக் 
நீ அவருடைய எலும்பைப் டந்து கசேந்திரனுடைய 
புகைத்தால் கைலையை அடை காலைப் பற்றி யிழுத்தான் . அப் 
என்று கூறியது . 

பொழுது யானையின் வேண்டு 
அரசன் அவ்வாறே புகைத்து 

கோளைக் கேட்டுத் திருமால் 
அப் பூதத்தைக் கைலைக்கனுப் தோன்றித் தம் கையிலிருந்த 
பியதோடு தானும் தன் சுற்றத் உருளைப் படையால் அவனைச் 
தினருடன் திருக் கைலையை சங்கரித்தார் . அவன் வசவுரைப் 
அடைந்தான் . 

பலன் நீங்கி முன்னைய வடிவ 

மடைந்து வீடு பேறுற்றான் . 
உற்பலாங்கி - இவள் ஒரு பார்ப் 
பனி . துங்கபத்திரை நதிக் ஊங்கனூர் - சேர நாட்டில் கடற் 
கரையில் இருந்த 

கோபால 

கரையில் உள்ள ஓர் ஊர்.இதன் 

அண்மையில் கடலில் வஞ்சனை 
ஐயன் என்பவனுடைய மகள் . 

முளைத்த கடப்பமரம் 
இவளுடைய தந்தை இவளுக் 
குத் திருமண உறுதி செய்த 

ஒன்றைச் சேரன் வெட்டினான் . 
ஒவ்வொரு கணவரும் திரு ஊட்டியார் - இவர் அகநானூற்றி 
மணத்திற்கு முன்னரே இறங் லுள்ள , 

கூ அஅ ஆம் 
தொழிந்தனர் . இறுதியில் பாடல்களைப் பாடியுள்ளார் . 


முனி 


டான 


கைலை 


கிட 


வேன் 


யாக 


சுஅ . 


ஊத்துக்குழி 


Tys 


ஊர்வன் 


படை 


ஊரை 


சிறு 


கையை 


மேற்படி பாடல்களிரண்டிலும் வனைச் சிறைப்படுத்தி , அவன் 
ஊட்டி யென்னுஞ் 

சொல் மனைவி வேண்டுதலால் விடுதலை 
வருகின்றது . அச் சொல்லின் செய்தார் ஊமைத்துரைஉயிருட 
நயத்தை உணர்ந்த அறிஞர்கள் னிருந்தால் தம் ஆட்சி நிலைக்கா 
உயர்வு சிறப்பைத் தரும் ஆர் தென்பதுணர்ந்த கம்பெனியார் 
என்னும் விகுதியையும் சேர்த் பீரங்கிப் 

கொண்டு 
துப் புலவருக்குச் சிறப்புப் நடத்திய பெரும் போரில் 
பெயராக வழங்கி விட்டனர் . ஊமைத்துரை காட்டிய தீரத் 
ஊத்துக்குழி கோயம்புத்தூர் 

தைப் பகைவரும் வியந்தனர் . 
பகைவர் 

சதியால் 
மாவட்டத்தில் பொள்ளாச்சிக் 

விட்டு வெளியேறியபோது 
கருகிலுள்ள ஒரு சிறு பாளையப் 

ஆங்கிலேயர் வளைத்துத் துரத் 
பட்டு . மாதுளம் பழங்கள் 
: இங்கு அதிகமாகக் கிடைக்கும் . 

திப் பிடித்துத் தூக்கிலிட்டனர் . 
கோட்டையும் 

ஊர்மிளை 

சனக மன்னனுடைய 
இரண்டு 

கல்வெட்டுக்களும் வளர்ப்பு மகள் . இலட்சுமண 
இங்கு உண்டு . குளிர்ந்த தட்ப னுக்கு மனைவி . இவள் தன் 
வெப்ப நிலை வாய்ந்த இடம் . 

னுடைய கணவன் இராம 

பிரானோடு காட்டு வாழ்க் 
ஊமைத்துரை - பாஞ்சாலங்குறிச் 

முடித்துக்கொண்டு 
சியை ஆண்டு வந்த வீரபாண் 

திரும்பி வருமளவும் உறங்கிக் 
டியக் கட்டபொம்முவின் இள 

கொண்டிருந்ததாகவும் இலட்சு 
வல் . இயற்பெயர் தளவாய்க் 

மணன் உறக்கமில்லாதிருந்த 
குமாரசாமி . நாக்குழறிப் 

தாகவுங் கூறுவர் . 
பேசியதால் ஊமைத்துரை என 

ஊர்வசி 

உருப்பசி 
அழைக்கப்பட்டார் . 
லேயர் கட்டபொம்முவைத் 

என்றுங் கூறுவர் . இவள் 
தூக்கிலிட்டுக் கொன்று , 

இந்திரனுடைய அந்தப்புரத்து 
ஊமைத்துரை முதலிய பாளை 

மங்கையர்களில் ஒருத்தி . இவள் 
யக்காரர்களைச் சிறையில் 

நாராயண முனிவர் என்பவ 
அடைத்திருந்தபொழுது இவர் 

ருடைய தொடையில் தோன் 
கள் சிறையைத் தகர்த்து வெளி 

றிய படியால் ஊர்வசியென்று 
யேறிப் பாஞ்சாலங் 

குறிச் 

பெயரடைந்தாள் . 
சியை 

சோலையில் உலவிக் கொண்டி 
பாழாகி 
அடைந்து 
யிருந்த கோட்டையிருந்த 

ருக்கும் பொழுது அசுரர்கள் 
இடத்தில் களிமண்ணால் வலிய 

சிலர் இவளைப் பற்றிச் சென்ற 
அரண்களமைத்து , 

னர் . 
ஊமைத் 

ஊர்வசி அபயக் குர 

லிட்டாள் . 
துரை செல்வாக்குடன் ஆட்சி 

தேவர்கள் அசுர 
புரிந்து வந்ததை அறிந்த 

ரோடு போர்புரிய அஞ்சினர் . 
கிழக்கிந்தியக் கம்பெனியார் புரூரவா அசுரர்களோடு 

போரிட்டு 
பெரும் படையுடன் இவர் 

ஊர்வசியை - மீட் 
வீரத்தை அழிக்க முயன்றனர் . 

டான் . இந்திரன் கட்டளைப்படி 
இவர் ஆங்கிலேயரின் 

புரூரவாவிடம் இருந்த இவளி 

டம் 
களை விரட்டித் தம் அண்ணன் 

ஆயு 

என்னும் மகன் 
ஆட்சியிலிருந்து பகைவர் வயப் 

தோன்றினான் . 
பட்ட பல இடங்களை வென்று , ஊர்வன் இவன் கடுமையான 
தூத்துக்குடியைக் கைப்பற்றி தவஞ்செய்து 

கொண்டிருந் 
i அங்குத் தலைமை பூண்டிருந்த தான் . அப்பொழுது நாரதர் 
வெள்ளையனாகிய சேனைத் தலை முதலிய தேவ இருடிகளும் பிரம 


இவளை 


1 


இவள் 


1 


படை 


1 


H 


எகிப்து நாகரிகம் 


g 


எம்னேரி 


ரூ 


மாக 


உணவு 


தண்ணீர் 


விலாச 


ணீரை 


இருடிகளும் இவனிடம் வந்து 

இவன் அரசனுக்கு அறிவுரை 
ஒருமகனை உண்டாக்கித் தருக 

கள் பல கூறினான் . 
வென்று வேண்டினர் . இவன் எச்சதத்தன் - சோழவள நாட்டில் 

நாணற்புல்லைக் கையி திருச்சேய்ஞலூரில் இருந்த 
லெடுத்துத் தனது தொடையை 

அந்தணன் . காசிப கோத்திரத் 
ஓமாக்கினியின் மேலே நிறுத்தித் தான் . நல்வினை 

தீவினை 
தொடையைக் குடைந்தான் . இரண்டும் ஒருங்கே அமையப் 
அவ்வளவில் சுவாலாமாலி என் பெற்ற இவன் சண்டேசுரரைப் 
னும் மகன் பிறந்தான் . அச் 

புதல்வராகப் பெறும் பேறு 
சமயத்தில் நான் முகன் 

பெற்றவன் . 
தோன்றி , அப்புதல்வனைக் | எஞ்ஞநாராயண தீட்சிதர் - இரகு 
கடலின் நடுவில் வடவாமுகரூப நாத நாயுடு காலத்தில் தஞ்சை 
இருக்குமாறு 

செய்ய மாநகரிற் பெரும் புலவராகச் 
வேண்டுமென்று சொன்னான் . சிறந்து விளங்கிய கோவிந்த 
ஊர்வனும் அவ்வாறே செய் தீட்சதருடைய மகன் . இவருஞ் 
தான் . சுவாலாமாலிக்கு ஒளர சிறந்த புலவராகத் திகழ்ந் 
வன் எனவும் பெயர் உண்டு . தார் . சாகித்ய ரத்னாகர காவி 
இவனுக்கு 

யம் , இரகுநாத பூபவிசயம் , 
தான் . இவன் நடுக்கடலில் 

இரகுநாத 

நாடகம் 
இருந்து எப்பொழுதுந் தண் முதலியன இவர் இயற்றிய 
அருந்திக் கொண்டே 

நூல்கள் . 
யிருப்பதால் தண்ணீர் மிகுந்து | எதிர்கொள்பாடி 

- சோழவள நாட் 
உலகத்தை யழிக்காமல் கடல் 

டில் உள்ள தேவாரம் பெற்ற 
என்றும் ஓரளவாகவே இருந்து 

சிவப்பதிகளில் ஒன்றாகிய இது 
கொண்டிருக்கிறது . 

மேலைத் திருமணஞ்சேரி என 
எகிப்து நாகரிகம் - ஆப்பிரிக்கா 

வும் வழங்கப் 

பெறும் . 
வின் வடபகுதியில் நீல ஆறு 

வேள்விக் குடியில் திருமணஞ் 
பாயும் மருத நிலவெளியே 

செய்து கொண்ட ஓர் இராச 
எகிப்து என்பது . உலகத்தில் 

மனைவியோடு தன் 
எங்குமே காணப் 

னுடைய நகருக்குச் செல்லும் 
மிகவுயர்ந்த நாகரிகம் அங்கே 

பொழுது சிவபெருமான் இராச 
யிருந்த தென்பதற்குரிய அறி குமாரனுடைய அம்மானைப் 

போலக் 
குறிகள் பலவுள்ளன . 

கோலங் கொண்டு 
அவை 
ஏறக்குறைய நூறாண்டுகட்கு 

அவனை எதிர்கொண்டபடியால் 
கவனிக்கப்பட 

இவ்வாறு 

பெயர் 
முன்புவரை 

உண்டா 
வில்லை . கெய்ரோ முதல் லக்சர் 

யிற்று . 
வரையுள்ள 

அறு நூறுகல் எமனேரி விருத்தாசலம் வட் 
தொலைவுவரை பழுதுபட்ட 

டத்தில் இவ்வேரி உள்ளது . 
பண்டைக் காலத்துச் சின்னங் சென்னை மாகாணத்தின் கவர்ன 
கள் காணப்படுகின்றன . 

ராகவிருந்த வெலிங்டன் என் 

னும் பெயருடைய வெள்ளைக் 
எங்கராயன் - இவன் கலிங்க 

காரர் 

பெயர் இவ்வேரிக்கு 
நாட்டு மன்னனாகிய அநந்த 

இடப்பட்டது . ஏரியை வெட் 
பன்மனுடைய தலைமையமைச் 

டும்பொழுது சில உயிர்களுக்கு 
சன் . கலிங்கத்து மீது படை 

அழிவேற்பட்டதோடு சில 
ஊர் 
யெடுத்துச் சென்ற கருணாகர 

களும் அழிந்தபடியினால் பொது 
னுடைய படையைக் கண்ட 

மக்கள் இவ்வேரிக்கு எமனேரி 
சி , பெ.அ. - 7 


குமாரன் 


பெறாத 


எம்பார் . 


-58 


எயினனூர் 


வது 


பிறகு 


என்று பெயர் வைத்தனர் . 

அருளுரை வழங்கி அவர்களை 
தொழுதூர் அணைக்கட்டி 

யாட்கொண்டார் . 
- லிருந்து எழுதூர் , ஆலம்பாடி | எம்பெருமானார் - திருப்பெரும் 
ஓடைகள் வழியாக இவ்வேரிக் 

பூதூரிலே ஆசூரி வழி முறை 
குத் தண்ணீர்வரக் கால்வாய் 

யிலே சித்திரைத் திங்களிலே 
வெட்டப்பட்டிருக்கிறது . 

கேசவப் பெருமாள் தீட்சிதருக் 
எம்பார் திருப்பெரும்பூதூருக்கு 

கும் பூமிப் பிராட்டியார் 
அண்மையில் உள்ள மழலைமங் 

என்னுங் காந்திமதியம்மைக்கும் 
கலம் என்னும் ஊரில் இராமா 

புதல்வராகத் தோன்றினார் . 
நுசருடைய சிறிய தாயாகிய 

இவர் பிறந்த பன்னிரண்டா 
பெரிய பிராட்டியார் என்ப 

நாள் பெரிய திருமலை 
வருக்குப் புதல்வராகத் தோன் 

நம்பிகள் இவருக்கு இளையாழ் 
றியவர் . பெரிய 

வார் 
திருமலை 

என்று திருப் பெயர் 
நம்பிகட்கு மருகர் . கோவிந்தப் 

சூட்டினார் . எம்பெருமானார் 
பெருமாள் என்பது இவருக்கு 

என்பது ஆசாரியரான திருக் 
இடப்பட்ட பிள்ளைப் பெயர் . 

கோட்டியூர் நம்பிகளால் வைக் 
இளமைக் காலத்தில் இராமா 

கப்பட்ட பெயர் . இ ) வர் 
நுசரோடு சேர்ந்து வேதாந்த 

இளமைப் பருவத்தில் யாதவப் 
பாடங் கேட்டவர் . திருக் 

பிரகாசர் என்னும் ஒற்றைத் 
காளத்தியில் உள்ள சிவபெரு தடித் துறவியிடம் வேதாந்த 
மானுக்குச் சில காலம் அணுக் 

பாடங் 

கேட்டனர் . 
கத் தொண்டராக இருந்தவர் . 

அந்த யாதவப் பிரகாசரே 
பிறகு பெரிய திருமலை நம்பி 

இவரிடம் முத்தடித் துறவு 
யால் திருப்பப்பட்டவர் . 

பெற்றுக் கோவிந்த 
இராமா நுசருக்கு மாணவராகி ஜீயர் என்னும் பெயரோடு 
அவரைச் சார்ந்து நின்றவர் . 

இவருக்கு மாணவரானார் . ஆள 
இராமா நுசர் இவருடைய மன 

வந்தாருடைய மாணவர்களான 
வுறுதியைக் கண்டு இவருக்குத் 

பெரிய நம்பி , திருக்கோட்டியூர் 
துறவற நிலையைக் 

கொடுத் 

நம்பி , திருமாலையாண்டான் , 
தார் . தம்முடைய திருப் பெயர் திருவரங்கப் பெருமாளரையர் , 
களில் ஒன்றாகிய எம்பெரு 

திருமலை நம்பி என்னும் ஐவரும் 
மானார் என்னும் பெயரையும் 

இவருக்கு ஆசாரியார்கள் . இவர் 
இவருக்கு வழங்கினார் . இவர் 

அருளிச் 

செய்த 
அப் பெரும் பெயரைத் தாங்க சீ பாடியம் , வேதாந்த சாரம் , 
விரும்பாதவராய்த் , “ தேவரீ வேதாந்த தீபம் , வேதார்த்த 

சங்கிரகம் , 
ருடைய அடிமையாக விருக்கும் 

கத்யத் திரயம் , 
எனக்குத் தேவரீருடைய பெய 

உடையவர் நித்யம் , கீதா பாடி 
ரின் சாயையே போதும் " 

யம் என்பன . இவர் இந்நில 
என்று முறையிட்டுக் கொண் 

தம் பூதவுடலோடு 
டார் . இராமாநுசர் அப் 

நூற்றிருபதாண்டுகள் வாழ்ந் 
பெயரைச் சிதைத்து , " எம் திருந்தார் . 
பார் என்னும் பெயர் வழங் எயினனூர் - கும்பகோணம் புகை 
கினார் . அது முதல் எம்பார் 

வண்டி நிலையத்தில் இருந்து 
என்னுந் திருப் பெயரே இவ 

தென் கிழக்கில் கற்சாலையில் 
ருக்கு வழங்கலாயிற்று . 

4 கல் தொலை சென்று ஆற்றின் 
ராமா நுசருடைய கட்டளைப் 

கரைமீது மேலும் ஒரு நாழிகை 
படி மாணவர் 

பலருக்கு 

வழி நடந்தால் இத் தலத்தை 


களைப் 


நூல்கள் 


வுலகில் 


எருக்காட்டூர்த் தாயங் கண்ணனார் 99 . 


எல்லையோடி 


| 


இடம் 


வள் 


யாளி . 


தாயம் 


அடையலாம் . 

இஃது. இங் பண்டைய நாகரிகச் சின்னங் 
நாளில் ஏனநல்லூர் என்று களையும் கொண்டது . பழைய 
கூறப்படுகிறது . இஃது ஏநாதி நகரத்தின் வெளிப்புறத்தில் 
நாயனார் வாழ்ந்திருந்த சிவப் புதிய வசதிகளோடு புதிய 
பதி . ஏனாதியார் அதிசூரனோடு நகரம் அமைந்துள்ளது . ந் 
போர் செய்த 

இங் நகரிலுள்ள மக்களில் மூன்றில் 
நாளில் சாலைக்கரை என வழங் இரண்டு பகுதியினர் யூதர்கள் . 
கப்படுகிறது . 

ஊரின் பெயர் இந் நகரில் இருபத்தொன்பது 
ஏனனூர் எனவுஞ் சிலர் கூறு மொழிகள் பேசப்படுகின் றன . 
வர் . இதன் கிழக்கே திருநறை யாத்ரீகர்களின் வருவாயால் 
யூர்ச்சித்தீச்சுரமும் , வடக்கே கிடைக்கும் பணமே வருவாய் . 
அரிசிற்கரைப் புத்தூரும் இவ்வூரின் 

பழைய 

பெயர் 
மேற்கே திருக்கருக்குடியும் ஊர்சலிம் என்பது . 
ஒவ்வொரு நாழிகை வழியள 

எல்லப்பன் தொண்டை 
வில் உள்ளன . 

நாட்டில் குன்றத்தூரில் வாழ்ந் 
எருக்காட்டூர்த் தாயங் கண்ணனார் - திருந்த ஒரு சிறந்த கொடை 
சங்க காலப் புலவர்களில் 

இவனுடைய அவைக் 
ஒருவர் . எருக்காட்டூர் என்பது 

களப் புலவர்கள் தாம் கொங்கு 
தஞ்சை மாவட்டத்தில் திருவா நாட்டுக்குப் போய்ச் சர்க்கரை 
ரூர்க்கு அண்மையில் உள்ளது . 

மன்றாடியார் என்னும் வள்ள 
எருக்காட்டூர் அக்காலத்திய 

லின் கொடைப் பண்பையும் 
மன்னர்களால் இவருக்குத் தாய 

பொறுமைப் பண்பையும் 
மாகக் கிடைத்தது . 

ஆராய்ந்து வந்தவர் . 
என்பதன் பொருள் உரிமை எல்லையம்மன் இவ்வம்மன் 
என்பதாகும் . சோழன் குள மாரியே . மழை பெய்யச் செய் 
முற்றத்துத் துஞ்சிய கிள்ளி 

வதால் மாரியம்மன் எனவும் ; 
வளவனை இவர் பாடியிருக் 

ஊர் 

எல்லையி லிருப்பதால் 

எல்லையம்மன் எனவும் ; தெருவி 
எருசலேம் - பாலஸ்தீன் நாட்டின் 

லிருப்பதால் தெரு வீதியம் 
தலைநகர் . யூதர்களுக்கும் கிறித் 

மன் எனவும் ; சந்தியில் இருப் 
தவர்களுக்கும் முகமதியர்களுக் 

பதால் சந்தியம்மன் எனவும் ; 
கும் யாத்திரை செய்யுமிடம் . 

சோலையில் இருப்பதால் சோலை 

யம்மன் எனவும் ; பனையடியில் 
முற்காலத்திய யூதர்கள் தங்க 
ளுடைய கோயிலை இவ்வூரில் 

இருப்பதால் கருக் காத்தாள் 
கட்டினார்கள் . இது கிறித்து 

எனவும் ; வேம்படியில் இருப் 
வைச் சிலுவையில் அறைந்த 

பதால் வேப்படியம்மை என 
இடம் . 

வும் ; ஆலடியில் இருப்பதால் 
முகமதியர்களுக்கு 
மக்கா மதீனா ஆகிய 
கிய இய 

ஆலடியம்மை எனவும் ; எட்டி 
கட்கு அடுத்தபடியில் விளங்கு 

மரத்தடியில் இருப்பதால் எட்டி 
யம்மை 

எனவும் பெயர் 
கின்றது . இந் நகரம் இரண் 

பெறுவள் . 
டாயிரத்து ஐந்நூ றடி உயர 
முள்ள மலைகள் மீது 

அமைந் எல்லையோடி - கிராம 
திருக்கிறது . இஃது இரு நகரங் 

யின் கோயிலுக்கு முன்னே 
களால் அமைந்தது . பழங் சடங்குகளைச் 

செய்து 
காலத்து நகரம் . சுவர்கள் 

பிறகு 

எல்லையைக் 
சூழ்ந்து உயர்ந்த சுவர்களை 

வழக்குத் தீர்ப்பவன் . இரண்டு 
யுடைய கட்டிடங்களையும் ஊரார்கட்குள் எல்லைத் தகராறு 


. 


கிறார் . 


H 


தேவதை 


சில 


காட்டி 


யான 


கின் றன . 


குகைக் 


யில் முனைந்தபோது 1843 இல் 
எல்லோரர் 

106 

எழுத்தச்சன் 
ஏற்படும்போது அதனைத் தீர்ப் சிக்தார் 

என்றி 

தலைமைக் 
பதற்கு முன்னாளில் இத்தகைய 

கணக்கர் 

அச் 

சிகரத்தின் 
எல்லையோடிகள் தமிழ் நாட் உயரம் 29,002 அடி யென்று 
டில் இருந்தனர் . 

முடிவு செய்தார் . 

. ஏற்றுக் 
எல்லோரா - இந்தியாவில் பாறை 

கொள்ளத்தக்க உள் நாட்டுப் 
யிலேயே குடையப்பட்ட மிகப் 

பெயர் தோதாக அகப்படாத 
பெரிய கோயில்கள் இங்குத் 

படியால் சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் 
தான் காணப்படுகின் றன . 

டின் நினைவாக அச் சிகரத்திற்கு 

எவரெஸ்ட்டு என்று பெயர் 
இவை சிறந்த கலைச் செல்வங் 
களாக மதிக்கப் பெறுகின்றன . 

சூட்டினர் . 

1954 நவம்பரில் 
ஒரு செங்குத்தான பாறையின் 

சர்வேயர்கள் சிகரத்தின் சரி 
முகத்தில் குகைகள் ஒரு மைல் 

உயரம் 29,028 அடி 
நீளத்திற்கும் அதிகமாக இருக் 

என்று முடிவு கட்டியுள்ளனர் . 
இந்தக் 

29-5-1953 - இல் காலை 11-30 
கோயில்கள் 4 ஆம் நூற்றாண்டு 

மணிக்கு நியூஜிலாந்து நாட்டவ 
முதல் 10 ஆம் நூற்றாண்டு 

ரான ஹில்லரியும் நேபாளத் 
வரையுள்ள காலத்தில் மூன்று 

தைச் சேர்ந்த டென்சிங்கும் கடு 
சமயத்தவர்களால் ஆக்கப்பட் முயற்சியால் , இதன் உச்சியைக் 
டன . மிகவும்பழைமையானவை 

கண்டனர் . 
பௌத்தக் கோயில்கள் ; நடுக் 

எழுத்தச்சன் - ( 16 ஆம் நூ . முற் 
காலத்தவை இந்துக் கோயில் 

பகுதி ) இவர் இயற்பெயர் தெளி 
கள் ; இறுதியில் அமைக்கப் 

வாகத் தெரியவில்லை . துஞ் 
பெற்றவை சைனக் கோயில் 

சத்து என்பது இவருடைய 
கள் . இங்குள்ள கைலாசக் 

குடும்பப் பெயர் . எழுத்தச்சன் 
கோயிலில் காணப்படும் 

என்று இவர் பட்டம் பெற்றார் . 
இராவணன் 

மலையை 

தென் மலையாளவட்டத்திலுள்ள 
எடுத்து எறிய முயல்வதாகக் 

திருக்கண்டியூர் இவர் பிறக்கும் 
காட்டும் சிற்பம் மிகவும் 

பெருமை பெற்ற ஊர் . சமஸ் 
அற்புதம் வாய்ந்தது . 

கிருதம் , , தமிழ் முதலிய பல 
கோயிலில் சில உயர் சிற்பங் 

மொழிகளில் புலமை வாய்ந்த 
கள் கவி காளிதாசரது வருண வர் . 

மலையாள மொழியில் 
னைக்கு ஏற்ப ஏற்பட்டுள்ளன . 

இருந்த சமஸ்கிருத வழி , தமிழ் 
எவரெஸ்ட்டு ( Mount Everest ) . 

வழி என்ற இரண்டு முறை 
இமயமலையின் சிகரங்களுள் 

களையும் இணைத்து இரண்டிலும் 
ஒன்று . உலகில் மிகவும் 

இருக்கின்ற நல்ல சொற்களைக் 

கையாண்டு நவீன மலையாள 
உயர்ந்த மலை உச்சி இதுதான் . 
திபேத்து , நேபாளம் 

மொழியை முதன் முதலில் 
ஆகிய நாடுகளின் எல்லையில் அமைத்தவர் இவரே . ஆகை 
உள்ளது . 1841 இல் சர் ஜார்ஜ் 

யால் இவரை " நவீன மலை 
எவரெஸ்ட்டு என்பவரின் 

மொழியின் தந்தை " 
தலைமையில் இந்தியச் சர்வேக் என்று கூறுப . இவர் இராமா 

யணம் , 
குழுவினர் இமயமலைச் சிகரங் 

மகாபாரதம் , 
களின் உயரங்களையும் 

வதம் முதலிய 
அமைப்பையும் காணும் பணி இலக்கியச் 

சுவை , பக்திச் 
சுவை , 

தத்துவச் 
புதிய சிகரம் ஒன்றைக் கண் முதலிய சுவைகள் 

ஒன்றுக் 
டனர் . 1852 இல் ர 

கான்று மிஞ்சக்கூடிய முறை 


கைலை 


யாள 


பாக 


நூல்களை 


சுவை 


INR 


எழுத்தறியும் பெருமான் 


101 


ஏகாந்த ராமேசுவரம் 


அரசன் 


தான 


களைக் 


தான் . 


1 


யில் அழகு கனியப் பாடியுள் திருந்த ஊர் . இவ்வூர் சோழ 
ளார் . அரிநாம கீர்த்தனம் , 

வளநாட்டிலே அறந்தாங்கிக்கும் 
சிந்தாரத்தினம் , கைவல்லிய 

குளகாப்பட்டிக்கும் இடையில் 
நவநீதம் முதலியனவும் இயற்றி உள்ளது . 
யுள்ளார் , 

ஏகசக்கரபுரம் - இஃதொரு பார்ப் 
எழுத்தறியும் பெருமான் - மாந் 

பனச் சேரி . அரக்கு மாளிகை 
தாதாவென்னும் 

யிலிருந்து தப்பிய பாண்டவர் 
மிகுந்த 

தருமங்களைச் 
செய்து 

களும் குந்தியும் அந்தணக் 
கொண்டிருந்தான் . 

கோலந் தாங்கிச் சென்று தங்கி 
முதுமையடைந்தும் இறப்பில் 

யிருந்தவிடம் . பகாசுரனை 
லாமல் வருந்தினான் . தருமங் 

வீமன் கொன்றொழித்ததும் 
குறைத்தால் சாவுண் 

இங்குத் தங்கியிருந்த பொழுது 
டாதல் கூடுமெனச் சிலர் கூறக் 
கேட்டுத் 

தருமங்களைக் 
குறைக்க எண்ணினான் . கணக் ஏகலைவன் - இவன் வேடர் குலத் 
கர்களை யழைத்துத் தருமங்களை தில் தோன்றியவன் . இவன் 
யெல்லாம் குறைத்தெழுதுக துரோணாசாரியாரிடம் போய்த் 
என்று கட்டளையிட்டான் . 

தனக்கு வில்வித்தை கற்பிக்கு 
கணக்கன் எழுதிக் கொண்டு மாறு வேண்டிக்கொண்டான் . 
வந்ததைத் தான் பார்த்த அவர் இவன் இழிகுலத்தான் 
பொழுது , திருவொற்றியூர் என்று எண்ணிக் கற்பிக்க முடி 
நீங்கலாக என்று எழுதி யாதென மறுத்து 

விட்டார் . 
யிருத்தலைக் கண்டான் . கணக் 

இவன் அதனால் மனந்தளராமல் 
கனே அவ்வாறு எழுதியிருப் துரோணரைப் போல் ஒரு வடி 
பதாக எண்ணி அதனை அடித் வஞ் செய்வித்து அதனையே 
துக் கிறுக்கி விடுமாறு கட்டளை தனக்கு ஆசிரியராக எண்ணி 
யிட்டான் . மறுநாள் திரும்ப அதன் முன்னர்வில் வித்தைகளை 
வும் பார்த்தபொழுது அவ் யெல்லாங் கற்றுணர்ந்தான் . 
வாறே எழுதியிருத்தலைக் கண் காட்டிற்கு அருச்சுனன் வேட் 
டான் . 

டைக்கு வந்தபோது அருச்சுன 
வொற்றியூர்க் கடவுளின் னுக்கும் இவனுக்கும் சொற் 
திருவிளையாடல் 

என்று 

போர் மூண்டது . இவனுடைய 
உணர்ந்து திருவொற்றியூரை வலதுகைப் பெருவிரலைக் குரு 
யடைந்து திருப்பணிகள் 

காணிக்கையாக வாங்குமாறு 
நற்கதி பெற்றான் .. 

அருச்சுனனால் தூண்டப் 
இக்காரணத்தால் திருவொற்றி பட்ட துரோணர் அவ்வாறே 
யூர் இறைவனுக்கு எழுத்தறி இவனிடங் கேட்க இவன் 
யும் பெருமான் என்று காரணப் உடனே தன்னுடைய 

வலது 
பெயர் ஒன்று வழங்குவதா கைப் பெருவிரலை யறுத்துக் 
யிற்று . 

காணிக்கையாகக் கொடுத்தான் . 
எழுநூற்று மங்கலம் 

ஏகாந்த ராமேசுவரம் - இது பாம் 
நாட்டில் உள்ள ஓர் ஊர் . சிவ 

பனிலிருந்து இராமேசுவரத் 
பெருமான் எழுநூறு நரிகளைக் 

திற்குப் போகும் வழியில் 
குதிரைகளாக்கிய 

இடம் 

மங்கள தீர்த்தத்திற்கு அண் 
எஎன்பர் . 

மையில் உள்ளது . 
எறிச்சலூர் - சங்கப் புலவர்களில் 

கட்டப்படுவதற்கு முன் இராம 
எறிச்சலூர், மலாடனார் வாழ்ந் ; பிரான் - தம்முடைய துணைவர் 


பிறகு 


செய்து 


பாண்டி 


ஏகாந்த ராமையர் . 


102 


ஏமாங்கதன் 


என்பது 


வேறு 


யது 


டைய 


* 


களோடு இங்கு 

அமர்ந்து 

தாய்ப் பெரிதாக அமைந்துள்ள 
கடலைக் கடந்து இலங்கைக்குச் மையின் ஏகம் எனப்பட்டு 
சென்று இராவணனை வென்று ஏகாம்பரமாக முடிந்தது . 
சீதையை மீட்டு வருவதற்கான 

ஏகம்பன் 
வழிகளைக் குறித்துக் கலந் பொருளில் அமைந்தது . 
தெண்ணினார் . கடலினுடைய 
பேரிரைச்சலால் ஒருவர் பேசி 

ஏமசந்திரன் - இவர் வடமொழி 
ஒருவருக்குக் கேட்க அறிஞர்களில் ஒருவர் . 

ஒருவர் . அறு 
வில்லை . 

சினங் 

பத்து மூன்று 
இதனால் 

சமணப் பெரி 
கொண்ட இராமர் புருவத்தை 

யார்களைப் பற்றி இவர் ஒரு 
நெரித்தார் . வருணன் இராம 

பெரிய நூலை எழுதியுள்ளார் . 
பிரானுடைய 

சினத்தைக் 

மேலும் இவர் பல நூல்களை 
கண்டு அஞ்சினான் . தன்னு 

எழுதினார் . அவைகளுள் யோக 
அலைகளை யெல்லாம் 

சாத்திரம் என்பது சமண சமய 
அடக்கிக் கொண்டு இருந்தான் . 

தத்துவங்களை விளக்குவது . 
பிறகு இராமபிரான் துணைவர் | ஏமாங்கதன் - இவன் பாக்லிக 
களோடு கலந்து பேசுதலைச் நாட்டரசனாகிய சலன் என்ப 
செய்து முடித்தார் . இதனால் 

வனுடைய மகன் . மகப்பேற்று 
அவ்விடத்திற்கு ஏகாந்த வேள்வியாற் பிறந்தவன் . இவ 
ராமேசுவரமென்று பெயருண் 

னுடைய தந்தை இவனுக்குப் 
டாகியது . இக் காரணத்தினால் பெயரிட எண்ணும்பொழுது 
இவ்விடம் இப்பொழுதும் சிந்து நாட்டரசனால் அனுப்பப் 
பேரிரைச்சலின்றி அமைதியாக பட்ட பொன் தோள்வளை 
வுள்ளது . 

வந்தது . அதனால் இவனுக்கு 
ஏகாந்த ராமையர் 

இவர் ஒரு 

ஏமாங்கதன் என்று பெயரிட் 
சிவனடியார் . 

டனர் . இவன் வளர்ந்து பெரிய 
யோகத்தில் வல்லவர் . 
வல்லவர் . நாள் 

வனான பிறகு காட்டின் வளங் 

களைக் 
தோறுந் திருக்கைலையில் எழுந் 

எண்ணினான் . 
தருளிய சிவபிரானை வழிபட் 

அமைச்சன் மகனாகிய மதிவிசா 
டவர் . 

லன் என்பவனோடு புறப்பட்டுப் 
வசவருடைய 

போய்க் காட்டில் தங்கியிருந் 
உணர்ந்து அவரிடம் 
அன்பு பூண்டிருந்தார் . 

தான் . அப்பொழுது காளிக்குப் 
சொற் போரில் அரசன் காணு 

பலியிடும்படி வேடர்களால் 
மாறு தம் தலையை அறிந்து 

பிடிக்கப்பட்டான் . அங்கிருந்த 
சிவத் தியானஞ் செய்யச் செய் ஒரு சுரங்கத்தின் 

வழியாக 
தவர் . நிலவுலக உருத்திரர் 

நுழைந்து அங்கு ஒரு காடு 
எல்லாரானும் மதிக்கப் 

தோன்றக் கண்டான் . அங்கு 
பட்டவர் . வீர 
வீர சைவ சமயத் 

கந்த மூர்த்தியைப் போற்றி 
தினர் . 

முன் பிறப்புச் செய்தியை 

உணர்ந்தான் . அக் கடவுளால் 
ஏகாம்பரநாதர் - காஞ்சீபுரத்தில் படைக்கலங்கள் பெற்று 
இறைவன் மாமரத்தின் கீழ் விலங்கு 

முதலியவைகளை 
எழுந்தருளியுள்ளபடியால் இவ் வென்றான் . பிறகு இமயமலைச் 
வாறு பெயர் பெற்றார் . ஆம் சாரலுக்குச் சென்றான் . அங்கு 
பரம்- மாமரம் . ஏகம் - ஒன்று . தன் 

தந்தையால் விரட்டப் 
அஃதாவது தனக்கு இணையாக பட்ட 

அரச 

குடும்பத்தினர் 
வேறொன்றும் இல்லாதது . இம் அரசனுக்கு அஞ்சி வசித்தலைக் 
மாமரமும் மிக்க புகழுடைய கண்டான் . அங்கிருந்த மலை 


சிவ 


காண 


பெரு 


மையை 


என 


F 


ஏரண்டமுனிவர் 


103 


ஏலேல சிங்கர் 


* 


ப 


தாம் 


பிறகு 


கிய 


யுச்சிக்குச் சென்று இளைப் செய்தான் . தன்னுடைய மக 
பாறினான் , அங்கிருந்த அரச னுக்கு முடி சூட்டினான் . 
குமாரிகள் இருவரால் போற்றப் அரசனுடைய மனைவி முனிவ 
பெற்றான் . அவர்கள் காசுமீர 

ரிடஞ் சென்று பணிந்தாள் . 
நாட்டு மன்னன் புதல்வியர் முனிவர் அரசியைப் பார்த்து , 
எனவும் தந்தையால் நீக்கப் " நீ தீர்க்க சுமங்கலியாக இரு 
பட்டவர்கள் எனவும் உணர்ந் என்று வாழ்த்துரை கூறினார் . 
தான் . பிறகு தன்னுடைய இதனைக் கேட்ட அரசி முனிவ 
நாட்டிற்கு வந்து தந்தையோடு ரைப் பார்த்துத் தன் கணவன் 
போரிட்டு வென்றான் . தான் செய்தியைக் கூறினாள் . " தங்க 
காட்டிற் கண்டவைகளைக் 

ளுடைய திருவாக்குப் பொய் 
கூறினான் . தான் மலையிற் கண்ட யாகப் போய்விடும் போலிருக் 
இரு பெண்களில் ஒருத்தியை கிறதே " என்று கூறினாள் . 
மணந்து கொண்டான் . தன் இதனைக் கேட்ட முனிவர் தாம் 
னுடைய அமைச்சனுக்கு மற் அரசனுக்குக்கூறியதை எண்ணி 
றொருத்தியை மணஞ் 

செய் னார் . தாமே அவ்வாறு செய்வ 
வித்து அரசாண்டிருந்தான் , தாகவும் தமக்காக நான்கு 
அரசனால் விரட்டப்பட்டிருந்த திருக்கோயில்கள் அமைக்க 
உறவினர்களுடைய துன்பத் வேண்டும் என்றுங் கூறினார் . 
தையும் போக்கினான் . 

திருவலஞ் சுழியை 
ஏரண்டமுனிவர் - இம் முனிவர் அடைந்து நீர்ச்சுழியில் வீழ்ந்து 
கொட்டையூரில் தவஞ் செய்து 

இறந்தார் . இதன் 
கொண்டிருந்தார் . இவர் காலத் 

காவிரி சோழ நாட்டிற் பாய்ந் 
தில் செய சோழன் மகனா 

தது . அதனால் வளஞ் சிறந் 
என்பவன் 

தோங்கலாயிற்று . இவருடைய 
அரசாட்சி செய்து கொண் 

வேண்டுகோளுக்காகவே கனக 
டிருந்தான் . 

சோழன் , தஞ்சை ராசராசேச் 
மனைவியின் பெயர் செண்ப சுரம் , 

கங்கை கொண்ட 
காங்கி . இவன் காலத்தில் சோழேச்சுரம் முதலிய திருக் 
காவிரி திருவலஞ் சுழியிலிருந்த 

கோயில்களைக் கட்டினான் . 
ஆனைமுகக் கடவுளை வலஞ் 

ஏரி காத்த பெருமாள் - மதுராந்த 
செய்து பாதலத்தில் புகுந் 

கத்தில் திருக்கோயில் கொண் 
தனள் . இதனால் நாடு செழிக் 

டுள்ள பெருமாளுடைய பெயர் . 
காமல் மிகுந்த வறுமை நிலையை 

அவ்வூரிலுள்ள ஏரியொன்று 
அடைந்தது . இதனை யுணர்ந்த 

பெரு மழையில் உடையும் 
அரசன் இதற்கு யாது செய்ய 

நிலையில் இருந்தபோது ஆங்கி 
லாம் எண்ண முற்று 

லேயர் ஒருவர் ஏரியின் கரை 
வருந்தினான் . இம் முனிவரிடம் 

உடையாமலிருந்தால் திருமால் 
வந்து செய்தியைக் கூறினான் . 

கோயிலுக்குத் திருப்பணிகள் 
இவர் 

பார்த்து , 

செய்வதாக வேண்டிக் கொண் 
ஒரு முனிவனாவது அரசனா 

டார் . பெருமாள் ஏரியின் கரை 
வது அதில் வீழ்ந்திறந்தால் 

உடையாமல் 

காத்தருளினார் . 
அஃது அடைபட்டு நீர் நில 

அது முதல் அப் பெருமாளுக்கு 
மிசைப் பாய்ந்து நாடு செழிப் 

ஏரி காத்த பெருமாள் என்று 
படையும் " என்று கூறினார் . 

பெயர் உண்டாகியது . 
அரசன் தானே அவ்வாறு 
இறந்து தன் நாட்டு மக்களுக்கு ஏலேல சிங்கர் திருவள்ளுவர் 
நன்மை செய்வதென்று முடிவு காலத்தில் சென்னையில் வாழ்ந் 


கனக 


சோழன் 


வனுடைய 


என் 


. 


அரசனைப் 


ஏலேல சிங்கர் 


104 


ஏழிசை வல்லபி 


படை 


செய்து 


யான 


திருமாணி 


திருந்த ஒரு கப்பல் வாணிகர் . பிடிப்பட்ட போது அத் தங்க 
திருவள்ளுவர் இவரிடம் நூல் மும் திரும்பி ஏலேல சிங்க 
வாங்கி 

நெய்தற்றொழிலைச் ரிடமே வந்தது . அது முதல் 
செய்து கொண்டிருந்தார் . ஒரு 

" ஏலேலசிங்கன் பொருள் ஏழு 
நாள் நூல் வாங்குவதற்குத் கடல் போனாலும் திரும்பும் 
திருவள்ளுவர் இவருடைய இல் என்னும் பழமொழி ஒன்றும் 
பத்திற்கு வந்தார் . இல்லத்தில் உண்டாகியது . 
இருந்தவர்களைப் 

பார்த்து . 
" ஏலேல சிங்கர் எங்கே ? " ஏலேல சிங்கன் - இவன் சோழ 
என்று கேட்டார் . அதற்கு 

மன்னர்களில் ஒருவன் . சிறந்த 
அவர்கள் , “ அவர் சிவ பூசை 

ஆண்மையும் 

வலியும் 
கொண்டிருக்கிறார் " படைத்திருந்த இவன் கி . பி . 
என்று கூறினார்கள் . இதனைக் 

200 இல் ஈழத்தின் மீது படை 
கேட்ட திருவள்ளுவர் , ஏலேல 

யெடுத்துச் சென்றான் . 
சிங்கர் மனவொருமையோடு | ஏழிசை மோகன் ஆட்கொள்ளி 
பூசை செய்கிறாரா என்று தம் 

குலோத்துங்க சோழ 
முடைய அறிவுப் பார்வையால் 

காடவராயன் - இவன் பல்லவர் 
பார்த்தார் . குப்பத்திலுள்ள 

குலத்தில் தோன்றியவன் . 
எதைப் பற்றியோ அவர் கி.பி. 1136 இல் தென்னார்க்காடு 
எண்ணமிட்டுக் கொண்டு 

மாவட்டத்தில் 
வெறும் பூசை செய்து கொண் 

குழியைச் சார்ந்த நிலப்பரப்பில் 
டிருப்பதைக் கண் டார் . 

நாட்டைக் காவல் செய்யும் 
உடனே , " ஏலேல சிங்கர் 

அரசாங்க அதிகாரியாயிருங் 
குப்பத்திலா 

பூசை செய் 

தான் . அரசனால் அளிக்கப் 
கிறார் ? 

கேட்டார் . பட்ட குலோத்துங்க சோழ 
கேட்ட ஏலேல 

காடவராயன் , கச்சிராயன் 
சிங்கர் எழுந்தோடி வந்தார் . என்னுஞ் சிறப்புப் பெயர்களைப் 
திருவள்ளுவரைப் பணிந்தார் . பெற்றவன் . திருநாவலூர் , 
அவர் தெய்வத் தன்மை பொருந் திருவதிகை , திருமுதுகுன்றம் 
தியவர் என்பதை ஏலேல 

ஆகிய ஊர்களிலுள்ள திருக் 
சிங்கர் அன்றுதான் 

உணர்ந் 

கோயில்கட்குக் கட்டளைகள் 
தார் . தம்மையாட் கொள்ள 

அமைத்தும் அணிகலன்கள் 
வேண்டுமென்று திருவள்ளு வழங்கியும் , திருப்பணிகள் 
வரை வேண்டிக் கொண்டார் . 

புரிந்துக் தொண்டு செய்திருத்த 
திருவள்ளுவர் பல வாறு லால் இவன் சிறந்த சிவனம் 
ஆராய்ந்து பார்த்துப் பிறகு யான் என்பது பெறப்படு 
ஏலேல சிங்கரை மாணவராக 

இவன் தன்னுடைய 
ஏற்று அறிவுரை வழங்கினார் . அறிவாற்றல்களாற் படிப்படி 
அது முதல் ஏலேல சிங்கருக்கு 

யாக உயர்ந்து தென்னார்க்காடு 
நன்மைகள் மிகுதியாக உண் மாவட்டத்திலுள்ள திருமுனைப் 
டாயின . ஆசிரியர் 

சொற் பாடி நாட்டில் ஒரு சிற்றரச 
படியே நடந்தார் . வற்கட 

னாக விளங்கினான் என்பது கல் 
காலத்தில் குறைந்த விலையில் வெட்டுக்களாற் பெறப்படு 
நெல்லை விற்றார் . 
கிடைத்த பொருளைத் 

பொருளைத் தங்க 
மாக்கித் திருவள்ளுவர் உரைப் ஏழிசை வல்லபி இவள் முதற் 
படி கடலில் 

எறிந்தார் . குலோத்துங்கனுடைய மனைவி . 
அதனை மீன் விழுங்கியது . மீன் ஏழிசைகளினும் 

வல்லவளா 


. 


என்று 


இதனைக் 


கின்றது . 


அதனால் 


கின்றது . 


ஏழிருக்கை 


105 


1 


ஐஹயர் 


பாண் 


டியன் 


கையால் ஏழிசைவல்லபி என்று இச்செப்பேடுகளில் , 
காரணப் பெயர் பெற்றாள் . 

பல்யாகசாலை முது 
ஏழிருக்கை திருவிசைப்பாப் 

குடுமிப்பெருவழுதியால் கொற் 
பெற்ற திருச்சாட்டியக் குடியில் 

கைக் கிழான் காமக்காணி நற் 
உள்ள திருக்கோயில் இப் பெய 

கொற்றன் என்ற அந்தண 
ரால் வழங்கப் பெறுகிறது .. 

னுக்குக் கொடுக்கப் பெற்றுப் 
சுரநோய் என்னும் வெப்ப 

பின்பு களப்பிரர் என்ற வேற் 
நோய்க்குத் தெய்வமாகிய தீக் 

றரசர் ஆட்சியிலே அரசாங்கத் 
கடவுளை இங்கு இறைவ 

துடன் சேர்க்கப் பெற்றிருந்த 
ருடைய திருவுருவமேயாக 

வேள்விக்குடி என்ற ஊரை 
வைத்து வழிபடப் படுகிறது . 

முதலில் தானம் பெற்றவன் 

மரபினனான காமக்காணி நற் 
ஏழில் மலை துளு நாட்டில் 

சிங்கன் என்பவனுடைய 
உள்ள மலைகளில் ஒன்று . இது வேண்டுகோளின்படி 

பராந் 
நாட்டின் தெற்கே தகன் நெடுஞ்செழியன் மறு 
யுள்ளது . இதனை ஏழில் நெடு 

முறை தானமாக வழங்கியது 
வரை என்றும் , ஏழிற் குன்று 

குறித்துள்ளது . காமக் காணி 
என்றுங் கூறுவர் . இதனுடைய என்பது கிராமக் காணி என் 
ஒரு பிரிவு பாழி மலை என்று 

பதன் திரிபாக இருக்கலாம் . 
பெயர் பெற்றிருந்தது . அங்குப் காமக் கிழவு என்றும் வழங்கு 
பாழி என்னும் பெயருடைய 

கின் றனர் . இவர் பாடியிருக் 
ஊர் ஒன்றும் இருந்தது . ஏழில் கும் செய்யுட்கள் வடமொழிக் 
மலை மேற்குக் கடற்கரையோர 

கலப்பு மிக்கவை . 
மாகக் கண்ணனூருக்கு வட 
மேற்கே பதினாறு கல் தொலை 

ஐஹயர் - இவர்கள் கார்த்த வீரி 

யார்ச்சுனனுடைய வழிமுறை 
வில் இருக்கிறது . கடற்கரைக் யில் தோன்றிய அரசர்கள் . 
குக் கிழக்கே ஒரு மைல் தொலை 

இவர்கள் வறுமையினால் துன்ப 
வில் இருக்கிறது . இம்மலை 

மடைந்தார்கள் . தங்களுடைய 
அரபிக்கடலில் இருபத்தேழு 
மைல் தொலைவரையில் தெரிந் 

முன்னோரிடம் தானம் வாங்கிய 
அந்தணர்கள் 

செல்வமுடைய 
தது .வாஸ்கோடிகாமா என்னும் 

வர்களாக இருத்தலையுணர்ந்து 
போர்த்துகீசியன் முதல் முதல் 

அவர்களிடம் போய்மிகு தியான 
இந்தியாவுக்கு வந்தபோது 

வட்டி தருவதாகவும் தங்களுக் 
அவனுக்குக் 

கடலில் முதன் 

குக் கடனாகப்பொருள் வேண்டு 
முதலாகக் காணப்பட்ட மலை 

மென்றுங் கேட்டார்கள் . அவர் 
இதுவே என்பர் . 

களோ இவர்களிடம் கடன் 
ஏனாதி 

சாத்தஞ் சாத்தன் கொடுத்தால் பொருள் மீளாது 
( 8 - ஆம் நூ . ) கல்வெட்டின் என்று எண்ணியவர்களா 

களாய்த் 
உதவியால் துலங்கப்படும் தங்களிடமிருந்த பொருளை 
புலவர் 767 - ல் பட்டம் நிலத்திற் புதைத்து வைத்து 
பெற்றவனும் , ஆனைமாமலை , விட்டுக் காட்டிற் சென்று வசித் 
சீவரமங்கலம் முதலான இடங் தார்கள் . ஐ ஹயர்கள் நிலத் 
களிலுள்ள கல்வெட்டுக்களுக்கு தைத் தோண்டிப் பார்க்கப் 
உரியவனுமான பராந்தகன் பொருள் கிடைத்தது . அவ் 
நெடுஞ்சடையனெனும் பாண் வந்தணர்கள்வஞ்சகர்களென்று 
டியனைப் பற்றிய வேள்விக் அவர்களுடைய குலத்தை அழித் 
குடிச் செப்பேடுகளின் தமிழ்ப் தொழிக்கத் தொடங்கினார்கள் . 
பகு தியைப் பாடியவர் இவர் . தணப் பெண்களைக் கொலை 


சு . 


அந்தண 


. 


| 


ஐங்கலக்காசு விநாயகர் 


106 


ஐயனார் 


செய்து 


றிச் 


செய்ய எண்ணி அவர்களைத் சிறப்புப் பாயிரத்தில் , ஐந்தி 
தேடிச் சென்றார்கள் . அப் ரம் நிறைந்த தொல்காப்பியன் 
பொழுது அப்பெண்களில் 

என்று 

சிறப்பித்துக் கூறப் 
ஒருத்தியின் தொடையில் பிருகு பெறுகிறார் . இந்திரன் இவ் 
முனிவர் தோன்றி ஐஹயர்களு வாறு இலக்கண நூல் செய்த 
டைய கண்களைப் போக்கினார் . 

கதையை நம்புவார் சிலரும் நம் 
ஐஹயர்கள் முனிவரைப் 

பாதவர் சிலரும் உள்ளனர் . 
போற்றி 

கண்ணைப் 
பெற்றார்கள் . 

ஐம்படைத்தாலி - முன் காலத்தில் 

குழந்தைகளுக்கு அணிந்து வந்த 
ஐங்கலக்காசு விநாயகர் திரு 

ஓர் அணிகலம் ஐம்படைத்தாலி 
வாரூர்த்திருக் கோயிலில் உள்ள 

என்னும் பெயரால் வழங்கப் 
ஒரு விநாயகருடைய பெயர் . 

பட்டது . காத்தற் கடவுளாகிய 
சோழமன்னன் ஒருவன் ஐந்து 

திருமாலின் சங்கு , சக்கரம் , 
கலம் பொற்காசுகளைக் 

கதை , வாள் , வில் ஆகிய ஐம் 
கொண்டு இவ்விநாயகரைச் 

படைகளையும் சிறிய அணிகலன் 
செய்வித்தபடியால் இவ்விநாய 

களாகச் செய்து அணிவது இவ் 
கருக்கு இவ்வாறு பெயர் வழங் 

வணிகலமாகும் . இதனைப் பற் 
கலாயிற்று . 

சங்ககால நூல்களும் 
ஐந்தாம்படை 

ஒரு நாட்டிலே ஆங்காங்கு குறிப்பிட்டுள்ளன . 
உள்ளவர்கள் அந்நாட்டிற்கு 
எதிராக வேலை செய்யவும் , ஐம்பெருங் காப்பியம்- சிந்தாமணி , 
பகைவர்களுக்கு உதவி செய்ய 

மணிமேகலை , 
சிலப்பதிகாரம் , 
வளையாபதி , 

குண்டலகேசி 
வும் முன்வரின் அவர்களை ஐந் 
தாம் படையினர் என்று குறிப் 

என்னும் பழந்தமிழ் நூல்கள் 
பிடுகின்றனர் . இப்பெயர் 

ஐந்தும் ஐம்பெருங் காப்பியங் 
1936 ஆம் ஆண்டில் தான் முதன் 

கள் என்று வழங்கப் பெறுகின் 
முதலாகத் தோன்றியது . ஐந் 

றன . இவற்றுள் முதல் மூன் 

றுமே இந்நாளில் முற்றும் உள் 
படையினர் 
களில் வேலை செய்து நாட்டில் 

ளன . இறுதி இரண்டும் இறந் 
குழப்பம் , துன்பம் , பயம் முத 

தொழிய நூல்களில் மேற்கோள் 
லியவைகளை உண்டாக்கியும் 

களாகச் சென்ற சில பாடல்கள் 
பகைவர்களுடைய சார்பில் 

மட்டும் மறைந்தொழியாமல் 
பேசி 

வழங்கிக் கொண்டிருக்கின்றன . 
அவர்களுக்கு ஆதரவு 
தேடியும் தமது நோக்கத்தை | ஐயனார்- இவருடைய பெயர் சாத் 
நிறைவேற்ற முயல்வர் . இரண் 

தனார் 

எனவும் வழங்கும் . 
டாம் உலகப் போரின் பொழுது தாருகாவனத்து முனிவர்க 
இத்தகைய ஐந்தாம் படைகள் 

ளுடைய ஆணவத்தை அடக்கும் 
மிகுந்த திறமையுடன் வேலை 

பொருட்டுச் சிவபெருமான் பிட் 
செய்தன . 

சாடனராக நிர்வாண கோலத் 
ஐந்திரம் வடமொழி இலக் துடனும் திருமால் மோகினி 
கண நூல்களில் ஒன்று . இஃது 

வடிவத்துடனும் எழுந்தருளிய 
இந்திரனாற் செய்யப்பட்டபடி 

காலத்தில் இருவருக்கும் புதல் 
யீனால் இப்பெயர் பெற்றது வராக இவர் தோன்றினார் என 
என்று இயம்புகின்றனர் . தொல் வும் இதனால் இவருக்கு அரிகர 
காப்பியர் வடமொழியிலும் புத்திரர் என்று பெயர் எனவுங் 
புலமை பெற்றவர் 

கூறுவர் . இவருடைய திருக் 
விளக்கத் தொல்காப்பியச் 

கோயில் ஊருக்குப் புறம்பான 


தாம் 


பலவகை 


என்பதை 


* 


ஐராபதம் 


107 


ஒட்டிய முனி 


. 


கிய 


நின்று 


ம 


இடத்திலே தான் அமைந்திருக் வாழ்ந்திருந்தான் . ஐவேல் 
கும் , 

அசதி பாண்டி 

நாட்டினன் 
ஐராபதம் - இஃது ஒரு மலை . இம் 

என்பாருமுளர் . 
மலையில் சிங்கச் சுவணம் 

ஐனு - சப்பான் நாட்டில் வரலாற் 
என்னும் உயர்ந்த பொன் 

றுக் காலத்துக்கு முன் 
உண்டாகிய 

சாதியார் வாழ்ந்து வந்தனர் . 
ஐராபதி - இவள் பதுமாபதியின் இப்பொழுது சப்பான் தீவுக் 
செவிலித் தாயின் மகள் . கூனிய கூட்டத்தில் ஒன்றாகிய ஹொக் 
உருவமுடையவளாக இருந்த 

கெய்டோவினும் மற்றொன்றா 
படியினால் கூன் மகளெனவும் 

சக்காலின் என்பதின் 
கூனியெனவுங் 

கூறப் பெற் ஒரு பகுதியிலும் வாழ்ந்து வரு 
றாள் . இராசகிரியத்தில் காமன் கின்றனர் . இவர்களுடைய எண் 
கோட்டத்துக்குப் பக்கத்தில் ணிக்கை பதினேழாயிரம் . கன 
பதுமாபதியைக் கண்டு மயங்கி மான எலும்புகளும் , குறுகிய 
வினவிய உதயணனுக்கு அவ 

தலையும் , வெளுப்பான பழுப்பு 
ளுடைய வரலாறுகளை யெல் நிறமேனியும் , உடலில் மிகுதி 
லாங் கூறி அவனுக்கும் அவ 

யான மயிரும் உடையவர்களாக 
ளுக்கும் இடையே 

வும் , மேல் இமையின் உட்புறத் 
இருவர் கருத்தையும் நிறை தில் மடிப்பில்லாதவர்களாகவும் 
வேற்றியவள் . கூரிய தி இருப்பதால் 

மங்கொலாயிடு 
யினள் . எக் காரியத்தையும் 

இனத்தைச் 

சேர்ந்தவர்க 
மறைமுகமாகச் செய்து முடிப் ளாகார் ; காக்கசாயிடு இனத் 
பதில் 

வல்லவள் . பந்தடிப் தைச் சேர்ந்தவர்களாகலாம் . 
பதினுங் கெட்டிக்காரி . இப் 

தென் இந்திய மலைச்சாதியாரைச் 
பெயர் அயிராவதி எனவும் 

சேர்ந்தவர்களாகக் கொள்வதே 
வழங்கும் . 

பொருந்தும் . 

வேறு 

எந்த 
மொழியையும் 

சாராத தனி 
ஐராவசு - இவன் ஒரு காந்தருவன் . 

மொழியுடையவர்கள் . 
இவன் தேவ குருவினுடைய 

களில் 

சிலர் சப்பானியரிட 
சாபத்தால் யானையுருப் பெற் 

மிருந்து வேளாண்மைத் 
றுக் கதிர்காம வேலரை வழி 

தொழில் கற்று 

அதனைச் 
பட்டு நல்லுருப்பெற்றவன் . 

செய்து வருகிறார்கள் . பெரும் 
ஐராவதேசர் துருவாசருடைய பாலோர் மீன் பிடித்தல் , 
வசவுரையைப் பெற்றுக் காட் 

வேட்டையாடுதல் 

முதலிய 
டானையாக மாறிய ஐராவதம் தொழில்களின் வாயிலாகவே 
மதுரையின் மேற்கில் ஓரிடத் வாழ்க்கையை நடத்துகின்றார் 
தில் ஒரு 

சிவலிங்கத்தை கள் . 
அமைத்து வழிபாடு செய்தது . 

நாட்டிற் 
அவ்விலிங்கம் ஐராவதத்தால் | ஒக்கிலியன் - தமிழ் 
அமைக்கப்பட்டமையின் ஐராவ 

குடியேறிக் கோயமுத்தூரில் 
தேசர் என்று பெயர் பெற்றது . 

வசிக்கும் ஒரு கன்னடச் சாதி 

யான் . 
ஐவேலி - கொங்கு வள நாட்டில் 
சங்ககிரிக்குக் கிழக்கே இரண்டு | ஒட்டிய முனி - இம் முனிவர் மாந் 
மைல் தொலைவில் 

இவ்வூர் 

திரிக வித்தையிற் சிறந்தவர் ; 
முன்னாளில் இருந்தது . இவ் இவர் தம்முடைய பெயரால் 
வூரில் ஒளவையாரிடங் கோவை ஒட்டிய மென்னும் நூல் செய் 
கொண்ட 

அசதி என்பவன் திருப்பதாகக் கூறப்படுகிறது . 


இவர் 


- 


ஒய்சளர் 


108 


சூர் 


டனர் . 


பேராற்று 


ஒய்சளர் - மைசூரிலும் அதன் னுடைய பெயர் பெரிய நாயகி 
அண்மையிலுள்ள நாட்டிலும் 

யார் . 
கங்கர்கள் இழந்த பதவியை 

ஒளிச்செங்கோ - இவன் பேரரசர் 
ஒய்சளர் கைப்பற்றிக் கொண் 

களில் ஒருவன் . கி . மு . பதினா 
முதலில் ஒய்சளத் 

லாயிரத்தைந்நூற்று ஐம்பதாவ 
தளபதிகள் மேலைச் சாளுக்கிய 

தாண்டில் மகேந்திர மலையின் 
மன்னர்களுடைய ஆணைக்குள் 

ஒரு பகுதியாக மணி மலையில் 
வாழ்ந்த சிற்றரசர்களாவார் . 

தமிழ்ச் சங்கம் ஒன்றை நிறுவி , 
விட்ணுவர்த்தனர் என்ற ஓய் 

நெடுந்துறையன் , 
சளத் தலைவர் தனியே 

செங்கோடன் , 

இடைகழிச் 
ஆட்சியை அமைத்தார் . பெரும் 

தனியூர்ச் சேந்தன் முதலிய 
போர் வீரராக இருந்த இவர் 

புலவர்களைக் கொண்டு தமிழ் 
தலைக்காடு , கங்கவாடி , சேலம் , 

ஆராய்ச்சி 

செய்வித்தான் 
கோயம்புத்தூர் முதலிய இடங் 
களைக் கைப்பற்றினார் . 

என்று தெரிகிறது . 

விக் 
கிரமாதித்திய சாளுக்கியன் ஒற்றி யூர் நான் முகனுடைய 
என்பவன் இவரைத் தோற் தவத்தில் அவனுடைய யோகத் 
கடித்தான் . சமணராக விருந்த 

தீயின் நடுவுள் இறைவர் 
இவரை இராமாநுசர் வைணவ தோன்றி அத் தீயையே கோயி 
ராக்கியதாகத் தெரிகிறது . 

லாகக் கொண்டு எழுந்தருளி 

ஊழி வெள்ளம் மேலெழும் 
ஒலோகமாதேவி - இவள் கி . பி . 

பாது சுவறுமாறு செய்தபடி 
985 முதல் 1013 வரையில் 

யால் ஒற்றியூர் எனப்பட்டது . 
தஞ்சையின்கண் அரசாட்சி 

ஒற்றுதல் சுவறச் செய்தல் . 
செய்திருந்த முதலாவது இராச இதுவே திருவொற்றியூர் . 
ராசனது பட்டத்தரசியாவாள் . 
திருவையாற்றில் உள்ள ஐயா ஓசூர் - தமிழ்நாட்டில் சேலம் மா 
றப்பர் கோயிலில் தன் பெய 

வட்டத்தின் வடதாலுகா . இது 
ஒலோகமாதேவீச்சுரம் 

மாவட்டத்தின் மிகவும் பெரிய 
என்னுங் கோயிலைக் கட்டியிருக் 

தாலூகாவாகும் . பரப்பு : 1,168 
கிறாள் . 

சதுர மைல் . 

மக்கள் தொகை : 

2,70,687 ( 1951 ) . வடக்கே 
ஒழுந்தியாப்பட்டு - இப் 

இப் பெய 

மைசூர் இராச்சியத்தைச் 
ரோடு இந்நாளில் வழங்கும் சேர்ந்த கோலார் மாவட்டமும் , 
இவ்வூர் தேவாரம் பெற்ற மேற்கே பெங்களூர் மாவட்ட 
சிவப்பதிகளில் ஒன்றாகும் . இது மும் , கிழக்கே கிருஷ்ணகிரியும் , 
முன்னாளில் அரசிலி என்னும் 

தருமபுரியும் , தெற்கே கோயம் 
பெயரோடு வழங்கியது . இவ் புத்தூர் மாவட்டமும் இதற்கு 
வூர் தென்னார்க்காடு மாவட்டத் எல்லைகளாக அமைந்துள்ளன . 
தில் புதுச்சேரியில் இருந்து தென் எல்லையோரமாகக் காவிரி 
திண்டிவனம் போகும் வழியில் யாறு செல்கின்றது . வட பாக 
ஐந்து மைலில் இருக்கும் மும் மேற்குப் பாகமும் பீட 
இரும்பை மாகாளஞ் 

பூமி ; வறண்டவெளி. தெற்குப் 
அங்கிருந்து ஒட்டன்பாளையம் பாகமும் கிழக்குப் பாகமும் 
வழியில் வட கிழக்கில் மூன்று இயற்கை அழகு மிகுந்தவை . 
மைலில் இருக்கிறது . 

இப் பக்கங்களில் காடு நிறைந்த 
தேவ முனிவர் வழிபாடு செய்த குன் றுகளும் பசுமையான பள் 
சிவப்பதி . சுவாமியினுடைய 

ளத்தாக்குகளும் உள்ளன . கால் 
பெயர் அரசிலி நாதர் . அம்ம நடை வளர்த்தல் , நெசவு , பாய் 


ரால் 


சென்று 


வாம் 


ஓணகாந்தன் 


10g 


ஓரிருக்கை 


வள 


தார் . 


தும் 


நன்கு 


சில 


இவர் 


பின்னுதல் , மரம்வெட்டுதல் முக் | ஓரிருக்கை தொண்டை 
கியத் தொழில்களாயுள்ளன . நாட்டில் திருமழிசை என்னும் 
ஓணகாந்தன் - ஓணன் எனவும் ஊரில் ஆழ்வார் ஒருவர் பிறந் 
காந்தன் எனவும் பெயருடைய 

அவருடைய இயற் 
இரண்டு அசுரர்கள் . எப்பொழு 

பெயர் இன்னதென்று தெரிந் 
பிரியாமல் ஒன்றாகவே 

திலது . திருமழிசையில் இருந்த 
திரிந்தபடியால் ஒருமைப் பெய படியால் திருமழிசையாழ்வார் 
ராக ஓணகாந்தன் என வழங் 

என்று 

பெயர் பெற்றார் . 
கப்பட்டார்கள் . இவர்கள் இளமையில் 

கல்வி 
காஞ்சி நகரத்தில் இறை வழி கற்றுப் பல சமய நூல்களையும் 
பாடு செய்து பேறு பெற்றார் ஆராய்ச்சி 

செய்தார் . 
கள் . இவர்களால் பூசிக்கப் காலம் பௌத்தராகவுஞ் சில 
பட்ட இடம் திருவோண காந் 

காலம் சமணராகவும் இருந் 
தன் தளி என்னும் பெயரால் தார் . பிறகு சைவ சமயத்திற் 
வழங்குகிறது . காஞ்சி ஏகாம் 

சேர்ந்து சில காலம் சைவராக 
பரநாதர் கோயிலுக்கண்மையி இருந்தார். 

அப்பொழுது 
லுள்ள இந்த இடம் சுந்தர 

பேயாழ்வார் என்பவர் இவரை 
மூர்த்தி சுவாமிகளால் தேவா 

வைணவராக்கினார் . இவருக்குப் 
ரம் பாடப் பெற்றது . 

பத்திசாரர் என்று வேறொரு 

பெயரும் உண்டு . 
ஓதவுருகீசுரர் - திருக்கச்சி மேற் 

காஞ்சிபுரத்திற்குப் போய்த் 
றளியில் திருமால் வடிவமாக 

திருவெஃகா என்னுந் திருப்பதி 
விருந்தவர் . இவர் சிவசாரூபம் 

யில் தங்கிப் பெருமாளை வழி 
பெறும் பொருட்டுத் தவஞ் 

பட்டுக் கொண்டிருந்தார் . 
செய்து கொண்டிருந்தார் . 

அப்பொழுது கணிகண்ணர் 
திருஞான சம்பந்தர் இப்பதியை 

என்பவர் இவருடைய மாணவ 
அடைந்து தேவாரப் பதிகம் 

ராகித் தொண்டு 
பாடியபொழுது 

கொண்டிருந்தார் . அம் மாண 
கேட்டு உருகிச் சிவலிங்க 

வருடைய குருபத்தியைக் 
மானார் . அதனால் இவ்வாறு 

கண்டு இவர் அவரிடத்தில் 
ஓதவுருகீசுரர் என்று பெயர் 

மிகுந்த அன்பு பாராட்டியிருந் 
உண்டாயிற்று . 

தார் . அக் கணிகண்ணர் ஒரு 
ஓத்தூர் - தொண்டை நாட்டில் 

நாள் பல்லவ மன்னனுடைய 
உள்ள தேவாரம் பெற்ற சிவப் மாளிகைக்குப் பிச்சை எடுக்கச் 
பதியாகிய திருவோத்தூர் 

சென்றார் . பல்லவமன்னன் 
ஓத்து - வேதம் . இறைவன் இவரை அழைத்துத் தன்மீது 
மறைகளைத் தேவர்களுக்கு ஓது 

செய்யுள் இயற்றச் 
வித்த பதியாகையால் ஒத்தூர் சொன்னான் . 

கணிகண்ணர் 
என் வழங்கப் பெற்றது . 

பாடாமல் காஞ்சி 
திருஞான சம்பந்தப் பிள்ளையார் நகரத்தைப் பாடினார் . சினங் 
ஆண் பனைகளைப் பெண் 

கொண்ட 

அரசன் 
பனைகளாக்கிக் காய்க்குமாறு 

கண்ணரை 

விட்டுப் 
நிகழ்த்திப் புதுமை செய்தது போகுமாறு கூறினான் . கணி 
இத் திருவோத்தூரிலே தான் . கண்ணர் தம்முடைய ஆசிரிய 
எழுதப்படாமல் வழி வழியாக 

ரிடம் வந்து நடந்ததைக் கூறித் 
ஓதப்பட்டே வருதலின் ஓத் தமக்கு விடை கொடுக்குமாறு 
தெனப்பட்டது . இறைவன் கேட்டார் . ஆழ்வார் தாமும் 
பெயர் வேதநாதர் . 

அவரோடு வருவதாகக் கூறிக் 


செய்து 


அதனைக் 


அரசனைப் 


கணி 


ஊரை 


ஓவாத கூத்தர் 


110 


ககந்தன் 


மென்று 

வேண்டிக் 


விட்டது . 


தென்று 


" கணிகண்ணன் போகின்றான் தாலுகா திருமாலுகந்தான் 
என்னுஞ் செய்யுளைப் பாடிப் கோட்டையில் உள்ள சிவன் 
பெருமாளையும் உடன் அழைத் கோயிற் கல்வெட்டிலே குல 
துக்கொண்டு புறப்பட்டார் . சேகர தேவன் என்ற பாண்டி 
மூவரும் நகரத்தை விட்டுப் யன் காலத்திலே ஓவாதகூத்தர் 
போய்விட்ட செய்தியை அறம் பல புரிந்தமை பொறிக் 
மன்னன் அறிந்தான் . 

உடனே 

கப்பட்டுள்ளது . மேலும் 
ஆழ்வாரிடஞ் சென்று அவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் 
வணங்கினான் . 

தன்னுடைய கோவிற்பட்டி தாலுகா ஆத 
குற்றத்தைப் பொறுத்து நகரத் னூரில் உள்ள சிவன் கோயில் 
திற்கு , எழுந்தருள வேண்டு கல்வெட்டில் , " இனியன் கூத்த 

கொண் னான ஓவாத கூத்தன் ஒரு தூண் 
டான் . 

ஆழ்வாரும் அரச உதவி செய்த செய்தி குறிக்கப் 
னுடைய வேண்டுகோளுக் பட்டுள்ளது . 

மேற்கூறிய 
கிணங்கித் திரும்பினார் . மூவரும் குறிப்புக்களால் இவர் ஒரு 
ஓர் இரவு தங்கியிருந்த இடம் 

சிறந்த 

அறவாணர் என்பது 
ஓர் இருக்கை என்று பெயர் அறியப்படுகிறது . 
பெற்றது . அஃது இந்நாளில் கூத்தர் என்பது 

சிவபிரா 
திரிந்து ஓரிக்கை என மாறி னுடைய பெயர்களில் ஒன்று . 

ஒழிவில்லாமல் கூத்தியற்று 
பவர் என்பது 

பொருள் . 
ஓவாத கூத்தர் - இவர் கவிச் 

மேற்கூறிய கூற்றுக்களால் 
சக்கரவர்த்தி ஒட்டக் கூத்த 

ஓவாத கூத்தரின் ஊர் இன்ன 
ருடைய பேரர் . கூத்தர் என் 

அறியப்படாமலே 
னும் பெயர் ஒட்டக்கூத்தருக் 

போயிற்று . 
குப் பின்னும் பலருக்கு வழங் 
கத் தொடங்கியபடியால் ஓவியர் ெ தன்னார்க்காடு 
இவருங் கூத்தர் என்னப்பட் மாவட்டத்தில் திண்டிவனத் 
டார் . ஒட்டக்கூத்தருக்குத் தைச் சூழ்ந்த நாடு ஓய்மானாடு 
தானமாக அளிக்கப்பட்ட நில என்று வழங்கப்படுகிறது . ஓய் 
மும் கூத்தனூர் என்று பெயர் மானாட்டில் வாழ்ந்தோர் ஓவியர் 
பெற்றது . கூத்தனூர் என்பது ஆவர் . ஓவியம் என்பது அழ 
தஞ்சை மாவட்டத்தில் நன் 

கலைகள் பலவற்றையுங் 
னிலந் தாலுகா பூந்தோட்டம் குறிக்கும் . ந் நாட்டில் 
என்னும் ஊருக்கு அண்மையில் வாழ்ந்தோர் சித்திரம் வரைதல் 
கரையில் 

முதலிய 

வேலைகள் 
மலரி என்பது சோழ வள பலவற்றையுஞ் செய்தலில் 
நாட்டிலேயுள்ள திருவெறும்பி வல்லவர்களாக இருந்தமையின் 
யூரின் பழைய பெயர் . 

ஓவியர் என்று பெயர் பெற் 
பாண்டிய நாட்டிலும் மலரி 

றனர் . இவர்கள் வாழ்ந்த நாடு 
ஓய்மானாடு 

பெயர் 
என்னும் பெயருடைய 

நாட்டை 
மலரி ஒட்டக் கூத் 

பெற்றதோடு இந் 

ஆண்ட நல்லியக்கோடன் என் 
தரின் ஊர் என்பதை மலரி 

னும் மன்னனும் ஓய்மானாட்டு 
வருங் கூத்தன் தன் வாக்கு 

நல்லியக்கோடன் 
என்னும் செய்யுள் இறுதித் 

பெயர் பெற்றனன் . 
தொடரும் உறுதிப்படுத்தும் . 
இராமநாதபுரம் மாவட்டத்தில் ககந்தன் - காந்தன் என்னும் அரச 

முதுகுளத்தூர்த் னுடைய காதற் கணிகையின் 


காவிரிக் 


உள்ளது . 


அழகிய 


என்று 


ஊர் 


உள்ளது . 


என் 


உள்ள 


- 


கங்கர் 


111 


கங்கை கொண்ட சோழபுரம் 


குடாக் 


னால் 


பெற்றது . 


கின் றன . 


புதல்வன் . போர் செய்ய வந்த கவரத்தக்க ஒப்பற்ற காவிய 
பரசுராமருக்கு முன்னே அவ் மாக அமைந்தது . 
வரசன் தோன்றாது மறைந்து 
கங்கை 

இமயமலையின் தென் 
கொண்டபொழுது காவிரிப்பூம் 

பள்ளத்தாக்குகளில் இருந்து 
பட்டினத்திலிருந்து செங்கோல் 

புறப்படும் பாகீரதி அலக நந்தா 
செலுத்தியவன் . தன் மக்கள் 

என்னும் இரண்டு சிற்றாறு 
இருவருள் இளையோன் பார்ப் 

களின் 

கலப்பே கங்கையாறா 
பனி மருதியையும் மூத்தோன் 

கும் . அலகாபாத்தில் யமுனை 
வணிக மாதாகிய விசாகையை 

யாறு கங்கையில் கலக்கிறது . 
யும் விரும்பித் தீங்கு செய்ய 

அங்கிருந்து கங்கையாறு 
முயன்றார் என்பதைக் கேள்வி 

ஐக்கிய மண்டிலத்திலும் வங் 
யுற்றபொழுது அவர்களை 

காள மண்டிலத்தினும் பாய்ந்து 
வாளாற் கொன்றவன் ; இவ 

வங்காளக் 

கடலிற் 
பாதுகாக்கப்பட்டமை 

கலக்கின்றது . 

இதனுடைய 
யின் காவிரிப்பூம்பட்டினம் 

நீளம் கடுகுஎ கல்களாகும் . 
காகந்தி என்னும் பெயரைப் 

சர்தா , இராம் கங்கா , கும்டி ,, 

கோக்ரா , சோனை , கண்டகி 
கங்கர் - எட்டாம் நூற்றாண்டின் 

முதலிய ஆறுகள் இதிற் கலக் 
இடைக்காலத்தில் தென்னிந்தி 

வடமதுரை , கௌ 
யாவில் அரசாட்சி செய்த அரச 

சாம்பி , பிரயாகை , வாரணாசி 
வமிசங்களில் ஒன்றைச் சேர்ந் 

என்னும் நகரங்கள் கங்கைக் 
தவர்கள் இவர்கள் . இவர்களில் 

கரையில் இருக்கின்றன . 
மேலைக் கங்கர் கீழைக் கங்கர் 

கங்கை கொண்ட சோழபுரம் - 
என இரு பிரிவினர் இருக்கின் 

இவ்வூர் இந்நாளில் திருச்சிராப் 
றனர் . இவர்கள் முன்னாளில் 

பள்ளி மாவட்டத்தில் உடையார் 
ஆண்ட நாடு கங்கபாடி என் 

பாளையம் வட்டத்தில் ஒருசிற்றூ 
னும் பெயரோடு வழங்கியது . 

ராக விளங்குகிறது . கங்கை 
இந்நாடு மைசூருக்குத் தென் 

கொண்ட சோழன் என்று 
பக்கத்தில் இருந்ததாகக் கூறு பெயர் பெற்ற முதலாம் இரா 
வர் . 

சேந்திரன் காலத்தில் அமைக் 
கங்கன் - தருமன் அந்தணக் 

கப்பட்டது இவ்வூர் . 
கோலத்தோடு விராட நகரத் 

சோழ மன்னன் பெரும் படை 
தில் கரந்துறைந்தபோது மேற் 

வடநாடு 
கொண்டிருந்த பெயர் . 

கங்கை பாயும் நாடுகளையும் 

வென்று கைப்பற்றியபடியால் 
கங்காதேவி - விசயநகரப் படைத் இப் பெயர் இவனுக்குச் சிறப் 
தலைவனான கம்பணனுடைய புப் பெயராக அறிஞர்களால் 
வாழ்க்கைத் துணைவி . இவள் அளிக்கப்பட்டது . வ்வூர் 
சமஸ்கிருதத்தில் பெரும் 

கங்காபுரி என்று வடமொழி 
புலமை பெற்றுத் திகழ்ந்தாள் .. நூல்களிலும் குறிப்பிடப்படு 
தன்னுடைய கணவன் தென் 

கிறது . இந் நாளில் கங்கை 
னாட்டில் ஆற்றிய வீரச் செயல் 

கொண்டான் என்னும் பெய 
களை இவள் “ மதுரா விசயம் " ரால் சிற்றூராக விளங்கும் 
என்னும் பெயரோடு 
பெயரோடு அரும் 

இவ்வூர் முன்னாளில் ஏறக் 
பெரும் வீர காவியமாகச் செய் 

குறைய நான்கு மைல் சதுர 
தாள் . இக் காவியச் சிறப்பு அமைப்புடையதாய்ப் பெரிய 
அறிஞர்களுடைய உள்ளத்தைக் மதில்களால் சூழப் பெற்றுச் 


யோடு 


சென்று 


வடக் 


தென் 


வட 


சோழ 


இவவரின் 
கங்கை கொண்ட சோழபுரம் 112 

கங்கையம்மன் 
சிறந்து 

விளங்கியதென்பது களும் , விமானத்தின் 
இவ்வூரின் அமைப்பைப் பார்ப் கிலும் தெற்கிலும் சண்டிகேசு 
பவர்கட்கு நன்கு விளங்கும் . வரர் கோயில் உட்பட ஐந்து 
இவ்வூரின் 

தென் 

கிழக்கில் சிறிய கோயில்களும் உள்ளன . 
இன்று காணப்படும் செங்கல் விமானத்திற்குச் சற்று விலகி , 
மேடுகளும் , திட்டுக்களும் வடக்கிலும் தெற்கிலும் 
அகழியின் சிதைவுகளும் இந் கயிலாயம் 

கயிலாயம் 
நகரின் வெளிப்புரிசையின் அறி என்னும் சிறு கோயில்களும் 
குறிகளாகும் . இங்குக் கிடைக் 

கயிலாயத்தின் 

முன்னர் 
குஞ் செங்கற்கள் பண்டைக் அம்மன் கோயிலும் , தென் 
காலத்துக் கற்களைப் 

போல கயிலாயத்தின் பின்னர்க் கண 
. 

பதி கோயிலும் இப் பெருங் 
மேற்கில் ஒரு மைல் தொலைவில் கோயிலின் உறுப்புக்களாக 
காணப்படும் பதினாறு 

மைல் நிற்கின்றன . 

கோயிலின் 
நீளமுள்ள இடிந்த கரையே அமைப்புப் பெரும்பாலும் இராச 
சோழர் காலத்தில் விளங்கிய , ராசன் அமைப்பித்த தஞ்சைப் 
கங்கன் என்ற 

பரிய கோவில் அமைப்பைப் 
பொன்னேரியின் கரையாகும் . 

போன்றிருக்கிறது . 
கரை இடிந்து படுகை தூர்ந்து 
மேடிட்டுக் 

மண்டிக் 
காடு 

மண்டபத்தினுள் பல 

அரிய 
கிடங்கும் இவ்வேரிக்கு 

உள்ளன . 

சிற்பங்கள் 
நாளில் கொள்ளிடத்திலிருந்து 

அவைகளில் திருஞான 

திருஞான சம்பந் 
தண்ணீர் வருவதற்கு வழி 

தர் உருவமும் கதிரவன் 
யமைக்கப்பட்டிருந்தது . 

பீடமுங் குறிப்பிடத்தக்கன . 

கதிரவன் பீடம் ஒரு தேர் வடிவ 
இவ்வூரில் உள்ள பிருக தீச் 

உள்ளது . இங்குள்ள 
சுரம் அல்லது கங்கை கொண்ட செப்பு வடிவங்கள் மிகச் சிறந் 
சோழேச்சுரம் என்று 

பெயர் தவை . 

சோழர் காலத்து 
பெற்ற இப் பெருங் கோயிலின் 

வார்ப்பு வேலையின் மேம்பாட் 
சுற்றமைப்புக்கள் இந் நாளில் டைக் காட்டுபவை . 

விமானத் 
பெரும்பாலும் அழிந்து விட் தின் புறச் சுவர்களிலும் , மேல் 
டன . இங்கிருந்து சுமார் தளங்களிலும் , இடைகழியின் 
பத்து மைல் 

தாலைவிலுள்ள வாயிற் புறங்களிலும் உள்ள 
கொள்ளிடம் அ ணையைக் சிற்பங்களெல்லாம் 
கட்டிய காலத்தில் அங்குத் அழகு 

வாய்ந்தவை . திரிபுர 
தலைமை தாங்கி வேலை செய்த சங்காரர் , கூத்தப்பிரான் , கங்கா 
அதிகாரிகள் இக் கோயிலின் தரர் , காலசம்மாரர் , திருமால் , 
அருமை பெருமையை எண்ணிப் 

நான்முகன் , இலிங்கோற்பவர் , 
பாராமல் கோயிலின் கற் சந்திரசேகரர் , சண்டேசானுக் 
கோபுரத்தை வெடி வைத்து கிரகர் , திருமகள் , கலைமகள் , 
இடித்து வேலைக்கு வேண்டிய காளி முதலிய ஒவ்வொரு 
கற்களைக் கொண்டு போய்விட் சிற்பமும் 

காலச் 
டனர் . 

சிற்பக் 

கலையின் உயர்வைப் 

புலப்படுத்துபவை . 
திருமதிலின் உள்ளே பரந்த 
முற்றத்தின் நடுவே வானளாவி கங்கையம்மன் 

புராணங்களில் 
நிற்பது பிருகதீசுவரர் கோயி தீர்த்த தேவதை எனக் கூறப் 
லின் பெரிய விமானமாகும் . படுபவள் . இமயத்தில் தோன் 
அதன் முன்னர் 

மண்டபங் றிக் கங்கை யென்னும் பெய 


மகா 


அந் 


மாக 


மிகுந்த 


சோழர் 


கீசலட்சுமி 


113 


கச்சியப்ப முதலியார் 


நில 


விட்டு 


மகா 


செய்து 


ருடன் சென்று கடலில் கலக் கச்சி அநேகதங்காவதம் - காஞ்சி 
கும் நதியை , வெண்ணிறமும் , புரத்தில் உள்ள 

தேவாரம் 
வலக்கையில் கரு நெய்தலும் , பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
இடக்கையில் நிறை குடமும் அநேகதம் - யானை . ஆனைமுகக் 
ஏந்திய தெய்வமாகப் புராணம் கடவுள் வழிபட்ட பதியாதலின் 
புகலும் . முதலை வாகனம் , இவ்வாறு பெயர் அடைந்தது . 
வானுலகிலே மந்தாகினி , 

இங்குக் குபேரன் முதலியோர் 
வுலகிலே கங்கை , பாதாளத் வழிபாடு செய்து பேறு பெற் 
திலே போகவதி என்னும் பெய றனர் . 
ருடன் இவளைப் போற்றுகின் 

கச்சித் 
றனர் . இவள் உலகிலுள்ள 

தருமதவனம் - காவிரிப் 

பூம் 
மூன்றரைக் கோடி தீர்த்தங் 

பட்டினத்தை 

நீங்கிய மணிமேகலை கச்சியை 
களின் பயனையும் தர வல்லவள் 
என்று கூறுப . 

அடைந்த காலத்தில் அந் நகரில் 

அரசாட்சி செய்து கொண் 
கசலட்சுமி ரண்டு கைகளில் டிருந்த அரசன் , மணிமேகலை 
தாமரை மலர்களேந்தி இரண்டு தங்கியிருத்தற்கு மணி பல்லவப் 
கைகளை அபயவரதமாகக் 

பீடிகை போன்ற பீடிகையும் 
கொண்டிருப்பாள் . இரு புறங் 

வழிபடற்கேற்ற புத்த சைத்தி 
களினும் இரண்டு யானைகள் யமும் அமைத்து அவ்விடத்தே 
நின்றிருக்கும் . எல்லா இலட்சுமி 

தங்கியிருக்கச் செய்தான்.. 
களின் ஆற்றலும் இவளிடம் 

மணிமேகலை தங்கியிருந்த அந்த 
பொருந்தி லட்சுமியாக 

விடம் தருமங் கூறல் முதலிய 
விளங்குவாள் . இவளைப் வைகளைச் 

கொண் 
போற்றுவோர் எல்லா வகை 

டிருந்தபடியால் தருமதவனம் 
யான நன்மைகளையும் பெறுவர் . 

என்னும் பெயரைப் பெற்றது . 
கசேந்திரன் - இந்திரத் துய்மனன் | கச்சிநெறிக் காரைக் காடு - காஞ்சி 

உள்ள 
என்னும் 

புரத்தில் 
அகத்திய 

தேவாரம் 
அரசன் 
முனிவரைக் கண்டு 

பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 

பணியா 
திருந்தான் . அவர் சினங் 

காரை மரங்கள் அடர்ந்த காடு 
கொண்டு , ( யானையாகுக 

முன்னாளில் இருந்தபடியாலும் 

கச்சியோடு சேர்ந்திருப்பதா 
என்று வசவுரை வழங்கினார் . 
அவ்வாறே 

லும் கச்சி நெறிக் காரைக்காடு 
என்று கழற 

நின் 
யானான் . தன்னுடைய இயற் 

றது . பிரம 
திருமாலன்போடு 

கற்பத்தின் ஆறாவது மன்வந்த 
யானைகட்கு அரசாய் விளங் 

ரத்தில் சிவி என்ற இந்திரன் 
கினான் . ஒரு நாள் தண்ணீரில் 

வியாழனாகிய குருவின் அரு 
இறங்கியபோது , வசவுரையின் 

ளுரைப்படி இங்கு வந்து வழி 
பலனால் தண்ணீரில் முதலை 

பட்டு வீடு பேற்றை யடைந்த 
யாகக் கிடந்த ஊ கூ என்னுங் 

படியினால் இதற்கு இந்திரபுரம் 
கந்தர்வன் இந்த 

யானையின் 

என்றும் ஒரு பெயர் உண்டு . 
காலைப் பற்றி 

இஃது இந்நாளில் திருக்காலீ 
யிழுத்தான் . 
இரண்டும் போராடின . 

சுரன் கோயில் என்று வழங்கு 

அப் 
பொழுது இந்த யானை , “ ஆதி 
மூலமே என்று திருமாலைஎண் கச்சியப்ப முதலியார் - தொண்டை 
ணிக்கூவியது . திருமால்தோன்றி வள நாட்டில் வல்லம் என்னும் 
முதலையைக் கொன்று இதனைக் 

வாழ்ந்திருந்த சிறந்த 
காத்து வீடுபேற்றைத் தந்தார் . வள்ளல் . , நிறைந்த செல்வ 
சி . பெ . அ . - 8 


இவன் 


யானை 


கையான 


கின்றது . 


ஊரில் 


கஞ்சன் சங்கர் 


114 


கஞ்சாறூர் 


சேர்ந்த 


ஊரை 


யென்று 


என்று 


முடைய இவர் ஒரு நாள் பல் 

தளூர் பிரிவைச் 
லக்கிலேறிச் சென்று கொண் 

கஞ்சாறு என்னும் 
டிருந்தார் . அப்பொழுது 
யுடையவன் . 

வனுடைய 
எதிரே வந்த கவி வீரன் என் 

தந்தையின் பெயர் பஞ்சநதி 
னும் புலவர் தம்மைக் கண்ட 

வாணன் . இவனுடைய இயற் 
தும் விரைவாகக் கீழே யிறங் 

பெயர் முடிகொண்டான் என் 
கித் தம்மை வணங்கவில்லை 

பது . குலோத்துங்க சோழ 
சினங்கொண்டு 

னுடைய படைத் தலைவர்களில் 
முதலியாரை உதைத்தார் . 

ஒருவன் . 

குலோத்துங்கனால் 
முதலியார் சிறிதும் வருந்தாமல் அளிக்கப் பெற்ற வத்தராயன் 
" அடியேன் செய்த குற்றத் 

என்னுஞ் சிறப்புப் பெயரை 
தைப் பொறுத் தருளுங்கள் . 

யுடையவன் . இப் பெயர் வச்ச 
இனிமேல் இவ்வாறு தவறு 

ராயன் , வத்சராசன் எனவும் 
செய்ய மாட்டேன் 

வழங்கியது . வச்சத் தொள்ளா 
கூறித் தம்முடைய பல்லக்கு 

யிரம் என்னும் நூல் இவன் மீது 
முதலியவைகளைப் புலவருக்குக் 

பாடப்பட்ட நூலாக விருத்தல் 
கொடுத்து அவரைப் போற் 

வேண்டுமென்பது 

ஆராய்ச்சி 
றினார் . முதலியாருடைய யாளர்களுடைய முடிபு . இவன் 
இனிய பண்பைக் கண்ட புலவர் 

பங்களூர் மாவட்டம் நிலமங் 
இத்தகைய நன்மனமுடைய கலம் பிரிவில் உள்ள மண்ணை 
வள்ளலை உதைத்தோமே என்று யில் குலோத்துங்கனுடைய 
உள்ளம் வருந்தி , வள்ளல் மீது 

பகைவர்களாகிய மேலைச் 
செய்யுள் பாடிப் பாராட்டிச் 

சாளுக்கியர்களைப் போரில் 
சென்றார் . இவருடைய பண் வென்று வெற்றி மாலை சூடிய 
பைத் தொண்டை மண்டல சத 

வன் . கோதாவரி மாவட்டத்தி 
கக்காரரும் பாராட்டியுள்ளார் . 

லுள்ள இராமச்சந்திரபுரம் 
சங்கா 

பிரிவைச் 
கஞ்சன் இமயமலையில் 

சேர்ந்த திராட்சா 
டார்சிலிங்குக்கு வடக்கே 

ராமம் என்னும் ஊரிலுள்ள 
சிக்கிம் எல்லைப்புறத்திலுள்ள 

பீமேசுவரமுடைய 
ஒரு மலை முடி , இதன் உயரம் 

தேவர்க்குக் குலோத்துங்க 
28,225 அடி . தென் இமயத்தில் 

னுடைய ஆட்சியின் உரு ஆம் 
இருப்பதால் உறைபனியில் 

ஆண்டில் இவன் 

வன் ஒரு நந்தா 
லாமல் பனிக்கட்டியே மிகுதி 

வைத்தானென்று 
யாகக் காணப்படும் இடம் . 

அங்குச் செய்யுள் வடிவத்தி 
மிகுந்த அழகுள்ளது . 

லுள்ள ஒரு கல்வெட்டினால் 

முடி 
செங்குத்தாக இருப்பதால் 

அறியப் பெறுகின்றது . 
ஏறுவது கடினம் . உலகத்தில் கஞ்சாறூர் - மயூரத்திற் கண்மை 
மூன்றாவது உயரமான சிகரம் . 

யில் உள்ள ஆனந்த தாண்டவ 
எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து 

புரம் புகை வண்டி நிலையம் 
கிழக்கே நூறு மைல் தொலை 

உள்ள ஊரே கஞ்சாறூர் என் 
வில் இருக்கிறது . 1955 ஆம் 

கின்றனர் . இவ்வூரில் மானக்கஞ் 
ஆண்டில் வெள்ளைக்காரர்கள் 

சாற நாயனார் வாழ்ந்திருந்தார் . 
இதன் முடியை அடைவதில் 

இவர் தம்முடைய மகளின் 
வெற்றி பெற்றனர் . 

கூந்தலைத் திருமணத்தன்று 
கஞ்சாறன் பஞ்சநதி முடி கொண் அரிந்து முனிவராக வந்த சிவ 
டானான வத்தராயன் - இவன் பிரானுக்களித்து வீடு பேறு 
சோழ வள நாட்டில் திருவிந் பெற்றவர் . இப்பதியில் எழுந் 


மகா 


விளக்கு 


கடம்பின் பெருவாயில் 


11: 5 


கடோற்கசன் 


சென்ற 


பிறகு 


ஆயின . 


விட 


மாறு 


சிறந்து 


தருளிய இறைவன் பெயர் பலர் 

புதிதாகச் 

செய்யுள் 
பஞ்சவடீசுவரர் என்பர் . 

இயற்றி அரசனை வாழ்த்தத் 
கடம்பின் பெருவாயில் - இவ்வூர் 

தக்க அறிவாற்றலுடையவர் 

களாகத் திகழ்ந்தனர் . 
துளு நாட்டில் உள்ளது . இவ் 
வூரில் நடந்த போரில் களங் கடுக்காய்ப் 

பிள்ளையார் 
காய்க்கண்ணி நார்முடிச் சேரல் பெயருடைய பிள்ளையார் 
நன்னனை வென்றான் . 

திருக்காறாயில் என்னுஞ் சிவப் 
கடலுள் மாய்ந்த இளம் பெரு 

பதியில் குளத்தின் வடகரை 
வழுதி இவன் 

யில் வீற்றிருக்கின்றார் . சாதிக் 
கடைச்சங்க 
நாளில் விளங்கிய பாண்டியர் 

காய் மூட்டைகளைக் கொண்டு 
களில் ஒருவனாவான் . இவன் 

ஒரு 

வணிகன் அம் 
இளம் பருவத்திலேயே சிறந்த 

மூட்டைகள் கடுக்காய் மூட்டை 
அறிவாளனாகத் திகழ்ந்தபடி 

கள் என்று பொய் புகன்றனன் . 
யால் அக்காலத்திய பெரியோர் 

காய்களைப் 

சாதிக் 
கள் இவனை இளம் பெருவழுதி 

பார்க்க அவைகள் உண்மையில் 
என்று குறிப்பிட்டனர் . இவன் 

கடுக்காய்களாகவே 
மரக்கலமேறிச் சென்றபோது 

வணிகன் தன் பிழை பொறுக்கு 

ப் 
கவிழ்ந்து 

பிள்ளையாரை 
மரக்கலங் 
அதனால் கடலில் மாண்டான் . 

வேண்டிக்கொண்டனன் . கடுக் 

காய் 
இம் மன்னனிடமும் புலமைத் 

மூட்டைகள் மீண்டுஞ் 
திறஞ் திகழ்ந்தது . 

சாதிக்காய்களாயின . அதனால் 
இவன் இயற்றிய இரண்டு 

இப் பெயர் அப் பிள்ளையாருக்கு 
பாடல்கள் பரிபாடலிலும் 

உண்டாயிற்று . 
புறநானூற்றிலும் 

உள்ளன . கடோற்கசன் இடும்பியிட 
அப் பாடல்களால் இவனு வீமனுக்குப் பிறந்தவன்.மிகுந்த 
டைய புலமை நலத்தை நன் 

உடற்பலம் உடையவன் . எதற் 
குணரலாம் . 

கும் அஞ்சாதவன் . இவனைத் 
கடவூராரியன் திருக்கோட்டி நம்பி - தருமர் ஒரு முறை துரியோ 
உள்ளமுடையான் 

தனனிடம் தூது அனுப்பினார் . 
என்னும் நூல் செய்தவர் . 

இவன் 

அவனிடஞ் 

தருமர் கூறிய செய்தியைச் 
கடிகாசலம் தொண்டை 

சொன்னான் . துரியோதனன் 
நாட்டில் சோளிங்கர் 

வாயடங்கியிராமல் 

" போடா 
வழங்கப் பெறும் சோழசிங்க 

அரக்கி மகனே என்று இழி 
புரம் என்னும் ஊரே கடிகாசல 

வாகப் பேசினான் . இதனைக் 
மாகும் . இது வைணவத் திருப் 

கேட்ட இவன் மிகுந்த சினங் 
பதிகளில் ஒன்று . 

கொண்டு , “ நான் 
கடிகையார் - இப் 

பெயருடைய மகனாக இருந்தாலும் உறவினர் 
வர்கள் முன்னாளில் அரசர் 

மாட்டேன் , 
களிடம் இருந்தனர் . அரசர் கழுவில் குதிக்கச் 

சொல்ல 
கட்கு வாழ்த்துக் கவி மங்கலக் மாட்டேன் . அரக்கு மாளிகை 

முதலியன பாடுதலும் கட்டி அதில் நெருப்பு வைக்க 
நேரத்தை அறிவித்தலும் இவர் மாட்டேன் , கொழுந்தியின் 
களுடைய இதன் 

மாட்டேன் . 
பொருட்டு இவர்கள் அரசர் இவைகளெல்லாம் 

அடிகளுக் 
களிடம் 

மானியம் பெற்று குத்தான் உரிய செயல்களாக 
வாழ்ந்திருந்தனர் . இவர்களில் விருக்கின்றன " என்று கூறி 


சூடாமணி 


சென்று 


வள 


என 


கட்கு 


நஞ்சிட 


கவி 


வலை . 


துகிலை 


உரிய 


கட்டபொம்மு நாய்க்கன் 


116 


கட்டபொம்மு நாய்க்கன் 


நகை 


புகழ் 


அரசவையில் எள்ளி 
யாடினான் . அவையில் இருந்த 
வர்கள் இவன் உள்ளதையே 
உரைத்தான் என்று உள்ளுக் 
குள்ளே மகிழ்ந்தார்கள் . 
கட்டபொம்மு நாய்க்கன் - இவன் 
தெலுங்கு நாட்டிலே பல்லாரி 
யைச் சேர்ந்த வாடிக்கோட்டை 
என்னும் ஊரிலே பால் ராசா 
என்னும் சிற்றரசனுக்குப் புதல் 
வனாகத் தோன்றியவன் . இவ 
னுடைய தாய் பெயர் வீரலக் 
கம்மாள் . இவர்களுடைய குலம் 
தோக்கலவார் என்னுங் கம்பள 
சாதி . 

இவனுடைய தந்தை 
இவன் இளைஞனாக விருக்கும் 
போதேதென்னாட்டையடைந்து 
சாலிகுளம் என்னும் ஊரில் தங்கி 
யிருந்தான் . மகனாகிய கட்ட 
பொம்மு 

இளம் பருவத்தி 
லேயே கம்புச் சிலம்பம் , மற் 
போர் முதலியவைகளில் 
தேர்ச்சி பெற்று அஞ்சாமையும் 
ஆண்மையும் உடையவனாகத் 
திகழ்ந்தான் . 

ஒரு நாள் நள் 
ளிரவில் வீட்டிற்கு வெளியே 
ஆள் நடமாட்டத்தைக் கண்டு 
வெளியே வந்தான் , அப் 
பொழுது இவனுக்கு அகவை 
இருபதுக்குள் என்பர் . அப் 
பொழுது கள்ளர்கள் சிலர் 
யாண்டோ கொள்ளையிட்டுக் 
கொண்டு அவ்வழியே சென் 
றனர் . இவ்விளைஞன் அவர் 
கட்கு நேரே சென்று , " நீங் 
கள் யார் ? என்று கேட்டான் . 
முதலில் அவர்கள் அஞ்சின 
ரேனும் பிறகு துணிவடைந்து 
உற்று நோக்கி ஓர் இளைஞன் 

உணர்ந்து கையிலிருந்த 
தடியால் தலையில் ஒன்று போட் 
டனர் . அவ்வளவில் கட்ட 
பொம்முவுக்குச் சினம் 

சினம் உண் 

அவர்கள் கையி 
லிருந்த தடியைப் பறித்துக் 
கொண்டு தன்னுடைய சிலம்ப 
வித்தையைக் காட்டத் தொடங் 
கினான் .. கள்ளர்கள் பன்னிரு 


வராக விருந்தும் ஈடு கொடுக்க 
முடியாமல் எல்லோரும் அடி 
யுண்டு வீழ்ந்தனர் . வெளியே 
பேராரவாரமாக விருத்தலைக் 
கண்டு உறங்கியிருந்த மக்கள் 
வெளியே வந்தனர் . நிகழ்ந் 
ததை யுணர்ந்து கள்ளர்களைப் 
பிடித்துக் கட்டினர் . மறுநாள் 
அக் கள்ளர்கள் அனைவரும் 
நல்லுரை கூறி யனுப்பப் 
பெற்றனர் . அவர்கள் கவர்ந் 
திருந்த பொருளோ உரியவர் 
களிடம் சேர்ப்பிக்கப்பட்டது . 
இந் நிகழ்ச்சிக்குப் பின் கட்ட 
பொம்முவினுடைய 
யாண்டும் பரவியது . 

அந் 
நாளில் அழகிய பாண்டியபுரம் 
என்னும் ஊரில் சகவீர பாண் 
டியன் என்னும் ஓர் அரசன் 
அரசு புரிந்திருந்தான் . அவன் 
பாண்டியர்களுடைய 

வழி 
முறையைச் சேர்ந்தவன் . அவ 
னுக்குப் பகைவர்கள் சிலர் உண் 
டாகித் தொல்லை கொடுத்தனர் . 
சக வீர பாண்டியனுடைய 
அமைச்சனாகிய சங்கர சிங்கு 
என்பவன் சாலி 

குளத்தில் 
இருக்கும் கட்டபொம்முவி 
னுடைய பேராண்மையை நன் 
குணர்ந்திருந்தானாகையால் 
அவனைப் படைத் தலைவனாக்க 
வேண்டும் என்று தன் அரச 
னுக்கு அறிவுரை கூறினான் .. 
அவ்வரசனும் இவனைப் படைத் 
தலைவனாக்கினான் . இவன் மிகு 
விரைவில் பகைவர்களை 

தன்னுடைய அரச 
னுக்கு வெற்றியை உண்டாக் 
கினான் . சகவீர பாண்டி 
யனுக்கு வழிமுறையில்லை . 

அவன் தன்னுடைய 
இறுதிக் காலத்தில் அரசை 
இவனுக்கு வழங்கினான் . இவன் 
ஆட்சியை 

மாட்சியாக நடத் 
தியதோடு ஒரு முயல் பல 
வேட்டை நாய்களை எதிர்த்து 
விரட்டிய விடத்தில் நகரம் 
, ஒன்றை உண்டாக்கி 


+ 


வென்று 


என 


ஆகவே 


டாகியது . 


" கட்டியங்காரன் 


117 


கணன் 


னாகிய 


என 


எண் 


வனுடைய 


. 


நகருக்குத் தன்னுடைய பாட்ட நிலவுலகை அடைந்தான் . திரு 

பாஞ்சாலனுடைய மாலிடம் அடைக்கலம் புகுந் 
பெயரை யிட்டு அந் நகரைப் தான் . அந்தச் சிறிது நேரத் 
பாஞ்சாலன் குறிச்சி 

தில் அவன் செய்த திருமாலன்பு 
வழங்கினான் . இவனுடைய அவனுக்கு வீடு பேற்றைக் 
காலம் ஏறக்குறைய 

கொடுத்தது . 
ணூறு ஆண்டுகட்கு முன்னர் 
என்ப . 

வழி கணபதீச்சரம் - திருச்செங் காட் 

உள்ள 
முறையினர் அனைவரும் கட்ட 

டங்குடியில் 

திருக் 
பொம்மு என்னும் பெயரைத் 

கோயில் இப் பெயரால் வழங் 
தம் பெயரோடு 

கப்பெறும் . ஆனை முகக் கடவுள் 

ஒட்டியே 
வழங்கினர் . முதலாவது கட்ட 

கயமுகாசுரனைக் 

கொன்ற 
பொம்மு இவனே . இவனுக்குப் 

பொழுது இரத்த வெள்ளம் 
பின்னால் ஐம்பது தலைமுறை 

பெருகிய காரணத்தால் செங் 

காட்டங்குடி 
வரை தோன்றி விளங்கின . 

என்னும் பெய 

ரும் , கணபதியினால் சிவலிங் 
கட்டியங்காரன் - இவன் சச்சந்தன் கம் அமைத்து வழிபடப் பெற் 
என்னும் மன்னனுடைய றமையினாலே கணபதீச்சுரம் 
அமைச்சர்களில் 

ஓ ருவன் . 

என்று கோயிலின் பெயரும் 
மிகுந்த வஞ்ச நெஞ்சமுடைய அமைந்தன . 
வன் . சச்சந்தன் தன்னுடைய 
ஆட்சியை இவனுடைய 

கணன் - இவன் அபிசித்து என் 
பொறுப்பில் விட்டு விட்டுத் 

னும் அரசனுடைய மகன் . தாய் 
தான் சிற்றின்பத்தில் மூழ்கி 

பெயர் குணவதி . இவன் ஒரு 
யிருந்தான் . 

நாள் வேட்டையாடக் காட்டிற் 
கட்டியங்கார 
னுடைய மனம் நாளடைவில் 

குச் சென்றான் . பசியினால் 
மாறியது . அரசனை வஞ்சித்து 

களைத்துக் கபில முனிவருடைய 
ஆட்சியைத் தானே கைப் 

இருப்பிடத்தை அடைந்தான் . 
பற்றிக் கொள்ள எண்ணினான் . 

முனிவர் தாம் வைத்திருந்த 
படைகளைத் தன் வழிப்படுத்திக் 

சிந்தாமணியின் உதவியினால் 
கொண்டு சச்சந்தனை எதிர்த்துக் 

அரசனுடைய படைகட்கும் 
கொன்றான் . 

அரசனுக்கும் நல்ல விருந்தளித் 

தார் . சிந்தாமணியின் சிறப்பை 
கட்வாங்கன் - இவன் ஓர் அரசன் . யுணர்ந்த கணன் அம்மணியைத் 
இவன் தேவர்களுக்காக அசுரர் தனக்குக் கொடுத்து விடுமாறு 
களோடு போர் செய்து அசுரர் கேட்டான் . முனிவர் மறுத் 
களை 

வென்றான் . தேவர்கள் தார் . அரசன் வலுக்கட்டாய 
மகிழ்ச்சியடைந்து உனக்கு மாக அம்மணியைப் பறித்துக் 
வேண்டிய 

வரத்தைக் கேள் கொண்டு சென்றான் . முனிவர் 
தருகிறோம் என்று சொன்னார் னை 

முகக்கடவுளிடத்தில் 
கள் . இவன் தேவர்களைப் முறையிட்டார் . 

ஆனைமுகக் 
பார்த்து " என்னுடைய கடவுள் 

அச்சுறுத் 
வாணாள் இன்னும் எவ்வளவு தினார் . இதனாற் சினங்கொண்ட 
இருக்கிறது ? கூறுங்கள் 

கணன் முனிவரைக் கொன்று 
என்று கேட்டான் . அவர்கள் விட எண்ணினான் . ஆனைமுகக் 
உன்னுடைய வாணாள் இன் கடவுள் கணனைக் கொன்றார் . 
னும் ஒரு முகூர்த்த காலந்தான் 

முனிவர் அம்மணியை 
மீதியிருக்கிறது " என்று சொன் முகக்கடவுளே அணிந்து 
னார்கள் , கட்வாங்கன் உடனே கொள்ளவேண்டு மென்று 


கணனை 


ஆனை 


கணிகண்ணர் 


118 


கண்டன்மாதவன் 


வேண்டினார் . ஆனைமுகக் பெரும்பொருள் திரட்டினான் . 
கடவுளுஞ் சிந்தாமணியை அதனை நன்னெறியிற் செலவிட 
அணிந்து கொண்டார் . 

வில்லை . ஒருநாள் நள்ளிரவிற் 
முதல் அவருக்குச் சிந்தாமணி கள்ளர்கள் பலர் இவனுடைய 
விநாயகர் என்று பெயர் இல்லிற் புகுந்து இவனுடைய 
உண்டாகியது . 

பொருளைக் கவர்ந்து சென்ற 
தன்றி 

இவனையும் நன்கு 
கணிகண்ணர் இவர் முன்னாளிற் 

புடைத்துச் சென்றனர் . 
காஞ்சீபுரத்திலே வாழ்ந்திருந் 
தார் . 

இவர் பல நூல்களையும் கண்டதேவி செட்டிமார் நாட் 
நன்கு கற்றுச் சிறந்த புலமை 

டில் உள்ள ஓர் ஊர் . தேவர் 
பெற்றுத் திகழ்ந்தார் . திரு 

கள் தேவியைக் கண்டு வணங் 
மழிசை யாழ்வார் இவருடைய 

கித் தம்முடைய குறையைக் 
ஆசிரியராவார் . கணிகண்ணர் கூறிக் கொண்ட இடமாகை 

யால் 
வறுமையுடையவராகவிருந்தும் 

கண்டதேவியென்று 

பெயர் பெற்றது . 
மாலடியையே 

மனத்திலெண் 
ணிப் பிறிதொன் றனையும் | கண்டராதித்தர் - இவர் தஞ்சை 
பொருட்படுத்தாதவராக விருந் யில் இருந்தும் உறையூரிலிருந் 
தார் . காஞ்சியை அந்நாளில் 

தும் அரசாண்ட சோழமன்னர் 
அரசாட்சி செய்திருந்தகாவலன் களில் 

ஒருவர் . இவர்காவிரி 
கணிகண்ணர் பெருமையை யின் வடகரையில் , கண்டரா 
உணர்ந்து தன் மீது ஒரு செய் 

தித்த சதுர்வேதமங்கலம் 
யுள்பாடவேண்டுமென்று கேட் 

என்னும் ஓர் ஊரைத் தம் 
டான் . இவர் தாம் மனிதர்களைப் 

முடைய 

பெயரால் அமைத் 
பாடுவதில்லையென்றார் . இதனைக் 

திருக்கிறார் . இவருடைய 
கேட்ட அரசன் சினங்கொண் உருவம் கோனேரிராசபுரத்தின் 
டான் . அப்படியாயின் என் கோவிலில் இருக்கிறது . ஒன்ப 
டைய நகரைவிட்டு வெளியேறு 

தாந் திருமுறையிலேஉள்ள திரு 
வீராக என்றான் . இவர் அப் விசைப்பாவைப் பாடியவர் 
படியே வெளியேறினார் . இதனை இவரே . வெங்கோல் வேந்தன் 
யுணர்ந்த ஆழ்வார் தாமும் தென்னன் நாடும் ஈழ முங் 
வெளியேறத் தொடங்கினார் . கொண்ட 

திறற்செங்கோல் 
கச்சித்திருமாலையும் புறப்படச் சோழன் கோழி வேந்தன் 
செய்தார் . நிலைமை நெருக்கடி செம்பியன் என்று தம்மைக் 
யாயிற்று . காஞ்சி நகர் பாழ் குறிப்பிட்டிருக்கிறார் . 
பட்டாற் போன்று காணப் 
பட்டது . அரசன் தன்னுடைய 

கண்டன் மாதவன் 

இவன் 
குற்றத்தை யுணர்ந்து மன்னிக்க தொண்டை நாட்டில் உள்ள 
வேண்டினான் . வெளியேறிய 

குளத்தூரில் கி . பி . பதினோ 
வர்களும் உள்ளேறினார்கள் . 

ராம் நூற்றாண்டின் முற்பகுதி 
யில் 

ஆட்சி புரிந்திருந்தவன் . 
கண்டகசேதனன் பாண்டி நாட் சிறந்த தமிழ்த் தொண்டனாக 
டில் வரகுணமங்கை என்னும் விளங்கியதோடு சிவனடித் 

இருந்தவன் . இவ தொண்டனாகவுந் திகழ்ந்தான் . 
னுடைய தந்தை கனகதத்தன் தஞ்சைமாவட்டத்தில் 

உள்ள 
என்னும் வணிகன் . அறிவற்ற திருநீடூர்த் திருக்கோயில் இவ 
வனாகிய இவன் பொருள் மீது 

திருப்பணி செய்யப் 
அதிகப்பற்றுக்கொண்டு தீய 

மற்றும் இவன் 
வழிகள்பலவற்றினும் நுழைந்து அமுதசாகர முனிவர் என்பவ 


ை 


ஊரில் 


பட்டது . 


கண்டாகர்ணன் 


119 


கண்ணன் 


நூலை 


வாயிலை 


தன்னு 


டைய 


ரைக்கொண்டு யாப்பருங்கலக் கோயில் மேற்குப் பார்த்த 
காரிகை என்னும் 

உடையது . 

மாசித் 
இயற்றச் செய்து அவர்க்குத் திங்கள் 13 , 14 , 15 ஆம் நாட் 
தக்கவாறு நன்கொடையும் களில் இங்குக் கதிரவவழிபாடு 
வழங்கினான் . 

நடக்கிறதாகத் தெரிகிறது . 
கண்டாகர்ணன் இவன் திருக் கண்ணகி கோவலன் மனைவி 
கைலை மலையில் சிவபிரானுக்குத் இவளுடைய கற்பு நலன் முதலி 
தொண்டு பூண்டிருந்தான் . பூதக் யவைகளை விரித்துக் கூறுதற் 
கூட்டங்கட்குத்தலைவனாக பொருட்டே சிலப்பதிகாரம் 
இருந்த இவன் சிவபிரானிடத் இயற்றப்பெற்றது . இவளை 
தில் மிகுந்த அன்புடையவனாக மறக்கற்புடையாள் 

என்பர் . 
விருந்தான் . இதற்குத் தக்க திருமாபத்தினி, 

பத்தினிக் 
வாறு திருமாலிடத்தில் கடுமை கடவுள் , 

மங்கலமடந்தை , 
யான பகையுங் கொண்டான் . மாபெரும் பத்தினி , வீரபத்தினி 
திருமாலுடைய பெயரைப் என்பன இவளுடைய பெயர் 
பிறர் கூறுவது தன்னுடைய கள் . வஞ்சிநகர்ப் புறத்துள்ள 
காதுகளில் விழாமலிருக்குமாறு தாகிய தன் கோயிலையடைந்து 
சிறிய மணிகளைக் காதிற்கட்டி தன்னை வினவிய மணிமேகலைக் 
அவைகளை எப்பொழுதும் ஆட் குத் தான் மதுரையை அழித்தது 
டிக்கொண்டேயிருந்தான் . இத முதலியவற்றையும் 
னால் இவனுக்கு இப்பெயர் 

பிற்காலச் செய்தியை 
காரணப் பெயராக உண்டா யும் கூறினாள் . இவள் புத்த 
கியது . திருமால் பெயர் காது சமயச் சார்புடையவள் என்று 
களில் 

விழக்கூடாது என்று எண்ணுவர் . இவளுடைய முழு 
எப்பொழுதும் திருமாலையே வரலாற்றையும் சிலப்பதிகாரம் 
எண்ணிக் கொண்டிருந்தபடி 

விளக்கமாகக் கூறும் . 
யால் சிவபிரானைப் பெரும் 

கண்ணம்பாடி அணை - மைசூர் 
பாலும் மறந்து விட்டான் . 
இவன் எப்பொழுதுந் தன்னையே 

நகருக்கு மேற்கில் பத்துக்கல் 
எண்ணிக் கொண்டிருத்தலை 

தொலைவில் கண்ணம்பாடி என் 

னு மிடத்தில் காவிரியின் 
யுணர்ந்த திருமால் இவனிடத் 
தில் அருள் கொண்டு 

குறுக்கே கட்டப்பட்ட அணை 
தம் கண்ணம்பாடி அணை 

எனப் 
முடைய பரமபத வாழ்வை 

பெறும் . உலகத்திலுள்ள பெரிய 
இவனுக்கு வழங்கினார் . 

அணைகளில் இதுவும் ஒன்று .. 
கண்டியூர் - சிவபிரான் எட்டு இதனுடைய நீளம் 8600 அடி ; 
வீரத்தனங்களைச் செய்த சிவப் ( 12 மைல் ) உயரம் 130 அடி . 
பதிகளில் ஒன்று . தஞ்சைக்கு அதன் அண்மையிலுள்ள தேக் 
வடக்கே 

ஆறுகல் தொலைவில் கத்தின் பரப்பு ஐம்பது சதுர 
திருவையாறு செல்லும் வழி மைல் . ஆழம் 124 அடி , அது 
யில் உள்ளது . 

நான்முக 49,934 மில்லியன் 

கன அடி 
னுடைய தலை கொய்யப்பட்ட 

அளவுள்ள தண்ணீரைக்கொள் 
இடமாகும் . சதாநந்தமுனிவர் ளும் . பார்ப்பதற்கு இஃதொரு 
என்பவர் இங்குத் தவஞ்செய் சிறியகடல் போற் காணப் 
திருந்ததாகக் கூறுவர் . 

பெறும் . 
முகன் உருவமும் கலைமகள் கண் ணன் வசுதேவருடைய 
-ருவமும் முனிவர் உருவமும் மகனாகத் தோன்றிய 

தோன்றிய இவர் 
கோயிலில் இருக்கின்றன . இக் ஆயர்பாடியில் கோகுலத்தரச 


நான் 


. 


கண்ணார் கோயில் 


120 


கதிரவன் 


எவ் 


கட் 


னாகிய நந்தகோபன் இல்லில் றியதே வனவாசி இராச்சியம் 
யசோதைப் பிராட்டியால் மயூரவர்மன் என்ற அந்தணன் 
வளர்க்கப்பட்டார் . இவரைக் வேதக் கல்வி பயின்று வரும் 
கொன்று விடக் கம்சன் 

போது பல்லவக் குதிரை வீரன் 
வளவோ 

முயன்றும் முடிய ஒருவனால் தனக்கு ஏற்பட்ட 
வில்லை . தம்மைக் கொல்லக் அவமானம் தாங்காமல் , கையில் 
கம்சனால் ஏவப்பட்ட அனை வாளேந்தித் திருச் சைலத்தைச் 
வரையும் இவர் கொன்றொழித்த சார்ந்த சாமந்தர்களான பாணர் 
தோடு இறுதியில் கம்சனையுங் களை வென்று மேற்கில் கதம்ப 
கொன்றார் . திருமாலின் 

அரசை நிறுவினான் . மயூர 
கூறாகிய இவர் அறநெறியாளர் வர்மன் வாழ்க்கையில் கதம்ப 
கட்குத் துணையாக நின்று அவர் மரத்துக்கு எவ்விதத்திலோ 
களைப் பாதுகாத்தார் . இவர் தொடர்பு ஏற்பட்டபடியால் 
அருச்சுனனை மூலமாக 

வைத் 

அஃது இக்குலத்துக்குப் புண் 
துக் கொண்டு கூறிய மெய் 

ணிய மரமாகக் கருதப்பட்டுக் , 
யறிவுரையாகிய பகவத் கீதை குலமும் " கதம்ப குலம் என 
அறிவு நூல்க ளனைத்தினுஞ் வழங்கப்பட்டது . 
சிறந்து விளங்குகின்றது . மக் 
பிறப்பினை யெடுத்து 

கதாயுதம் 

கதை 

யென்னும் 
வினைகளைச் செய்வோர் அவற் 

பெயருள்ள படைக்கலம் .இதற் 
றின் பயன்களை 

குச் சத்துருகாதினி எனவும் 

நுகராமல் 
தப்ப முடியாதென்பதனை இவர் 

பெயருண்டு . இக்கதைப்படை 
நன்கு விளக்கியுள்ளார் . 

யும் , தேவதத்தம் என்னும் 

பெயருள்ளதும் வருணனுடை 
கண்ணார் கோயில் - சோழ வள யதுமான பெரிய சிறந்த சங்க 
நாட்டில் வைத்தீசுவரன் கோயி 

மும் விருடபருவா என்னும் 
லுக்கு அண்மையில் 

உள்ள 

பெயருடைய அசுரனுக்குரியன. 
தேவாரம் பெற்ற சிவப் 

அவ்வசுரன் பகைவர்களைப் 
பதி திருக்கண்ணார் கோயில் 

போரிலழித்த பிறகு இவை 
என வழங்கும் . தேவேந்திரன் 

களைப் பிந்துசரசு என்னுமிடத் 
தன்னுடைய சாபம் நீங்கி 

தில் வைத்திருந்தான் . தேவத் 
ஆயிரங் கண் பெற்ற ஊர் . தச்சனாகிய மயன் அங்கு 
சாமியின் பெயர் கண்ணாயிரேசு 

சென்று இரத்தினப் பொதியை 
வரர் , 

எடுத்துக் கொண்டு 
கதம்ப முனிவர் திருக்கோட்டி பொழுது இவைகளையும் எடுத் 
யூரில் தவஞ் செய்து முத்தேவர் 

துக்கொண்டு வந்து கதையை 
களையும் அவ்வூரில் அமரச் வீமனுக்கும் சங்கை அருச்சுன 
செய்த ஒரு முனிவர் . 

னுக்குங் கொடுத்தான் . 
கதம்பர் இப்போது 

மைசூரி கதிரவன் இவ்வண்டத்திற்கு 
லுள்ள ஷிமோகா மாவட்டத் ஆதாரமாகவும் , தனக்குத் துரு 
தின் பெரும் பகுதி 

வனை ஆதாரமாகவுங் கொண்டு 
கதம்ப நாடாயிருந்தது . நாட் நிற்பவன் . ஒன்பது வீட்டு நிலை 

தலைநகரம் வைஜயந்தி களில் ஒரு வீட்டு நிலையாக நிற் 

வழங்கிய வனவாசி . பவன் . காசிபர்க்கும் அதிதிக் 
சமுத்திரகுப்தன் தென்னாட்டுப் கும் பிறந்தவன் . இவனுடைய 
படையெடுப்பின் விளைவால் மனைவியர் துவட்டாவின் மகள் 
பல்லவ ராச்சியத்தில் ஏற்பட்ட சஞ்ஹிகை , சாயை என்போர் . 
குழப்பம் காரணமாகத் தோன் சஞ்ஜிகையிடம் 

வைவசுவத 


வங் 


முன் 


டின் 


என 


f 


. 


கதிர்காமம் 


121 


கந்த குப்தன் 


1 


தாஸ் . 


மநு இயமன் ஆகிய இரண்டு கோயிலுக்குப் பக்கத்தில் கிரிவி 
புதல்வர்கள் தோன்றினர் ; காரை என்னும் 

பௌத்த 
மேலும் யமுனை 

யென்னும் 

மடத்தைக் கட்டினான் . 
புதல் வியுங் தோன்றினாள் . பொழுதுள்ள கோயில் பதினா 
சாயையிடம் சாவநிமது சனி றாம் நூற்றாண்டின் பிற் பகுதி 
என்னும் புதல்வர்களும் பத்திரி யிலாவது பதினேழாம் நூற் 
என்னும் பெண்ணும் பிறந்த றாண்டின் முற் பகுதியிலாவது 
னர் . காலை நேரத்தில் பிரம கட்டப்பட்டிருக்க வேண்டு 
வடிவமாகவும் , நண்பகலில் சிவ 

மென்று வரலாற்று ஆராய்ச்சி 
வடிவமாகவும் மாலையில் திரு யாளர்கள் எண்ணுகின்றனர் . 
மால் வடிவமாகவும் எண்ணப் 

மகாத்மா 
பெறுவான் . இவனுடைய தேர் கத்தூரிபா காந்தி 
ஓர் உ.ருளையையும் ஏழு குதிரை 

காந்தியடிகளின் வாழ்க்கைத் 
களையும் உடையது . 

துணைவியாராகிய இவர் 1869 

ஆம் ஆண்டில் குசராத்தில் கத் 
கதிர்காமம் இஃது இலங்கை தியவார் என்னும் பகுதியில் 
யின் தென் பகுதியில் உள்ள ஓர் 

உள்ள போர்பந்தர் என்னும் 
ஊர் . முருகக்கடவுளின் வழி ஊரில் பிறந்தவர் . இவருடைய 
பாட்டுக்குரிய புகழ் பெற்ற தந்தையார் பெயர் கோகுல் 
ஊர்களில் ஒன்று . கதிர் 

காந்தியடிகளுக்கும் 
காமம் என்னுஞ்சொல் கதிரு 

அம்மையாருக்கும் 1882 இல் 
கிராமம் என்னுஞ் 

சிங்கள திருமணம் 

நடை பெற்றது . 
மாழியின் திரிபென்றும் ; அம்மையார் காந்தியடிகளின் 
அன்று தமிழ்ச் சொல்லே என் தேசத்தொண்டுக்கு உதவியாக 
றுங் கூறுவர் . கதிரு கிராமம் அமைந்து வாழ்க்கையை நடத் 
என்பது நச்சுமரம் நிறைந்த தினார் . வெகு விரைவாகவே 
ஊர் எனப் பொருள் 

படும் . மகாத்மா காந்திக்கு 

ஏற்ற 
கதிர் காமம் என்பது கடவுள் 

மனைவிதான் என்பதை உலகிற் 
தன்மையுடைய ஒளியும் அன் குப் புலப்படுத்தினார் .1935 ஆம் 
பும் நிறைந்த இடம் என்று ஆண்டில் புதிய ஆசிரமம் ஒன்று 
பொருள்படும் . 

சேவாக் கிராமத்தில் தொடங் 

அம்மையாரே 
இவ்வூர் சமய வரலாற்றுச் 

பொறுப்பாளராக 
சிறப்பு மிகுந்தது . சீதையைத் 

அமைந்து பணிபுரிந்தார் . 1944 
தேடி வந்த அநுமான் கதிர் 

ஆம் ஆண்டில் சிறையிலிருந்த 
காமப் பெருமானை வணங்கிச் போது இவ்வுலக வாழ்க்கையை 
சென்றான் என்று கூறுகின்றார் 

நீத்து இறைவனடியைச் சேர்ந் 
சிங்களவர்களுடைய 

தார் . 
நூலாகிய 

வமிசத்தில் 
தேவனாம்பிய தீசன் 

முருகக் கடவுள் 
காலத்தில் அசோக மன்னனின் 

எழுந்தருளியிருக்குமிடம் . இது 
மகள் சங்கமித் திரை அநுராத 

கைலை மலைக்கு அண்மையில் உள் 

ளது என்பர் . முருகக் கடவுள் 
புரத்திற்குக் கொண்டு வந்த 
அரச மரத்தின் 

கிளை 

திருவிளையாடல் புரிந்து நான் 

முகனைச் சிறையிட்டது இங்கு 
யொன்றைக் கதிர்காமச் செல் 
வர் வாங்கி வந்து இங்குள்ள 
கோயிலில் நட்டதாகக் கூறப் கந்த குப்தன் இவன் குமார 
பட்டிருக்கிறது . 

மகாநாகன் 

குப்தனுடைய மக்களில் ஒரு 
என்னும் அரசன் கதிர் காமக் வன் , இவன் கி.பி. 467 ஆம் 


யெ 


போது 


அதன் 


கள் . 


மகா 


ஆட்சிக் கந்தகிரி 


தான் . 


கந்தழி 


122 


கபாலப்பள்ளி 


வான் . 


ஆண்டில் அரியணை யேறினான் இயற்றி இவர் இடைச் செருக 
என்று 

ஆராய்ச்சியாளர்கள் லாகச் சேர்த்தார் . ஆனால் அறி 
எண்ணுகின்றனர் . இவன் சில ஞர்கள் இப்போலிப் பாட்டின் 
ஆண்டுகள் அரசாட்சி செய்து தன்மையை அறிந்து அவைகளை 
இளம் பருவத்திலேயே காலமா நீக்கலாயினர் . 
னான் என்பர் . 

கந்திற்பாவை - காவிரிப் பூம்பட் 
கந்தழி கந்து - பற்றுக்கோடு .. டினத்தில் சக்கரவாளக் கோட் 
கந்தழி - பற்றுக் கோடில்லா டத்திலே சம்பாபதி கோயிலின் 
தது . கண்ணபிரான் வாணாசுர தூணில் மயனால் அமைக்கப் 
னுடைய " சோ என்னும் மதிலை பட்ட ஒரு பதுமை . துவதிகன் 
( கந்தை ) அழித்த வீரத்தைக் என்னும் ஒரு தெய்வத்தின் வடி 
கந்தழி என்ற சொல்லால் குறிப் வாக உள்ளது . இப்பதுமையை 
பிடுவதுண்டு . கந்தழி என்ற வழிபடுவார்க்கு முக்காலச் 
சொல் முருகக் கடவுளையும் செய்திகளையும் துவதிகன் கூறு 
குறிக்கும் . 

ஆகையால் இது நாவு 

டைப் பாவை 
கத்தாடை லட்சுமணாசாரியார் 

எனவுங் கூறப் 
இவர் ஆசார்யர்களில் ஒருவர் . 

பெறும் . கந்து - தூண் . தூணில் 
இவர் தேசிகர் என்னும் பெரிய 

அமைந்த படியினால் இப்பாவை 
வர் அரிகதைச் சொற்பொழிவு 

இவ்வாறு பெயர் பெற்றது . 
செய்யும் பொழுது அவ்வழியே | கந்துக்கடன் - இவன் இராசமா 
சென்றனர் . இவருடைய மாண 

புரத்திலிருந்த ஒரு வணிகன் . 
வர்கள் தம்முடைய ஆசாரி இறந்து போன தன்னுடைய 
யருக்குத் தேசிகர் வழிபாடு குழந்தையைப் புதைப்பதற் 
செய்யவில்லையென்று தேசிகரு காக இடுகாட்டிற்குச் சென்ற 
டைய காலைப் பிடித்திழுத்துத் இவன் அங்கு பிறந்து கிடந்த 
துன்புறுத்தினர். இதனைத் 

சீவகனைத் தன்னுடைய இல்லத் 
தேசிகர் பொறுத்துக் கொண் துக்கு 

எடுத்துக் கொண்டு 
டிருந்தார் . மாணவர்கள் செய் 

போய் வளர்த்தான் . 
தது ஆசாரியரை அடையுமென் | கபாடபுரம் - பாண்டிய நாட்டின் 
றதற் கேற்பச் சில நாட்களில் 

தலைநகராய் இடைச்சங்கமிருந்த 
லட்சுமணாசாரியாருக்கு உடலில் 

இடம் . இந்நகர் கடல்கோளில் 
நோயுண்டாகியது . 

இதன் மூழ்கிவிட்டது . 

வால்மீகி 
காரணத்தை உணர்ந்து தேசி 

இராமாயணத்தில் சீதையைத் 
கரை 

அடைக்கலம் புகுந்து தேடச் சென்ற அநுமான் முதலி 
அவருடைய திருவடிப் புனிதநீர் 

யோர்க்குத் தென் திசையில் 
பெற்று அதனையுண்டு நோய் 

இருந்த இக் கபாடபுரத்தைப் 
நீங்கப்பெற்றனர் . அப்புனித பற்றிக் கூறப்பட்டிருத்தலால் 
நீர்ப் பெருமையால் ஒரு மகவை இராமாயணகாலத்தில் இந்நகர் 
யும் அடைந்து அம்மகவுக்குத் சிறந்து விளங்கியிருந்ததாகத் 
தீர்த்தப்பிள்ளை யென்று பெய 

தெரிகிறது . 
ரிட்டார் . 

கபாலப்பள்ளி இஃதோர் அறக் 
கந்தியார் - சைனப் பெண் துறவி 

கூடம் . 

உஞ்சை நகரத்தின் 
யாகிய இவர் கல்வி கேள்விகளி வெளிப்புறத்தே காளவனத்தில் 
லுஞ் செய்யுளியற்றுவதிலும் அமைந்திருந்தது . 

புனிதநீர்ப் 
சிறந்தவராகத்திகழ்ந்தார் . சீவக பயணம் ( திருத்த நீர் ஆடற்குச் ) 
சிந்தாமணி முதலிய நூல்களில் செல்வோர் தங்குவதற்காக 
போலியாகப் பல பாடல்களை அமைக்கப் பட்டிருந்தது . 


1 


கபாலி 


123 


கமலாலயம் 


கௌதம் 


வைணவ 


கபாலி 

நான் முகனுடைய போக்கிற்கு இடங்கொடாமலே 
மண்டையோட்டைக் கையிற் செய்தார்கள் . ஆயினும் அச்சுத 
கொண்ட படியால் 

சிவபிரா 

ராய மகாராயன் என்பவன் 
னுக்கு இவ்வாறு ஒரு பெயர் 

தன்னுடைய மனை விமக்களோடு 
உண்டாகியது . 

இங்கு வந்தபோது சில வைண 
கபிலவாத்து - கபிலநகர் ; கபில வர்களின் ஏவுதலால் கபில தீர்த் 
முனிவர் தங்கியிருந்தமையின் தத்திற்கு ஆழ்வார் தீர்த்தம் 
இப்பெயர் பெற்றதென்பர் . என்று பெயர் வைத்தான் . தடா 
இதற்குச் சிவந்த இடம் என் கத்தின் நான்கு பக்கங்களினும் 
றும் பொருளுண்டு . 

சமயத்தைக் குறிப் 
புத்தர் பிறந்து வளர்ந்தது இந் பிடத்தக்க சக்கரவடிவத்தை 
நகரில் தான் . இது மகத நாட் நாட்டி வைத்தான் . ஆயினும் 
டில் உள்ளது . கபிலையெனவுங் வடமொழித் திருவேங்கடபுரா 
கூறப்பெறும் . 

ணத்தில் கபில தீர்த்தம் என் 
கபிலேசுவரர்கோயில் -திருப்பதிக்கு 

னும் பெயரே வழங்குகின்றது . 
வடக்கில் இரண்டு கல் தொலை 

கபிலருக்கு 

அருள்புரியும் 
வில் மலைச் சார்பில் கபில தீர்த் 

பொருட்டுச் சிவபெருமான் 
தம் என்னும் புனிதநீர் ஒன்றும் , 

இங்கு லிங்கவடிவமாகத் தோன் 
அதற்கு எதிரில் கிழக்குத் திக் றியருளினார் என்பது புராண 
கில் கபிலேசுவர சுவாமி கோயி 

வரலாறு . 
லும் விளங்குகின்றன . திருப் கபிலை - இது தெய்வப் பசு . இஃது 
பதிக்கு வரும் அன்பர்கள் யாவ ஒருசமயத்திலே தீக்கடவுளுக் 
ரும் இக்கபில தீர்த்தத்தில் 

குத் தன்னுடைய தேகத்திலே 
முறைப்படி நீராடிக்கபிலேசுவர 

இடங்கொடுத்துத்தேவர்களால் 
மூர்த்தியைப் போற்றி வழி நல்வினைப் பயனை அடைந்தது . 
பட்ட பிறகே ஏழு மலையின் இது தோன்றிய இடம் திருப் 
மேல் ஏறிச் செல்லவேண்டும் . 

பாற்கடல் என்பர் . இது நந்தி 
காஞ்சிப் பல்லவ மன்னர்களும் தேவரை விரும்பியிருக்கும் . 
சில சோழ மன்னர்களும் ஏறக் 

கமடாசுரன் - இவன் அசுரர்களில் 
குறைய ஆயிரம் ஆண்டுகட்கு 
முன்னர் இக்கோயிலில் 

ஒருவன் . ஆனை முகக் கடவுளைக் 
திருப்பணிகள் செய்தார்கள் . 

குழந்தைப் பருவத்திற் கொல்ல 
விசய நகர மன்னர்களில் ஒருவ 

வேண்டி ஆமைவடிவமெடுத்துக் 
கொண்டு 

கொல்ல 
ராகிய சதாசிவராய மகராயன் 
அரசு செய்யுங் காலத்தில் இக் 

முயன்று அக்கடவுளால் இறந் 
கோயில் இடைவிடாத மழையி 
னால் அழிந்து போய் விட்டது . கமலாலயம் திருவாரூரில் உள்ள 
அந்த அரசனும் அவனுடைய திருக்குளம் . இது திருமகளால் 
அன்பர்களும் அக்கோயிலை அப் உண்டாக்கப்பட்ட 
பொழுதே பழைய முறைப்படி இப்பெயர் பெற்றது . திருவா 
யமைத்து நாள் வழிபாடு முதலி ரூர்ப் பூங்கோயிலுக்கு மேல் 
யவைகளுக்கு ஏற்பாடு செய் புறத்தில் அமைந்தது . திரு 
தார்கள் . இக் கோயிலுக்குச் முதுகுன்றில் மணிமுத்தா நதியி 
செய்யுந்திருப்பணி தானம் முத லிட்ட பொன்னை ஆரூர்ச் சிவ 
லியவைகளை வைணவர்கள் 

பெருமான் திருவருளினாலே 
தடுத்துப் பார்த்தார்களாயினும் குளத்தின் வடகிழக்கு மூலையில் 
அறிவாளிகளாக விருந்தோர் எடுத்துப் பரவை நாச்சியாருக் 
அவர்களுடைய பொறாமைப் குச் சுந்தரர் கொடுத்தனர் . 


பல 


சென்று 


தான் . 


படியால் 


* 


கமலினி 


124 


கம்பள செட்டி 


அருணகிரி 


கமலினி - திருக் கைலையில் உமா ழிக்கப் பட்டனர் . பிறகு மதுரா 
தேவிக்கு மலர் தொடுத்துச் விலே நடந்த இந்திரவிழா 
சாத்துந் தோழியருள் ஒருத்தி . வுக்குக் கண்ணன் சென்று கம் 
இவள் ஆலால சுந்தரரிடத்தில் சனைக் கொன்றான் .. கம்சன் 
காதல் கொண்டு நிலவுலகில் முன் பிறவியிலே காலநேமி 
திருவாரூரில் பரவை நாய்ச்சி என்னும் அசுரனாக இருந்தவன் 
யாராகப் பிறந்து சுந்தரராகத் என்று கூறுவர் . 
தோன்றிய ஆலால சுந்தரரை 

கம்பணன் 
மணந்து களித்தவள் . 

விசய நகரப் பேரர 

சின்படைத்தலைவர்களுள் இவன் 
கம்சன் கண்ணனுடைய அன்னை 
யாகிய தேவகியின் அண்ணன் 

ஒருவன் . இவன் சிறந்த போர் 

வீரன் . தமிழ் நாட்டிற்கு இவன் 
இவன் . யதுவமிசத்தில் போச 
குலத்தில் உக்கிரசேனனுடைய 

ஒரு சிறந்த தேசிய வீரனாகவும் 

நாட்டுக் காவலனாகவும் திகழ்ந் 
மகனாகத் தோன்றியவன் இவன் 

தான் . இவன் செய்த வீரச்செயல் 
தன்னுடைய தங்கை வயிற்றில் 

களை இவனுடைய மனைவி வட 
பிறக்கும் எட்டாவது பிள்ளை 

மொழியில் 

வீரகாவியமாகச் 
யால் தனக்கு அழிவு நேரிடும் 

செய்திருக்கிறாள் . 
என்பதை உருவிலி வாக்கால் 
உணர்ந்தான் . உடனே தேவகி கம்பத்திளையனார் திருவண்ணா 
யையும் அவளுடைய கணவரா 

மலையில் 

நாதர் 
கிய வசுதேவரையுஞ் சிறையி கோபுரத்தின் உச்சியில் இருந்து 
லிட்டான் . பிறகு அவர்கட்குப் குதித்து உயிரை மாய்த்துக் 
பிறந்த ஏழு குழந்தைகளையுங் 

கொள்ள எண்ணிக் குதித்த 
கொன்றான் . எட்டாவது குழந் 

போது அவரைத் தாங்கி உயி 
தை பிறந்தவுடன் திருமால் அரு ரைக் காத்த முருகக் கடவுள் 
ளால் வசுதேவர் அக்குழந்தை இவர் . இப்பெருமான் 

ஒரு 
யைக் கொண்டு போய் நந்த தூணில் இருப்பதால் கம்பத் 
கோபன் மனையிலே யசோதை திளையனார் 

பெயர் 
யிடம் விட்டு விட்டு யசோதை பெற்றார் . 
யின் பக்கத்திலே பெண் வடிவத் 

கம்பர் 
தோடு 

கம்பராமாயணத்தைப் 
மாயையைக் 
கொண்டு வந்து தேவகியின் 

பாடிய கம்பருடைய பெயர் 
அண்மையிலே விட்டு விட்டார் . 

இது . இவருடைய இடுகுறிப் 
கம்சன் 

பயர் 
அம்மாயையாகிய 

மறைந்து விட்டது . 
குழந்தையைக் 

இப்பெயர் ஆசிரியருடைய கம் 
கொல்லப் 
புகுந்த பொழுது அது விண் 

புக் கொல்லையைக் காத்திருந்த 
ணிலே சென்று நின்று " மூடா ! 

படியால் 

உண்டானதென்று 
உன்னைக்கொல்வதற்குக் கண் 

சிலரும் ; கையில் கழியோடு 
ணன் ஆயர் பாடியிலே வளரு 

( கம்பு ) அரசனிடஞ் சென்று 
கிறான் . அவனால் 

நீ அழிந் 

நின்றதனால் உண்டானதென்று 
தொழிவது திண்ணம் . இதனால் 

சிலரும் ; இவர் பிறந்தவுடன் 
நீ உன்னுடைய சாவைப் போக் 

ஒரு தூண் ( கம்பம் ) அடியில் 
கிக் கொள்ள முடியாது என்று 

கிடந்த படியினால் உண்டான 
கூறி விட்டு மறைந்து போய் 

தென்று வேறுசிலருங் கூறுவர் . 
விட்டது . கண்ணனைக் கொலை கம்பளசெட்டி - ஒருவணிகன் ; கப் 
புரியுமாறு கம்சன் பல அசுரர் பல் பயணஞ் சென்றவன் . பீலி 
களை ஏவினான் . அவர்களனை 

என்பவள் நெடுமுடிக் 
வருங் கண்ணனால் கொன்றொ கிள்ளிக்குத் தான் பெற்ற குழந் 


என் 


கிடந்த 


வளை 


| 


கம்பையாறு 


125 . 


கரவடநூல் 


மாறு 


தான் 


அதனால் 


என்று 


" அப் 


டைய 


தையை அவனிடஞ் சேர்ப்பிக்கு கடவுள் இவனை அழித்தொழித் 
இவனிடத்தே 

தார் . 
கொடுத்தாள் . 

கயன்-இவன் சதமன் என்னும் ஓர் 
கம்பையாறு இது காஞ்சி மா அசுரவீரனுடைய மகன் . இறை 
நகரின் ஆறு . இதன் கரையில் 

வனை நோக்கித் தவம் புரிந்து 
உமாதேவியார் சிவபூசைசெய்த உயர்ந்த நிலையை அடைந்தான் . 
பொழுது சிவபெருமானுடைய 

தேவர்கள் இவனிடம் பொறாமை 
திருவிளையாட்டாலே 

ஆறு 

கொண்டார்கள் . இவனை வஞ்சிக் 
பெருக உமாதேவியார் இறை குமாறு நான் முகனை வேண்டிக் 
வனைத் தழுவிக் கொண்டனர் . 

கொண்டார்கள் . நான்முகன் 
அம்மையாருடைய 

வே றுவடிவத்தோடு இவனிடம் 
முலைத் தழும்பும் வளைத் தழும் 

வந்தான் . 

ஒன்று 

தருதல் 
பும் இறைவன் கொண்டனர் . 

வேண்டும் 

கரவாக 
கம்பையாறு இப்பொழுது 

வேண்டினான் . இவன் , தருகி 
நிலத்தின் கீழ் ஓடுவதாகக் கூறு 

றேன் என்றான் . வந்தவன் , 
கின் றனர் . 

உன்னுடைய உடலே வேண் 

டும் " என்றான் . இவன் , 
கயமுகன் - இவன் ஓர் அசுர குல படியே தந்தேன் " என்றான் . 
வேந்தன் . விபுதை யென்னும் 

இவனுடைய 

உடம்பிலிருந்த 
அசுரமங்கைக்கும் மாகதர் என் நடு எலும்பை நீக்கிச் சிலையுரு 
னும் முனிவருக்கும் இவன் மக வாய் நின்ற தருமதேவதையைச் 
னாகத் தோன்றினான் . இவனு சேர்த்தனர் . தென்புலத்தார் 

உடல் பருத்திருந்தது . களை யெண்ணிப் பிண்டமிடுங் 
தலை பெரும்பாலும் யானைத் கால் அதனையேசிலையாகக்கருதி 
தலையைப் போன்றிருந்தது . அத இக்காலத்தில் கொண்டாடுகின் 
னால் இவன் கயமுகன் என்னும் 

றனர் . இவனுடைய பெயரால் 
பெயர் பெற்றான் . 

நாவலந் 

கங்கையின் பிரிவில் புனிதநீர் 
தீவின் தெற்குப் பகுதியில் 

ஒன்று உள்ளது . 

அதுகயா 
மதங்கபுரி என்னும் அழகிய தீர்த்தம் எனப்படும் . தேவர் 
நகரையமைத்து அரசு புரிந் 

கள் தன்னை வஞ்சித்ததைக் கயன் 
தான் . இவனுடைய மனைவியின் 

பின்னரே உணர்ந்தான் . 
பெயர் விசித்திர காந்தி . இவன் 
அசுரவழியினனாகையால் நல்ல 

கரம்பனூர் - இது நூற்றெட்டுத் 
வர்கட்குத் தொல்லை புரிதலையே 

திருப்பதிகளுள் ஒன்று . இஃது 
பெரும்பாலும் மேற்கொண் 

உத்தியோக விமானம் அமைக் 
டிருந்தான் . இவனுடைய கொடு 

தது ; சோழ நாட்டில் உள்ளது . 
எண்ணித் தேவர்கள் 

இதற்கு உத்தமர் கோயில் என் 
முதலிய யாவரும் அஞ்சி நடுங் றும் ஒரு பெயர் உண்டு . 
கினர் . தேவர்கட்குத் துன்பஞ் கரவடநூல் களவைப் பற்றிக் 
செய்யும் பொருட்டு ஒருநாள் கூறுவது . 

சிலப்பதிகாரத்தில் 
இவன் விண்ணுலகத்திற்குச் ( 16 : 180 ) தந்திர கரணம் 
சென்றான் . ஆனை முகக்கட என்பதற்குக் கரவட நூல் 
இவனுக்கு முன்னே வந்தார் . 

என்று அரும்பத உரை 
இவன் அக்கடவுளையும் மதிக்கா யாசிரியர் உரை வரைந்திருக் 
மல் எதிர்த்தான் . அவர் நல் கின்றார் . இந்நூல் வடமொழி 
கூறியும் இவன் 

யில் கர்ணிசுதர் என்பவரால் 
அவைகளைச் செவியிலேற்றுக் இயற்றப்பட்டது . இவருக்குக் 
கொள்ளவில்லை . ஆகவே அக் கரவடர் என்றும் ஒரு பெய 


மையை 


லுரைகள் 


கரிகாலன் 


126 


கரும்பன் 


கன்னட 

மொழி 


என்று 


ருண்டு . களவு நூல் வடமொழி 

ஊராக இருக்கலாம் என்று 
யில் " ஸ்தேய சாஸ்திரம் " என ஆராய்ச்சியாளர்கள் 

எண்ணு 
வழங்குவதாகவும் , இந்நூல் 

கின் றனர் . 
இயற்றிய கர்ணிசுதர் என்பவர் 

கருநாடகம் 
கசர் என்பவரின் 

ஆசிரியர் 

பேசப் பெறும் மைசூர்நாடும் 
என்றும் கூறுவர் . 

அதனைச் சூழ்ந்த விடடங்களும் 
கரிகாலன் கருகிய காலைப் கருநாடகம் 

பெயர் 
பெற்றிருந்தபடியால் 

இவன் 

பெறும் . இங்கு முன்னாளில் 
கரிகாலன் என்று பெயர் பெற் 

வாழ்ந்திருந்தவர்களின் பழக்க 
றான் . இவனுடைய தலைநகர் வழக்கங்களை 

இக்காலத்திய 
உறையூர் . காவிரிப்பூம்பட்டி மக்களும் பலவிடங்களிற் பின் 
னத்தையும் தன்னுடைய தங்கு 

பற்றுகிறார்கள் . 

ஆனால் 
மிடமாகக் கொண்டிருந்தான் . புதுமையை விரும்புபவர்களோ 
சைவசமயத்தவனாகிய இவன் அதனை வெறுக்கிறார்கள் . 
இளமை தொட்டே சிறந்த கருமாணிக்கன் இவன் ஒரு சிற் 
அறிவுடையவனாகத் திகழ்ந் றரசன் . பாண்டி நாட்டில் கப் 
தான் . வரலாற்று 

நூல்கள் 

பலூரில் இருந்து அரசாட்சி 
இவனுடைய வரலாற்றை விரி செய்தவன் எனவும் இவன் மீது 
வாகக் கூறும் . 

கப்பற் கோவை என்னும் நூல் 

பாடப்பட்டது எனவும் , பாண் 
கருணாகரத் தொண்டைமான் 

டிய மன்னர்களிடம் அமைச்ச 
இவன் பல்லவர் 

குலத்தில் 

னாகவும் படைத் தலைவனாகவும் 
தோன்றியவன் . இவனுடைய 
தந்தையின் பெயர் சீரிளங்கோ . 

இருந்தவன் எனவுங் கூறுகின் 

றனர் . 
இவனுக்கு இடப்பட்ட பிள்ளைப் 
பெயர் திருவரங்கன் . இவன் கருமாறிப் பாய்ச்சல் 

காஞ் 
திருமாலிடத்திற் பெருமா புரத்திலுள்ள காமாட்சியம்மன் 
லுடையவன் . அறிவாற்றல் 

கோயில் 

குளத்துக்குள் 
களிற் சிறந்து விளங்கியபடி 

இரண்டு கழுக்கள் நாட்டப் 
யால் குலோத்துங்கனுடைய 

பட்டிருந்தன வென்றும் உயர 
அரசியலில் அலுவல்பெற்றான் . 

மான இடத்திலிருந்து குறி தவ 
நாளுந் திறமை வளர்ந்து 

றாமல் அக்கழுக்களுக்கிடையே 
கொண்டிருந்தபடியால் பதவி குதித்துத் தம் ஆற்றலைச் சிலர் 
யும் உயர்ந்து கொண்டே காட்டின ரெனவும் அதுவே 
போயது . இறுதியில் படைத் 

கருமாறிப் பாய்ச்சல் 
தலைவர்களுள் முதல்வனானான் . 

வழங்கியதாகவுங் கூறப்படு 
வடகலிங்கப் போர்க்குத் தலை கிறது . கழுமாறிப் பாய்ச்சல் 
வனாகச் சென்று போர் நடத்தி 

என்பது நாளடைவில் 

கருமா 
அந்நாட்டு மன்னவனாகிய றிப்பாய்ச்சல் எனத் திரிந்தது . 
அனந்தவர் மசோடகங்கனை கரும்பன் - இவன் 

முன்னாளில் 
வென்று குலோத்துங்க சோழ ஈகையிற் சிறந்து வள்ளலாக 
னுக்கு வெற்றியுண்டாக்கினான் . விளங்கினான் . இவன் வாழ்ந் 
இவனுடைய புகழைச் சயங் திருந்த நாடு தொண்டை மண் 
கொண்டார் பலவாறுபுகழ்ந்து டலம் ; இவனுடைய இடுகுறிப் 
பாடியுள்ளார் . இவன் பிறந்த பெயர் இன்னதெனத் தெரிய 

சோழ வள நாட்டில் வில்லை . இவனுடைய கரும்புக் 
தஞ்சை மாவட்டத்திலுள்ள கொல்லையுட் சிலர் கரவாகப் 
வண்டு வாஞ்சேரி 

வாஞ்சேரி என்னும் புகுந்து கரும்புகளை முறித்துத் 


என 


ஊர் 


க்ருவூர் ஆனிலை 


120 


கலிங்கம் 


பியவாறு 


என 


தின்றனர் . அவ்வாறு தின்ற கோயிலும் கோபுரமும் பெரி 
வர்களை வேலையாட்கள் பிடித் யவை . கிருபா நாயகி என்னும் 
துக்கொண்டு போய்க் கரும்ப பெயருடைய 

இறைவியின் 
னிடம் விட்டனர் ; கரும்பன் , 

கோயில்கள் இரண்டுள்ளன . 
நீர் ஏன் கரும்புகளைக் களவு இவ்வூர் புகழ்ச் சோழருடைய 
செய்தீர் ? 

என்று 

கள்ளர் தலைநகராக இருந்ததென்று 
களைக் கேட்டனன் . கள்ளர்கள் பெரிய புராணம் கூறும் . எறி 
பசிக் கொடுமையால் இவ்வாறு பத்த நாயனாரும் சிவகாமி 
செய்தனம் என்றார்கள் , கரும் யாண்டாரும் இவ்வூரில் வாழ்ந் 
பன் அவ்வளவில் தன் கரும்புக் திருந்தனர் . கருவூர்த் தேவர் 
கொல்லையின் வேலியைத் இவ்வூரில் தங்கியிருந்த படி 
திறந்து விட்டுத் தன்னுடைய யால் தான் கருவூர்த் தேவர் 
கரும்புக் கொல்லையுட்புகுந்து என்று பெயர் பெற்றார் . 
எல்லோரும் கரும்பினை விரும் கரையேற விட்ட நல்லூர் - திருப் 
புசிக்கலாமென்று 

பாதிரிப் புலியூருக்கு அண்மை 
பறையறைவித்தனன் . 

சிலர் 

யில் கெடில நதிக்கரையில் 
மறுத்தனர் . கரும்பு தின்ன 

உள்ள ஓர் ஊர் . திருநாவுக் 
வராத சிலருக்குக் கைக்கூலி 

கரசரைச் சமணர்கள் கடலில் 
கொடுத்து அவர்களும் 

இட்டபொழுது அவரைச் சிவ 
கரும்பைத் தின்னுமாறு வேண் 

பிரான் கரையேறச் செய்த 
டிக் கொண்டான் . அது முதல் 

இடம் இந்த இடமே என்பர் . 
தான் “ கரும்பு தின்னக் கைக் 
கூலியா ? என்று ஒரு பழ 

கலிகைமா நகர் - இது தக்கோலம் 
மொழியுந் தோன்றியது . இக் 

திருவூறல் 

வழங்கப் 
காரணத்தினால் இவனுக்குக் 

பெறும் தொண்டை நாட்டுத் 
கரும்பன் என்னுங் காரணப் தேவாரத் தலங்களுள் ஒன்று . 
பெயர் தோன்ற அது முதல் கலிங்கசேனை கோசம்பிநகரில் 
இடுகுறிப் பெயர் 

மறைந்து தலைக் கோற் பட்டம் பெற்ற 
போயது . 

இரண்டாயிரத்தைந் நூறு 
கருவூர் ஆனிலை இப்பொழுது கணிகை மாதர்களுள் ஒருத்தி . 
கரூர் என்று வழங்கும் கருவூரி சிறந்த கற்புடையவள் . மதன 
லுள்ள சிவபெருமான் திருக் மஞ்சிகையினுடைய தாய் . 
கோயில் இப்பெயரால் வழங் கலிங்கத்தரசன்- யூகியோடுபோர் 
கப்பட்டது . காமதேனு வழி 

செய்தவன் . இவனுடைய 
பாடு செய்த காரணத்தினால் 

யானைக் கொம்பு குத்தியபடி 
இறைவருக்குப் பசுபதி என் 

யால் யூகியினுடைய மார்பில் 
றும் கோயிலுக்கு ஆனிலை என் 
பெயர் . மற்றும் 

காயமுண்டாகிப் பின் தழும் 

புண்டாகியது . யூகி உச்சைனி 

பாட்டின் 
தேனு இறைவழி 

யில் 

மாறுகோலம் பூண்டு 
சிறப்பினால் உலகைப் படைத்த 

திரிந்த போது தன்னைப்பிறர் 
காரணத்தால் கருவூர் என்று 

அத்தழும்பின் மூலம் 

அறிந்து 
பெயர் பெற்றதென்றும் நான் 

கொள்ளாதவாறு அவன் அதனை 
முகன் இறைவனை வழிபட்டு 

மூடிக்கொண்டு திரிந்தான் . 
முதல் முதல் உலகைப் படைக் 
கத் தொடங்கிய படியால் கரு கலிங்கம் - இது தென்னிந்தியாவில் 
வூர் என்று பெயர் பெற்றதென் கிழக்குக் கடற்கரையை அடுத் 
றும் பலவாறு கூறுப . 

திருந்த பண்டைய நாடுகளுள் 
கம் வடபுறம் சாய்ந்துள்ளது . ஒன்று . 

து கிழக்குத் 


றும் 


காம 


இலிங் 


கலிபுருடன் 


128 


கலியாணசாமி மாணவர் 


டையே 


மகளை 


தொடர்ச்சி மலைக்கும் கடலுக் 
கும் 

தெற்கில் 
கோதாவரி ஆறு முதல் வடக் 
கில் ஒரிசா வரையிற் பரவி 
யிருந்தது . இஃது இக்கால 
ஒரிசாவும் கஞ்சமும் சேர்ந்த 

நாடாகும் . கஞ்சம் 
மாவட்டத்தில் உள்ள முகலிங் 
கம் என்ற நகரம் இதன் தலை 
நகராக விருந்தது . கலிங்கம் 
என்னும் பெயர் இப்பொழுது 
வழக்கொழிந்தது . 
கலி புருடன் 

இவன் தீவினை 
யையே உடம்பாகப் 

பெற்ற 
வன் . மிகவும் வெறுக்கத்தக்க 
நிலையில் இழிந்த செயல்களை 
மேற்கொண்டவனாய்ப்பு றம்பே 
பார்க்கின்ற கண்களும் பேய் 
முகமும் உடையவனாக இருப் 
பான் . இவனால் பீடிக்கப் பட் 
டோர் பல வகையான தொல்லை 
கட்கு உள்ளாவர் . 
தருமன் முதலியோர் தீவினைப் 
பயனால் இவனாற் பிடிக்கப்பட் 
டுப் பல வகையான தொல்லை 
கட்கு உள்ளாயினர் . 


தாம் 


மகளை 


செய்து 


னார். 


நளன் 


ஆகவே 


ருடைய தொண்டுக்கு மகிழ்ந்த 
கலியாணசாமி “ என்னுடைய 

உனக்கே திருமணஞ் 
செய்து கொடுக்கிறேன் என்று 
கூறினார் . 

மாணவர் ஆகிய 
இவர் , தாங்கள் இவ்வாறு 
கூறினும் தங்கள் உறவினர் 
ஒப்புவரோ ? என்று உசாவி 
னார் . ஆசிரியர் தம்முடைய 
மாணவரைப் பெருமாள் திரு 
முன்பு அழைத்துக் கொண்டு 
போய்த் தான நீர் வார்த்தார் . 
பிறகு 

மாணவரோடு தம் 
முடைய ஊரையடைந்தார் . 

தம்முடைய 
மாணவருக்குத் திருமணஞ் 

கொடுப்பதாக வாக் 
குறுதி யளித்திருப்பதைத் தம் 
முடைய 

மனைவி மக்கள் 
முதலிய உறவினருக்குக் கூறி 
அவர்கள் 

அவ்வாறு 
பெண் கொடுப்பதற்கு ஒத்துக் 
கொள்ள வில்லை . 
கலியாணசாமி தம்முடைய 
மாணவரை அரசனிடம் அழைத் 
துக் கொண்டு போய்த் தாம் 
பெண் கொடுப்பதாகத் தான நீர் 
வார்த்ததையும் உறவினர்கள் 
மறுத்தலையும் கூறினார் . அரசன் 
கலியாண சாமியைப் பார்த்துத் , 
" தான நீர் வார்த்ததற்கு யாரே 
னும் 

சான்றுளரோ ? என்று 
உசாவினான் ” கண்ணனே 
சான்று என்று 

கலியாண 
சாமி கழறினார் , " பெருமாள் 
வந்து சான்று கூறினால் நான் 
நம்புவேன் என்றான் அரசன் . 
மாணவர் பெருமாளிடம் போய் 
“ நீர் அரசனிடம் 

சான் றுவர 
வேண்டும் 

என் 

கூறி 
வேண்டினார் . பெருமாள் மாண 
வரைப் பார்த்து , 

நாம் 
வருகிறோம் நீர் திரும்பிப் 
பார்க்காமல் செல்ல வேண்டும் ; 
திரும்பிப் பார்த்தால் அவ் 
விடமே நின்று 

விடுவோம் " 
கூறிப் பாதச்சிலம் 
பொலிக்க மாணவரைப் 

பின் 


புனித 


கலியாணசாமி மாணவர் 

இவர் 
அரித்துவாரம் என்னும் இடத் 
தில் இருந்த கலியாணசாமி 
என்பவருடைய 

மாணவர் . 
கலியாணசாமி 

நீர்ப் 
பயணஞ் செய்த காலத்தில் 
தம்முடைய மாணவராகிய 
இவரையும் உடனழைத்துக் 
கொண்டு சென்றார் . இருவரும் 
மதுராபுரியை அடைந்து 
கண்ணனை வழிபட்டு அங்குத் 
தங்கியிருந்தனர் . அப்போது 
கலியாண சாமிக்குக் காய்ச்சல் 
நோய் உண்டாகியது . 
னிருந்த மாணவராகிய இவர் 
ஆசிரியரை விட்டு நீங்காமல் 
அவருக்கு வேண்டிய மருத்துவ 
உதவி பணிவிடை முதலியவை 
களைச் செய்து கொண்டு ஆறு 
திங்கள் உடனிருந்தார் , இவ 


உட 


என்று 


கலியாணசோழன் 


129 


க்விச் சக்கரவர்த்தி 


உடனே 


பெருமழை 


பெய்தது . 


என்று 
நின்று 


தான் . 


கலி 


இவன் 


தான் 


பல 


உண் 


பற்றிச் சென்றார் . 

மாணவர் 

அதனால் இவர் இவ்வாறு பெயர் 
அரித்துவாரத்திற்கு அண்மை பெற்றார் என்றுங்கூறுவர் . 
யிற் செல்லுகையில் சிலம் மழையில்லாத காலத்தில் 
பொலி கேட்கவில்லை . உடனே உரோமபதன் இம் முனிவரைத் 
மாணவர் திரும்பிப் பார்த்தார் . தன்னுடைய நாட்டிற்கு அழைத் 
பெருமாள் , நீ திரும்பிப் 

தான் . 
பார்த்தபடியால் நாம் வரமாட் 
டோம் " 

கூறி அவ் 

கலை நியமம் தென் மதுரையி 
விடமே 

விட்டார் . 
மாணவர் அரசனிடஞ் சென்று 

லிருந்த சிந்தாதேவியின் 

கோயில் எல்லாச் சமயத்தாரா 
செய்தியைக் கூறினார் . அரசன் 
வந்து பார்த்து 

லும் போற்றப்பட்டது . கலை 
அச்சமடைந் 

வடிவினளாகிய சிந்தாதேவிக்கு 
மாணவருக்குக் 

இடமாயிருந்தது பற்றி இப் 
யாணசாமியின் பெண்ணைத் 

பெயர் 
திருமணஞ் செய்து கொடுக்க 

பெற்றது . பலரும் 

வந்து தங்குதற்குரிய அம்பல 
ஏற்பாடு செய்தான் . 

மொன்று இக் கோயிலின் முன் 
கலியாண சோழன் 

னேயிருந்தது . இஃது அம்பலப் 
கால கால சோழனுக்கு மகன் . 

பீடிகை என்றுங் கூறப் 
இவனுடைய மனைவி பாண்டி பெறும் . இதிலிருந்த பொழுது 
யன் மகள் கலியாணி . இவன் 

ஆபுத்திரன் அமுதசுர 
திருப்பணிகள் செய்து பியைப் பெற்றான் . 
மண்ணியாறு என்னும் பெய 
ருடைய ஆறு ஒன்றை 

கல்லணை - திருச்சி மாவட்டத்தில் 
டாக்கினான் . திருத்தில்லையில் 

கரிகால சோழனால் இவ்வணை 
கோபுரமும் ஆயிரக்கால் மண் ஆயிரத்தறு நூறு 
டபமுங் கட்டி அறுபத்தேழு 

களுக்கு முன் காவிரியாற்றின் 

மீது கட்டப்பட்டு இன்று வரை 
ஆண்டுகள் 

அரசாண்டான் . 
பத்திர சோழனை 

யில் நல்ல நிலையில் இருக்கிறது . 

மகனாகப் 
பெற்றுச் சிவபத மடைந்தான் . 

1080 அடி நீளமுள்ளது . சோழ 

மன்னர்கள் இலங்கையை 

ஒரு வென்ற பொழுது அங்கிருந்து 
விஞ்சையர் மன்னன் . வெள்ளி 

பன்னீராயிரம் 
மலையை ஒட்டியிருந்த காந்தார 

பிடிக்கப் பட்டனர் . அவர்களைக் 
நாட்டிலே விச்சாலோகம் 

கொண்டு இவ்வணை கட்டப் 
என்னும் நகரத்திலிருந்து அரசு 
புரிந்தவன் . இவன் பெருஞ் 
செல்வமும் நல்லவர்களிடத் 

கோயமுத்தூருக்குப் 
தில் மிகுந்த அன்பும் உடைய 

பக்கத்தில் கோவை சத்திய 
விருந்தான் . இராசமா 

மங்கலம் வழியில் கோவைக்கு 
புரத்திலிருந்த சீதத்தன் என்னும் 

வடக்கே ஏறக்குறையப் பத்துக் 
நல்வணிகன் ஒருவனை இவன் கல்தொலைவில் உள்ளது . இப் 

பொழுது 

என்னும் 
ஒரு முறை தன் நகரத்திற்கு 

பெயர் மறைந்து 

கோயிற் 
அழைத்துப் பெருமைப் படுத் 
தினான் . 

பாளையம் என வழங்குகின்றது . 
கலைக் கோட்டு முனிவர் - இம் கவிச் சக்கரவர்த்தி - செய்யுள் 
முனிவருடைய தலையில் கலை பாடுதலில் . பெரும் புலமை 
மான் கொம்பைப் 

போன்ற 

பெற்று , இம்மெனும் முன் 
கொம்பு இருந்ததென்றும் எழு நூ றும் எண்ணூறும் அம் 

சி . பெ . அ . - 9 


ஆண்டு 


கலுழ வேகன் 


இவன் 


சிறை 


பட்டது . 


கவசை 


வகை 


கவசை 


கவிதார்க்கிக கேசரி 


136 


கழறிற்றறிவார் 


نا ارع 


அந் 


மேற் 


மென்றால் ஆயிரமும் " பாடக் லில் தங்கியிருக்கும் பொழுது 
கூடிய நிலையில் உயர்ந்து 

கோவலனையும் கண்ணகியை 
விளங்கிய சில புலவர்கள் கவிச் யும் எள்ளி 

நகையாடிய இரு 
சக்கரவர்த்தி என்னும் பெயர் வரை நரிகளாகுமாறு வசவுரை 
பெற்றிருந்தார்கள் . 

வழங்கினார் . கண்ணகி 
களுட் சிலர் கம்பர் ஒட்டக் வேண்டிக் கொண்டபடி சில 
கூத்தர் ஆகியோராவர் . 

காலத்தில் சாபம் நீங்கவுங் 
கவிதார்க்கிக கேசரி - வேதாந்த 

கூறினார் . இதனால் இவர் தவப் 
தேசிகர் பெற்ற சிறப்புப் 

பெருமையில் சிறந்தவர் என் 
பெயர்களுள் ஒன்று . மற்றும் 

பது பெறப்படும் . கோவலன் 
சர்வதந்திர சுவதந்திரர் என் வெட்டுண்டிறந்ததையறிந்த 
றும் , சமஸ்யா சகஸ்ரீ என்றும் 

தும் 

உண்ணாவிரத மிருந்து 
பெயர்கள் உண்டு . உயிரை விட்டார் . 
சமஸ்யைகள் கொடுப்பதிலும் கவுற்சன் தொண்டைவள் 
பிறர் கொடுக்கும் சமஸ்யைகளை 

நாட்டிற் காஞ்சீபுரத்தில் 
நிறைவேற்றுவதிலும் வல்லவ வாழ்ந்திருந்தவன் . குற்சன் 
ராக இருந்தபடியால் சமஸ்யா என்னும் பெயருடைய 
சகஸ்ரீ என்ற பெயர் அமை தணன் மகன் . 

இவன் தன் 
வதாயிற்று . 

குலவொழுக்கத்தை 
கவிராட்சசன் செய்யுள் பாடு 

கொள்ளாமல் மனம் 

போன 

போக்கில் 
தலில் சிறந்து விளங்கிய சிலர் 

நடந்தபடியினால் 
கவிராட்சசன் என்று பாராட் 

நாளடைவில் கெட்டொழிந் 
டப் பெற்றனர் . முன்னாளில் தான் . 
ஒட்டக்கூத்தர் இப்பட் கவேர வனம் கவேரன் என்ப 
டத்தைப் பெற்றிருந்தார் . ஒட் வன் தவஞ் செய்து கொண் 
டக் கூத்தருக்கு இச் சிறப்புப் டிருந்த வனம் . இது காவிரிப் 
பெயரை வழங்கியவன் காங் 

பூம் பட்டினத்திற்குப் பக்கத்தி 
கேயன் என்னும் ஒரு வள்ளல் 
என்பர் . திருவாவடுதுறை | கவைமகனார் 

வர் சங்கப் 
ஆதீனம் கச்சியப்ப முனிவரும் 

புலவர்களில் ஒருவர் . தலைவன் 
பின்னாளில் இப்பெயரால் 

வரையாதொழுகுவதால் தலை 
பாராட்டப் பெற்றார் . 

வருந்துன்பங்களைக் 
கவுண்டின்னிய முனிவர் - தாபரம் குறித்து வருந்துந்தோழி , கவை 
என்கிற நகரத்தில் ஒரு பனந் மகவுகள் நஞ்சுண்டதற்கு வருந் 
தோப்பில் ஆசிரமம் இயற்றித் துந் தாயை உவமையாகக் கூறி 
தம்முடைய மனைவியோடு 

யதால் கவை மகனார் 

எனப் 
ஆனைமுகக்கடவுளை வழிபட்டுக் பெயர் பெற்றார் . கவைமகவு - 
கொண்டிருந்தவர் . 

நாள் 

இரட்டைப் பிள்ளைகள் . 
ஒன்றுக்குப் பதினாயிரம் அறுகு | கழறிற்றறிவார் 
கொண்டு ஆனை முகக் 

இவர் 

மன்னர் ; சேரமான் பெருமாள் 
கடவுளைப் போற்றியவர் . 

எனவும் பெருமாக் கோதை 
கவுந்தியடிகள் - 

சமயத் யார் எனவும் பெயர் பெற்றவர் . 
துறவியாக விளங்கிய 

அரசியலை அதிகம் பாராட்டா 
முதிய பெண்மணி . கோவலனுங் மல் இறைவன் திருவடிகளில் 
கண்ணகியும் மதுரைக்குச் பேரன்பு செலுத்தி வாழ்க்கை 

போது வழித்துணை நடத்தியவர் . சுந்தரமூர்த்தியடி 
யாகச் சென்றவர் . ஒருபொழி களும் இவருக்கு நண்பராக 


லிருந்தது . 


விக்கு 


சமண 


சென்ற 


கழற்சிங்கன் 


131 


கழுக்காணி 


கட் 


செய்வது 


கண 


கற்ற 


இவர் 


விளங்கினார் . எந்த உயிர்த் வெட்டுக்களும் இருக்கின்றன . 
தொகை பேசுவதையும் பஞ்சாயத்துப் போர்டு உண்டு . 
உணர்ந்து கொள்ளும் ஆற்றலை வெட்டுவான் கோயில் எல் 

வர் பெற்றிருந்தபடியால் லோராவிலுள்ள கைலாசநாதர் 
இவருக்குக் கழறிற்றறிவார் கோயில் போன்றது . 

ஒரே 
என்று சிறப்புப் பெயர் உண் கல்லிற் செதுக்கப்பட்டது . 
டாயிற்று . 

சிவபிரானிடத் கழுக்காணி இப்பெயருடைய 
தன்றிச் சிவசின்னங்களையணிந் வள் முன்னாளில் சோழவள 
தவர்களையும் பாராட்டிப் நாட்டில் மாயூரத்திற்கு அண் 
போற்றினார் . சுந்தரர் கயிலைக் 

மையில் இருந்த ஒரு சிற்றூரில் 
குச் சென்ற பொழுது இவரும் 

வாழ்ந்திருந்தாள் . இவள் முக் 
பக்கத்தில் நின்ற குதிரையின் 

பரமனிடத்தில் பேரன் 
காதில் திருவைந்தெழுத்தை 

புடையவள் . 

அடியார்களைக் 
யோதி அக்குதிரை விண் வழியே காணின் அவர்கட்கு உணவிடு 
பறந்து செல்லக் கயிலையை 

வது இவளுடைய வழக்கம் . 
அடைந்தார் . 

எக்காரணத்தினாலேனும் உண் 
கழற்சிங்கன் - தெள்ளாறெறிந்த ணேன் என்பாரைத்தடி 
நந்திவர்மனுடைய சிறப்புப் 

கொண்டு அச்சுறுத்தியேனும் 
பெயர்களில் ஒன்று . 

உண்ணச் 

இவளு 

டைய குணம் . சிறுத்தொண்ட 
கழாரம்பர் - அகத்தியரிடம் இலக் 

நாயனார் 
இலக்கியங்கள் 

இவள் 

காலத்தில் 

தான் வாழ்திருந்தார் . 
மாணவர்கள் பன்னிரண்டுபேர் . 
அவர்களில் இவர் ஒருவர் . அகத் 

தாம் தம்முடைய பிள்ளையை 

சிவபெருமானுக் 
தியர் காலத்தவராகலின் 

குண விட்டதனால் 
இவரைப் பற்றிய பிற செய்தி 

தம்மைப் 

போல் சிறந்த சிவ அன்பர்கள் 
கள் புலனாகவில்லை . 

இல்லையென்று உள்ளத்திலே 
கழார் - இது கழாஅர் எனவும் 

கொண்டிருந்தார் . 
வழங்கும் . இது காவிரிக் கரை 

சிவ பிரான் இவருடைய ஆண 
யில் உள்ள ஒரு துறையின் 

வத்தைப் போக்க எண்ணினார் . 
பெயர் . இத்துறை உறை 

தாம் ஓர் அடியவராகத் திருக் 
யூருக்குக் கிழக்கேயிருந்தது . கோலம் பூண்டு சிறுத்தொண் 
இங்கு நீராடிய போதுதான் 

டரிடம் எழுந்தருளினார் . 
ஆட்டனத்தி யென்பவனைக் 

அவரையும் அழைத்து 
காவிரி நீர்ப்பெருக்கு இழுத்துக் 

கொண்டு கழுக்காணியின் 
கொண்டு சென்றது . 

திருமடத்திற்கு வந்தார் . கழுக் 
கழுகுமலை - தமிழ் நாட்டில் 

இருவருக்கும் 
திருநெல்வேலி மாவட்டத்தில் விட்டாள் . சிவபிரான் , நாம் 
ஓட்டப்பிடாரம் வட்டத்தில் 

பிள்ளையில்லாத 
சங்கர 

நயினார் கோயிலில் உண்ணோம் என்றார் . அவ் 
இருந்து 12 கல் தொலைவிலுள்ள வளவில் 

கழுக்காணி 
முருகன் தலம் . ஆண்டு தோறும் மடைந்து அங்குச் சார்த்திவைத் 
மாசித் திங்களில் விழாவும் திருந்த ஓர் உலக்கையைத் 
கால் நடைச் சந்தையும் நடை 

கொண்டு புடைப் 
பெறுகின் றன . இ 

இங்குள்ள பதாக அச்சுறுத்தினாள் . சிவ 
வெட்டுவான் கோயில் 

பிரான் மறைந்து அவளுக்குக் 
பெற்றது . 

கோயிலில் காட்சி கொடுத்து வீடு 
ஜைனச் சிற்பங்களும் கல் பேற்றை நல்கினார் . கழுக் 


ஆணவங் 


> 


காணி 


உண 


வீட்டில் 


சின 


தூக்கிக் 


புகழ் 


கழுவடியான் 


180 


களப்பிரர் 


களங் 


கியது . 


தவனாகிய 


கழு 


காணியின் செயல்களை எவரா போயின . ஆகவே அவை 
லும் அடக்க முடியாமல் இருந்த களுக்குப் பதிலாகக் 
படியினால் அவளுக்கு அடக்கு காய்க் கண்ணியும் நார்முடியுஞ் 
வாரற்ற கழுக்காணி 

என்று 

செய்து அவைகளை அணிந்து 
பெயர் வழங்கியது . 

பட்டம் பெற்றபடியினால் 

களங்காய்க் கண்ணி நார்முடிச் 
கழுவடியான் - 

மனிதர்களைக் கழு சேரல் என்று பெயர் உண்டா 
வேற்றும் வழக்க மிருந்த அந் 

இவனுக்குப் பகை 
நாளில் கழுமரத்தின் பக்கத்தில் 

வனாகி இவனுடைய நாட்டைக் 
ஒரு சிலை மனிதனளவு உயர 

கவர்ந்தவன் கடம்பின் பெரு 
முடையதாக அமைக்கப் பட்டி 

வாயில் என்னும் ஊரில் இருந் 
ருந்தது . அச்சிலையை மக்கள் 

நன்னன் . அந் 
கழுவடியான் எனவழங்கினர் . 

நன்னனை இவன் மேற்குத் திக் 
கழுவர் படைவீடு பாண்டி நாட் 

கிலுள்ள வாகைப் பெருந்துறை 
டில் உள்ள ஓர் ஊர் . இவ் என்னும் ஊரில் கொன்று தான் 
ஆரில் தான் சமணர்கள் 

இழந்த நாட்டைக் கைப்பற்றிய 
வேற்றப்பட்டனர் என்று துடன் நன்னனுடைய காவல் 
கூறப்படுகிறது . திருப்பூவணத் மரமாகிய 

வாகையையும் 
தின் பக்கத்தில் இருக்கும் இவ் வெட்டித் தள்ளினான் . இவனைக் 
ஆர் இந்நாளில் கழுவேறுகடை 

காப்பியாற்றுக் காப்பியனார் 
யெனவும் கழுவேறு மடை 

என்பவர் பாடியிருக்கிறார் . 
யெனவும் வழங்கப்படுகிறது . களப்பிரர் இவர்கள் நான்காம் 
களக்காடு - இது பாண்டிய நாட் 

நூற்றாண்டு முதல் மூன்று 
டில் திருநெல்வேலி மாவட்டத் 

நூற்றாண்டுக்காலம் பாண்டிய 
தில் இங்கெழுந் 

நாட்டிலும் சோழ நாட்டிலும் 
தருளியுள்ள சுவாமியின் பெயர் அரசாட்சி செய்தனர் என்று 
சத்தியவாகீசர் என்பது . இவ் 

செப்பேடுகள் செப்பு 
வூர் முன்காலத்தில் களாமரங் 

ஆனால் இவர்கள் 
கள் நிறைந்த காடாக விளங் 

யார் என்பது பற்றி உறுதி 
கியமையின் களக்காடு என் று 

யாகத் தெரியவில்லை . இவர்கள் 
பெயர் பெற்றது . இப்பெயர் 

தொண்டை மண்டலத்தின் 
சிதைந்து மரூஉப் பெயராகக் 

எல்லையில் 

வசித்த 
களந்தையெனவும் வழங்கும் . 

கொள்ளைக் கூட்டத்தாராகிய 
இவ்வூர்ச் சுவாமியின் 

கள்வரே என்று சில ஆராய்ச்சி 
களந்தை இரட்டை மணிமாலை யாளர்கள் 

எண்ணுகின்றனர் . 
என்னும் நூலும் பாடப்பெற் 

இவர்கள் 

பாண்டி 

முதலில் 
றுள்ளது . தொண்டை நாட் 

நாட்டையும் பிறகு சோழ 
டிலுள்ள களத்தூரும் களந்தை 

நாட்டையும் வென்றதாகத் 
என்று வழங்குகிறது . 

தெரிகிறது . இவர்கள் சைவ 
சமயத்தினரல்லர் . 

பௌத்த 
களங்காய்க் கண்ணி 

நார்முடிச் 

சமயத்தினர் . சோழ நாட்டில் 
சேரல் இவன் சேர மன்னர்களில் 

இருந்த அச்சுதவிக்கந்தன் 
ஒருவன் . இமயவரம்பன் நெடுஞ் 

என்னுங் களப்பிர மன்னன் 
சேரலாதனுடைய மகன் . இவன் சேர 

பாண்டியர் 
முடிசூடுங் காலத்தில் முடித் 

களாகிய முடியுடை வேந்தர் 
தற்குரிய கண்ணியும் முடியும் 

மூவரையும் 

தளையிட்டிருந்த 
பகைவர்களால் கைப்பற்றப் 

பிற்காலச் செய்தி 
பட்டமையின் உதவாமற் யொன்று கூறுகிறது . 


உள்ளது . 


சில 
கின் றன . 


வட 


மீது 


சோழ 


தாகப் 


களரியாவிரை 


133 


கனகசோழன் 


களவு 


நூல் . 


நூல் 


செய்து 


களரியாவிரை - உயிர்த்தொகைகள் அழகர் மலையில் உள்ள பெரு 
மெய்யறிவு வழியை உணர்ந்து மாள் கோயிலில் அணிகலன்கள் 
வீடுபேற்றினை யடையுமாறு மிகுதியாக விருத்தலைக் கேள்வி 
செய்யப்பட்ட மெய்யறிவு யுற்று 

அவைகளைக் 
அந்நூல் இந்நாளில் செய்யும் பொருட்டுத் தன் 
இல்லை . இறந்தழிந்த 

கூட்டாளிகளாகிய பதினேழு 
களில் ஒன்றாகியது . 

பேர்களோடு அழகர் மலைக்கு 
களாவதி - பாரன் என்னும் இரு 

வந்தான் . அழகர்மலைப் பெரு 
டிக்குப் புஞ்சிகஸ்தலை என்னும் 

மாள் இக்கறுப்பண்ணன் களவு 
அப்சரமாதிடத்துப் பிறந்த 

செய்ய இடங் கொடுக்கவில்லை . 
பெண் . இவளுடைய அழகைக் 

இவனோடு 

வந்த 

கள்ளர்கள் 
கண்ட பார்வதி வியந்து இவ 

பதினேழு பேரையும் பதினேழு 
ளுக்குப் பதுமினி வித்தையை 

படிகளில் பலியிட்டார் . கறுப் 
அருளிச் செய்தாள் . இவள் பண்ணனைப் பலியிடாமல் பதி 
அவ்வித்தையைக்கொண்டு சுவ 

னெட்டாம் படியில் இருந்து 
ரோசி என்பவனை 

வசியஞ் 

தம்முடைய கோயிலைக் காவல் 
மணம் 

புரிந்தாள் . காக்குமாறு செய்தார் . அவனே 
பதுமினி வித்தையென்பது 

அழகர் மலையில் இன்று பதி 
விரும்பியதைக் கொடுக்கும் ஒரு 

னெட்டாம் படிக் கறுப்பனாக 
மந்திரம் . 

விருந்து மலையைப் பாதுகாத் 

துக் கொண்டிருக்கிறான் . 
களிற்றியானை நிரை - பல களிறு 
கள் வரிசையாக நடந்து செல் கனகசபாபதி சிவாச்சாரியார் - 
வதைப்போல உள்ளத்தைக் பாண்டிவள நாட்டில் திருநெல் 
கவரும் பெருமிதமான நடை வேலியில் இருந்தவர் . 
யுஞ் சிறப்புமுள்ள நூற்றிரு மொழியில் வல்லவர் . இலக் 
பது பாடல்களைக் கொண்ட 

கணக் கொத்துச் செய்த சாமி 
அகநானூற்றின் முதற்பகுதி 

தேசிகர் , பிரயோக 
இப்பெயரால் வழங்கப்படு விவேகம் செய்த சுப்பிரமணிய 

தீட்சிதர் முதலியோர் இவரிடம் 
கள்ளப்பிரான் - திருவைகுண்டத் 

வடமொழி கற்றனர் . 
தில் 

திருக்கோயில் கொண் | கனகசோழன் இவன் செய 
டுள்ள திருமாலின் பெயர் . 

சோழனுடைய மகன் . 
கால தூடகன் என்னும் பெய 

டைய மனைவியின் பெயர்செண்ப 
ருடைய கள்ளனின் நண்பர் 

காங்கி . இவன் 

காலத்தில் 
களைக் காத்தற் பொருட்டுப் 

காவிரி திருவலஞ் சுழியிலிருந்த 
பரந்தாமன் தாம் கால 

ஆனைமுகக் கடவுளை வலஞ் 
கனைப்போலவே கோலந்தாங்கி 

செய்து பாதாளத்தில் புகுந் 
அரசனிடஞ் 

தது . இதனால் மக்கள் வருந் 
உண்மை வடிவத்தைக் காட்டி 

தினர் . இதனை 
அவ்வரசனை நல்வழிப்படுத் 

உணர்ந்து கலங்கினான் . அப் 
தினார் . கள்ளனாகிய 

பொழுது 

உருவிலிவாக்கு , 
தூடகனுடைய வேடத்தைத் 

" அரசனே ! நீயாவது அல்லது 
சென் றமையால் 

உன் மனைவியாவது அல்லது 
தாமும் கள்ளப்பிரான் என்று 

ஒரு முனியாவது அப்பிலத்துட் 
பெயர் பெற்றார் . 

புகுந்தால் காவிரி திரும்புவள் 
கறுப்பண்ணன் இவன் மலையா 

என்றது . அரசன் தன் மனைவி 
ளத்திலிருந்த ஒரு கள்ளன் . யோடு பிலத்துள்ளே புகத் 


நாத 


கிறது . 


தூட 


சென்று 


தம் 


அரசன் 


தாங்கிச் 


கனகவன்மன் 


154 


கன்மாடபா தன் 


துணிந்தான் . அமைச்சர்கள் , யும் இகழ்ந்து பேசுவது இவர் 
" திருக்கோடீச்சுரத்தில் 

களுடைய 

வழக்கம் . இவர் 
ஏரண்ட முனிவர் தவஞ் செய் களுடைய தன்மையை உணர்ந்த 
கிறார் , அவருடைய உடன்பாடு சேரன் செங்குட்டுவன் 
பெற்றுப் போகலாம் என்றனர் . கண்ணகி தேவிக்குச் சிலை 
அதற்கிசைந்த அரசன் மனைவி யமைக்கக் கல்லெடுத்தற்கு வட 
யோடு போய் முனிவரைப் நாடு சென்றபோது 

இவர் 
பணிந்தான் . முனிவர் அரசன் களைத் தோற்கடித்துக் கல்லை 
மனைவியைப் பார்த்துத் தீர்க்க இவர்களுடைய தலையிலேற்றி 
சுமங்கலியாக 

விருக்குமாறு இவர்களுடைய ஆணவத்தைப் 
வாழ்த்துரை கூறினார் . பிறகு போக்கினான் . 
அமைச்சர்கள் நிகழ்ந்த செய்தி 
யைக் கூறினர் . முனிவர் தாமே கனிஷ்கன் இவன் 

காந்தார 
பிலத்துட் புகுந்தார் . உடனே 

நாட்டின் மன்னனாக இருந்தான் . 
காவிரி நாட்டிற் பாய்ந்தது . 

வனுடைய ஆட்சி யமுனை 
அரசன் மேலும் பல ஆண்டுகள் 

யாறு வரையிலும் பரவியிருந் 
அரசாட்சி செய்திருந்தான் . 

தது . 
கனகவன்மன் பாண்டியன் 

கன்மாடபாதன் - இவன் இட்சுவா 
நெடுஞ்செழியன் மதுரையில் 

குவின் வழிமுறையில் தோன்றி 
அரசாட்சி செய்து 

என்பவ 
மித்திரசகன் 
கொண் 

னாவன் . 
டிருந்தபோது இவன் அரண் 

வேட்டை 

இவன் 
ம்னைப் பொற்கொல்லர்கட்குத் 

யாடுதற்குச் சென்ற போது 
தலைவனாக நெடுஞ்செழிய 

ஓர் அரக்கனைக் 

கொன்றான் . 
னிடம் இருந்தான் . கோவலன் 

அவ்வரக்கனுடைய தம்பி பழிக் 
மீ து பொய்யாகக் குற்றங் 

குப் பழி வாங்க எண்ணினான் . 
கூறிக் கோவலனைக் 

எண் 
கொலை 

மனத்தில் வஞ்சனையை 

ணிக்கொண்டு 
செய்யத் தூண்டியவன் இவனே . 

மித்திர 
அரண் மனைச் சிலம்பைத் தான் 

சகனிடம் 

சமையல் 
செய்த குற்றத்தை 

காரனாக அமர்ந்திருந்தான் . ஒரு 
மறைப்பதற்காகவே கோவல் 

வசிட்டமுனிவர் அரச 
னைப் பிடித்துத் தன் குற்றத்தை 

வடைய மாளிகைக்கு வந்து 
அவன் மீது ஏற்றினான் . 

உணவு 

கொண்டார் . பழி 

பழ 
வினையின் தொடர்பே இதற்குக் 

வாங்குவதற்குத் தக்க சமயம் 
காரணம் , 

இது தான் என்று எண்ணிய 

அரக்கன் மனித ஊனைச் சமைத் 
கனக விசயர்கள் கனகன் என துப் படைத்தான் . வசிட்டர் 
வும் விசயன் எனவும் பெயரு உணர்ந்து சினங்கொண்டார் . 
இவர்கள் இருவரும் 

அரசன் அரக்கனாகுமாறு வச 
உடன் பிறந்தவர்கள் . ஆரிய 

வுரை வழங்கினார் . அரசன் 
நாட்டு அரசனாகிய பாலகுமரன் நான் குற்ற மற்றவனாக இருக் 
என்பவனுடைய மக்கள் . கல்வி 

கையில் 

எனக்கு வசவுரை 
செல்வம் 

முதலியன வழங்கியது தகுதியன்று என்று 
இவர்களிடம் நன்கு அமைந் தானுங் கையில் நீரையெடுத் 
திருந்தபடியால் எவரையும் துக் கொண்டு வசிட்டருக்கு 
மதியாமல் தருக்கியிருந்தார்கள் . வசவுரை வழங்கத் தொடங்கி 
மற்றைய அரசர்களை இகழ்ந் 

அரசனுடைய 

மனைவி 
தும் 

பேசினார்கள் . தமிழ் ஆசிரியராக இருக்கும் முனி 
நாட்டையும் தமிழ் மொழியை வருக்கு வசவுரை வழங்குதல் 


வந்து 


களவு 


நாள் 


4 


டைய 


படை 


னான் . 


கன்னடம் 


135 


காகதீயர்கள் 


கடலில் 


பழைய 


| 


உள்ள 


கரை 


களும் 


பலவகையான 


கின் றன . 


தக்கதன்று என்று 

தடுக்க 

கதிரவன் காலையில் 
அந்நீரைக் காலின் மேல் விட்டு கிழக்குத் திக்கில் தோன்று 
விடக் கன்மாட பாதனானவன் . வதையும் மாலையில் மேற்குத் 

திக்கில் கடலில் மறைவதையும் 
கன்னடம் பாரத நாட்டு இலக் 

ஒரே இடத்தில் 

இருந்து 
அமைப்புள்ள 

பார்க்கக் 

கூடியதாக 
மொழிகளில் கன்னடமும் 

ஊர்களில் 

இதுவும் ஒன்று . 
ஒன்று . இம்மொழி தமிழ் , 

புனித நீராடுவதற்கு மக்கள் 
கன்னடம் , தெலுங்கு , மலையா 

இங்கு எல்லாக் காலங்களினும் 
ளம் , துளு என்னும் மொழிகள் 

வருகின் றனர் . கடலோரத்தில் 
கூடிய திராவிடக் குடும்பத் 

படித்துறை இருக்கிறது . கடற் 
தைச் சேர்ந்தது . இது கர்நாடக 

மணல் அரிசி போன்ற 
என்னும் சமக்கிருதச் சொல் 

உருவத்தில் பல நிறங்களில் 
லின் தற்பவம் என்பர் . 

காணப்படுகின்றது . 
கன்னிகாப்பு - காஞ்சி மாநகருக் 

குமரிக்கோயில் திராவிடக் 
குள்ள பெயர்கள் பதின் 

கட்டிடச் சிற்ப முறைப்படி 
மூன்றனுள் ஒன்று . பராசத்தி 
காளியாக மாறித்தவஞ் செய்ய 

அமைந்தது . கோவிலில் உள்ள 

கருங்கல் தூண்களும் சிலை 
இறைவன் திருவருள் புரிந்தார் . 

மிகுந்த 

அழகோடு 
இறைவன் கட்டளைப்படியே 
காஞ்சியைக் காவல் செய்யத் 

விளங்குகின்றன . தூண்களைத் 
தொடங்கியமையின் இப்பெயர் 

தட்டினால் 
உண்டாகியது . 

இசையொலிகள் எழும்பு 

கோயிலைச் சுற்றி 
கன்னிடையர் இவர் கன்னட யிருக்கிற மதில் கோட்டைச் 
தேசத்திலிருந்து வந்தவர்கள் .. சுவரைப் போல் 

பெரிதாக 
இவர்கள் ஆடுமாடு மேய்த்தல் விளங்குகின்றது . 

கடலை 
முதலிய பல தொழில்களைச் நோக்கியுள்ள வாயில் நீண்ட 
செய்து கொண்டிருப்பர் . 

மூடப்பட்டிருக் 
கன்னியாகுமரி 

கிறது . மூடப்பட்டிருக்கிறதற் 
இந்தியாவின் 

குக்காரணம் அம்மனுடைய 
தென்கோடி முனை . திருவநந்த 

அணிகலன்களில் உள்ள 

ஒரு 
புரத்திலிருந்து ஐம்பத்து மூன்று 

மணியின் பேரொளி 

கடலில் 
கல் தொலைவில் உள்ளது . 

சென்றமரக்கலம் ஒன்றைத் 
இந்துமாக் கடல் , வங்காள 

திசைமாறச் செய்து விட்டது 
விரிகுடா அரபிக் 

தான் என்று கூறுகின்றனர் . 
மூன்றும் ஒருங்கு சேரும் 
அழகிய இடம் . பழங்காலம் காகதீயர்கள் இவர்கள் 
முதல் இந்துக்களின் 

ஐந்து 

சிற்றரச குலத்தைச் சேர்ந்த 
புனித நீர்களுள் ஒன்றாக 

வர்கள் . யாதவர்களுடைய பழம் 
இருந்து வருகிறது . முனையில் பகைவர்கள் . மேலைச் சாளுக் 
கன்னியாகுமரி அம்மன் கோவி கியர்களுடைய 

ஊக்கங் 
லும் கோவிலுக்குப் பின்னால் குறைந்தபின் இவர்கள் தலை 
கன்னியாகுமரி என்னும் ஊரும் தூக்கினர் . தெலிங்கானா நாட் 
உள்ளன . உமாதேவி கன்னி டில் ஓர் அரசை அமைத்தனர் . 
யாகவே இருந்து சிவபிரானை பிரதாபருத்திரதேவர் என்பவ 
எண்ணித் தவஞ் செய்யும் ருடைய மருமகன் கணபதி என் 
இடமாகையால் கன்னியாகுமரி பவர் காகதீய மன்னர்களில் 
எனப் பெயர் பெற்றதென்பர் . தலை சிறந்தவர் . வருடைய 


காலமாக 


கடல் 


காகதுண்டகன் 


136 காங்கிரி குருகுலப் பல்கலைக்கழகம் 


சடைய 


கவலைக் 


ஆட்சி வெகு காலம் வரையில் காக்கைபாடினியார் நச் 
நீடித்தது . இவர் யாதவர் , 

செள்ளையார் சங்க காலத் 
சோழர் , தெலுங்குச் சோடா துப் பெண்பாற் புலவர்களில் 
காயத்தர் ஆகியோரைப் ஒருவர் . காக்கை கரைந்த 
போரில் தோற்கடித்தார் . காட 

மையை இவர் வியந்து பாடிய 
வர் தலைவனாகிய கோப்பெருஞ் படியால் இவ்வாறுபெயர் பெற் 
சிங்கனை அடக்கினார் . 

றார் . இவர் ஆடுகோட் பாட்டுச் 
வர்மன் சுந்தர பாண்டியனோடு சேரலாதனைப் பாடி ஒன்பது 
நெடுங் காலம் பயனற்ற போர் துலாம் பொன்னும் நூறாயிரம் 
புரிந்தார் . அரசியலை நன்முறை 

பொற் காசும் பரிசு பெற்றார் . 
யில் நடத்தும் ஆற்றலும் இவ 

காக்கைப் பாடினியம் என்னும் 
ரிடத்தில் இருந்தது . வாணிகம் 

பெயரோடு நூல் ஒன்று முன் 
கைத்தொழில் முதலியவை 

ளில் வழங்கியது . அந்நூல் 
களும் இவர் காலத்தில் சிறந்து இவர் செய்ததா அன்றி வேறு 
விளங்கின . 

இவருக்குப்பின் யாரேனுஞ் செய்ததா என்பது 
இவருடைய மகள் அரசாட் 

விளங்கவில்லை . அந்நூல் இப் 
சியை மேற்கொண்டாள் . 

பொழுது இல்லை ; அது மறைந்து 

போய்விட்டது . 
காகதுண்டகன் இராசகிரிய 
நகரின் வெளிப்புறச் சோலை காக்கைமடு - குரங்கணில் முட்டத் 
யொன்றிலிருந்த ஒரு பெரிய 

தில் உள்ள பொய்கையின் 
வன் . தோற்றப் பொலிவுடை 

பெயர் . 

இப் பொய்கையைக் 
யவன் . வாசவதத்தை இறந்து 

காக்கை தன்னுடைய மூக்கினால் 
விட்டது குறித்துக் 

கீறியுண்டாக்கியபடியால் இப் 
கடலில் அழுந்திச் செயலற் 

பெயர் உண்டாகியது . 
றிருந்த உதயணனை எப்படி 

காங்கிரி குருகுலப் பல்கலைக்கழகம் 
யேனுங் காப்பாற்ற வேண்டு 
மென்று தனியே 

கங்கைக் 
வந்திருந்த 

அரித்துவாரத்தில் 

கரையில் சுவாமி சித்தானந்த 
அமைச்சனுடைய 

வேண்டு 
கோளின்படி அவனைப்பார்த்து , 

ரால் 1902 இல் ஒரு கல்வி 

நிலையம் நிறுவப் 
“ இரண்டு 

நிறுவப் பெற்றது . 
திங்கள் 
சொல்கிற நோன்பை மேற் 

ஆறுவயது முதல் குழந்தைகள் 

சேர்க்கப் 
கொள்வாயானால் 

பெற்று 
வாசவதத் 

போதிருந்தே வைதிகக் கிரியை 
தையைப் பழைய 

வடிவத் 
தோடேயே பார்க்கலாம் 

களில் பயிற்றப் படுகின் றனர் . 
என்று சொல்லி அந்நோன்பு 

14 ஆண்டுகள் கல்வி கற்று , 

" ஸ்நாதகர் என்னும் பட்டம் 
முறையையுங்கூறி அவனுடைய 

பெறும் வரை 
கவலையை மாற்றியவன் . 

வீட்டுக்குச் 

செல்வதில்லை . இவர்கள் ஆசிரி 
காகந்தி - காந்தன் பூம்புகாரைக் யர் பார்வையிலேயே எல்லாச் 
ககந்தனிடம் பாதுகாக்குமாறு செயல்களையும் செய்கின்றனர் . 
விட்டுவிட்டுச் சென்றபொழுது 14 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் 
ககந்தன் அரசாட்சி செய்த பாடசாலையிலும் 4 ஆண்டுகள் 
புகார் காகந்தி என்னும் பெய கல்லூரியிலும் பயில்வர் . கலைக் 
ரைப் பெற்றது . காகந்தி நாடு 

கல்லூரி , வேதக் கல்லூரி 
என்னும் பெயருடைய நாடு இவற்றுடன் ஆயுர்வேதக் கல் 
ஒன்றும் அந்நாளில் தெலுங்கு லூரியும் 

உள்ளது . 

இவை 
நாட்டில் இருந்ததாகத் தெரி யாவற்றையும் 

சேர்த்துப் 
பல்கலைக் கழகமாக 1921 இல் 


நான் 


கிறது . 


காங்கேயன் துறை 


137 


காசிக்கலியன் கவிராயர் 


என் 


லிய 


பழைய 


கிறது . 


னாளில் 


ளன . 


வந்து 


யென்று 


ஆக்கியுள்ளனர் . இந்தக் குரு தல் , சரிகை 

வேலை 

முதலி 
குலப் பல்கலைக் கழகம் வழங் யவைகட்குப் பெயர்பெற்றது . 
கும் 

பட்டங்களை இந்திய வேத காலத்தின் பிற்பகுதியில் 
அரசாங்கம் தன் அலுவல் 

இருந்தே இது புகழ் பெற்ற 
களுக்குத் தக்கவை 

நகரமாக விளங்குகிறது . மகா 
ஏற்றுக் கொண்டுள்ளது . 

பாரதம் , இராமாயணம் முத 
காங்கேயன் துறை 

நூல்களிலும் 
ஈ ழ வள 

காசி புகழ்ந்து கூறப்பட்டிருக் 
நாட்டிலுள்ள இத்துறை முன் 

காசியில் 
காசாத்துறை 

நூற்றுக் 
யென் 

கணக்கான கோவில்கள் உள் 
னும் பெயருடையதாக வழங் 

அவைகளில் 
கிக்கொண்டிருந்தது . மாவிட்ட 

புகழ் 
பெற்றவை 

விசுவநாதர் 
புரத்தில் கட்டிய கோவிலில் 

கோயில் ,அன்னபூரணிகோயில் , 
அமைக்குமாறு இந்திய நாட்டி 

விசாலாட்சி கோயில் , துர்க்கை 
லிருந்து முருகக் கடவுளின் 

கோயில் , 

பிந்து மாதவர் 
லை இத்துறையில் 

கோயில் , கேதாரேசுவரர் 
இறங்கிய பிறகு இத்துறை 
யின் பெயர் முருகக் கடவுளின் 

கோயில் முதலியன .இவைகளில் 

பெரும் பான்மையானவை 
பெயர்களுள் ஒன்றாகிய காங் 
கேயன் 

இராசபுத்திர வீரர் மான் சிங் 
என்னும் பெயரைப் 

என்பவரால் கட்டப் பெற் 
பெற்றதாய்க் 

காங்கேயன் 
துறை 

றவை . ஒளரங்கசீபு காலத்தில் 
வழங்கப் 

இடிக்கப் பட்ட விசுவநாதரின் 
படுவதாயிற்று . 

கோயிலை இந்தூர் மகாராணி 
சைவசமயத்தினரால் பெரி அகல்யாபாயும் மற்றவைகளை 

போற்றிப் பாராட்டப் மகாராட்டிர அரசர்களுஞ் 
பெறும் சிவப்பதியாகிய இது 

செல்வர்களும் 

புதுப்பித்தார் 
கங்கையாற்றைத் தன்னிடத்தே 

கள் . காசியின் யாத்திரைவழி 
கொண்டிருப்பதால் மிகுந்த 

முப்பத்தாறு மைல் சுற்றளவு 
புகழ் பெற்று விளங்குகிறது . 

கொண்டது . இதனைப் பஞ்சக் 
இதனுடைய 

என்பர் . 
குரோச யாத்திரை 
பழைய பெயர் 
வாரணாசி ; இப்பொழுது மீண் 

கங்கையின் 

எல்லாத்துறை 
டும் வாரணாச 

யென்னும் 

களும் நீராடுதற்கு மிகப்புனித 
பழைய பெயரையே வழங்கத் 

நாட்டுக் 
தொடங்கியிருக்கிறார்கள் . இது 

கோட்டையாரின் 

நகரச் 
காசி மாவட்டத்தின் தலைநகர் . சத்திரம் , திருப்பனந்தாள் காசி 
கங்கையுடன் கலக்கும் வருணை , 

மட மேற்பார்வையில் உள்ள 
அசி ஆகிய இரு துணையாறு 

குமாரசாமி மடம் முதலிய பல 
களின் இடையில் 

அறநிலையங்கள் 

உள்ளன . 
இஃது உத்தரப் பிரதேசத்தின் 

கங்கையின் மறுகரையில் காசி 
இரண்டாவது பெரிய நகரம் . 

அரண்மனை 
கல்கத்தாவிற்கு வடமேற்கில் 

கிறது . 
நானூறு கல் தொலைவில் உள் காசிக்கலியன் கவிராயர் - பதினா 
ளது . இஃது இந்துக்களுக்கும் றாம் நூற்றாண்டில் 

வாழ்ந் 
சீக்கியர்கட்கும் பௌத்தர்கட் திருந்தவர் . வரதுங்க ராமன் 
கும் புண்ணியப்பதி . சிறந்த என் னும் 

வீரபாண்டிய 
வாணிக நகரமாகவும் விளங்கு னுடைய அவைக்களப் புலவ 
கின்றது . பித்தளைப் பாத்திரஞ் ராக இருந்தவர் . 

ருந்தவர் . அவன் பட் 
செய்தல் , பட்டு நெசவு செய் டம் பெற்ற காலத்தில் இவர் 


काम 
தும் 


மானவை . 


ங்கு 


உள்ளது . 


யரசரின் 


காசினி 


வேறு 


பரசுராமரிடம் 
காசிபர் 

138 
இயற்றிய பஞ்சரத்தினமாலை மனமில்லை . இவன் பரிச்சித்து 
யாகிய வெண்பாக்கள் தென் 

மன்னனுக்கு நண்பன் . பரிச்சித்து 
காசி 

விசுவநாதர் திருக்கோவி பாம்புக்கடியால் இறக்குமாறு 
லில் உள்ள 

கல்வெட்டிற் வசவுரை பெற்றதை இவன் 
காணப்படுகின்றன . வெகு உணர்ந்தான் . இப்பொழுது 
காலமாகி விட்டபடியால் அரசனிடஞ் சென்றால் பாம்பு 
இவர் செய்த நூல்கள் மறைந் நஞ்சைப் போக்கித் தக்கவாறு 
தொழிந்ததுடன் இவருடைய பரிசில் பெறலாம் என்று அரச 
விரிவான 

வரலாறும் அறிய னிடஞ் சென்று கொண்டிருந் 
முடியவில்லை . 

கல்வெட்டுக் தான் . வழியில் இவனை அரசனைக் 
குறிப்புச் செய்திகளை விட கடிக்கச்செல்லுந் தக்ககன் கண் 

செய்திகள் அகப்பட டான் . வனுடைய நிலையை 
வில்லை . 

அறிந்தான் . நான் 

உனக்கு 

வேண்டிய பொருள் தருகிறேன் . 
காசிபர் புராணங்களில் 

கூறப் 
படும் முனிவர் . மரீசி என்பவ 

அரசனுடைய நஞ்சைப்போக்கி 

உயிர் பிழைக்கச் செய்யாதே 
ருடைய புதல்வர் . தக்க 

என்று 

கூறினான் . காசிபன் 
னுடைய பெண்கள் பதின் நட்புடைமையைச் 

சிறிதும் 
மூவரை மணந்தவர் . சுரர் , 

எண்ணிப்பார்க்காமல் கிடைத் 
அசுரர் , தானவர் , தைத்தியர் , 

ததைப் பெறுவோம் அரசன் 
அரக்கர் , இயக்கர் , நாகர் 

தான் என்ன அள்ளிக் கொடுத்து 
முதலானோர் மரபுகட்கும் , 

விடப்போகிறான் என்று எண் 
கருடன் , அருணன் , பர்வதன் , 
விபாண்டகர் 

ணித் தக்ககன் தந்ததை வாங்கிக் 
யவர்கட்கும் இவரே தந்தை . 

கொண்டு சென்றான் . இப்பார்ப் 
பான் இத்தகைய புன்மைக்குண 

முடையவன் என்பதை முன்னர் 
னியை இவர் தானமாகப் 

அறியாமற் போனோமே என் 
பெற்றபடியால் இவருக்கு இவ் 

அனை வரும் மனம் வருந்தினர் . 
பெயர் அமைந்தது . 
இவருடைய பெயரே 

காசிராம் தாஸ் பதினேழாம் 
திற்கு அமைந்த தெனினுமாம் . நூற்றா 

ண் டி ன் 

முற்பகுதியி 
மாயையைமணந்து சூரபன்மன் லிருந்த வங்காள மொழிக் 
முதலியவர்களைப் பெற்றவர் . கவிஞர் . சிறந்த கவித்திறமை 
காசிபன் இவன் அந்தணர் 

வாய்ந்தவர் . மகாபாரதத்தைப் 
பலர் 

வங்காளமொழியில் 
குலத்தினன் . ஐயாயிரம் 

மொழி பெயர்த்துள்ளார்கள் . 
ஆண்டுகட்கு முன்னர் இந்திரப் 
பிரத்தத்திற்கும் அத்தினாபுரத் 

ஆனாலும் இவர் பாடிய மகா 
திற்கும் 

பாரதமே மிகச் சிறந்தது எனப் 
இடையே யிருந்த 

புகழ் பெற்றது . இந்நூல் 
சகளாபுரி என்னும் ஊரில் 
இருந்தவன் . காலக் கணிதம் 

வெறும் மொழி பெயர்ப்பாக 
மந்திர தந்திரம் 

இராமல் இவருடைய கற்பனைத் 
முதலியவை 
களில் வல்லவன் , 

திறத்திற்கேற்ப ஆங்காங்கு 

எவ்வளவு 
கொடிய பாம்பு நஞ்சாயினும் 

மாற்றப்பட்டு ஒளிரும் சிறப்பு 

வாய்ந்தது . 
அதனை ஒரு 

ரு நொடியில் போக்கி 
விடும் ற்றல் இவனிட 

கார்த்த வீரியனுடைய 
மிருந்தது . 

மந்திரதந்திரங் குமாரர் சமதக்கினி முனிவரைக் 
களில் இவன் வல்லவனாக 

கொன்றனர் . முனிவருடைய 
விருந்தும் இவனிடம் நல்ல 

மனைவியாகிய இரேணுகை இரு 


முதலி 


வாறு 


நிலத் 


- 


காசினி 


. 


காஞ்சனமாலை 


139 


காஞ்சீபுரம் 


நதி , 


தன்னி 


இவ் 


பத்தொரு முறை மார்பிலடித் காவிரியோடு கலக்கிறது . 
துக்கொண்டு அழுதனள் . மேலும் இவ் வாற்றிற்கு நொய் 
இதனால் பரசுராமர் இருபத் யல் , சிலாநதி , அமிர்தவுந்தி , 
ெ தாரு தலைமுறை அரசர்களை தட்சிண கங்கை , ஆதிகங்கை , 
வென்று கொன்று அவர்களு ஞானதோயை , பிப்பில 
டைய குருதியால் நீர்க்கடன் பிறவாநெறி , கலிகன்மநாசினி , 
செய்தார் . பிறகு நிலவுலகைக் விருத்தகங்கை , பிரயாகை 
காசி பமுனிவருக்குத் தான என்னும் பெயர்களும் உண்டு . 
மாக வழங்கினார் . நிலவுலகு நொய்யல் என்றால் நோயைப் 
காசிபமுனிவருக்கு உரிய போக்கவல்லது 

என்பது 
பொருளாகவே அவருடைய பொருள் . சிலாநதி என்னும் 
பெயரால் காசினி என்று பெயருள்ளமையால் 
வழங்குவதாயிற்று . 

லமிழ்ந்த எப்பொருளையும் கல் 

லாகச் 
காஞ்சனமாலை 

செய்யும் 
வள் வாசவ 

ஆற்றல் 

பொருந்தியதாம் . வெள்ளி 
தத்தையினுடைய 

உயிர்த் 
தோழி . சிறந்த பேரழகினள் , 

மலையிலுள்ள சோதி மரத்தைச் 
இனிமையாகப் பேசுவதில் வல் 

சுற்றிப் பாய்ந்து வெளியேறு 
லவள் . வாசவதத்தையின் கருத் 

வதால் இதற்கு இவ்வாற்றல் 
தை நன்குணர்ந்து அதற்குத் 

உண்டாயிற்றென்பர் . 
தக்கவாறு நடந்து கொண்ட 

வாற்றில் மூழ்கியபடியால் முசு 
வள் . 

குந்தனுக்குக் குரங்கு முகம் 
இன்ப 
அவளுடைய 

நீங்கிற்றாம் . 
காலத்திலும் துன்பகாலத்தி 
லும் பிரியாதவள் . பந்தாடு காஞ்சீபுரம் - தமிழ் நாட்டில் 
வதிலும் சிறந்த புகழ்பெற்ற 

செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
வள் , 

புகழ் பெற்ற பழைய நகரம் . 

காசிக்கு இணையான புண்ணியப் 
காஞ்சனன் - ஒரு வித்தியாதரன் ; 

பதி . இது தமிழ் நூல்களில் 
காயசண்டிகையின் கணவன் . 

கச்சிமாநகர் எனவும் , பாகவத 
இவனுடைய நகரம் காஞ்சன 

புராணத்தில் சத்திய விரத 
புரம் . உலகவறவியில் உதய 

நகரம் என்றுஞ் சொல்லப்படு 
குமரனுக்கு அஞ்சிக் காயசண் 

கிறது . வீடுபேறளிக்கும் ஏழு 
டிகையினுடைய வடிவமெய்திய 

நகரங்களில் முதன்மையானது . 
மணிமேகலையை உதயகுமரன் 

இந்நகருக்குப் பல பெயர்கள் 
தொடர்ந்தது கண்டு காயசண் 

உண்டு . முன்னாளில் இங்கு 
டிகையினுடைய கள்ளக் 

வேகவதி என்னுஞ் சிற்றாறு 
கணவன் 

என்று எண்ணி 

ஓடிக் கொண்டிருந்தது . காஞ்சி 
வாளால் வெட்டி 

மரங்கள் 

மிகுந்திருந்தபடி 
வீழ்த்தியவன் . 

யினால் இந்நகருக்குக் காஞ்சி 
காஞ்சிமாந்தி - இவ் வாறு திருப் என்று பெயர் வந்திருக்கலாம் 
பேரூருக்கு மேற்கே பன்னி என்று எண்ணுகின்றனர் . பண் 
ரண்டு மைல் தொலைவிலுள்ள 

காலத்தில் து 
வெள்ளியங்கிரியில் 

பிறந்து 

தொண்டை மண்டலத்தின் தலை 
கிழக்கு 

நோக்கிப் பேரூரை நகரமாகவிருந்தது . காஞ்சியை 
யடைந்து அங்கு எலும்பைக் ஆண்ட மன்னர்களில் மிகுந்த 
கல்லுருவாக்கிக் கோயமுத்தூர் புகழ் பெற்றவன் தொண்டை 
வழியே 

கிழக்குத் திக்கை மான் இளந்திரையன்.அரசர்கள் 
நோக்கிப் காததூரஞ் 

கொண் 
கருவூருக்கருகில் டிருந்த அந்நாளில் காஞ்சீபுரத் 


அவனை 


டைக் 


பல 


ஆட்சி 


செய்து 


சன்று 


காடர் 


140 


காடையூர்க் காங்கேயன் 


யாள 


பொழுது 


தைச் சுற்றிலும் பலத்த கோட் 

மாவட்டங்களிலுள்ள 
டையும் ஆழ்ந்த அகழியும் மலைகளிலும் வாழும் ஒருமலைச் 
அமைந்து ஏழு மைல் சுற்றள 

சாதியினர் . இவர்கள் தமிழர் 
வுள்ள பெரிய நகரமாக இருந் களைச் சேர்ந்தவர்களே . இவர் 
தது . பத்தாவது நூற்றாண்டு களுடைய 

தொகை 

மிகக் 
வரை பல்லவப் பேரரசின் தலை குறைவு . 
நகரமாக இருந்தது . 

காடவராயர் தமிழ் நாட்டிலே 
இவ்வூரில் ஏகாம்பரேசுரர் 

சோழ நாட்டையுந்தொண்டை 
கோயில் , திருவெஃகா , திரு 

நாட்டையும் ஆண்ட 
மேற்றளி, கச்சபேசுவரம் , 

மரபினர் ; சம்புவராயர் என்ற 
கைலாசநாதர் கோயில் , இராச 

பல்லவ குலத்தினர் . இவர்கள் 
சிம்மேசுவரம் , வைகுந்தப் பெரு 

முதலில் சோழர்களுக்குப் 
மாள் கோயில் , முக்தேசுவரம் , 

படைத்தலைவராகவும் சாமங் 
மாதங்கேசுவரம் , வாலீசுரம் , 

தராயும் வாழ்ந்தனர் . பிறகு 
இறவாத்தானம் , அயிராவதேச் 

சோழராட்சி நிலைகுலைந்த 
சுரம் , திரிபுராந்த கேச்சுரம் , 

அரசர்களாயினர் . 
சலந்தரேச்சுரம் , சொக்கீச்சுரம் 

இவர்களுக்குத் தலைவன் கோப் 
அநேகதங்காவதம் , 

சுரகரேச் 

பெருஞ்சிங்கன் . இவன் சோழ 
சுரம் , குமரகோட்டம் , காமக் 

மன்னனைச் சிறைப்படுத்திய 
கோட்டம் , வரதராசர்கோயில் 

செய்தி வடார்க்காடு மாவட் 
முதலிய பல கோயில்கள் இருக் 

டம் வந்தவாசி வட்டம் வாய 
கின்றன . திருவோணகாந்தன் 

லூரில் காணப்படும் கல்வெட் 
தளி . ஏகாம்பரநாதர் கோயில் , 

டுப் பாடல்களிற் காணப்படு 
திருக்கச்சிமேற்றளி, கச்சிய 

. 

சொக்கசீயப் புலவர் 
நேகதங்காவதம் , | திருக்கச்சி 

என்பவர் இவனுடைய வெற்றி 
நெறிக்காரைக்காடு ஆகியவை 

யைப் 

பாடினார் . இம்மன்ன 
இவ்வூரில் தேவாரம் பெற்ற 
சிவப்பதிகளாகும் . 

னுஞ் சிறந்த தமிழ்ப்புலமை 
கந்த 

பெற்றவன் . திருவண்ணாமலை 
புராணம் பாடிய 

கச்சியப்ப 
சிவாசாரியர் வழிபாடு செய்த 

அருணாசலேசுரர் கோவிலிற் 

காணப்படும் கல்வெட்டு 
குமரகோட்டம் முதலிய திருக் 
கோவில்கள் இந்நாளில் மிகுந்த 

இவனையும் இவன் மகன் ஆட் 
சிறப்புடன் 

கொண்டானையும் பற்றிக் கூறு 
திகழுகின்றன . 
இவ்வூருக்குள்ள வேறுபெயர் 

கிறது . இவர்கள் காலத்துக் 
கள் பிரளயசித்து , சிவபுரம் , 

கல்வெட்டுகள் தமிழ் நாட்டிற் 

பல விடங்களினுங் காணப்படு 
விண்டுபுரம் , திரிமூர்த்திவாசம் , 
பிரமபுரம் , காமபீடம் , தபோ 
வனம் , சகச்சாரம் , சகலசித்தி , 

காடவர் கோன் - இராச சிம்மன் 
கன்னிகாப்பு , தொண்டீரபுரம் , 

என்னும் பல்லவச் சோழன் . 
தண்டகபுரம் என்பன . 

திருக்கைலையின் அமைப்போடு 
பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ் 

விளங்குவதாகிய காஞ்சிபுரத் 
வொரு காரணத்தை முன்னிட்டு துக் கைலாசநாதர் கோயிலைக் 
உண்டாகியவை . 

கட்டுவித்தவன் . 
காடர் 

கொச்சியின் கிழக்குக் காடையூர்க் காங்கேயன் - கொங்கு 
கோடியில் உள்ள ஏலமலை , 

வள நாட்டில் காடையூரில் 
நெல்லியம்பதி ஆகியவற்றின் கொங்குவேளாளரில் 

சேட 
வளம் பொருந்திய 

காடுகளி 

குலத் தலைவனுக்கு ஒரு வெண் 
லும் கோயமுத்தூர் தென்மலை ணிறப்பெண் பிறந்தது . அவ் 


கிறது . 


கின் றன . 


காட்டக் கோட்டையர் 


141 


காத்தவராயன் 


காணி 


வெள்ளைப் பெண்ணைக்கீழ்கரைப் தில் மண்ணுலகில் இந்திரனுக்கு 
பூந்துறை நாட்டுக் கருமாபுரத் உரியதாகக் காடு ஒன்று இருந் 
திலிருந்து வந்திருந்த பொரு தது.இக்காடு இந்திரனுக்குரிய 
ளந்தைக் குலத்து இளைஞன் ஒரு தென்பதைக்குறிக்கக் காண்டவ 
வனுக்குத் திருமணஞ் செய்து வனம் என்றே வழங்கப்பட்டு 
கொடுத்தார்கள் . திருமணத் வந்தது . இதில் பல அசுரர்களும் 
தின்போது செய்துகொண்ட கொடியோர்களும் வாழ்ந்திருந் 
முடிவுப்படிக்குக் காடையூர்க் தனர் . தீக் கடவுள் அந்தண 
முதலிய 

உரிமைகளை வடிவத்தோடு கிருட்டிணார்ச் 
அவ்வெள்ளைப் பெண்ணி 

சுனர்களிடத்தில் போய் அக் 
னுடைய உடன் பிறந்தவர்கள் காட்டைத் தனக்கு உணவாக 
கொடுக்க மறுத்தனர் . Inly w 

அளிக்க 

வேண்டுமென்று 
அவையின் முடிவுப்படி நட்ட கேட்டுப் பெற்று எரித்துண்டு 
கழுவில் அப்பெண்கையறைந்து தீர்த்தான் . இதனைக்காப்பாற்ற 
உறுதிமொழி கூறித் தன் இந்திரன் செய்த முயற்சிகள் 

டைய உரிமைகளைப் பெற் பலனளிக்க வில்லை . 
றாள் . அப்பெண்ணினுடைய 
குழந்தைக்குக் கல்விகற்பிக்கும் 

காதம்பரி - ஒரு வடநூல் . கந்தரு 
பொருட்டுச் சில சிறந்த தமிழ்ப் 

வக் கன்னிகையாகிய காதம்பரி 

என்பவளை உச்சயினி 
அப்பெண்மணி 

நகரத் 
புலவர்களை 
ஒன்று சேர்த்து ஒரு சங்கமாக் 

தரசனாகிய சந்திராபீடன் என் 

பவன் மணம் புரிந்த வரலாறு 
கினாள் . கல்வி கற்ற சிறுவன் 

இதில் 

விரித்துக் கூறப்படு 
பாண்டிய மன்னனுடைய போர் 
வீரனாகச் சேர்ந்து போரில் 

றது . இது பூர்வகாதம்பரி 
வெவற்றிபெற்றான் . 

யென்றும் , உத்தர காதம்பரி 
மகிழ்ந்து காங்கேயன் என்னும் 

யென்றும் இருவகைப்படுமென 
பட்டமும் மாலை முதலியனவுங் 

வும் ; அவற்றுள் பூர்வகாதம்பரி 

கவியாலும் 
கொடுத்தான் . 

உத்தர 
அவனுடைய 

காதம்பரி அவருடைய மகனா 
பெயர் காடையூர்க் காங்கேயன் 

லும் செய்யப்பட்டன எனவும் , 
என வழங்கிநின்றது . 

இந்நூல் பன்னீராயிரங் கிரந்த 
காட்டக் கோட்டையர் 

ஆயர் முடைய தெனவுங் கூறுவர் ; 
குலத்தில் தோன்றிய ஒரு வீர " காதம்பரியின் 
சைவர் . தாம் மேய்த்து வந்த உணர்ந்தவர்கட்கு உணவுகூட 
ஆட்டின் சாணத்தைக் குவித்து இனியாது என்று கூறுவர் . 
வேதிகையாக்கி அதன்மேல் சிவ 
லிங்கத்தை வைத்து , 

காத்தவராயன் - உமாதேவி சிவ 
, 

பிரான் உலகங்களை யெல்லாம் 
மேய்க்கும் ஆட்டின் 

காப்பவர் என்பதிற் சங்கை 
முழுக்காட்டி வந்தார் . அதனைக் 

கொண்டு ஓர் 

எறும்பைப் 
கண்ட அவருடைய தந்தை 

பிடித்து ஒரு சிமிழில் அடைத்து 
பாற்குடத்தை உதைக்க அண் 

வைத்தனள் . 

மறு நாள் சிமி 
மையிலிருந்த கோடரியால் அவ 

ழைத் திறந்து பார்க்கும் போது 
ருடைய தலையைத் துண்டித்து 

அதிலிருந்த எறும்பு 
டு பேற்றையடைந்தார் . 

அரிசியைவாயிற்பற்றியிருந்தது . 
காண்டவன் - காண்டவன் என்பது உமாதேவி தான் செய்த செய் 
இந்திரனுடைய பெயர்களில் கையைச் சிவபிரானிடந் தெரி 
ஒன்று . பாண்டவர்கள் 

வித்தாள் . சிவபிரான் உமா 
வுலகில் வாழ்ந்திருந்த காலத் தேவியைப் பார்த்து , நீ அவ் 


அரசன் 


பாண 


சுவையை 


தாம் 
பாலை 


நில 


கர்த்தான் 


142 


காந்தருவதத்தை 


கலா 


புராணங் 


மொழி 


வெறும்புக்குத் துன்பஞ் செய்த 

னாளில் 
மைக்காக 

இருந்து 

அரசாண்ட 
பூம்பொழிலை 

மாந்தையரசர்களுடைய கோட் 
வைத்து அத் தீ வினையைப் 
போக்கிக் கொள்ளுவாயாக 

டை காந்தக் கோட்டை யென்று 

பல நாட்டவர்களாலும் புகழப் 
என்றுரைத்தனர் . உமாதேவி 
யார் 

பெற்றது . தூங்கெயில் என்று 
அவ்வாறே 

ஒரு பூம் 
பொழில் வைத்து அதனைக்காக் 

பழந்தமிழ் நூல்களில் 

கூறப் 

பட்ட கோட்டை இந்தக் காந் 
கும்பொருட்டு வீரன் ஒருவனைச் 
சிவபிரானிடம் பெற்று 

தக் கோட்டைகளாக இருக் 
அவ 

மென்பது 
னுக்குக் காத்தான் என்று பெய 

ஆராய்ச்சி 
ரிட்டாள் . இவன் மலையாளத் 

யாளர்களுடைய முடிபு . 
துக்குப் போய்த் தொட்டியத் 

காந்தபுராணம் வடமொழியில் 
துச்சின்னான் என்று சொல்லப் உள்ள 

பதினெண் 
படும் ஒரு மந்திரவாதியை 

களில் ஒன்று . இஃது இலட்சம் 
வென்று தனக்கு அமைச்சனாக் கிரந்தமுடையது . 
கினான் . ஆரியமாலை , வண்ணார 

தப் பெருமானின் தோற்றம் , 
வல்லி , கந்தழகி , கறுப்பழகி 

சூரன் முதலானோரின் ஒழுக்கம் 
முதலிய பெண்களை மணந்தான் . 

முதலியவைகளையும் விரி 
காத்தான் இவன் 

சோழவள 

வாகக் கூறும் இப்புராணத்தின் 
நாட்டில் நாகப்பட்டினத்தில் 

பிரிவாகிய சங்கர சங்கி 
கடல் வாணிகத்தில் ஈடுபட்டுப் 

தையைக் கச்சியப்ப 

சிவா 
பெருஞ் செல்வஞ் சேர்த்துப் 

சாரியார் கந்த புராணம் என் 
புகழோடு விளங்கினான் . இவன் 

னும் 

பெயரோடு 
அறச்சாலை யொன்றைத் தன் 

பெயர்த்துப் பாடினார் . 
பெயரால் அமைத்து அதில் 

காந்தருவதத்தை - இவள் வெள்ளி 
ஏழை எளியவர்கட்கு 

மலையில் உள்ள வித்தியாதர 
விடச் செய்தான் . காளமேகப் 

மன்னனாகிய 

கலுழவேகன் 
இவன் காலத்தினர் . 

என்பவனுடைய மகள் . கலு 
நாகப்பட்டினத்திற்கு வேகன் தன்னுடைய 

மகள் 
வந்தபோது உணவின் பொருட் 

காந்தருவ தத்தைக்குத் 
டுக் காத்தான் சத்திரத்திற்கு 

மணம் 
சென்றார் . வெகுநேரம் பொறுத் 

இராசமாபுரத்திலே 
நிகழும் என்பதைக் 

காலக் 
துத்தான் உணவு கிடைத்தது . 

கணிதரால் உணர்ந்தான் 
பசியால் வருந்திய காளமேகப் 

இராசமாபுரத்து வணிகனாகிய 
புலவர் , கத்துகடல் சூழ் 

சீதத்தன் என்பவன் வாணிகத் 
என்று தொடங்கி 

தின் பொருட்டுக் கடல்வழி 
வசைப் பாடல் 

ஒன்றைப் 

சென்றுமீண்டசமயத்தில்கலுழ 
பாடிச் சென்றார் . 

வேகன் 

சூழ்ச்சிகளால் 
காத்தியாயனர் 

ஒரு முனிவர் . சீதத்தனை யழைத்து வேண்டிய 
யாஞ்ஞவற்கியன் , வரருசிமுனி , சிறப்புக்கள் 

என் 
சுகமுனிவர் காத்திரத்திலே 

மகள் 

காந்தருவதத்தைக்குத் 
சோமதத்தருக்கு வசுதத்தையி திருமணம் ராசமாபுரத்திலே 
டத்திற் பிறந்தவர் . உபநிட நிகழ்தல் வேண்டு 
தங்களை நன்கு கற்றுத் தேறி காலக் 

கணிதர்கள் யம்பி 
யவர் . 

யுள்ளனர் . 

இவளை நீ அழைத் 

துக் கொண்டுபோய் இசையில் 
காந்தக் கோட்டை 

ஈழவள 
நாட்டில் மாந்தையில் 

இவளை வென்றவனுக்குத் திரு 
முன் 


உணே 


புலவர் 
இவர் 


. 


நாகை 


சில 


செய்து , 


மென்று 


காந்தன் 


143 


க 


சந்தியடிகள் 


- 


அவளை 


மணஞ் செய்விப்பாயாக காந்தாரம் - இந்தியாவில் வட 
என்று கூறி மிகுந்த பொருளும் மேற்கெல்லைப் புறத்தில் காபுல் 
வழங்கினான் . வீணாபதி என் நதி பாயும் தாழ்வான பள்ளத் 
னுந் தோழியையும் உடனனுப் தாக்கில் இருந்த நாடு . பண் 
பினான் . சீதத்தன் காந்தருவதத் டைய ஐம்பத்தாறு நாடுகளில் 
கையை அழைத்து வந்து ஒரு இதுவும் ஒன்று . இஃது இன் 
கன்னி மாடங்கட்டி 

றைய 

பாகிஸ்தானிலுள்ள 
அதிலிருத்தி இசையில் அவளை பிஷாவார் ( புருஷபுரம் ) ராவல் 
வெல்வோரே மணஞ் செய்தற் பின்டி ஆகிய மாவட்டங்கள் 
குரியர் என்னுஞ் செய்தியையும் சேர்ந்த பகுதியாகும் . காந்தார 
எங்குந் தெரியப் படுத்தினான் . ஆடும் உரோமமும் புகழ் பெற் 
பலருங் 

காந்தருவதத்தையை றவை என்று ரிக்வேதம் கூறு 
வெல்ல முடியாமல் தோற்றுப் கின்றது . காந்தாரம் இசைக்கும் 
போயினர் . சீவகன் 

அவ நாட்டியத்திற்கும் புகழ்பெற்ற 
ளோடு இசைபாடி , அவளைத் நாடாய் 

விளங்கியது . 
தோற்கடித்தான் . 

ஆகவே நாட்டைப்பற்றி 

வால்மீகி 
இவள் சீவகனுக்கு மாலையிட்டு இராமாயணத்திலும் குறிப்புக் 
மனைவியாயினள் . கட்டியங் கள் உள்ளன . 
காரனுடைய சூழ்ச்சியால் 
அரசர் பலர் 

காந்தாரி - காந்தார நாட்டு மன்ன 
சீவகனோடு 

னாகிய சுபலன் என்பவனுடைய 
போரிட்டனர் . அவர்களை யெல் 

மகள் . 
லாஞ் சீவகன் வென்று தோற் 

திருதராட்டிரனுடைய 

மனைவி . தன் கணவனாகிய திருத 
றோடச் செய்தான் . 

ராட்டிரன் குருடன் என்பதைக் 
காந்தன் - ஒரு சோழன் ; அகத்திய கேள்விப்பட்டவுடனேயே 
முனிவர் பால் பேரன்புடைய 

தனக்குங் 

கண் பார்வை 
வன் . இவனுடைய 

வேண்டு வேண்டாமென்று தன்னுடைய 
கோளுக்கிரங்கியே அவர் தம்மு கண்களைத் துணியால் கட்டி 
டைய நீரேனத்திலிருந்த காவிரி மறைத்துக்கொண்டு எப் 
ஆறுவடிவாக 

நிலத்திற் பொருளையும் பாராதிருந்தவள் . 
பெருகச் செய்து 

குந்தி மக்கட் பேற்றினையடைந் 
நாட்டை நீர்வளம் உள்ளதாகச் 

என்று 

கேள்விப்பட்ட 
செய்தார் . பரசுராமர் போர் வுடன் பொறாமை 

கொண்டு 
செய்வதற்கு வந்த பொழுது தன்னுடைய வயிற்றைக் கல்லா 
துர்க்கையின் 

கட்டளையால் லிடித்துக் கொண்டவள் . துரி 
அவருக்கு முன்னே செல்லாது யோதனன் முதலிய நூற்று 
வேற்றுருவங் கொண்டு இவன் வரைப் 

பெற்றவள். 
சில நாள் வேறிடத்தில் இருந் குலத்தையழித்த உன்னுடைய 
தான் . அதனால் இவன் பரசுராம குலமும் அழியக் கடவது என்று 
காலத்தவன் 

கண்ணபிரானுக்கு வசவுரை 
தெரிகிறது . இவன் பெயர் வழங்கியவள் . 
காந்த மன்னவன் எனவும் வழங் 

காந்தியடிகள் - ( 1869 - 1948 ) 
கும் . 

வரலாற்றுக்கு எட்டாத காலத் 
காந்தாரகன் - இவன் பாஞ்சால திலிருந்து இந்திய நாட்டில் 
அரசனுடைய பெரும் படைத் 

இருந்து வருகின்ற மெய்ஞ் 
தலைவர்களில் ஒருவன் ; இவன் ஞான முயற்சிகளின் 
பிங்கல கடகராற் போரிற் தோற்றமே காந்தியடிகளின் 
கொலை செய்யப்பட்டான் . 

வாழ்க்கை வரலாறு . 

வரலாறு , போர் 


யை 


சோழ 


தாள் 


என் 


என் று 


ருடைய 


காபாலிகர் 


144 


காமந்தகர் 


கிறது . 


குடியிற் 


வளை 


வளை 


பந்தரில் பிறந்து அங்கும் பின் சாத்தன் மனிதனாகி இவ்வூரில் 
இராசகோட்டையிலும் உயர் வளர்ந்தான் என்று சிலப்பதி 
நிலைப் பள்ளி வரை பயின்றார் . காரம் கூறும் . காப்பியக்குடி 
மூன்றாண்டுகள் இலண்டனில் என்பது ஒருகுடிப் பெயராக 
தங்கி 1891 ஜூன் 10 ஆம் நாள் வும் வழங்கியிருப்பதாகத் தெரி 
பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் . 

தொல்காப்பியனார் , 
இவருடைய பதின்மூன்றாம் வெள்ளூர்க் காப்பியனார் , பல் 
அகவையில் கஸ்தூரியா என் காப்பியனார் முதலியோர் இக் 
னும் பெண்மணியை வாழ்க் 

பிறந்தவர்களாக 
கைத் துணை வியாக்கினர் . 

இருக்கலாம் என்று ஆராய்ச்சி 
ருடை அயரா உழைப்பினாலும் யாளர்கள் எண்ணுகின் றனர் . 
சத்திய உறுதியாலும் இந்திய 

காப்பு 

என்னுஞ்சொல் 
நாடு 1947 ஆகஸ்ட்டு 15 ஆம் சங்கை உணர்த்தும் . சங்கை 
நாள் உரிமை பெற்றது . 1948 

அறுத்துச் செய்யப்பட்ட வளை 
சனவரி 30 ஆம் நாள் மாலையில் 

யமும் 

எனப்பட்டது . 
கோட்சே என்னும் கொடியவ இதனை முற்காலத்து மக்கள் 
னால் சுட்டுக் கொல்லப்பட் 

கையில் அணிந்தனர் . இவ்வளை 
டார் . இதுவரையில் உலகம் பேய் பிசாசுகளினின் றும் 
கண்டறியாத ஒப்பரியசிறப்புப் மக்களைக் காக்கின்றது என்னும் 
பண்புகள் நிரம்பிய அற்புதப் நம்பிக்கை முற்காலத்தில் உண் 
பெரியாராகிய இவர் மரணத் டாயிற்று . ஆகவே வளைக்குக் 
தைக் கேட்டு உலகெங்குமுள்ள 

காப்பு என்னும் பெயரும் உண் 
மக்கள் கண்ணீர் விட்டனர் . டாகியது . 
அவருடைய மெய்ஞ்ஞான ஒளி 
உலகெங்கும் பரவுகின்றது . 

காமக்கோட்டம் - காஞ்சிபுரத்தில் 

காமாட்சியம்மையார் எழுந் 
காபாலிகர் இவர்கள் பைரவரை தருளியுள்ள திருக்கோயில் 
வணங்கினர் . மண்டையோடு இப்பெயரால் வழங்கப் பெறு 
மாலையாக்கி அணிந்து 

காஞ்சிபுரத்திலுள்ள 
கொண்டனர் . மனிதர் உட்பட சிவாலயங்களில் இறைவியின் 
எல்லா உயிர்களையும் பைரவர்க் திருவுருவங்கள் இல்லை . இந்த 
குப் பலியிட்டனர் . பலியிட்ட ஒரு கோவிலில் மட்டுமே உள் 
உடலிறைச்சியையும் மதுவை 
யும் உண்டனர் . பெண்களை 

காமசாரிகள் தம்முடைய விருப் 
ஆதிசத்தியின் 

பப்படி எங்குஞ் சுற்றித் திரிய 
வணங்கினார்கள் . சிவ வழி 

வல்ல 

ஒரு தேவசாதியார் . 
பாட்டில் எல்லாச் 

சமயத்த " வேறொருவர் 

காணாமல் 
வரும் ஒப்பானவர்களே என் 

உலகத்துலாவலாம் " என்றதற் 
னுங் கொள்கையுடையவர்கள் . 

கேற்ப உலாவும் வன்மை இவர் 
இவர்களுடைய முயற்சியால் 

களுக்குண்டு என்பர் . இவர்கள் 
சக்தி வணக்கம் மிகுதியாகியது . 

சம்புத் தீவுக்கப்பால் கிம்புருட 
இவர்களுட் பெண்பாலார் 

வர்க்கத்தில் 
களுஞ் சிலர் இருந்தனர் என்று 

கூட்டத்தினர் . கண்காணாதுல 
தெரிகின்றது . 

வுஞ் சித்தைத் தவிர வேறு பல 
காப்பியக்குடி சோழவள நாட் 

சித்துக்களினும் இவர்கள் 
டில் சீர்காழிக்கு அண்மையில் 

வல்லவர்கள் என்பர் . 
உள்ள ஒரு சிற்றூர் . தேவனும் காமந்தகர் - இவர் கௌடில்யரின் 
தேவந்தியின் கணவனுமாகிய பொருள் நூலைப் போன்ற நீதி 


களை 


கிறது . 


ளது . 


கூறு 


என்று 


உள்ள 


2 


1 


காமபீடம் 


145 


கர்யங்கரை 


மீன் ; 


சாரம் என்னும் நூலை வட கோயிலில் தலைவன் தலைவியர் 
மொழியில் இயற்றினார் . 

இருப்பதற்குரிய மணவறைக 
காமபீடம் - காஞ்சீபுரத்திற்குரிய 

ளிருந்தன . இதிலிருந்த காம 
பதின்மூன்று பெயர்களில் னுக்குத் திருவிழா ஏழுநாள் 
ஒன்று . வீடுபேறு முதலியவை 

நடைபெற்றது . 

உதயணன் 
களை விரும்பித் தவ வழிபாடு 

பதுமாபதியை முதலிற் கண்டு 
களைச் செய்தவர்கட்கு அவர் 

களித்தது இக்கோயிலின் வாச 
களுடைய விருப்பங்களை நிறை 

லிலே தான் . தலைவன் தலைவிகள் 
வேற்றுந் தன்மையினால் உண் தம்முடைய எண்ணம் பலிப்ப 
டாகிய காரணப் பெயர் . 

தற்காக இக்கோயிலில் தங்கித் 

தவஞ் செய்தனர் . 
காமன் - உயிர்த் தொகைகட்கு 
உண்டாகும்காமவிருப்பத்திற்கு காமாட்சி - காஞ்சிமாநகரில் காமக் 
அதிதேவதையாக உள்ளவன் . கோட்டத்தில் எழுந்தருளிய 
மன்மதன் , வேனிலான் முதலிய 

அம்மையார் பெயர் . காமாட்சி 
வேறு பெயர்களும் இவனுக் 

என்பதன் பொருள் விரும்பத் 
குண்டு.இவன் திருமாலினுடைய 

தக்க திருக்கண்களை உடையவள் 
மனத்திற் பிறந்தவனாகையால் 

என்பது . காஞ்சிபுரத்தில் பல 
திருமாலுக்கு 

சிவாலயங்கள் 
என்று 
மகன் 

இருப்பினும் 
கூறப்பெறுவான் . இவனுடைய 

அவைகளிலெல்லாம் ( ஏகாம்பர 
மனைவியின் பெயர் இரதி . இவ 

நாதர் திருக்கோயில் உட்பட ) 
னுடைய படைவீரர்கள் மங்கை 

அம்மன் கோயில்கள் இல்லை . 
யார் ; தேர் தென்றல் ; கொடி 

காஞ்சியில் உமாதேவியார் 
குதிரைகிளி ; யானை திருக்கோயில் இஃதொன்று 
இருள் ; காளாஞ்சி 

மல்லிகை 

மட்டுமே . இங்கு எழுந்தருளிய 
மலர் ; வாள் தாழைமடல் ; வில் 

பிராட்டி அமர்ந்த திருக்கோலத் 
கரும்பு ; நாண் சுரும்பு ; அம்புகள் 

துடன் விளங்குகிறாள் . 
தாமரை , அசோகு , மா , 

விடங்களில் நின்ற திருக்கோ 
முல்லை , நீலம் என்னும் ஐந்து 

லத்தைத் தவிர அமர்ந்த திருக் 
மலர்கள் ; இதனால் பஞ்சபாணன் 

கோலத்தைப்பார்க்கமுடியாது . 
என்னும் பெயரும் உண்டு . காம்பிலு - இவ்வூர் பல்லாரி மா 
வனுடைய பாசறை மலர்ப் வட்டத்தில் 

உள்ள காம்பிலி 
பொழில் . 

என்பதாம் . இஃது அறுபத்து 
தேவர்களுடைய மூன்று திருத்தொண்டர்களில் 
வேண்டுகோளின்படி 

சிவ 

ஒருவராகிய நேச நாயனார் 
பிரான் மீது மலர்க்கணை எய்யச் பிறந்த ஊராகும் . 
அப்பெருமானுடைய 

தஞ்சைமாவட்டத்தில் மாயூரத் 
நெற்றிக் கண்ணால் நீறானான் . தில் உள்ள கூறை நாட்டில் 
இரதியின் வேண்டுகோள்படி வாழ்ந்திருந்தார் என்றும் 
அவளுக்கு மட்டும் தெரியும் இங்கே சிவாலயத்தில் காம்பிலி 

யில் 
தன்மை பெற்று 
படியான 

இருந்து கொண்டுவந்த 
இதனால் 

எனவும் ஆனைமுகக் கடவுள் முதலிய 
பெயர் பெற்றான் . இவனுடைய 

மூர்த்திகளின் சிலைகளை 
தம்பியின் பெயர் சாமன் என்பர் . அமைத்து வழிபட்டவர் என்றுங் 

கூறப்படுகிறது . 
காமன் கோட்டம் காமனுடைய 
கோயில் , இராசகிரியின் புற காயங்கரை ஓர் ஆறு ; 

பிரம் 
நகரில் இருந்த ஒரு பொழிலில் தருமன் எனப் பெயரிய ஒரு 
இக்கோயில் இருந்தது . 

பௌத்த முனிவன் இதன் 
சி.பெ. அ ,-10 


இவன் 


இவர் 


சென்று 


அநங்கன் 


காயசண்டிகை 


146 


காரியாறு 


தான் . 


கால் 


நூல் 


இல்லை . 


கரையில் தங்கித் தவஞ் செய் பட்டினம் எனவுஞ் சொல்லு 

அத்திபதி என்னும் வர் . இவ்வூரிலே உப்பு வாணி 
அரசன் இடவயமென்னும் 

கஞ் 

சிறப்பாக நடைபெறு 
நகரத்திலிருந்து நீங்கி அவந்திக் 
குச் செல்லும்போது 

காரணைவிழுப்பரையர்- கல்வெட்டு 
வகைப் படைகளோடும் இதன் 

களால் அறியப்படும் புலவர் 
பக்கத்திலுள்ள சோலையில் 

களில் இவர் ஒருவர் . மாறவர் 
தங்கியிருந்தான் . 

மன் சுந்தரபாண்டியனுடைய 
காயசண்டிகை ஒருவித்தியாதர அவைக்களப் புலவராக இருந் 
மங்கை ; காஞ்சனனுடைய தவர் என்று பாண்டி நாட்டில் 
மனைவி . இவள் அவனோடு 

பெரிச்சி கோயில் என்ற ஊரி 
பொதியமலையின் வளங்களைக் 

லுள்ளகல்வெட்டுக் கூறுகிறது . 
காணச் சென்றாள் . உண்டவர் 

பெரியான் ஆதிச்ச தேவன் 
கட்குப் பன்னிரண்டு ஆண்டு 

என்ற 

புலவரும் இவரும் 
அளவும் பசியை ஒழிக்கும் நண்பர்கள் 

என்று 

அக்கல் 
ஒரு நாவற்கனியைக் காலாற் வெட்டுக் கூறுகின்றது . இவ 
சிதைத்தாள் . அக்கனியை உண் 

ருடைய பெயரால் 

காரணை 
ணுதற்கு வந்த பட்டினி விழுப்பரையன் மடல் என்னும் 
நோன்பியாகிய விருச்சிகன் 

பெயருடைய 

ஒன்று 
என்னும் ஒரு முனிவனுடைய இருந்ததாகவும் 

தெரிகிறது . 
வசவுரையினால் 

பன்னிரண்டு ஆனால் அந்நூல் இந்நாளில் 
ஆண்டு வரையிலும் யானைத்தீ 
என்னும் பெரும்பசி நோயால் 

காரவேலர் - அசோகருக்குப் பின் 
வருந்தி மணிமேகலை கொடுத்த கலிங்க நாட்டில் சுய ஆட்சியை 
உணவால் அப்பசி முழுவதும் நிறுவின " சேத " வமிசத்தின் 
ஒழியப் பெற்றுத் தன்னுடைய புகழ் பெற்ற மன்னர் . கி.மு. 
நகரஞ் செல்லுகையில் 

2 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி 
இடையேயுள்ள விந்தமலை யில் வாழ்ந்தவர் . ஆந்திர 
யைப் பாதுகாக்கும் விந்தா இராச்சியத்தின் மேல் இரு 
கடிகை என்பவள் சாயையால் 

முறை 

யெடுத்துச் 
இழுக்க அவள் வயிற்றிற் 

சென்று சாமந்த மன்னர்களை 
சென்று அடங்கினள் . 

வென்றார் . இராசகிரிக்குச் 
காயற்பட்டினம் - திருநெல்வேலி 

சென்று அதன் பக்கத்திலுள்ள 
மாவட்டத்தில் திருச்செந் 

கோரதசிரிக் கோட்டையைத் 
தூருக்கு வடக்கே கடற்கரை 

தாக்கி மகதமன்னரை வெற்றி 
யில் உள்ள பட்டினம் . காயல் 

கொண்டார் . பாடலிபுத்திரம் 
என்பதற்குக் கழிமுகம் என்று 

வரையிலும் தம் படைகளை 
பொருள் . தாமிரவருணியாறு 

வெற்றியுடன் நடத்தி வந்த 
கடலிற் சேருமிடத்திலிருந்த 

டிமீட்ரியஸ் 

கிரேக்க 
காயல்களின் அண்மையில் 

மன்னரைக் காரவேலர் புறங் 
இருந்தபடியால் இவ்வாறு 

கண்டார் . அங்க நாட்டைக் 
பெயர் பெற்றது . 

முகமதிய 

கைப்பற்றினார் . சிறந்த அழகு 
வள்ளலாகிய சீதக்காதி இவ் 

வாய்ந்தவர் . கல்வியில் தேர்ந்த 
வூரிலே தான் வாழ்ந்திருந்தார் .. 

வர் . மக்களுக்குப் பல நன்மை 
இவ்வூரில் இப்பொழுதும் முக 

கள் புரிந்தவர் . 
மதியர்கள் மிகுதியாக வசிக் காரியாறு காரியாறு 
கிறார்கள் . இதனைச் சோனகாப் ஓர் ஊருக்கும் ஓர் ஆற்றுக்கும் 


படை 


என்ற 


என்பது 


காரியாற்றுத் ...... நெடுங்கிள்ளி 147 


காரையூர்ச்சர்க்கரை 


லிருந்து 


என்று 


பெயர் . இது தமிழ் நாட்டின் அந்நூல் இந்நாளில் முழுதுங் 
வடபகுதியில் திருவள்ளூரி கிடைக்கவில்லை . உரையாசிரி 

திருக்காளத்திக்குச் யர்கள் சில சூத்திரங்களை இங் 
செல்லும் வழியில் இருக்கிறது . கொன்று அங்கொன்று மேற் 
இவ்வூர் இப்பொழுது - இராம கோளாக எடுத்துக் காட்டியன 
கிரி என்று இயம்பப் பெறு மட்டும் உள்ளன . 
கிறது . இது தேதவாரம் பெற்ற 

காரையூர்ச்சர்க்கரை இப்பெயர் 
சிவப்பதிகளுள் ஒன்றென்பர் . நல்ல தம்பிச் சர்க்கரையெனவும் 
காரியாற்றுத் துஞ்சிய நெடுங் வழங்கும் . காரையூர் என்பது 
கிள்ளி- இவன்சங்ககாலச்சோழ கொங்குவள நாட்டில் நொய்ய 
மன்னன் . காரியாறு என்னு 

லாற்றின் கரையில் உள்ளது . 
மிடத்தில் இவன் இறந்தபடி 

இவ்வூரில் நல்ல தம்பிச் சர்க் 
யினால் பிற்காலத்தார் இவனை 

கரையார் வாழ்ந்திருந்தார் . 
இவ்வாறு காரியாற்றுத்துஞ்சிய 

வர் சிறந்த வள்ளல் . புகழ் 
குறிப்பிடலாயினர் . பெற்ற புலவர் ஒருவர் ஒருநாள் 
இவன் உறையூரில் இருந்தவன் .. நல்லதம்பிச் சர்க்கரையின் 
நலங்கிள்ளியின் பகைவன் . இல்லத்திற்கு வந்தார் . நல்ல 
நலங்கிள்ளியிடமிருந்து வந்த தம்பிச் சர்க்கரையைப் பார்த் 
ளந்தத்தர் என்னும் புலவரை 

தார் . சர்க்கரையார் இனிமை 
ஒற்றர் என்று கொல்லத்துணிந் 

யாகப் பேசிப் புலவருக்குண 
தான் . பிறகு கோவூர்கிழாரால் 

விட்டார் . பிறகு தட்டு ஒன்றில் 
அறிவுபெற்று விடுதலை செய் நல்லாடை பொருள் முதலிய 
தான் . நலங்கிள்ளி உறையூரை 

வைகளை வைத்து இரு கைகளா 
முற்றுகை யிட்ட 

பொழுது 

லும் எடுத்துப் புலவரிடம் 
கோட்டைக் கதவை அடைத் 

நீட்டினார் . புலவர் அதனைப் 
திருந்தவன் . 

பெற்றுக்கொள்ளவில்லை . பக் 

கத்திலிருந்த குதிரைச் சவுக்கு 
காரியுண்டிக் கடவுள் - சிவபிரான் 

ஒன்றையெடுத்துப் பளீர் பளீர் 
நஞ்சை ( நஞ்சுகாரி ) உண்டமை 

சர்க்கரை வள்ளலைத் 
யால் அவருக்கு இவ்வாறு ஒரு 
பெயர் உண்டாகியது . 

தாக்கினார் . அடியுண்ட வள்ளல் 

புலவருடைய கையைப் பிடித் 
காரைத்தீவு அகத்தியர் - இவ்வகத் துக் கொண்டார் . 
தியர் ஆரியாவர்த்தத்தில் கன் நான் எத்தகையதவறுஞ் செய்ய 
னாசி நாட்டில் ஒரு செல்வக் வில்லையே , ஏன் என்னை அடிக் 
குடியிற்பிறந்தார் . மிகு இன்பங் கிறீர்கள் ? " என்று கேட்டார் . 

நுகர்ந்தபிறகு வாழ்க் புலவர் , நாம் உமக்கு அற 
கையில் வெறுப்புற்றுத் துறவு மொழிகள் பலவற்றைஉரைத்து 
பூண்டார் . பவுத்தத் துறவியா உமக்கு நல்லறிவுச் சுடர்கொ 
கிக் கயாவில் சிலகாலம் வசித் ளுத்தலாம் என்று வந்தோம் . 
துக் கொண்டிருந்தார் . தெற்கே நீரோ எம்மை இரவலனாக எண் 
யாழ்ப்பாணத்திலுள்ள காரைத் ணிக்கொண்டு பொருளைக் 
தீவுக்குப்போய்த் தனியாக ஒர் கொடுக்கத் தொடங்கினீர் . 
இருப்பிடம் 

அமைத்துக் இதைவிட வேறு என்ன தவறு 
கொண்டு தவஞ் செய்தார் .. வேண்டும் ? ” 

என்று 

கூறிச் 
இவர் வடமொழியோடு தென் சீறினார் . சர்க்கரையார் 

புல 
மொழியையும் 

நன்கு 

கற் வரைப் பார்த்து , " என்னுடைய 
றுணர்ந்தார். தம்பெயரால் ஒரு விருப்பமும் புலவர்கள் கூறும் 
நூலும் இயற்றினார் . ஆனால் பொன்மொழியைக் கேட்டல் 


என் 


ஐயா ! 


களை 


கார்த்தவீரியன் 


148 


காலயவனன் 


கலி 


கிரக 


காசி 


செய்து 


மக 


வேண்டுமென்பதுதான் . ஆனால் காலகண்டன் காசியில் 

இருந்த 
இன்று 

முதன்மையான ஓர் அந்தணன் . அரிச்சந்திர 
காரியத்தை முன்னிட்டுவே 

னுடைய 

மனைவியை விலைக்கு 
றோர் ஊருக்குச் செல்ல வேண்டி வாங்கிக் 

காள்ளுமாறு 
யவனாக விருக்கிறேன் . சில நாள் பகவான் விசுவாமித்திரருடைய 
என்னுடைய இல்லத்தில் தங்கி உடன்பாட்டால் 

நிலை 
யிருங்கள் . நான் 

விரைவில் பெற்றவராகலின் அவரேவ 
திரும்பி வந்து தங்களுடைய லால் 

இவ்வந்தணனாகக் 
அறிவுரையைக் கேட்கிறேன் யில் தோன்றியிருந்தவர் . சந்திர 
என்று சொன்னார் . புலவர்தம் மதியையும் லோகிதாசனையும் 
முடைய தவற்றினை யுணர்ந்து விலைக்கு வாங்கிக் கொடுமைப் 
வள்ளலைப் புகழ்ந்து பலவாறு படுத்தியவர் . 

இவருடைய 
பாராட்டிச் சென்றார் . இதன் பெயர் காலகௌசிகன் எனவும் 
பிறகு காரையூர்ச்சர்க்கரையின் கூறப்பட்டது . 
புகழ் யாண்டும் மிகுதியாகப் 
பரவியது . 

காலயவனன் - இவன் யவந் நாட் 

டிற்குத் தலைவனாக இருந்தவன் . 
கார்த்தவீரியன் இவன் கிருத கண்ணனோடு போர் 
வீரியன் என்பவனுக்கும் அவனை வெல்லவேண்டும் என் 
சுகந்தை என்பவளுக்கும் 

னும் எண்ணத்தோடு 

கால் 
னாகத் தோன்றினான் , தோன் வகைப் படைகளையுந் திரட்டிக் 
றிய பொழுது 

மிகுந்த 

ழ கொண்டு வந்து மதுராபுரியை 
கோடு 

விளங்கினானாயினும் முற்றுகை யிட்டான் . இவன் 
கைகளுங் கால்களும் இல்லை . படையெடுத்து வருதலை முன் 
பிறகு ஆனை முகக் 

கடவுளை னரே உணர்ந்த கண்ணன் 
நோக்கித் தவஞ்செய்து 

கால் 

துவாரகையை உண்டாக்கி 
களையும் ஆயிரங் கைகளையும் மதுரையிலுள்ளவர்கள் அனை 
பெற்றான் . இவனுடைய பெயர் வரையும் அங்கே அனுப்பி விட் 
கார்த்த வீரியார்ச்சுனன் 

டுத் தாம் மட்டும் மதுரையில் 
வும் வழங்கும் . முதலில் நல்ல தனித்திருந்தார் . ய வனன் 

இருந்த இவன் பிறகு மதுரையை அடைந்தபொழுது 
பொல்லாதவனாக மாறினான் . கண்ணன் அஞ்சியோடுகிறாப் 
தனக்கும் தன்னுடைய 

போல் போக்குக்காட்டியோடி 
கட்கும் விருந்தளித்த சமதக் ஒருமலை முழைஞ்சினுள் நுழைந் 
கினி முனிவருடைய காமதேனு தார் . காலயவனனும் பின் 
வைப் டி க்கப்போய்த் தொடர்ந்தோடி 

அதனுள் 
தோல்வியடைந்தான் . 

நுழைந்தான் . அங்கே தேவாசு 
வஞ்சகமாகச் சமதக்கினி முனி ரப்போரில் களைப்படைந்த முசு 
வரையும் இரேணுகையையுங் குந்தன் உறங்கிக் கொண்டிருந் 
கொன்றான் . இச்செய்தியை தான் . அவனைக்கண்ட யவனன் 
அறிந்த பரசுராமர் ஆனைமுகக் கண்ணன்தான் பொய்யு றக்கங் 
கடவுளை வழிபட்டுப் பேராற் கொண்டிருப்பதாக 

எண்ணி 
றல் பெற்றுக் கார்த்த வீரியார்ச் அவனைக் காலால் உதைத்தான் . 
சுனனை மட்டுமல்லாமல் அரசர் உடனே முசுகுந்தன் உறக்கத்தி 
மரபை இருபத்தொரு. 

லிருந்து விழித்தெழுந்து காலய 
முறை கருவறுக்கும் சூளு 

வனனைப் 

பார்த்தான் . அவ் 
ரையையுங் கொண்டு 

அப் 

வளவில் காலயவனன் எரிந்து 
படியே செய்தார்... 

சாம்பரானான் . 


என 


வகை 


படை 


பீ டி 


பிறகு 


தலை 


காலாசோகள் 


149 


காவிரி 


தான் . 


ரென்று 


.. 


காலாசோகன் இவனுடைய வைத்தான் . மேலும் பல விடங் 
பெயர் காகவர்ணன் எனவும் களிற் பல திருப்பணிகள் செய் 
வழங்கியது . 

இவன் பாடலி 
புரத்தைத் தலை நகராகக் 
கொண்டு அரசாட்சி செய்தான் . 

கால்டுவெல் ஐயர் - ( 1814-1891 ) 

அயர்லாந்தில் கிளாடி ஆற்றின் 
இவன் 

ஒருநாள் இரவில் 
கோட்டையின் புறத்தில் திடீ 

கரையிலுள்ள சிற்றூர் ஒன்றிற் 

பிறந்தவர் . 
குத்தப்பட்டு 

பத்தாம் அகவை 
மாண் 

முதல் ஸ்காட்லாந்து நாட்டில் 
டான் . 

கிளாஸ்கோ நகரில் வாழ்ந்தார் . 
காலானலப்பிரசமர் - காலனுடைய சமயத் தொண்டர் சங்கச்சார் 
வீரியத்திலிருந்து 

பிறந்த 

பில் கிளாஸ்கோ கல்லூரியில் 
அனலாசுரன் என்பவனை விழுங் கற்றார் . அச்சங்கச் சார்பிலே 
கியபடியால் ஆனை முகக் கடவு கிறித்தவத் தொண்டாற்றத் 
ளுக்கு ஏற்பட்ட ஒரு பெயர் . தமிழ் நாட்டிற்கு 1838 இல் 

வந்தார் . சென்னையில் 1841 
காலிங்கராயன் இவனுடைய 

வரைத் தங்கித் தமிழ்பயின்றார் . 
முழுப்பெயர் மணவிற் கூத் 

1877 இல் திருநெல்வேலியில் 
தனான காலிங்கராயன் என்பது . 

பிஷப் ஆகப் பட்டம் பெற்றார் . 
இவன் படைத்தலைவனாக இரு 

ஆங்கிலத்தில் 

திராவிட 
தான் . தொண்டைமண்டலத்து 

மொழிகளின் ஒப்பிலக்கணம் , 
இருபத்து நான்கு கோட்டங் 

“ திருநெல்வேலிச் சரித்திரம் 
களுள் ஒன்றான மணவில் என் 

என்னும் சிறந்த நூல்களையும் , 
னும் ஊரின் தலைவன் . இவன் 

தமிழில் " தியான மாலை 
குலோத்துங்கனுடைய படைத் 

தாமரைத்தடாகம் என்னும் 
தலைவனாக விருந்து 

பாண் டி 

நூல்களும் சிலகட்டுரைகளும் 
நாடு வேணாடு , மலைநாடு முத 

வரைந்துள்ளார் . 1891 ஆகஸ்ட் 
லிய நாடுகளோடு போர் நடத் 

28 இல் காலமானார் . இடையன் 
திப் புகழ் பெற்றான் . இவனாற் 

குடியிலே 

இவரால் கட்டப் 
சோழனுக்குப் பெரும் புகழ் 

ULL கே.யிலிலே இவரை 
உண்டாகியது . வனுடைய 

அடக்கம் செய்துள்ளார்கள் . 
ஆண்மையைப் பாராட்டிய 
குலோத்துங்கன் இவனுக்குக் காவிரி - தென்னிந்தியாவில் ஓடும் 
காலிங்கராயன் என்னும் பெயர் 

ஆறுகளில் 

சிறந்தது . 
கொடுத்துச் சிறப்புச் 

செய் காவிரி குடகு நாட்டில் மேற் 
தான் . இவன் சீரிய சிவனடி குத் தொடர்ச்சி மலையில் 
யான் . திருத்தில்லையில் பொன் தோன்றி மைசூர் , 

சேலம் , 
னம்பலத்தின்கண் சிற்சபை கோயம்புத்தூர், திருச்சி , 
பொலியத் திருநடம் புரியும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் 
அற்புதக் கூத்தனிடத்திற் வழியாக ஏறக்குறைய 
பேரன்பு கொண்டவன் . தில்லை நானூற்று 

எண்பது 

மைல் 
யிற் பல திருப்பணிகளைச் செய் தொலை ஓடி வங்காளக் குடாக் 
தான் . அம்பலத்திற்குப் பொன் கடலிற் கலக்கிறது . இவ்வாறு 
வேய்ந்து பொன்னம்பலமாக்கி தென்னாட்டுக் கங்கை யெனப் 
னான் . பல மண்டபங்களைக் போற்றப்படுகிறது . 

காவிரிப் 
கட்டினான் . மூவருடைய புராணம் என்னும் புராணமும் 
தேவாரத் 

திருப்பதிகங்களைச் இவ்வாற்றுக்குண்டு . 
செப்பேடுகளில் எழுதுவித்துத் வாற்றின் தோற்றத்தைப் பற் 
தில்லைக்கோயிலிற் பாதுகாத்து றிப் பல கதைகள் வழங்கும் . 


தலை 


இவ் 


காவிரிக்கரைகண்டசோழன் 


150 


காளத்திமுதலியார் 


அதனால் 


பல 


காளகவி 


சிவ 


காவிரிக்கரை கண்ட சோழன் மறையோதும் படி கூறினான் . 
சோழ மன்னர்களில் ஒருவன் . 

சினங் 

கொண்ட 
இவன்கீழ்ப் சிற்றரசர் 

இவன் தன்னுடைய தந்தை 
களிருந்தனர் . ஒரு காலத்தில் 

யைக் கொன்று 

விட்டான் . 
காவிரியின் கரை மிகவும் தணி அதனால் பெருந் தீவினை இவ 
வாகவும் வெள்ளப் பெருக்கால் னைப் பின்தொடர்ந்தது.வசிட்ட 
உடைந்து போகக் கூடியதாக ரைப் போற்றி வழிபட்டு அத் 
வும் இருந்தது . கரையைப் பலப் தீவினையைப் போக்கிக் கொண் 
படுத்த எண்ணிய இவன் தன் 

டான் . 
கீழ்ச் சிற்றரசர்கள் பலரையும் 

இவனோர் அசுரன் . 
அழைத்துக் கரையைப் பலப் 

விரோசனன் என்பவனுடைய 
படுத்துமாறு திட்டஞ் செய்து 

மகன் . பலியின் உடன் பிறந் 
எல்லாருக்கும் அளந்து விட் 

தான் . இவன் கஞ்சனேவலாற் 
டான் . எல்லாரும் தத்தம் 

கண்ணனைக் 

கொல்ல முயன் 
பங்குக் கரைகளைக் கட்டி 

றான் . விளாமர வடிவு கொண்டு 
முடித்தனர் . ஒரு சிற்றரசன் 

நின்றான் . 

உண்மையை 
மட்டுந் தன்னுடைய கரையைக் 

உணர்ந்து கொண்ட கண்ணன் 
கட்டிமுடிக்காமல் இருந்தான் . 

விளையாட்டாக அம்மரத்தை 
சோழ மன்னன் கரைகட்டப் 

முறித் தொழித்தான் . 
பட்டிருத்தலைப் பார்வையிட்டுக் 
கொண்டு வந்தான் . செப்ப காளக்கடவுள் உச்சயினியில் 
னிடப் பெறாதிருக்கு மிடத்தைக் எழுந்தருளிய மகாகாளே சுவரர் 
கண்டான் . அந்தப் பங்கு எவ 

என்னும் பெயருடைய 
ருடையது என்று உசாவினான் . 

லிங்கம் . 
அலுவலாளர்கள் , " இதுபிர 

காளசமணன் இவன் சாங்கிய 
தாபருத்திரன் என்பவனுடைய 

சமயவாதி . பிரச்சோதன 
பங்கு என்று கூறியதோடு 

அவைக்களத்தில் 
அவனுடைய படத்தையுங்காட் 

ஐவகைச் 

சமயவாதிகளை 
டினார்கள் . சோழன் படத்தைப் 

வென்று ஒரு காலத்தில் சாங் 
பார்த்தான் . அவனுக்கு மூன்று கிய சமயத்தை நிலைநாட்டி 
கண்கள் இருத்தலைக்கண்டான் . 

னான் . 
“ சிவபெருமானுக்கும் மூன்று 
கண்கள் . இவனுக்கும் மூன்று காளத்தி முதலியார் - இவர் 
கண்களா ? என்று 

கூறிச் 

த 

பாண்டை வள நாட்டில் 
சினங் கொண்டான் . வேலினா நின்றை( திருநின்றவூர் ) என்னும் 
படத்தின்கண் ஒன்றைக் குத்தி 

ஊரில் 

வாழ்ந்திருந்தார் . 
விட்டான் . அவ்வளவிற்பிரதாப 

கொடையினால் இவருடைய 
ருத்திரனுடைய கண்ணும் புகழ் எல்லாவிடங்களிலும் 
மறைந்து விட்டது . 

பரவி நின்றது.காலவேற்றுமை 
ருத்திரன் சோழனிடம் மன்னிப் யினால் இவருடைய பொருள் 
புக் கேட்டுக் கொண்டதோடு வருவாய் சுருங்கியது . வறுமை 
உடனே தன்னுடைய பங்குக் 

அணைந்தது.வழக்கம்போல் இர 
கரையைக் கட்டி முடித்தான் . வலாளர்கட்கு உதவி செய்ய 

முடியாமல் உள்ளம் 
காளகண்டன் - இவன் ஒருபார்ப் 

வருந்தி 

னார் . பிறருக்கு உதவி செய்ய 
பான் . நல்லொழுக்க மற்ற இயலாத நிலையில் 
வனாகத் திரிந்து கொண்டிருந்த 

இருப்பது வீண் . ஆகவே யாண் 
வனை இவனுடைய தந்தை டேனும் சென்று விடலாம் 


னுடைய 


னால் 


பிரதாப 


ஊரில் 


காளத்தி முதலியார் 


151 


காளன் 


அடியோடு 


பாலிரக்கச் 


ல்ல யாவல்ல 


என்பது . 


னார் . 


நின்று 


என்று 


என்று ஊரை விட்டுப்புறப் 

புலவர்கள் செய்யுள் பாடிப் 
பட்டார் . அன்று இரவு வழி 

பரிசு பெற்றுள்ளனர் . இவர் 
யில் இருந்த ஓர் அறச்சாலையில் 

திருவல்லம் என்னும் ஊரிலும் 
தங்கினார் . அந்த அறச்சாலையில் தங்கியிருந்தாராகையால் வல்ல 
புலவர் ஒருவர் 

அன்றிரவு 

மாநகர்க் 

காளத்தி எனவு ங் 
தங்கியிருந்தார் . அவர்காளத்தி 

கூறப்பெறுவார் . இவர் மீது 
முதலியாரிடம் பரிசில் 

நாடி 

படிக்காசுப் புலவர் பாடிய 
வந்தவர் . அவர் தமக்குத்தாமே 

பாட்டு , 
நாளைக்கு நின்றைக் காளத்தி 

" பெற்றாளொருபிள்ளை யென் மனை 
முதலியாரைக் கண்டால் நம் 

யாட்டியப் பிள்ளைக்குப்பாள் . 
முடைய வறுமைத் துன்பம் பற்றாது கஞ்சி குடிக்குந் தரமல்ல 

ஒழிந்து போகு 
மென்று எண்ணியவராய்த் தம் சிற்றாளு மில்லயிவ் வெல்லா 
முடைய கருத்தை ஒருபாடலில் 

வருத்தமுந் தீரவொரு . 
அமைத்துப் பாடினார் . பாட் 

கற்றா தர 
டைக் கேட்ட காளத்தி முதலி 

மாந ர்க் காளத்தியே 
யார் புலவர் நிலைக்குப் பெரிதும் 
வருந்தினார் . இரவோடிரவாக 
ஊரையடைந்து வீட்டில் தங்கி காளமயிடன் - இவன் ஒற்று வேலை 
மறுநாள் 

புலவரை யில் வல்லவன் . ஆருணியரசன் 
வரவேற்றுப் போற்றினார் . பால் அன்புடையவனாய் அவ 
பிறகு பாம்புப்புற்றில் கையை னுடைய ஒற்றனாக அமைந்து 
விட்டு உயிரைப் போக்கிக் 

பகைவர்கள்பால் 
கொள்வது 

முடிவு நிகழ்ந்த செய்திகளை யெல்லாம் 
செய்து பாம்புப்புற்றில் தம்மு உடனுக்குடன் தெரியப்படுத் 

விட்டார் . திக் கொண்டிருந்தான் . 
பாம்பு இவரைக் கடிக்க 
வில்லை . தன்னுடைய 

காளன் - இவன் மகத நாட்டில் 
ரத்தினத்தை இவர் கையில் பிலவம் என்னும் நகரில் இருந் 
கக்கியது . அதனைப் புலவருக் தவன் . அழகிற் சிறந்தவனாக 
குக் கொடுத்து மகிழ்ந்தார் . 

இவன்விளங்கினான் . தீயொழுக் 
அதன் இவருடைய கங்கள் 

இவனிடத்தில் 
புகழ் யாண்டும் பரவியது . இவ பொருந்தியிருந்தன . 

அரசன் 
ருடைய பெருமை ெ 

பருமை தொண்டை இவனைக் கொலை செய்யுமாறு 
மண்டல 

சதகத்தில் இடம் கட்டளையிட்டான் . 
பெற்றது . 

னுடைய அழகைக் கண்டு 

குண்டலகேசி என்னும் மங்கை 
அறச்சாலையில் தங்கியிருந்த 

யொருத்தி இவனிடங் காதல் 
புலவர் தமக்குத்தாமே பாடிக் கொண்டாள் . தன்னுடைய 
கொண்ட பாட்டு , 

தந்தையிடங்கூறி அவனை எவ் 
திரிந்து ழன்றாய் நீங்கா நிழல் 

வாறேனுங் கொலைத் தண்டனை 
போல , நாளைக்கிருப்பையோ நல் 

யிலிருந்து விடுவிக்க வேண்டு 
குரவே - காளத்தி , நின்றைக்கே 

மென்றாள் . தந்தை சிறந்த 
சென்றக்கால் நீ யெங் 

செல்வனாகையால் அரசனுக் 
நெனெங்கே , இன்றைக்கேசற்றே 

குப் பெரும் பொருள் கொடுத்து 
யிரு என்பது . இவர் மீது பல 

அவ்விளைஞனை மீட்டான் . தன் 
பட்டடைச் சொக்கநாதப் புல 

னுடைய மகள் விரும்பியவாறு 
வர் படிக்காசுப் புலவர் முதலிய 

அவளைக் 

காள னுக்கே திரு 


டைய 


கையை 


நாக 


பிறகு 


1. நீளத் 


1 


காளாமுகர் 


132 


காளிங்கன் 


தாய் " 


என்று 


உயிர் 


மணஞ் செய்து கொடுத்தான் . பின்னும் மாள்வரோ மதியிலா 
காளன் இல்வாழ்க்கையை 

கூறித் தாக்க 
நடத்திக் கொண்டிருந்த போது அதனால் உயிரிழந்தவர் . 
ஏற்பட்டபிணக்கினால் 

காளிந்தியாறு - இவ்வாறு யமுனை 
காத்த மனைவியினாலேயே உயிர் 

யெனப்படும் . . களிந்தம் என் 
போக்கவும் பெற்றான் . 

னும் மலையில் தோன்றுவதால் 
காளாமுகர் - இவர்கள் பெரும் 

காளிந்தி யெனப் பெய ரடைந் 
படிப்பாளிகள் . சிறந்த ஒழுக் தது . 
கம் உடையவர்கள் . பக்தித் | காளிங்கராயன் அணை - கொங்கு 
துறையை மேற்கொண்டவர் வள நாட்டில் மேல்கரைப் பூந் 
கள் . மணல் மீது படுத்தல் , மந் துறை 

வெள்ளோட்டில் 
திரம் ஓதல் , பதிகங்கள் பாடல் , 

கொங்கு 

வேளாள மரபில் 
இறைவனைப் பற்றிப் பாடியாடு சாத்தந்தை குலத்தில் ஓர் 
தல் , உழவாரப் பணி புரிதல் இளைஞன் இருந்தான் . அவன் 
முதலியவைகளில் ஈடுபட்டிருந் தன்னுடைய முயற்சியால் வீர 
தனர் . இவர்களை எந்நேரமும் பாண்டியனுடைய படைத் 
பலர் சூழ்ந்து கொண்டிருப்பர் . தலைவன் ஆனான் . தமிழரசர்கள் 
இவர்கள் எண்வகை யோகங் 

தம்முடைய அமைச்சர் படைத் 
களினும் வல்லவர் . இவர்கள் தலைவர் முதலியவர்களுக்குக் 
மடங்கட்குத் தலைவராகவும் , காளிங்கராயன் என்னும் பட் 
கோவில்களுக்குக் கண்காணிப் டங் கொடுப்பதுண்டு இவ் 
பாளர்களாகவும் , குருமார்களா விளைஞனும் காளிங்கராயன் 
கவும் , சமயக் கல்வி போதிப் என்னும் பட்டத்தையடைந் 
பவர்களாகவும் இருந்தார்கள் . தான் . பேரும் புகழும் பெற்றுச் 
இவர்கள் தங்களுடைய கல்விச் சிறப்புடன் வாழ்ந்திருந்தான் . 
றப்பு முதலியவைகளால் நாட் 

தான் பிறந்த நாட்டிற்குந் தன் 
டிற் சிறந்த செல்வாக்குப் பெற் னுடையகுலத்துக்கும் தனக்கும் 
றிருந்தனர். இவர்களுக்குப் பெரும்புகழும் நல்வினையும் 
பேரரசர்கள் பலர் மாணவர் 

உண்டாகுமாறு பவானியாறுங் 
களாகவும் இருந்தனர் . இவர் காவிரி நதியுங் கூடுமிடத்தில் 
களிற் சிலர் மணமானவர்களா அணையொன்றைக் கட்டினான் . 
கவும் சிலர் ஆகாதவர்களாகவும் அவ்வணை இன்றும் அவனுடைய 
இருந்தனர் . மணமாகாதவர் பெயரால்காளிங்கராயன் அணை 
களே மக்களால் மிகுதியாகப் என்னும் பெயருடன் விளங்கு 
பாராட்டப் பெற்றனர் . 
காளமாமுனி துரியோதனன் 

காளிங்கன் 

ஒருநாகன் ; இவன் 
எண்ணப்படி வேள்வி யமுனை மடுவில் 

இருந்து 
யொன்றினைச் செய்து அதி கொண்டு அந்நீரை நஞ்சாக்கி 
லிருந்து தோன்றிய பூதத்தைப் அதிலிறங்குவோரைக் 
பாண்டவர்களைக் 

கொன்று வந்தான் . கண்ணன் 
மாறு ஏவியவர் . 

கண்ணன அங்கு சென்று அவனுடைய 
ளால் பாண்டவர்கள் மூர்ச்சை தலைமிசைத் தாளுன்றித் திருக் 
யுற்றவர்களாய் மாண்டார் கூத்தியற்றி அவனைக் கொல்லக் 
போற் கிடக்கப் பூதம் அவர்கள் கருதினான் . அவன் மனை வியர் 
மாண்டு போனவர்களென்று உயிர்ப் பிச்சையளிக்க வேண்டு 
சினங்கொண்டு திரும்பிச் மென்று வேண்டிக் கொள்ளக் 
சென்று , “ மாண்டவர் பின்னும் கொல்லாது விட்டான் , 


கின்றது . 


சாவு 


கொல்லு 


வள 


மின்வாள் வீசி விரையார் வேங் 


என்று 
காளிம்பன் 

153 கிடங்கன் பெருமாள் முதலியார் 
காளிம்பன் தொண்டை 
நாட்டில் திருவேங்கடத்திற்கு 

கிடங்கன் பெருமாள் முதலியார் 
அண்மையிலிருந்த ஒரு செல் 

இவர்சிறந்த அறிவுநலமமையப் 
வன் . இவன் புலவர்கட்கும் 

பெற்றவர் . தமிழ் நாட்டு 
எளியவர்கட்கும் பேருதவி 

அரசன் ஒருவனுடைய அவைக் 
செய்து வள்ளலெனப் புகழ் 

களத்திலிருந்தார் . அந்த அரசன் 
பெற்று விளங்கியிருந்தான் . 

ஒருநாள் இவரைப்பார்த்து , 
இவன் மீது புலவர்கள் பலர் 

" முப்பத்திரண்டு அறங்களை 
செய்யுள் பாடியுள்ளனர் . 

யும் வளர்ப்போர் யாவர் ? 

என்று உசாவினான் .முதலியார் , 
அவற்றுள் ஒன்று ; 

" வேளாளரே முப்பத்திரண்டு 
" விடஞ்சூ முரவின் இடைநுடங்க 

அறங்களையும் வளர்ப்பவர்கள் 
என்று கூறினார் . அரசன் , 

, 
கடஞ்சூழ் நாடன் காளிம்பன் 

" முப்பத்திரண்டு அறங்களை 
கதிர் வேல் பாடும் மாதங்கி 

யும் வளர்ப்பவர்கள் அரசர்க 
வடஞ்சேர் கொங்கை மலை தாந்தாம் 
வடிக்கண் நீல மலர் தாந்தாம் 

ளல்லரோ ? " என்று உசாவி 
தடந்தோளிரண்டும் வேய்தாந்தாம் 

னான் . முதலியார் யாதும் மறு 
என்னுந் தன்கைத் தண்ணுமையே . 

மொழி கூறாதிருந்தார் . இதனால் 
என்பது . 

அரசன் முதலியார்மீது உட் 

பகை கொண்டான் . முதலியா 
காளீசுவரர் காளையார் கோயில் 

ரைக் கொலை செய்யுமாறு 

வழங்கப் கட்டளையிட்டான் . முதலியாருங் 
பெறும் திருக்கானப் பேரில் 

கொலை செய்யப்பட்டார் . ஒரு 
எழுந்தருளிய இறைவனுடைய நாள் இந்த அரசனுடைய 
பெயர் . காளியாகவிருந்த மகனைப்பகைவர்கள் துரத்திவந் 
இறைவியை இறைவன் 

தனர் . அவர்கள் கையிற் 
திருமணஞ்செய்து கொண்ட சிக்கிக் கொள்ளாமலிருப்பதற் 
படியால் இப்பெயர் உண்டா 

காக அரசனுடைய மகன் கிடங் 
கியது . 

கன்பெருமாள் முதலியாருடைய 
கானப்பேர் எயில் பாண்டி 

வீட்டிற்குள் நுழைந்தான் . 

கிடங்கன் பெருமாள் முதலியா 
நாட்டில் முன்னாளில் விளங்கிய 
வலிமை வாய்ந்த 

ருடைய மகன் அரசன் தன்னு 
கோட்டை . கானப்பேர் 

டையதந்தையைக்கொலை புரிந்த 

தீமையைச் சிறிதும் மனத்தில் 
என்பது இந்நாளில் காளையார் 
கோயில் என வழங்குகிறது . 

வைத்துக்கொள்ளாமல் 

மதில்கள் 
இக்கோட்டை 

வதற்கு இடங்கொடுத்த 

தோடு 
வெல்ல முடியாதவை 

தன்னுடைய 
அந்நாளில் கருதப்பட்டிருந்தன . 

இவன் தான் அரசனுடைய மகன் 

வேங்கை 
அதன் தலைவனான 

என்று கூறிப் பகைவர்களிடம் 

இச்செய்தி 

ஒப்படைத்தான் . 
மார்பன் இது குறித்துப் பெருங் 

விளங்கி 

களையுணர்ந்த அரசன் முதலி 
தருக்குடையவனாக 

யார் மகன் பகைபாராட்டாமல் 
னான் . பாண்டியன் உக்கிரப் 

தன்னுடைய மகனுயிரைப்பாது 
பெருவழுதி அதனை வென்று 
அவனுடைய 

காத்ததை யெண்ணிப் பெரிதும் 
செருக்கையடக் வியந்து மகிழ்ந்தான் . 

வேளா 
கினான் . இதனால் அவனுடைய 

ளர்களே முப்பத்திரண்டு 
பெயர் கானப் பேரெயில் 
கடந்த உக்கிரப் பெருவழுதி 

அறமும் வளர்ப்பவர்கள் என்று 
என்று வழங்கியது . 

முடிவு செய்து முதலியார்மக 


மறை 


என்று 


மகனை 


> 


. 


கிட்கிந்தை 


154 


கிருட்டிணதேவராயர் 


வடகரை 


னுக்குப் பெருஞ்சிறப்புச் தானி . இது குசன் மக்களுள் 
செய்தான் . 

நான்காம் புத்திரன் வசுவினால் 
கிட்கிந்தை - துங்கபத்திரை நதி 

உண்டாக்கப்பட்டது . 
யருகிலுள்ள ஹம்பி நகரை 

தருமாரணியத்துக்கு அண்மை 

யில் உள்ளது . 
அடுத்து ரிசிய முக மலையின் 
தெற்கிலும் , நீலகிரிகுடகுமலைத் கிருச்சமத முனிவர் - இவர் காடு 
தொடர்களுக்கு வடக்குமாக ஒன்றில் தவஞ்செய்து கொண் 
வுள்ள மேற்குத் தொடர்ச்சி மலை 

டிருந்தார் . இறந்து போன 
வெளி , இது முதலில் வாலியும் கீர்த்தியின் மகனைப் பிழைப் 
பின்பு சுக்கிரீவனும் ஆண்ட பித்தவர் . 
இடம் . இதன் தலை நகரமும் 

வங் 
கிட்கிந்தை என்றேவழங்கியது . 

கிருட்டிண தாஸ்கவிராயர் 
காள நூலாசிரியர் . 

புலமை 
இது குகை போல மலையிடை 
இருந்ததாம் . இப்பொழுது 

மிகுந்தவர் . சைதன்னியர் கால 
துங்கபத்திரையின் 

மான நூறு ஆண்டுகளுக்குள் 
யில் ஹம்பியின் அருகே ஒரு 

அவருடைய வாழ்க்கையைப் 
சிற்றூராக இருக்கின்றது . 

பற்றி இவர் எழுதிய " சைதன் 

னிய நூலே சரித்திராமிர்தம் 
கிந்தமன் - இவன் ஒரு முனிவன் . 

என்றவங்காளிமொழியிலுள்ள 
இவன் இன்ப நலத்தை விரும்பி 

சைதன்னியர் 

வாழ்க்கை 
மான் வடிவங்கொண்டு மான் லாறுகளுள் மிகவும் சிறந்தது . 
வடிவங்கொண்ட மனைவியைத் 

அப்பொழுது இவருக்கு ( அந் 
தழுவியிருந்தபோது , பாண்டு 

நூல் எழுதும் போது ) எண்பது 
மன்னன் முனிவன் என்று 

வயதிருக்கலாம் . பல ஆண்டு 
உணராமல் உண்மையான மான் கள் பொறுமையோடு எழுதி 
என்றே எண்ணி அம்பினை 

அந்நூலை முடித்த பிறகு அது 
இம்முனிவனுடைய கள்ளர்களால் களவாடப்பட்டு 
சாபத்தைப் பெற்றான் . இம் 

விட்டதாம் . இவர் அந்த மன 
முனிவன் பெயர் 

அமுதந்தி 

வருத்தத்தாலேயே காலமானார் . 
எனவும் வழங்கும் . 

அவர் இறப்புக்குப் பின் நூல் 
கிப்பிரப்பிரசா தன் - பிரியவிரதன் கிடைத்து விட்டது . 
என்னும் அரசனுக்குக் கீர்த்தி . கிருட்டிணதேவராயர் - ( ஆ . கா 
யென்னும் மனைவியினிடத்தில் 

1509-1529 ) விசயநகர மன்னர் 
ஆனை முகக்கடவுளுடைய 

களுள் பெருமை வாய்ந்தவர் . 
அருளால் பிறந்தவன் . மாற்றாந் 

விசயநகரராச்சியத்தை ஆண்ட 
தாயாகிய பிரபை யென்பவள் 

துளுவ வமிசத்தைச் சேர்ந்தவர் . 
நான்காம் ஆண்டில் உணவில் 

இவர் 1509 இல் பட்டம் பெற் 
நஞ்சைக் கலந்திட அதனால் 

றார் . இருபது 

ஆண்டுகள் 
மாண்டு பிறகு கிருச்சமத 

ஆண்டார் . 

சீர்குலைந்திருந்த 
முனிவர் என்பவரால் உயிர் 

அந்த நாட்டின் முற்போக்குக் 
பெற்றவன் . ஆனை முகக் கட 

அரும்பாடு பட்டார் . 
வழிபட்டு அவருடைய அடிக்கடி மதக்கலகம் செய்து 
அருளால் நெடுங்காலம் வாழ்ந் 

வந்த மகமதியர்களை 

அடக் 
திருந்தான் . 

கினார் . இவர் 

வைணவமதப் 
கிரிவிரசம் - மகததேச ராசதானி . பற்றுடையவர் . தம் தலை 
இதைச்சுற்றி மலைக்கோட்டை நகரில் கிருட்டிணனுக்கு ஒரு 
யிருப்பதால் கிரிவிரசம் என்று கோவில் நிறுவினார் . 

நரசிங்க 
பெயர் பெற்றது.கேகய இராச மூர்த்திக்கு மிகப் பெரிய கற் 


யெய்து 


காக 


வுளை 


கிருதகோடி 


155 


கின்னப் பிரமையர் 


r 


சேது 


சேதுபதி 


தூக்கிச் 


சென்று 


செய்து 


சிலை அமைத்தார் . வடமொழி 

என்றும் கிருபி என்றும் பெயர் 
யிலும் தெலுங்கிலும் கவிதை கள் உண்டாயின . 
கள் இயற்றினார் . 

ஆமுக்த 
மாலியதை இவருடைய புலமை | கிழவன் சேதுபதி 
க்குச் சிறந்த எடுத்துக் காட்டு . நாட்டை யாண்ட 
து தெலுங்கிலுள்ள 

ஐம் களில் ஒருவன் . 

இவனுடைய 
பெருங்காவியங்களுள் ஒன்று . இடுகுறிப் பெயர் இரகுநாத 

தேவன் என்பது . அஞ்சாமை 
கிருதகோடி ஒருமுனிவர் ; 

யிலும் 

சூழ்ச்சித்திறத்திலும் 
பிரமாணவாத நூலாசிரியர் 

பேர்பெற்றவன் . பல்லவராயன் 
களுள் ஒருவர் . பிரத்தியட்சம் 

என்ற 

புதுக்கோட்டை 
முதலிய பிரமாணம் பத்தனுள் 

மன்னனை அரியணையிலிருந் 
இவராற் கொள்ளப்பட்ட பிர 

தகற்றித் தன்னுடைய காதற் 
மாணங்கள் எட்டே . 

கிழத்தி ஒருத்தியின் 

உடன் 
பிறந்தவனான 
இவன் ஓர் 

இரகுநாத 
கிருத்திராசுரன் 

தொண்டைமான் என்பவனைப் 
அசுரன் . ஆனை முகக்கடவுள் சிறு 

புதுக்கோட்டை 

மன்னனாக் 
குழந்தையாக இருந்த போது 

கினான் . 

மீ 

மதுரையின் 
கொல்லவெண்ணிப் 
அவரைக் 
பெருங் கழுகு வடிவெடுத்துத் 

படையெடுத்து வந்த ருஸ்தம் 
கான் 

என்பவனோடு போர் 
அக்கடவு 
ளாற் கொல்லப்பட்டவன் . 

தோற்கடித்தான் . 

1702 ஆம் ஆண்டில் மதுரை 
கிருபன் - கோதமன் என்னும் 

மன்னனோடு 

தனக்கிருந்த 
முனிவனுடைய மகனும் சரத் 

எல்லாத் தொடர்புகளையும் 
வாந் 

என்று பெயர் பெற்றவ அறுத்துக் கொண்டு தனியாட்சி 
னுமான ஒருமுனிவன் 

நடத்தினான் . தஞ்சை மன்னன் 
முதலியவைகளை ஓதித்தேர்ந்த 

1709 ஆம் ஆண்டில் கிழவன் 
பிறகு பெருந்தவஞ் செய்து சேதுபதி மீது படையெடுத்து 
கொண்டிருந்தான் . அம்முனி வந்தபோது கிழவன் சேதுபதி 
வனுடைய தவத்தைக் கெடுக் தஞ்சை மன்னனைத் 
கும் பொருட்டு இந்திரன் சாந் கடித்ததோடு தஞ்சை 
மதி என்னுந் தேவகன்னி 

மன்னனின் பலம் வாய்ந்த அறந் 
ஏவினான் . 

கோட்டையையுங் 
முனிவன் கண்டு காமுற்றுத் கைப்பற்றிக் கொண்டான் . 
தழுவினான் . அப்பொழுது சிறந்த 

வாய்ந் 
புகழ் 

விளங்கிய 
ஓராண் மகவும் பெண்மகவும் 

இவன் 1710 ஆம் 
உண்டாயின . தன் தவநிலை ஆண்டிற் காலமானான் . இவ 
குலைந்ததைக் கண்டு வருந்திய னுடைய ஆட்சி முப்பதாண்டு 
முனிவன் வேறிடஞ் சென்றான் . கள் வரை நடைபெற்றது . 
தேவகன்னிகையும் 

மறைந் 

கின்னப் பிரமையர் - இவர் ஒரு 
குழந்தைகளிரண்டுங் 

வீரசைவர் . நெற்றியில் மாயப் 
கதியற்றவைகளாய்த் தனிமை 
யில் கிடந்தன . அப்பொழுது 

பொட்டிட்டுக் கொண்டு கன் 
வேட்டைக்குச் சென்ற சந்தனு 

னக்கோல் தாங்கிச் சிவனடி 
மன்னன் அக்குழந்தைகளை 

யாரல்லாதார் வீட்டில் கன்ன 
யெடுத்து வந்து மிகுந்த கிருபை 

மிட்டுக் களவு செய்து அப்பொ 
யோடு வளர்த்தான் . அதனால் 

ருளால் சிவனடியார்கட்கு 
அக்குழந்தைகட்குக் கிருபன் 

அமுது செய்வித்தவர் , 


மறை 


தோற் 


கையை 


அவளை 


தாங்கிக் 


தாள் . 


ப 


கின்னரர் 


156 


குசலவர் 


நாள் 


கின்னரர் கின்னரம் என்னும் விட்டுக் காசிக்குச் சென்ற 
ஒருவகை வாத்தியத்தை எப் பொழுது பாண்டியன் இவன் 
பொழுதுங் கையில் வைத்துக் வீடிருந்த தெருமுழுவதற்கும் 
கொண்டு பாடித் திரியும் ஒரு உணவுப் பொருளளித்தான் . 
வகுப்பினர் கின்னரர் என்று அவ்வா றளித்தது இவனுடைய 
கூறப்பெறுகின்றனர். 

மனைவிக்குக் கெட்ட பெயர் 
கீசகர் - இவர்கள் நூற்று நால்வர் ; 

உண்டாகாமல் காத்தலுக்கே . 
விராடனுடைய மனைவியாகிய கீர்த்தி - பிரியவிரதன் என்னும் 
சுதேட்சணை என்பவளோடு அரசனுடைய 

மூத்த மனைவி . 
கூடப்பிறந்தவர்கள் . இவர்கள் பிரியவிரதன் தன்னுடைய 
நூற்று நால்வரும் தங்கள்உடன் ளைய மனைவியிடம் மோகங் 
பிறந்தாள் இல்லத்தில் இருந்து 

கொண்டு 

அவளுடைய மைய 
நன்கு உண்டு கொழுத்துப் பல லில் தாழ்ந்திருந்தான் . இவள் 
ருக்கும் பலவகையான தீமை கற்புநிலை தவறாமல் கணவனுக் 
களைச் செய்து கொண்டு திரிந் குச் செய்யவேண்டிய பணிகளை 
தனர் . எல்லோருக்கும் மூத்த 

யெல்லாஞ் செய்திருந்தாள் . ஒரு 
வனாகிய முதற் கீசகன் பாண்ட 

பிரியவிரதன் இளைய 
வர்கள் கரந்துறை வாழ்க்கை 

மனை வியோடிருக்குமிட 
யை மேற்கொண்டு விராட 

திற்குச் சென்றாள் . 

அவள் 
நகரத்தில் இருந்தபோது அங்கு இவளைக் காலால் உதைத்தாள் . 
மாற்றுருவில் இருந்த திரௌ அதனால் மனம் வருந்திய இவள் 
பதையைக் கண்டு அவள் மீது அந்தணன் 

ஒருவனால் ஆனை 
காதல் கொண்டான் . அவளைக் முகக்கடவுளுடைய வழி 
கட்டாயப்படுத்தினான் , 

பாட்டின் பெருமையையும் 
செய்தி திரௌபதியினால் வீம முறைமையையும் 

உணர்ந்து 
னுக்குத் தெரிந்தது . வீமன் அக்கடவுளைப் போற்றி வழி 
தானே திரெளபதியாகக் 

பட்டாள் . ஆனை முகக்கடவுள் 
கோலம் பூண்டு குறிப்பிட்ட தோன்றி இவளுக்குக் கணவனு 
இடத்துக்குப் போய்க் கீசகர்கள் டைய அன்பு மக்கட்பேறு 
எல்லோருடனும் போரிட்டு முதலிய நலங்களையெல்லாம் 
அனைவரையுங் கொன்றொழித் வழங்கியருளினார் . ஆனைமுகக் 
தான் . 

கடவுளை ஒருநாள் வன்னி 

கொண்டு 
கீ த நா தபண்டிதன் 

வழிபட்டாள் . 
நாரத 
முனிவர் இசை பாடுதலில் வல் 

இறந்துபோன தன்னுடைய 
லவர் . சிறந்த இசைப் புலமை 

மகனைக் கிருச்ச மத முனிவர் 
யுடையர் . ஆகவே இம்முனி 

என்னும் முனிவருடைய 
வில்லிபுத்தூரார் தம் 

உதவியால் பிழைப்பித்தாள் . 
முடைய பாரதத்தில் கீதநாத குகவேளாளர் இராமபிரான் 
பண்டிதன் என்று கூறியுள் 

கங்கை கடப்பதற்குத் துணை 
ளார் . " பண்ணுடைக் கீதநாத 

புரிந்த குகனது வழி முறையில் 
பண்டிதன் விசும்பிற்போனான் தோன்றியவராகக் 

கூறிக் 
என்பது பாட்டு . 

கொள்ளும் சில செம்படவர்கள் 
கீரந்தை - இவனோர் அந்தணன் . 

குகவேளாளர்கள் 
பொற்கைப் பாண்டியன் காலத் 

என்று கூறிக் கொள்ளுகின்ற 

னர் . 
தில் மதுரையில் வாழ்ந்திருந்த 
வன் . இவன் தன்னுடைய குசலவர் - குசன் + லவன் என்னும் 
மனைவியைத் தனியே விட்டு இவர்களிருவரும் இராமபிரா 


வரை 


தங்களைக் 


குசைத்தலை 


151 


குடகுமலை அகத்தியர் 


கலை 


0 


பாய்ந்து 


நன்கு 


னுடைய மக்கள் . சீதை கருப் 
பிணியாக 

இருக்கையில் 
இராவணனிடம் பத்துத்திங்கள் 
இருந்தவளை இராமன் திரும்ப 
வுஞ் சேர்த்துக் கொண்டான் 
என்று பழிச்சொல் உண்டாக 
அதனால் வான்மீகி யாசிரமத் 
தில் விட்டுவிட அங்கு இவர் 
கள் பிறந்து 

எல்லாக் 
களினுஞ் சிறந்து 

விளங்கி 
னார்கள் . 
குசைத்தலை - ஓர் ஆறு . வடார்க் 
காட்டிலுள்ளகாவேரிப்பாக்கத் 
தில் தோன்றிச் செங்கற்பட்டு 
மாவட்டத்திலுள்ள திருவள் 
ளூர் பொன்னேரித் தாலுக்காக் 
களிற் 

வங்காளக் 
குடாக் கடலில் கலக்கிறது . 
குச்சகர் - இவர் கடகம் என்னும் 
ஊரில் 

இருந்தவர் . அந்தண 
மரபினர் . கலைகளை 
கற்றுத் தேறியபின் புலன்களை 
அடக்கித் தவஞ் செய்தார் . 
இல்ல றத்தில் நின்று இல் 
வாழ்க்கையை நடத்தினார் . 
மார்க்கண்டேயர் இவருடைய 
கொள்ளுப் பேரராவார் . 
குஞ்சரகிரி அகத்தியர் - இலங் 
கைத் தீவின் தென் பாகத்தில் 
குஞ்சரமலையில் இவர் இருந் 
தார் . தசரதனுடைய ஆணை 
யைப் பெற்று ஆரியசமயத்தை 
ஈழநாட்டில் பரப்புவதற்காக 
வும் இராவணனுடைய அரசி 
யல் செய்திகளை அவ்வப்போது 
தசரதனுக்குத் தெரியப்படுத்து 
வதற்காகவும் இவர் 

அங்கு 
தங்கியிருந்தார் . இராவணன் 
இவர் அங்கு தங்கியிருப்பதற்கு 
உடன்பாடு வழங்கியிருந்தான் . 
இவ்வகத்தியருக்குப் பின் 
வேறொரு 

அகத்தியர் 
பெயரோடு தங்கியிருந்ததாகத் 
தெரிகிறது . 
குடகுமலை அகத்தியர் - இவ்வகத்தி 
யர் . குடகு நாட்டில் வாழ்ந்தி 
ருந்தவர் . இவர் அடிக்கடி வட 


நாட்டிற்குச் சென்று 

வரும் 
வழக்கம் உடையவர் . ஆரிய 
நாட்டு அரசர்கள் அனைவரும் 
இவ்வகத்தியருக்கு நண்பர்கள் . 
இவர் ஒரு காலத்தில் அயோத் 
திக்குப் போய் விட்டுத் 
திரும்பும் போது நைமிசவனத் 
தின் வழியாக வந்தார் . அங்கே 
முனிவர்கள் பலர் அசமேதஞ் 
செய்தற் பொருட்டு 

ஓர் 
ஆட்டை 

வேள்வித்தூணில் 
கட்டியிருத்தலை இவர் பார்த் 
தார் . அவ்வாட்டின் நிலைமை 
யைக் கண்டு உள்ளம் இரங்கி 
னார் . வேள்வி செய்யும் முனி 
வர்களிடம் அவ்வாட்டைக் 
கட்டவிழ்த்து விட்டு விடுமாறு 
கூறினார் : அம்முனிவர்கள் 
" அசம் பெய்தவி சொரிந்தாற் 
றின் வானோர் 

வசம்பெய் 
தருளின் மாநிலஞ் செழிக்கும் 
என்று 

கூறி மறுத்தார்கள் . 
அகத்தியர் அம்முனிவர்க 
ளுடைய அறியாமைக்கு இரங்கி 
னார் . " அசம் என்னும் சொல் 
லுக்குப் பொருள் என்ன ? " 
என்று கேட்டார் . அவர்கள் , 
" ஆடு என்று கூறினார்கள் , 
அகத்தியர் , "அது பொருளன்று ; 
அசம் என்றால் 

மூவாட்டை 
நெல் " என்று பொருள் கூறி 
னார் . அவ்வேள்விக்குத் தாம் 
தலைமை தாங்கினார் . குடகு 
மலையில் இருந்து மூன்றாண்டு 
கள் 

நெல்லைக் 
கொணர்ந்து தமிழர் முறையில் 
வேள்வியை முடித்துக் காட்டி 
னார் . இந்திரன் முதலில் இதனை 
ஒப்பாமல் இருந்தான் . அகத்தி 
யர் அவனுக்கு வேள்வியைப் 
பற்றி விளக்கமாகக் கூறியபின் 
அவனும் ஒப்புக் கொண்டான் . 
வேள்வி நிறைவேறியது . குட 
கிற் கரசனாக விருந்த கவேரன் 
என்னும் சிற்றரசன் தன் 
னுடைய மகள் 

காவேரியை 
அகத்தியருக்குத் திருமணஞ் 
செய்து 

கா படுத்தான் . 


கடந்த 


குடப்பாம்பிற்கையிடுதல் 


158 


குடைக்கூத்து 


செய்து 


அவைகளில் 


சபா 


கையை 


ளன . 


குகைக் 


அவரையே தன்னுடைய முத சிகானந்தர் கோயில் இருக் 
லமைச்சராகவும் வைத்துக் கின்றது . இக்கோயில் புகழ் 
கொண்டான் . இவ்வகத்தியர் 

வாய்ந்தது . 

கோயிலின் முன் 
காவேரியைத் திருமணஞ் பக்கத்தில் ஆயிரக்கால் மண்ட 

கொண்டபடியினால் பம் இருக்கின்றது . அதன் நடு 
இவருடைய பெயர் காவேரி வழியில் அணியொட்டிக்கால் 
அகத்தியர் என்றும் வழங்கும் . கள் உள்ளன . 

இராமாயண வானர வீரர்கள் , 
குடப்பாம்பிற்கையிடுதல் - அஃதா 

இராவணன் , கடவுளர் ஆகிய 
வது பாம்பு அடைக்கப் பட்ட 

வர்களின் படிமங்களும் , மானி 
குடத்தினுள் கையை விடுதல் . 

யம் வழங்கியவர்களின் உருவப் 
பொய்யை மெய்யைத் தெளிய 

படிமங்களும் செதுக்கப்பட் 
வேண்டிய விடத்தில் ஒருகுடத் 

டுள்ளன . அடுத்துள்ள 
தில் நாகப் 

பாம்பை அடைத் மண்டபம் பாண்டியக் கட்டிடச் 
துக் குடத்தின் வாயை மூடிக் 

சிற்பத்தைத் தழுவியது . இதில் 
கட்டி நீதி மன்றத்திற்குக் 

கூத்தப் பெருமான் முதலிய 
கொண்டு வருவர் . குற்றஞ் 

வெண்கலச் சிலைகள் வைக்கப் 
சுமத்தப் பெற்றவர் தாம் அக் 

பட்டுள்ளன . அடுத்துள்ள 
குற்றத்தைச் செய்யவில்லை . 
யென்று பாம்புக் குடத்திற்குள் 

மாமண்டபம் பிற்காலச் சோழர் 

களால் கட்டப்பட்டது . அடுத் 
விடுவர் . அவ்வாறு 

துள்ள கருப்பக் கிருகம் பல 
கை விட்டவர் குற்றவாளியா 

முறை புதுப்பிக்கப் பட்டது . 
யின் குடத்தினுள் உள்ள பாம்பு 

மூன்று 

பிராகாரங்கள் உள் 
கையிலே கடித்து விடும் ; குற்ற 

இங்குள்ள 
வாளி அல்லராகில் பாம்பு கோயிலுக்குப் பின்புறத்தில் 
ஒன்றும் செய்யாது . இதனால் 

உள்ள இரண்டு பிள்ளையார் 
அக்காலத்தினர் உண்மை 

கற்சிலைகளுக்கு 

இடையிலே 
தெளிந்தனர் . 

இசைக் 

கல்வெட்டு 
குடுமியாமலை - தமிழ் நாட்டில் இருக்கின்றது . இது 78 ஆம் 
புதுக்கோட்டை 

வட்டத் 

ஆண்டில் வெட்டப் பட்டது . 
தில் குளத்தூர் தாலுக்காவின் 4 ஆம் நூற்றாண்டுக்கும் 13 ஆம் 
தென் மேற்கிலுள்ள ஊர் . நூற்றாண்டுக்கும் இடைப் 
புதுக்கோட்டையிலிருந்து 12 பட்ட காலத்திய இசைபற்றிய 
கல் தொலைவிலுள்ளது . இது 

குறிப்புக்களில் இன்றும் இருப் 
முற்காலக் கல்வெட்டுக்களில் பது இக்கல் வெட்டு ஒன்றே . 

குடுமியாமலையில் 120 
‘ திருநற்குன் றம் என்றும் , பிற் 

கல் 
கல்வெட்டுக்களில் 

வெட்டுக்கள் உள்ளன . இவை 
சிகாநல்லூர் என்றும் வழங் 

களினால் புதுக்கோட்டை 
கப் பட்டுள்ளது . குடுமியா மலை 

வரலாறு 

விளங்குகின்றது . 
யின் உச்சியில் முருகப் பெரு குடைக்கூத்து - இது பதினொரு 
மான் கோயில் உள்ளது . ஏறும் கூத்துக்களுள் ஒன்று . இது 
வழியின் ஒரு பக்கத்தில் இயற் 

வெற்றி 

கொண்ட வீரன் 
கையாக அமைந்த குகை ஒன்று ஆடுவதாகும் . போர்க்களத்தில் 
இருக்கின்றது . அக்குகையில் அவுணர்க ளனைவரும் , முருக 
முற்காலத்தில் மனிதர்கள் குடி 

அவனுடைய படைத் 
யிருந்திருக்க வேண்டும் என்று தலைவர்களுஞ் செய்யும் 
தெரிகின்றது . குன்றின் அடி போருக்கு ஆற்றாமல் தங்கள் 
யில் கிழக்குப் பக்கத்தில் தங்கள் கையிலிருந்த படைக் 


கலைக் 


காலக் 


னும் 


குட்ட நாடு 


159 


குணமாலை 


தான் 


யாகிறது . 


பிறகு 


ஆடுங் 


என் 


t 


கலங்களை யெல்லாம் எறிந்து னிடம் ஒப்பு வித்து விட்டுத் 
விட்டுச் சோர்ந்து நிற்கிறார்கள் . 

தன்னுடைய மனைவி 
இதனைக்கண்ட முருகனுக்கு 

யோடும் உறுதிச் சுற்றத்தின 
வெற்றிக் களிப்பு மிகுதி ரோடும் சிவப்பதி கட்குப் 

வீரக்கூத்தியற்றத் பயணஞ் சென்று இறைவழி 
தொடங்குகிறார் . தம்கையில் 

பாடு செய்து கொண்டிருந்தான் . 
உள்ள 

குடையை முன்னே பலவிடங்கட்குஞ் சென்ற 
சாய்த்துக் கொண்டு கூத்தாடு 

இராமேசுவரத்தை 
கிறார் . குடையைச் 

சாய்த்து யடைந்தான் . 
கூத்தாகையால் இவனுடைய மனதிற்கு 
குடைக் கூத்து 

என்னும் மகிழ்ச்சியை அளித்தது . அவ் 
பெயரை யடைகிறது . 

விடமே தங்கி இராமநாதரைப் 
குட்டநாடு - திருவாங்கூர் போற்றி வழிபட்டுக் கொண் 
நாட்டைச் சேர்ந்ததும் கோட் 

டிருந்தான் . ஒருசமயம் திரு 
டயம் , கொல்லம் என்று வழங்கு 

மாலைக்குறித்து வேள்வி 
கின்ற நகரங்களைக் கொண்ட 

யொன்று செய்தான் . 
தும் ஏரிகளை 

மிகுதியாக 

மகள் இவனுக்கு மகளாகத் 
உடையதுமாகிய ஆலப்புழை 

தோன்றினாள் . திருமால் வட 

நாட்டு 
என்னும் கொடுந் தமிழ் நாடே 

போல் 

அந்தணனைப் 
குட்டநாடு 

பெயர் 

வந்து திருமகளைத் திருமணஞ் 
பெறும் . 

செய்து கொண்டு இக்குண 

நிதிக்கு அருள்புரிந்தார் . 
குணவாயில் - துறவறத்தை மேற் 
கொண்டிருந்தவரும் 

சிலப் 

குணபத்திரர் - இவர் சூடாமணி 
பதிகாரம் என்னும் சீரிய நிகண்டியற்றிய 

மண்டல 
நூ 

செய்தவருமாகிய புருடருக்கு ஞானாசிரியர் . திரு 
இளங்கோவடிகள் தங்கியிருந்த நறுங்குன்றை என்னும் ஊரில் 
இடம் திரு என்னும் அடை சைனகுரு பீடத்தில் விளங்கி 
யடுத்துத் 

திருக்குணவாயில் ய வர் . தமிழ்மொழியினுங் 
எனவும் வழங்கும் . 

காலக் கணிதத்தினும் வல்லவர் . 
வஞ்சி நகரத்துக்குக் கிழக்குத் புலவர்களாற் பாமாலை சூட்டிப் 
திக்கிலிருந்த கோயி லிட 

புகழப் பெற்றவர் . 

இவர் 
மென்பர் . 

கிருட்டிணராயர் காலத்தில் 

இருந்தவர் என்றும் அவரால் 
நிடதமன்னனாகிய 

பாராட்டப்பெற்றவர் என்றும் 
நளனுடைய அமைச்சர்களில் 

ஆராய்ச்சியாளர்கள் கூறு 
ஒருவன் . நூ 

ல்களை 
கற்றுச் சிறந்த அமைச்சனாகத் 
கழ்ந்தான் . புட்கரனோடு குணபர 

வீச்சரம் பாடலிபுத் 
சூதாடுதல் தீதாடு தலாம் என திரத்தில் இருந்த சமண்பள்ளி 
இவன் நளனுக்குப் பன்முறை களையும் பாழிகளையும் இடித் 
யுரைத்தான் . தீக்கோள்வயத் துக்கொண்டு வந்து மகேந்திர 
நளன் இவனுடைய 

வர்மன் என்னும் பல்லவ அரசன் 
உரையைக் கேளாமல் சூதாடிப் சைவச் சார்பு பெற்றபிறகு 
பல தொல்லைகட்குள்ளானான் . திருவதிகையில் 

கட்டிய 

கோயில் இப்பெயருடன் 
குண நிதி - முன்னொரு காலத்தில் 
பாண்டி நாட்டை அரசாண்ட 

வழங்குகிறது . 
இவன் அகவை முதிர்ந்த பிறகு 

குணமாலை 

குபேரமித்திர 
நாட்டைத் தன்னுடைய 

னுடைய மகள் . இயல்பாகவே 


குணசீலன் 


நன்கு 


கின்றனர் . 


தனாகிய 


மக 


குணாட்டியர் 


160 


குந்திதேவி 


நூல் 


என 


கலங்கி 


அந் 


சீவகனிடத்தில் காதல் கொண் இந்நூலின் செய்யுட்களை மேற் 
டிருந்த இவள் அசனி வேக 

கோளாக எடுத்தாண்டனர் . 
மென்னும் யானையின் மதத்தை இக்காலத்தில் அந்த மேற் 
யடக்கித் தன்னைக் காத்தது கோள் செய்யுட்களைத் தவிர 
கண்டு அவனிடம் முறுகிய 

முழுவதுங் 

கிடைக்க 
காதலுடையவளாய்த் தந்தை வில்லை . 
முதலியோரால் சீவகனை மணம் 
புரிந்தவள் . 

குண்டையூர்க் கிழவர் - இவர் ஒரு 

வேளாளர் . சுந்தரர்க்கு 
குணாட்டியர் - இவர் பிருகத் கதை நாடோறும் நெல்லளிக்குந் 
வழங்கும் ஒரு பெரிய 

திருப்பணியைச் 

செய்தவர் . 
கதைக் களஞ்சியத்தை எழுதி இடையில் பஞ்சத்தால் நெல்ல 
இருக்கிறார் . பிற்காலத்தில் ளிக்குந் திருப்பணிக்குத் தடை 
பலர் இதிலிருந்து தம்முடைய யுண்டாகியது . அதனால் மனங் 
நூல்களுக்கும் நாடகங்களும் 

வருந்தினார் . சிவ 
கும் வேண்டிய மூலக்கதைகளை பிரான் குண்டையூர்க் கிழவ 
எடுத்துக் கொண்டனர் . இக் 

ருக்கு நெல்லளிக்குமாறு 
காரணத்தினால் இஃது இலக்கி 

குபேரனுக்குக் கட்டளையிட் 
யத் துறையில் இராமாயண 

டார் . அதனால் குண்டை 
மகாபாரதங்களுக்கு ஒப்பான 
சிறப்பைப் பெற்றிருக்கிறது . 

கிழவருடைய இல்லம் முழுதும் 

. நெல்லால் நிறைந்தது . 
இதில் உதயணன் கதையோடு நெல்லைக் கிழவர் சுந்தரருக்குத் 
அவனுடைய மகன் நரவாண 

தெரிவித்து எடுத்துக் கொள்ளு 
தத்தனுடைய காதற் 

கதை 

மாறு செய்தார் . 
கள் கிளைக்கதைகளுடன் 
தரப்பட்டிருக்கின்றன . இவர் | குதிரைமலை - கொங்கு நாட்டில் 
இந்நூலைப் பைசாசம் 

உடுமலைப் பேட்டைப் பிரிவில் 
பிராகிருத மொழியில் எழுதிய கொழுமம் என்னும் ஊரை 
தாகக் கூறப்படுகிறது . யடுத்து இம்மலை 

உள்ளது . 
தமிழில் உள்ள கொங்கு 

இது முன்னாளில் முதிரமலை 
வேளிரின் பெருங்கதைக்கும் 

வழங்கியது . பெருங் 
முதல் நூல் இதுவேயாகும் . தலைச் சாத்தனாருக்குத் தலையைக் 
குணாட்டியர் பிரதிட்டானபுரம் கொடுக்க முன் வந்த குமணன் 
என்னும் ஊரில் கி.பி. முதல் 

இம்மலையை ஆண்டிருந்தான் . 
நூற்றாண்டில் வாழ்ந்திருந்த 

குந்திதேவி - குந்திபோசன்எடுத்து 
தாக எண்ணப்படுகிறார் . 

வளர்த்த அபிமானபுத்திரி . 
குண்டலகேசி - நாதகுப்தனார் 

தேவமீடனுக்கு மாரிஷையிடத் 
என்பவரால் இயற்றப் பெற்ற 

துப்பிறந்தமகள் . வசுதேவனுக் 
ஒரு தமிழ் நூல் . சீவகசிந்தா குத்தங்கை .இவளுக்குப் பிருதை 
மணி முதலிய ஐம்பெருங் 

என்றும் பெயர் உண்டு . இவள் 
காப்பியங்களுள் நான்காவது . தன் தந்தையினுடையகட்டளைப் 
பெளத்த சமயத்தைப் புகழ்ந்து படி துருவாச முனிவருக்குத் 
கூறுவது . குண்டலகேசியென் தொண்டுசெய்து அம்முனிவ 
னும் ஒரு வணிகமா தின் வர ரால் மந்திரப்பேறு பெற்றாள் . 
லாற்றைக் கூறுவதால் இப் அதனால் இவளுக்கு மக்கட்பேற் 
பெயர் பெற்றது . 

இந்நூல் றுத்திறம் உண்டாகியது . கன் 
முழுவடிவத் தோடிருந்த காலத் னனையும் பாண்டவர்களையும் 
தில். உரையாசிரியர்கள் பலர் பெற்றவள் . 


பல 


என்ற 


என 


குதுப்மினார் 


161 


. 


குபேரமித்திரன் 


இவனைப் 


பிரிந்து 
பிறகு 


குதுப்மினார் - இது தில்லியில் உள்ள குப்பொறாமையை உண்டாக்கி 
ஓர் அழகிய பழைமையான 

அவர்கள் அரசனிடம் 
முஸ்லிம் கோபுரம் . குத்பு தீன் ஒன்றுமில்லாத இம்முனிவ 
மன்னர் ( ஆ.கா. 1206 - 1210 னிடம் ஏன் அன்பு கொண்டிருக் 
இல் ) தூத்மிஷ் உதவியைக் கிறாய் அதனால் யாது பலன் ? 
கொண்டு கட்டத் தொடங்கி , என்று இவனுடைய மனதைக் 
முதல் தளத்தை முடித்த பின் கலைத்தார்கள் . அதனால் இவன் 
இறந்து விட்டபிறகு , அவருக் உளந்திரிந்து நின்றான் . ஒருநாள் 
குப்பின் ஆட்சி செய்த இல் தூத் அரசன் முனிவரைப் பார்த்து , 
மிஷ் கட்டிடத்தின் எஞ்சிய “ அரசர்கள் பெரியவர்களா ? 
பகுதிகளைக் கட்டி முடித்தார் . முனிவர்கள் பெரியவர்களா ? 
இந்துக்கலையைத் தழுவி முக என்று முனிவரோடு சொற் 
மதியர்கள் கட்டிய அழகிய கட் 

போரிட்டான் . முனிவர் , 
டிடங்களுள் இதுவுமொன்று . " முனிவர்களே பெரியவர்கள் 
அன்பர்கள் வழிபாட்டுக்காக என்று மொழிந்தார் . முனிவர் 
ஒன்றுபடும் பொருட்டுக் கட் மொழியால் முனிவு கொண்ட 
டப்பட்ட இது பின்பு வெற்றித் மன்னன் ஒரு தடியால் அடித் 
தூபியாகக் 

கருதப்பட்டது . தான் . அவர் இவனுடைய 
பீருஸ்ஷா துக்ளக் காலத்தில் மடமைக் கிரங்கி 
மின்னல் தாக்கி மேற்பகுதி பிரிந்து சென்றார் . இவனுடைய 
சிதைவுண்டது . 

நான்காவது மடமையையும் முரட்டுத்தனத் 
தளத்தை மணற்கல்லால் தையுங் கண்ட நல்லவர்கள் 
கட்டிப் புதுப்பித்தனர் . இதற் 

சிலரும் 

இவனைப் 
குப்பின் 234 அடியாக உயர்ந் 

சென்றனர் . அதன் 
தது . 1503 இல் சிக்கந்தர் இவனுக்கு அல்லல்கள் 
லோடி என்னும் அரசர் மேல் உண்டாயின . 

சீர்திருத்தினார் . 
இதன் அருகில் புகழ் வாய்ந்த 

குபேரதத்தன் சுரமஞ்சரியின் 
துருப்பிடியாத இரும்புத்தூண் 

தந்தை , சுமதி என்பவளுடைய 

கணவன் . 
குபன் - இவன் கதிரவ குலத்து | குபேரமித்திரன்- இவன்ஏ மாங்கத் 
மன்னன் . இவனுடைய பெயர் நாட்டிலே இராசமாபுரியிலே 

எனவும் வழங்கும் . வாழ்ந்திருந்தவன் . இவனிடம் 
இவன் நான் முகனை நோக்கி பெருந்திரு அமைந்திருந்தது . 
நற்றவம்புரிந்து நலங்கள் பல வணிகர்குலத்தினனாகிய இவன் 
பெற்றுச் சிறந்து விளங்கினான் . 

சிறந்த பண்புடையானாகத் 
இந்திரனும் இவனுக்கு நண்ப திகழ்ந்திருந்தான் . இவனுடைய 
னாக இருந்தான் . இவன் ஒரு 

மனைவியின் பெயர் வினயமாலை . 
நாள் ததீசிமுனிவரைக் கண் இவன் தன்னுடைய செல்வம் 
டான் . தன்னோடு தங்கியிருக்கு பலருக்கும் பயன் படுமாறு 
மாறு வேண்டிக் கொண்டான் . 

செய்து கொண்டிருந்தான் . 
அவரும் இணங்கி இவனோடு 

பேரழகு பொருந்திய 

தன் 
தங்கினார் . மன்னனுடைய நன் னுடைய மகளாகிய குணமாலை 
மனத்திற் கொண்டு 

யைச் சீவகனுக்குத் திருமணஞ் 
காரியங்கள் பலவற்றைச் செய் செய்து கொடுத்து அவளுக்குச் 

அரசன் முனிவர்பால் சீதனமாகக் கோடிப்பொன்னை 
அன்பு கொண்டிருத்தல் சிலருக் யும் எழு நூறு இளமங்கை 

சி . பெ . அ . - 11 


பல 


தளங்களைச் 


உள்ளது . 


சு பன் 


மையை 


தார் . 


குப்புசாமி சாத்திரி , எஸ் 


162 


குமார தந்திரம் 


பல 


நூலில் 


விருந்த 


வந்த 


. 


என்ற 


கை 


சென்று 


யரையும் சிறந்த ஐந்து 

ஊர் டைப்பற்றிய 

செய்தி 
களையுங் கொடுத்தான் . 

கள் குமரிக்கண்டம் 

! அல்லது 
கடல் 

கொண்ட தென்னாடு 
குப்புசாமி சாத்திரி. எஸ் 

என்னும் 

ஆராய்ச்சி 
தென்னிந்தியாவில் சமக்கிருதப் 

விளக்கமாகக் 
பேராசிரியராக இருந்து கல்வித் 

கூறப்படுகிறது . 
துறையிலும் ஆராய்ச்சித் துறை 

தமிழ் மொழி நன்கு வளர்ந் 
யிலும் பலரை மேல் நிலைக்குக் 

தோங்குதற் கிடமாக 

நாளடை 
கொண்டு 

இக்கண்டம் 

சீரியர் . 
1906 இல் சென்னை மயிலாப்பூர் 

கடலுக்கிரையாகியது . 
சமக்கிருதக் கல்லூரி முதல்வ குமரியாறு கடல்கோளால் அழி 
ராகவும் , 1910 இல் திருவை 

வுற்ற ஏழ்மதுரை நாட்டில் 
யாறு அரசர் கல்லூரி முதல்வ 

தென் மதுரைக் 

கணித்தாக 
ராகவும் திகழ்ந்தார் . 1913 வோடிய ஓர் ஆறு . அஃது இப் 
முதல் பல ஆண்டுகள் சென்னை 

பொழுது குமரிக் 

கோவில் 
மாகாணக் கல்லூரியில் சமக் 

இருக்குமிடத்திற்குத் தெற்கே 
கிருதப் பேராசிரியராக இருந் முப்பது கல் தொலைவில் ஓடி 
தார் . 1937 இல் அரசாங்கத்தா யிருக்கலாம் என்று ஆராய்ச்சி 
ரால் “ மகாமகோபாத்தியாய யாளர்கள் எண்ணுகின்றனர் . 

பட்டம் இவருக்குக் 
கிடைத்தது . 1936 இல் அண்ணா 

குமாரகம்பணன் இவன் 

முத 
மலைப் பல்கலைக் கழகத்தில் 

லாம் புக்கராயருடைய மகன் . 
சமக்கிருதப் பேராசிரியரானார் . 

சிறந்த போர் 

வீரன் ; படைத் 
சென்னை அரசாங்கக் 

தலைவன் ; பெரும் படையுடன் 
யெழுத்து நூல் நிலையத்தின் 

தெற்கு 

நோக்கிச் 
தலைவராகவும் பணியாற்றி 

சிற்றரசர் பலரை 

வென்றான் . 
யுள்ளார் . சென்னை மதுரையில் 

நிலை பெற்றிருந்த 
நிலையத்தில் முகமதியராட்சியை 

ஒழித் 
திராவிட இலக்கியச் 

சுவடி 

பாண்டிய நாட்டில் 
களைத் தேடிச் சேர்த்தார் . அமைதியை 

நிறுத்தி 
5-9-1943 இல் காலமானார் . 

மீண்டான் 

இவனுடைய 

மனைவியின் பெயர் கங்காதேவி . 
குமரகோட்டம் காஞ்சீபுரத்தில் 

இவள் நல்ல அறிவாளி. தன் 
முருகக் கடவுள் எழுந்தருளி 

னுடைய 

கணவன் தென்னாட் 
யுள்ள கோயில் குமரகோட்டம் 

டிற்குச் சென்று போர் செய் 
வழங்குகிறது . 

ததைக் குறித்து மதுராவினு " 
புராணம் பாடிய 

கச்சியப்ப 

என்னும் பெயருடன் வடமொழி 
சிவாச்சாரியார் பூசை புரிந்து யில் நூல் ஒன்றை இயற்றினாள் . 
கொண்டிருந்த திருக்கோயில் . 

இவன் சந்திர 
குமரிக்கண்டம் 

குமார குப்தன் 
இந்தியாவுக்குத் 

குப்த விக்கிரமாதித்தனுடைய 
தெற்குப் பக்கத்தில் முன்னாளில் 

மகன் . 

இவன் கி.பி. 414 இல் 
திகழ்ந்த ஒரு கண்டம் . 

அரியணை ஏறினான் . 
கண்டத்திலே 

இவன் 
குமரி மலையும் , 

குதிரை வேள்வி ஒன்று செய்த 
குமரியாறும் , பஃறுளியாறும் 

தோடு 
தமிழ் வளர்த்த 

அதையொட்டிக் காசு 
வளர்த்த சங்கங்களும் 

ஒன்றும் 

வெளியிட்டான் 
பழமதுரையாகிய தென்மதுரை 

என்பர் . 
யும் கபாடபுரமும் இருந்தன . 
இக்கண்டத்தை இலெமூரியா 

குமார தந்திரம் 

குமாரதந்திரம் 
என்றுங் கூறுவர் . இந்நாட் 

என்பது 

எண் ணாயிரள் 


பின்பு 


நூல் 


சமக்கிருத 


தான் . 


- 


என் 


கந்த 


r 


குமாரதாதர் சாரியர் 


163 


குமாரன் ஆசான் 


கடை 


வந்து 


மீது 


கோவைபாடி 


சுலோகங்களையுடைய இலளி நாராயண சுவாமி இவருடைய 
தம் என்னும் ஆகமத்தின் முப் குலதெய்வம் . இவரது 
பிரிவினுள் ஒன்று . 

எளிதாகவும் 

அழகாகவும் 
குமா ராகமம் எனவும் கௌமார இருப்பதால் பொது மக்கள் 
தந்திரம் எனவும் 

வழங்கப் இவருடைய நூலை விழைந்து 
படும் . கௌமாரதந்திரம் என் படிப்பர் . பழமொழிகளும் , 
னும் உபாகமம் இக்காலத்தில் கற்பனையும் , உருவகமும் இவர் 
இல்லை யெனவும் இப்போ நூலில் மலிந்துள்ளன . 
துள்ளது குமாரவிதி பற்றிய குமாரசாமிக் காங்கேயன் - இவன் 
சாரதா திலகம் முதலிய பல 

கொங்குவள நாட்டில் மோரூ 
நூல்களின் திரட்டென்றுங் 

ரில் இருந்தவன் . படிக்காசுப் 
கூறுவர் . 

புலவர் கொங்கு நாட்டிற்கு 
குமாரதாதா சாரியர் - சோழவள 

கொங்குப் 

புலவர் 
நாட்டில் தஞ்சையிலிருந்த 

களிடம் தோல்வி யடைந்து 
சிறந்த வடமொழிப் புலவர் தம்முடைய பொருள்களை யெல் 
களில் ஒருவர் . இவருடைய 

லாம் இழந்து வருந்திய போது 
தந்தையின் பெயர் வேங் 

இவனிடஞ் சென்றார் . பாம் 
கடேசாசாரியர் . இவர் பாரி 

பலங்காரர் 

வருக்கக் 
சாதாபகரணம் என்னும் வட 

இவன் முன் 
மொழிநாடக நூலையியற்றினார் . 

அரங்கேற்றினார் . இவன் தக்க 
அந்நாடகத்தில் அந்நாளில் 

படி 

நன்கொடை வழங்கிப் 
தஞ்சைக் கரசனாக 

விருந்த 

போற்றினான் . இவனுக்கு இம் 
இரகுநாதநாயுடு என்பவ 

முடிமசக்காளி 

மன்றாடி என் 
னுடைய பெருமையைப்பற்றிப் னுஞ் சிறப்புப் பெயர் உண்டு . 
புகழ்ந்துள்ளார் . 

இவன் புகழ்ப் பாடல்கள் பல 

பெற்றிருக்கிறான் . 
குமார வியாசர் 

இவர் புகழ் 
பெற்ற கன்னடக் கவிஞர் . | குமாரவீரன் - கட்டபொம்முவின் 
கன்னட பாரதம் இவரால் 

வழி முறையில் பாஞ்சாலன் 
இயற்றப் பெற்றது . விசயநகர 

குறிச்சிக்கு கூடு ஆவது பட்டத் 
மன்னன் 

விருந்தவன் . 
பிரபுடதேவராயர் தரசனாக 
( 1419 - 1446 ) காலத்தவர் . 

னுடைய தந்தையின் பெயர் 

விசயரகுநாதன் . குதிரை யேற் 
கதகு 

மாவட்டத்திலுள்ள 
கோலிவாடு கிராமத்தைச் 

றம் முதலியவைகளிற் சிறந்து 
சேர்ந்தவர் . இலட்சுமண தேவ 

விளங்கிய இவன் எல்லோரிடத் 
ரின் புதல்வர் . இவரியற் பெயர் 

தினும் இரக்க முடையவனாக 
" நாரணப்பா " என்பது . " குமார 

விருந்தான் . கல்வியறிவுஞ் 
வியாசர் 

சொல்வன்மையும் இவனிடம் 
என்பது பட்டப் 
பெயர் . இவர் பள்ளியிற் கல்வி 

சிறந்து விளங்கின . குடிகளைப் 
பயிலா விட்டாலும் கன்னடத் 

பேரன்போடு காத்தான் . இவ 
திலும் வடமொழியிலும் 

னுடைய ஆட்சி ஐந்தாண்டு 

களே நீடித்தன . 
மிகுந்த தேர்ச்சி பெற்றவர் .. 
பாரசீகம் , அரபு , மராத்தி குமாரன் ஆசான் ( 1871 - 1924 ) 
முதலிய மொழிகளிலிருந்து இவர் 

மலையாள மொழிக் 
ஏராளமான சொற்களைத் தம் கவிஞர் . திருவிதாங்கூரைச் 
எடுத்தாண்டுள்ளார் . 

சார்ந்த " சிறையின் கீழு 
கதகு என் னும் 

தாலுக்காவில் , கடைக்காவூரில் 
கோயில் கொண்டுள்ள 

பிறந்தவர் . இவரியற் பெயர் 


2 


நூலில் 


ஊரில் 


வீர 


குமாராங்குசன் 


164 


கும்மந்தான் கான் சாகிபு 


அச் 


4 


போது 


குமாரு . சமக்கிருதமும் தமிழும் உண்டாக்கினார் . தம்மை ஒரு 
கற்ற இவர் சிறிது காலம் பௌத்தர் என்று உண்மையை 
மாணவர்களுக்குச் சமக்கிருதம் மறைத்துக்கூறிப் பெளத்த 
கற்றுக் கொடுத்து வந்தமை ஆசிரியர்களிடமிருந்து 
யால் , இவரைக் 

குமாரன் சமயக் கருத்துக்களை 

உணர்ந் 
ஆசான் " என மக்கள் அழைத் தார் என்றும் பிறகு முதுமைப் 
தனர் . தமது முப்பதாவது பருவத்தில் குருத்துரோகக் குற் 
அகவையில் சமூக ஊழியரா றத்திற்காகத் தம்மைத் தாமே 
னார் . விவேகோதயம் என்ற தீக்கிரையாக்கிக் கொண்டார் 
பத்திரிகையை நடத்தினார் . என்றுங் கூறப்படுகிறது . இவர் 
நாராயணகுரு 

என்ற அருட் பௌத்த அறிஞர்களை வாதில் 
பெரியாரின் தொடர்பினால் வென்று மறைகளின் உயர்வை 
கவிதைத் துறையில் நாட்டம் 

நிலைநிறுத்திப் புத்தசமய 
எழுந்தது . பெரிய தத்துவ 

வீழ்ச்சிக்குக் 
காரணமாக 
ஞானியானார் . ஈழவர் குலத் இருந்தார் . 
தவரான இவர் சாதி இந்துக் 

குமாருப்பிள்ளை 

பாண்டிவள 
கள் தம் குலத்தவரைப் படுத்தி 

நாட்டில் பாஞ்சாலன் குறிச்சி 
வந்த சமூகக் கொடுமைகளைக் 

யில் சசு ஆவது பட்டத்தை 
கண்ட 

ஏற்பட்ட யடைந்து 

நாட்டையாண் 
உணர்ச்சி வெள்ளத்தை யெல் 

டிருந்த செகவீரக்கட்ட 
லாம் தம் கவிதைகளில் தேக்கி 

பொம்முவிடம் அமைச்சராக 
வைத்தார் . தொன்மை மரபின் 

விருந்தவர் . வேளாள குலத் 
படி வளர்ந்து வந்த மலையாளக் 

தினர் . 
கவிதையைப் 

புதிய 

முன் 
னேற்றத் துறையில் செலுத்தி கும்பகன் - விதேகபுரி என்னும் 
னார் . ஆகையால் முதல் மறு ஊரில் இருந்த ஓர் இடையன் . 
மலர்ச்சி எழுத்தாளராக இவர் 

இப்பெயரைக் 

கும்பாண்டன் 
கருதப்படுகின்றார் . இவர் எழு எனவுங் கூறுவர் . இவனுடைய 
திய நூல்களில் முதன்மை வீட்டில் தாரகப் போரிலிறந்த 
யானவை வீணாபூவு , சண்டாள 

காலநேமி புத்திரர் ஏழுபேரும் 
பிக்ஷீகி , நளினி , 

லீலா , 

இடபங்களாகப் பிறந்தனர் . 
கருணை , துரவஸ்தா, 

அக் காளைகளைக் கண் ணன் 
என்பவை . 

தழுவிக் கொன்று அவனுடைய 

மகளை மணந்தனன் . 
குமாராங்குசன் - இவன் நந்திவர் 
மனுக்குக்கீழ் அடங்கிய சிற் கும்மந்தான்கான்சாகிபு 

இவன் 
றரசன் ; சோழர் குலத்தைச் 

இராமநாதபுரத்திலுள்ள 
சேர்ந்தவன் . 

பனையூரில் இந்து வேளாள 
னாகப் பிறந்தான் . இவனு 

வனுடைய 
குமாரிலபட்டர் - இவர் மறைகளின் பிள்ளைப்பெயர் 

மருதநாயகம் 
சிறப்பை மறுத்த 

பிள்ளை என்பது . 

வன் சிறுவ 
சமயத்தை முழு ஆற்றலுடன் னாகவிருந்தபோது பெற்றோர் 
எதிர்த்தார் . பௌத்த 

கட்கு அடங்காதவனாகவிருந் 
யத்தை அடக்கிச் சைவ சமயத் 

வீட்டைவிட்டோடிப் 
தைப் பரப்புவதில் சங்கரரை பலவிடங்களினுஞ் சுற்றினான் . 
விட மிகுதியாகத் தொண்டு முகமதியர் சிலர் இவனை முக 
செய்தார் . இவர் பலமொழி மதிய மதத்தைத் தழுவச் செய் 
களிலும் வல்லவர் . மீமாம்ச 

தனர் . முகமது கான் சாகிபு என் 
முறையில் புதிய பிரிவை இவர் னும் பெயரடைந்த இவன் புதுச் 


சீதா 


பெளத்த 


சம 


தான் . 


ை 


கும்மந்தான்கான்சாகிபு 


165 


குயக்கோடன் 


இவன் 


காரணமாக 


கிளை வு 


சேரிக்குச் சென்றான் . அங்கே அஞ்சினான் . 

கொடுமை 
படகோட்டியாகவும் தையற் 

களைச் செய்து ஆங்கிலேயரு 
காரனாகவுஞ் சிலகாலமிருந் டைய ஆட்சியைத் தென்னாட் 
தான் . பிறகு ஓர் ஐரோப்பிய 

டில் நிலை நிறுத்தினான் . ஆனால் 
னிடம் வேலைபார்த்தான் , ஆங் ஆங்கிலேயர் இவனை ஒழித்துக் 
கிலம் , பிரெஞ்சு , போர்த்துகீஸ் கட்ட 

முடிவு செய்தனர் . 
முதலிய பிறமொழிகளையும் 

பாளையக்காரர்களைப் 
தென்னிந்திய மொழிகளையும் போலத் தானுந் தென்னாட்டில் 
ஓரளவு கற்றுக்கொண்டான் . அரசை நிறுவ முடிவு செய்து 
பிறகு ஆங்கிலேயருடைய மதுரையில் முடி சூட்டிக் 
போர்ப்படையிற் சேர்ந்தான் . 

கொண்டான் . பாளையக்காரர் 
தன்னுடைய ஆற்றலாலும் பகையையும் ஆங்கிலேயர்பகை 
சூழ்ச்சித்திறத்தாலும் வெள்ளை யையும் தேடிக்கொண்ட இவ 
யர்களுடைய நன்மதிப்பைப் னுக்கு இருபு றத்தினுந்தொல்லை 
பெற்றான் . கான்சாகிப்புக்கு 

யேற்பட்டது . 

பகைவர்கள் 
மேல திகாரியாக இருந்தவன் 

கையிற் பீடிபட்டு, 1764 ஆம் 
ஆங்கில ஆட்சி இந்தியாவில் ஆண்டு அக்டோபர் 15 ஆம் நாள் 
ஏற்படுவதற்குக் 

மாலை 5 மணிக்குத் திண்டுக்கல் 
விருந்த கிளைவுதான் . இந்தக் செல்லும் வழியில் ஒரு பெரிய 

கான் சாகிப்பைப் மா மரத்தில் தூக்கிலிடப்பட் 
புகழ்ந்து மேல திகாரிகட்குக் டான் . அவனுடைய தலை முத 
கடிதம் எழுதினான் . 

கிளைவை 

லிய உறுப்புக்கள் கூறு கூறாக 
யன்றி அச்சமயத்தில் ஆங்கிலப் 

வெட்டப்பட்டுப் பலவிடங் 
படைகட்குத் தலைமை தாங்கிய கட்கும் அனுப்பப்பட்டன . 
லாரென்ஸ் என்பவனும் " கான் 

குயக்கோடன் - கடைச் சங்கப் 
சாகிப் சிறந்த தளபதி ; நாட் 

புலவர் காலத்தில் மதுரையில் 
டின் நிலையை நன்குணர்ந்தவன் . 

இருந்த 

வடமொழிப் 
உறுதியும் வீரமும் நிறைந் 

புலவன் . இவனுடைய இயற் 
தவன் . போரிடுங் காலங்களில் 

பெயர் கோடன் . குயவர் 
அமைதியோடும் அறிவோடுங் 

குலத்தினனாதலால் 
காரியங்களைச் செய்வான் . ஒரு 

பெயரையுஞ் சேர்த்துக் குயக் 
கணமும் ஓய்வு கொள்ளாமல் 

கோடன் என வழங்கப் பெற் 
எல்லா வேலைகளையுந் தானே 

றான் . தமிழனாக விருந்தும் 
ஏற்றுச் செய்வான் என்றும் 

வடமொழியைக் கற்ற அளவில் 
பாராட்டிக் கூறியுள்ளான் . 

அதனிடத்துப் பெரும் பற்றுக் 
பரங்கிமலையிலும் சதுரங்க 
பட்டினத்திலும் நிலைபெற் 

கொண்டு தமிழ் மொழியை 
இகழ்ந்துரைத்து 

நக்கீரரால் 
றிருந்த டச்சுக்காரர்களின் 

வசைபாடப்பெற்றவன்.வசைப் 
கோட்டைகளைப் பிடிக்கக் 

பாட்டால் மாண்டவனைப் பின் 
கான்சாகிபு ஆங்கிலேயருக்குத் 

புலவர்கள் 

வேண்டுகோளின் 
துணை செய்தான் . தென்னாட்டை 

படி நக்கீரர் உயிர் பெற்றெழு 
யடக்குவதற்கு ஆங்கிலேயர் 

மாறுஞ் செய்தார் . இவன் 
கள் இவனையே அனுப்பி வைத் 

உயிர் பெற்றெழுமாறு நக்கீரர் 
தனர் . பல ஆண்டுகள் முயற்சி 

பாடிய பாட்டு : 
செய்து தென்னாட்டுப் பாளையக் 

1. ஆரியம் நன்று தமிழ் தீ தென வுரைத்த 
காரர்களை யடக்கினான் . வீரனாக காரியத்தால் காலக்கோள் பட்டானச் 
விளங்கிய பூலுத்தேவனும் இவ 

அந்தண் பொதியில் அகத்தியனார் ஆணையால் 
னுடைய ஆண்மையைக் கண்டு 

சந்தமிழே தீர்க்க சுவா கா 


குலப் 


-- 


குரக்குத்தளி 


166 


குருவாயூர் 


யது . 


கிறது . 


என்பது 

கோத்துக் கொண்டு ஆடுவது . 
மூரணீல் பொதியின் முதற்புத்தேள் வாழி இக்கூத்தை முல்லை 
பரண கபிலரும் வாழி - அரணிலா 

மக்களாகிய இடைச்சியர்களும் 
சாந்த வேட்கையான் வேட் கோக் 
குயக்கொண்டான் 

குறிஞ்சி நிலமக்களாகிய குறத் 
ஆகந்தஞ் சேர்க சவா கா , 

தியர்களும் 

ஆடினார்கள் . 
என்பது முதலில் மாளுமாறு 

இடைச்சியர் 

ஆடுவது ஆச்சி 
பாடிய பாட்டு . 

யர் குரவை 

எனப் பெறும் . 
குரக்குத்தளி இக்கோயில் இது கண்ணனை நோக்கி ஆடி 
கொங்குவள நாட்டில் பெரிய 

முருகனை 

நோக்கிக் 
பாளையம் என்னும் ஊரில் இருக் குறத்தியர் ஆடியது குன்றக் 
இவ்வூர் திருப்பூர் 

குரவை எனப் பெறும் . 
இருப்புப் பாதை நிலையத்தில் 

குருகூர் 

பறவை வழிபாடு 
இருந்து கிழக்கே ஐந்து கல் 

செய்தபடியால் வைத்தீசுவரன் 
தொலைவிலும் கூளிப்பாளையம் 

கோயிலுக்கு உண்டாகிய 
நிலையத்திலிருந்து தெற்கே 

காரணப் பெயர் .குருகு பறவை ; 
இரண்டு கல் தொலைவிலும் ஈண்டுச் சடாயு . 
உள்ளது . 

இவ்வூர் தேவார 
வைப்புத் தலம் . இத்தலத்தில் குருகோவிந்த சிங்கு - ( 1666 - 
எழுந்தருளியுள்ள இறைவனைச் 

1708 ) இவர் சீக்கியக் குருமார் 
சுக்கிரீவன் வழிபட்டனனாம் . 

களில் கடைசியானவர் . இந்திய 
அதனால் 

பெரியார்களில் 
இறைவனுடைய 

வரலாற்றுப் 
பெயர் சுக்கிரீசுவரர் என்று 

சிறந்த ஒருவர் .1675 இல் மொக 

லாயரால் கொல்லப்பட்டு 
வழங்குகின்றது . குரக்குத் 
தளி எனில் குரங்கினால் வழி 

இறந்த ஒன்பதாவது குரு டெக் 
படப்பெற்ற கோயில் என்பது 

பகதூர் சிங் ( Teg Bahadar)) 
பொருள் . இவ்வூருக்கு முன் 

என்பவரின் புதல்வர் . 

தம் 
னாளில் முகுந்தபுரி 

என்று தந்தையைத் 

தூக்கிலிட்ட 
பெயர் வழங்கியதாம் . குரக்குத் 

மொகலாயரைப் பழிக்குப்பழி 
தளி என்னும் பெயர் இந்நாளில் 

வாங்க , சீக்கியரை ஒன்று 
மறைந்து விட்டது . 

படுத்தி , சீக்கியர்களின் போர் 

வலிமையைப் பெருக்கினார் . 
குரங்கணில் முட்டம் - தொண்டை 

இவர் வாழ்ந்துவந்த ஆனந்த 
வளநாட்டில் காஞ்சீபுரத் புரக் கோட்டை ஐந்து முறை 
திற்குத் தெற்கே ஆறு நாழிகை 

தாக்கப்பட்டும் இவர் வலிமை 
வழித் தொலைவில் உள்ள 

குன்றவில்லை . இவர் தொகுத்த 
தேவாரம் பெற்ற சிவப்பதி . கிரந்த் " என்ற 

பாடல் 
குரங்கும் அணிலும் காக்கையும் 

தொகுதியைச் சீக்கியர்கள் 
வழிபட்ட ஊராகையால் 

தங்கள் பாராயண 
இவ்வாறு பெயர் பெற்றது . கருதி வருகின்றனர் . 
குரங்கு - வாலி . முட்டம் 
காக்கை . வாலி பூசித்தபடியால் குருவாயூர் : இது மலபார் மா 
இறைவருடைய பெயர் 

வட்டத்தில் பொன்னானித் 
வாலீசுரர் என வழங்குகிறது . 

தாலுக்காவிலுள்ள கிராமம் . 

இங்குள்ள பழைமையான 
குரவைக்கூத்து - இது முருகக் கிருட்டிணன் கோவில் மிகவும் 
கடவுள் திருவுளம் மகிழுமாறு புகழ் வாய்ந்தது . கோவில் 
ஆடப்படுங் கூத்தாகும் . பெண் சுவரில் 

பாகவதத்திலுள்ள 
கள் எழுவரேனும் எண்மரே கதைகளை விளக்குங் காட்சிகள் 
னும் ஒன்பதின்மரேனும் கை சித்திரிக்கப் பட்டுள்ளன . 


நூலாகக் 


*T-!!F 


குருநானக் 


167 , 


குவலயாசுவன் 


தால் 


ராசன் 


1931 இல் கேரள மாகாணக் தொங்கினார் . காலால் உதை 
காங்கிரஸ் கமிட்டித் தலைவரா கள் கொடுத்தார் . இதனால் 
யிருந்த கேளப்பனும் காந்தியடி அசுரன் மாண்டொழிந்தான் . 
களும் முயன்றும் அரிசனங் 

குலைவணங்கு நாதர் - திருவட 
களுக்குத் திறந்து விடமறுக்கப் 

குரங்காடு துறையில் எழுந் 
பட்ட இக்கோயிலில் 

தருளிய சுவாமியின் பெயர் . 
பொழுது சென்னை சட்டசபை 

நிறைந்த கருப்பத்தோடும் வழி 
1947 இல் நிறைவேற்றிய 

வருத்தத்தோடும் நீர் வேட்கை 
சென்னை ஆலயப்பிரவேச அனு யோடும் வந்த ஒரு பெண்ணுக் 
மதிச் சட்டப்படி இந்துக்கள் 

குத் தென்னங்குலையை வளைத் 
அனைவரும் வழிபாடு செய்து 

துக் கொடுத்தருளிய காரணத் 
வருகின்றனர் . 

இவ்வாறு 

பெயர் 
குரு நானக் - இவர் சீக்கிய மதத்தை 

அமைந்ததென்பர் . 
நிலை நாட்டியவர் . இவர் பஞ் குலோத்துங்க சோழகடம்பராயன் - 
சாபில் இருந்தார் . நல்லொழுக் இவன் புதுக்கோட்டையைச் 
கம் , சாதி பேதமின்மை , கடவுள் சேர்ந்த நிலப்பரப்பில் இராச 
ஒருவரே என்னுங் கொள்கை 

காலத்திலிருந்த 
ஆகியவைகளைக் குருநானக் அரசியல் 

அதிகாரியாவன் . 
பரப்பினார் . 

முகம்மதியர்களை இவன் குடுமியான் மலையிலுள்ள 
யும் இந்துக்களையும் ஒன்று திருநலக்குன்ற முடையார் 
படுத்த முயன்றார் . இவருக்குப் 

கோயிலில் நாள்தோறும் 
பின்வந்த சீக்கிய குருமார்களும் இரண்டு திருவிளக்கு வைப்ப 
சீக்கிய மதத்தைப் பரவச் செய் தற்குக் கட்டளை யேற்படுத் 
யப் பெரிதும் முயன்றார்கள் . தினான் என்பது அவ்வூர்க் கல் 
இராமதாஸ் என்பவர் 

வெட்டொன்றால் அறியப்படு 
நாளில் அமிர்தசரசு என வழங் 
கும் ஓர் இடத்தைப் பெற்று குலோத்துங்க சோழயா தவராயன் 
ஓர் ஏரியை வெட்டி அதன் 

திருக்காளத்தியைச் 
நடுவே புகழ் பெற்ற பொற் சூழ்ந்த நிலப்பகுதியை 
கோயிலைக் கட்டினார் . அமிர்த சாண்ட ஒரு யதுகுலச் சிற்றர 
சரசிலுள்ள சீக்கியர்கள் ஒன்று சன் . கட்டி தேவன் என்னும் 
சேரவும் வழிபாடு செய்யவும் பெயரும் இவனுக்கு வழங் 
அந்த இடம் தகுதி வாய்ந்த 

கியது . திருக்காளத்திக் கோயி 
தாயிற்று . 

லில் துறவிகட்கும் அந்தணர் 

கட்கும் பிறருக்கும் உணவிடும் 
ஆனை முகக்கடவு 

பொருட்டு வீரமங்கலம் என் 
ளைக் கொலை செய்ய எண்ணிய 

னும் 
அசுரர்களில் ஒருவன் . இவன் 

ஊரை இவன் கி . பி . 

1139 இல் அக்கோயிலுக்குத் 
பூனை வடிவமெடுத்து 

தானமாக வழங்கினான் . 
முகக் குழந்தையை அது படுத் 
திருந்த கட்டிலோடு தூக்கிக் குவலயமார்த்தாண்டன்- தெள்ளா 
கொண்டு விண்ணிற்பறந்தான் . 

றெறிந்த நந்திவர்மனுடைய 
கட்டிலைக் கவிழ்த்தால் ஆனை சிறப்புப் பெயர்களில் ஒன்று . 
முகக்கடவுள் கீழே விழுந்து குவலயாசுவன் - இவன் சத்துரு 
இறந்து போவார் என்று எண் சித்துவினுடைய மகன் . இவ 
ணிக் கவிழ்த்தான் . 

னுக்குக் காலமுனிவர் நீரினும் 
ஆனை முகக்கடவுள் அவனுடைய மலையினும் காட்டினும் நினைத்த 
காதுகளைப் பிடித்துக் கொண்டு படி சுற்றித் திரியக்கூடிய ஒரு 


கின்றது . 


இவன் 


. 


குரூராசுரன் 


ஆனை 


ஆனால் 


குழகர் கோயில் 


158 


குறிஞ்சிப்பாட்டு 


நாம் 


சுவா 


சோழ 


யது . 


குதிரையைக் கொடுத்தார் . அது தம்முடைய உண்மை வடி 
காரணமாகக் குவலயாசுவன் 

வத்தை அவர்களுக்குக் காட்டி 
என்னும் பெயர் உண்டாகியது . னார் . நீங்கள் எமக்கு வழி 

வழித் தொண்டு பூண்டமை 
குழகர் கோயில் இது கோடியக் 

யால் மகனாக வந்தோம் . உங்க 
கரை என வழங்கும் . தேவர்கள் 

ளுடைய மகன் திருமாலுடைய 
பாற்கடல் கடைந்து பெற்ற 

திருக்கையிலுள்ள பாஞ்சசன்னி 
அமுதத்தில் எஞ்சியதை வாயு 

யம் ஆவான் . 

நீங்கள் துன்ப 
வின் கையில் கொடுத்தனர் . 

மடைந்ததைக் கண்டு 
அவன் அதனை வான வீதியிற் 
கொண்டு செல்லும் போது அது 

உங்களுக்கு மகனாக வந்தோம் 

என்று கூறி மறைந்தருளினார் .. 
கீழேவிழுந்து சிவலிங்க உருவ 

வணிகனும் அவனுடைய மனைவி 
மாக அமைந்தது . பிறகு தேவர் 

யுஞ் சிலகாலம் முருகனை வழி 
கள் வந்து வழிபட்டு அமுதம் 

பட்டுக் கொண்டிருந்து வீடு 
பெற்றனர். இதனால் 

பெற்றனர் . 
மிக்கு அமுதகடேசர் என்று 
பெயர் உண்டாகியது . கோடி | குளக்கோடன் சோழ மன்னர் 
யக்கரைப் புகை வண்டி நிலை களில் ஒருவன் . கி . பி . நான் 
யத்திற்கு வடக்கே ஒரு மைல் காம் நூற்றாண்டில் 
தொலைவில் 

உள்ள இப்பதி நாட்டை ஆட்சி செய்திருந் 
தேவாரம் பெற்ற சிறப்புடை 

தான் . 

ஈழத்தின் மீது படை 
யெடுத்துச் சென்ற சோழ 

மன்னர்களில் இவன் ஒருவன் . 
குழந்தை வேலப்பர் - பழநியிலே 

இலங்கையின் ஒரு பகுதியைக் 
சுவணகுத்தன் என்னும் பெய 

கைப்பற்றிய 

இவன் திருக் 
ருடைய செட்டி ஒருவன் இருந் 

கோண மலைக் கோயிலைக் கட் 
அவனுடைய 

மனைவி 
யின் பெயர் மகேசை . 

கோட்டையுங் 
டியதன்றிக் 
அவர் 

கட்டினான் . வன்னியர் 
களிருவரும்பிள்ளைப் பேறில்லா 

னுஞ் சிற்றரசர் எழுவரைக் 
மல் வருந்தித் திருமாலை 

கொண்டு சிறிது நாள் ஆட்சி 
நோக்கித் தவஞ் செய்தார்கள் . 
திருமா லுடைய திருவருளால் 

புரிந்தான் . இவனாலும் தமிழர் 

கள் பலர் ஈழத்தில் குடியேற் 
அவர்களுக்கு ஓர் ஆண் குழந் 

றப்பட்டனர் . 
தை பிறந்தது . அக்குழந்தை 
ஐந்தாம் ஆண்டில் நீராடச் | குறிஞ்சிப்பாட்டு - பத்துப்பாட்டி 

நீருள் 

மூழ்கிய னுள் எட்டாவது பாட்டு . கூகை 
குழந்தை திருமாலுடைய கைக் அடிகளையுடைய அகவற் 
குச் சங்காகியது . நீராடச் பாவால் அமைந்தது . 
சென்ற குழந்தை 

வராமற் யின் வேற்றுமை கண்டு வருந் 
போகவே குழந்தையின் பெற் திய செவிலிக்கு அறத்தொடு 
றோர் வருந்தி முருகக்கடவுளை நிற்கும் பாங்கி கூற்றாக ஆரிய 
வேண்டினர் . முருகன் குழந்தை வரசன் பிரகத்தனைத் தமிழறி 
வேலப்பனாக வெளிப்பட்டார் . வுறுத்தற்குக் கபிலர் பாடியது . 
செட்டியாரும் அவருடைய 

வளங்களையும் 
மனைவியும் 

குழந்தையைப் இல்லற முறைமையையும் தலை 
பெற்றதால் மிகுந்த மகிழ்ச்சி வனுந் தலைவியுந் தம்முள் வைக் 
யடைந்தனர் . முருகன் செட்டி கத்தகும் அன்புடைமையையும் 
யாருக்கு உண்மையை உணர்த் கற்பின் இன்றியமையாமையை 
தத் திருவுளங் கொண்டார் . யுங் கூறும் , 


தான் . 


என் 


சென்றது . 


தலைவி 


மலை 


வ 


குறும்பலா 


169 


குன்றை எல்லையப்பன் 


ை 


வே 


ணிய 


எண் 
இயக் 


குறும்பலா திருக்குற்றாலத்தி இருப்பிடத்திற்குப் போய் 
லுள்ள ஒரு கோயில் . அகத்திய வைணவக் கோலம் பூண்டு 
முனிவரால் திருமாலினுடைய மீண்டுங் கோயிலுக்குச் சென் 
உருவத்தைச் சிவனுருவாக ஆக் றார் . வைணவர்கள் அகத்தி 
கப் பட்ட இடம் . குற்றாலங் யரை வரவேற்றுப் போற்றி 
குறும்பலா என்று ஒன்றாகவே னார்கள் . அகத்தியர் திருமாலைச் 
சேர்த்துக் கூறப்படும் . 

சிவபிரானாக 

எண்ணி வணங் 

கியதுடன் சிவபிரானாகக் 
குற்றம்பொறுத்த நாதர் - திருக் 

காட்சியளிக்க வேண்டுமென்று 
கருப்பறியலூரில் எழுந்தரு 

மனங்குழைந்து வேண்டிக் 
ளிய இறைவனுடைய பெயர் . 

கொண்டார் . அன்று முதல் 
தேவாரப் பதிகம் 

அப்பெருமாள் கோயில் சிவன் 
பெற்ற சிறப்புடையது . இந்தி 

கோயிலாகியது . 

ஆங்கிருந்த 
ரன் அமைத்து வழிபட்டது . 

வைணவர்கள் திகைத்து 
இந்திரன் ஒரு நாள் மிகுந்த 

றிடஞ் சென்றனர் . 
ஆணவத்தோடு திருக்கைலைக் 
குச் சென்றான் . இந்திரனுடைய குன்றன் திருச்சிற்றம்பல முடை 
ஆணவத்தைப் போக்க 

யார் - ( 11- ஆம் நூ . ) இவர் 
இறைவர் ஓர் 

கல்வெட்டினால் அறியப் 
கனைப் 

போல இந்திரனுக்கு பெறும் புலவர் . புதுக் கோட் 
முன்னே வந்தார் . இந்திரன் டையைச் சார்ந்த குளத்தூர்த் 
அவர் இறைவர் 

என்பதை 

தாலுக்கா நாங்குப்பட்டி மடத் 
உணராமல் அவர்மீது தனது துக் கோயில் பிராகாரமுகப்பில் 
வச்சிரப் படையை ஏவினான் . இராச 

கேசரிவர்மனான 

திரி 
பிறகு தன்னுடைய தவற்றினை புவன சக்கரவர்த்தி குலோத் 
உணர்ந்தான் . அக்குற்றம் துங்கசோழனது 13 ஆம் ஆட்சி 
நீங்குமாறு இவ்வூருக்கு வந்து 

ஆண்டுக் 

கல்வெட்டொன் 
வழிபட்டுத் தன்னுடைய குற் றுளது . அதனில் , சோழ 
றத்தைப் போக்கினான் . அதனால் நாட்டிலுள்ள உறத்தூர்க் கூற் 
சுவாமிக்கு இவ்வாறு பெயர் றத்துப் பையூருடையான் என்ற 
உண்டாகியது . 

தலைவனைப் பாடிப் புகழ்ந்த 

புலவர் செயங்கொண்ட சோழ 
குற்றால அகத்தியர் இவர் 

மண்டலத்துக் களத்தூர்க் 
பொதிய மலையில் குற்றால் 

கோட்டத்து மருதத் தூரரான 
அருவிக்கு மேற்குப் பக்கத்தில் 

" குன் றன் திருச்சிற்றம்பல 
இருப்பிடம் ஒன்று அமைத்துக் 

முடையார் என்பவர் என்று 
கொண்டு அதில் வாழ்ந்திருந் விளங்குகிறது . 
தார் . அந்நாளில் 

குற்றால 
அருவிக்கண்மையில் இருந்த குன்றை எல்லையப்பன் - இப்பெய 
திருக்கோயில் திருமால் திருக் ரையுடையவர் தொண்டைமண் 
கோயிலாக இருந்தது . ஒருநாள் டலத்தில் குன்றத்தூரில் வாழ்ந் 
குற்றால அகத்தியர் திருமால் திருந்தார் . சிறந்த 

சிறந்த கொடை 
கோயிலுக்குச் சென்றார் . அங்கி யாளி . இவருடைய புகழ் நாடு 
ருந்த வீரவைணவர்கள் குற்றால முழுவதும் நன்குபரவிநின்றது . 
அகத்தியருடைய சிவக்கோலத் எல்லையப்பன் என்னும் 
தைக் கண்டு வெறுத்தார்கள் . 

பெயரோடு 

ஊரின் 
கோயிலுக்கு வரக்கூடாது மரூஉப் 

பெயரும் 
என்று தடுத்து விரட்டினார்கள் . குன்றையெல்லையப்பன் 
குற்றால அகத்தியர் தம்முடைய வழங்கியது . வேளாண்மையாற் 


டு 


குறிப் 


சேர்ந்து 


என 


கூச்மாண்டன் 


170 


கூரத்தாழ்வார் 


வர் 


பெரும் பொருளீட்டிய இவர் அரைநாழிகை வழித்தொலை 
செல்வத்துப் பயன் ஈதலே எனத் 

வில் உள்ளது . சேரமான் பெரு 
துணிந்து தமது செல்வத்தை 

மாளிடம் சுந்தரர் பெற்று வந்த 
ஈந்து , வந்தார் . அதனால் இவ 

பொருளை இறைவன் திருவுளப் 
ருடைய பெயரும் புகழும் என் படிபூதகணங்கள் வேடுவராகிப் 
றும் நிலை பெறுவதாயிற்று . பறித்த சமயத்தில் அங்குவந்து 

சேர்ந்த சுந்தரருக்கு இவ்விநாய 
கூச்மாண்டன் - இவன்ஓர் அசுரன் . கர் கூ கூ என்று கூவி இறை 
இவன் தேவர்களுக்குத் துன்பஞ் வர் இருக்குமிடத்தைக் காட்டி 
செய்து கொண்டிருந்தபடியால் 

யருளிய படியால் இவ்விநாயகர் 
இவனைத் திருமால் கொலை செய் 

இவ்வாறு பெயர் பெற்றார் . 
தார் . இவனுடைய உடலின் 
மயிரில் இருந்து கூச்மாண்ட கூரகுலோத்தமதாசர் 
மென்னுங் கல்யாணப் பூசனிக் திருவரங்கத்தில் அந்தணர் 
கொடியுண்டாயிற்று . இதனைத் வகுப்பில் ஐப்பசித் திருவாதிரை 
தென்புலத்தார் 

யில் தோன்றியவர் . பஞ்சசம்ஸ் 
தானஞ் செய்யின் மிகுந்த பல காரம் செய்த ஆசிரியர் . வடக் 
னுண்டாம் . 

குத் திருவீதிப்பிள்ளை , பிள்ளை 

லோகாசாரியரிடம் ஈடுமுதலிய 
கூடற்கோமான் - கூடல் என்பது 

வியாக்கியானங்களும் , சிரீபா 
மதுரைமாநகரின் பெயர்களில் 

ஃச்யமும் , சுருதப்பிரகாசிகை 
ஒன்று . பாண்டியன் மதுரைக் 

யும் , அவர் திருத்தம்பியார் 
குத் தலைவனாக விளங்கியபடி 

அழகிய மணவாளப் பெருமாள் 
யால் இச்சிறப்புப் பெயர் உண் 

நாயனாரிடத்தில் தத்துவத்திர 
டாகியது . 

யம் முதலிய சகல மெய்யுணர்வு 
கூத்தச் சாக்கையர் தமிழ் நாட் களையும் அருளக் கேட்டவர் . 
டுப் பழங்குடி மக்களுள் ஒரு திருவரங்கத்தில் வதிந்தவர் . 
வகையினர் . இவர்கள் கூத்துக் 
கள் நிகழ்த்துவதில் வல்லவர்க 

கூரத்தாழ்வார்- காஞ்சீபுரத்திற்கு 

அண்மையில் உள்ள கூரம் என் 
ளாகையால் கூத்தச் சாக்கையர் 
என்று காரணப் பெயர் பெற் 

னும் ஊரிற் பிறந்தவர் . அப் 
பதியில் எழுந்தருளிய பெருமா 

ளுடைய பெயராகிய ஆழ்வார் 
கூத்தனூரப்பன் இவர் ஒரு 

என்பதை மேற்கொண்டவரா 
சிறந்த தமிழறிஞர் . இவர் கிருட் கையால் கூரத்தாழ்வார் என்று 

தேவராயர் காலத்தில் பெயர்பெற்றார் . திருமறுமார் 
இருந்தார்.பாடுவதில் வல்லவர் . பன் எனவும் இவருக்குப் பெய 
இவரைப் பற்றிய வரலாறு ருண்டு . கல்விச் செல்வமும் 
மறைந்தொழிந்தது . 

பொருட் செல்வமும் அருட் 
கூத்தன் சேதுபதி - சடையக்கத் 

செல்வமும் ஒருங்கே அமையப் 
தேவன் என்பவனுடைய மகனா 

பெற்றவர் . செல்வத்தைத் 
கத்தோன்றிய இவன் இரண்டா 

துறந்து திருவரங்கத்தை 
வது சேதுபதியாகப் பதின்மூன் 

யடைந்து ஆசாரியரான இரா 
றாண்டுகள் சேது நாட்டை அர 

மாநுசருடைய ஆதரவில் இருந் 
சாட்சி செய்தான் . 

தவர் . இராமாநுசர் பிரமசூத் 

திரத்திற்குப் பாடியஞ் செய்த 
கூப்பிடு விநாயகர் - இப்பெயரு பொழுது துணையாக அமைந்து 
டைய விநாயகர் கோவில் திரு நின்றவர் . சோழவரசனுடைய 
முருகன் பூண்டிக்கு வடக்கில் அவையிலே சிவத்துக்குமேல் 


றனர் . 


டிண 


கூலவாணிகன் சாத்தனார் 


171 


கெடிவெட்டூர் நாயக்கர் 


என்று 


{ 


முதுகில் 


கூன் 


இவர் 


கூன் 


கூல 


பதக்கு உண்டு 

என்று கூறி 

நெல்லையெல்லாம் இறைவனு 
யவர் . 

டைய திருவமுதுக்குக் கொடுத் 
கூலவாணிகன் சாத்தனார் - இவர் 

துவிட்டுத் தாம் கேழ்வரகுக் 
மணிமேகலை நூலை இயற்றி 

கூழையே உண்டு மனவுறு 
யவர் . சிலப்பதிகார நூலாசி 

யோடிருந்தார் . இதனால் இவ 
ரியராகிய இளங்கோவடி 

ருக்குக் கூழாண்டார் 

பெயர் உண்டாகியது . 
கட்கும் அவர் தமையன் சேரன் 
செங்குட்டுவனுக்கும் நெருங்கிய கூன்பாண்டியன் - இவன் மதுரை 
நண்பினர் . இவர் மதுரைக்கூல 

யில் அரசு செய்திருந்த பாண் 
வாணிகன் சாத்தனாரெனவும் 

டிய மன்னர்களில் ஒருவன் . 
சீத்தலைச் சாத்தனாரெனவும் 

இவனுடைய 
வழங்கப் பெறுவர் . 

ஒன்று இருந்த படியால் இவன் 
மதுரையில் கூலவாணிகஞ் 

பாண்டியன் 

என்று 
செய்தவர் . சீத்தலை என்பது காரணப்பெயர் பெற்றான் . இவ 
ஓர் ஊர் . அதில் எழுந்தருளிய 

னுடைய மனைவியின் பெயர் 
ஐயனார் பெயரை இவருக்கு மங்கையர்க்கரசி . அமைச்சர் 
வைத்தனர் . இதனால் 

பெயர் குலச் சிறையார் . இவன் 
வாணிகன் சீத்தலைச் சாத்தனார் சேரனையுஞ் சோழனையும் 
என்று பெயர் அமைந்தது . 

ஒருங்கே வென்றவன் . இவன் 
கூலன் - அவந்திக்கு அண்மையில் மதுரையில் அரசாட்சி செய்து 
இருந்த தீவகம் என்னும் ஊரில் கொண்டிருக்கும் போது 
அந்தணர் குலத்தில் இவன் 

சமணர்கள் சிலர் மதுரைக்கு 
பிறந்தான் . வறுமையால் வந்து இவனுக்குத்தஞ் சமய 
வாடினான் . ஒரு கோவிலுக்குள் 

போதனை 

செய்து இவனைச் 
நுழைந்து அங்கிருந்த உண்டி சமணனாக்கி விட்டனர் . நாட் 
யற்பொருளைக் களவாடிக் 

டார்களும் சமண சமயத்தைப் 
கொண்டு சென்றான் . பிறகு 

பின்பற்றுமாறு 

வன் செய் 
அரசனுடைய காவலர்களால் தான் . இவனுடைய மனைவியும் 
பிடிக்கப்பட்டுத் தண்டனை அமைச்சரும் சைவர்களாகவே 
யடைந்தான் . பிறகு பல பிறவி 

மறைந்தொழுகித் திருஞான 
களையெடுத்தான் . ஒவ்வொரு 

சம்பந்தரை மதுரைக் கழைத் 
பிறவியிலும் வறுமைத் துன்பத் தனர் . சமணர்கள் சம்பந்தருக் 
தால் வாடினான் . இறுதியிற் குச் செய்த தீமை இம்மன்ன 
புலைக்குலம் ஒன்றிற்பிறந்தான் . 

னுக்கு வெப்பு நோயாக வந்து 
ஒருநாள் பிரமசீலர் என்னும் 

பிறகு சம்பந்தர் 
பெயருடைய முனிவர் ஒருவர் இவனுடைய வெப்பு நோயைப் 
கங்கையில் நீராடிவிட்டு இவன் 

போக்கிச் சைவனாக்கினார் . 
இருந்த வழியே சென்றார் . அப் சமணர்கள் கழுவேறினார்கள் . 
பொழுது அவருடைய சடை 

திருஞானசம்பந்தர் தாம்பாடிய 
யில் இருந்து ஒருதுளி நீர் இவனு 

தேவாரப் பதிகத்தில் வேந்த 
உடலிலே விழுந்தது . னும் ஓங்குக என்று பாடிய 

கூன் 

இவனுடைய 
அதனால் தீவினைகள் நீங்கி நற் 
கதியடைந்தான் . 

ஒழிந்து முதுகு நேராகியது . 
கூழாண்டார் - இவர் தொண்டை கெடிவெட்டூர் நாயக்கர் 
வளநாட்டிலே பழையனூரிலே பாண்டியக் கட்ட பொம்ம 
முன்னாளில் இருந்தார் . இவர் னுடைய தாயுடன் கூடப் பிறந் 
தம்முடைய வயலில் விளைகிற தவர் . வீரபாண்டியக் கட்ட 


சேர்ந்தது . 


டைய 


படியால் 


வீர 


கெட்டித்தளவாய் 


172 


கேரளகேசரி ... தேவன் 


மென்று 


தேவ 


பொம்முவிடம் வெள்ளையர்கள் ருந்தான் . ஒருநாள் இரவு தான் 
இவரை ஒருமுறையழைத்துத் 

தங்கியிருந்த வீட்டுக் கணிகை 
தூது 

செல்லப் பயன்படுத் யிடங் குடிப்பதற்குத் தண்ணீர் 
தினர் . 

வேண்டுமென்று கேட்டான் . 

இருளில் தண்ணீர் கொண்டு 
கெட்டிதளவாய் பாஞ்சாலன் 

வருவதற்குச் சென்ற அவள் 
குறிச்சிக் கட்டபொம்மு வழி 

தவறுதலாகக் கள்ளை ஊற்றிக் 
முறையில் உசு ஆவது அரசனாக 

கொண்டு 

வந்து 

இவனிடங் 
ஆட்சி புரிந்தவன் . எல்லாரும் 

கொடுத்து விட்டாள் . இவன் 
உவந்து கொள்ளுமாறு ஆட்சி 

சிறிது குடித்த 
யை இவன் சிறப்பாக நடத்தி 

பிறகு கள் 

ளென் றுணர்ந்தான் . பலவாறு 
னான் . இவனுடைய பட்சி 

வருந்தினான் . 
ஐந்தாண்டுகளே நிகழ்ந்தது . 

அறங்கூறும் 

அந்தணர்பாற் சென்று இதற் 
கெட்டி பொம்மு - கட்டபொம்மு குக் கழுவாய் யாது 

என்று 
வினுடைய நான்காவது வழி உசாவினான் . அவர்கள் வெண் 
முறையினன் . இவன் இருபத் 

ணெயை நன்கு கொதிக்க 
தொன்பதாண்டுகள் பாஞ்சா வைத்துக் கள்ளுண்ட அளவுக்கு 
லன் குறிச்சியில் 

அரசாட்சி 

உண்ண வேண்டு 
செய்தவன் . இவன் மகன் சொன்னார்கள் . இதனைக்கேட் 
பெயர் ஆதிராமு . 

டுத் தந்தை முதலியோர் வருந்தி 
கேகயன் கேகயம் என்னும் 

னார்கள் . அப்போது அங்கு 
நாட்டை அரசாட்சி 

வந்த முனிவர் ஒருவர் இச் 
தவன் . இவனுடைய பெயர் 

சிவப்பதியில் உள்ள 
அசுவபதி 

வழங்கும் . 

தீர்த்தத்தில் முழுகினால் எத் 
இவன் அஃறிணைகள் உரையாடு 

தீவினையுந் 

தீர்ந்து 
தலை அறியுந் திறம் பெற்றிருந் 

போகுமென்றார் . கே மசருமன் 
தான் . கைகேயியின் தந்தை 

அவ்வாறே மூழ்கினான் . 
யாகிய இவன் தசரதன் தன் 

வானொலி யொன்று , கேமசரு 
னிடம் வந்து பெண் கேட்ட மனுடைய தீவினை நீங்கி விட் 

டது 

என்று கூறியது . 
மகளின் வயிற்றிற் பிறக்கும் 

இதனைக் கேட்டு அனைவரும் 
பிள்ளைக்கே 

அரசு கொடுப் 

மகிழ்ந்தனர் . 
பதாகத் துணிந்து கூறினால் கேரள கேசரி அதிராசாதிராச 
தருகிறேன் என்று அவ்வாறே தேவன் - இவன் கொங்கு மண் 
உறுதிமொழி பெற்றான் . 

டலத்தில் ஆட்சி புரிந்து கொண் 
கேமசரி தக்க நாட்டில் கேமமா 

டிருந்த ஒரு சிற்றரசன் . சேரர் 
புரத்தில் இருந்த வேதவணிக 

வழி முறையில் தோன்றியவன் . 
னாகிய சுபத்திரன் 

வீரகேரளன் , கேரள கேசரி என் 
என்பவ 
மகள் . னுஞ் 

பெயர்கள் 
இவளைச் 

சிறப்புப் 
சீவகன் திருமணம் புரிந்தான் , 

உடையவன் . இவன் தஞ்சை 

மாவட்டத்தில் திருக்கண்ண 
கேமசருமன் சோழவள நாட் புரத்திலுள்ள திருமால் கோயி 
டில் திருவாரூரில் அந்தணர் லுக்கு விளக்குகள் அமைத்த 
குலத்தில் பாரத்துவாச கோத் செய்தி அவ்வூரிலுள்ள 
திரத்தில் தோன்றியவன் . தந்தை வெட்டுகளில் எழுதப்பட்டிருக் 
யினுடைய பெயர் சண்ட கிறது . இவன் குலோத்துங்க 
தருமன் . இவன் கணிகையரின் சோழனுக்குக் கீழ்ப்பட்ட ஒரு 
கூட்டுறவை மேற்கொண்டி சிற்றரசனாவான் , 


என 


தகைய 


பொழுது 


என்னுடைய 


னுடைய 


கல் 


கைச்சின்னம் 


175 


கொங்கணர் 


என்று 


பிந்து 


கியது . 


ஊர் . 


கைச்சின்னம் - இவ்வூர் இந்நாளில் கூறினார்கள் . அரசன் இவனை 
கச்சினம் என வழங்கப் பெறு யழைத்து , " நீ இந்நோயைச் 
கிறது . 

தேவாரம் பெற்ற சூடுபோட்டு நீக்குவாய் என்று 
சிவப்பதிகளில் ஒன்று . இந் கேள்விப்படுகிறேன் . என்னு 
திரன் இங்கு மணலால் சிவ டைய இளங் குழந்தை சூட் 
லிங்கத் திருவுருவமைத்து வழி 

டைப் பொறாதே " 
பட்ட பிறகு அதனை விதிப்படி சொன்னான் . பெண்ணின் உறுப் 
ஒடுக்கி எடுக்க முயற்சி செய் 

பில் படாமற் 

படாமற் சூடு போட்டு 
தான் . ஆனால் எடுக்க முடிய நீக்குகிறேன் என்றான் . " அப் 
வில்லை . இந்திரனுடைய கை படியானால் செய் " என்றான் 
யடையாளம் ( கைச் சின்னம் ) அரசன் . குயவன் அப்பெண் 
திருவுருவத்தில் பதிந்துவிட்ட ணைப்போல் ஒரு பாவையைச் 
காரணத்தால் இவ்வாறு பெயர் செய்தான் . அரசனுடைய 
பெற்றது . இப்பதியில் திருண பெண்ணுக்கு வலி எங்கிருக்கிற 

முனிவர் வழிபட்டு தென்பதைத் தெரிந்துகொண்டு 
அருள் பெற்றார் . சுவாமியின் 

பாவையின் உறுப்பில் பழுக்கக் 
பெயர் கைச்சின நாதர் . 

காய்ச்சிய இருப்புக் கோலாற் 
சூடு போட்டான் . 

அரசனு 
கொக்கட்டிச்சோலை - ஈழ வள 

டைய பெண்ணுக்கு வலி நீங் 
நாட்டில் மட்டக்களப்பில் 

அரசன் 

மகிழ்ந்து 
உள்ள ஓர் 

இங்குக் 
கொங்கக் 

குயவனுக்கு நன் 
கோயில் கொண்டுள்ள இறை 

கொடை வழங்கிப் பாராட் 
வன் திருப்பெயர் தான்தோன்றீ 

டினான் . 
சுவரர் என்பர் . இக்கோவிலில் 

கொங்கணர் - இவர் அணிமா முத 
இக் கோவில் போல் 
வேலைப்பாடமைந்ததேர்உண்டு . 

லிய எண்வகைச் சித்திகளையும் 
மிகப் பழைமையானதென்பது 

பெற்றிருந்தார் . போகர் முத 
கல்வெட்டால் உணரப்படும் . 

லிய சித்தர்களும் இவருடைய 
சித்திகளைக் 

கண்டு உள்ளம் 
கொங்கக்குயவன்- இவன் கொங்கு வியந் திருந்தனர் . இவர் ஐம் 

நாட்டில் கற்றாங்காணி பொறிகளையும் அடக்கிக் காட் 
என்னும் ஊரில் வாழ்ந்திருந் டில் இருந்து தவஞ் செய்து 
தான் . குறிப்பிட்ட பொருளில் கொண்டிருந்தார் . 
உருச்செய்து அவ்வுருவத்தின் தலைக்கு மேல் அமர்ந்திருந்த 
உறுப்பில் ஊசி முதலியவற் கொக்கு ஒன்று இவருடைய 
றால் குத்தல் சுடல் முதலியவை தலையிலே எச்சமிட்டது . இவர் 
களைச் செய்து உள்ள நோயை உடனே கனன்று அதனை 
நீக்கவும் 

இல்லாத நோயை விழித்து நோக்கினார் . அவ்வள 
உண்டாக்கவும் வல்லவன் . இம் வில் அக்கொக்கு எரிந்து 
முறைகளைக் கூறும் ஒட்டியம் சாம்பராகியது . பிறகு 

இவர் 
சல்லியம் 

என்னும் நூல்களி ஒருநாள் திருவள்ளுவருடைய 
லும் பயிற்சியுடையவன் . இல்லத்திற்குப் பிச்சையின் 
சோழ மன்னன் ஒருவனுடைய பொருட்டு வந்தார் . 
பெண்ணுக்கு வலிப்பு நோய் பொழுது அம்மையார் கணவ 
உண்டாகியது . பலவகையான ருக்கு 

உணவு 

படைத்துக் 
மருத்துவங்கள் செய்தும் நோய் கொண்டிருந்தமையால் தம் 
நீங்கவில்லை . சிலர் இந்தக் முடைய வேலை முடிந்த பிறகே 
கொங்கக் குயவனுடைய திற உணவு எடுத்துக் கொண்டு 
மையைப்பற்றி அரசனிடங் பிச்சையிட வந்தார் . உடனே 


சிற்ப 


வள் 


ஒரு நாள் 


கொங்க்ளங்கோசர் 


14 


கொடுங்கோளூர் ... களம் 


« ៩ 


வர்கள் , 


கொங்கணர் , " மாதே ! என்னை வெள்ளிமலை , நீலகிரி மலைகளுக் 
இவ்வளவு 

நேரம் 

காக்க கும் , வடக்கே தலைமலை , பிளிகிரி 
வைத்தாயன்றோ? என்று கூறி ரங்கன்மலை , மாதேசுவரன்மலை , 
விழித்து நோக்கினார் . அவ் தொப்பூர்மலை என்ற மலைகளுக் 
வம்மையார் உடனே எரிந்து 

கும் , தெற்கே பழநிமலைகளுக் 
சாம்பராகப் போய்விடவில்லை . கும் , கிழக்கே சேர்வராயன் 
" கொக் கென்று நினைத்தீரோ மலை , பச்சைமலை , கொல்லிமலை 
கொங்கணரே ? என்று கேட் என்ற மலைகளுக்கும் இடையி 
டார் . கொங்கணர் தருக் லுள்ள சமநிலமா 

மாகும் . 
கடங்கி அம்மையாரிடம் மன் 

கொங்குவேள் 

கொங்கு வள 
னிப்பும் அறிவுரையும் பெற்றுச் 

நாட்டில் விசயமங்கலத்தில் 
சென்றார் . 

இருந்தவர் . உதயணன் கதை 
கொங்கிளங்கோசர் - வீரத்திற்குப் யெனவும் கொங்குவேள் மாக் 
பேர் போனவர்கள் . மிகவும் 

கதையெனவும் வழங்கும் 
பழையமரபினர் . இவர்கள் பெருங்கதையை இயற்றியவர் . 
சிற்றரசர்களாகவும் தமிழரசர் கொச்சைவயம் சீகாழி . ஒரு 
களுடைய படை 

வீரர்களாக காலத்தில் பராசர முனிவர் ஏழு 
வும் இருந்தார்கள் . இவர்கள் 

முனிவர்களைப் பார்த்து , 
ஒற்றுமை யுடையவர்களாக 

கள் இல்லறத்தார்கள் என்று 
வும் சொல் தவறாதவர்களாக இகழ்ந்தார் . இவரை அம்முனி 
வும் விளங்கினார்கள் . 

" நீ மச்சகந்தியைப் 
கொங்கு நாட்டுத் தொண்டை புணர்ந்து நாற்றத்தோடிருப் 
மான் கொங்குவள நாட்டில் 

பாயாக ” என் றுசாபமிட்டனர் . 
முன்னாளில் 

ஓர் இளைஞன் 

இதனால் பராசர முனிவர் மச் 
இருந்தான் , இவன் அரச 

சகந்தியைப் புணர்ந்து வியாச 
னுடைய படையிற் சேர்ந்து 

ரைப்பெற்ற பிறகு நாற்றமு 
பகைவன் மேற் போருக்குச் 

டையவராக விருந்தார் . அந் 
சென்றான் . போரில் வெற்றி 

நாற்றம் நீங்கி நன்மணம் பெறு 
பெற்றான் . 

அத்தொண்டை மாறு சீகாழியிற் சிவபெருமா 
மான் அரசன் இவனுக்குத் தன் 

னைப்பூசித்து வழிபட்டு நன் 
னுடைய பெயரையும் மாலையை மணம் 

பெற்றார் . 

இதனால் 
யும் விருதாகக் கொடுத்தான் . சீகாழிக்குக் " கொச்சைவயம் 
அதனால் இவனுக்குந் என்று ஒரு பெயர் உண்டாகி 
தொண்டைமான் என்று பெய 
ருண்டாகியது . இவனுடைய கொடுங்குன்றேசர் பிரான் மலை 
வழிமுறையினரும் தொண்டை என்னும் கொடுங்குன்றத்தில் 
மான் என்னும் பெயரைத்தாம் எழுந்தருளிய சிவபெருமானு 
வைத்துக் கொள்ளுகிறார்கள் . டைய திருப்பெயர் . 
கொங்கு நாடு - பண்டைத் தமிழ் கொடுங்கோளூர் அஞ்சைக்களம் . 
கத்திலிருந்த நாடுகளில் ஒன்று . கொடுங்கோளூர் மகோதை 
இன்றைய 

கோயம்புத்தூர் , எனவும் வழங்கும் . சேரமான் 
சேலம் மாவட்டங்களடங்கிய தலைநகராகிய கொடுங்கோளூ 
நிலவெளியாகும் . இதைப்பற் ரும் திருவஞ்சைக் களமும் 
றிய தனிப் பாடல்களையும் ஒன்று சேர்த்து வழங்கப்படு 
கொங்குமண்டல சதகத்தையும் வதுமரபு . இவ்வூர்கள் மலையாள 
கொண்டு நோக்கும்போது , நாட்டில் மேற்குக் கடற்கரை 
கொங்குநாடு என்பது மேற்கே யில் அமைந்துள்ளன . சுந்தர 


யது . 


கொடும்பாளூர் 


115 


கோகரணம் 


மூர்த்திகள் திருக்கைலையை கடையெழு வள்ளல்களில் ஒரு 
அடையச் சிவபெருமானிடம் வரான வல்வில் ஓரிக்கு உரிய 
விண்ணப்பஞ் செய்து வெள்ளை தாக இருந்த இம்மலையில் கொல் 
யானை வரப்பெற்றவிடம் . 

லிப்பாவை 

என ஒரு பாவை 
கொடும்பாளூர் - புதுக்கோட்டை இருந்ததாகத் தமிழ் நூல்கள் 
நாட்டில் மணற்பாறைப் புகை 

செப்பும் . 
வண்டி நிலையத்தில் இருந்து கொல்லிமழவன் - கொல்லி மலைத் 
தென்கிழக்காகப் புதுக்கோட் தொடர் பொருந்திய நாட்டை 
டை போகுங் கற்சாலையில் 10 

யாண்டபடியால் இவ்வாறு 
நாழிகை வழித்தொலைவில் பெயர் பெற்றான் . இவனுடைய 
உள்ள ஊர் . இவ்வூரில் வேளிர் 

மகளுக்குண்டாகிய முயலக 
குல அரசரும் பொன்னம்பல 

நோயைத் திருஞானசம்பந்தர் 
முகட்டினைப் 

பொன் னால் போக்கியருளினார் . 
வேய்ந்த ஆதித்தச் சோழரது 

கொள்ளிக்காடு- தேவாரம் பெற்ற 
குல முதல்வருமாகிய இடங்கழி 
யார் என்னும் மன்னவர் வசித் 

சிவப்பதிகளில் ஒன்று . தீக் 
திருந்தார் . 

கடவுள் பூசித்து வழிப்பட்ட 
மையால் இவ்வாறு 

பெயர் 
கொடை நம்பிகள் - ஆளவந்தாரு பெற்றது . இங்கு எழுந்தருளிய 
டைய திருக்குமாரர் என்னாச் 

சுவாமியின் பெயர் அக்கினியீச் 
சான் என்பவருக்குத்தகப்பனார் . 

சுரர் . திருநெல்லிக்காவில் 
எழுபத்து நான்கு சிம்மாசநாதி 

இருந்து இரண்டு நாழிகை 
பதிகளில் ஒருவர் . இவர் திரு 

வழித்தொலைவில் உள்ள ஊர் . 
வாய்மொழிக்கு மனத்தாலும் 
வாயாலும் .என்னுந்தனியனைப் 

கொற்கை - பாண்டியர்களின் 
பாடியிருக்கிறார் . 

தலைநகர் . இதற்கு 

ஒருகாத தொலைக்கு அப்பா 
கொல்லங் கொண்ட பாண்டியன் 

லுள்ள இடைச்சேரியிலே சாலி 
குலசேகர பாண்டியன் 

என்ப 

ஆபுத்திரனைப் பெற்றாள் . 
வன் கி . பி . 1274 - இல் சேர 
நாட்டின் மேற்படையெடுத்துச் கொற்றியார் தலை மொட்டை 
சென்று அதனைக் கைப்பற்றிக் யடித்துத் திருநீறு முதலிய சின் 
கொண்டான் . அதனால் குல 

னங்களை 

அணிந்து 
சேகரபாண்டியனுக்கு 

முதலிய படைக்கலங்களைக் 
வாறு 

கொல்லங்கொண்ட கையில் தாங்கித் துர்க்கா 
பாண்டியன் என்று காரணப் தேவியை வழிபட்டுக் கொண்டு 
பெயர் உண்டாகியது . 

ஊர்தோறும் ஐயமெடுத்துண் 

ணும் ஒருவகைச் சாதியார் . 
கொல்லிமலை தமிழ்நாட்டில் 
சேலம்மாவட்டத்தில் நாமக்கல் , கோகரணம் 

துளுவநாட்டில் 
ஆத்தூர் தாலுக்காக்களிலுள்ள உள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
குன்றுத் தொடர். 

நீளம் 

பதி . ஆளுடைய பிள்ளையாரா 
பதினேழுகல் . இடையிடையே லும் ஆளுடைய அரசுகளாலும் 
ஆழமான பள்ளத் தாக்குகள் பாடப்பெற்ற சிறப்புடையது . 
ருக்கின்றன . 

இங்கே 

மேலைக்கடற்கரையில் உள்ளது . 
கொல்லி மலையர் என்ற இராவணன் இலங்கையில் 
மலைச்சாதியினர்வாழ்கின்றனர் . அமைத்து வழிபடும் பொருட்டு 
கொல்லி மலை தேனுக்குப்பெயர் இலிங்கமூர்த்தியைச் சிவபெரு 
பெற்ற இடம் என்று சங்கப் மானிடம் இருந்து பெற்றுக் 
பாடல்கள் 

கூறுகின்றன . கொண்டு வந்தான் . 


பழைய 


சூலம் 


இவ் 


- 


அதனை 


. 


176 


கோகருணர் 


கோக்கலே 


சேர்த்து 


- 


கோ 


தந் 


தமையனார் 
ஆதரவில் 


பீ . ஏ . 


இராவணன் இலங்கையிற் " நான் கூறிய காலம் தவறிய 
கொண்டு போய்ச் 

தாகையால் நீயும் போகலாம் 
வழிபடத் தொடங்கி 

விடு என்றனன் . இருவரும் புனித 
வானாயின் பிறகு அவனை எவ நீர்களாடி நற்கதி பெற்றனர் . 
ராலும் வெல்ல இயலாது 
என்று எண்ணிய தேவர்கள் கோக்கருநந்தடக்கன் 

இவன் 
ஆனைமுகக் கடவுளை வேண்டி 

தெள்ளாறெறிந்த நந்திவர்மன் 
னார்கள் . ஆனை முகக் கடவுள் 

காலத்திலும் வரகுண 
அவ்விலிங்கத்தை 

வாங்கி 

பாண்டியன் மகனான சீமாறன் 
நிலத்தில் வைத்து விட்டார் . காலத்திலும் சேரநாட்டின் 
பிறகு இராவணன் 
ராவணன் அதனைப் 

தென்பகுதியை அரசாண்டிருந் 
பெயர்த்தெடுக்க எண்ணினான் . 

தவன் . 
முழுவன்மையையுங் கொண்டு 

கோக்கலே ( 1866 - 1915 ) 
எடுக்க முயன்றான் . இறைவர் கோபாலகிருட்டிண 

கோகலே 
வேரூன்றி விட்டபடியால் 

இந்திய மறுமலர்ச்சிக்காகப் 
இலிங்கம் பசுவின் காதைப் பாடுபட்ட பெரியோர்களில் 
போல் வளைந்து குழைந்தது . ஒருவர் . பம்பாய் மாகாணத்தில் 
அதனால் சுவாமிக்குக் 

கோலாப்பூரில் ஏழைக் குடும் 
கருணேசுவரர் , மகாபலே 

பத்தில் பிறந்தவர் . தம் பன்னி 
சுவரர் எனப் பெயர்கள் உண் 

ரண்டாம் 

அகவையில் 
டாயின . 

தையை இழந்து 
கோகருணர் - சோழவள நாட்டில் கோவிந்தராவின் 
ஆரூரில் இருந்த இருமறைய வளர்ந்து வந்தார் . 1884 இல் 
வர்கள் . ஒருவனுக்கு வாணாள் 

பட்டம் பெற்றார் . 
முடிந்தது . அவனைப் பற்றி மேலும் கல்வி கற்றுப் பொறி 
வாருங்கள் என்று நமன் தன் யியல் வல்லுநராகவோ , வழக் 

தூதர்களுக்குக் கறிஞராகவோ வரவேண்டும் 
கட்டளையிட்டான் . 

தூதர்கள் என்னும் 

விருப்பம் 
வாணாள் முடிந்தவனை விட்டு வறுமைநிலையால் 
விட்டு வாணாள் முடியாதவனைத் வில்லை . கல்வி கற்கும்போதே 
தவறாகக் கொண்டு போய் 

வேலைகளை 

ஒழுங்குறச் 
நமனிடம் விட்டனர் . நமன் செய்து வரும் பயிற்சி இவருக்கு 
இவனைப் பார்த்து விட்டு நான் ஏற்பட்டிருந்தது . 

தக்காணக் 
கொண்டு வருமாறு 

குறிப் 

கல்விச்சங்கத்தில் 1885 இல் 
பிட்டது இவனையன்று என்று கோக்கலே ஆயுட்கால உறுப் 
கூறித் திரும்பிச் 

பினராகச் சேர்ந்து சங்கத்தின் 
கட்டளையிட்டனன் . கல்லூரியான 
ஆனால் அந்தக் கோகருணனோ, கல்லூரி " யில் குறைந்த 
" நான் உலகில் மிகத் துன்புறு ஊதியத்தில் , நிறைந்த பண்பும் 
கிறேன் . 

ஆகவே மீண்டும் ஆற்றலும் வாய்ந்த ஆசிரியராக 
உலகத்திற்குச் செல்ல மாட் 

நன்மதிப்புப் பெற்றார் . திலக 
டேன் என்றனன் . 

நடத்திய கேசரி , மராட்டா , 
அவனுக்குப் பொருள்கள் இதழ்களின் வாயிலாகத் தம் 
அளித்து அவன் விரும்பிய சீர்த்திருத்தத் 

துறையில் 
நிரயங்களை யெல்லாம் 

உழைத்தார் . 1888 இல் பழை 
அவனுக்குக் காண்பித்து அனுப் மைப்பற்றுமிக்க திலகரின் கட்சி 
பினான் . 

மற்றவன் யாரோடு கருத்து வேற்றுமை 
செல்ல அவனைப்பார்த்து , ஏற்படவே , ரானடேயும் 


இவர் 


ஈடேற 


தம் 


செல்லுக 


என் 


பர்குசன் 


எமன் 


வாறு 


பிறகு 


கோசம்பி 


T 


177 


கோசர் 


என்ற 


சான் 


கோக்கலேயும் " சார்வஜனிக் கடைத் தெருக்களாலும் , பல 
சபா என்ற சங்கத்தை நிறு வகைச் செல்வத்தாலும் விளங் 
வினர் . 1866-67 ஆம் ஆண்டு கியது . உதயணனுடைய நகரங் 
களில் பம்பாய் மாகாணத்தில் களுள் முதன்மையானது , 
வற்கடம் ஏற்பட்ட போது நகரின் வெளிப்புறத்தே மது 
கோக்கலே வற்கட நீக்க வழி காம்பீரவனம் 

ஒரு 
வகைகளை எடுத்துக் கூறினார் . வனமும் பிற நாட்டு 

பிற நாட்டு மன்னர் 
உப்புவரி உயர்வை எதிர்த்த கள் தங்குவதற்கு ஒருபூங்காவும் 
இயக்கத்தில் ஈடுபட்டுழைத் இருந்தன . 
தார் . இந்திய அரசாங்கச் 
செல்வாதார நிலையை ஆராய 

கோசல நாட்டு அகத்தியர் - இவர் 
1897 இல் பிரிட்டிசு அரசாங்கத் 

தமிழர் அல்லர் . தமிழ் நாட் 
தால் நிறுவப் பெற்ற வெல்பி 

டிற்கு வந்தவரும் அல்லர் . இவர் 
கமிசன் முன் இங்கிலாந்து 

வட நாட்டில் வாழ்ந்திருந்தவர் . 
சென்று , இந்தியர் சார்பாகச் 

வடநாட்டில் ஆரியசமயத்தைப் 
பகர்ந்து , இந்தியப் 

பரப்பிவந்ததோடுதென்னாட்டுத் 
பணம் இந்தியருக்குச் சிறிதும் 

தமிழர்களை ஆரிய சமயத்தில் 

சேர்த்தும் வந்தார் . கோசல நாட் 
பயனற்ற துறைகளில் அரசாங் 
கத்தால் செலவழிக்கப்படு 

டில் தவஞ் செய்திருந்த நான் 
காம் 

சம் 
வதையும் , உயர்ந்த அரசாங்கப் 

வருணத்தவனாகிய 
பதவிகளில் இந்தியர் நியமிக்கப் 

புகனை இராமர் கொன்றவுடன் 
படாமலிருப்பதையும் கண்டித் 

இவ் வகத்தியரைக் கண்டு 

உரையாடியதாக வால்மீகி 
துக்குறைகளைய அரசியல் சீர்தி 
ருத் தங்களைக் கூறினார் . 1905 

இராமாயண கூறும் . 
இல் தென்னாப்பிரிக்கா சென்று கோசர் 

பண்டைத் தமிழ் நாட் 
காந்தியடிகளின் பேராட்டத் 

டில் வீரரும் குறுநில மன்னரு 
திற்குத் 

புரிந்தார் . மாக இருந்த ஒரு குழுவினர் . 
ஆங்கில அரசாங்கம் இவருக்கு செங்குட்டுவன் கண்ணகிக்கு 
அளிக்க விரும்பிய கே.ஸீ. ஐ . ஈ விழாச் செய்த போது இவர் 

உயர்ந்த பட்டத்தை களும் வந்திருந்தன ரென்பதைச் 
இவர் தாம் சாதாரணக் குடி சிலப்பதிகாரம் உரைபெறு கட் 
யாகவே 

இருக்க விரும்பு டுரை உணர்த்தும் . கிள்ளி வள 
வதாகக் கூறி மறுத்து விட்டார் . வன் இவர்களை வென்றான் என் 
காந்தியடிகளால் தம் அரசியல் 

பது , 

வளங்கெழு கோசர் 
குரு என்று போற்றப்பட்டவர் . 

விளங்கு படை 

நூறி , நிலங் 

கொள வெஃகிய பொலம்பூண் 
கோசம்பி - ( கௌசாம்பி நகரம் ) கிள்ளி ( அகம் . உ O ரு ) என்னும் 

குசாம்பன் தொடரால் விளங்கும் . திதியன் 
என்னும் அரசனால் உண் 

குறும்பியன் , என்போராலும் 
டாக்கப்பட்டது . வத்தவ இவர்கள் சிதற அடிக்கப்பட்ட 
நாட்டின் தலைநகர் . யமுனை னர் . ( அகம் சுசுக , ககசு ) கைக் 
யாற்றைத் தன்பாற் பெற்றது . கோட்படையாயும் , கைக்கோட் 
உதயணனுடைய தலைநகர் .. படைத்தலைவர்களாயும் தமிழ் 
அகழியாலும் , கொடிகள் மூவேந்தருக்கு அகப்பரிவாரத் 
கட்டிய உறுப்புக்களை 

காவல் துணைவராயும் , 
யுடைய அழியாத மதிலாலும் , போர்த்துணைவராயும்விளங்கிய 
பல நாட்டினர் வந்து குழுமிய இவர்கள் தம்படை வீரத்துக்கு 
பெரு முழக்கத்தையுடைய 

இல்லாது 

போன 
சி . பெ . அ..12 


துணை 


என்ற 


| முதலில் 


பல 


துக் 


இடம் 


கோசிகன் 


178 


கோட்கூச்சவ்வை 


நூல் 


காலத்தில் நூற்றுத் புறங்காட்டியோடச் 

செய்த 
துகில் நெய்யும் தொழிலை மேற் புகழுடையவன் . 
கொண்டனர் என்று சாசனக் 

கோச் செங்கணான் - இவன்காலம் 
குறிப்புக்கள் குறிக்கின்றன . 

கி.பி.உ 00 முதல்உஉ ரு வரை என் 
கோசிகன் - ( 1 )இவன் கோசம்பி நக 

பர்.இவன் சிறந்தசிவனடியான் , 
ரத்திலிருந்த ஒரு காலக் கணி திருத்தில்லையைச் செப்பனிட்டுத் 
தன் . வருங்காலச் செய்திகளை 

திருக்கோயிலைச் செம்மை செய் 
அறிந்து சொல்வதில் மிகுந்த 

தவன் இவனே என்பர் . 
ஆற்றல் வாய்ந்தவன் . சேனைக் கோடபதி இஃது உதயண 
கணிமகன் என்னுஞ் சிறப்புப் னுடைய யாழ் . யாழ் வகையிற் 
பட்டத்தை இவன் பெற்றிருந் பேரியாழின் பாற்படும் . பிரம 
தான் . யமுனையில் தள்ளுவதற் சுந்தரர் 

என்னும் 

முனிவர் 
குக் கொண்டு போகப்பட்ட இதனை உதயணனுக்கு நல்கினார் . 
சாங்கியத் தாயைக் காப்பாற்ற இது தெய்வத் தன்மையும் , 
எண்ணிய உதயணன் அவளு அழகும் வாய்ந்தது . உதயணன் 
டைய எதிர்காலச் செய்தியைக் வாசவதத்தையின் அன்பைப் 
கேட்டபொழுது விளங்கக்கூறி பெறுவதற்கு இந்த யாழ்தான் 
யவன் . 

காரணமாக அமைந்து நின்றது . 
கோசிகன் - ( 2 ) இவன் ஓர் அந்த கோடிபஞ்சாக்கரம் 

இஃதொரு 
ணாளன் . கோவலன் காலத்தில் நூல் . ஐந்து தொகுதிகளாக 
காவிரிப்பூம் பட்டினத்தில் 

விளங்குகிறது . 

ஒவ்வொரு 
வாழ்ந்திருந்தவன் . கோவலன் தொகுதியிலும் நமசிவாய 
மாதவி முதலியயாவருக்கும் அறி 

திருவைந்தெழுத்து 
முகமானவன் . கோவலனைப் 

இருபது லட்சம் அடங்கியது . 
பிரிந்த மாதவி பிரிவுத் துயர் ஒரு நூற்றாண்டிற்கு முன் வெளி 
பொறாமல் இவனிடம் ஓலை 

யிடப்பட்டது . இது திருவாவடு 
ஒன்று 

எழுதிக் கொடுத்துக் துறை ஆதீன நூல் நிலையத்தில் 
கோவலனைத்தேடிக்கண்டுபிடித் உள்ளது . 
துக் கொடுக்கும்படி அனுப்பி கோடியக்காடு 

தஞ்சை மாவட் 
னாள் . இவனும் கோவலன் 

டத்தில் திருத்தருப்பூண்டி வட் 
சென்றவழியை உசாவியறிந்து டத்தில் திருமறைக்காட்டிற்குத் 
பின் தொடர்ந்து சென்று உறை தெற்கே இக்காடு இருக்கிறது . 
யூர்ச் சோலையிற் கண்டு பிடித்து இஃது இருபக்கங்களினுங் கட 
ஓலை கொடுத்துச் செய்தியுங் லாற் சூழப் பட்டிருக்கிறது . 
கூறினான் . 

மழை மிகக் 

குறைவாதலால் 
கோச்சடையன்ரண தீரன் - இவன் 

இக் காட்டில் பெரிய மரங்கள் 

வளருவதில்லை . பாலைப்பழம் , 
மாறவர்மன் அரிகேசரியி 

துவரம் பழம் , 
இவனுக்குத் 

கொழுஞ்சிப் 
னுடைய மகன் . 
தென்னவானவன் , செம்பியன் , 

பழம் போன்ற சில காட்டுப் 
சோழன் , மதுர 

பழங்கள் இக் காட்டில் மிகுதி 
கருநாடகன் 

யாக உண்டு . 
முதலிய சிறப்புப்பெயர்களி 
ருந்தன . மேலைச்சாளுக்கிய மன்ன கோட் கூச்சவ்வை இவள் சிவ 
னாகிய முதல் விக்கிரமாதித்தனை தேவ சரணர் என்பவருடைய 
திருச்சிராப்பள்ளிக்கு அண்மை மகள் . இவளுடைய தந்தை 
யிலுள்ள மருதூரிலும் மங்கல வேற்றூர்க்குச் செல்லுஞ் சம 
புரத்திலும் போரில் வென்று யத்தில் தம்முடைய மகளைப் 


என்னுந் 


மகனு 


கோட்டைமேடு 


119 


கோ தமி 


செய்து 


பார்த்துத் தாம் நாடோறுஞ் 

ஆங்கிலேயர் கைப்பற்றினர் . 
செய்யும் பால் நிவேதனத்தைச் கொள்ளிடத்தின் அரிப்பால் 
சிவபிரானுக்குச் செய்யுமாறு கோட்டை அழிந்து விட்டது . 
கூறி 

விட்டுச் சென்றனர் . இப்பொழுது அது இருந்த மேடு 
ஒளவை பாலை 

நாள் தோறும் மட்டுமே தெரிவதால் தீவுக் 
கறந்துசிவபிரானிடம் கொண்டு 

கோட்டை , 

கோட்டைமேடு 
போய் வைத்து உண்ணுமாறு ஆகிவிட்டது . கோட்டைக்குள் 
கொண்டிருந்தனள் . 

இருந்த கோதண்ட ராமசாமி 
ஔவையின் அன்புக் கிரங்கிய 

மகேந்திரப் பள்ளி என்னுமிடத் 
சிவபிரான் அவள் வேண்டு 

தில் ஒரு கோயிலில் இருக்கிறார் . 
கோளாகிய அன்புக்கிரங்கிப் 
பாலையுண்டு வந்தார் . இவ்வாறு கோ தமி இவள் முன்னாளில் 
நாடோறும் நடந்து கொண் மகத நாட்டில் உதகம் என்னும் 
டிருக்கும்போதுவெளியூர் சென் ஊரில் இருந்தாள் . இவளுடைய 
றிருந்த தந்தை திரும்பினார் . கணவன் 

பெயர் பரிணிதரன் . 
மகள் சிவபிரான் வழிபாட்டிற் 

இவள் கல்வியறிவற்றவளாயி 
குச்சென்று வெறுங்கலத்துடன் னும் நல்ல 

மனப்பண்புடைய 
திரும்பி வருதலைக் கண்டதந்தை 

வள் . இவளுக்கு மகன் ஒருவன் 
வழிபாடு செய்த பால் எங்கே ? பிறந்தான் . மகனுக்கு ஓராண்டு 
என்று உசாவினார் . மகள் சிவ நிறைவதற்கு முன்னரே கணவ 
மூர்த்தி யுண்டனர் என்றனள் . னாகிய பரிணிதரன் மாண்டான் . 
வியப்படைந்த தந்தை மறுநாள் அகவை ஐந்து நிறையுமுன்னரே 
பாலை மகளிடங் 

கொடுத்து அம் 

மாண்டான் . 
அனுப்பிவிட்டுத் தாம் மறைந் கோதமியின் வருத்தம் எல்லை 
திருந்து நோக்கினர் . இறைவன் 

யற்றதாகியது . எவ்வாறேனும் 
பாலை அமுது செய்யா திருத்தலைக் இறந்த மகனைப் பிழைப்பித்து 
கண்டு மகள் பொய்யுரைத் விட வேண்டுமென்று பலரிட 
தனள் என எண்ணித் தாக்கச் முஞ் சென்றாள் . இவள் காலத் 
சென்றனர் . சிவமூர்த்தி பாலை தில்தான் புத்தரும் வாழ்ந்திருந் 
யமுது 

ஒளவையை தார் . இறுதியில் கோதமி புத்த 
மார்பில் அணைத்தனர் . அந்த ரிடஞ் சென்று எவ்வாறேனுந் 

லிங்கத்தைக் கொப்பிலிங்க தன்னுடைய மகனைப் பிழைப் 
மென்பர் . 

பித்துத் தர வேண்டுமென்று 
கோட்டைமேடு - இது கொள்ளிடம் 

மன்றாடினாள் . 

சாவு 

இல்லத்திலிருந்து சிறிது கடுகு 
ஆறு கடலுடன் கலக்குமிடத் 

வாங்கி வருவாயாக என்று புத் 
தில் இருக்கிறது . கோட்டை 
மேட்டைத் தீவுக் கோட்டை 

தர் அவளை அனுப்பினார் . அவள் 

பல விடங்களினுஞ் சுற்றிப் 
எனவுங் கூறுவர் . கொள்ளிடம் 

பார்த்து விட்டுச் சாவு நேராத 
ஆற்றினால் ஏற்பட்ட தீவின் 
நடுவே சோழர்களால் பதி 

இல்லம் எங்கும் இல்லை யென்று 
னே ழாம் நூற்றாண்டின் நடுவில் 

புத்தரிடம்வந்து கூறினாள் . புத் 
தர் அவளுக்கு 

மெய்யறிவு 
ஒரு கோட்டை கட்டப்பட்டது 
கோட்டையைச் சுற்றி அகழி 

தோன்றுமாறு நல்லுரைகள் 

பல நவின்றார் . அதனால் அவளு 
அமைக்கப்பட்டிருந்தது . படை 

டைய உள்ளந்தெளிந்தது . கவலை 
யெடுப்பவர்களை அச்சுறுத்து 

களை யெல்லாம் விட்டு விட்டுப் 
வதற்காக அகழியில் முதலைகள் 
வளர்க்கப்பட்டன . 1742 ஆம் 

புத்தருடைய நெறியைப் பின் 

பற்றினாள் . 
ஆண்டில் இக்கோட்டையை 


செய்து 


நேராத 


| 


கோ தாவரி 


180 


கோயர் 


டைய 


கோதாவரி - இந்தியாவில் மேற்கு பார்க்காமலே அவர்களுடைய 
மலைத் தொடரில் நாசிக் என்ற கழிந்த நகம் , உதிர்ந்த மயிர் 
இடத்துக்கு அருகில் திரியம் முதலிய ஏதேனும் ஒன்றைக் 
பகம் என்ற இடத்தில் தோன்றித் கொண்டு அவர்களுடைய 
தக்காணத்தில் தென் கிழக்காக குணம் , செயல் , பருவம் , உரு 
ஓடி , ஐதராபாத்தைக் கடந்து வம் , அழகு முதலிய எல்லா 
ஆந்திரத்தில் ஓடி வங்காள விரி வற்றையும் வழுவற எழுதிக் 
குடாவில் கலக்கும் ஆறு . இது காட்ட வல்லவன் . நரவாண 
வால்மீகி 

இராமாயணத்தில் னுக்கு இவன் நண்பனாகவும் , 
“ கோதாவண்டு " என்று வழங் அமைச்சனாகவும் அமைந்திருந் 
கப்பட்டுள்ளது . இது இந்துக் தான் . மதனமஞ்சிகையின் கை 
களுக்குப்புண்ணிய ஆறு . கோதா யிலிருந்து வீழ்ந்த ஒரு பந்தை 
வரியின் குறுக்கே தவளே வைத்துக் கொண்டு அவளு 
சுவரம் என்ற இடத்தில் , ஆர்தர் 

அழகிய வடிவத்தை 
காட்டன் என்பவரின் யோசனை எழுதிக் காட்டிக் குணத்தையும் 
யின்படி அரசாங்கம் ஓர் அணை உரைத்தவன் . 
யைக் கட்டி முடித்தது . இது 
நான்கு பிரிவுகளைக் கொண் கோமேதகத் தீவு - இத்தீவு முப்பத் 
டது . நான்கும் முறையே 4,839 

திரண்டு நூறாயிரம் யோசனைப் 
அடி , 2,859 அடி , 1,560 அடி , 

பரப்புடையது . 

மநுமரபில் 
2,601 அடி நீளமுள்ளவை . 

தோன்றிய கோபதி என்னும் 
அரசன் 

கோசவம் என்னும் 
இதற்கு மூன்று பெரிய கால் 
வாய்கள் இருக்கின்றன . ஒவ் 

வேள்வியைச் செய்யத் தொடங் 
வொன்றும் ஒவ்வொரு கழிமுக 

கினான் . இக்கோபதிக்குக் குரு 
வெளியின் வழியாகச் செல்லு 

உசத்தியன் மரபில் தோன்றிய 
கின்றது . இரண்டு கட்டுக் கால் 

கவுதமனாவான் . இக்கவுதமன் 
வாய்களும் இருக்கின்றன . இக் 

வாசவன் வேள்வியை முடித்து 
கால்வாயமைப்பால் கோதாவரி 

வந்து இவன் வேள்வியை முடிப் 
மாவட்டம் செழிப்பு மிக்க பூமி 

கூறிச் 

சென்றான் . 
யாகத் திகழ்கின்றது . இது 100 

கோபதி 

மன்னனோ 
மைல் நீளமுடையது . 

பிருகு என்பவனைத் தன்னாசிரிய 

னாகக் கொண்டு வேள்வியைத் 
கோபாலகன் பிரச்சோதனனு 

தொடங்கினான் . இச்செய்தியை 
டைய பட்டத்துத் தேவிமாருள் 

அறிந்த கவுதமன் சினந்துவந்து 
ஒருத்தியினுடைய மகன் . உத சாபமிட்டான் . சாபத் தீயினால் 
யணனுடைய பகைவர்களாகிய வேள்விச் 

சாலையில் 
இருபதின்மரை இவன் ஒருங்கே கோக்களெல்லாம் வெந்தொ 
கொன்றான் . 

ழிய அவற்றின் மேதை அந் 
கோமதியம்மை - சங்கரன் கோயி 

நிலம் முழுவதும் 

பரவியது . 
லில் திருக்கோயிலில் எழுந்தரு அதனால் அத்தீவு கோமேதகத் 
ளிய இறைவியின் பெயர் . 

தீவு என்று பெயர் வழங்க 

லாகியது . 
கோமுகன் - இவன் கௌசாம்பி 
நகரில் இருந்த இடவகனுடைய 

கோயர் இவர்கள் கொண்டர் , 
மகன் . பல கலைகளையும் நன்கு கோண்டுகள் ஆகியோருடன் 
கற்றுத் தேறியவன் . நுண்ணு தொடர்புடையவர்கள் 
ணர்வு முதலிய நல்லறிவுகள் றும் , இருநூறு ஆண்டுகட்கு 
இவனிடம் மிகுதியாக அமைந் முன் மத்தியப் பிரதேசத்தி 
திருந்தன . ஒருவரை 

ஒருவரை நேரில் லிருந்து துரத்தப்பட்டு , மல்கான 


- 


பதாகக் 
ஆனால் 


நின்ற 


என் 


| 


கோரக்கர் 


181 


கோவிந்த சந்திரன் 


கன் ; 


செய்து 


கரி வட்டத்திலும் கோதாவரி இவனுடைய செல்வ நலமெல் 
மாவட்ட வடபகுதியிலும் குடி 

லாம் அழிந்தொழிந்ததென்பர் . 
யேறியவர்கள் என்றும் கருதப் கோவலன் இப் பெயரினர் 
பெறுகின்றார்கள். இப்போது இருவர் . ( 1 ) மணிமேகலையி 
கோதாவரி மாவட்டத்தின் அரு னுடைய தந்தை ; கண்ணகியின் 
கிலுள்ள கோராப்புட்டி மாவட் கணவன் ; சிலப்பதிகாரக் கதா 
டத்தின் தென்மேற்குப் பகுதி நாயகன் .வஞ்சி நகரப் புறத்தே 
யில் உள்ளனர் . இவர்கள் தனித் இருந்த கண்ணகி கோயிலில் 
தனிக் குடிசைகளில் வசிக்கிறார் இவன் வடிவமும் பூசிக்கப்பட்டு 
கள் . இளைஞருக்கு மணமானதும் 

வந்தது . 
மணமக்களுக்குத் தனித்தனிக் 

கோவலன் ( 2 ) முன் கூறிய சிலப்ப 
குடிசை தருகின்றார்கள் . பெண் 

பதிகாரக் கோவலனுக்கு ஒன் 
கள் ஆடையே இல்லாமலும் 

பது தலைமுறை முன்னாலிருந்த 
ருப்பர் . உடம்பின் இடைப் 

வன் ; இமயவரம்பன் நெடுஞ் 
பகுதியைக் கோணியைக் 

சேரலாதனுக்குக் காதற்பாங் 
கொண்டு மறைத்துக் கொள்வ 

அவ் வேந்தனுக்குச் 
தும் உண்டு . குளிர்காலத்தில் 

சாரணர் கூறிய 

உபதேச 
கோணிகள் கொண்டு போர்த் 

மொழியைத் தானுங் கேட்டுத் 
திக் கொள்வர் . 

தான் தேடிய பொருளையுந்தன் 
கோரக்கர் மச்சேந்திரருடைய 

முன்னோர் தேடிய பொருளையும் 
மாணவர் . 

மெய்யறிவில் தம் ஏழுநாளில் தானஞ் 
முடைய ஆசிரியரையும் விஞ்சி றகு தவம் புரிந்தவன் . வஞ்சி 
நின்றார் . இவருடைய பிறப்பு நகரத்தில் புத்தனுக்குக் கோயி 
வளர்ப்பு முதலிய செய்திகளை லொன்று கட்டுவித்தவன் . 
மச்சேந்திர நாதரிற் காண்க . கோவிந்த தீட்சிதர் - இரகுநாத 

நாயுடு காலத்தில் தஞ்சையி 
கோரன் - கொங்குவள நாட்டிலே 

லிருந்த சிறந்த அறிஞர் . இவர் 
வல்லம் என்னும் ஊரில் இருந்த 

இருபத்து மூன்று பிரிவுக 
வன் . கொலை களவு முதலிய 

ளுடைய அரிவமிசசார சரித்தி 
தீத் தொழில்களைச் செய்து 

ரம் என்னும் நூலை இயற்றிய 
கொண்டிருந்த இவன் மெய்ம்மை 

தோடு , இசையைப் பற்றிச் ,, 
பேசுதல் ஒன்றைக் கடைப் 

" சங்கீதசுதாநிதி " என்னும் 
பிடித்து அதனால் தன்னுடைய 

நூலையும் இயற்றினார் . இரகு 
தீத்தொழில்கள் எல்லாவற்றை 

நாத நாயுடுவுக்கும் ,, அவனு 
யும் போக்கிக் கொண்டான் . 

டைய தந்தைக்கும் அமைச்சரா 
கோரைக் காலாழ்வான் 

கவும் இருந்தார் . 
சோழவள நாட்டில் கோரைக் கோவிந்த சந்திரன் - இவன் வட 
கால் என்னும் ஊரில் வாழ்ந் நாட்டில் பதினொன்றாம் நூற் 
திருந்தான் . இவனுடைய இயற் றாண்டில் அரசு புரிந்திருந் 
பெயர் 

என்பது . தவன் . துருக்கதண்டம் என் 
இவனிடஞ் செல்வ நலம் னும் வரியை இவன் ஏற்படுத்தி 
பெற்றிருந்தும் 

இவ்வரி முகமதியர் 
பொய்ம்மை பேசுதலாகிய புன் களின் வளர்ச்சியைத் தடுப் 
மைத்தொழிலை மேற் கொண் பதற்காக ஏற்படுத்தப் பெற் 
டான் . அதனால் ஒளவையாரால் 

இவன் 

தன்னுடைய 
இகழ்ந்துபாடப்பெற்றான் . அவ் நாணயங்களின் ஒரு புறத்தில் 
வாறு பாடப் பெற்ற பிறகு தன்னுடைய பெயரையும் 


இவன் 


ஆழ்வான் 


அமையப் 


னான் . 


வசித் 


இவர் 


கௌடில்யருடைய 
கோவிந்தயோகி 

182 

கௌதமன்பசு 
மற்றொரு புறத்தில் முத்தலைச் கிறது . அப்பொழுது அதுசில 
சூலத்தையும் வெளியிட்டான் . சமயங்களில் அஃதாவது தான் 
இவனுக்கு நான்கு மனைவியர் விரும்புஞ் சமயத்தில் பறக்குந் 
இருந்தனர் . அவர்களில் ஒருத்தி தன்மையை அடைகிறது , 
யான குமார தேவி என்பவள் இதுவே கோழிப் பாம்பாகும் . 
பௌத்த சமயத்தவள் . 

கோனேரிக்குப்பம் காஞ்சியில் 
கோவிந்தயோகி - இவர் நருமதை 

ஏகாம்பர நாதர் கோயிலுக்கு 
யாற்றுக் கரையிலே 

அண்மையில் உள்ள ஓர் ஊர் . 
திருந்தார் . ஆதிசங்கராச்சாரி சாக்கிய நாயனார் வீடுபெற்றது 
யர்க்கு இவரே குரு ஆவர் . 

இங்கு தான் . 
கோவிந்தன் 

விதய நாட்டில் கௌடில்யர் - இவர் கி.மு. நான் 
சீவகன் காலத்தில் வாழ்ந் 

காம் நூற்றாண்டில் 

வாழ்ந் 
திருந்தவன் . சீவகனுக்குத் தாய் 

திருந்தவர் . இவர் வாழ்ந்திருந்த 
மாமன் . கட்டியங்காரன் தான் 

இடம் காஞ்சீபுரம் என்கின் 
சச்சந்தனைக் கொல்லவில்லை 

னர் . 

வடமொழியில் 
யென்று இவனிடம் பன்முறை 

வல்லவர் . அம்மொழியில் 
வற்புறுத்திக் கூறினான் . ஆனால் அர்த்தசாத்திரம் என் னும் 
கொடியவனாகிய கட்டியங்கார 

பொருள் நூலை இயற்றியிருக் 
னுடைய பேச்சை இவன் நம்ப 

கிறார் . 

இவருடைய பொருள் 
வில்லை . தனக்கும் ஏதேனும் 

நூலின் கருத்துக்கள் சில திருக் 
தீமை செய்வானென்று கண் குறளிற் காணப்படுவதால் திரு 
ணுங் கருத்துமாக இருந்தான் . 
கட்டியங்காரனை ஒழித்துக் அர்த்த சாஸ்திரத்தைப் படித் 
கட்டிய பிறகே இவனுடைய 

திருக்கலாம் என்று சிலர் எண் 
உள்ளந் தெளிவடைந்தது . 

ணுகின்றனர் . கௌடில்யர் 

திருவள்ளுவருடைய திருக்குற 
கோவிந்தை - இவள் இடையர் தலை 

ளைப் படித்திருக்கலாம் என்பது 
வனாகிய நந்தகோபனுடைய 

வேறு சிலருடைய எண்ணம் . 
மகள் . நந்தகோபன் வேடர்க 

காலத்தால் முற்பட்டவர் 
ளாற் பற்றப்பட்ட நிரையை 

திருவள்ளுவரா கௌடில்யரா 
மீட்டுத் தருவார்க்கு இவளைத் 

என்பது விளக்கமாகவில்லை . 
திருமணஞ் செய்து தருவதாக 
அறிவித்தான் .சீவகன் நிரையை 

கௌ தமகட்டம் புத்தர் தம் 
மீட்டு இவளைத் தன்னுடைய 

முடைய மாணவர்களோடு கங் 
தோழனாகிய பது முகனுக்குத் 

கையை விண் வழியாகக் கடந்து 
திருமணஞ் செய்வித்தனன் . 

சென்ற இடம் . 
கோழியூர் உறையூர் ; கோழி 

கௌ தமன்பசு - கௌதம முனிவர் 
யொன்று யானையை எதிர்த்துப் 

ராசமகேந்திரத்திற்கு அண் 
போரிட்டு வென்றமையால் அக் 

மையில் கோதாவரியாற்றிற்குத் 
கோழியின் பெயரால் கோழி 

தற்கேயுள்ள கோவூரில் 
யூர் எனப்பட்டது . 

இருந்து தவஞ் செய்து கொண் 

டிருந்தார் . அப்பொழுது 
கோழிப்பாம்பு - இதற்குக் குக்குட பன்னிரண்டு ஆண்டுகள் மழை 
சருப்பம் , பறவைநாகம் என் பெய்யாமல் கொடிய பஞ்சம் 
னும் பெயர்களும் வழங்கும் . 

நேரிட்டது . 

அப்பஞ்சத்திற் 
பொதுவாக ஒருவகைப் பாம்பா கஞ்சிய முனிவர்கள் பலர் 
வாணாள் 

நீடித்தலால் கௌதமரிடத்திற்குச் சென்றார் 
நீளங் கோழியளவாகக் குறுகு கள் . கௌதமர் ஒரு பிடிநெல்லை 


183 


கௌதமன்பசு 


சகந்நாதம் 


என்று 


வேறு 


உண 


பெறு 


ளன . 


நீர் 
மென்று 


யெடுத்துத் தமக்கு அண்மையில் கௌமாரம் - குமாரக் கடவுளாகிய 
உள்ள மணல் மேட்டில் முருகனை முழு முதற் பொரு 

ளாகக் 

கொண்டு 
விதைத்து விட்டுத் தாம் நாட் 

வழிபடும் 
சமயம் 

நாட் 
கடன்களைச் செய்தார் . 

கௌமாரம் 
கடன்களை முடித்துக் கொண்டு 

வழங்கப்படுகின்றது . 

வேறு பயன் வேண்டுவோர் 
எழுந்தபோது நெல்லெல்லாம் 

வேறுவேறாக 

எண்ணி 

வழி 
முளைத்து வளர்ந்து கதிரீன்று 

படுதற்கு உரியவையாய் ஞான 
விளைந்திருத்தலைக் கண்டு அவை 

சத்திதரன் முதலாகப் பதினாறு 
களை யறுத்துக் குற்றி அரிசி 

மூர்த்தங்கள் குமாரக் கடவுளுக் 
யாக்கிச் சமைத்து வந்திருந்த குச் சொல்லப் படுகின்றன . 
முனிவர்கட்கெல்லாம் 

அவை “ குமார தந்திரம் வட 
விட்டார் . அவ்வாறே நாள் மொழி ஆகமத்து , மந்திரோத் 
தோறும் செய்து கொண்டிருந் தாரப் படலத்தின் கண்ணும் , 
தார் . பன்னீராண்டு கட்குப் தணிகைப்புராணம் அகத்தியன் 
பிறகு மழைபொழிந்து நாடு அருள் 

படலத்தின் 
செழித்தது . கௌதமர் முனி கண்ணும் விளக்கப்பட்டுள் 
வர்களைப் பார்த்து , “ இனிமேல் 
நீங்கள் உங்களுடைய இருப் சகச்சாரம் - இப்பெயர் காஞ்சிமா 
பிடத்திற்குச் செல்லலாம் " நகரின் சிறப்புப் பெயர்கள் 
என்றார் . முனிவர்கள் கௌத பதின்மூன்றனுள் ஒன்று.மூவுல 
மரைப்பார்த்து , 

எம் கங்களினும் நிலவுலகஞ் சிறந்த 
மோடு வரவேண்டு 

தாகுமென்பதனாலும் , நிலவுல 
வேண்டிக் கொண்டார்கள் . கத்தில் உள்ள பல சிவப்பதிகளி 
கௌதமர் மறுத்தார் . அதனால் னும் இப்பதியானது 
வந்திருந்த முனிவர்கள் பொறா பொருளின்பத்தை யளிப்பதில் 
மையுஞ் சினமுங் கொண்டார் சீர்த்திமிக்கதென்னுங் காரணத் 
கள் . ஒரு மாயப்பசுவை தினாலும் உண்டாகியது . 
உண்டாக்கினார்கள் . கௌதமர் சகடாசுரன் கண்ணபிரான் ஆயர் 
விதைக்கும் பயிர்களை மேய்ந்து பாடியில் வளர்ந்து கொண்டி 
அழிக்கும்படி செய்தார்கள் . ருந்தபோது கண்ணனை எவ்வா 
கௌதமர் 

தருப்பைப்புல்லைக் றேனுங் கொன்று தீர்த்துவிட 
கையிலெடுத்துக் 

கொண்டு வேண்டுமென்று எண்ணிய கஞ் 
விரட்டினார் . 

சன் ஒரு நாள் ஓர் அசுரனை 
வீழ்ந்திறந்தது . முனிவர்கள் 

அனுப்பினான் . அவன் ஆயர் 
கௌதமரைப் பார்த்து , “ நீர் பாடியை அடைந்து தன்னுடைய 
பசுவைக் கொன்றீர் ஆகையால் ஆற்றலை ஒரு வண்டியிற் புகுத் 
சாந்திராயண விரதம் அனுட் 

திச் சமயம் பார்த்திருந்தான் . 
டிக்கக் கடவீர் என்று சாபங் கண்ணன் அவ்வண்டியைக் 
கொடுத்து விட்டுச் சென்றார் காலால்உதைத்து அவ்வசுரனைக் 
நன்றி மறந்த முனிவர் 

கொன் றருளினான் . 
களுடைய செய்கையைக் கண்ட 

சகந்நாதம் - ஒரு திருமால் பதி . இது 
உலகத்தார்கள் மோசமான 

கிழக்குக் கடற்கரையில் உள் 
செயல்கட்கு உபமானங் காட் ளது . இதனைப் பூரி சகந்நாதம் 
டிப் பேசும் 

என்பர் . திருமால் , பலபத்திரர் , 
கௌதமன் 

நியாயமாக சுபத்திராதேவி , யோகநரசிம் 
இருக்கிறது 

என்று 

பேசு மர் முதலிய மூர்த்திகள் இங் 
கிறார்கள் , 

குள்ளன , 


அறம் 


பசுவை 


பசு 


கள் . 



4 


போது 


இது 


சகமித்திரர் 


184 


சகலாகம பண்டிதர் 


சகமித்திரர் - இவர் வட நாட்டில் மாற்றாள் பொறாமை கொண் 
பரளி என்னும் ஊரில் மறைய டாள் . உண்ணும் உணவில் 
வர் குலத்தில் தோன்றியவர் . நஞ்சைக் கலந்து வைத்தாள் . 
திருமாலிடத்தில் மிகுந்த அன் ஆயினும் இறைவனருளால் 
புடையவர் . இவர் வறியவராக தீமையொன்றும் உண்டாக 
விருந்தும் நல்லொழுக்கமுடைய வில்லை . உரிய காலத்தில் மகன் 
வராகச் சிறந்து நின்றார் . இவ ஒருவன் பிறந்தான் . நஞ்சு 
ருடைய வாழ்க்கைக்குப் பலர் ( கரம் ) கலந்தும் ஊறின்றிப் 
உதவி செய்தனர் . இவரிடத் பிறந்த படியால் அவனுடைய 
திற் பொறாமை கொண்ட சிலர் பெயர் சகரன் என்று ஆகியது . 
ஒருநாள் இரவில் இவருடைய கல்வி கற்றுத் திருமணம் புரிந்து 
இல்லத்தில் தீயை வைத்து விட் உரிய காலத்தில் அரசாட்சியை 
டனர் . இல்லம் அடியோடு மேற்கொண்டான் . 

இவனு 
எரிந்து இல்லாது ஒழிந்தது . டைய ஆற்றல் தேவர்களும் 
அப்பொழுது இவர் மனைவி மக் வியந்து பாராட்டற்குரியதாக 
களோடு உள்ளே 

உறங்கிக் 

விருந்தது . இந்திரனும் இவ 
கொண்டிருந்தார் . நல்லவரா னெதிர் நின்று போர் புரிய 
கிய இவர் மனைவி மக்களோடு முடியவில்லை . இவன் கொடை 
மாண்டொழிந்தார் 

ற நலத்தினுஞ்சிறந்து விளங்கினா 
அனைவரும் எண்ணினர் . தீயா னாகையால் இவனை அனைவரும் 
னது எரிந்து தணிந்த பின் எல் முதல் வள்ளலென்று போற்ற 
லோரும் உள்ளே போய்ப்பார்த் லாயினர் . இவனுடைய இரண் 
தார்கள் . சகமித்திரர்தம்முடைய டாவது மனைவி அறுபதினாயிரம் 
குடும்பத்தாரோடு அப்பொழு பிள்ளைகளைப் பெற்றாள் . அவர் 
தும் உறங்கிக் கொண்டுதான் கள் எல்லோருக்கும் ஒரு சேரச் 
இருந்தார் . அனைவரும் மிகுந்த சகரர் என்றே பெயர் வழங்க 
வியப்படைந்தார்கள் . அந் லாகியது . முதல் மனைவி ஒருமக 
நாட்டு மன்னனும் இவருடைய னைப்பெற்றாள் . அவனுக்கு அச 
பெருமையை உணர்ந்து பாராட் மஞ்சதன் என்று பெயர் . சகரன் 
டினான் . அது முதல் இவருக்குச் தன்னுடைய மக்களையும் சுற்றத் 
சகமித்திரர் என்று பெயருண் தினரையும் 

உடன் 

வைத்து 
டாகியது . 

ஆதரித்துப் பேரும் புகழும் 
சகரன் - இவன் கதிரவன் குலத்து பெற்றான் . இந்தச் சகரர்களே 
மன்னன் . இவனுடைய தந்தை 

கடலைத் தோண்டிக் கொண்டு 
யின் பெயர் வாகுகன் . தாய் 

பாதலஞ்சென்றவர்களென்றும் 
வயிற்றில் இவன் கருவுற்றிருக் அதனால் கடல் சாகரம் என்று 
கையில் தந்தைமாண்டு போனான் , 

பெயர் பெற்ற தென் றுங் கூறு 
தாயும் தீப்பாய்ந்து உயிர்விடத் 
ணிந்தாள் . அப்பொழுது 

சகலசித்தி காஞ்சி மாநகருக் 
ஊரு என்னும் முனிவர் ஒருவர் 

குள்ள பெயர்கள் பதின்மூன்ற 
தோன்றி , " உன் வயிற்றிலே 
அரிய மகன் ஒருவன் இருக்கி 

னுள் ஒன்று . எண்வகைச்சித்தி 

களையும் தவத்தினருக்கு அரு 
றான் . அவனால் உனக்கு எல்லா 
நன்மையும் உண்டாம் . ஆகவே 

ளுந் தன்மையினால் உண்டாகிய 
உயிர் 

காரணப் பெயர் . 
விடாதொழிவாயாக 
என்று உரைத்தார் . இவளும் சகலாகம பண்டிதர் திருத்துறை 
உயிர் தாங்கியிருந்தாள் . இவள் யூரில் எழுந்தருளியிருந்த அரு 
கருவுற்றிருத்தலை யுணர்ந்து ணந்தி சிவாச்சாரியார் எல்லாக் 


வர் . 


சகவீரபாண்டியக் கட்ட பொம்மு 185 


சகுனி 


யளித்த 


குண 


குளம் 


கலைகளினுஞ் சிறந்து விளங்கிய அல்லமரிடம் போகச் செய் 
படியால் 

சகலாகம பாண்டி தார் . இவர் பிரிய மனமில்லாமல் 
தர் என்னுஞ்சிறப்புப் பெயரால் வணங்கி நின்றார் . ஆனால் மறு 
கூறப்பெற்றார் . 

கணம் 

கலியாணபுரத்தில் 
சகவீரபாண்டியக் கட்ட பொம்மு - 

அல்லமர் திருமுன் நின்றார் . 
1148-1171 . இவன் முதலாவது 

சகாதேவன் 

பஞ்சபாண்டவர் 
கட்ட பொம்முவினுடைய களில் ஒருவன் . பாண்டவர்களில் 
மகன் . தனக்கு அரசாட்சி 

எல்லாருக்கும் இளையவன் . 
சக வீரபாண்டிய மத்திராதேவிக்கும் 

அசுவினி 
னுடைய பெருந்தன்மையைப் தேவர்கட்கும் பிறந்த இரட்டை 
பாராட்டும் பொருட்டு அவன் யர்களில் ஒருவன் . இவன் காலக் 
பெயரை இவனுக்குத் தந்தை கணிதத்தில் வல்லவன் . நேர்மை 
யிட்டிருந்தான் . 

சிறிதும் தவறாதவன் . இவ 
சகவீரராகவன் பாஞ்சாலன் 

னுடைய காலக் கணித வல்ல 
குறிச்சிக் கட்டபொம்மு வழி 

மையையும் கோடாத 
முறையில் 10 ஆவது பட்டத் முடைமையையும் நன்குணர்ந் 
தை யடைந்து எட்டாண்டுகள் 

திருந்த துரியோதனன் பாரதப் 
ஆட்சி புரிந்தவன் . தந்தையின் 

போர் தொடங்க நன்னாள் 
பெயர் இரகு வீரணன் . இவன் 

கேட்டு இவனிடம்வர இவனும் 
படையிலுங் கொடையிலுஞ் 

துரியோதனனுக்கு வெற்றி 
சிறந்தவன் . இவன் காலத்தில் 

யேற்பட நாள் குறித்துக் 
சாலி நன்னிலையை 

கொடுத்தான் . னால் மாய 
அடைந்தது . 

வன் அந்நாளைப் பாண்டவர் 

கட்கே உரியதாக்கினான் . 
சகவீரராமக் குமாரசாமி 

இவன் 
சின்ன பொம்மேந்திரன் என் சகுந்தலை - விசுவாமித்திர முனி 
பவனுடைய 

மகன் . 

கட்ட வருக்கும் மேனகைக்கும் பிறந் 
பொம்மு வழி 

முறையில் 

தவள் .சகுந்தம் என்றால் பறவை 
பாஞ்சாலன் குறிச்சியின் சஉ 

என்று 

பொருள் . 
பட்டத்தை 

யடைங் 
ஆவது 

விட்டுப் 

போனதும் 
தவன் . 

இவன் தன்னுடைய பறவைகளாற் பாதுகாக்கப் 
நாட்டைப் பட்டவளாகையால் 

சகுந்தலை 
வகையினும் வளமுறச் செய் எனப் 

பெயர் 
இவனுடைய 

கண் ணுவ முனிவரிடத்தில் 
ஆண்டுகள் நடைபெற் வளர்ந்து சந்திர குல மன்னனா 
றது . 

கிய துஷ்யந்தனை மணந்தாள் . 

இவளுடைய மகன் 
சகளேசமா திராசையர் - இவர் ஓர் 

பரதன் . 
அரசர் . சிவபூசை செய்தவர் . 

பரதனுடைய சிறப்பினால் சந் 

திர குலத்தவர் பாரதர் என்று 
இவர் மல்லிராசையர் என்பவ 
ரைக் காண விரும்பி அரசு முத 

பெயர் பெற்றனர் . வடமொழி 

யில் காளிதாசர் பாடிய சாகுந் 
லியவைகளைத் துறந்து அவ 

தலம் என்னும் நூல் சகுந்தலை 
டஞ் சென்றார் . இவருடைய 

யினுடைய வரலாற்றைக் கூறு 
வரவு கண்ட மல்லிராசையர் . 
ஒரு பேருருக்கொண்டு நின்றார் . 
அவ்வுருவைப் 

பார்த்துத் சகுனி - இவன் காந்தார நாட்டு 
தொழுது 

எழாமல் கிடந்த மன்னனுடைய மகன் . திருத 
இவரை மல்லிராசர் 

ராட்டிரன் காந்தாரியை 
யணைத்து அருள் செய்தார் . மணந்து அத்தினபுரஞ் செல்லு 


மேனகை 


விட்டு 


ஆட்சியில் 


பல 


பெற்றாள் . 


தான் . 


கிறது . 


தூக்கி 


சகுனிகௌசிகன் 


186 


சங்கன்னன் 


மகனை 


ரன் 


உணவை 


மாண் 


கையில் இவனும் இவனுடைய ஆகிய இவைகளைச் 

சூழ்ந்து 
தம்பியர் தொண்ணூற்றொன்ப வளைந்துள்ள பெரியமலையே 
தின்மரும் உடன் சென்றனர் . சக்கரவாள கிரியாகும் . 
இவர்களால் தனக்கு ஒருகாலத் | சக்கரவாளக்கோட்டம் 
தில் தீமையேற்படக் கூடும் 

யிழந்த துன்பத்தால் வருந்திய 
என்று எண்ணிய திருதராட்டி கோதமையின் துன்பத்தைப் 
இவர்களனைவரையுஞ் போக்குவதற்காகச் 

சக்கர 
சிறையிலடைத்ததோடு 

வாளத்திலிருந்த எல்லாத் 
போதிய உணவுங் கொடுக்கா 

தேவர்களையும் சம்பாபதி வரு 
மல் ஒருவருக்குமட்டும் போதிய 

வித்துக் காட்டிய விடத்து அக் 
எல்லோருக்குமாகக் 

காட்சியை எக்காலத்தும் 
கொடுக்கச் செய்தான் . சகுனி 

யாவருங் காணும் வண்ணம் 
யுந் தம்பிமாருங் கலந்தெண்ணி 

மயனால் அமைக்கப் பட்டது 
னார்கள் . எல்லோரும் 

பற்றி இஃது இப்பெயர் பெற் 
டொழியாமல் உணவை ஒருவர் 

றது . காவிரிப்பூம் பட்டினத் 
மட்டும் உண்டு பிழைத்துப் 

தின் புறத்தேயுள்ள மயானத் 
பிறகு பழிக்குப் பழிவாங்குகிற 

தின் பக்கத்திலுள்ளது . இதனால் 
தென்று முடிவு செய்தார்கள் . 

இது சுடுகாட்டுக் கோட்டம் 
அம்முடிவுப்படி 

உணவைச் 

எனவுங் கூறப்பெறும் . இதில் 
சகுனி யொருவனே உண்டு 

முனிவர்கள் பலர் இருந்து 
பிழைத்துப் பிறகு துரியோ 

தவஞ் செய்தனர் . சம்பாபதி 
தனனைத் தீயவழியிற் செலுத்தி 

கோயில் , கந்திற்பாவை , உலக 
நூற்றொருவரையுங் கொன் 

வறவி என்னும் இம்மூன்றும் 
றொழித்தான் . தன்னுடைய 

இதைச் சார்ந்திருந்தன . 
தம்பியரைச் சிறையிற் கொன் 
றொழித்ததற்குப் பழிக்குப் பழி 

சக்கரன் பண்டைக் காலத்தில் 
வாங்கினான் . 

இருந்த பெருந்தமிழ்ப் புலவர் 
களில் ஒருவர் . 

இவர் மணி 
சகுனிகௌசிகன் 

மலைத்தமிழ்ச் சங்கத்தில் தலை 
சேர்ந்த வீரர்களில் மைப் 

புலவராக இருந்து 
ஒருவன் . 

எண்ணியதைத் தமிழாராய்ச்சி செய்தார் . இவ 
திண்ணமாக முடிக்கும் ஆற்ற ரோடு உடனிருந்த புலவர்கள் 
லுடையவன் . மிகுந்த நூலறி பேராற்று நெடுந்துறையன் 
வுடையவன் . ஒற்றாக ஆருணி இடைகழிச் செங்கோடன் 
யரசனால் அனுப்பப் பட்ட 

தனியூர்ச் சேந்தன் . பஃறுளி 
மூன்று வீரர்களுள் ஒருவனாகச் யாற்றுத் 

பாய்ச்சல் 
சென்றான் . 

உதயணனுடைய முத்தூர் அகத்தியன் முதலி 
வீரர்களால் கொலை செய்யப் யோர் . 
பட்டான் . 

சக்தி கணபதி - இவர் செவ்வந்தி 
சக்கரவாளகிரி 

ளகிரி - இஃது ஒரு மலை .. வானம் போன்ற நிறமுடைய 
இதனை ஆழியங் குன்றம் என்று 

வராய்ப் பச்சை நிறமேனி 
மணிமேகலை கூறுகிறது . 

யுடைய தேவியைத் தழுவிக் 
மேருமலையும் அதனைச் சூழ்ந்து 

கொண்டிருப்பார் . 

கையில் 
ஏழுகுல மலைகளும் அக்குல மலை 

பாசம் , பூமாலை முதலியவை 
ஒவ்வொன் றனையுஞ் 

கள் விளங்கும் . 
சூழ்ந்த ஏழுகடல்களும் இக் சங்கன்னன் - மறையவனாக இருந்து 
கடல்களையும் மலைகளையுஞ் பல தீமைகளைச் செய்த இவன் 
சுற்றிய பெரும் புறக்கடலும் மறுபிறப்பில் வேடனானான் , 


ஆருணி 


யரசனைச் 


தலைப் 


கள் 


சங்ககிரிதுர்க்கம் 


187 


சங்கபோதி 


காலம் 


பல 


வெல்ல 


பல 


மென்று 


சிவப்பதிப் பயணஞ் செல்வா என்பவர் இதனைப் பிடித்து 
ரோடு சிவக்கோலம் பூண்டு மைசூரோடு சேர்த்ததாகக் 
சென்றான் . அவிநாசித்தலத்தில் கூறுவர் . 
கூத்தப் பிரானுடைய திருவடி 
யில் அணிந்திருந்த சிலம்பைக் சங்கசூடன் - இவன் ஓர் அசுரன் . 
களவு செய்யக் காலம் பார்த் 

இவனுடைய தந்தையின் 
திருத்தான் . தகுந்த 

பெயர் சுதாமன் . இவன் தவஞ் 
அமையவில்லை . அத் திருவடி 

செய்து 

மேன்மைகளை 
யையேஎண்ணிக்கொண்டிருந்து 

யடைந்தான் . தெய்வத்தன்மை 
வீடு பேற்றையடைந்தான் . 

பொருந்திய மணிமாலை ஒன்று 
சங்ககிரிதுர்க்கம் - 

இவனிடம் இருந்தது .. அம் 
கொங்குவள 
மாலையை இவன் 

அணிந்து 
நாட்டில் திருச்செங்கோடு 

கொள்வானாயின் இவனை 
தாலுகாவில் உள்ள ஓர் ஊர் . 

எவரும் 

முடியாது . 
மலைப்பாறைகள் வெண்மை நிற 

இவனால் தேவர்கட்குப் 
மமைந்த படியால் சங்ககிரி 

தொல்லைகள் நிகழ்ந்தன . 
என்று பெயர் பெற்றது . மலை 

ஆகவே தேவர்கள் இவனை 
மேல் அமைந்த 

கோட்டை 

எவ்வாறேனும் கொன் 
யினைத் துர்க்கம் என்பர் . ஈண் 

றொழிக்க வேண்டு 
டும் மலைக்கோட்டை அமைந் 

முடிவு செய்தார்கள் . மணி 
துள்ளது . இம்மலையின் மேற்குப் 

மாலை இவனை விட்டு நீங்கினால் 
பக்கம் செங்குத்தாக அமைந் 

தான் இவனை யொழிக்க முடி 
துள்ளது . கிழக்குப் பக்கத்தில் 

யும் என்பதை யறிந்திருந்த 
மட்டும் ஏறமுடியும் . பத்து மதில் 

தேவர்கள் அம்மாலையைக் கவரு 
கள் கட்டப் பட்டிருக்கின்றன . 

மாறு திருமாலை வேண்டினார் 
மூன்றாவது தலை வாசலில் வரத 

கள் . திருமால் ஒரு முனிவரைப் 
ராசப் பெருமாள் கோவிலும் 

போல் இவனிடம் வந்தார் . 
ஒரு குளமும் உள்ளன . 

பத்து இவனைப் பலவாறு புகழ்ந்து 
மதில்களையுந் தாண்டி மேலே 

பேசினார் . அதனால் மகிழ்ச்சி 
அங்கே சென்ன யடைந்த 

மாயனைப் 
கேசவப் பெருமாள் கோயிலைப் 

பார்த்துத் , தங்கட்கு வேண்டி 
பார்க்கலாம் . இம்மலை கடல் 

யது யாது ? 

என்று 

உசாவி 
மட்டத்திற்கு மேல் 2345 அடி 

னான் . அவர் , 

உன்னுடைய 
உயரத்தில் உள்ளது . மலைமேல் 

மணிமாலையைத் தருக என்று 
ஒரு சுனை உள்ளது.அச்சுனைக்கு 

கேட்டார் . அம்மாலையின் 
மான்சுனை என்று பெயர் . இச் 

பெருமையை எண்ணிப்பாரா 
சுனையின் நீர் நோய்களைப் 

மல் உடனே கழற்றி மாயனி 
போக்குங் குணமுடையது . 

கொடுத்து விட்டான் . 
ஒரு குண்டுப் 

தேவர்கள் 
பாறை இருக்கிறது . அதனைக் 

எளிதில் வென்றனர் . 
" கெட்டி முதலியார் குண்டு " 
என்பார்கள் . தாரமங்கலம் | சங்கபோதி - இலங்கையை அர 
கோயில் கட்டிய பொழுதுவேலை சாண்ட இரண்டாம் சேனன் . 
செய்யாத 

சோம்பேறிகளை இவன் அரசாட்சிக்கு வந்ததும் 
இக்குண்டின் மீது நிறுத்தித் தன்னுடைய படைத்தலைவனா 
தண்டிப்பது வழக்கமாம் . இத் கிய குட்டகன் என்பவனைப் 
துர்க்கத்தின் 

பழைய பெயர் பெரும் படையோடு மதுரைக் 
குன்னத்தூர்த் துர்க்கம் என் கனுப்பிப்பாண்டியனை வென்று 
பது . 1588 இல் சிக்கதேவராயர் முன்பு பாண்டியன் இலங்கை 


சென்றால் 


இவன் 


டங் 


அடி மலையில் 


பிறகு 


இவனை 


சங்கமங்கை 


188 


சங்கரன் சீதரன் 


ஊர் . 


இவனைக் 


தான் . 


சேட 


யில் இருந்து கைப்பற்றிக் புனித நீரில் மூழ்கிக்கைவளரப் 
கொண்ட பொருள்களை யெல் பெற்றார் . அன்று முதல் அப் 
லாம் மீட்டுக் கொண்டான் . புனிதநீர் சங்க தீர்த்தம் என்று 
சங்கமங்கை - இது தொண்டைவள 

பெயர் பெற்றது . 
நாட்டில் காஞ்சியை அடுத்த | சங்கர தாசையர் இவர் 

ஒரு 
ஊர். சாக்கிய நாயனார் பிறந்த சிவனடியவர் . இவர் சிவனடி 

யார்களுடைய கிழிந்த உடை 
சங்கமன் - ஒருவணிகன் . நீலியின் 

களைத் தைத்துத் தருதலைத் தம் 
கணவன் . முற்பிறப்பிற் காரண 

முடைய கடமையாகக் 
மில்லாமல் 

கொல் 

கொண்டிருந்தார் . சிவபிரான் 
வித்த 

காட்சி 
காரணத்தினாலேயே 

நெற்றிக் கண் 
கோவலன் 

கொண்ட 
கொலையுண்டிறங் 

பெற்று ஆணவங் 
தேவர் முதலியோர்களை எரித் 

தழித்தார் . ஒருநாள் சகதேவ 
சங்கமுனிவர் - இவர் முன்னாளில் மல்லன் என்னும் திருமாலடி 
சோழவள நாட்டில் ஒரு காட் 

யான் 

" எம்முடைய நாராய 
டில் தவஞ் செய்து கொண்டி 

ணனை இவர் எரிக்கவல்லரோ ? ” 
ருந்தார் . இவருடைய முன்ன 

என்று இறுமாந்து கூறினான் . 
வர் பெயர் இலிகிதர் . இருவரும் இவர் தம்முடைய நெற்றிக் 
தனியே தவஞ்செய்து கொண்டி கண்ணினால் அவன் வழிபட்டு 
ருந்தனர் . ஒருநாள் சங்க முனி 

வந்த நரசிங்க 

உருவத்தை 
வர் தம்முடைய அண்ணனாகிய நோக்கினார் . அவ்வளவில் அது 
இலிகித முனிவரைப் பார்க்கச் 

நீறாயிற்று . இவரைச் 
சென்றார் . அப்பொழுது இலிகித 

என்பவர் கண்டு 
முனிவர் வெளியே சென்றிருந் போற்றினார் . இவருடைய திரு 
தார் . தம்பியாகிய சங்க முனி 

மடத்தில் நெல் 

முதலியன 
வருக்குப் பசி மிகுதியாக இருந் இல்லாமையைப் பார்த்து ஒரு 
தது . தம்முடைய முன்னவர் வேலைக்காரனிடம் நெல் 
உண்பதற்கு வைத்திருந்த கனி 

கொடுத்து அனுப்பினார் . இத 
கிழங்கு முதலியவைகளைக் 

னால் சேடதாசையருடைய 
கண்டார் . அவைகளை எடுத்து செல்வங் குன்றியது . சேட 
உண்டார் . இந்தச் சமயத்தில் 

தாசையர் இவரிடம் 

வந்து 
முன்னவர் வந்து சேர்ந்தார்.. 

தாம் வேலைக்காரனிடத்தில் 
நிகழ்ந்ததை அறிந்தார் . " உடை நெல் கொடுத்து அனுப்பிய 
யவருக்குத் தெரியாமல் ஒரு குற்றத்தைப் பொறுத்தருள 
பொருளைக் கவர்ந்து விடின் வேண்டு மென்று வேண்டிக் 
களவாகும் " 

என்று கொண்டார் . இவரும் அவ் 
சான்னார் . இதனைக் கேட்ட வாறே பொறுத்தார் . 
சங்க முனிவர் வருந்தினார் . 
தம்முடைய தீவினைக்குத் தக்க சங்கரவரசன் - துவாராபதி என் 
கழுவாய் செய்யுமாறு 

தம் 

னும் நகரத்திற்குத் தலைவன் . 
முடைய அண்ணனை வேண்டிக் 

அரசர்களை வென்றவன் . 
கொண்டார் . இலிகித முனிவர் 

தருசகனோடு போர் செய்தற்கு 
கத்தி யொன்றை யெடுத்துத் 

வந்த அரசர்களில் ஒருவன் . 
தம்பியாகிய சங்க 

முனிவ 

மிகுந்த ஆண்மையுந் திண்மை 
ருடைய இரண்டு கைகளையும் 

யும் அமையப் பெற்றவன் . 
வெட்டி விட்டார் . சங்கமுனி | சங்கரன் சீ தரன் - இவன் பாண்டி 
வர் திருவாரூரை யடைந்து ஒரு 

நாட்டிலே கொழுவூரிலே 


தாசையர் 


T 


பல் 


சங்கராச்சாரியார் 


189 


சங்கராச்சாரியார் 


தான் . 


அவர்களுடைய பெயர் சுரேச் 
வரர் , பத்மபாதர் , அஸ்தாமல 
கர் , தோடகர் என வழங்கின . 
சங்கரர் தம்முடைய மாணவர் 
களோடு இந்தியாவின் 
பகுதிகட்குஞ் 

சென்றார் . 
பௌத்தம் , சைனம் முதலிய 
சமயங்களைக் கண்டித்தார் . 
இந்துசமயத்தின் பெயரால் 
நடந்து வந்த பலகெட்டபழக்க 
வழக்கங்களை விலக்கினார் . ஆறு 
சமயங்களையும் காப்பாற்றிய 
வர் என்று பொருளுள்ள , " சண் 
மதஸ்தாபனாசாரியார் 
னும் பெயரும் இவருக்கு வழங் 


என் 


கியது . 


ருங் கேரி 


சில 


செய்து 


பிறந்தவன் . பராந்தகனுடைய 
யானைப் படைக்குத் தலைவனாக 
வி ரு ந் 

" பாண்டி 
இளங்கோ மங்கலப் பேரரை 
யன் 

என்னுஞ் சிறப்புப் 
பெயரைப் பாண்டியன் இவ 
னுக்கு வழங்கினான் . 
சங்கராச்சாரியார் - இவர் ஆதிசங் 
கரர் என்று கூறப்பெறுவார் . 
மலையாளத்தில் காலடி என்னுஞ் 
சிற்றூரில் நம்பூதிரி வகுப்பில் 
இவர் பிறந்தார் . இவருடைய 
தந்தையின் பெயர் சிவகுரு . 
தாயின் பெயர் ஆரியாம்பிகை . 
சங்கரர் தம்முடைய சிறு பரு 
வத்திலேயே கல்வி கேள்வி 
களிற்சிறந்துவிளங்கினார் மறை 
முதலிய நூல்களை நன்கு பயின் 
றார் . துறவறத்தை 

மேற் 
கொள்ள விரும்பினார் . தாயின் 
உடன்பாடு கிடைக்க வில்லை . 

சூழ்ச்சிகளைச் 
உடன் பாட்டைப் பெற்றார் . 
பிறகு துறவியாகி வெளியேறி 
னார் . வடக்கு நோக்கிச் சென் 
நருமதையாற்றுக் கரையில் 
எழுந்தருளியிருந்த கோவிந்த 
பகவத் பாதர் என்பவரைக் குரு 
வாகக் கொண்டார் . 

அவரு 
டைய கட்டளைப்படி காசிக்குச் 
சென்றார் . காசியில் சிலகாலம் 
தங்கிப் பிரம சூத்திரம் முதலிய 
நூல்களுக்குப் பேருரைகள் 
எழுதினார் . மற்றைச் சமயவாதி 
களோடு சொற் போர் செய்து 
அத்வைதசமயச்சொற்பொழிவு 
கள் செய்தார் . 

மீமாம்சக் கொள்கையைக் 
கண்டித்து அறிவே வீட்டிற்கு 
வழி என்னுங் கொள்கையை 
நிலை நாட்டினார் . 

மண்டனமி 
சிரர் என்பவரோடு பல நாட் 
கள் சொற்போர் செய்து அவரை 
வென்றார் . அவர் இவருடைய 
மாணவரானார் . சங்கராச்சாரி 
யாருக்கு முதன்மையான மாண 
வர்கள் 

நால்வர் இருந்தனர் . 


டைய 


இந்தியாவின் நான்கு திக்கு 
களினும் அத்வைத மடங்களை 
ஏற்படுத்தினார் . சி 
மடம் காமகோடி மடம் முத 
லியன இவரால் ஏற்படுத்தப் 
பெற்றன . இவர் தம்முடைய 
முப்பத்திரண்டாம் ஆண்டில் வீடு 
பேற்றை யடைந்தார் . இவர் 
பதரிகாச்சிரமத்தில் ஒரு குகைக் 
குட் சென்று மறைந்தார் என 
வும் காஞ்சியில் உடலை நீத்தார் 
எனவும் பலவாறு 

கதைகள் 
வழங்கும் . காஞ்சியில் காமாட்சி 
யம்மனின் கோவிலில் இவரு 

உருவச்சிலையிருக்கிறது . 
தென்னாட்டில் இக்காலத்தில் 
உள்ள வேதாந்தமடாலயங்கள் 
சங்கரருடைய கொள்கைகளை 
அடிப்படையாகக் கொண் 
டவை . பலவாகக்காணப்படும் 
உயிர்களெல்லாம் உண்மையில் 
பிரமத்தினின்றும் வேறுபட்ட 
வைகளல்ல . இதையே 
களின் முடிவுப் பகுதிகளாகிய 
உபநிடதங்கள் கூறுகின்றன . 
பிரமமும் ஆன்மாவும் ஒன்று 
என்ற ஞானத்தினால் பிறப்பு 
இறப்பு என்னும் துன்பத்தி 
லிருந்து விடுபடுகிறோம் என் 
பதே இவருடைய வேதாந்த 
மதத்தின் முடிவு . 


( 


மறை 


சங்கிலிமண்டபம் 


190 


சச்சந்தன் 


ஊரில் 


என் 


னான் . 


யாகிய 


சங்கிலிமண்டபம் - திருநெல்வேலி 

றோடு 

தன்னந் தனியாகப் 
யில் காந்திமதியம்மை கோயிலை போரிட்டு அதனைக் கொன்றான் . 
யும் நெல்லையப்பர் கோயிலையும் தஞ்சை மன்னனைக் கொல்லு 
இணைத்து நிற்கும் மண்டபம் . வதற்காகப் பகைவர்களால் 
சங்கிலியார் உமாதேவியின் அனுப்பப்பட்ட பெரிய காளை 
சேடியர்களில் அறிந்திதையார் ; 

யொன்றைத் தகுந்த சமயத்தில் 
தொண்டைவள நாட்டில் 

அடக்கி அதன் கொம்புகளை 
ஞாயிறு என்னும் 

முறித்து அரசனைக் காப்பாற்றி 
தோன்றிச் சங்கிலியார் 

பிறகு தஞ்சை மன்ன 
னும் பெயரை யடைந்து 

ய உதவியால் பவானி 
திருவொற்றியூரில் திருப்பணி 

சங்கரனைத் தொலைத்து இராம 
செய்திருந்து சுந்தரரை மணந் 

நாதபுரம் நாட்டில் ஒரு பகுதி 
தவர் . 

சிவகங்கையைப் 
சங்கோசன் - இவன் ஒரு புலையன் . 

பெற்று அதற்கு அரசனானான் . 

இவனே சிவகங்கையின் முதல் 
இவன் அரசனுடைய 

அரண் 

அரசன் என்பர் . 
மனையில் களவு 

செய்தான் . 
காவலர் பிடித்துக் கொலைக் சசிவர்ணன் - இவன் பாக எக்கியன் 
களம் 

கொண்டு போய்க் என்னும் ஓர் அந்தணனுடைய 
கொலை செய்யத் தொடங்கினர் . 

மகன் . இவன் சிறந்த அழக 
அப்பொழுது சிவனை எண்ணி னாகத் திகழ்ந்தும் நல்லொழுக்க 
னான் . வாள்வெட்டு மலர்மாலை 

மில்லாதவனாக 

விருந்தான் . 
யாகக் கழுத்தில் விழுந்தது . காமக்களிப்பில் மூழ்கினான் , 
சசித்துவசன் - இவன் முன்னா 

புலை மாதை 

மனைவியாகக் 
ளில் பல்லவ 

கொண்டான் . 
நாட்டில் 

இவனுடைய 
அரசாட்சி செய்து 

கொண் தந்தை இவனுடைய ஒழுக்கத் 
டிருந்தான் . இவன் மனைவியின் தைக் கண்டு உள்ளம் வருந்தி 
பெயர் சுசாந்தை . இவர்கள் 

நந்திபாராயணர் 

பெரியவரிடத்திற்கு 
இருவருங் கணவனும் மனைவியு 
மாய்ப் பல உடலில் தோன்றி அழைத்துக் கொண்டு போய்க் 

கடைத் 
னார்கள் . நல்வினையைப் புரிந்து 

வேண்டு 

தேற்ற 
இறுதியில் 

வேண்டிக் 

கொண் 

டான் . அப்பெரியவர் மெய் 
யடைந்தார்கள் . 
சசிவர்ணத்தேவன் - இவன் சேது 

யறிவு கைவரப்பெற்றவர் . தம் 
முடைய 

அருட்பெருக்கினால் 
நாட்டில் செல்வாக்கு வாய்ந்த 

இவனுடைய உடற்பிணியை 
குறு நிலத் தலைவனாகவிருந் 

யும் பிறவிப் பிணியையும் 
தவன் . கிழவன் சேது பதியின் 

போக்கி அருள் புரிந்தார் . 
காதற் கிழத்தி மகனான பவானி 
சங்கரன் என்பவன் இவனு 

இவன் மெய்யறிவு 

அதனால் 
செல்வத்தைக் 

கைவரப்பெற்றவனாய் நன்னி 
கைப் 

லையை அடைந்து இறுதியில் 
பற்றிக் கொண்டு நாட்டை 
விட்டுத் துரத்தி விட்டான் . 

வீடு பேற்றையு மடைந்தான் . 
இவன் தஞ்சையை அடைந்து 

இவனுடைய உடலில் வெண் 

ணிற நோய் பற்றியபடியால் 
தஞ்சை மன்னனிடம் அடைக் 

இவன் 

சசிவர்ண னென்று 
கலம் புகுந்தான் . தன்னுடைய 
பேராற்றலைத் தஞ்சை மன்ன 

பெயர் பெற்றான் என்பர் . 
னுக்குக் 

காட்டினான் . ஒரு சச்சந்தன் இவன் ஏமாங்கத 
முறை கொடிய புலியொன் 

நாட்டிற்குத் தலை நகராகிய 


என் 


னான் . 
னும் 


வீடு 


பேற்றை 


மென்று 


டைய 


சஞ்சயன் 


191 


சடபரதர் 


னுடைய 


இவனே 


டைய 


கரணி 


இராசமாபுரத்தில் இருந்து நான்மறைகளையும் 

இவன் 
அரசு செலுத்தினான் . சீவக நன்குணர்ந்திருந்த 

படியால் 
தந்தை 

. 

இவனுக்கு வேதமுனி என்னும் 
வனுடைய மனைவியின் பெயரும் வழங்கியது . 
பெயர் விசையை . அரசன் சிற் சஞ்சீவிமலை 

சஞ்சீவிமலை - இஃது இராமா 
றின்பத்தில் மிகுந்த பற்றுடை 
யனாய் அரசாட்சியைத் தன்னு 

யணத்தில் குறிப்பிடப் பெறும் 
ஒருமலை . 

மேருமலைக்கப்புறம் 
அமைச்சர்களில் ஒருவ 

நீலமலையைக்கடந்தால் காணப் 
னாகிய கட்டியங்காரன் என்பவ 

பெறும் கரியமலை சஞ்சீவி மலை 
னிடத்தில் விட்டு விட்டுத் தான் 
இன்பத்தில் மூழ்கியிருந்தான் . 

யாகும் . இது மருந்துமலை என 

வும் பெயர் பெறும் . சஞ்சீவி 
தீயவனாகிய அமைச்சன் அர 

என்பது 
சாட்சியைத் தன் வழிப்படுத்திக் 

ஒருவகை 

மருந்துச் 

செடி . இம்மலையில் இறந்தவர் 
கொண்டு இவனைத் தொலைக்க 

களைப் பிழைப்பிக்கும் சஞ்சீவ 
முடிவு செய்தான் . காரியம் 

பிளவுபட்ட 
மிஞ்சிப்போன பிறகு செய் 

உடம்பை ஒன்றாக்கும் சந்தான 
தியை உணர்ந்த இவன் கருப்ப 

கரணி , படைக் கலங்களை 
முடையவளாக இருந்த தன் 

உடம்பிலேயிருந்து வெளிப் 
மனைவியை விமானம் ஒன்றில் 

படுத்தும் விசல்யகரணி , மாறிய 
ஏற்றி 

வெளியே அனுப்பி 
விட்டுத் 

உருவை முன்போலச் செய்யும் 
தான் கட்டியங்கார 

சாவருணிய கரணி முதலியன 
னோடு போரிட்டு மாண்டான் . 

உண்டு . இராமாயணப் 
சஞ்சயன் - திருதராட்டிரனுக்கு போரிலே மாண்டவர்களைப் 
நெருங்கிய நண்பன் . 

பிழைப்பிப்பதற்கு அனுமான் 
திருதராட்டிரனுடைய தேர்ப் இம்மலையின் ஒரு பகுதியைக் 
பாகர்களில் 

ஒருவனுடைய கொண்டு வந்தான் . அப் 
மகனாகையால் சில 

சமயங் 

பொழுது மலையின் மூலிகைகள் 
களில் தேரோட்டுவதும் உண்டு . 

பல விடத்திலும் பரவின . 
சஞ்சயன் என்னுஞ் சொல்லுக் 

சடங்கவி சிவாசாரியார் - சிவமறை 
குப் பொருள் ஐம்பொறிகளை 

யவர் . இவருடைய 

ஊர் 
யும் நன்றாக வென்றவனென்று 
கூறுவர் . இவனுடைய தந்தை 

புத்தூர் . 

இவர் தம்முடைய 
யின் 

மகளைச் 
பெயர் காவல்கணன் 

சுந்தரருக்குத் திரு 

மணஞ் செய்து கொடுத்தற்கு 
என்பதாகையால் இவனுக்குக் 

இசைந்தார் . திருமண ஏற்பாடு 
காவல்கணி என்னும் பெயரும் 

நடக்கும் பொழுது சிவபெரு 
வழங்கி வந்தது . பாரதப்போர் 

மான் 
நிகழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு 

சுந்தரரைத் தடுத்தாட் 

கொண்டபடியினால் மணம் 
நாளும் போர்க் களத்தில் 
நிகழ்ந்த செய்தியை இவன் 

தடைபட்டுப்போயிற்று . அது 

முதல் ஊரின் பெயரும் மணங் 
இரவில் திருதராட்டிரனுக்குக் 
கூறிக்கொண்டிருந்தான் . இவன் 

தவிர்ந்த புத்தூர் என் மாறிய 
மெய்யறிவு கைவரப் பெற்ற 

தென்பர் . 
வனாய்த் தெய்வத்திருவருளும் சடபரதர் - இவர் இருடபர் என் 
அமைந்து நின்ற படியால் னும் முனிவருக்குச் சயந்தி 
போர்க்கள நிகழ்ச்சியை யென்னும் பெயருடைய மனைவி 
அறிவுப் பார்வையால் யிடத்தில் தோன்றினார் . முத 
உணர்ந்து கொள்வது இவ லில் இவருக்குப் பரதர் என்று 
னுக்கு எளிதாக இருந்தது . 

. 

பெயர் வழங்கியது . இவர் 


சீடபரதர் 


tga 


சடா நாதர் 


நாள் 


ஈன்று 
போயது . 


றுதிக் 
எண் 


பஞ்சசேநி என்பவளை மணந்து இவர் ஒரு மெய்யறிவாளர் என் 
இப்பரத கண்டத்தைக் கோடி பதை யுணர்ந்து இவரிடம் 
யாண்டுகள் வரை அரசாட்சி வருளுரை பெற்றுக் கடைத் 
செய்தார் . பிறகு புலகருடைய தேறினான் . 
இருப்பிடத்தை யடைந்து 
யோகத்தில் இருந்தார் . அவ் 

இருந்தார் . அவ் சடாநாதர் ஆநந்ததாண்டவ 
வாறிருக்குங் காலத்தில் ஒரு 

புரம் என்னும் ஊரில் திருக் 
கண்டகியாற்றுக்கு 

கோயில் கொண்டருளிய சிவ 
நீராடச்சென்றார்.அப்பொழுது 

பிரான் இப்பெயரால் கூறப் 
பெண்மான் ஒன்று அரிமாவின் 

பெறுகிறார் . இவ்வூரில் மானக் 
முழக்கத்தைக் கேட்டு அஞ்சி கஞ்சாற நாயனார் வாழ்ந்திருந் 
உடனே குட்டியை 

தார் . அவருக்கு ஒரு பெண் 
விட்டு 

மகள் 
மாண்டு 

இருந்தாள் . 

மானக் 
இதனைக்கண்டதும் அரசமுனி 

கஞ்சாறர் சிவனடியார்களிடத் 
வராகிய பரதர் அம்மான் குட்டி 

தில் பேரன்புடையவர் . சிவனடி 
யிடம் இரக்கங் கொண்டார் . 

யார்கட்கு உணவிடும் அறத்தை 
அதனைத்தம்முடைய இருப் 

மேற் கொண்டிருந்தார் . மானக் 
பிடத்திற்கு எடுத்துக் கொண்டு 

கஞ்சாறருடைய மகளுக்கு மறு 
போய் வளர்த்தார் . எப்பொழு 

நாள் திருமணம் நடைபெறு 
தும் முனிவருக்கு அம்மான் வதாக இருந்தது . சிவபெரு 
குட்டியின் நினைவு இருந்து 

மான் மானக்கஞ்சாறர் இல்லத் 
கொண்டிருந்தது . 

துக்குச் சிவனடியாராக எழுந் 
காலத்தில் அம்மானை 

தருளினார் . மானக்கஞ்சாறர் 
ணிக் கொண்டே உயிர் விட் மகள் தம்மை வணங்கிய போது 
டார் . அதனால் மறுபிறப்பில் 

அவளுடைய கூந்தலைப் 
மானாகப் பிறந்தார் . 

பார்த்து விரும்பினார் . அக் 
அந்தண குலத்தில் தோன்றி கூந்தல் தமக்குப் பயன் படு 
வளர்ந்து பித்தனைப் போல் 

மென்றும் ஆகவே அதனைத் 
திரிந்தார் . பெயர் சடபரதர் 

தமக்குக் கொடுக்க வேண்டு 
வழங்கியது . ஒருநாள் 

மென்றுங் கேட்டார் . மானக் 
இவர் காட்டில் திரிந்து கொண் 

கஞ்சாறர் மறுநாள் திருமண 
டிருக்கும் போது , பிள்ளைப் 

மாயிற்றே என்பதையும் எண் 
பேற்றின் பொருட்டு நரபலி 

ணிப் 

மகளுடைய 
காடுக்க எண்ணிய ஒருவன் 

கூந்தலை உடனே கத்தரித்து 
இவரைக் காளிகோயிலுக்குப் 

கோலப் பெருமா 
பிடித்துக் கொண்டு சென்றான் . 

னிடம் அளித்தார் . மறுநாள் 
இவர் மீது இரக்கங் கொண்ட மணமகனாக முடிவு செய்யப் 
பலி கொடுக்க வந்த 

பட்ட கலிக்காமர் திருமணத் 
வனைக் கொன்றாள் . மேலும் 

திற்கு வந்து சேர்ந்தார் . நடந்த 
இவர் வழக்கம் போல் திரிந்து 

செய்தியை அறிந்தார் . சிவ 
காண்டிருக்கையில் 

சவ்வீர 

பிரானே இவ்வாறு வந்திருக் 
நாட்டு மன்னனாகிய இரகு 

திருக்கிறார் 

ஒரு 
குணனுடைய பல்லக்குச் 

வாறு ஊகித்துக் கொண்டார் . 
சுமப்போர் இவரையும் பிடித் 

சிவபிரான் அறுபட்ட கூந்தல் 
துப் பல்லக்குச் 

சுமக்கச் வளருமாறு திருவருள் செய் 
செய்தனர் . இவர் மெதுவாகச் 

தார் . இவ்வாறு 

கூந்தல் 
செல்வதைக் கண்ட 

அரசன் அறுக்கவும் வளரவும் செய்த 
இவர்மீது சினங் கொண்டான் . படியால் இப்பெருமானுக்குச் 


பிறகு 


என 


பாராமல் 


அடியவர் 


காளி 


என்பதை 


சடாயு 


19g 


சட்டை நாதர் 


தண்ணீர் 


வந்து 


னான் . 


தழுவிக் 


அன்று 


பிறகு 


போது 


சடாநாதர் என்று பெயர் யதையுங் கூறினான் , 
உண்டாகியது . 

னுடைய 

களைப்பு - நீங்குமாறு 
பழம் 

கிழங்கு 
சடாயு இவன் அருணனுடைய 

முதலியவைகளைக் 

கொண்டு 
புதல்வன் ; சம்பாதிக்கு இளை 

கொடுத்தான் . தன் 
யவன் . இவனுடைய தாயின் 
பெயர் சேதி . இவன் ஐம்பதி 

னுடைய வரலாற்றையுங் கூறி 

சடாயுவினுடைய நற் 
னாயிரம் ஆண்டுகள் உயிருடன் 

குணங்களைக் கண்ட தசரதன் , 
வாழ்ந்திருந்தவன் என் பர். 

இன்று முதல் நீ எனக்கு 
இவன் ஒரு நாள் காட்டில் ஒரு 

உடன் பிறந்தவனாக இருக்கக் 
மரத்தின் அமர்ந்திருந் 

கடவாய் என்று 

சொல்லித் 
தான் . அப்பொழுது அயோத்தி 

தான் சடாயுவைத் 
மன்னனாகிய தசரதன் வேட்டை 

கொண்டான் . 

முதல் 
யாடுவதற்குக் காட்டிற்குச் 

மன்ன 
சென்றிருந்தான் . 

சடாயுவுக்கும் தசரத 
வேட்டை 

னுக்கும் நட் பேற்பட்டு 
யாடிக் களைப்படைந்த சமயத் 

வளர்ந்தது . 

தசரதன் 
தில் தன்னுடைய படைகளைத் 

இறந்தான் . இராமன் காட்டுக்கு 
தொலைவாக இருக்கச் செய்து 

வந்த 

இராவணன் 
விட்டுத் தான் ஒரு மரத்தடியிற் 

சீதையைக் கவர்ந்து சென்றான் . 
படுத்து உறங்கினான் . தசரத 

சீதையின் குரலால் 

அவள் 
னுடைய காற்பக்கத்தில் ஒரு 

தசரத மன்னனுடைய மருமகள் 
புற்றிருந்தது . தசரத மன்னன் 

என்பதை 

யுணர்ந்த இவன் 
உறக்கக் கலக்கத்தில் அப் 

இராவணனோடு எதிர்த்துப் 
புற்றின் மீது காலைப் போட்டு 

போரிட்டு மாண்டான் . 
விட்டான் . அதனால் அப்புற்று 
உடைந்தது . 

சடாயுபுரம் 
அதனால் 

சடாயு வழிபாடு 
ளிருந்த பாம்பு ஒன்று மிகுந்த 

செய்த காரணத்தினால் வைத் 
சினமடைந்தது . அது வெளியே 

தீசுவரன் கோயிலுக்கு உண்டா 
தலை நீட்டிப் பார்த்தது . தசரதன் 

கிய காரணப் பெயர் . 
படுத்திருத்தலைக் கண்டு அவ சடாவதானி ஒரே சமயத்தில் 
னைக்கடிக்கப் போயிற்று . 

ஆறு பொருள்களை உள்ளத்தில் 
மரத்தின் மீது அமர்ந்து பார்த் பற்றி அவதானஞ் செய்தவர் 
துக் கொண்டிருந்த சடாயு 

சடாவதானிகள் எனப் 
திடீரென்று பறந்து 

பெயர் பெற்றனர் . அவதானி 
பாம்பைக் குத்திக் 

எனின் 

நினைவாற்றலால் 
னன் . சடாயு 

பாய்ந்து வந்த உள்ளத்தில் பற்றுவோன் என் 
விரைவினால் தசரத 

மன்னன் பது பொருள் . 
விழித்துக் கொண்டான் . சடாயு 

சடையக்கத் தேவன் - கி . பி .1605 
வைப் பார்த்துத் 

தன்னைக் முதல் 1621 

வரை 
கொல்ல வந்ததாக 

எண்ணி 

நாட்டையரசாட்சி செய்தவன் . 
வில்லை வளைத்துக் 

இவனுடைய பெயர் உடையன் 
கொண்டு சடாயுவோடு போர் 

சேதுபதி 

எனவும் வழங்கப் 
தொடுக்கத் தொடங்கினான் . 

வனே முதலாவது 

சேதுபதி 
அரசனுடைய செய்கையைப் 

ஆராய்ச்சி 
பார்த்த சடாயு அரசனிடம் 

யாளர்கள் கூறுகின் றனர். 
வந்து பாம்பு அவனைக் கடிக்க 

சட்டை 

நாதர் இரணியனைச் 
வந்ததையும் அதைத்தான் சங்கரித் தெழுந்த நரசிம்மத் 
கொன்று அரசனைக் காப்பாற்றி தைத் தடிந்து அதன் தோலைச் 

சி , பெ , அ . - 13 


- 


உள் 


கள் 


வந்து 
கொன்ற 


சேது 


னான் . 


பட்டது 


என 


சண்டன் 


194 


சதகத்துல்லாவலி 


இவள் 


பல 


அங்கு 


களை 


வாயாக 


சட்டையாக அணிந்தமையால் இறுதியில் இவ்வேடன் வீடு 
சட்டை நாதர் என்று பெய பேற்றை யடைந்தான் . 
ருண்டாகியது . இச்சட்டை 

சண்பகம் 

இவள் முன்னாளிற் 
நாதர் சீகாழித் திருக்கோவிலில் 

சோழ நாட்டில் உறையூரில் 
எழுந்தருளியுள்ளார் . 

மரகதவடிவு 

என்பவளுடைய 
சண்டன் - இவன் ஒரு வேடன் . மகளாகத் தோன்றியிருந்தாள் . 
இவன் காட்டில் சிவலிங்கம் 

பேரழகியாகத் தோன்றிய 
ஒன்றைக் கண்டான் . அத 

நூல்களையும் 
னிடம் அன்பு கொண்டான் . இளமையிலேயே 

பயின்று 
அப்பொழுது 

வேட் 

புலமை நலம் நிரம்பியவளாய் 
டைக்கு வந்திருந்த சிங்ககேது விளங்கி யிருந்தாள் . அறிவு 
என்னும் அரசனைக்கண்டு இச் நலமும் 

அழகு நலமும் 
சிவலிங்கத்தை எப்படிப்பூசிப்ப 

ஒருங்கே அமையப் பெற்ற 
தென்று வினவினான் . அவ் இவளை மணந்து மகிழ அனை 
வரசன் இவ்வேடனாவது பூசிப்ப வரும் விரும்பினர் . ஆயினும் 
தாவது என்று கேலியாக , நீ 

இவள் கல்வியறி வில்லாதவர் 
தண்ணீரை இச்சிவலிங்கத்தின் 

மணக்க விரும்பவில்லை . 
மீது ஊற்றிச்சுடலையின் வெந்த கல்வி நலம் நன்கு அமையப் 
சாம்பலை அதன் மேற் பூசிப் பெற்ற ஒருவனையே இறுதியில் 
பூக்களைச் சூட்டி 

உணவைப் 

மணந்தாள் . 
படைத்துத் தூபதீபங்காட்டு 

ண்பை நகர் அங்க நாட்டி 
என்று கூறிவிட்டுச் 

லுள்ள ஒரு 

பெரிய நகரம் . 
சென்றான் . அரசன் கூறியதை 

எல்லா 
வேடன் உறுதியாக நம்பினான் . 

வளத்தினும் 
கூறியவாறே 

சிறந்து விளங்கியது . உக்கிர 

வழி 
பாடு நடத்திக் கொண்டிருந் 

குலத்தரசனாகிய விசையவரன் 

என்பவனால் ஆளப்பட்டது . 
தான் . ஒரு நாள் சுடலையின் 

இந்நகரத்தில் இருந்த மித்திர 
நீறு அகப்படவில்லை . இதைக் 

காமன் என்னும் ஒரு வணிக 
குறித்துக் கவலைப்பட்டுக் 

னுடைய 
கொண்டிருந்தான் . இதனை அவ் 

வீட்டில் யூகியும் , 
வேடனுடைய 

வாசவதத்தையும் , காஞ்சன 
கற்புள்ள 

மாலையும் , சாங்கியத்தாயும் 
மனைவி அறிந்தாள் . கணவனைப் 

தம்மைப் 
பார்த்து , " நமது குடிசையைக் 

அறிந்து 
கொளுத்தி விட்டால் 

கொள்ளாதவாறு வேற்று வடி 
நான் 

வங் கொண்டு தங்கி அவ் 
அதில் விழுந்து சாகிறேன் . நீர் 
சாம்பலை 

வணிகனாற் பாதுகாக்கப் பட்ட 
அந்தச் 

எடுத்துப் 

னர் . 
பூசை 

செய்யலாம் 
சொன்னாள் . வேடன் உடனே சண்முகநாதன் - சட் 

சட் என்னும் 
தன்னுடைய 

வடசொல் 

என்று 
குடிசையைக் 
கொளுத்தி விட்டான் . அவ 

பொருள் படும் . 
னுடைய மனைவி அதில் விழுந்து 

கடவுள் 

ஆறு திருமுகங்கள் 
இறந்தாள் . வேடன் சாம்பலை அமையப் பெற்ற தலைவராகை 
எடுத்துக் கொண்டு போய்ப் யால் இவ்வாறு வடமொழியில் 
பூசையை முடித்துக் கொண்டு 

பெயர் உண்டாகியது . 
வீட்டிற்குத் திரும்பினான் . தன் | சதகத்துல்லாவலி - இவர் சிறந்த 
வீடுமுன் போல் இருக்கவும் கல்வியறிவுடைய முகமதியர் . 
தன் மனைவி வழக்கம் போல் காயற்பதியில் இருந்த சீதக் 
எதிர் கொள்ளவுங் கண்டான் . காதியின் நண்பர் . 

இவர் 


அரசன் 


பிறர் 


என்று 


முருகக் 


சதகர்ணி 


195 


சதமகிடபட்சணி 


பட் 


இனி 


வேறு 


பாமை 


தாய் 


அந்நாளில் டெல்லியில் ஆட்சி மணி ஒன்று இருந்தது . அது 
புரிந்த ஔரங்கசீபுக்கும் மிகுந்த சிறப்புடையது . அம் 
நண்பர் . சீதக்காதியின் கல்வி மணி கதிரவனால் சத்திரா 
யறிவு கொடை நலம் முதலி சித்திற்குக் கொடுக்கப் 
யவைகளை 

ஒளரங்கசீபுக்குத் டிருந்தது . அம்மணி தன்னை 
தெரியப்படுத்தினார் . ஒளரங்க 

யணிந்து 

கொண்டவர்கட்கு 
சீபு சீதக்காதியை வங்காளத் 

எல்லா 

நலங்களையும் 
தின் தலைவராக ஏற்படுத்தினார் . துதவ வல்லது . மணிக்குடைய 
ஆயினும் சீதக்காதி அப் வன் விரும்பினால் ஒரே சமயத் 
பதவியை மேற் கொண்டிருக்க தில் நூற்றறுபது 

துலாம் 
வில்லை . 

பொன்னைக் கொடுக்கக் கூடி 

சத்திராசித்து வைக் 
சதகர்ணி - இவன் ஓர் அரசன் . 

கொன்றதும் இம்மணியைக் 
இவனிடத்தில் நூறு ஒற்றர் 

கைப்பற்றினான் . 

பெண்மணி 
கள் இருந்தபடியால் இஃது 

கிடைக்காவிட்டாலும் இக்கண் 
வனுக்குக் காரணப் 

பெய 

மணி கிடைத்ததே என்று இவன் 
ராக அமைந்தது . இவனுக்கு 

மிகுந்த மகிழ்ச்சி யடைந்தான் . 
இடுகுறிப் பெயர் 

தந்தை இறந்ததைச் சத்திய 
உண்டு . 

யுணர்ந்து 

பெரிதும் 
சததன்வா இவன் 

யதுகுல 

வருந்தினாள் . திருமணமான 
வேந்தனாகிய இருதிகன் என் சில நாட்களுக்குள்ளேயே இவ் 
பவனுடைய மகன் . 

வாறு தந்தையை இழக்குமாறு 
பெயர் சவுமதி . தேவமீடன் ,, நேரிட்டதே என்று பெரிதும் 
கிருதவன்மன் என்னும் இரு உள்ளம் வருந்தினாள் . 
வரும் இவனுடன் பிறந்தவர் . செய்தியைத் தன்னுடைய 
இவன் ஏறக்குறைய ஐயாயிரம் கணவனாகிய 

கண்ணனுக்குத் 
ஆண்டுகட்கு முன்பிருந்தவன் . த ரியப்படுத்தினாள் 
இவனிடம் அழகு இருந்ததே செய்தியை உணர்ந்த கண்ணன் 
தவிர அறிவு இல்லை . ஆண்மை மிகுந்த சீற்றங் கொண்டான் . 
யற்றவனாகவிருந்துந் துடுக்கு இவனைக் கொன்று தொலைத்து 
மிடுக்காகச் 

விடுவதென்று புறப்பட்டான் . 
கொண்டிருந்தான் . வட சத்தன்வா தன்னுயிரைக் காப் 
மதுரையை அடுத்திருந்த நிலப் பாற்றிக் கொள்ள முயன்று 
பகுதிக்கு இவன் அரசனாக பார்த்தான் 

முடியவில்லை . 
விருந்தான் . சத்திராசித்து 

கண்ணனுடைய பேராற்றலை 
என்பவனுடைய மகள் யுணர்ந்திருந்த அனைவரும் இவ 

என்பவள் 

னைக் 
சத்தியபாமை 

கைவிட்டனர் . 

இவன் 
அழகிற் சிறந்தவளாக விளங்கி தன்னுடைய உயிரைக் காப் 
னாள் . இவன் அம்மாதரசியை பாற்றிக் கொள்வதற்காக 
மணந்துகொள்ள விழைந்தான் . விதர்ப்ப நாட்டிற்குச் சென் 
அம்மன்னனோ இவ்வறிவிலிக்கு றான் . ஆனால் கண்ணனுடைய 
அவளைத் தராமல் கண்ணனுக் ஆழிப்படை அங்குஞ் சென்று 
குக் கடிமணஞ் 

இவனுடைய தலையை அறுத் 
கொடுத்தான் . அதனால் சினங் துக் கொன்றொழித்தது . 
கொண்ட இத்தீயோன் அவ 

சதமகிடபட்சணி 

சதமகிட 
னைக் கொன்று 

விட்டான் . பட்சணி எனின் நூறு எருமை 
சத்திராசித்திடம் சமந்தகம் களைத் தின்பவள் 

என்பது 
என்னும் பெயருடையய அரிய பொருள் . இவள் ஓர் அரக்கி ; 


களை 


செய்து 


செய்து 


சதமகிடபட்சணி 


196 


சதானந்தர் 


யவளாக 


னன் . 


உலக 


வுங் 


இவன் 


தூக்கிக் 


நாடோறும் நூறு எருமை சதமுகன் - இவன் ஓர் 

இவன் ஓர் அசுரன் . 
களைத் தின்னும் வழக்கமுடை 

வீரவாகு தேவர் 

சூரபது 
விருந்த படியால் 

மனிடம் தூதாக வந்து திரும் 
இவள் இவ்வாறு பெயர் பெற் 

பிச் செல்கையில் அவரைப் 
றாள் . குழந்தையாகப் பிறந் 

பிடிக்கச் சென்று அவரால் 
திருந்த ஆனைமுகக் கடவுளைக் 

இறந்தொழிந்தான் . 
கொலை செய்ய முயன்ற 
அரக்கர்களில் இவளும் ஒருத்தி . சதவிந்து - 
சுரமை நாட்டில் 
இவள் உமாதேவியிடஞ்சென்று போதனபுரம் என்னும் நகரில் 
தான் இந்திராணி யென்றும் இருந்தவன் . அந்தணர் குலத்தி 
தன்னைக் காப்பாற்ற வேண்டு 

நூல்களையும் 
மென்றும் வேண்டிக் கொண் அறிவு நூல்களையும் நன்கு 
டாள் . உமாதேவி இவ்வரக்கியி கற்றுத் தேறியவன் . அச்சுவ 
னுடைய உண்மையை கண்டன் என்னும் 

மன்னன் 
உணர்ந்து கொள்ளாமல் உணவு இவனைத் தனக்கு அமைச்சனாக 
முதலியன வளித்துப் பாராட்டி 

குருவாகவுங் 

கொண்டு 
னாள் . இவள் சிறந்த அழ நடந்தான் . 

கூறிய 
கோடு சென்றிருந்தபடியினால் அறிவுரைகளை யெல்லாம் 
உமாதேவி இவ்வரக்கி யிடத் பொன்மொழியெனக் கொண்டு 
தில் ஐயங் கொள்ளவில்லை . போற்றினான் . 
சமயம் பார்த்திருந்த அரக்கி 
ஆனை முகக் குழந்தையைத் 

சதாவதானிகள் - ஒரே சமயத்தில் 
கொண்டு ஓடுவதற் 

நூறு வகையான பொருள்களை 
குச் சமயம் பார்த்தாள் . ஆனை 

உள்ளத்தில் பற்றிக் கொண்டு 

அவதானஞ் செய்பவர்கள் 
முகக் குழந்தை அரக்கியின் 
வஞ்ச நெஞ்சத்தை 

சதாவதானிகள் என்று அழைக் 

கப் பெற்றனர் . சதம் - நூறு . 
உணர்ந்து கொண்டமையின் 
அவ்வரக்கியின் இருகாதுகளை 

சதானந்தர் இவர் கௌதம 
யும் இரண்டு கைகளாலும் , ருடைய மகன் . மறை முதலிய 
மூக்கை மற்றிரண்டு கைகளா கலைகளை ஓதியுணர்ந்து சிறப் 
லும் அழுத்தமாகப் பற்றிக் புடன் விளங்கியவர் . 

இவரு 
கொண்டு , அவளால் 

சுமக்க 

டைய சீரிய நலங்களையுணர்ந்த 
முடியாத பாரமுடையதாய்க் மிதிலை மன்னனாகிய 
கனங் காட்டித் தொங்கலாடி இவரையழைத்துத் தன் பக்கத் 

இதனை அரக்கியால் தில் வைத்திருந்தான் . இவர் 
பொறுக்க முடிய வில்லை . 

அங்கு அமைச்சராகவும் அரச 
தன்னை விட்டு விடுமாறு 

னுடைய 

ஆசிரியராகவும் 
யலறினாள் . ஆயினும் ஆனை விளங்கினார் . தருமசீலை யென் 
முகக் குழந்தை அவளை விட னும் பெண்ணை மணந்து இல் 
வில்லை . சில உதைகள் கொடுத் 

வாழ்க்கையையும் நடத்தினார் . 
துக் கீழே தள்ளிக் கொன் 

சத்தியரதன் என்னும் மகனை 
றருளியது . அரக்கி தன்னுடைய 

யும் பெற்றார் . விசுவாமித்திரர் 
இராமபிரானையும் 

இலக் 
உண்மை வடிவத்தோடு 

குமணனையும் மிதிலைக்கு 
விழுந்து இறந்தாள் . இதன் 

அழைத்துக் கொண்டு சென்ற 
பின்னரே உமாதேவி முதலி 

இவர் அரசனுடைய 
யோர் வந்தவள் அரக்கி யென் நோக்கப்படி சீதையைப் 
பதை யுணர்ந்தனர் . 

பற்றிய செய்தியை முனிவருக் 


நன்கு 


சனகன் 


யது . 


கூவி 


போது 


சதானிகன் 


197 


சத்தியவான் 


வா 


னான் . 


டைய 


இவள் 


கும் இராம லக்குமணர்கட்கும் இறந்துபோனான் . இவனுடைய 

தளிவாக எடுத்துரைத்தார் . மக்களுக்கு உதயணன் தக்க 
சதானிகன் - குருகுலத்திற் பிறந்த மறு உதவி செய்து காப்பாற்றி 
அரசன் . உதயணன் இவனு 
மகனே . இவனுடைய 

சத்திய சீலன் இவன் மனுநீதிச் 
மனைவியின் பெயர் மிருகாபதி . சோழனுடைய அமைச்சர்களில் 
" செருமிகு சீற்றத்துக் குரு ஒருவன் . ஆவின் கன்றைக் 
குலத்தரசன் , சாயாச் 

செங் 

கொன்றதற்காகத் தன்னுடைய 
கோற் சதானிகன் 

என்று மகனைத் தேர்க்காலில் இட்டு 
இவன் பாராட்டப் பெற்றான் . அரைத்து விடுமாறு மனு நீ திச் 
சதுக்கப்பூதம் - பொய் வேடத்தி சோழன் இவ்வமைச்சனுக்குக் 
னர் முதலியோரைத் தன்கைப் 

கட்டளையிட்டான் . அப்பொல் 
பாசத்தாற்கட்டி அடித் 

லாத செயலைச் செய்தற்கு 
துண்ணும் ஒருபூதம் . இப்பூதம் 

உள்ளம் வருந்திய இவன் தன் 
முன்னாளில் காவிரிப்பூம் 

னுடைய உயிரைப் 

உயிரைப் போக்கிக் 
பட்டினத்தில் இருந்தது . இப் 

கொண்டான் . 
பூதத்தைக் குறித்து மணி சத்தியபாமை 
மேகலை , “ தவமறைந்தொழு ராசித்து வினுடைய மகள் . 
குந் தன்மையிலாளர் , 

கண்ணனுடைய மனைவி ; 
மறைந்தொழுகும் அலகைப் 

சததன் வா தன் தந்தையைக் 
பெண்டிர் , அறைபோகமைச்சர் கொன் றதைத் தன் கணவனுக் 
பிறர்மனை நயப்போர் , பொய்க் குச் சொல்லி அச் சத்தன்வா 
கரியாளர் புறங்கூற்றாளரென் , வைக் கொல்வித்தவள் . இந்தி 
கைக்கொள் பாசத்துக் கைப் ராணி தன்னை நன்கு மதிக்காமல் 
படுவோரெனக் , காதநான்கி 

தாழ்வாக நினைத்ததற்காகப் 
கடுங்குர லெழுப்பிப் , பாரிசாத மரத்தைத்தன்னுடைய 
பூதம் புடைத்துணும் பூதசதுக் இல்லத்துக்குக் கொண்டுவரச் 
கமும் " 

குறிப்பிடு செய்தவள் . நரகாசுரனோடு 

கண்ணன் போர் புரிந்த சமயத் 
சதுரகராதி பெயர் , பொருள் , 

தில் இவள் வேண்டிய உதவி 

களைச் செய்தாள் . 
தொகை , தொடை என்னும் 
நால்வகைச் சொற் பொருள் சத்திய மூர்த்தி - திருமெய்யத் 
கொண்ட அகராதி சதுரகராதி தில் திருக்கோயில் கொண் 
என்று பெயர் பெற்றது . இவ் 

டுள்ள திருமாலின் திருப்பெயர் . 
வாறு பெயர் கொடுத்து முதன் சத்தியவான் - சாளுவ மன்னனாகிய 
முதலாக அகராதியை எழுதிய 

தியுமத் சேனனுடைய மகன் . 
வர் வீரமாமுனிவர் . இவ்வக 

நல்லியல்புகளுடையவன் . அழ 
ராதி 1732 
1732 ஆம் ஆண்டில் 

கிலும் ஆண்மையிலும் மேம் 
எழுதப் பெற்றதென்பர் . 

பட்டவன் . இவன் இளவரச 
சத்திய காயன் 

இவன் தருசக னாக இருக்கும்பொழுதே இவ 
னுடைய அமைச்சர்களில் 

னுடைய தாய் தந்தையர் நாட் 
ஆருணியரசனோடு டைப் பகைவனிடமிழந்ததோடு 
போர் செய்வதற்கு உதயணன் கண்களையும் இழந்து காட்டில் 
புறப்பட்ட காலத்தில் அவனுக் வாழுமாறு நேரிட்டது . அசுவ 
குத் துணையாகத் 

தருசகனால் பதி அரசனுடைய மகளான 
அனுப்பப்பட்ட வீரர்களில் ஒரு சாவித்திரி சத்தியவானையே 
வன் . அப்போரில் இவன் மணக்க எண்ணியிருந்தாள் , 


னுங் 


என்று 


கிறது . 


ஒருவன் . 


சத்தியவிரதன் 


198 


சத்தியூதி 


யது . 


மணந்த மறு ஆண்டிலேயே 
இவன் இறப்பான் என்று நார 
தர் வாயிலாக அறிந்தும் அவள் 
இவனையே 

மணந்தாள் . மறு 
ஆண்டில் இவன் இறந்தபடியி 
னால் எமன் இவனுடைய 
உயிரைக் கொண்டு சென்றான் . 
சாவித்திரி தன்னுடைய கற்புச் 
சிறப்பால் எமனோடு சொற் 
போராடி இவனுடைய உயிரை 
மீட்டு வந்தாள் . பிறகு அர 
சாட்சி முதலியவைகளை இவன 
டைந்து நலம் பெற்றான் . 
சத்தியவிரதன் - கோசல நாட்டில் 
இருந்த தேவதத்தன் என்னும் 

மறையவன் . பிள்ளைப் 
பேற்றை விரும்பி 

முனிவர் 
ஒருவரைக் கொண்டு ஒரு வேள் 
வியைச் செய்தான் . அம்முனி 
வர் அடிக்கடி மூச்சுவிட்டு அப் 
சுரமாகச் சாமகானஞ்செய்தார் . 
இதனைப் பார்த்த அந்தணன் 
முனிவரைச் சினந்தான் . முனி 
வர் மறையவனைப் பார்த்து , 
" நீ என் மீது சினங்கொண்ட 
படியால் உனக்குப் பிறக்கும் 
புதல்வன் ஊமையாகவும் அறி 
வற்றவனாகவும் இருப்பான் 
வசவுரை 

கூறினார் . 
இதனைக் கேட்ட மறையவன் 
தன் மீது இரங்கி அருள் புரிய 
வேண்டுமென்று வேண்டிக் 
கொண்டான் . முனிவர் மறை 
யவனைப் பார்த்து , " உன்பிள்ளை 
என் சாபப்படி பிறந்தாலும் 
சில காலம் அறிவில்லாதவனாக 
விருந்து பிறகு சிறந்த அறிஞனா 
வான் 

கூறிவிட்டுச் 
சென்றார் . 

முனிவருடைய வசவுரைப் 
படி அந்தணனுடைய மனைவி 
அறிவற்ற ஊமைப்பிள்ளையைப் 
பெற்றாள் . இவனுக்கு உதத்தி 
யன் என்று பெயரிட்டு வளர்த் 
தனர் . இவனுடைய தன்மை 
யைப் பார்த்து நாணங்கொண்டு 
வருந்திய தாய்தந்தையர் இவனை 


வீட்டை விட்டு வெளியேவிடா 
மல் வீட்டிற்குள்ளேயே 
அடைத்து வைத்திருந்தனர் . 
இவன் ஒரு நாள் வீட்டைவிட்டு 
வெளியேறிக் கங்கைக்கரையை 
அடைந்து ஓர் இருப்பிடத்தை 
ஏற்படுத்திக் கொண்டு அதில் 
தங்கியிருந்தான் . எக்காரணத் 
தை முன்னிட்டும் பொய் பேசுவ 
தில்லையென்று உறுதி செய்து 
அதன்படியே நடந்து வந்தான் . 
அதனால் இவனுக்குச் சத்திய 
விரதன் என்று பெயருண்டாகி 

ஒருநாள் ஒரு பன்றி 
யானது வேடனால் அடிபட்டு 
இவனிருந்த பக்கமாக வந்து 
ஓடி மறைந்தது . பன்றியைத் 
தேடிவந்த வேடன் சத்திய விர 
தனைப் பார்த்து , “ இப்பக்கமாக 
ஒரு பன்றி ஓடி வந்ததே பார்த் 
தீரா ? " என்று உசாவினான் . 
அது சென்ற பக்கத்தைக்காட்டி 
னால் அப்பக்கமாகப் போய்ப் 
பன்றியைத் தேடிக் கொன்று 
விடுவானே என்று எண்ணிய 
இவன் , ஹ்ரு ஹ்ரு " என்று 
ஒலி செய்தான் . இது தேவியி 
னுடைய மூலமந்திரமாகையால் 
தேவி காட்சி தந்து இவனுக்குக் 
கல்வியறிவைக் கொடுத்துச் 
சென்றாள் . அதன் பின் இவன் 
பேரறிவுடையவனானான் . 
சத்தியாதனன் - இவன் விதர்ப்ப 
நாட்டில் தாலபுரம் என்னும் 
நகரத்தில் இருந்து அரசு புரிந் 
தவன் . இவனுடைய காலம் 
ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டு 
கட்கு முன்னராகும் . 

இவன் 
அரசாட்சியை நேரியமுறையிற் 
புரியாமல் சிற்றின்பத்தில் 
ஆழ்ந்து நின்றபடியாற் பகை 
வர்கள் சமயம் பார்த்து இவ 
னுடைய 

நாட்டைக் கைப் 
பற்றிக் கொண்டனர் . 
சத்தியூதி - தருசகனுடைய நண் 
பன் . 

பாட்டகம் என்னும் 
ஊருக்குத் தலைவன் . மறைந் 


என்று 


என்று 


. 


சத்தியை 


199 


சந்தனு 


னால் 


தழுவி 


இவன் 


திருந்த யூகி முதலியவர்களைப் யையும் கண்ணனுக்கே கொடுத் 
பார்க்கச் சென்ற உருமண் தவன் . கண்ணன் அம்மணியை 
வாவுக்கு உதவி செய்தவன் . மீண்டுந் தரப்பெற்றுக் கொண் 

டான் . 
சத்தியை - இவளுக்கு நப்பின்னை 

சத்தன்வா என்பவன் 
என்றும் பெயருண்டு . இவள் 

சத்தியபாமையைத் தனக்கு 
நக்கினசித்து என்பவனுடைய 

மணஞ் செய்து கொடுக்குமாறு 
மகள் . இவளுடைய தந்தை ஏழு 

கேட்க மறுத்தவன் . மறுத்த 
காளைகளை வளர்த்து 

காரணத்தால் அச்சததன்வாவி 

அவை 
களைத் 

கொல்லப்பட் 

இவன் 
தழுவியவர்களுக்கே 

டான் . 
வளைக் 

கொடுப்பதாகச் 
சான்னான் . அந்த ஏழுகாளை சந்தன விநாயகர் - செஞ்சேரிமலை 
களையுங் கண்ணன் 

என இந்நாளில் வழங்கும் தென் 
இவளை மணந்தான் . 

சேரிகிரி மலையின் அடிவாரத்தில் 

பிள்ளையாரின் 

எழுந்தருளிய 
சத்திரபந்து - இவன் கதிரவ 
குலத்து மன்னன் . தந்தையி 

பெயர் . இம்மலை கொங்குவள 
னுடைய பெயர் விசுவநாதன் . 

நாட்டில் உள்ளது . 
சோம்பலும் அறிவின்மையும் | சந்தனன் - பாடலிபுரத்து மன்ன 
இவனிடத்தில் மிகுதியாகக் னுடைய மகன் . இவன் கண் 
குடி கொண்டிருந்தன .. நல்ல கவர் 

அழகனாக இருந்துங் 
வர்கள் பலர் இவனுக்கு அறி கல்வியறிவற்றவனாக ருந் 
வுரை கூறினார்கள் . ஆயினும் தான் . இவனுடைய அழகில் 

அவ்வறிவுரைகளைக் மயங்கிய ஏலங்குழலாள் என் 
காள்ளவில்லை . சமயம் பவள் இவன் எழுதப்படிக்கத் 
பார்த்து நாட்டைப் பகைவர் தெரியாதவன் என்பதையுணரா 
கள் கைப்பற்றினர் . இவன் மல் தன்னுடைய காதலை ஓர் 
காட்டையடைந்து வேட்டைத் 

எழுதி இவனுக்கு 
தொழிலை மேற்கொண்டு வேட அனுப்பினாள் . கல்வியறிவற் 
னாகவே மாறி விட்டான் . 

றிருந்த இவன் அவளுடைய 
சத்திராசித்து - இவன் சத்திய 

ஓ லையை வேறொருவனிடங் 
பாமையினுடைய தந்தை . 

காட்டி அதில் எழுதப்பட்டுள்ள 
யனிடத்தில் சியமந்தக மணி 

செய்தியாதென்று உசாவினான் . 
யைப் பெற்றவன் . அம்மணி 

அத்தீயோன் பொய்யான செய் 
யைப் பிரசேனனிடம் கொடுத் 

தியை இவனுக்குக் கூறி அச் 
தான் . அவனிடமிருந்து ஒரு சிங் 

சுறுத்தித் துரத்தி விட்டுத்தான் 
கங் கவர்ந்தது . அதனிடமிருந்து 

ஏலங்குழலாள் குறிப்பிட்ட 
சாம்பவந்தன் என்னுங் கரடி 

இடத்திற்குப் போய் அவளை 

வஞ்சித்தான் . செய்தியை 
யரசன் கவர்ந்தான் . இவன் 
அதனைத் தன்னுடைய மகள் 

உணர்ந் ஏலங்குழலாள் 

அவனை மாய்த்ததுடன் தானும் 
தூங்குமிடத்தில் வைத்தான் . 
கண்ணன் கவர்ந்தான் 

மாய்ந்தாள் . இவனும் மாண்டு 

பேயானான் . 
என்று பழி கூறினான் . 
ணன் அப்பழிக்கு அஞ்சினான் . | சந்தனு - பிரதீயன் 
சாம்பவந்தனோடு போர் செய்து 

சி பிவமிசத்தில் 
வெற்றி பெற்றான் . அம்மணி தோன்றிய சுகந்தி என்பவளை 
யைக் கவர்ந்து கொடுக்க வாங்கி மணந்தான் . இவர்களுக்குத் 
யவன் . பிறகு தன் மகளாகிய தேவாபி , சந்தனு , பாகுலிகன் 
சத்தியபாமையையும் அம்மணி என்று மூன்று மக்கள் தோன்றி 


ஓலையில் 


சூரி 


பிறகு 


கண் 


என்கிற 


அரசன் 


சந்தானலட்சுமி 


200 


சந்திர தத்தன் 


வென்று 


கியது . 


னர் . தேவாபி சிறுவனாக 

செய்து 

ஆயிரம் ஆண்டுகள் 
இருக்கும்போதே காட்டுக்குச் தவம் புரிந்தனர் . 
சென்றுவிட்டான் . இதனால் 
சந்தனு குல 

சந்திரசேகரபாண்டியன் - பதினா 
முதல்வனானான் . 
இவன் வயது முதிர்ந்தவர்களைத் 

றாம் நூற்றாண்டின் இடையில் 

மதுரைமா நகரை 
தன் கையால் தொடுவானாகில் 

அரசாட்சி 
அவர்கள் இளமைப் பருவத்தை 

செய் திருந்தவன் . 

தஞ்சையில் 
யடைந்து 

அரசாட்சி 

செய்துகொண் 
இன்பமனுபவிப்பர் . 

டிருந்த 

வீரசேகரசோழன் 
இம்மன்னனுக்குச் 
அதனால் 

இவனை 

நாட்டை 
சந்தனு என்று பெயர் உண்டா 

விட்டுத் துரத்தினான் . 
இவன் குருகுல வழி 
முறையைச் சேர்ந்தவன் . 

சந்திரசேகரவாணன்-தொண்டை 

வளநாட்டில் சேறையென்னும் 
சந்தானலட்சுமி இரண்டு 

ஊரில் முன்னாளில் வாழ்ந்திருந் 
கைகளில் தாமரை மலர்களிருக் 

தவன் . பெருஞ் செல்வன் . 
கும் . ரண்டு கைகளில் 

செல்வச் சிறப்போடு மக்களின் 
குழந்தைகளை வைத்திருப்பாள் . 
இவளைப் போற்றுவோர் விரும் 

அன்பையும் இவன் பெற்றிருந் 

தான் . இவனுடைய கொடை 
பிய அளவு மக்கட் செல்வத்தை 

நலம் 

எல்லாராலும் பாராட் 
யடைவர் . 

டப் பெற்றது . 

இச் சந்திர 
சந்திரசர்மா - விக்கிரமாதித்த 

சேகரவாணனைக் காணச் சோழ 
னுடைய தந்தை . இவன் நான்கு குலத்தரசன் ஒருவன் ஒருநாள் 
வருணங்களினும் நான்கு பெண் வந்தான் . வந்தவனை 

இவன் 
மணந்து பார்ப்பனப் 

எதிர் கொள்ளவில்லை . அதனாற் 
பெண் ணி ட . ம் வரருசியையும் 

சினங்கொண்டசோழன்வேளா 
சத்திரியப் பெண்ணிடம் விக்கிர ளர்கள் மிகுந்த செருக்குடைய 
மாதித்தனையும் வைசியப் பெண் வர்களாக இருக்கிறார்கள் என்று 
ணிடம் பட்டியையும் சூத்திரப் 

சினங்கொண்டான் . 
பெண்ணிடம் பர்த்துருகரியை 

வேளாளர்களை விலங்கிட்டுச் 
யும் பெற்றான் . இவர்கள் நால் சிறையிலடைத்தான் . 

இதனை 
வரும் விக்கிரமாதித்தனுக்கு 

யறிந்த சந்திரசேகரவாணன் 
அமைச்சர்களாயினர் . 

அந்தச் சோழ குலத்தரசனைப் 

பிடித்துச் சிறையிலடைக்கச் 
சந்திரசூடாமணி இறைவன் செய்தான் . பாண்டி நாட்டில் 
ஆடிய திருக்கூத்துக்கள் பலவற் 

இருந்து பாண்டிய குலத்தரசன் 
றில் ஒன் றன் பெயர் . முனிவர் 

ஒ ருவனைக் 

கொண்டுவந்து 
களுடைய விருப்பப்படி இறை 

அவனுக்கு முடிசூட்டினான் . 
வன் இத்திருக்கூத்தைத் திருத் இச்சந்திரசேகரவாணனுடைய 
தருப்பூண்டியென்னும் 

வில்வா கீர்த்தி தாண்டை மண்டல 
ரணியச் சிவப்பதியில் செய்தரு சதகத்தினும் இடம் பெற்றுள் 
ளினார் . இதற்குச் சுந்தரதாண் 
டவம் 

எனவும் பெயருண்டு . 
இத்தாண்டவத்தைக் கண்டு சந்திர தத்தன் - கப்பலிற் சென்று 
போற்றிய முனிவர்கள் சாயுச் 

வாணிகஞ்செய்த ஒரு வணிகன் . 
சிய பதவியை அடைந்தார்கள் . சாதுவனை நாகர் மலையிலிருந்து 
இத்தாண்டவத்தைக் 

காண் 

காவிரிப்பூம் பட்டினத்திற்குக் 
டற்கு முனிவர்கள் உாகக் 

கப்பலில் ஏற்றி அழைத்துக் 
பாசுபதம் என்னும்வேள்வி கொண்டு வந்தவன் 

வனே . 


களை 


ளது . 


சந்திர நாகூர் 


201 


சந்துமேனன் 


2 


பெற்ற 


சந்திர நாகூர் - மேற்கு வங்காளத் 
தில் உக்ளி ஆற்றங் கரையில் 

ரோடுசிறந்து விளங்கியது . அக் 
கல்கத்தாவுக்கு 

கோவை அரங்கேற்றிய அவை 
வடக்கே 

யில் 
இருபத்திரண்டு மைல் தொலை 

அம்மைச்சி 

என்னும் 
வில் உள்ள ஊர் . 

புலமைநிறைந்த தாசியொருத்தி 
இஃது 1688 
ஆம் ஆண்டில் ஒளரங்கசீபால் 

இரண்டொரு தடைகளை நிகழ்த் 
பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங் 

தினாள் . கவிராயர் அதற்குத் 
கப் பட்டது . பல முறை ஆங்கி 

தக்கவாறு மறுமொழியும்வழங் 
லேயரால் கைப்பற்றப்பட்டு 

கினார் . கோவை அரங்கேற்றம் 
1816 முதல் பிரெஞ்சுக் காரர் 

முடிந்தவுடன் சந்திரவாணன் 
களிடம் நிலைபெற்றது . முன் 

கவிராயருக்குச் சிறந்த பரிசுகள் 
னாளில் இவ்வூரில் கடல்வாணி 

வழங்கிப் பெருமைப் படுத்தி 
கம் பெரும் புகழுடன் நடை 

னான் . இவன் சிற்றரசர்களில் 
பெற்றது . 

ஒருவனாய்ச் சிறந்து விளங்கி 

யிருந்தான் . 
சந்திரமதி - உண்மைக்குப் புகழ் 

சந்திரன்சுவர்க்கி 
அரிச்சந்திரனுடைய 

இவன் ஒரு 
மனைவி . 

சிற்றரசன் . வென் மள்ளுவ 
மதிதயன் என்னும் 

நாட்டில் உள்ள முரணை நகரில் 
மன்னனுடைய மகள் . கற்பிற் 

அரசாட்சி செய்திருந்தான் . 
சிறந்தவள் . இவளுடன் இவள் 

புகழேந்திப் 
கழுத்தில் தாலியும் பிறந்த 

புலவரைக் 

கொண்டு நளவெண்பாவைப் 
தென் றும்இவளை மணப்பவனே 

பாடச் செய்தவன் இவனே . 

. 
அத்தாலியைக் காண முடியும் 

இவனைப் புகழேந்தி நளவெண் 
என்றுங் கூறுவர் . அரிச்சந்தி 

பாவிற் குறிப்பிட்டுள்ளார் . 
ரனைப் பொய்யனாக்குவதற்கு 
விசுவாமித்திரர் எடுத்துக் | சந்திராபீடன் - உச்சயினி நகரத் 
கொண்ட முயற்சிகளெல்லாம் 

இவன் தாராபீடன் 
தோல்வியடைந்தன வேனும் என்னும் அரசனுடைய மகன் . 
அரிச்சந்திரன் மிகுந்ததொல்லைக் காதம்பரி என்பவளுடைய 
குள்ளானான் . சந்திரமதியும் 

கணவன் . 

காதம்பரி என்னும் 
மிகுந்த துன்பத்தை யடைந் வடமொழி நூலின் கதைத் தலை 

வன் . 
சந்திரவாணன் நடு நாட்டில் சந்துமேனன் - ( 1847 - 1900 ) 
விழுப்புரத்திற்கு மேற்கே வட மலபாரிலுள்ள குரும்பற 
யுள்ள அனந்தபுரம் என்னுஞ் நாடு தாலுக்காவில் பிறந்தமலை 
சிற்றூரில் கி . பி . பன்னிரண் யாள எழுத்தாளர் . பத்தாவது 
டாம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந் வரை படித்து விட்டு அரசாங்க 
தவன் . தமிழைப் பயின்று தமி அலுவலில் நுழைந்தார் . தமது 
ழறிஞனாக விளங்கியதோடு வாழ்க்கையின் இறுதியில் சில 
தமிழ்ப் புலவர்களைப் பாதுகாத் காலம் துணை நடுவராக இருந் 
துப் பரிசுகள் வழங்குவதினுஞ் 

தார் . 

மலையாளத்தில் முதன் 
சிறந்து விளங்கினான் . இவன் 

முதல் சமூகநாவல் எழுதி 
காலத்தில் அந்தகக்கவி வீர வெற்றியடைந்தவர் இவரே . 

, 
ராகவ முதலியார் 

சிறந்து 

இந்துலேகா என்ற இவருடைய 
விளங்கியிருந்தார் . அவர் சந்திர முதல் நாவல் தெளிந்த நடை 
வாணன்மீது கோவையொன்று யுடன் கூடியது . பலராலும் 
பாடினார் . அக்கோவை சந்திர பாராட்டப் பெற்றது . 

இவர் 
வாணன் கோவை என்னும் பெய எழுதிய மற்றொரு நாவலாகியு 


தரசன் . 


தாள் , 


சபரி 


202 


சமந்தபஞ்சகம் 


நகரை 


ஃது 


யது . 


சாரதா என்பது முற்றுப் பெற இம்மலையின் கிழக்குக் கோடி 
வில்லை . 

மதுரை 

நோக்கிய 
சபரி - இவள் வேடர் குடியிற் 

வண்ணங் காட்சி யளிக்கிறது . 

இம்மலையின் 
பிறந்தவள் . சபரர் - வேடர் . 

அடிவாரத்தி 
இவள் மதங்க முனிவருடைய 

லிருந்து ஏ றக்குறைய நூ றுகச 

மேலே 

தொலை 
இருப்பிடத்தில் இருந்து 

ஏறியதும் 

காணப்படும் பரவிய வெளி 
கொண்டு அவருடைய 

யிடத்தின் எதிரே உள்ள 
மாணவர்களைப் பாதுகாத்தாள் . 
இவள் இராமபிரானுடைய 

பாறையில் ஆதிபகவன் , நேமி 

நாதர், பார்சுவநாதர் , 
வருகையைத் தன்னுடைய 

மகாவீரர் 
அறிவுப்பார்வையால் உணர்ந்து 

ஒன்பது 

தீர்த்தங்கரர்களின் 
பலவகையான 

உருவச் 
பழங்களைத் 
தொகுத்துப் பக்குவப்படுத்திப் 

சிலைகளும் வரிசையாக அமைக் 

கப் பட்டுள்ளன 
பாதுகாத்துக் கொடுத்தாள் . 
இவள் தவஞ் செய்து பல 

அமணர்மலை எனவும் வழங்கி 
சித்திகளைப் பெற்றிருந்தாள் . 
சப்தரிஷிமண்டலம் - விண்ணின் ! சமதக்கினி - பிருகு முனிவருடைய 
வடபாகத்தில் 

பெரிய 

புதல்வர்.இருசிகருக்குச் சத்திய 
கலப்பை வடிவத்தில் அமைந் 

வதியிடம் பிறந்தவர் எனவுங் 
துள்ள ஏழு விண்மீன்களையே 

கூறுவர் . இரேணுகை 
இப்பெயரால் அழைப்பர் . 

ருடைய மனைவி , 

பரசுராமர் 
பிப்ரவரி மாதத்தில் இருந்து 

முதலிய நால்வர் இவருடைய 

பிள்ளைகள் . வேட்டையாடச் 
இரண்டு மூன்று மாதங்கள் 
வரை முன்னிரவில் விண்ணில் 

கார்த்த வீரியனை 
வடக்கில் இவை நன்கு தெரி 

இவர் காமதேனுவைக்கொண்டு 
யும் . ஏழுமுனிவர்கள் இம் 

விருந்தளித்துப் பாராட்டினார் . 
மண்டலத்தில் 

இவனோ 
இருப்பதால் 

மறந்து 
இவ்வாறு பெயர் ஏற்பட்ட 

காமதேனுவைக் கவர எண்ணி 
தென்பர், 

னான் . பரசுராமர் கார்த்த 
வீரியனையும் 

அவனுடைய 
சமணர்மலை - மதுரைக்கு மேற்கே 

படையையும் கொன்றொழித் 
ஐந்துகல் தொலைவில் கம்பம் 

தார் . கார்த்த வீரியனுடைய 
போகும் வழியில் அமைந் பிள்ளைகளுட் சிலர் சமதக்கினி 
துள்ளது . 

இது முன் காலந் யைக் கொன்றனர் . இதனால் 
தொட்டே அறவோர் பள்ளி சினமடைந்த சமதக்கினி புதல் 
யாகவும் கலைக்கோயிலாகவும் 

வராகிய பரசுராமர் சத்திரிய 
விளங்கி ரும் வரலாற்றுப் 

வழி முறையைக் கருவறுத் 
பெருமலையாகும் . இங்குப் பல 

தார் . 
குன்றுகள் சூழ்ந்துள்ளன . இம் 
மலைப் பகுதிகளில் 

சமந்தகூடம் - இலங்கைத் தீவி 
சமயத்தைப் போற்றும் தீர்த் 

லுள்ள ஒருமலை . சமனொளி 
தங்கரர்களின் உருவச்சிலை 

யென்றும் சமந்தமென்றும் 
களும் குகைகளும் முனிவர் 

பெயர்பெறும் புத்தர்களுடைய 
களின் படுக்கைகளும் கல் 

பதிகளுள் ஒன்று . 
வெட்டுக்களும் காணப்படுவ சமந்தபஞ்சகம் - திரேதாயுக துவா 
தால் இம்மலை இப்பெயரால் 

பரயுக இடையிலே பரசுராமர் 
அழைக்கப்பட்டு 

க்ஷத்திரியரைக் கொன்று அவர் 
வரலாதனுச் சிறப்படைந்த ஞதிரத்தை ஐந்து தடாகங் 


சென்ற 


நன்றி 


சமண 


வருகிறது . 


சமரபுரி 


203 


சம்பரன் 


சமரை 


சடை 


மகளே . 


களில் நிரப்பி அதனைக் கொண்டு யான குற்றத்தைச் சுமத்திப் 
தென்புலத்தார் கடன் செய்த பேழையிலடைத்து 

ஆற்றில் 
படியினால் அவ்விடம் சமந்த பஞ் விடச் செய்து புலியால் அடி 
சகம் எனப் பெயர்பெற்றது . பட்டு மாண்டவன் . 
இந்த இடம் பிற்காலத்தில் சம்பந்தச் சர்க்கரை - 
கௌரவர்க்கும் 

பழைய 
பாண்டவர்க் 

கோட்டைச் சர்க்கரை மரபில் 
கும் போர்புரியும் இடமாகியது . 

தோன்றியவர் . சிறந்த தமிழறி 
குருக்ஷேத்திரமென்று 

கூறப் 

வும் கொடைக் குணமும் 
படுவது இந்த இடமே . 

படைத்தவர் . நில வரி செலுத் 
சமரபுரி - திருப்போரூர் . சமரம் தாமைக்காகத் தளவாய் இராமப் 
போர் , புரி - ஊர் . போரூர் என் பையனால் சிறையில் அடைக்கப் 
னும் அழகிய தமிழ்ச் சொல்லை 

பெற்றுச் சங்ககிரிக் கோட்டைச் 
இவ்வா றுவடமொழியில் மொழி சிறையில் இருக்கும்பொழுது 
பெயர்த்துச்சமரபுரியாக்கியிருக் தம்மைப் பாடி வந்த புலவர் ஒரு 
கிறார்கள் . 

சூரபதுமனுடைய வருக்குத் தம் மனைவியின் 
துணைவர்களான அசுரர்கள் 

தாலியை வழங்கியவர் . தம்மைச் 
போருக்கு எழுந்தபோது அவர் சிறையில் இருந்து விடுதலை செய்த 
களை இங்கு முருகன் போர் புரிந்து பொழுது பிற பாளையக்காரர் 
வென்றார் என்பது வரலாறு . முதலானவர்களையுஞ் சிறையி 

இவள் சைலூடன் என் லிருந்து வெளிவிடச் செய்தவர் . 
னுங் காந்தருவனுடையபெண் . 

சம்பந்தாண்டான் - ஏறக்குறைய 
விபீடணனுக்கு மனைவி . திரி 

நானூறு ஆண்டுகட்கு முன்பு 
வளுடைய 

திருவண்ணாமலையில் இருந்தவன் . 
இவர்கள் இருவரும் சீதா 

இவன்பால் ஆணவம் மிகுதியாக 
பிராட்டி அசோகவனத்தில் 

விருந்தது . கல்வியைக் கற்றிருந் 
சிறையிருக்கையில் அன்பும் 

துஞ் சிறிதும் அடங்கியிராமல் 
ஆதரவுங் காட்டிச் 

பெருமிதங் கொண்டு புலவர் 
பிராட்டியின் துன்பத்தை ஒரு களைச் சிறிதும் மதியாமல் நடந் 
வாறு போக்கினார்கள் . 

தான் . அதனால் புலவர்கள் சிலர் 
சமி 

அவுரவ முனிவருடைய இவன் மீது வசைகலந்த பாடல் 
மகள் . தாய் பெயர் சுமேதை . களைப் பாடி இவனை எள்ளி நகை 
இவள் மந்தாரன் என்பவனை யாடினர் . இறுதிவரையில் இவ 
மணந்தாள் . கணவனோடு 

னுடைய 

இவனை 
சென்றுகொண்டிருக்கும் போது விட்டு ஒழியவில்லை . பிரபுட 
புருசுண்டி என்னும் முனிவர் தேவன் என்னும் அரசன் அருண 
எதிர்ப்பட அவரை வணங்கா கிரிநாதர் முதலியோர் இவன் 
மல் அவருடைய 

உருவத்தைப் காலத்தினர் என்பர் . 
பார்த்து நகைத்த படியினால் சம்பரன் - தண்டக வனத்தை 
அவரால் வன்னிமர மாகுமாறு 

யடுத்த வைசயந்தி என்னும் 
வசவுரை பெற்றாள் . 

நகரிலிருந்து அரசு புரிந்தவன் . 
சமிதன் - மகத தேசத்தில் வசவ அசுரவேந்தன் . இவனுக்குத் 
புரம் என்னும் ஊரில் இருந்த திமித்துவசன் எனவும் பெயர் 
வன் . 

இசை நூற்பயிற்சியில் உண்டு . இவன் சிறந்த போர் 
வல்லவன் , தன்னிடம் இசைப் 

வீரன் . நினைத்த இடங்களுக் 
பயிற்சி பெற்ற குணவதி கெல்லாம் நினைத்தபடி சென்று 
என்னும் 

அரசிளங்குமரியை மீளவும் எவரோடும் எதிர்த்து 
விழைந்து அவள்மீது பொய் நின்று போர் செய்து வெற்றி 


சீதா 


ஆணவம் 


சம்பா திவனம் 


204 


சம்புவராயன் 


தனக்கே 


சம் 


டினாள் . 


பெறவும் வல்லவன் . விசாலன் , இவளுடைய கோயில் குச்சரக் 
சண்டன் வேகன் என்னும் குடிகை என்று கூறப்பெறும் . 
அசுர வீரர்கள் மூவரும் இவ அருந்தவ முதியோள் , கன்னி , 
னுக்கு அமைச்சர்களாக விருந் குச்சரக்குடிகைக் குமரி , சம்பு , 
தார்கள் . இவனுடைய மனைவி 

சம்புத் தீவக் காவற்றெய்வம் , 
யின் பெயர் காமகலை . 

சம்புத் தீவத் தெய்வம் , தொன் 
சம்பரன் மக்களுக்கும் தேவர் மூதாட்டி , பொன்னிற் 
கட்குந் தீங்கு புரிவதிற் றன் பொலிந்த நிறத்தாள் முந்தை 
னுடைய ஆற்றலை யெல்லாங் 

முதல்வி , முதியாள் 
காட்டினான் . உலகத்திலிருந்த மூதாட்டி என்னும் பல பெயர் 
அரிய பொருள்கள் எல்லா 

களை யுடையவள் . 
வற்றையும் இவன் 

சம்புபா தாசிரியர் பாண்டிநாட் 
உரியதாகக் கைப்பற்றிக் 
கொடுமை செய்தான் . 

டில் திருவாதவூரில் அந்தணர் 

குலத்தில் அமாத்தியர் மரபில் 
டைய கொடுமையால் இந்திர 

தோன்றியவர் . வருடைய 
னும் அரசிழந்து தசரத மன்ன 

மனைவியின் பெயர் சிவஞானவதி 
னிடம் முறையிட்டான் . தச 

யார் , திருவாதவூரடிகளாகிய 
ரதன் சம்பரனோடு போரிட்டு 

மாணிக்கவாசகர்க்கு 
வென்றான் . இப்போரின் 

தந்தை . 
யத்தில் கைகேசி தேரோட் 

சம்புமுனிவர் - இம் முனிவர் ஆற் 

றில் நீராடிக் கொண்டிருந்த 
சம்பா திவனம் முன்னாளிற் 

பொழுது ஆற்றில் மிதந்துவந்த 
காவிரிப்பூம்பட்டினத்தில் 

நாவல்பழத்தை எடுத்துக் 
இருந்த ஒரு சோலை . 

மேலே கொட்டையோடு விழுங்கினார் . 
பறந்து சென்றபொழுது கதிர அக்கொட்டை வயிற்றில் 
வன் ஒளியால் சிறகையிழந்து 

முளைத்து அவருடைய மண்டை 
விழுந்த 

சம்பாதி என்னும் யோட்டைக் கிழித்துக்கொண்டு 
பறவை தங்கியிருந்ததுபற்றி 

மரமாக 

வளர்ந்தோங்கியது 
இப்பெயர் பெற்றது . 

மரத்தின் பாரத்தைப் பொறாத 
சம்பாபதி - சம்புத் தீவத்தின் அதி 

முனிவர் 

சிவபெருமானிடம் 
தேவதை . இஃது இவளுக்கு 

முறையிட்டுக்கொண்டார் . சிவ 
இயற்பெயர் . சம்புமரத்தின் 

பெருமான் முனிவரை ஓரிடத் 
கீழிருந்து தவஞ் செய்தமையின் 

தில் இருக்கச் செய்து தாமும் 
இவள் சம்பு வெனவும் பெயர் 

அங்கே எழுந்தருளினார் . அந்த 
பெறுவாள் . சிவந்த நிறமுஞ் 

இடமே சம்புகேசுவரம் ( திரு 

வானைக்கா ) ஆயிற்று . 
சடையும் உடையவள் . 

இவ 
ளிருந்த காரணம்பற்றி முன்னா சம்புவராயன்- இவனுடைய பெயர் 
ளில் சம்பாபதி என்று பெயர் " ஏகாம்பர நாத சம்புவராயன் 
பெற்றிருந்த நகரம் , காவேரி 

எனவும் , வென்று 

மண் 
ஆற்றின் தொடர்பால் பிறகு கொண்ட சம்புவராயன் 
காவிரிப்பூம்பட்டினம் 

வும் கல்வெட்டுக்களிற் காணப் 
பெயர்பெற்றது . மகனையிழந்து படுகின்றது . கி.பி. 1331 முதல் 
வருந்திய கோதமைக்குச் சக்கர 1383 

வரை காஞ்சிபுரத்தி 
வாளத்தில் இருந்த எல்லாத் லிருந்து ஆட்சி செய்திருந்தான் . 
தேவர்களையும் வரவழைத்துக் இவன் தமிழ்க் கல்வியையும் 
காட்டி அவளுடைய வருத் நன்கு கற்றுச் செய்யுள் பாடுந் 
தத்தை மாற்றித்தெளிவித்தவள் . திறம் பெற்றிருந்தான் . இவன் 


என 


என்று 


சம்யுக்தை 


205 


சயந்தி 


தி 


அவன் 


கள் 


கையை 


முடிவில் 


காண் 


என்று 


சிறந்த கொடையாளியாக திற்குச் சென்று சம்யுக்தையைக் 
விளங்கியமையால் புலவர்கள் கவர்ந்து கொண்டுபோய்த் திரு 
பலரால் புகழ்ந்து பாடப் மணஞ் செய்து கொண்டான் . 
பெற்றான் . இவனுக்குக் கூவ இவ்வரலாற்றைக் குறித்து 
ராயன் என்னும் பெயருடைய இந்தியில் ஒரு புராணம் இயற் 
அண்ணன் ஒருவன் இருந்தான் . றப்பட்டுள்ளது . 
கொடையளிப்பதிற் சயகீய சவ்வியன் 

இவன் ஒரு 
புகழ்பெற்றவன் . இரட்டையர் 

முனிவன் . தன் மாணவன் ஒரு 
இவனிடம் பரிசில் நாடி 

வன் மறைகளில் வல்லவனாக 
வந்து புகழ்ந்துபாடினர் . இவன் 

விருந்தும் கொலைகளவு முதலிய 
தக்கவாறு பரிசிலளித்தான் . 

கொடிய செயல்களைச் செய் 
இரட்டையர் அதனை 

வதைப் பார்த்துக் " காசிப் 
நீட்டி வாங்கினர் . 

பதியை விட்டு நீங்குக " என்று 
இதனைக் கண்டு சினங்கொண்ட 

கூறிப் போக்கியவன் . இவனால் 
சம்புவராயன் இரட்டையர் 

நீக்கப்பட்ட மாணவன் விந்த 
களைப் பார்த்து , " பதிவீர சம்பு 

மலை கோதாவிரி நதி , வீமாநதி 
வென்று பாராமல் கல்விக் கித 

முதலிய இடங்களிற் சுற்றித் 
முடைய ரெட்டையரே யீகை - 

திரிந்து 

சீசைல் 
உதவில் வலக்கைத் தலத்திற் 

மடைந்து முருகக் கடவுளை 
கொண்டு களிக்காம லும்மிடது 

நோக்கித் தவஞ்செய்தான் . அப் 
கைத்தலத்திற் கொள்ளுவதேன் 

பொழுது அவ்வழிவந்த அகத் 
என்று கேட்டான் . 

திய முனிவர் காசி காசி 
இரட்டையர்கள் , கூவரா 

கூறியது கேட்டுத் 
யன் தியாகங் கொள்வோம் 

தீவினை நீங்கப் பெற்றான் . 
வலக்கை முடி , 

யாவர் தரினு 
மிடக் 

கைகொள்வோம் சயங்கொண்ட சோழ மண்டலம் 

மின்பணியி 
பூவுலகில் , 

இது தொண்டை 

மண்டலத் 
மதனே வீரசம்பு வேயினி நாம் , தைக் குறிக்கின்றது . முதல் 
அன்பெவர்பால் காண்போ இராச இராச சோழன் காலத் 
மடுத்து என்று மறுமொழி தில் அவன் சிறப்புப் பெயர் 
கூறினர் . இரட்டையர்கள் களில் ஒன்றான சயங்கொண்ட 
இவன் விருப்பப்படி ஏகாம்பர 

என்னும் பெயரை 
நாதர் உலாவைப் பாடி அரங் 

அப்போது தொண்டை மண் 
கேற்றஞ் செய்தனர் . 

டலத்திற்கு வழங்கினர் . இது 

சயங்கொண்ட மண்டலம் என 
சம்யுக்தை - கன்னோசி நாட்டரச 

வும் வழங்கப் பெறும் . 
னாகிய இராசபுத்திர சயசந்திர 
னுடைய மகள் . இவளும் அஜ் சயந்தி - உதயணனுடைய ஆளு 
மீர் அரசன் பிருதிவிராசனும் கைக்குட்பட்டிருந்த ஒரு பெரிய 
ஒருவரையொருவர் காதலித் நகரம் . இதனை உருமண்ணுவா 
தனர் . சயசந்திரனும் பிருதிவி பாதுகாத்து வந்தான் . உதயண 
ராசனும் பகைவர்களாக இருந் னுக்கும் வாசவதத்தைக்கும் இந் 
தனர் . சயசந்திரன் தன் மகளை நகரத்திலேதான் திருமணம் 

எவருக்கேனும் மணஞ் நடைபெற்றது . இது மருத 
செய்து கொடுப்பதற்குச் சுயம் நிலவளமுடையதாகச் சிறந்து 
வரம் ஏற்படுத்தினான் . சுயம் விளங்கியது . இதன் பக்கக்தே 
வரத்திற்குப் பிருதிவிராசனை அழகிய மலை ஒன்றுண்டு . இந் 
அழைக்கவில்லை. பிருதிவிராசன் நகரிற் பல நாள் 

உதயணன் 
மாறுகோலத்தோடு சுயம்வரத் வாசவதத்தையோடு வாழ்ந் 


( 0 


சோழன் 


வேறு 


சயிலோ தகம் 


206 


சர்பமூர்த்தி 


பல 


நூல் 


நூல் 


னரின் 


திருந்தான் . இந்நகரமும் வேறு 
சில இடங்களும் உருமண்ணு 
வாவுக்கு 

நன்கொடையாக 
வழங்கப் பெற்றன . 
சயிலோ தகம் - சயிலோதகம் எனின் 
மலை நீர் என்று பொருள் . தென் 
சேரிகிரி என்னும் மந்திரமலை 
கொங்கு நாட்டில் 

உள்ளது . 
அம்மலையில் உள்ள இச்சுனை நீர் 
மதுரமானது . 

நாள் 
தாறும் இச்சுனையில் நீராடி 
இறைவனின் வழிபாட்டுண் 
டியை ஒருவேளை மட்டும் உண்டு 
மந்திரகிரியை வலம்வரும் பித் 
தர்கள் 45 நாட்களில் பித்தந் 
தொலையப் பெறுவர் . 
சரசுவதி மகால் நூல் நிலையம் 
இது தமிழ் நாட்டிலே தஞ்சை 
யிலுள்ள சிறந்த நூல் நிலையம் . 
இந்தியாவிலுள்ள அரிய நால் 
நிலையங்களுள் ஒன்று . இங்குத் 
தமிழ் , தெலுங்கு , சமக்கிருதம் , 
மராத்தி , ஆங்கிலம் , பிரெஞ்சு 
செர்மன் , டச்சு , 

லத்தீன் , 
கிரேக்க மொழி முதலிய பல 
மொழிகளிலுள்ள அச்சுப்படி 
களும் , கை யெ ழுத்துப்படி 
களும் , ஓலைச் சுவடிகளும் உள் 

வரலாறு , மருத்துவம் , 
விஞ்ஞானம் , இசை , நாட்டி 
யம் , சிற்பம் , சமயம் , தத்துவம் 
முதலிய 

கலைகளிலும் 
சிறந்த நூல்கள் உள்ளன . 16 , 
17 ஆம் நூற்றாண்டுகளில் தஞ் 
சையை ஆண்ட நாயக்க மன் 
னர்கள் 

சமக்கிருதம் , தமிழ் , 
தெலுங்கு மொழிகளிலுள்ள 
பல நூல்களைச் சேர்த்தார்கள் . 
மகாராட்டிரமன்னர்கள் மேலும் 
பல நூல்களைச் சேர்த்து நால் 
நிலையமாக்கி வளர்க்க உறுதி 
யெடுத்துக் கொண்டனர் . அவர் 
களில் சிறந்தவர் மகாராட்டிர 
மன்னரான சரபோஜியாவார் . 
இவர் 1820 

ல் காசி சென்ற 
போது ஏராளமான சமக்கிருத 
நூல்களைச் சேகரித்து வந்தார் . 


இவர் காலத்தில் சுமார் 5,000 
அச்சுப் புத்தகங்களும் 
சிறந்த ஓவியங்களும் சேர்க்கப் 
பட்டன . ஆகையால் 

இந்த 
நூல் நிலையம் சரபோஜி சரசு 
வதி மகால் 

நிலையம் 
என்று வழங்கப் பெறுகின்றது . 
இந்த 

நிலையத்திற்கு 
வெளியே , நாயக்க மன்னரின் 
கொலு மண்டபமாக இருந்த 
ஒரு மண்டபத்திலே 1807 இல் 
கிழக்கிந்தியக் கம்பெனியாரால் 
நிறுவப்பெற்ற சரபோஜி மன் 
உருவச்சிலை 

அழகாக 
அமைந்துள்ளது . 1871 இல் அர 
சாங்கத்தார் நூல் நிலையத்தி 
லுள்ள நூல்களின் 

பட்டி 
யொன்று தயாரிக்குமாறு டாக் 
டர் பர்னெல் என்னும் நடு 
வருக்குப் பணித்தனர் . அவர் 
" இந்த நூல் நிலையமே உலக 
முழுவதிலும் மிகப் பெரியதும் 

முக்கியமானதுமாகும் 
என்று கூறினார் . 
சரபங்கயாறு - சேர்வராயன் மலை 
யில் 

தோன்றிக் காவிரியில் 
கலக்கும் ஒரு சிற்றாறு . 
சரபங்கர் தண்டகக் காட்டில் 
இருந்து தவஞ் செய்தவர் . 
காமன் கணையை இவர்வென்று 
பங்கப் படுத்தியபடியினால் இவ 
ருடைய பெயர் சரபங்கர் என்று 
காரணப் பெயராயிற்று . இவர் 
இந்திரனுடைய உலகு முதலிய 
வைகளையும் விரும்பாமல் 
அந்தமிலின்பப் பேறாகிய வீடு 
பேற்றினையே அடைந்தார் . 
சரபமூர்த்தி சிவபிரானுடைய 
அறுபத்து 

மூர்த்தங் 
களில் ஒன்று . 

எட்டுக் காலும் 
நெடிய வாலும் இருமுகமும் 
சிறகும் உருத்திரமும் பேரார்ப் 
புங் கொண்ட புள் வடிவமாக 
நரசிங்கத்தின் வீறடக்கியவர் . 

மூர்த்தத்தைக் காஞ் 
சிப் புராணம் , " நன்னா லிரண்டு 
திருவடியு நனி நீள்வாலு. 


ளன . 


பல 


நான்கு 


. 


சரபோசி 


207 


சராசந்தன் 


។ 


மிரண்டுங் , கொன் னர் முருகக்கடவுளின் மூலமந்திர 
சிறகு முருத்திரமுங் கொடும் மாக விளங்குவதும் இதுவே . 
போரார்ப்பு மெதிர்தோற்றச் , சராசந்தன் - இவன் மகதநாட்டு 
செந்நீர்பருகிச் செருக்குநர மன்னனாகிய பிருகத்ரதன் என் 
மடங்கலாவி செகுத்துரி 

பவனுடைய மகன் . இவன் 
கொண் டொன்னார் குலங்கண் காலம் ஏறக்குறைய ஐயாயிரம் 
முழுதளித்த உடையான் சரபத் ஆண்டுகட்கு முன்னராகும் . 
திருவுருவம் என்று குறிப்பிடு மன்னன் மகப்பேறின்றி வருந்தி 
கிறது . 

யிருந்தான் . 

முடிவில் சண்ட 
சரபோசி - தஞ்சையில் அரசாண் கௌசிகன் என்னும் முனிவரை 
டவர் . தஞ்சை சரசுவதிமால் யடுத்து அவருடைய மனம் மகி 
நூல் நிலையத்தை விரிவாக்கிய 

ழுமாறு நடந்தான் . அவர் இவ 
வர் . 

னுடைய விருப்பத்தை யறிந்து 
சரயு - அயோத்தியில் ஓடும் ஓர் மாங்கனியொன்றைக் கொடுத் 
ஆறு . இமயமலையில் உள்ள தார் . அதனை அரசன் தன் 
மானச சரசில் தோன்றியதால் 

மனைவிக்குக் கொடுத்தால் மகப் 
சரயு என்று பெயர் பெற்றது . 

பேறுண்டாகும் என்று கூறி 
நான்முகன் திருமாலை நோக் னார் . அரசன் அவ்வாறே தன் 
கித் தவம் இயற்றிய பொழுது 

மனைவியிடங் கொடுத்தான் . 
திருமால் எதிர் தோன்றி நான் அரசன் மனைவி அதனைத் தான் 
முகனைத் தழுவிக்கொண்டு இன் 

பாதியுண்டதோடு தன் தங்கைக் 
பக்கண்ணீர் பெருக்கினார் . நான் குப் பாதியைக் கொடுத்தாள் . 
முகன் அவ்வின்பக் கண்ணீரை இருவருங் கருப்பமடைந்தனர் . 
யேற்று மானச சரசில் விடுத் 

காலப்போக்கில் இருவருக்கும் 
தான் . இட்சுவாகு என்னும் 

பாதிப் பாதிக் குழந்தை பிறந் 
அரசன் கதிரவன் குலத்தில் தன . இதனைக் கண்ட அரசன் 
பிறந்து அயோத்தியில் அர நாணமுஞ் சினமுங் கொண் 
சாட்சி செய்த பொழுது வசிட் 

டான் , ஊர்ப்புறத்தே வீசி 
டர் ஆதரவினால் சரயுவைத்தன் 

யெறியச் சொன்னான் , நள்ளிர 
னாட்டிற்குக் கொண்டுவந்தான் . வில்சரையென்னும் 

அரக்கி 
சரயுவுக்கு இராமகங்கை என் ஊரைச் சுற்றிக் கொண்டு வந் 
றொரு பெயரும் உண்டு . 

தாள் . ஓரிடத்தில் அரை அரைக் 
சரராமர் - கம்பரையாதரித்த சடை 

குழந்தைகள் கிடத்தலைக் கண்டு 
யப்ப வள்ளலும் அவருடைய 

கையிலெடுத்தாள் . இரண்டை 

யும் ஒன்றாகச் சேர்த்துப்பொருத் 
முன்னோர்களும் இராமபிரானி 

திப் பார்த்தாள் . ஒன்றாய் 
டத்தில் அன்புடையவர்களாம் . 

இணைந்து உயிர் பெற்றது . அத 
இதனால் சடையப்பருக்கும் 

னைக் கண்டு வியந்து அரக்கி 
அவர் குலத்தினர் சிலருக்கும் 

அதனை அரசனிடங் கொடுத்து 
சரராமர் என்று பெயர் வழங் 

விட்டுப் போனாள் . சரையென் 
கியதாம் . 

னும் அரக்கி ஒன்றாகப் பொருத் 
சரவணபவன் - சரம் என்றால் புல் ; தியபடியால் சராசந்தன் என்று 
வணம் என்றால் நீர் ; பவன் என் பேரிட்டு அரசன் வளர்த்தான் . 
றால் பிறந்தவன் . முருகக்கடவுள் இவன் பலமுறை கண்ணனோடு 
நாணற்புல் அமைந்த பொய் போர்க்குச் சென்று தோல்வி 
கையில் தோன்றிய படியால் யடைந்தான் . இறுதியில் 
இப்பெயர் அக்கடவுளுக்குச் 

வீமனாற் கொல்லப்பட்டு மாண் 
சிறப்புப் பெயராக அமைந்தது . டான் . 


அளவில் 


ச்ருவக்ஞகவி 

208 

சலநாதேசுவரர் 
சருவக்ஞகவி ஒட்டக் கூத்தர் சர்வ சிவ பண்டிதர் - இவர் தஞ் 

சைப் பெரிய கோயிலிற் பூசை 
செந்தமிழ் மொழியிலே யல்லா 

செய்து கொண்டிருந்தவர் . முத 
மல் வடமொழியிலும் நல்ல 

லாம் இராசேந்திரனுக்குக் குரு 
புலமை பெற்றிருந்தார் . எத்த 
கைய செய்யுட்களையும் நினைத்த வாகவும் இருந்தார் . இவரும் 
பாடும் 

இவருடைய மாணவர்களும் எந் 

படியான 
பேராற்றல் பெற்றிருந்தார் . 

நாட்டில் இருந்தாலும் அவர் 
இதனால் இவருக்குச் சருவக்ஞ 

கட்கு ஆண்டு தோறும் ஆசா 
கவி என்னுஞ் சிறப்புப்பெயர் 

ரிய போகமாய் இரண்டாயிரக் 
உண்டாயிற்று . 

கலம் நெல் அளப்பதற்கு அர 

சன் ஏற்பாடு செய்திருந்தான் 
சரோசினிதேவி - ( 1879-1950 ) 

என்பர் . 
இந்தியாவின் கவிக்கோகிலம் 

சர்வதீர்த்தம் - காஞ்சிமா நகரி 
என்றும் , கவியரசி என்றும் 

லுள்ள ஒரு புனித நீர் கங்கா 
புகழ் பெற்ற சிறந்த தேசபக் 

தேவியானவள் உமாதேவி 
தப் பெண்மணி . இவர் ஐதரா 

யினால் வசவுரைபெற்று அத 
பாத் நகரில் 1879 பிப்ரவரி 13 

னைப் போக்கிக் கொள்ளுமாறு 
ஆம் நாள் பிறந்தார் . இவரு 

காஞ்சியை அடைந்து தவஞ் 
டைய தந்தை அகோரநாத் என் 

செய்தபோது அக்கங்கையினி 
பவர் . சட்டோபாத்தியாயா 
என்ற பட்டப் பெயருடைய 

டத்திற் பற்றுள்ள உலகத்துப் 
வங்காள அந்தண குலத்தினர் , 

புனித நீர்கள் யாவும் கங்கை 
சரோசினிதேவி தம் பதினொன் 

யைத் தூய்மையாக்க வேண்டு 

மென்று காஞ்சிக்கு வந்து தங் 
றாம் அகவையில் இயற்கணிதக் 

கின . அத் தீர்த்தஞ் சர்வ 
கணக்கு ஒன்று போட இயலா 

தீர்த்தமெனப்பட்டது . 
மல் , அதற்குப் பதிலாக ஒருகவி 
தையையே இயற்ற வந்ததாம் . | சலகண்டேசுரர் - வேலூர்க்கோட் 
தம் 12 ஆம் அகவையில் சென் டைக்குள் உள்ள கோயிலில் 
னைப் பல்கலைக் கழகத்தில் மெட் முன்புஎழுந்தருளியிருந்த இறை 
ரிக்குலேஷன் தேர்வில் மாகாண வனுடைய திருப்பெயர் . இப் 
முதல்வராகத் தேறினார் . 13 பொழுது இவ்விலிங்கம் அக் 
ஆம் அகவையில் ஆறு நாளில் 

கோயிலில் இல்லை . வே லூருக் 
1,300 வரிகள் கொண்ட ஆங்கி குப் பக்கத்திலே உள்ள சத்து 
லக்கவிதை ஒன்றை 

வாச்சேரி 

என்னுஞ் 
மங்கை ( Lady of the Lake ) ரிலே இருப்பதாகச் சொல்லு 
என்ற புகழ் பெற்ற ஆங்கிலக் 

கிறார்கள் . 
காவியத்தைப்போன்று இயற்றி | சலநாதேசுவரர் 
தொண்டை 
னார் . அந்த ஆண்டில் இவர் நாட்டில் 

உள்ள 

தேவாரம் 
நோயுற்றிருந்த போது 1,000 பெற்ற சிவப்பதிகளில் ஒன்றா 
வரிகள் கொண்ட நாடகம் 

தக்கோலம் என்னும் 
ஒன்று இயற்றினார் . 1898 

ஊரில் திருவூறலில் எழுந்தரு 
செப்டம்பரில் ஐதராபாத்துச் 

இறைவர் 
சமஸ்தான டாக்டராக இருந்த 

இப்பெயர் 

பெறுகிறார் . ஓர் இடபத்தின் 
எம் . கோவிந்தராசு நாயுடுவை வாயில் இருந்து எப்பொழுதும் 
சாதிக்கட்டுப் பாடுகளை மீறி நீர் வந்து கொண்டிருக்கிறது . 
மணந்தார் . 1931 இல் காந்தி இப்பதியில் 
யடிகளுடன் வட்ட மேசை 

எழுந்தருளிய 

இறைவனைத் தேவகுருவாகிய 
மாநாட்டுக்குப் போய் வந்தார் . 

வியாழனுடைய தம்பி சம்வர்த் 


" ஏரி 


சிற்றூ 


ளிய 


சலந்தரன் 


209 


சல்லிக்கட்டு 


புகை 


வட 


யது . 


உடலில் 


தன முனிவர் என்பவர் வழி 

தில் ஒரு பெரிய உருளைப் படை 
பட்டனர் என்ப . இவ்வூர் 

யைக் காற்பெருவிரலாற் கீறி 
தக்கோலம் என்னும் 

னார் . சலந்தரன் , " எனக்கு இது 
வண்டி நிலையத்துக்கு 

தானா பெரிது என்று கூறி அவ் 
கிழக்கே மூன்று கல் தொலைவில் வுருளைப் படையை எடுத்துமார் 
உள்ளது . 

பிலுந் 

தோளிலுந்தலையிலும் 

வைத்துக் கொண்டான் . 
சலந்தரன் - இந்திரன் ஒருகாலத் படை அவனை இருபிளவாகப் 
தில் கைலைக்குச் 

சென்றான் . 

பிளந்து கொன்று சிவபெருமா 
சிவபெருமான் ஓர் உருத்திர னுடைய திருக்கையை அடைந் 
வடிவங் கொண்டு வழியில் 

தது . சலந்தரனோடு வந்த படை 
நின்றார் . இந்திரன் சினந்து 

கள் இறைவனுடைய விழித்தீ 
தன்கையிலிருந்த வச்சிரத்தால் யால் எரிந்தொழிந்தன . 
தாக்கினான் . அதுபொடியாகி 

சல்லமாதேவி - திருவண்ணாமலை 
சிவபெருமான் சினங் 
யில் பிள்ளைப்பேறு 

இல் 
கொண்டமையின் 
வியர்வை யுண்டாகியது . அவ் 

லாது இருந்த வல்லாள மன்ன 
வியர்வையை வழித்தெறிந்தார் . 

னுடைய இளைய மனைவி . 
அவ்வியர்வை கடலில் வீழ்ந்து 

சங்கமராக வந்த சிவபிரான் 
தம்முடன் ஓர் 

ஓர் இரவு தங்க 
புத்திரவடிவத்தை யடைந்தது . 

ஒரு 

பெண் வேண்டுமென் 
மகன்மை 

எறு 
கடலரசன் 

முறை கேட்ட போது 

கணிகையர் 
கொண்டு வளர்த்தான் . இவன் 
சலத்தில் தோன்றிய படியால் 

எவரும் அகப்படாத நிலையில் 

கலங்கிய கணவனின் கலக்கத் 
இவனுக்குச் சலந்தரன் என்று 
பெயர் உண்டாகியது . 

தைத் தீர்க்குமாறுசங்கமரோடு 

தங்க 
மயனைக் கொண்டு ஒரு நகரம் 

ஒப்பியவள் . சங்கமர் 

குழந்தையாகி வல்லாள 
கொண்டு 
அமைத்துக் 

னுடைய 

பிள்ளைக்கலியைத் 
நமியின் மகளாகிய 
பிருந்தையை 

தீர்த்தார் . 
மணஞ்செய்து 
கொண்டு வாழ்ந்தான் . தேவர் சல்லிகை - இவள் ஓர் அரக்கமாது . 

யெல்லாம் வருத்தி இவள் இறந்துபோன தன்னு 
வென்றான் . சிவபிரானையும் 

கணவனை வில்வாரணி 
வல்வேனென்று 

யம் என்னும் திருத்தருப்பூண் 
களுடன் புறப்பட்டுக் கைலைக் 

சிவப்பதிக்குக் கொண்டு 
குச் சென்றான் . அங்கு அடைக் 

வந்து 

அவனை எழுப்பிக் 
கலம் புகுந்திருந்த முனிவர்கள் கொடுக்குமாறு இறைவனையும் 
இவனைக் கண்டு அஞ்சினார்கள் . இறைவியையும் வேண்டிக் 
சிவபிரான் ஒரு முதிய மறை 

கொண்டாள் . இறைவியி 
யவர் போல் சலந்தரனிடஞ் னுடைய திருவருளால் அவன் 
சென்று அவன் அங்கு வந்த 

உயிர் பெற்றெழுந்தான் . அவள் 
தைக் குறித்து உசாவினார் .. விரும்பியவாறு வில்வாரணியம் 
தான் சிவபிரானை வெல்ல வந் சல்லிகாரணிய மெனவும் , 
திருத்தலை அவன் கூறினான் . இறைவர் பெயர் 

சல்லி 
சிவபிரான் சலந்தரனைப் கேசுவரர் எனவும் 

வழங்க 
பார்த்து " நீ சிவபிரானை 

லாயின . 
எதிர்த்து வெல்வது உறுதி | சல்லிக்கட்டு - முன்னாளில் சல்லி 
யானால் இவ்வுருளைப் படையை 

என்ற பெயருடைய யாதவ 
எடுப்பாயாக என்று கூறி நிலத் 

வீரன் ஒருவன் இருந்தான் , 
சி , பெ . அ , -14 


இவன் 


கால 


களை 


டைய 


படை 


டிச் 


சல்லியன் 


210 


சவுபரி 


மன்ன 


மாறு 


செய்து 


குடிக்கச் 


அவன் ஏறுதழுவல் என்னும் 
காளை பிடிக்கும் விளையாட்டை 
நடத்தினான் . அவ்விளையாட்டு 
வெகு காலமாக மாடு பிடி , 
எருது 

பிடி , காளைப்போர் , 
மஞ்சி விரட்டு என்னும் பல 
பெயர்களோடுந் தொடங்கிய 
வனாகிய அவனுடைய 

பெய 
ரோடும் வழங்கி வருகிறது . 
சல்லியன் - இவன் மத்திர நாட்டு 
மன்னன் . நகுல 

சகாதேவர் 
கட்கு 

மாமன் . பேராண்மை 
யுடையவன் . பாரதப் போர் 
தொடங்கிய காலத்தில் இவன் 
பாண்டவர்கட்கு உதவி செய் 
யும் பொருட்டு வந்தான் . 
இவனைத் தன் பக்கத்திற் சேர்த் 
துக் கொள்ள எண்ணிய துரி 
யோதனன் இவன் வரும் வழி 
யில் தண்ணீர்ப் பந்தல் ஒன்றை 
வைத்து இவனை அப்பந்தலில் 
தண்ணீர் 

செய்ய 
வேண்டு மென்னும் நோக்கத் 
தோடு , பாண்டவர்களுடைய 
தண்ணீர்ப் பந்தல் 

என்று 
அறிக்கைப் பலகையும் மாட்டி 
யிருந்தான் . 

துரியோதன 
னுடைய வஞ்சகத்தை அறியாத 
இவன் அப்பந்தலில் தண்ணீர் 
பருகினான் . பிறகு அது துரி 
யோதனனுடையது 
அறிந்தான் . 

தண்ணீர் குடித் 
தமைக்காகத் துரியோதனன் 
பக்கஞ் சேர்ந்து போரிட்டான் . 
சவுபரி - இவர் வேதமித்திரர் என் 
பவருடைய 

மாணவர் . 

மனைவியின் பெயர் 
மனோமயை . இவர் கிரௌஞ் 
சனைப் 

பெருச்சாளியாகுமாறு 
வசவுரை வழங்கினார் . இவர் 
வெகுகாலமாக யமுனையாற்றுக் 
கரையில் தவஞ் செய்தார் . இவர் 
ஒருநாள் யமுனைக்கு நீராடச் 
சென்றார் . அங்கு - இரண்டு 
மீன்கள் இன்ப விளையாடல் 
புரிவதைக் கண்டார் . தாமும் 
அவ்வாறு விளையாடல் புரிய 


வேண்டுமென்று விருப்பங் 
கொண்டார் . அந்நாளில் கதிர 
வன் வழிமுறையில் தோன்றிய 
மாந்தாதா 

என்னும் 
னுக்கு நூறு பெண்கள் இருந் 
தனர் . முனிவரர் அவ்வரச 
னிடஞ் சென்று அவனுடைய 
நூறு பெண்களையும் ( ஐம்பது 
பெண்கள் என் றுங் கூறுவர் ) 
தமக்குத் திருமணஞ் செய்து 
தரவேண்டும் என்று கேட்டார் . 
முனிவருடைய தவச்சிறப்பை 
யறிந்திருந்த மன்னன் 
ரைப்பின் வசவுரைக்காளாக 
நேரினும் நேருமென்று அஞ்சி 
முனிவர் விரும்பியபடியே திரு 
மணஞ் செய்து கொடுத்தான் . 
( திருமணஞ் செய்து கொள் 
வதற்கு முன்னரே முனிவர் 
இளமைக் கோலத்தோடு 
சென்று திருமணஞ் 
கொண்டார் என்றும் வரலாறு 
வழங்குகின்றது . ) 

முனிவர் தம்முடைய யோக 
வலிமையால் போக நலத்திற் 
கான பொருள்கள் யாவற்றை 
யும் உண்டாக்கினார் . வேலை 
யாட்களும் சேடியரும் நிறைந்த 
மாளிகைகளை அமைத்தார் . ஒவ் 
வொரு பெண்ணிடமும் இருக்கு 
மாறு தம்முடைய உருவத்தை 
யும் பலவாகச் செய்து கொண்டு 
எல்லாப் பெண்களிடமும் ஒரே 
சமயத்தில் தங்கி மகிழ்ச்சியளித் 
தார் . தன்னுடைய பெண்களைக் 
காணவந்த மாந்தாதா முனிவ 
ருடைய திருவிளையாடல்களைக் 
கண்டுகளித்துச் சென்றான் . 
இம்முனிவர் ரிக்வேதத்தை 
நன்கு பயின்றவர் . ஒருநாள் 
தம்முடைய நிலைமையை 
எண்ணிப்பார்த்தார். தம் . 
முடைய , 

மனம் மீன்களின் 
விளையாடல் மீது சென்றதால் 
நேர்ந்த விளைவைக் கண்டார் . 
எல்லாவற்றையும் வெறுத்துச் 
சென்று மீண்டுந் தவத்தைத் 
தொடங்கினார் . மனதைச் சிதற 


என் 


ருடைய 


. 


சனகன் 


211 


சாங்கியத்தாய் 


காது 
தேச 


வேண்டிய 


விதேக 


விடாமல் உறுதியான தவத்தைச் 

எனக் குருவின் 
செய்து வீடு பேற்றையடைந் 

வாயிலாகத் தீட்சை 
தார் . 

பெற்று அதற்கு 
சனகன் சீதையின் தந்தை . 

சாதனங்களையும் அமைத்துக் 

கொண்டு சக்தியை வழிபடுவ 
நாட்டை மிதிலையில் 
இருந்து அரசாட்சி செய்தவன் . 

தொன்றே 

பிறசமயங்களைப் 
இம்மன்னன் தக்க அறிஞர்கள் 

பார்க்கினும் சாலச்சிறந்த 
பால் மெய்யறிவு நூல்களைப் 

தென்பது 

இவர்களுடைய 
பயின்று மெய்யறிவு கைவரப் 

முடிபு . இவர்கள் தங்களுடைய 
பெற்றுச் சிறந்த தத்துவ ஞானி 

விருப்பங்களை நிறைவேற்றிக் 
யாக விளங்கினான் . 

கொள்வதற்குப் பலவிதமான 

இம்மன் 
னனை இராசரிஷி என்று அனை 

ஓமம் சபம் தர்ப்பணம் பலி 
வரும் வியந்தோதினார்கள் . 

முதலியவைகளை மேற் கொள்ளு 

கின் றனர் . 
உபநிடதத்தில் ஆத்ம ஞானத் 
தைப்பற்றி இவனுக்கும் யாஞ்ஞ | சாங்கியத்தாய் இவளுடைய 
வல்கியருக்கும் நடந்த சொற் இடுகுறிப் பெயர் இன்னதென்று 
போர்கள் காணப்பெறும் . 

தெரிய வில்லை . கோசம்பி 
இம்மன்னன் சுகமுனிவருக்கும் நகரத்தில் பார்ப்பன குலத்திற் 
மெய்யறிவைப் போதித்தான் . பிறந்தாள் . இவளை மணந்த 
வேள்வியில் சீதையையும் சிவ கணவன் இவளை இளமையில் 
வில்லையும் பெற்றவன் . 

நீங்கினான் . 

ஒருசமயத்தில் 
சனமித்திரன் - புண்ணியராசனு 

இவள் ஒழுக்கத் தவறுடைய 
டைய அமைச்சர்களுள் ஒருவன் . 

வளானாள் . இதனையுணர்ந்த 
அவ்வரசன் புத்தபீடிகையைப் 

அதிகாரிகள் இவளை யமுனையில் 
போற்றி வழிபடுவதற்கு மணி 

வீழ்த்திக்கொலை செய்ய முடிவு 
பல்லவஞ் சென்றபொழுது 

செய்தனர் . யமுனைக்குக் 
நாகபுரத்தை 

கொண்டு செல்கையில் இவளைக் 
திங்கள் 

ஒரு 
வரையிற் பாதுகாத்துக் கொண் 

கண்ட உதயணன் இவளுடைய 

உயிரைக் 
டிருந்தவன் . 

காப்பாற்றிப்புனித 

நீர்ப்பயணஞ் 
சன்னுமுனிவர் - இவர் ஒரு பெரிய செய்தான் . 

இவள் 

கங்கை 
முனிவர் . பகீரதன் பெருமுயற்சி 

யாடிய பிறகு இமயமலைக்குச் 
செய்து கொண்டுவந்த விண் சென்றாள் . அங்கு இரண்டு 
ணகக் கங்கை தம் இருப்பிடத் ஆண்டுகள் தங்கிப் பெரியோர் 
தின் வழியாக வருதலைக் கண்ட களிடஞ் 

சமயச் செய்திகளை 
தும் தம்முடைய வேள்வி அழியு யுணர்ந்து கொண்டாள் . பிறகு 
மென்று அதனைப்பருகி விட் கன்னியாகுமரியில் 
டார் . பிறகு பகீரதன் பலவாறு வதற்கு வந்தாள் . உஞ்சை 
வேண்டிக்கொண்டு 

வணங்கக் 

நகருக்கு வந்தபொழுது இவ 
காது வழியே வெளிப்படுத்தி ளுடைய கல்வியறிவு முதலிய 
னார் . 

வைகளைப் 

பிரச்சோதனன் 
சாக்தர்கள் - சக்தியையே முதன் 

அறிந்தான் . தன்னுடைய 

பட்டத்துத் 
வழிபடுபவர்கள் 

த 

வியாகிய 

சீமதிக்கு அறவுரைகள் கூறு 
சாக்தர்கள் என்று கூறப்பெறு 
வர் . நூல்களிலே கூறிய மந்தி 

மாறு இவளை ஏற்படுத்தினான் . 
ரங்களைத் தாமாகக் கற்றால் 

அங்கிருக்கையில் 
எவ்விதமான பலனுங் கிடைக் ஓராண்டுக் குழவியாக இருந்த 


செல்லுமாறு 


நீராடு 


மையாக 


இவள் 


1 


சாங்கியமுனி 


212 


சர் தகன் 


பௌத்த 


வாசவ 


பாலானவை 


வாச 


டங்கு 


வாசவதத்தை இவளிடத்தில் 

கிருந்து அசோகரின் 

புதல் 
அன்புவைத்ததைக் கண்ட 

மகேந்திரன் 
பட்டத்துத்தேவி 

சமயப் 

பிரச்சாரத்திற்காக 
தத்தைக்குச் செவிலித்தாயாக 

இலங்கைக்குச் சென்றாராம் . 
இருக்குமாறு கேட்டுக் கொண் 

காஞ்சிச் சின்னங்களில் பெரும் 
டாள் . இவளும் அவ்வாறே 

மலையுச்சியின் 
இருந்து வந்தாள் . சாங்கிய 
சமயத்தை மேற்கொண்டபடி 

தட்டையான பாகத்தில் இருக் 

கின்றன . அதைச்சுற்றி மதில் 
யினாலும் வாசவதத்தைக்குச் 

சுவர் கட்டப்பட்டுள்ளது . 
செவிலித்தாயாக இருந்த படியி 
னாலும் சாங்கியத்தாய் என்று 

சாட்சிக் கிணறு 

மதுரைக் 
பெயர் பெற்றாள் . வாசவதத்தை 

கோவிலில் உள்ள ஒரு கிணறு . 
யிடத்தில் மிகுந்த அன்பு 

திருமணச் சாட்சியாக விருந்த 
கொண்டிருந்தாள் . தன்னுடைய 

வன்னி இலிங்கம் கிணறு ஆகிய 
உயிரைக் காப்பாற்றியது பற்றி 

மூன் றனுள் ஒன்று . இஃது 
உதயணனிடத்திலும் இவளுக்கு இன்றும் மதுரைக் கோவிலில் 
மிகுந்த அன்புண்டு 

இருக்கிறது . 
வதத்தை உதயணன் முதலியவர் சாணக்கியன் - இவன் முன்னாளில் 
களைக் காப்பாற்றுவதற்காகத் மகதநாட்டில் வாழ்ந்திருந்தான் . 
தன்னுடைய வருத்தத்தையும் நூல்கள் பலவற்றைப் பயின்று 
பொருட்படுத்தாமல் இவள் பல அறிவுநலமுஞ் சூழ்ச்சித்திறமும் 
முறை முயன்றாள் . உதயணன் உடையவனாகத் திகழ்ந்தான் . 
இவளைத் தாயினும் பன்மட முரட்டுத்தனமுடையவன் . 
மதிப்பு வைத்துக் காப்பாற்றி தான் எண்ணிய காரியத்தை 
னான் . 

எண்ணியவாறு திண்ணமாக 
சாங்கியமுனி 

முடித்தே தீருவான் . 

இவனு 
வன் சாங்கிய 
சமயத்து முனிவனாக விளங் 

டைய புகழ் அந்நாளில் யாண் 

டும் பரவியிருந்தது . 
கினான் . பல மாணவர்களோடு 
புனித நீர்ப் பயணஞ் செய்தான் . 

சாண்டியன் காந்தார நாட்டி 
பல சமயக் கொள்கைகளையும் 

லுள்ள இரத்தினபுரத்தில் 
நன்குணர்ந்தவன் . சாங்கியத் 

இருந்த ஓர் அந்தணன் . 

உத 
தாய்க்குப் பல சமயக் கொள்கை 

யணன் அந்தண 

வடிவங் 
களையும் அறிவுறுத்தியவன் கொண்டு மாணகன் 

என்னும் 
இவனே . 

பெயரோடு 

இராசகிரியத்தி 

லிருந்தபொழுது தன்னை இவ் 
சாஞ்சி - நடு இந்தியாவில் 

வந்தணனுடைய மகன் என்று 
போபால் பகுதியில் பம்பாயி 

கூறிக்கொண்டான் . 
லிருந்து டில்லிக்குச் செல்லும் 
புகை வண்டிப் பாதையில் 

சாணூரன் - ஓர் அரக்கன் . கம்சன் 
போபாலில் இருந்து இருபத் 

ஏவலால் கண்ணனைக் கொல்லப் 
தெட்டு 

போர்தொடங்கிக் கண்ணனால் 
மைல் 

தொலைவில் 
இருக்கிறது.இங்குப் பௌத்தக் 

மாண்டொழிந்தவன் . 
கலையின் சிறந்த சின்னங்கள் 

சாதகன் இவனுடைய 
இருக்கின்றன . இந்தியாவில் கோசம்பி நகரம் ; 

குயவர் 
பௌத்தச் சின்னங்கள் பெய குலத்தில் தோன்றியவன் . 
ரளவில் அழியாமல் இன்றும் உதயணன் சிறைப்பட்டுச் 
உள்ள இடங்களில் 
முதன்மையான் ங் 

கோலங் 


தளர் 


துவே 


சென்றபொழுது 
பொறாமல் 

வேறு 


அதனைப் 


து 


சாதுசக்கரன் 


213. 


சாந்தி 


நின்ற 


னர் . 


கொன்று 


பிறகு 


கொண்டு தானும் உடன் 

வகையில் தம்பியான சத்தி 
சென்று உஞ்சை நகரின் பக்கத் யகன் என்பவனுடைய மகன் . 
திலிருந்த ஓர் ஊரில் ஓர் இல் கண்ணனுக்கு ஒன்று விட்ட 
லத்தில் இருந்து உதயணனுக்கு தம்பியாக அமைந்து 
வேண்டிய உதவிகளைப் பிறர் இவன் அருச்சுனனிடத்தில் வில் 
அறியாமற் செய்தவன் . மறைந் வித்தை கற்றுத்தேறிப் பாண் 
திருந்த யூகிக்கு உயிர் நண்பர் 

டவர்கட்கு 

உறு துணையாக 
களாகவிருந்த பதின்மர்களில் 

அமைந்திருந்தான் . கண்ணன் 
ஒருவன் . வாசவதத்தையைப் துரியோதனனிடம் தூது சென் 
பிடி மீதேற்றிக் கொண்டு 

றதை இவன் விரும்பாமல் தடுத் 
உதயணன் புறப்பட்ட பிறகு 

தான் . பாண்டவர்கள் கண் 
சாங்கியத்தாய் இவனுடைய ணனுக்கு அடுத்த 

நிலையில் 
இல்லத்திலேயிருந்து தான் இவனை வைத்துப் பாராட்டி 
யூகியைக் கண்டு பேசினாள் . 
யூகிக்கும் 

உருமண்ணுவா 
வுக்கும் இவனே தூதுவனாக 

சாத்தன் கணபதி 

இவன் 

கரவந்தபுரம் என்னும் ஊரில் 
அமைந்து நின்று காரியங்களைச் 
செய்து முடித்தான் . 

வாழ்ந்திருந்த சாத்தன் என்ப 
ஆருணி 

வனுடைய மகன் . பராந்தக 
யைக் 

வெற்றி 

பாண்டியனுடைய ஆட்சியின் 
யடைந்த 

உதயணன் 
இவனுக்குப் பெருங்குயம் என் 

முன் பகுதியில் எல்லாப்படை 

கட்கும் மாசாமந்தனாக விளங் 
னுஞ் சிறப்புப் பெயர் வழங்கிய 

கினான் . இவனுக்கு அரசன் 
தோடு சில ஊர்களையும் நன் 

பாண்டி அமிர்த மங்கல வரை 
கொடையாக வழங்கினான் . 

யன் என்னுஞ் சிறப்புப் பெயர் 
சாதுசக்கரன்- இவன் ஒரு முனிவன் . வழங்கினான் . இவன் திருப் 
விண் வழியாகப் போக்கு வரத் பரங்குன்றத்திலுள்ள திருக் 
தினை மேற்கொண்டிருந்தவன் . கோயிலுக்குத் 

திருப்பணி 
தன்னுடைய முற்பிறப்பில் ஒரு செய்ததோடு அங்குள்ள குளத் 

இம்முனிவனுக்கு தையும் வெட்டினான் . 
உண விட்ட நல்வினை தான் பிற் னுடைய மனைவியின் பெயர் 
பிறப்பில் மணிமேகலையை நல் நக்கன் கொற்றி . 
வழிப்படுத்தியது . 

சாத்தன் பழியிலி - நந்திவர்மனுக் 
சாதுவன் - வணிகர் மரபில் முன் குக்கீழ் அடங்கிய ஒரு சிற்றர 
தோன்றிய இவன் 

சன் ; முத்தரையர்மரபைச் சேர்ந் 
காவிரிப்பூம்பட்டினத்தில் தவன் ; சோழ நாட்டின் தென் 
வாழ்ந்திருந்தான் . இவனுடைய பகுதியை அரசாண்டு கொண் 
மனைவியின் பெயர் ஆதிரை . டிருந்தான் . தஞ்சாவூர் இவனுக் 
சிறந்த கற்பரசி ; சாதுவன் குத் தலைநகரமாக இருந்தது . 
பொருள் தேடக் 

தேடக் கலமேறிச் இவன் விடேல் விடுகு முத்தரை 
சென்றபோது கலங்கவிழ , அத யனுடைய 

மகன் என்பர் . 
னால் ஒரு தீவை யடைந்து தன் இவன் நார்த்தாமலை என இக் 
னுடைய அறிவு நலத்தால் காலத்தில் வழங்கும் நாரதர் 
நாகர்களிடம் நலமுடன் தங்கி மலையைக் குடைந்து 
யிருந்து பிறகு 

ஊரையடைந் குகைக்கோயிலை அமைத்தான் . 
தான் . 

சாந்தி - இவன் விசிகன் என்னும் 
சாத்தகி - இவன் தோன்றியது அந்தணனுடைய மகன் . இவன் 
யதுகுலம் , வசுதேவருக்கு ஒரு கல்வியை நன்கு பயில விரும்பி 


பொழுது 


னாளில் 


சா திகன் 


214 


சாமகன் 


பூதி 


செய்து 


நூல் 


ஆனால் 


போயது . 
யாது 


னார் . 


ஆங்கிரசர் என்பவருடைய மக 

மூன்று மரங்கள் இருத்தலைக் 
னாகிய 

என்பவரிடஞ் கண்டார் . அந்த இடம் அவ 
சன் கற்றான் . இப்பூதி ருடைய உள்ளத்தைக் கவர்ந் 
பெருஞ்சினமும் முன் சினமும் தது . அங்கு அடிக்கடி சென்று 
உடையவர் . இவரிடம் எத் தியானஞ் 

வந்தார் . 
தகையோரும் ஒரு நாள் கூடத் அவ்விடத்தில் ஓர் இல்லம் , 
தங்கியிருக்க மாட்டார்கள் . தோட்டம் , கோயில் , 
இவன் 

தன்னுடைய நிலையம் முதலியன கொண்ட 
ஆசிரியனின் சினத்தை 

ஒரு ஓர் ஆசிரமம் அமைத்தார் . பலர் 
பொருட் 

படுத்தாமல் தங்கி அங்கு சென்று அமைதியான 
யிருந்து கற்றான் . பூதி 

சூழ்நிலையில் தியானஞ் செய்து 
வேள் வியைச் செய்தார் . 

அவ் வந்தனர் . அவ்விடத்திற்குச் 
வேள்வியின் 

அணைந்து 

சாந்தியின் உறை விடம் என்று 
போகாமல் பார்த்துக் கொள்ளு பொருள் படுமாறு சாந்தி 
- மாறு இவனிடங் கூறி விட்டுப் நிகேதனம் என்று பெயரிடப் 
பூதி வெளியே போனார் . அச் பட்டது . இரவீந்திரநாத தாகூர் 
சமயத்தில்வேள்வித்தீ யணைந்து 1901 இல்சாந்திநிகேதனத்தில் 

ஆசிரியர் வந்தால் ஒரு பாடசாலையை ஏற்படுத்தி 
செய்வாரோ என்று 

நாளடைவில் 
இவன் பெரிதும் அஞ்சி நடுங் வளர்ந்து விசுவபாரதி பல்கலைக் 
கினான் . தீக்கடவுள் இவனு 

கழகமாக மாறியது . 
டைய அச்சத்தைப் போக்கி 
யருள் புரிந்தகன்றார் . 

சாந்தியர் - இவர் ஒரு முனிவர் . 

கண்ணபிரானுக்கும் பலராம 
சாந்திகன் இவன் ஓர் அந்தணச் ருக்கும் கற்பிக்கும் ஆசிரியராக 
சிறுவன் . இளமை முதல் சிவ இருந்து கலைகளைக் கற்பித்தவர் . 
கண்மணி அணிந்திருந்தான் . 

அவர்கள் 

விடை 
இவனுடைய தந்தை சுபுத்த பொழுது குரு காணிக்கை 
னென்பவன் இவனை ஓர் அர யாக யாது வேண்டும் ? என்று 
சனுக்கு விற்றான் . அவ்வரசன் கேட்கத் தம்மனை வியோடு 
வனைக் காளிக்குப் பலியிடக் கலந்தெண்ணிச் 

காலத் 
கொண்டு போனான் . 

திற்கு முன்பு முதலை வாய்ப் 
இவன் சிவகண்மணி அணிந் 

பட்டு மாண்ட என் மதலையை 
திருத்தலைக் கண்டு அஞ்சினாள் . உயீர்ப்பித்துக் 
நோக்கி உன்னு 

வெனக் கேட்டவர் . கண்ணன் 
டைய பெண்ணை 

இவனுக்குத் இவருடையவிருப்பத்தை நிறை 
திருமணஞ் செய்து கொடுப்பா வேற்றத் தேரேறிக் 

கடலிற் 
யாக என்று 

கூற அதனால் சென்று பாஞ்சனனைக்கொன்று 
இவன் நலம் பெற்றான் . 

அவனிடமிருந்த சங்கினைக் 

கவர்ந்து சென்று எமலோகத் 
சாந்திநிகேதனம் இஃது 1863 

தில் முழக்கி 

நமனால் 
ஆம் ஆண்டில் இரவீந்திரநாத 

சிறுவனைப் 

வந்து 
தாகூரின் தந்தையார் மகரிஷி 

கொடுக்கப் பெற்றுக் கொண் 
தேவேந்திரநாததாகூர் அமைத்த 

டவர் . 
ஆசிரமமாகும் . இது கல்கத்தா 
வில் இருந்து 

93 மைல் சாமகன் உருசகன் என்பவ 
தொலைவில் இருக்கிறது.மகரிஷி னுடைய மகன் . இவனுடைய 
அப்பகுதியில் பயணஞ் செய்த மனைவியின் பெயர் சயிப்பை . 
பொழுது வெட்ட வெளியில் வன் பகைவர்களோடு போர் 


பெற்ற 


சில 


காளி 


அரசனை 


31 


- 


பெற்று 


t 


சாமந்தன் 


215 


சாம்பன் 


வென்று 


என்று 


புராணங் 


மனைவி , 


1 


4 


- 


என்று 


புரிந்து அவர்களை 

கூறும் . 
பகைவர்களின் பெண்ணொருத்தி 

இவன் நான் முகனுடைய மகன் . 
யைக் கொண்டு சென்றான் . வாமனர் மாவலியிடம் மூவடி 
இவனுடைய 

இப் மண் கொண்ட காலத்திலும் 
பெண் யார் ? என்று கேட் 

தேவர்கள் அமுதங் கடைந்த 
டாள் . மனைவிக் கஞ்சிய இவன் 

காலத்திலும் இவன் இருந்த 
" இவள் உன்னுடைய மருமகள் 

தாகக் கூறுவர் . மேலுந் திரு 
என்று சொன்னான் . இதனைக் 

மாலுடைய ராமாவதார 
கேட்ட அவள் , " இன்னும் 

காலத்திலும் கிருட்டிணாவதார 
மகனே பிறவாதிருக்கும் போது 

காலத்திலும் இருந்தான் . இரா 
மருமகள் எங்கிருந்து வந்தாள் 

மன் இராவணனோடுபோர் செய் 
என்று சீறினாள் . இனி உன் 

யச் சென்றபொழுது இவன் 
வயிற்றில் பிறக்கும் மகனுக்கு 

கரடிப் படைக்குத் தலைவனாக 
என்றான் . இதனைக் கேட்ட 

இருந்தான் . போரில் வானரப் 
பிதிரர் மகப்பேறளித்து அப் 

படைகள் மூர்ச்சையடைந்த 
பெண்ணை மணக்கச் செய்தனர் . 

பொழுது சஞ்சீவி மலையைக் 
சாமந்தன் - குலபூடண பாண்டிய கொண்டு வருமாறு அனுமானுக் 
னுடைய படைத் தலைவனாகிய குக் கூறினான் . இவனிடமிருந்த 
இவனுடைய முழுப் பெயர் சியமந்தக மணியின் பொருட் 
சுந்தர சாமந்தன் 

என்பது . 

டுப் போர் செய்யவந்த கண்ண 
படை திரட்டப் பணித்த அரச னோடு இருபத்தெட்டு நாட்கள் 
னுடைய ஏவலைச் செய்வான் போர் செய்தான் . 

செய்தான் . கண்ணன் 
போன்று அரசனுடைய திருமாலின் 

கூறு 
பொருள்களை அறவழியிற் செல அறிந்தவுடன் அம்மணியையும் 
விட்ட இவன் பொருட்டு மது 

தன் மகள் சாம்பவதியையும் 
ரைக் கடவுள் மெய்க்காட்டிட்ட அவனுக்குக் கொடுத்தான் . 
திருவிளையாடலை நடத்தியரு 

சாம்பன் 
ளினார் . 

கண்ணனுக்குச் சாம்ப 

வதியிடம் பிறந்தவன் , இவன் 
சாமி நாதன் 

முருகக் கடவுளு 

சிறந்த உடல் நலமும் அழகும் 
பெயர்களில் ஒன்று . அமையப் பெற்றவன் . துரி 
சிவபெருமானாகிய சாமிக்குங் யோதனனுடைய 

மகளாகிய 
குருவாகிப் பிரணவப் பொரு 

இலக்கணை என்பவளை இவன் 
ளைக் கூறியபடியால் இப்பெயர் 

மணம்புரிந்திருந்தான் . யாதுங் 
உண்டாகியது . 

கவலையற்றிருந்த இவன் விருத 
சாமுண்டீசுவரி இறைவியின் 

மன் , வேதன் , 

நந்தனன் , 
கூறுகளில் ஒன்று . சாமுண் 

நவநீதன் 

என்னும் வீணர் 
டன் என்பவனைக் கொன்றபடி . களோடு கூடி 

விளையாடித் 
யினால் இப்பெயர் உண்டா திரிந்தான் . ஒரு நாள் மாலையில் 
கியது . இவள் நீண்ட நாக்கு , இவர்கள் விளையாடிக் கொண் 
நீண்ட மயிர் , நீண்ட மூக்கு டிருக்கும்போது துணைவர்கள் 
உடையவளாயும் வளைந்த இவனுக்குக் கருப்பவதிக் 
கோரப் பல் , தலைமாலை , ஊன் கோலம் போட்டு , அப்போது 
நிறைந்த கபாலம் , சூலம் முத அங்கு 

தவஞ் 

செய்திருந்த 
லியவைகளைத் தாங்கியவளாக கண்ணுவ முனிவரிடம் அழைத் 
வும் இருப்பாள் . 

துக் கொண்டு போய் அம்முனி 

வரிடங் 
சாம்பவான் 

காட்டி , இந்தப் 
ஒரு கரடியரசன் . 

பெண்ணுக்கு 
இவன் சிரஞ்சீவிகளில் ஒருவன் 

ஆண் குழந்தை 


டைய 


சாய்ந்த கோபுரம் 


216 


சாரதா தேவியார் 


. 


விழா 


பிறக்குமா ? பெண்குழந்தை யாடிக் கொண்டிருந்தான் . ஒரு 
பிறக்குமா ? " என்று உசாவி 

புறா இவனுடைய சிற்றன்னை 
னர் . உண்மையை உணர்ந்து 

யின் மாளிகையில் நுழைந்தது . 
கொண்ட அவர் , ( உங்கள் 

அதனைக் 

கொண்டு வரும் 
குலத்தைக் கெடுப்பதற்கு ஓர் பொருட்டு இவன் சிற்றன்னை 
இருப்புலக்கை பிறக்கும் இல்லத்திற்குச் சென்றான் 
என்று கூறினார் . அவ்வாறே இவனுடைய அழகைக் கண்ட 
இருப்புலக்கை பிறந்தது . அவ் சிற்றன்னை இவனைத் தழுவ 
வுலக்கையைத் தூளாக்கியும் எண்ணினாள் . தன்னுடைய 
அதிலிருந்து கோரைகள் கருத்தையவனிடங் கூறினாள் .. 
தோன்றி யாதவகுல அழிவுக் வலுக் கட்டாயஞ் 

செய்யத் 
குக் காரணமாயது . 

தொடங்கினாள் . இவன் அவளுக் 

கிணங்காது 
சாய்ந்த கோபுரம் - இக் கோபுரம் 

ஓடிவிட்டான் . 
இத்தாலி நாட்டில் உள்ள 

இதனால் பகை கொண்ட சிற் 
பைசா என்னும் நகரத்தில் 

றன்னை இவன் தன்னை வலுக் 
உள்ளது . சாய்ந்துள்ள 

இக் 

கட்டாயஞ் செய்ததாக அரசனி 

டங் 
கோபுரம் விழுந்து விடுவது 

கூறினாள் . தந்தை தன் 
போலவே தோன்றும் . ஆனால் 

னுடைய மகனின் 

கை கால் 
பல நூற்றாண்டுகளாக 

களை வெட்டி விடுமாறு கொலை 
மல் நிற்கிறது . 1174 இல் ஞர்கட்குக் கட்டளையிட்டான் . 
இதைக்கட்டத்தொடங்கி 1350 அவர்களும் அவ்வாறே செய் 
இல் கட்டி முடித்தனர் . இதனைத் 

தனர் . பிறகு தெய்வத் திருவரு 
திட்டமிட்டுச் சாய்ந்த கோபுர 

ளால் இவனுடைய 

கை கால் 

கள் வளர்ந்தன . 
கட்டவில்லை . 
கோபுரம் போலவே 

சாரதாண்டாயினி - இவன் கேகய 
மூன்றடுக்கு வரையில் கட்டி நாட்டு மன்னன் . இவன் சுருத 
னர் . இந்நிலையில் கட்டிடம் சேனை என்பவளை மணந்து 
அடிவாங்கத் 

தொடங்கியது . கொண்டான் . நெடுங்காலமாக 
அதனால் சாய்வு ஏற்பட்டு 16 / மக்கட் பேறில்லை . தன் மனைவி 
அடி வரை சாய்ந்தது . பார்ப் யிடம் வேறுவகையில் மக்கட் 
பதற்கு விழுந்து விடுவது பேற்றையடையுமாறு 
போலவே தோன்றியது . கூறினான் . மனைவியாகிய சுருத 
இத்தாலிய அரசினர் இதன் 

சேனை அந்தணன் 
அடிப்படையை வலுப்படுத்தி கூடித் துர்சயன் முதலிய மூன்று 
யுள்ளனர் . 

மகாரதர்களைப் பெற்றாள் . 
சாரகுமாரன் அநாகுலனுக்குத் 

இந்தச் சுருதசேனை குந்தி தேவி 
திலோத்தமையிடத்தில் 

யின் உடன் பிறந்தாள் . 
பிறந்தவன் . இவனுடயை பெயர் 

சாரதாதேவியார் இவர் இராம 
சயந்தகுமாரன் எனவும் வழங் 

கிருஷ்ண பரமஹம்சருடைய 
கும் . இவன் இசையறிதற் மனைவியார் . 

மெய்ஞ்ஞானச் 
பொருட்டுச் சிகண்டி என்னும் 

செல்வராக விளங்கிய இராம 
முனிவரால் இசைநுணுக்கம் 

கிருட்டிணர் அம்மையாரையுந் 
என்னும் நூல் இயற்றப்பட் 

தெய்வத் தன்மை பெறச் செய் 

தார் . பதினான்கு வயதுள்ள 
சாரங்கதரன் - இவன் ஓர் அரசனு சாரதாதேவியாரோடு காமார் 
டையமகன் . இவன் தன்னுடைய புகூரில் முதன் முறையாகவும் 
நண்பனோடு புறாவிட்டு விளை பிறகு பதினெட்டாவது வயதில் 


மாகக் 


பொது 


வான 


ஒருவனைக் 


டது . 


சார நாத் 


217 


சாலங்காயன் 


வது 


உட 


டைய 


டிணர் 


பல 


உறவு 


தட்சிணேசுவரத்தில் இரண்டா சாரமாமுனிவர் - சிவபெருமானுக் 
முறையாகவும் 

குத் திருமலர்ப் பணி செய்து 
னுறைந்த பொழுது தமது தூய 

கொண்டிருந்தவர் . ஒரு காலத் 
தந்நலமற்ற அன்பை அம்மை 

தில் பராந்தகச் சோழன் இவரு 
யாரிடங் காட்டினார் . உலகியல் 

திருத்தொண்டிற்கு 
வாழ்க்கைக்கும் ஞான வாழ்க் 

இடையூறு செய்தபடியால் 
கைக்கும் உரிய பயிற்சியையும் 

அவனுடைய நாடு மண் மாரி 
உபதேசத்தையும் இராம கிருட் 

பெய்து அழியச் செய்தவர் . 
தம் 

மனைவியார்க்கு சார்ங்கலன் - கோதமையினுடைய 
அளித்திருந்தார் . அம்மையார் 

மகன் . இவன் மயானத்திற் 
தம்முடைய கணவரை வழிபடு பேய் மகளாடியதைக் கண்டு 
தெய்வமாகவே போற்றி 

அஞ்சி உயிரை விட்டான் . 
வந்தார் . இதனால் சாரதா தேவி 
யாருக்குத் தூய அம்மையார் சார்வாகன் இவன் பாண்டவர் 
என்னும் காரணப் பெயரும் கள் காலத்தில் அத்தின புரிக் 
உண்டாயிற்று . சாரதாதேவி குப் பக்கத்திலிருந்த உத்தரகிரி 
யார் தம் கணவரோடு நெருங் என்னும் 

ஊரில் 

வசித்திருந் 
கிப் பழகியும் ஒரே படுக்கை தான் . துரியோதனனுக்கு 
யிற் படுத்தும் வாழ்ந்து வந்தன நண்பன் . அசுரமரபினனாகிய 
ேரனும் உடலுறவற்று ஆன்ம இவன் 

மாயங்களினுந் 
கொண்டே ஒழுகுவா 

தேர்ந்து நின்றான் . துரியோ 
ராயினார் . 

தனன் மாண்டதை யெண்ணி 

வருந்தியிருந்த இவன் பாண்ட 
சாரநாத் 

இந்தியாவில் வர்கள் குதிரை வேள்வி செய்த 
காசிக்கு வடக்கே நான்கு மைல் போது அங்குப் போய் வஞ்சஞ் 
தொலைவில் உள்ள 

இடம் . செய்து அதனால் 

தொல்லைக் 
இங்கு புகைவண்டி நிலையம் குள்ளானான் . 
இருக்கிறது . இங்கிருந்து ஒரு 
மைல் தொலைவில் பௌத்தச் 

சாலங்காயன் - இவன் 

இவன் பிரச்சோ 
சின்னங்கள் இருக்கின்றன . 

தன்னுடைய பதினாறாயிரம் 
சாரநாத் பௌத்த 

சமயம் 

அமைச்சர்களில் முதல்வன் . 
தொடங்கிய இடமாகும் . இது 

எவரானுந்தணிக்க முடியாத 

சினம் இவனு 
பௌத்த 

அரசனுடைய 

ரிஷி 
நூல்களில் 
பதன் அல்லது இசிபதன் 

டைய சொற்களால் தணியும் . 

பேரமைச்சன் என்றும் இவன் 
என்றும் மான் காடு என்றும் 
வழங்கப் பெறுகிறது . புத்தர் 

கூறப்பெற்றான் . பிரச்சோதன 
ஞானோதயம் பெற்ற பிறகு 

னுடைய கட்டளைப்படி மாய 

யானையைக் காட்டி உதயணனை 
சாரநாத்தில் மான் தோட்டத் 

வஞ்சகமாகப் பிடித்து உஞ்சை 
தில் தம் பழைய தோழர்கள் 

நகரிற் சிறையிலிட்டவன் . 
ஐவரோடு அமர்ந்து அவர் 
கட்கு முதல் உபதேசமான 

தருக்க நூல் முதலியவைகளில் 

மிகுந்த தேர்ச்சியுடையவன் . 
தர்மசக்கரப் பிரவர்த்தனம் 

வாசவதத்தையை 

உதயணன் 
என்ற சூத்திரத்தை மொழிந் 

பிடி 

கொண்டு 
தார் . முதல் முதலாகத் தாம் 

தன்னகர் 

சென்றான் என்ற 
பெற்றஞானத்தைப் போதித் 

தைக் கேட்டுக் கடுஞ்சினங் 
தார் . இதனால் இது புண்ணியத் 

கொண்டு அவனைப் பிடித்து 
தலமாயிற்று . 

வருமாறு பிரச்சோதனன் படை 


வட 


. 


டிமீ 

தற்றிக் 


சாலிகோத்திரர் 


218 


சாலிவாகனன் 


மகளை 


சில 


களை அனுப்பத் தொடங்கிய 
பொழுது சில நியாயங்களை 
இவன் காட்டிய 

படியால் 
அவன்படையனுப்பத் தொடங் 
கியதை நிறுத்திக்கொண்டான் . 
தன்னகருக்கு வந்த யூகியோடு 
சொற்போர் செய்யத் 
தொடங்கி அவனிடந் தோல்வி 
யடைந்தான் . அரசனுடைய 
விருப்பப்படி 

தன்னுடைய 
தங்கை ஆப்பியை என்பவளை 
யூகிக்குத் திருமணஞ் செய்து 
கொடுத்தான் . 
சாலிகோத்திரர் - இடும்பனுடைய 
வனத்தருகே ஆசிரமம் அமைத் 
துக் கொண்டிருந்தவர் . பாண்ட 
வர்கள் அரக்கு 

மாளிகையி 
லிருந்து தப்பி வெளிப் பட்ட 
வுடன் இவருடைய 

ஆசிர 
மத்தை யடைந்து 

இவரிடம் 
தினங்கள் தங்கியிருந் 
தனர் . 
சாலிவாகனன் விக்கிரமார்க் 

போரில் 
கொன்றவன் . இவன் 

அசுவ 
சாத்திரம் , அலங்கார சாத் 
திரம் , நவரத்தின சாத்திரம் 
முதலிய 

இயற்றி 
யிருக்கிறான் . சுலோசனன் 
என்னும் அந்தணனுடைய 
மகளாகிய சுமித்திரை யென் 
பவள் மணப்பருவ மடைந்திருந் 
தாள் . ஆதிசேடன் மனித வடி 
வத்தோடு வந்தான் . அவனைக் 
கண்டு அவள் காமுற்றாள் . 
இருவரும் பன்னாள் இனிது 
மகிழ்ந்திருந்தனர் . அவள் 
கருப்பவதியானாள் . 

அதனால் 
உள்ளங் கலங்கிய அவள் , 
“ என்னுடைய குலவொழுக்கங் 
கெட்டு விட்டது 
அவனிடங் கூறி வருந்தினாள் . 

ஆதிசேடன் அவளைப்பார்த் 
துப், " பெண்ணே 

என்னை 
என்று எண்ணாதே ; 
நான் ஆதிசேடன் என்று 
கூறித் தன்னுடைய உண்மை 


கனைப் 


வென்று 


வடிவத்தை அவளுக்குக் காட்டி 
னான் . அவளைப்பார்த்து , நின் 
பாற்பிறக்கும் மகன் பெரும் 
புகழ் பெற்ற அரசனாவான் ; 
அவனாலே உன்னுடைய குலஞ் 
சிறந்து விளங்கும் என்று 
இயம்பி மறைந்து விட்டான் . 
சுமித்திரை இச்செய்தியைத் 
தன்னுடைய தந்தைக்குத் 
தெரியப்படுத்தினாள் , அவன் 
எல்லாந் தெய்வச்செயல் என்று 
எண்ணிப் பேசாமலிருந்தான் . 
சுமித்திரை களவுப்புணர்ச்சியி 
னால் கருவுற்றமையைக் கண்ட 
மக்கள் காவலனுக்குக் காரிகை 
யின் கருப்பத்தைப்பற்றிக் 
கழறினார்கள் . மன்னன் மறை 
யவனாகிய சுலோசனனை 
அழைத்து , “ உன்னுடைய 

ஊரைவிட்டு விரட்டி 
விடுக " என்று கட்டளையிட் 
டனன் . சுலோசனன் காவலன் 
கட்டளைப்படியே தன்னுடைய 
மகளை நகரை விட்டு வெளிப் 
படுத்தினான் . அவள் நகருக்கு 
வெளியேயிருந்த ஒரு குயவன் 
இல்லத்தில் குயவனால் 
காக்கப்பட்டுத் தங்கியிருந் 
தனள் . தகுந்த காலத்தில் 
அவள் ஒருமகனைப் பெற்றாள் . 

சுமித்திரையின் மகன் ஐந் 
தாண்டுச் சிறுவனான காலையில் 
சேரியிலிருந்த குயச்சிறார் 
களுடன் விளையாடிக் காலங் 
கழித்தான் . அவனுடைய 
விளையாட்டுப் பெரும்பாலும் 
அரசாட்சியைப் பற்றிய 
தாகவே இருந்தது . தான் அரச 
னாகவும் மற்றவர்கள் அமைச் 
சர்கள் குடிகள் முதலானவர் 
களாகவும் அமைத்துக் கொண் 
டான் . அரியணைக்குப் பதிலாகச் 
சால் ( பெருங்குடம் ) ஒன்றைப் 
பயன் படுத்தினான் . இதனால் 
இவனுக்குச் சாலிவாகனன் 
என்று காரணப்பெயர் உண்டா 
கியது . இவனுடைய 

விளை 
யாட்டைப் பார்த்த குயவன் 


பாது 


நூல்களை 


i 


என் 


மனிதன் 


வே 


சாலிவாகனன் 


219 


சாலிவாகனன் 


னாகிய 


செய்து 


சாலி 


வந்து 


பார்த்து , 


செய்தி 


மண்ணினாலேயே யானை , 
குதிரை , படை , அரியணை , தேர் 
முதலியவைகளையுஞ் 
கொடுத்தான் . இவன் இவ்வாறு 
அரசாட்சி விளையாட்டு விளை 
யாடிக்கொண்டிருக்குங் கால 
தில் அந்தணன் ஒருவன் இவனு 
டைய அவைக்கு வந்து பஞ் 
சாங்கம் 

படித்தான் . 
வாகனன் 

தன் அமைச்சன் 
ஒருவனைப்பார்த்து 
தணனுக்குக் குடம் ஒன்று 

காடுப்பாயாக என்று 
கட்டளையிட்டான் . அந்தணன் 
அவ்வாறே ஒரு மட்குடத்தை 
வாங்கிக்கொண்டு போய் 
வீட்டில் வைத்தான் . மறுநாள் 
பார்த்த பொழுது அம்மட்குடம் 
பொற்குடமாக இருத்தலைக் 
கண்டு அப்பு துமையைப் பலருக் 
குஞ் சொன்னான் . 

பக்கத்து ஊரிலிருந்த ஒரு 
வணிகன் இறந்து போனான் . 
அவன் இறக்கும்போது தன்னு 

மக்கள் நால்வரையும் 
பார்த்துக், " கட்டிலின் கால்கள் 
நான்கின் 

புதைத்து 
வைக்கப்பட்டுள்ள பொருளைப் 
பங்கிட்டுக் கொள்வீர்களாக 
என்று கூறியிருந்தான் . அவனு 

மக்கள் தந்தைக்குச் 
செய்ய வேண்டிய கடன்களை 
யெல்லாஞ் செய்து 

செய்து முடித்த 
பிறகு கட்டிலின் கால்களின் 
கீழே தோண்டிப்பார்த் 
தார்கள் . நான்கு கால்களின் 
கீழும் நான்கு பைகள் அகப் 
பட்டன . 

அப்பைகளை 
அவிழ்த்துப் பார்த்தபோது 
ஒன்றில் மண் இருந்தது , ஒன் 
றில் உமியிருந்தது , ஒன்றில் 
பொன்னிருந்தது , 

ஒன்றில் 
சாணமிருந்தது . 

இதனைப் 
பார்த்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் 
விளங்கவில்லை . பல பெரியோர் 
களிடம் போய் இச்செய்தியை 
இயம்பினார்கள் . அப்பெரியவர் 
கட்கும் இதனைப்பற்றிய முடிவு 


புலனாகவில்லை . பிறகு அரச 

விக்கிரமார்க்கனிடம் 
போய்ச் சொன்னார்கள் . அவன் 
அமைச்சர்களையுஞ் சேர்த்துக் 
கொண்டு நன்றாக ஆராய்ந்து 
பார்த்தான் . ஒன்றும் விளங் 
காமற் 

போகவே முடிவுகூற 
முடியாமல் விட்டுவிட்டான் . 

அவ்வணிகச் சிறுவர்கள் 
அரசனிடமிருந்து திரும்பி 

கொண்டிருந்தார்கள் . 
சாலிவாகனன் அவர்களைப் 

என்ன 
என்று 

கேட்டுத் தெரிந்து 
கொண்டு " அப்பைகளைக் காட் 
டினால் யான் முடிவு கூறுகி 
றேன் என்று சொல்லி அவை 
களைப் பார்த்தான் . பிறகு அவர் 
களைப்பார்த்து , " ஒருவன் நிலத் 
தையும் , ஒருவன் தானியத்தை 
யும் , ஒருவன் அணிகலன்களை 
யும் , ஒருவன் கால் நடைகளை 
யும் எடுத்துக்கொள்வீர்க 
ளாக என்று கூறினான் . அந் 
நால்வரும் அவ்வாறே ஒப்புக் 
கொண்டு சாலிவாகனனைப் 
பாராட்டிச் சென்றார்கள் . 

அரசன் விக்கிரமார்க்கன் இச் 
செய்தியைக் கேள்வியுற்றான் . 
தன்னுடைய புகழ் குறைவதைக் 
கண்டு பொறாமை 

கொண் 
டான் . அவனைக்கொன்றுவிட 
வேண்டுமென்று படையெடுத் 
துக் கொண்டு சென்றான் . சாலி 
வாகனன் தன்னிடமிருந்த 
மண்ணாலான 

படைகளை உயி 
ருள்ளதாகச் செய்து கொண்டு 
போர்க்கோலம் பூண்டு போர்க் 
களத்திற்குப் புறப்பட்டான் . 
விக்கிரமார்க்கனோடு போரிட்டு 
அவனை வென்றான் . 

. நருமதை 
யாறு வரையிலுள்ள நாடுகளைக் 
கைப்பற்றிக் கொண்டு அரச 

மைசூர் அரசர்கள் 
இவனுடைய வழிமுறையில் 
வந்தவர்கள் என்பர் . 
வாகன சகம் என்னும் ஆண்டு 


டைய 


கீழும் 


டைய 


னானான் . 


சாலி 


சாலினி 


230 


சிகா நாதர் 


புலவர் " 


மென்று 


ளார் . 


இவனுடைய ஆட்சிக்காலத்தி காரிகை கண்டாள் . அவனைத் 
லிருந்து தோன்றியதே . 

தொடர்ந்து சென்றாள் . அவன் 
சாலினி கோவலன் கண் 
கண்ணகி 

இவளைப் பார்த்து , “ உனக்கு 
கவுந்தியடிகள் ஆகியோர் மது 

வேண்டியது யாது ? என்று 
ரைக்குச் சென்றபோது வழி 

உசாவினான் . இவள் தனக்கு 
யில் ஐயை கோயிலில் வழிபாடு 

வேண்டிய மேன்மைகளை யெல் 
செய்து கொண்டிருந்தவள் . 

லாங் காலனிடம் பெற்றதோடு 
இவள்மீது தெய்வவெறி 

தன் கணவனுயிரையும் மீட்டிச் 
ஏறும் . அப்பொழுது ஐயையை 

சிறப்புடன் வாழ்ந்திருந்தாள் . 
வழிபடும் மக்களுக்குச் செய்தி சாளுவ திருமலைராயன் - 

விசய 
கள் பலவற்றைக் கூறுவாள் . 

நகர மன்னராட்சியில் அவர்களு 
சாவகம் - இஃதொரு தீவு . இலங் 

டைய ஆணை பெற்றவனாகத் 
கைக்குக் கிழக்கே யிருந்தது . 

தமிழ் காட்டை யாண்டவன் . 
தமிழ்ப் புலவர்களை 

இவன் 
நாகபுரம் என்பது அந்நாளில் 
இத்தீவின் தலைநகராக விளங் 

பெரிதும் பாராட்டிப் போற்றி 

னான் . இவனைக் 
கியது . 

காளமேகப் 
இத்தீவு இந்நாளில் 
சுமத்ரா சாவாத் தீவுகளில் 

இயலிசை தெரிந்த 
ஒன்றாக இருக்க வேண்டு 

திருமலைராயன் எனவும் வேறு 

பலவாறாகவும் 
ஆராய்ச்சியாளர்கள் 

பாராட்டியுள் 
எண்ணுகின்றனர் . 
சாவித்திரி - மத்திரநாட்டு மன்ன 

சிகண்டி ( க ) ஒரு முனிவர் . இவர் 

அகத்தியர் மாணாக்கர் பன்னிரு 
னாகிய 

அசுவபதி என்பவ 
னுடைய மகள் இவள் . இவளு 

வருள் ஒருவர் . இசை 

இசை நுணுக் 

கம் என்னும் இசைத்தமிழ் நூல் 
டைய தாயின் பெயர் மாளவி . 
கலைமகளருளால் இவள் பிறந் 

இவரால் இயற்றப்பட்டது . 
தமையின் இவளுக்குச் சாவித் 

சிகண்டி ( உ ) இவள் முன்பிறவி 
திரி யென்று பெயரிட்டனர் . 

யில் காசிராசனுடைய மகளாக 
இவள் கல்விகற்று அறிவு நலம் 

விருந்து வீடுமரைக் கொல்லும் 
பொருந்தி மணப் பருவத்தை 

பொருட்டுக் காளியிடம் வரம் 
யடைந்திருந்தாள் . 

சாளுவ 

பெற்று யாக சேனனிடம் 
நாட்டு மன்னன் மகனாகிய 

கர்ணனால் 
சத்தியவான் 

நல்லவன் ஆணாகி வீடுமரைக் கொன்றாள் . 
இவள் கேள்விப்பட் ) சிகா நாதர் - புதுக்கோட்டைக்கு 
டிருந்தபடியால் அவனையே 

மேற்கேயுள்ள குடுமியான் மலை 
மணம் 

புரியவேண்டுமென்று யில் எழுந்தருளிய சுவாமியின் 
இவள் தன்னுடைய உள்ளத் பெயர் . கோயில் பூசகர் ஒருவர் 
திலே முடிவு செய்திருந்தாள் . 

வழிபாட்டிற்குப் 
ஆனால் அவன் வாணாள் மிகுதி பின் இறைவனுக்குச் சார்த்திய 
பெறவில்லை யென்பதை முனி மாலையைத் தம் சாதற்கிழத் 
வர் ஒருவர் மொழிந்தார் . ஆயி திக்குக் கொடுத்து விட்டார் . 
னும் சாவித்திரி தன்னுடைய 

நேரத்திற்கெல்லாம் , 
முடிவை மாற்றிக் கொள்ள 

மதுரையில் இருந்து அரசாட்சி 
வில்லை . அரசினையும் இழந்து செய்த சுந்தரபாண்டியன் 
வனத்திலிருந்த அவனையே கோயிலுக்கு வந்தான் . 

அரச 
மணந்தாள் . இறுதி னுக்குக் கொடுக்க மாலையில்லா 
நாளில் காலன்வந்து 

மற் போகவே பூசகர் தம்காதற் 
னுயிர் கவர்ந்து செல்லுதலைக் கிழத்தியிடம் ஓடி அவள் சூடி 


பிறந்து 


தூல 


மிக 


என்று 


நள்ளிரவு 


இவள் 


கணவ 


சிகித்துவசன் 


221 


சிங்கமலை 


அதனைப் 


என்று 


மாளவ 


கியது . 


சூடாலை . 


யிருந்த மாலையை வாங்கி வந்து சிங்கடியப்பன் திருநாட்டியத் 
மன்னனிடம் கொடுத்தார் . தான் குடிக்குச் சுந்தரர் எழுந்த 
அதில் ஒரு மயிர் இருந்ததைக் ருளிய போது அவரைப்போற்றி 
கண்ட பாண்டியன் பூசகரை வழிப்பட்ட கோட்புலியார் 
ஒறுக்கத்தொடங்கினான் . பூசகர் தாம் பெற்ற புதல்வியராகிய 
இறைவனுக்குச் சிகையுண்டு சிங்கடி வனப்பகை என்னும் 
என்று 

கூறினார் . பாண்டியன் இருவரையும் ஏற்றருள வேண் 

பார்க்கச் சென்ற டுமென்று சுந்தரரிடம் சேர்த் 
பொழுது பூசகர்வேண்டுகோட் தார் . சுந்தரர் அவ்விருவரையும் 
கிரங்கிய பரமன் தலைமுடியுடன் தம்முடைய புதல் வியராகப் 
விளங்கியருளினார் . 

அதனால் பாராட்டிக் கூறியதோடு அவ் 
அன்று முதல் அக்கடவுளுக்குச் வூர் இறைவன் திருமுன்பு 
சிகாநாதர் என்று பெயர் உண் சென்று பதிகம் பாடிய போது 
டாகியது . சுவாமிக்குக் குடுமி தம்மைச் சிங்கடியாருடைய 
யிருந்தபடியால் மலையும் குடுமி அப்பன் என்று குறிப்பிட்டுப் 
யான் மலை 

பெயர் பதிகத்திலே பாடினார் . அதனால் 
பெற்றது . 

சுந்தரருக்குச் சிங்கடியப்பன் 

என்று 
சிகித்துவசன் 

ஒரு பெயர் உண்டா 
இவன் 
நாட்டு மன்னன் . இவனுடைய 
மனைவியின் பெயர் 

சிங்கணர் - இவர் யாதவ மன்னர் 
இவர்களிருவரும் அரசத்திருவை களிற் சிறந்தவர் . பெரும் போர் 
யடைந்தும் அதனில் உள்ளத் வீரராக இருந்த இவர் குசரத் 
தைச் செலுத்தாது அறிவு நூல் நாட்டின் மீது பன்முறை படை 
களைப் பயின்று திருந்திய மெய் யெடுத்தார் . காகதீயர் கோலாப் 
யறிவுடையராய் இவ்வுலகில் பூர் அரசர் 

மன்னர் 
சிறந்த புகழோடு விளங்கினர் . முதலியோரோடு போர்புரிந் 
ஞானவாசி ட்டம் 

என்னும் 

தார் . சாளுக்கிய மன்னர்கள் 
நூல் இவர்களைப் பற்றிக் இவருடைய அதிகாரத்தை 
கூறும் . 

ஒப்புக் கொண்டனர் . 
சிக்கமாதையர் இவர் ஒரு சிவ சிங்கமலை இலங்கையில் அநு 
னடியார் . சிவபூசை 

ராத புரத்திற்குத் தெற்கே இம் 
யோகத் திருக்கையில் இறங் மலை 

உள்ளது . 

இதற்குச் 
தார் . வருடைய 

மனைவி சிகிரியா எனவும் பெயர்உண்டு . 
இவரை அடக்கஞ் செய்வதற்கு இங்கு ஒரு பெரிய மலை குடை 
ஏற்பாடு செய்து குழி வெட்டி யப்பட்டு அழகிய 

மாளிகை 
னாள் . சிறுவராக இருந்த இவரு யாகச் செய்யப் பட்டிருக்கிறது . 
டைய மகன் வாலலிங்கையர் 

இஃதேறக்குறைய 1500 ஆண்டு 
குருவாகிய மாதிராசையரிடஞ் கட்கு முன்னால் அமைக்கப்பட் 
சென்று தம் தந்தை எழுந்திரா 

டிருக்கலாம் 

என்று 

எண்ணு 
மல் இருப்பதையும் தாயார் கின்றனர் . அந்நாளில் அங்கு 
செய்யும் வேலையையுங் கூறி அரசனாகவிருந்த காசியப்ப 
னார் . குரு வந்து பார்த்தார் . மன்னன் என்பவன் தந்தையைக் 
இறைவனை உள்ளத்திலே கொன்று அரசாட்சியைக் கைப் 
வணங்கினார் . 

பற்றினான் எனவும் , மக்கட்குத் 
கூறினார் . அவ்வளவில் கிக்கமா தன் மீதுள்ள வெறுப்பைப் 
தையர் எழுந்து சிவபூசையை போக்கிக்கொள்வதற்கு இவ்வழ 
முடித்தார் . 

கிய மாளிகையை உண்டாக்கி 


மாளவ 


செய்து 


ஒரு பாடலைக் 


சிங்கமுகன் 


222 


சிங்கையாரியர் 


களும் 


கண் 


அங்கு 


மான் 
லால் 


செய்து 


னான் எனவும் மக்கள் எண்ணு திருமங்கையாழ்வாரால் பாடப் 
கின் றனர் . இம் மாளிகைக்குச் 

பெற்றது . 
செல்வது மிகக்கடினம் என்று 
கூறப்படுகிறது . 

சிங்களம் - இலங்கை ! இஃது ஈழ 

மெனவும் கூறப்பெறும் . 
சிங்கமுகன் இவன் சூரபன்ம 

இலங்கை இராவணன் காலத் 
னுடைய தம்பி . தாரகனுக்கு 

தில் எழு நூறு 

யோசனை 
மூத்தவன் . இவன் ஆயிரம் 

அகலம் இருந்தது . இதில் ஒரு 
தலைகளும் இரண்டாயிரங்கை 

கூறே இப்போதுள்ளது . எஞ் 
உடையவன் என்பர் . 

சிய பாகத்தைக் கடல் விழுங்கி 
இவனும் இவனுடைய துணை 

விட்டது . ஆயிரக் கணக்கான 
வர்களும் ஆலவனம் என்னும் 

ஆண்டு கட்கு முன்னர் அங்குக் 
இடத்தை யடைந்து 

குடியேறிய ஆரியரும் பழைய 
ணுதற்பரமனை எண்ணிப் பதினா 

அரக்கர் மரபினரும் கூடிப் 
யீரம் ஆண்டுகள் அருந்தவம் 

பிறந்தவர்களே இப்பொழுது 
புரிந்தனர் . ஆயினும் அப்பெரு 

வசிப்பவர்களென்று 
தோன்றவில்லை . ஆத 

அங்குள்ளார் கூறுவர் . அங்கு 
சூரபன்மன் வேள்விக் 

சிங்கள மொழியும் 

தமிழ் 
குண்டத்தில் வீழ்ந்து இறந்து 

மொழியும் 

பேசப்படுகிறது . 
போனான் . இவன் மேலும் பல 

ஒரு காலத்தில் பௌத்தமதம் 
ஆண்டுகள் தவஞ் 

மிகுதியாக விளங்கிய இடம் . 
விண்ணவர் போற்றும் பண்ண 

இங்கு புத்த பீடிகையும் ஒன்று 
வனைக் கண்ணிற் கண்டான் . 

உண்டு என்பர் . 
தன் முன்னவன் உயிர் பெற் 
றெழ வேண்டு சிங்களாந்தகன் 

சிங்களத்தை 
வேண்டியதோடு ஆயிரத் வென்ற சோழமன்னனுடைய 
தெட்டு அண்டங்களையும் அர காரணப் பெயர்களில் ஒன்று . 
வேண்டு மென்றும் இவனுடைய 

இயற்பெயர் 
வேண்டிக் கொண்டான் . இறை பராந்தகன் ; மேலும் இவனுக் 
வனும் அவ்வாறே ஈந்தருளி குச் சங்கிராமராகவன் 

வும் மதுரையும் ஈழமுங் 

கொண்டபரகேசரிவர்மன் என 
சிங்கவேள்குன்றம் திருமால் 
திருப்பதிகளில் ஒன்று . இங்குக் 

வும் காரணப் பெயர்கள் வழங் 
கோயில் கொண்ட திருமால் 

கின . மதுராந்தகன் என்னுங் 

காரணப் பெயரும் 
நரசிங்கப் பெருமான் . அம்மை 

இவனு 

டைய தேயாம் . 
இலக்குமி நாச்சியார் . தீர்த் 
தங்கள் நரசிங்க தீர்த்தம் பாப | சிங்கையாரியர் - யாழ்ப்பாணத்தை 
நாச தீர்த்தம் . நரசிங்கப் பெரு யாண்ட தமிழரசர்கள் . இவர் 
மான் கிழக்குநோக்கி வீற்றிருக் ளைப்பற்றிய தனிப் பாடல்கள் 
கின்றார் . இரணியனைக் 

இருக்கின்றன . 

இரகு 
கொன்று 

பிரகலாதனுக்கு வமிசம் இயற்றிய அரசகேசரி 
அருள் செய்தார் . கமலாபுரம் யும் தட்சிணகைலாச புராணம் 
அல்லது கடப்பை இரயில் 

பாடிய செகராச சேகரனும் 
நிலையத்திலிருந்து வடக்கே 50 இவன் தமையனும் அந்தகக்கவி 
கல் தொலைவில் 

வீரராகவ 

முதலியாராற் 
இதற்கு ,அழகிய சிங்கர் மடம் 

புகழப் பெற்றவனுமாகிய 
எனவும் , அகோபிலம் எனவும் பரராசசேகரனும் சிங்கை 
பெயர்கள் வழங்குகின்றன . யாரியர் மரபினனே . 


மென்று 


சாள 


என 


னார் . 


உள்ளது . 


சிசு நாகன் 


223 


சிட்டினன் 


என் 


பிறகு 


ன 


உடை 


இவன் 


. 


சிசு நாகன் - இவன் ஆமாத்திய 

கூறியது . 

அதுமுதல் 
குலத்தினன் என்பர் . இவன் சுருதசிரவை தன்னுடைய 
முதலில் இராச கிருகத்தையும் 

மகனைப் பலருடைய மடியிலும் 
வைசாலியையும் தலை 

வைத்து வைத்துப் பார்த்தாள் . 
நகராகக் கொண்டு அரசாட்சி 

கைகளும் கண்ணொன் றும் 
செய்தான் . இவன் காலத்தில் மறையவில்லை . கண்ணபிரா 
அவந்திப் போர் நிகழ்ந்தது . 

னுடைய மடியில் வைத்த அள 

வில் அதிகப்படியான இரண்டு 
சிசுபாலன் வசுதேவனுக்கு கைகளும் நெற்றிக் கண்ணும் 
உடன் பிறந்தவளும் அதனால் மறைந்தன . 

அதனால் 
கண்ணனுக்கு அத்தையும் சேதி 

கண்ண பே 

இவனைக் கொல் 
நாட்டு அரசனாகிய தமகோடன் பவன் என்பதைத் தாயாகிய 
என்பவனுக்கு மனை வியுமான 

சுருதசிரவை உணர்ந்து கொண் 
சுருதசிரவை என்பவளுடைய 

டாள் . 

கண்ணனைப் பார்த்து , 
மகன் இவன் . இவன் பிறந்த “ என்னுடைய 

மகன் 
பொழுது மூன்று கண்களையும் 

தவறு செய்யினும் அவனைக் 
நான்கு கைகளையும் 

கொல்லக் கூடாது என்று 
யவனாய்க் கழுதைக் குரலாற் வேண்டிக் கொண்டாள் . 
புலம்பி ஆரவாரஞ் செய்தான் . அத்தையின் மொழிகளைக் 
தாய் தந்தையர் இவனுடைய கேட்ட கண்ணன் 
மாறுபட்ட வடிவத்தையும் எனக்குச் செய்யும் நூறுபிழை 
குரலையுங் கண்டு அஞ்சி களைப் பொறுப் பேன் என்று 
இவனைக் கைவிட்டு விடலாமா சொன்னான் 
என்று எண்ணினர் . 

அப் 
பொழுது உருவிலியாகிய விண் 

சிசுபாலன் கண்ணன் தனக் 
வாக்கு , " அரசனே ! இப்புதல் 

குப் பகைவன் என்பதை இளம் 
வனைக் கைவிடாதே ; 

வன் பருவத்திலேயே உணர்ந்து 
மி குந் சிறப்புடையவன் 

கொண்டான் . பழம்பிறப்புப் 
பேராற்றலுடையவன் , 

பகையுந் தொடர்ந்து வந்தது . 

அஞ்ச 
னிடத்தில் சிறிதும் 

கண்ணனை 

எப்பொழுதும் 
வேண்டியதில்லை . 

இகழ்ந்துரைப்பதையே தன்னு 
நன்றாகக் காப்பாற்று . இவன் 

தொழிலாகக் கொண் 

டான் . 
இப்பொழுது இறக்கமாட் 

இவனுக்கு மணஞ் 
டான் . இவனைக் கொல்வதற்கு 

கொடுப்பதென்று 
வேறொருவன்பிறந்திருக்கிறான் . 

உறுதி 

செய்யப்பட்டிருந்த 
அவன் தன்னுடைய ஆழிப் 

கண்ணன் 
உருக்குமணியைக் 

வலுக்கட்டாயமாகக் கவர்ந்து 
படையினால் இவனைக் கொல் 
வான் என்று கூறியது . மணஞ் செய் 

கொண்டது 
இதனைக் கேட்டு இவனுடைய 

முதல் இவன் கண்ணனிடத்தில் 
தாய் , இவனைக் கொல்பவன் 

அளவற்ற பகை கொண்டிருந் 
யார் ? என்று வினவினாள் 

இராயசூயவேள்வியில் 

கண்ணனை 

இவன் 
உருவிலிவாக்கு , 
அதற்கு 

அளவு 

கடந்து 
" இவன் யாருடைய மடியில் 

இகழ்ந்த படியால் 
அமருகிற 

கண்ணன் இவன் மீது ஆழிப் 

படையைச் செலுத்தி இவனைக் 
னுடைய இரண்டு கைகளும் 
நெற்றிக் கண்ணும் 

கொன்றான் . 
கின்றன வோ அவர்களுடைய 

சிட்டினன் அருச்சுனன் தன்னை 
கையால் இவனுக்குச் சாவு 

யும் 

தன் வில்லையும் தன் 


அவ 


இவனை 


டைய 


செய்து 


தான் . 


பொழுது 


மறை 


சிதம்பரம் 


224 


சித்தன்வாழ்வு 


கொய்து 


கை 


யை 


- 


தமையனையும் இகழ்ந்து கூறி ஒரு வீரசைவர் . 

வசவர் காலத் 
யோர் எத்தகையோராயினும் தில் இருந்தவர் . வருடைய 
அவர்களுடைய தலையைக் 

ஆட்கள் குளம் 

வெட்டிக் 
அழிப்பேனென்று கொண்டிருக்கையில் அல்லம் 
சூளுரை கூறியிருந்தமையின் தேவர் அவ்விடம் வந்து சித்த 
அருச்சுனனுக்கு இவ்வாறு ஒரு ராமையரைப் பல வாறு 
பெயர் வழங்கியது . 

இகழ்ந்து பேசினார் . இதனைக் 

கேள்வியுற்ற 
சிதம்பரம் சோழவள நாட்டில் 

சித்தராமையர் 
காவிரியின் வடகரையில் உள்ள 

நெற்றிக்கண்ணைத் திறறந்து 
ஒரு சிவப்பதி . பூலோக 

அல்லமரை எரித்து விட முயன் 
லாசமென்று புகழ் பெற்றது . 

றார் . சித்தராமையருடைய 
ஐந்து இலிங்கத்தலங்களில் 

சினத்தீ அல்லமரை ஒன்றுஞ் 
ஆகாயலிங்கத்தலம் . ஐந்து 

செய்யாமல் அவ்வூரை எரிக்கத் 
அம்பலங்களில் பொன்னம் தொடங்கியது , சித்தராமையர் 
பலம் . சிதம்பரம் என்பது 

அல்லம தேவருடைய உண்மை 
கோவிலின் பெயர் . தில்லை , 

உணர்ந்து அருளுரை 
புலியூர் , வியாக்கிரபாத புரம் 

பெற்றார் . 
முதலியன ஊரின் பெயர் . சிதம் சித்தர்கள் சித்துக்கள் செய்ப 
பர புராணம் , கோயிற்புராணம் வர்கள் சித்தர்கள் . சித்தாவது 
புலியூர்ப் புராணம் முதலியன எல்லாவற்றையும் உணர்ந்து 
இவ்வூரின் சிறப்பைக் கூறும் . 

கொள்ளுந்தன்மை. 

பழநியில் 
இப்பதி கோயில் என வழங்கும் . எழுந்தருளிய பழநியாண்ட 
காண்போருக்கு வீடு பேற்றை வனுக்குச் சித்தர் என்று பெய 
யளிப்பது . பதஞ்சலி வியாக் ருண்டு . மதுரையில் 

எழுந் 
கிரபாதர் முதலியோர் 

தருளிய கடவுள் எல்லாம் 
வனைப்போற்றி 
அவருடைய வல்ல சித்தராகத் 

திருவிளை 
கூத்தைக்கண்ட இப்பதியின் 

யாடல் புரிந்தார் . 

கடவுளைக் 
சிறப்பு அளவிடற்கரியது 

முயல்பவர்கள் பக்தர் 
சித்த அகத்தியர் இவ்வகத்தி 

கள் . 

கண்டு தெளிந்தவர்கள் 
யருக்குத் தென்முனி என்றும் 

சித்தர்கள் . 
பெயர் உண்டு . 

இவர் பதி 

சித்தவடமடம் திருவதிகைக்கு 
னெட்டுச் சித்தர்களில் ஒருவர் . 

மேற்கில் மூன்று நாழிகை 
இவ்வகத்தியர் ஏறக்குறைய யளவில் உள்ள 

ஒரு பழமை 
நூறு நூல்கள் வரை செய் 

யாகிய 

திருமடம் . 
துள்ளார் . இந்நூல்களில் பாதி இம்மடத்தில் படுத்திருந்த 
மருத்துவமும் பாதி மெய்யறிவு 

போது தான் இறைவன் தமது 
புகட்டும் நூல்களுமாகும் . திருவடியைச் சுந்தரருடைய 
இவர் மருத்துவத்திலுஞ் சிறந் தலையின் மீது நீட்டியருளினார் . 
தவர் . சித்துக்களும் கைவரப் 
பெற்றவர் , 

சித்தன் வாழ்வு - முருகக்கடவுள் 

ஒரு சித்தர்போல் எழுந்தருளி 
சித்தநதி - கங்கையின் கரையில் 

யிருத்தலின் பழனி சித்தன் 
சித்தர்கள் தங்கித் தவம்புரிந்து 

வாழ்வு என்று ஒரு சிறப்புப் 
வீடுபேற்றையடைதலால் 

பெயர் 
கைக்குச் சித்தந்தி என்னும் 

ஔவை 
யாருங் தம்முடைய 

பாடல் 
சிறப்புப் பெயர் வழங்குகிறது . 

ஒன்றில் பழநியைச் சித்தன் 
சித்த ராமையர் சொன்னலா வாழ்வு 

கூறியிருக் 
புரம் என்னும் ஊரில் இருந்த 


இறை 


காண 


பொதுத் 


கங் 


பெற்றது . 


- 


என்று 


கின்றார் , 


சித்தாசிரமம் 


க் 


சித்திராங்கதன் 


சினந்து , 


என்று 


டைய 


திரு 


சித்தா சிரமம் விசுவாமித்திர 

உலகத்தைச் சுற்றிக்கொண்டு 
முனிவர் தவஞ் செய்த இடம் . 

திரிந்தான் . கைலாய மலையை 
அம்முனிவர் இங்கு செய்த 

அடைந்தபொழுது அங்கு 
வேள்வியைக் காப்பதற்காகவே 

உமாதேவியை இடப்பாகத்திற் 

கொண்ட 
தசரதராமனை அழைத்துச் 

சிவபெருமானைப் 
சென்றார் . இங்குத் தவஞ்செய் 

பார்த்து , எல்லோராலும் 
தோர் சித்தியைப் பெறுவது 

போற்றப்படுஞ் 

சிவபிரான் 
உண்மையாகலின் சித்தாசிரமம் 

இவ்வாறு உமையோடு பிரியா 
என்னும் பெயரையடைந்தது . 

திருத்தல் பொருந்துமோ 

வென்று எள்ளி நகையாடினான் . 
சித்தி கணபதி - இவர் மாம்பழம் ,, உமாதேவியானவள் 
பூங்கொத்து , கரும்புத்துண்டு , " பரம்பொருளின் உண்மை 
எள்ளுருண்டை , பரசு ஆகிய நிலையை நீ உணராமல் இவ் 
வைகளைத் துதிக்கையுட்பட வாறு எள்ளி நகையாடியபடி 
ஐந்து கைகளிலும் ஏந்திய யால் அசுரயோனியில் விருத் 
வராக விளங்குவார் . 

திராசுரனாகப் பிறக்கக் 

கடவாய் 
சித்திர குப்தன் - இவன் நமனு 

வசவுரை 
கணக்கன் . 

வழங்கினாள் . 

உலகில் 
தோன்றிய உயிர்த் தொகைகள் | சித்திரன் - இவன் ஒரு கந்தருவன் . 
செய்யும் நல்வினை தீவினைகளைக் 

இவனுடைய மனையில் 
கணக்கெழுதி வைத்து நமனுக் மணச் சடங்கு ஒன்று நிகழ்ந் 
குக் கூறுவது இவனுடைய 

தது . 

அப்பொழுது அங்கு 
வேலை . 

வந்த பிருகு முனிவருக்கு இவன் 
சித்திர கூடம் - வான்மீகிமுனிவர் 

வணக்க வழிபாடுகள் செய்ய 

வில்லை . சினங்கொண்ட 
தங்கியிருந்த இடம் . சிருங்கி 
வேரபுரத்தின் தென்மேற்கி 

முனிவர் இவனை முதலையாகும் 
படி வசவுரை 

வழங்கினார் . 
லுள்ளது . இஃது இக்காலத்தில் 
பண்டல் கண்டு என வழங்கும் ; 

ஆனைமுகக் கடவுளை 

விழுங்க முயன்ற காலத்தில் 
இஃதொரு மலை . 

வசவுரை நீங்கியது . 
சித்திர சபை சிவபிரான் கூத்தி 

சித்திராங்கதன் ( க ) இவன் 
யற்றும் ஐந்து சபைகளில் இஃ 
தொன்று ; இச்சபை திருக் 

இராவணனுடைய வீணையைத் 

வாசித்துப் பார்க்க 
"குற்றாலத்தில் உள்ளது . 

வேண்டுமென்று விருப்பங் 
சித்திரமேகத்தடாகம் - மகேந்திர கொண்டிருந்தான் . 
வர்மன் மாமண்டூரில் 

ணனோ தன்னுடைய வீணையை 
டாக்கிய ஓர் ஏரி இப்பெயர் மற்றவர்கள் கையால் தொடவுங் 
பெற்றது . 

கூடாதென்று கண்டிப்பான 

கட்டளை செய்திருந்தான் , 
சித்திர ரதன் - இவன் ஒரு காந் 

ஆகவே 

இக்கந்தருவனுக்கு 
அமராவதிக்கருகி 

இராவணன் 

உயிரோடிருந்த 
லுள்ள காட்டில் வாழ்ந்து 

வரையிலும் அவனுடைய 
கொண்டிருந்தான் . 

இவன் 

வீணையை வாசித்து மகிழ்வதற் 
வாழ்ந்து கொண்டிருந்தபடி 

குச் சமயங் கிடைக்கவில்லை . 
யால் அக்காட்டிற்குச் சைத்ர 

சமயத்தை எதிர் நோக்கியிருந்த 
ரதம் என்று பெயருண்டா 

இவன் இராமபிரானால் 
கியது . இவன் விமானத்திலேறி 

ராவணன் 

கொல்லப் 
சி , பெ . அ . - 15 


பிறகு 


தான் 


இராவ 


உண் 


தருவன் . 


சித்திராங்கதன் 


226 


சிபி 


இவள் 


னான் , 


நான் 


பட்டதை 

யறிந்ததும் அவ் ) சிந்தாமணி திருப்புகலூரில் 
வீணையை எடுத்துக்கொண்டு 

இருந்த ஒரு கணிகை. 

கல்வி 
கீரிமலைக்கு வந்து அவ்வியாழை 

யறிவில் 

மிக்கவள் . 
வாசித்து மகிழ்ந்தான் . அதனால் நெற்குன்றவாணரைக் 
அவ்விடம் 

காந்தருவ நகரம் கொண்டு திருப்புகலூ ரந் 
என்று பெயர் பெற்றது . 

தாதியைப் பாடச் செய்தாள் . 
சித்திராங்கதன் ( உ ) இவன் ( உ ) வேண்டுவார் வேண்டு 
எலிச்செவியரசனுடைய தம்பி ; 

வதை ஈயுமோர் தெய்வ 
தருசகனுக்குப் பகைவன் . மகத 

மணி , 
நாட்டில் நடந்த போரிற்பிடி 

( ங ) சீவகசிந்தாமணி என்னுஞ் 
பட்டு உதயணனாற் சிறையிடப் 
பட்ட இவன் சிலநாள் சென்ற 

சைன நூல் . 
பிறகு தருசகனால் விடுவிக்கப் சிந்துர விநாயகர் - வடநாட்டில் 
பட்டான் . 

பல விடங்களில் செந்நிற ஆனை 
சித்திராங்கதன் - ( கூ ) சந்தனு 

முகக் கடவுள் எழுந்தருளியிருத் 

தலைக் காணலாம் . இவ்விநாய 
மன்னனுடைய மக்களில் 

கரையே சிந்துர விநாயகர் என் 
ஒருவன் . கந்தருவர்களில் ஒரு 

கின்றனர் . 

நான் முகன் 
வனான சித்திராங்கதன் என்ப 

கொட்டாவி விட்டான் . அதி 
வன் ஒரு மனிதனும் நம்முடைய 
பெயரைக் கொண்டிருக்கிறானே 

னின்றும் ஓர் அசுரன் தோன்றி 

நான் எவரைத் தழுவி 
என்று பொறாமை கொண்டு 

னும் 
இரவில் வந்து 

அவர் இறக்க வேண்டு 
இவனைக் 

மென்று தந்தையாகிய 
கொன்று மறைந்தான் . 

வரங்கேட்டான் . 
சித்திராங்கதை சித்திரவாகன 

நான் முகனும் 

அவ்வாறே 
னுடைய மகள் . அருச்சுன கொடுத்தான் . 

அவ்வளவில் 
மனைவியர்களில் தந்தையாகிய நான்முகனையே 
ஒருத்தி . பப்புருவாகனனைப் தழுவச் சென்றான் . நான் முகன் 
பெற்றவள் . இவளுக்கு அல்லி அஞ்சிச் சிவபிரானிடம் அடைக் 
என்றும் பெயருண்டு . சித்திர கலம் புகுந்தான் . பிறகு ஆனை 
வாகனன் மதுரையில் அரசாட்சி முகக்கடவுள் தோன்றிச் சிந்து 
செய்திருந்தான் . அருச்சுனன் 

ரனைக் 

கலக்கி உதிரத்தை 
தீர்த்த யாத்திரை சென் 

ற உடலிற் பூசிக் கொண்டனர் . 
பொழுது இவளைத் திருமணஞ் இதனால் விநாயகருடைய நிறம் 
செய்தான் . 

செந்நிறமாயிற்று . 
சித்திராபதி மாதவியின் சிபி - இவன் ஓர் அரசன் . தேவர் 
தாயாகிய இவள் தன்னுடைய 

இவனுடைய 
பெயர்த்தியாகிய மணி டன்மையை ஆராய்ந்து பார்க்க 
மேகலையைக் குலத் தொழி எண்ணினார்கள் . 

இந்திரன் 
லாகிய விபசாரத்திலீடுபடுத்தி வேடனாகவும் தீக்கடவுள் ( அக் 
விட வேண்டுமென்று மிகு கினிதேவன் ) புறாவாகவும் உரு 
முயற்சி செய்தாள் . அரசகுமர வடைந்தனர் . 

சிபி மன்னன் 
னா கிய உதயகுமரனை யேவி பார்க்குமாறு வேடன் புறாவைத் 
விட்டுப் பெரு முயற்சி செய் துரத்திக் கொண்டு வந்தான் . 
தாள் . தன்னுடைய முயற்சிகள் புறா சிபி மன்னனிடம் வந்து 
யாவும் வீணானதைக் கண்டு அடைக்கலம் புகுந்தது . 

அரச 
ஒடுங்கினாள் . 

னிடம் இந்திரனாகிய 

ந்திரனாகிய வேடன் 


முகனிடம் 


னுடைய 


கள் 


அருட் 


சிமந்தபஞ்சகம் 


221 


சிரச்சிங்காதனாதிபதிகள் 


வந்து 


பிதுர் 


உடலில் 


வென்று 


புறாவைக் கொடுத்து 

பஞ்சகம் என்று 

பெயரை 
விடுமாறும் அது தன்னுடைய 

யடைந்தது . 

பரசுராமர் இங்கு 
உணவுக்கு வேண்டும் என்றுங் 

அரசர்களுடைய உதிரத்தால் 
கேட்டான் . அரசன் வேடனை 

தர்ப்பணம் ( நீத்தார் 
நோக்கி , “ வேறு இறைச்சி தரு 

கடன் ) செய்தார் . 

பாரதப் 
கிறேன் . இப் புறாவைக் கேட் 

போர் இந்த இடத்தில் தான் 
காதே என்று 

கூறினான் . 

நடை பெற்றது . 
வேடனோ வேறு இறைச்சி | சிம்மவிட்டுணு - இவன் மகேந்திர 
வேண்டாம் . வேறு 
வேறு இறைச்சி 

வர்மனுடைய தகப்பன் . காஞ்சீ 
கள் புறா விறைச்சியைப் போல் 

புரத்தைத் தலைநகராகக் 
அவ்வளவு இனிமையாக இரா கொண்டு பல்லவராச்சியத்தை 
என்று கூறினான் . நீண்ட நேரச் 

அரசாண்டவன் . 

இவன் அர 
சொற்போருக்குப் பின் வேடன் 

சாட்சியை ஏற்றுக்கொண்ட 
" இப்புறாவைத்தராதொழியின் போது பல்லவராச்சியம் ஆந்திர 
தனுடைய நிறைக்குச் சரி 

நாட்டையும் தொண்டைமண் 
உன்னுடைய 

டலத்தையுங் 

கொண்டதாக 
இருந்து தசையைத் 

தருதல் 

இருந்தது . பிறகு இவன் சோழ 
வேண்டும் . இவ்வாறு தர உடன் 

நாட்டை 

பல்லவ 
பட்டால் புறாவைக் கேட்பதை ராச்சியத்தோடு சேர்த்துக் 
விட்டு விடுகிறேன் என்று 

கொண்டான் . 
சொன்னான் . சிபி வேடனுடைய 
விருப்பத்துக்கு இணங்கினான் . சிரச்சிங்கா தனா திபதிகள் - இச் 
ஒரு நிறைகோலைக் கொண்டு சொல்லின் பொருள் தலையாகிய 
வந்து நாட்டச் செய்தான் . தன் 

அரியணையில் அமர்ந்திருந்தவர் 
னுடலின் இறைச்சியை அறுத்து கள் என்பது . தலையாகிய அரி 
ஒரு தட்டிலிட்டான் ; புறாவை 

யணையில் அமர்ந்திருந்தவர் ஒட் 
ஒரு தட்டிலிட்டான் . எவ்வளவு டக் கூத்தர் . அவர் செங்குந்தர் 
தசையை அறுத்து இட்டபோதி குலத்தினராகையால் அச் 
னும் தசையிடப்பட்ட தட்டு 

சிறப்புப் பெயர் செங்குந்தர் 
மேலோங்கியே நின்றது . பிறகு 

களுக்குச் சிறப்புப் பெயராக 
சிபி தானே துலையிலே றத் தட்டு வழங்கி வருகிறது . செங்குந்தர் 
கள் இரண்டுஞ் சரியாக நின் கள் தங்குலப் புலவராகிய ஒட் 
சிபியின் அருளுடைமை 

டக் கூத்தரிடம் 
றன . 

நம்முடைய 
யைக் கண்ட தேவர்கள் சிபிக்கு குலத்தின் புகழ் என்றும் நிலை 
அருள் புரிந்தனர் . இவ்வரலாறு பெற்று நிற்குமாறு ஒரு நூல் 
சிலமாறுபாடுகளோடு கூறவும் பாடியருள வேண்டும் என்று 
பெறும் . 

சிபியின் செயலைக் வேண்டிக் கொண்டனர் . இதன் 
கம்பரும் " புறவொன்றின் பொருட்டு எவ்வளவு பொருள் 
பொருட்டாகத் 

க்க வேண்டுமாயினுந் தருவதாகக் 
பெருந்தகை தன் புகழிற் பூத்த கூறினர் . ஒட்டக்கூத்தர் , " நான் 
என்று குறிப்பிட்டுள்ளார் . 

பாடுகிறேன் . 

இதன் பொருட்டுப் பொருள் 
சிமந்தபஞ்சகம் - இதனைச் சமந்த பெற மாட்டேன் . ஒரு தாய்க்கு 
பஞ்சகம் என்றும் வழங்கினர் . 

ஒரு மகனாகவுள்ளவர்களில் 
பரசுராமர் அரசவழி முறை 

எழுபது பேர்களுடைய தலை 
யைக் கருவறுத்த காலத்தில் யைப் பரிசளிப்பீர்களாகில் அவ் 
ஏற்படுத்திய இடம் . 

இதில் 

வாறு ஒரு நூலைப் பாடுவேன் " 
ஐந்து மடுக்கள் இருப்பதால் 

என்றார் . 


லைபு 


நூல் 


ஆனால் 


சிரச்சிங்காதனாதிபதிகள் 


228 


சிரீமதி 


கின்றது . 


ஊர் 


ஒட்டக்கூத்தர் உரைத்தவை என்னும்பாடல் மட்டும் வழங்கு 
களைக் கேட்ட செங்குந்தர்கள் 
தங்குலத்தினர் வாழும் 

சிரம்பை இவள் தூமாக்கன் 
தோறும் ஒலை போக்கினர் . ஓலை 
யின் செய்தியை அனைவரும் 

என்னும் அசுரனுடைய மனைவி . 
இவள் தன்னுடைய 

கணவனை 
உணர்ந்தனர் . ஒரு தாய்க்கு ஒரு 

மகோற்கடர் 
பிள்ளையாக 

( பிள்ளையார் ) 
இருந்தவர்கள் 

கொன் றதற்குப் பழி தீர்க்க 
எப்படியாவது நூல் பெற்றால் 
சரி என்று தம்முடைய தலையை 

எண்ணினாள் . காசிப்புரோகித 
வெட்டிக் கொண்டனர் . எழு 

னுடைய உறவினளைப் போல் 

வடிவங் கொண்டு நஞ்சைக் 
பது தலைகளும் ஒட்டக்கூத்தரி 
டங் கொண்டு வந்து சேர்க்கப் 

கலந்து பரிமள தைலமென்று 
மகோற்கடர் மீது 

பூசினாள் . 
பட்டன . 

அந்நஞ்சு இவளையே கொன்றது . 
ஒட்டக்கூத்தர் தலைகளைக் 
குலோத்துங்க சோழனுடைய 

சிரவண பெள்குள - தென்னிந்தியா 
சபைக்குக் கொண்டு 

போகு 

வில்மைசூர் நாட்டில் மைசூருக்கு 

வடக்கே 62 மைல் தொலைவில் 
மாறு கட்டளையிட்டார் . அத் 

பெட்டா , 
தொட்ட 

சிக்க 
தலைகளை அரியணைபோற் 
குவித்து அதன் மீது 

பெட்டா என்ற இரண்டு குன்று 

தாம் 
அமர்ந்து கொண்டு தம்முடைய 

களுக்கு நடுவே உள்ள ஊர் . 
கையிலிருந்த ஈட்டியை முன்னி 

சைனக் கோயில்களுக்கு இது 
லைப்படுத்திச் செங்குந்த குலத் 

புகழ் பெற்றது . இங்கிருக்கும் 

கோமட்டேசுவரர் சிலை மிகுந்த 
தைச் சிறப்பித்து 

எழுபது 
பாடல்களைப் பாடினார் . 

புகழ்பெற்றது . இந்தியாவில் 
பாடல்கட்கு ஈட்டியெழுபது 

இதுவே மிக உயரமான சிலை 
என்னும் பெயர் அமைந்தது . 

யாகும் . இதன் உயரம் 57 அடி . 
அதன் பிறகு எழுப் பெழு 

தோளுக்குத்தோள் 26 அடி அகல 
பது என்னும் பெயரோடு எழு 

முடையது . சைனர்கள் இதை 
பது செய்யுட்களைப் பாடினார் . 

மிகுந்த பக்தியோடு போற்றுகி 
ஒவ்வொரு பாடலும் முடியும் 

றார்கள் . இஃது ஒரே கல்லால் 
போதும் ஒவ்வொரு தலையும் 

ஆனது . இங்கு சைன 
தத்தமக்குரிய உடல்களோடு 

ஒன்றும் இருக்கிறது . 
ஒட்டி உயிர் பெற்றன . ஒட்டக் | சிரீமதி - இவள் அம்பரீடன் என் 
கூத்தருக்கு முதலில் வழங்கிய பவனுடைய மகள் . மிகுந்த அழ 
பெயர் கூத்தர் என்பது . இந் குள்ளவள் . இவளை விரும்பிப் பரு 
நிகழ்ச்சிக்குப் பிறகுதான் வதரிஷி என்பவரும் நாரதரிஷி 
ஒட்ட என்னுஞ் சொல் அவரு யும் அம்பரீடனிடங் கேட்ட 
டைய பெயரோடு ஒட்டியது . னர் . அம்பரீடன் ,, நீங்கள் 
எழுப்பெழுபது 

என்னும் 

இரண்டு பேருங் கேட்கிறீர்கள் 
நூல் கிடைக்கவில்லையாயினும் நான் யாருக்குக் கொடுப்பது ? 
அதனைச் சேர்ந்ததென்று , 

கன்னிகை யாரை விரும்பி மண 

மாலை சூட்டுகின்றாளோ அவர் 
. கலைவாணி நீயுலகில் இருப்பதுவுங் 
கல்வியுணர் கவிவல் லோரைத் 

களே 

அடையுங்கள் 
தலையாகக் காப்பதுவும் அவர் நாவில் னன் . நாரதர் தாமே அவளை 
வாழ்வதுஞ்சத் தியமே யனறோ ? 

அடைய 

வேண்டும் என்னும் 
சிலைவாண னாவிருந்தா யிரம்புயங்கள் 

எண்ணத்தோடு பருவதருக்குத் 
ணிந்துமுயர் சீவனுற்றான் 
தலையாவி கொடுத்திடுசெங்குந்தருயிர் ., தெரியாமல் திருமாலை நோக்கிப் 
பெற்றிட தயைசெய் வாயோ 

பருவதனுக்குக் குரங்கு முகம் 


மடம் 


பு 


என்ற 


t 


சிருகாலவாசுதேவன் 


229 . 


சிருங்கேரிமடம் 


என் 


இவன் 


தேடி 


உண்டாக வேண்டும் 
வேண்டினார் .பருவதரோ நாரத 
ருக்குத் தெரியாமல் நாரதருக்குக் 
குரங்கு முகம் உண்டாக வேண்டு 
மென்று வேண்டினார் . திருமால் 
இவர்கள் கேட்டவாறே இரு 
வருக்கும் குரங்கு முகம் உண் 
டாகச் செய்தார் . மணமண்ட 
பத்தில் திருமால் தாம் அவர்கள் 
இருவருக்கும் நடுவில் நின்றார் . 
மண மண்டபத்திற்கு வந்த சிரீ 
மதி இரண்டு குரங்கு முகங்களுக் 
கும் நடுவில் நின்ற திருமாலுக்கு 
மாலை சூட்டினாள் . ஒருவரை 
யொருவர் ஏமாற்ற முயன்ற 
இருவரும் ஏமாந்தனர். 
சிருகாலவாசுதேவன் - வடமதுரா 
புரிக்கு அண்மையில் இருந்த 
கரவீரபுரம் என்னும் நகரத்து 
அரசன் . 

வாசுதேவ 
னுடைய பகையைத் 
மாண்டொழிந்தான் . 
சிருங்கி இவன் சமீகமுனிவ 

மகன் . தந்தையைப் 
போல் தவஞ்செய்து வரபலங் 
பெற்றவன் . 

தன் 
னுடைய தந்தையின் கழுத்தில் 
பரீட்சித்து மன்னன் செத்த 
பாம்பை யெடுத்து மாலையாகப் 
போட்டுவிட்டுச் 
என்பதைக் கேள்விப் பட்டு 
அம்மன்னன் 

பாம்பாற்கடி 
யுண்டு இறக்கவேண்டுமென்று 
வசவுரை வழங்கியவன் . 
சிருங்கேரி - மைசூர் இராச்சியத் 
தில் கடூர் மாவட்டத்தில் 
கொப்பாதாலுக்காவில் துங்கா 
நதிக்கரையில் உள்ள பட்ட 

ஆதிசங்கராசாரியார் 
மடங்கள் நிறுவிய 

நான்கு 
முக்கிய இடங்களில் 
முக்கியமானது . இம்மடம் 
சாரதாபீடம் எனப்படும் . இங் 
குள்ள தலைவரே சுமார்த்தருக்கு 
சகத்குரு ஆவர் . 14 ஆம் நூற் 
றாண்டின் முற்பகுதியில் இங்குத் 
தலைவராக விளங்கிய மா 


ருடைய 


என்னும் வித்யாரண்ய சுவாமி 
களே 1336 இல் விசயநகர சாம் 
ராஜ்யத்தை நிறுவ உதவினவர் . 
இங்குள்ள சிருங்ககிரி என்ற 
குன்றின் மேல் மல்லிகார்ச்சு 
னர் கோயில் இருக்கின்றது . 

ராமாயணத்தில் வரும் கலைக் 
கோட்டு முனிவர் என்னும் 
ரிசியசிருங்கர் இங்குப் பிறந் 
தவர் என்பது ஐதிகம் . 
சிருங்கேரிமடம் ஆதி சங்கரா 
சாரியார் அத்வைத மதத்தை 
யும் வைதிக நெறியையும் 
மக்களுக்கு எப்பொழுதும் 
போதிப்பதற்காகப் பாரத 
நாட்டின் நான்கு திக்குகளிலும் 
நான்கு மடங்களை நிறுவினார் . 
அவற்றுள் தென்னிந்தியாவில் 
மைசூர் நாட்டில் துங்காநதி 
யின் கரையில் உள்ள சிருங் 
கேரியில் நிறுவிய மடம் ஒன்று . 
நான்கு மடங்களுக்கும் 
தேவதை , மகாவாக்கியம் முத 
லியன வேறு வேறாகும் . சிருங் 
கேரி மடத்தின் தேவதை 
சாரதா ( சரஸ்வதி ) ; மகாவாக் 
கியம் அகம் பிரம்மாஸ்மி . இம் 
மடத்தில் 

கோயில்கள் 
உள்ளன . அவற்றுள் சாரதா 
கோயில் 

சிறந்தது . 

ப்பீடம் சாரதா 
பீடம் எனவும் வழங்குகின் 
றது . மடத்தில் தம் மாணவர் 
களில் ஒருவரான சுரேசுவரா 
சாரியாரை முதல் தலைவராக 
ஏற்படுத்தினார் . இப்பீடத்தில் 
மகான்கள் 

தலைவரா 
யிருந்தனர் . இம்மடத்தின் நிரு 
வாகம் தலைவரின் ஆணைக்குட் 
பட்டது . வேதங்கள் , சாத்திரங் 
கள் முதலிய கல்விகளைக் கற் 
பிக்கும் பொருட்டுச் சிருங் 
கேரியிலும் , 

காலடியிலும் 
பழைய முறையிற் பாடசாலை 
கள் நடத்தப் படுகின்றன . 
அனைவர் நலனையும் கருதிப் 

அறங்கள் நாடொறும் 


களைப் 


பல 


சென்றான் 


தலை 


அதனால் 


பல 


ணம் . 


சிலம்பாறு 


230 


சிவசமுத்திரம் 


கணவ 


ராகிய 


சிவ 


சிவகலை இவர் சிவசிதம்பரச் 
நடைபெறுவதோடு கலைமகள் 

செட்டியார் என்பவர்க்குப் 
விழா முதலிய சிறப்பு வேளை 
களில் சிறப்பு வழிபாடுகளும் 

புதல்வி . திருவெண்காடராகிய 
நடைபெறுகின்றன . 

பட்டினத்தடிகட்கு மனைவியார் . 
பட்டினத்தடிகள் 

எல்லாம் 
சிலம்பாறு - அழகர் மலையிலுள்ள 

பொய்யென்று 

துறவறத்தை 
ஓராறு . இதற்கு நூபுரகங்கை மேற்கொண்டு சென்ற பின் 
யெனவும் பெயருண்டு . 

இவ்வம்மையார் தம் 

பட்டினத்தடிகளையே 
சிலா தமுனிவர் இவருடைய எண்ணியிருந்து வீடுபேற்றை 
மனைவியின் பெயர் சித்திரவதி . யடைந்தனர் . 
இவர் தம்முடைய மனைவி 

சிவகாமியாண்டார் - கொங்குவள 
யோடு மக்கட்பேற்றை விரும் 

நாட்டில் கருவூரில் சிவபெரு 
பித் தவஞ் செய்தார் . கல்லையே 

மானுக்குத்திருமாலைத்தொண்டு 
உணவாகக் கொண்டிருந்தபடி 

செய்து கொண்டிருந்தவர் . இவ 
யால் சிலாத முனிவர் என்ற 

ருடைய கையிலிருந்த குடலை 
பெயரை அடைந்தார் . 

மலரைப் பறித்துச் 

சிந்திய 
பிரான் இவரிடந்தோன்றி " நீ யானையையும் பாகர்களையும் 
முதியவனாகையால் மனைவி 
யிடம் மக்கட் பேற்றையடை 

எறிபத்த நாயனார் கொன்றார் . 

சிவகோசரியார் 
வது அருமை . வேள்வி செய்து 

இவர் திருக் 
மக்கட் பேற்றையடைவாயாக . 

காளத்திமலையில் தவஞ் செய்து 
நீ வேள்வி செய்யும் பொருட்டு 

கொண்டுஞ் சிவபெருமானையே 
நிலத்தையுழும் போது உழுசா 

எப்பொழுதும் 

எண்ணிக் 
லில் ஒரு புதல்வன் தோன்று 

கொண்டும் அம்மலையில் எழுந் 
வான் . அவன் எனக்கு ஒப்பாக 

தருளிய இறைவனைப் பூசித்து 
இருப்பான் என்று கூறி 

வழிபட்டுக் கொண்டும் இருந்த 
மறைந்தருளினார் . பிறகு சிவ 

படியால் இப்பெயர் பெற்றார் . 
பெருமான் கூறியவாறே சிலாத 

சிவ - சிவம் ; கோசரியார் - அறி 
முனிவர் வேள்வி செய்யும் வுக்கு விடயமாக்கிக் கொண் 
பொருட்டு நிலத்தையுழுதார் . 

டவர் . இவர் இறைவன் கட் 
அப்பொழுது அவ்வுழுசாலில் 

டளைப்படி 

மறைந்திருந்து 
ஒரு பொற் பெட்டியில் நந்தி கண்ணப்ப நாயனாரின் அன் 
தேவர் இருந்தார்.சிலாதமுனிவர் 

பைக் கண்டு பெருவியப் 
சிவபிரானுடைய 

படைந்து மகிழும் 

படியான 
அம்மகவையெடுத்து 

பேறு பெற்றவர் . 
வளர்த்தார் . 

சிவசமுத்திரம் - மைசூர் இராச்சி 
இவர் இளமைப் பருவத்தில் 

யத்தில் மைசூரையும் பெங்க 
தம் வீட்டிற்கு வந்த ஓர் 

ளூரையும் இணைக்கும் இரயில் 
அதிதிக்கு அவருடைய ஐயக் 

பாதையில் இருக்கும் மத்தூர் 
இரயில் 

நிலையத்திலிருந்து 
கடிஞையில் விளையாட்டாக 

முப்பது கல் தொலையிலிருக்கும் 
ஒரு சிறு கல்லைப் போட்டார் . 

இடம் ; காவிரியால் அமைக்கப் 
அதிதி அக்கல்லை உணவோடு 

பட்ட 
உண்டார் . இவ்வாறு அதிதிக் 

அரங்கம் . இங்குக் 
காவிரி 

ரண்டாகப் பிரிந்து 
குக் கல்லிட்ட குற்றத்தினால் 
பின்னர்க் கல்லை 

இரண்டு நீர் வீழ்ச்சிகளாக 
உண்ணுமாறு நேரிட்டது . 

விழுகின்றது . ஒவ்வொன்றும் 
சுமார் 200 

அடி உயரத்தி 


அருளை 


வியந்து 


உணவாக 


சிவசருமன் 


231 


சிவஞான தேசிகர் 


என்று 


லிருந்து விழுகின்றது . மேற்கி வனை வேண்டினன் . இறைவன் 
லுள்ள வீழ்ச்சி " ககன சுக்கி தமது திருமுடியை வளைத்துக் 
என்றும் , கிழக்கிலுள்ளது காட்டித் திருமுழுக்குக் கொண் 
" பருசுக்கி என்றும் வழங்கப் டார் . சிவலிங்கம் இத்தலத்தில் 
படுகின்றன . 

காவிரியின் 

சாய்ந்தே இருக்கிறது . 
போக்கில் இயற்கையழகு | சிவசித்தர் 

இவர் 

சிவபிரா 
மிகுந்து விளங்கும் இடம் 

னிடத்தும் 

அடியவர்களிடத் 
இதுவே . " இதைப் போன்ற 

தும் பேரன்புள்ள ஒரு சித்தர் . 
அழகு மிக்க அருவியை உலகில் 

இவர் 
வேறெங்கும் 

மறையவனைப் 
கண்டதில்லை 

பார்த்து " மறையவர்கள் சிவ 
புக்கனர் என்ற 

னடியார்களின் மிதியடிக்கும் 
மேனாட்டு யாத்திரிகர் ஒருவர் 

ஒப்பாக மாட்டார்கள் என்று 
வியந்திருக்கின்றார் . இந்நீர் 

கூறினர் . அதனால் 

அந்த 
வீழ்ச்சியின் உதவியால் இவ் 

மறையவன் சினங்கொண்டு 
விடத்தில் மின்சார உற்பத்தி 

சொற்போருக்கு வந்தான் . 
நிலையம் ஏற்படுத்தப் பட் 

சித்தர் சிவனடியவர் ஒருவரின் 
டுள்ளது . இதில் 34,500 

மிதியடியொன்றைத் துலையில் 
கிலோ வாட்டுக்கள் மின்சாரம் 

வைத்து மறையவர் ஒருவரை 
உற்பத்தியாகின்றது . மைசூர் 

மற்றொரு தட்டிலே றச் செய்து 
இராச்சியத்தின் தொழில் 

செருப்பு இருந்த தட்டுத்தாழக் 
வளர்ச்சிக்கு இஃது உறுதியான 

காட்டினார் . 
ஆதாரமாக ஒளிர்கின்றது . 
சிவசருமன் 

சிவசுப்பிரமணிய பிள்ளை - இவன் 
தொண்டைவள 
நாட்டில் திருவிரிஞ்சி புரத்தில் 

வேளாள குலத்தினன் . கல்வி 
இருந்த சிவநாதன் என்னும் 

யறிவிலுஞ் செல்வநிலையினுஞ் 

சிறந்து விளங்கினான் . வீர 
ஆதிசைவ மறையவனுடைய 

பாண்டியக் 

கட்ட 

பொம்ம 
மகன் . இவனுடைய இளமைக் 

னுடைய அமைச்சனா 
காலத்தில் தந்தை 
யினன் . இவனுக்குக் கோயிலில் 

அமைந்து நின்று காரியங்கள் 
சிவ பூசை 

புரிந்தவன் . 

இவன் 
முறைவந்தது . 

அறிவு 
இவனைச்சேர்ந்த 

இருந்தும் 
பங்காளிகள் 

சமயங்களில் அறிவின்றி 
இவனுடைய முறையை இவ 

நடந்து கொண்டபடியினால் 
னுடைய தாய்க்கு அறிவித் 

பாஞ்சாலன் குறிச்சிக்கே அழி 
தனர் . தாய் சிவபிரான் திரு 
முன்பு சென்று குழந்தையின் 

வுண்டாகியது . இவனும் 
இளமைப் பருவத்தைத் தெரி 

கொலையுண்டிறந்தான் . 
வித்து 

முறையிட்டனள் . | சிவஞான தேசிகர் - இவர் தெய்வத் 
சிவபிரான் இவளுடைய கன திருவருள் கைவரப் 

பெற்ற 
வில் தோன்றி , " நாளை உன் மெய்ஞ்ஞானச் செல்வர் . பால 
மகனைப் புனித நீரில் நீராடச் சித்தர் என்னும் பெரியாரிடம் 
செய்க எனக் கட்டளையிட்டு 

அருளுரை பெற்றவர் . பொம்ம 
மறைந்தனர் . காலையில் தாய் புரம் பழமலை முதலிய இடங் 
சிவசருமனைப் 

புனித நீரில் 

களில் தங்கியிருந்தார் . தம்மை 
நீராடச் செய்தாள் . சிறுவன் யடைந்த வறியவர் நோயாளர் 
இருடி வடிவடைந்து சிவபூசை முடவர் முதலிய எல்லோ 
செய்யச்சென்றான் . சிவலிங்கம் ருடைய குறைகளையும் இவர் 
உயரமாக இருந்தபடியால் போக்கியருளினார் . இவருக்குத் 
திருமுடி எட்டவில்லை . இறை தீமை செய்ய முயன்ற மந்திர 


க 


காலமா 


டையவகை 


சில 


சிவநாகமையர் 


232 


சிவமலை 


பிறகு 


ஆசிரிய 


வாதியும் 

இவருக்கு காரணத்தினால் உண்டாகிய 
அடிமையானான் . ஆயீனும் குற்றம் நீங்குமாறு இப்பதிக்கு 
செய்த தீவினையினால் கடலில் எழுந்தருளி மாவடியில் வீற்றி 
மீனால் அம்மந்திரவாதி மாண் ருக்கும் ஏகாம்பரநாதரை வழி 
டான் . 

படுஞ் சமயத்தில் சிவபிரா 

னுடைய கட்டளையால் கம்பா 
சிவநாகமையர் இவர் வசவர் 

நதி பெருகி வரக்கண்டு அஞ்சி 
மடத்தில் இருந்த ஒரு சிவனடி 

லிங்கத்தைத் தழுவிக் 
யார் . இவரை வசவர்பல்லக்கி 

கொள்ள அப்பொழுது சிவ 
லேற்றிப் பெருமைப் படுத்தி 

பிரான் காட்சி கொடுத்தபடியி 
னார் . அந்தணர்கள் சாதி சரி 

னால் உண்டாகிய பெயர் . 
யல்ல வென்று குறை கூறி 
னார்கள் . வசவர் சிவனடியார் சிவப்பிரகாச சுவாமிகள் ( திருவா 
களுடைய பெருமையைக்கூறி ரூர் ) - இவர் சொரூபாநந்தருக் 
அவர்களுடைய வாயை அடக் குக் குருவாக அருளுரை வழங்கி 
கினார் . இவர் தமது உடலைக் 

யவர் . இவர் திருவாரூரில் பிறந் 
கிள்ளிப் பால் சொரியச் செய்த 

தவர் என்பர் . இவர் கோவத்தம் 
பெருமையுடையவர் . 

என்னும் ஊரில் அறிதுயிலில் 

அமர்ந்திருக்கையில் சொரூபாநந் 
சிவநாதன் - திருவிரிஞ்சைப் பதி 

தர் இவரைக் கண்டு போற்றி 
யில் வழித்துணை நாதருக்குப் வழிபட்டு அருளுரை பெற்று 
பூசனை செய்து கொண்டிருந்த 

மெய்யறிவு கைவரப் பெற்றார் . 
ஓர் ஆதிசைவன் . இவனுடைய இச்சொரூபாநந்தர் பிறகு தத்து 
மகன் பொருட்டுத் தான் அப் வராய சுவாமிகட்கு 
பதியில் எழுந்தருளிய சிவ 

ராக அமைந்து அருளுரைவழங் 
பெருமான் திருமுடி வளைத்தரு 

கினார் . 
ளினார் . 

சிவமதி 

இவள் தருசகனுடைய 
சிவநேசர் சென்னை திருமயிலை 

தாய் ; 

உதயையோடையின் 
யில் திருஞானசம்பந்தர் காலத் உடன் பிறந்தவள் . அவளுடைய 
தில் பெருஞ்செல்வராக விளங்கி மகளாகிய 

பதுமாபதியை 
யிருந்தவர் . பூம்பாவையின் தந் மிகுந்த அன்போடு வளர்த்த 
தை . தம்மகளையும் பெருஞ்செல் வள் . 
வத்தையும் திருஞான சம்பந் 

சிவமலை கொங்கு 

வளநாட் 
தருக்கு அளிக்க விரும்பியவர் . 

காங்கேயத்திலிருந்து 
சிவபாதவிருதயர் திருஞான திருப்பூர்ப் பாதையில் மூன்று 
சம்பந்தருடைய 

தந்தையார் . மைலில் இச்சிவமலை உள்ளது . 
சிவபெருமானுடைய திருவடி 

இஃதொரு சிறு குன்று .. 

மலை 
களை உள்ளத்திலே கொண்ட மேல் முருகக் கடவுள் கோயில் 
வர் என்பது இச்சொற்றொட முதன்மையானது . 
ரின் பொருள் . இப்பெயர் கடவுளோடு சிவபெருமானும் 
இவருக்குக் காரணப் பெயராக இம்மலையில் எழுந்தருளியிருக் 
அமைந்தது போலும் . 

கிறார் . அருணகிரி நாதருடைய 

திருப்புகழ்ப் பாடல்கள் இம் 
சிவபுரம் - காஞ்சிபுரத்திற்குரிய மலைக்கு உண்டு . மலைக்கோயி 
பதின்மூன்று பெயர்களில் லில் இருக்கும் பழைய நெய் 
ஒன்று . முன்னாளில் திருக்கைலை தீராத நோய்களை யெல்லாம் 
யில் சிவபெருமானுடைய திருக் தீர்க்கக்கூடிய ஆற்றல் பொருந் 
கண்களை உமாதேவி மூடிய 

தியது . புதிய நெய்யை விட்டு 


டில் 


முருகக் 


1 


சிவமுனிவர் 


233 


சிவாலய முனிவர் 


களை 


நில 


மறு 


விட்டுப் பழைய நெய்யை அந்த சிவாக்கிரயோகிகள் சித்தாந்த 
அளவுக்கு எடுத்தல் வேண்டும் . தீபிகை, சிவஞான போத பாடி 
இங்கெழுந்தருளியுள்ள முருகப் யம் , தத்துவ தரிசனம் , பாஞ்ச 
பெருமான் எதிர்கால நிகழ்ச்சி ராத்திர சயேடிகை முதலிய 

முன்னதாகவே புலப் சிறந்த சைவ நூல்களை இயற்றி 
படுத்துவதாகக் கூறுகின்றனர் . யவர் . இவர் தஞ்சையிலிருந்த 
சிவமுனிவர் - இவர் கண்ணுவ 

சரபோசி மன்னன் முன்பு மண 
ருடைய வசவுரையால் 

வாளமாமுனிஎன்னும் வைணவ 
வுலகில் தோன்றிய திருமாலி 

ரோடெதிர்த்துப் பதினேழு 
னுடைய 

நாள் வரையில் அவர் கேட்ட 
ஒரு கூறு . 

இவர் 
வள்ளி மலையில் தவஞ் செய்து 

கேள்விகளுக்கெல்லாம் 
கொண்டிருந்தபொழுது பெண் 

மொழிகூறிச் சிவபரத்துவத்தை 
மான் பெற்ற பெண் குழவியை 

நாட்டினார் . வைணவர்கள் 
வள்ளிக் கிழங்ககழ்ந்த குழி 

சிலர் இவர் எழுந்தருளியிருந்த 
யில் கண்டெடுத்து வளர்த் 

மடத்தில் தீயைக் கொளுத்தி 
தவர் . 

னர் . மடம் முழுவதும் வெந் 

தொழிந்தது . செய்தியை அறிந்த 
சிவயோகியார் இவர்கள் சிவ 

சரபோசி மன்னன் திடுகிட் 
பிரானையே எண்ணியிருப்பர். டஞ்சியோடிப் பார்த்த போது 
அதனால் பிறவித்தளையை அறுப் யோகிகள் அறிதுயிலில் அமர்ந் 
பதற்கு முயல்வர் . உயிர் நீங் 

திருக்கக்கண்டு மகிழ்ந்தான் . தீக் 
குஞ் சமயத்தில் உடல் முழுவ கொளுத்தியவர்களை ஒறுத்த 
துந் திருநீறு பூசிச் சிவமந்திரங் 

தோடு இவர் விருப்பம் போல் 
களைச் சொல்லிக் கொண்டிருப் 

பிறகு அரசன் நடந்து கொண் 
பார்கள் . இவர்களிற் சிலர் 

டான் . 
சைவர்களைப்போல் சிவ 

சிவாலய முனிவர் - இவர் திருத் 
மார்பில் அணிந் 

தில்லையில் வாழ்ந்திருந்தார் . 
திருத்தலும் உண்டு . இத்தகை 

கல்வி 
யோர் நாயன்மார்கள் வாழ்ந்த 

அறிவு ஒழுக்கங்களில் 
பல்லவர் காலத்தில் தமிழகத் 

சிறந்தவர் . இவர் தேவார 

அடங்கன் முறையை நாள் 
தில் இருந்தனர் , சோழமன்னர் 

தோறும் பாராயணஞ் செய்ய 
கள் காலத்தில் பல சிவயோகி 
யார்கள் தமிழ் நாட்டில் இருந் 

முயன்றார் . அவ்வாறு செய்ய 

முடியவில்லை . சிவபெருமானை 
தனர் என்பது கல்வெட்டுக்க 

நோக்கிப் பன்னெடுநாள் தவம் 
ளால் அறியப் பெறுகின்றன . 

புரிந்தார் தம்முடைய விருப்பம் 
திரு எறும்பியூர் , திருபுவனை , 

நிறைவேற 

வேண்டுமென்று . 
திருவாரூர் முதலிய ஊர்களில் 

ஒருநாள் இவருடைய கனவில் 
இருந்த மடங்களில் சிவயோகி 

சிவபெருமான் தோன்றி , " நீ 
யார்கட்கு உணவிட நிவந்தங் 

பொதிய மலைக்குச் சென்றால் 
கள் விடப்பட்டிருந்தன . 

உன்னுடைய எண்ணம் நிறை 
சிவலிங்கசோழன் - இவனுடைய வேறுமென்று 

திருவாய் 
மனைவியின் பெயர் பத்மவல்லி . மலர்ந்தருளினார் . இவரும் 
தன்மகனைப் பசுவின் கன்றின் பொதியமலைக்குச் சென்று அப் 
பொருட்டுத்தேர்க்காலில் இட்டு பொழுது வசித்திருந்த அகத்தி 
அரைத்தவன் . இவனுடைய யரைக் கண்டு தம்முடைய 
பெயர் மனு நீ திகண்டசோழன் , விருப்பத்தைத் தெரிவித்தார். 
தேரூர்ந்த சோழன் எனவும் அவர் தற்பொழுதுள்ள எகசு 
வழங்கியது . 

தேவாரப் பதிகங்களிலிருந்து 


லிங்கத்தை 


சிவேதன் 


234 


சிற்றண்ணல் ...... குகைகள் 


உடு 


உசுகூ 


டைய 


பல 


குண நலன் 


பதிகங்களைத் திரட்டிக் 

சமைத்த செயற்கரும் பெரிய 

செயலைச் செய்தவர் இவர்தாம் . 
கொடுத்து இவைகளைப் பாரா 
யணஞ் செய்தால் அடங்கன் | சிறுபாணாற்றுப்படை பத்துப் 
முறை முழுவதையும் பாராய பாட்டினுள் மூன்றாவது பாட்டு . 
ணஞ் செய்த பலன் கிடைக்கு 

அடிகளையுடையது . 
மென்று கூறினார் . இவரும் அவ் பரிசில் பெறக் கருதிய பாணன் 
வாறே பாராயணஞ் செய்து ஒருவனைப்பரிசில் பெற்றான் ஒரு 
வீடு பேற்றை யடைந்தார் . 

வன் ஓய்மானாட்டு நல்லியக் 

கோடனிடத்தே 
சிவேதன் - பிரச்சோதனனுடைய 

ஆற்றுப் 
படுத்தியதாக 

அந்நல்லியக் 
அமைச்சர்களி 

ஒருவன் . 

கோடனை இடைக்கழி நாட்டு 
சூழ்ச்சித் திறத்தில் வல்லவன் . 

நல்லூர் நத்தத்தனார் பாடியது . 
நளகிரியென்னும் யானை வெறி 

இது நல்லியக் கோடனுடைய 
கொண்டு நகரையழித்த போது 
பிரச்சோதனனுடைய 

வள்ளன்மையையும் 

அவனு 
கட்ட 

நகரங்களாகிய எயிற் 
ளைப்படிசிறையிலிருந்தஉதயண 

பட்டினம் வேலூர் ஆமூர் முதலி 
னிடஞ்சென்று இரந்துவேண்டி 

யவைகளின் இயல்பையும் , 
அவனுடைய மனதையிளக்கி 

அவற்றிலுள்ளாருடைய நற் 
யானையை அடக்குமாறு செய்த 
வன் . பிறகு அரசனுக்கும் உத 

குண நற்செய்கைகளையும் அவ 
யணனுக்கும் பழக்கஞ் செய்வித் 

னுடைய அரண்மனையின் சிறப் 
பையும் 

திறத்தினரும் 
தான் . அரசனுடைய மக்களுக் 

போற்றுமாறு பல 
கும் வாசவதத்தைக்கும் உரிய 
கல்விகளைக் கற்பிக்குமாறு அர 

களோடு அவன் வீற்றிருத்தலை 
சன் நோக்கப்படி உதயணனை 

யும் கூறுவதன்றித் தமிழ் நாட்டு 
இணங்கச் செய்வித்தவன் . 

மூவேந்தருடைய தலைநகர்களா 
பிறகு இவன் உதயணனுடைய 

கிய மதுரை , வஞ்சி , உறையூ 
பணிகளைச் செய்தான் . சிங்கச் 

ரென்னும் மூன்று நகரங்களின் 
சுவணம் என்னும் பொன்னாற் 

நிலைமையையும் , பேகன் , பாரி , 
செய்யப்பெற்ற நாணயங்களில் 

காரி , ஆய் , அதிகன் , நள்ளி , ஓரி 
பதினாறாயிரத்தை உதயணன் 

என்னும் வள்ளல்கள் எழுவரும் 
இவனுக்கு நன்கொடையாக 

இன்ன இன்ன கொடையாற் 
வழங்கினான் . 

பெயர் பெற்றார்களென்பதை 

யும் கூறும் . 
சிறுத்தொண்டர் - இவர் அறுபத்து | சிற்றண்ணல் (சித்தன்ன வாசல் ) 
மூன்று திருத்தொண்டர்களில் 

குகைகள் - தமிழ் நாட்டில் புதுக் 
ஒருவர் . இவருடைய 

யற் 
பெயர் 

கோட்டைப் பக்கம் உள்ளவை . 
பரஞ்சோதியார் என் 
பது . இவர் வாழ்ந்திருந்த ஊர் 

இங்குள்ள ஓவியங்கள் காலத் 
திருச் செங்காட்டங்குடி . மற்ற 

தால் பிற்பட்டவை . 

ஏழாம் 
வர்களைப் பார்க்கினுந் 

நூற்றாண்டைச் சேர்ந்த மகேந் 

தாம் 
சிவனடியவர்கட்குச் செய்யும் 

திரவர்மன் அப்பரால் சைவனா 
தொண்டு 

வதற்கு முன் இக்குகைகளைக் 
கொண்டு இவர் தம்முடைய 

குடைந்து அமைக்குமாறு செய் 
பெயரைச் சிறுத் தொண்டர் 

தான் , குகைகளில் காணப்படும் 
என்று வைத்துக் கொண்டார் . 

மூன்று தூண் ஓவியத்தொகுதி 
பைரவராக வந்த கடவுளுக்குப் 

கள் தாம் தலைசிறந்தவை . ஓவியத் 

தின் வேலைப்பாடு , அஜந்தா , பாக் 
அறுத்துக் கறி 

சிசிலியா முதலிய இடங்களி 


என்று 


பிள்ளையை 


சிற்றண்ணல்வாயில் 


235 


சீகரமூர்த்தி 


லுள்ள ஓவியங்களின் வேலைப் வன் . அவன் தன் நாட்டில் தான் 
பாட்டை ஒத்திருக்கின்றது.இங் அளக்கும் அளவுகோலுக்கு இவ் 
குக் கண்டு பிடிக்கப் பட்டுள்ள வாறு பெயர்வைத்திருந்தான் . 
ஓவியங்கள்தாம் தென்னிந்தியா | சிற்றம்பலம் - சிறு அம்பலம் சிற் 
வில் காணும் ஓவியங்களில் மிக 

றம்பலம் . சிதம்பரத்தில் கூத்தப் 
வும் பழைமை வாய்ந்தவை . 

பிரான் திருக் கூத்தியற்றும் 
சிற்றண்ணல்வாயில் - (சித்தன்ன 

பொன்னம்பலம் சிற்றம்பலம் 
வாசல் ) ; இது தமிழ் நாட் 

என்று பெயர் பெறும் . இங்கு 
டில் புதுக்கோட்டைப் பகுதி 

பேரம்பலம் ஒன்று இருத்தலின் 
யில் புதுக்கோட்டைக்கு 

அதனிலிருந்து வேறுபடுத்தற்கு 
மேற்கே 10 கல் தொலைவிலுள்ள இதனைச் சிற்றம்பலம் என்று 
சிற்றூர் . “ அண்ணல் வாயில் குறிப்பிடலாயினர் . 

சிற்றம் 
என்பது திருநாவுக்கரசர் திருத் 

பலத்தினின்று வேறுபடுத்தப் 
தாண்டகத்தில் காணப்படுகின் 

பெறும் பேரம்பலம் சிவபெரு 
றது . அன்னவாச லென்னும் 

மான் தேவர்களோடும் முனிவர் 
அண்ணல் வாயிலும் அதன் 

களோடும் எழுந்தருளிய மகா 
பகுதியான சித்தன்ன வாசல் 

கைலாசமே என்பாரும் உளர் . 
என்னும் சிற்றண்ணல் வாயி சின்னபொம்மு 

இவன் கட்ட 
லும் சேர்ந்த பழம்பதி இன் பொம்முவினுடைய ஆறாவது 
றைக்குச் சுமார் 2000 ஆண்டு வழி முறையினன் . இருபத் 
களுக்கு முற்பட்டது என்பது தெட்டாண்டுகள் வரை 
அங்குக் காணும் பல 

சான்று சாட்சி செய்திருந்த 

இவன் 
களால் விளங்கும் .சிற்றண்ணல் சொல்வன்மையும் வில்வன்மை 
வாயிலின் மலையடிவாரத்தைச் யும் உடையவன் . 
சூழ்ந்த வரை நிலம் , பல முது 

சின்னபொம்மேந்திரன் பாஞ் 
மக்கள் தாழிகளும் , கற்கிடை 

சாலன் குறிச்சிக் கட்டபொம்மு 
களும் , குரக்குப்படை வீடு 

வழிமுறையில் நாற்பத்தோ 
களும் நடுகற்களும் , கற்குவி 

ராவது பட்டத்தையடைந்து ஐந் 
முட்டங்களும் ஆய பண்டைப் 

தாண்டுகள் அரசாட்சி செய் 
பெருங்கற்படைகள் கொண்ட 

தவன் . இவனுக்கு மக்கட் 
பரந்த இடுகாடு . ஏழாம் நூற் 

பேறில்லாதபடியால் 
றாண்டின் முற்பகுதியில் தமிழ் 

னுக்குப்பின் இவனுடைய இள 
நாட்டில் மலையைக் குடைந்து 

வல் ஆட்சிக்கு வந்தான் . 
தளியியற்றும் புதுமையைக் கற் 
பித்த விசித்திர சித்தனான 

சீகரமூர்த்தி - உச்சயினியில் சந்திர 
மகேந்திர பல்லவன் காவிரியின் 

சேனன் என்னும் பெயருடைய 
தென் பகுதியையும் ஆண்ட 

அரசன் ஒருவன் இருந்தான் . 
தைக் கொண்டும் , மற்றும் 

அவனிடஞ் சிந்தாமணி என்னுந் 
இங்குக் காணும் சில பல்லவர் 

தெய்வமணி இருந்தது . 
திருப்பணி விசேடங்களைக் 

அதனைக் கைப்பற்றிக் கொள்ள 

வேண்டுமென்று 
காண்டும் , இத்தளி இம்மன் 

உலகத்தில் 
னன் திருநாவுக்கரசு சுவாமி இருந்த பிற அரசர்கள் எண்ணி 
களின் அருள் பெற்றுச்சைவனாகு 

னார்கள் . எல்லோரும் ஒன்று 
முன் இயற்றியதாகலாம் . 

கூடிப் படையெடுத்துக் 

கொண்டு வந்தார்கள் . சந்திர 
சிற்றம்பலக்கோல் - சிவபாதசேகர சேனன் அரசர்களைக் குறித்துச் 
னான ராசராசன் தில்லைச் சிற்றம் சிறிதும் அஞ்சாமல் மாகாளே 
பலவனிடத்திலே பேரன்புடைய சுவரப் பெருமானை வழிபட்டு 


சீகாரம் 


236 


சீதக்காதி 


வந்தான் . அவ்வாறிருக்கையில் கள் வரையில் குஞ்சு பொரிக் 
அவ்வூரிலிருந்த இடைச்சிறுவன் கும் . சிற்றாறுகளின் பக்கத்தில் 
ருவனும் சந்திர சேன மன்ன கூடு கட்டும் . 
னைப்போல் தானுஞ் சிவலிங்க 

சீகாளத்தி - இதனைத் திருக் 
பூசை செய்ய 

எண்ணினான் . 
மணலாற் சிவலிங்கஞ் செய்து 

காளத்தி எனவுங் கூறுவர் . 
அதனை வழிபட்டான் . அவனு 

( சீ , காளம் அத்தி ) சிலந்தி , 
டைய தாய் இவனுடைய செயல் 

பாம்பு , யானை ஆகிய மூன்றும் 
விளையாட்டென்றெண்ணிச் சிவ 

வழிபட்ட படியால் சீகாளத்தி 
லிங்கத்தை யழித்துச் சென் 

என்னும் பெயருண்டாகியது . 
றாள் . இடைச்சிறுவன் மூர்ச்சை 

பஞ்சபூதத் தலங்களில் இது 
யானான் . தெளிந்து எழுந்ததும் 

வாயுலிங்கம் அமையப்பெற் 
அவ்விடத்தில் சிறந்த திருக் 

றது . இவ்வூரை யொட்டிப் 
கோயிலும் ஒளி வடிவான சிவ 

பொன் முகரியாறு ஓடுகிறது . 
லிங்கமும் இருக்கக் கண்டு வழி 

கண்ணப்பர் கண் ணைப் 
பட்டான் . அவனுடைய தாய் 

பெயர்த்து இறைவனுக்கு அப் 
இதனைக்கண்டு வியந்து அரச 

பியது இங்குதான் . இவ்வூரின் 
னுக்கறிவித்தாள் . அந்நகரை 

சிறப்பைத் திருக்காளத்திப் 
முற்றுகையிடவந்த பகையரசர் 

புராணம் விரிவாகக் 

கூறும் . 
கள் அனை வரும் இதனைக்கண்டு 

இதனைத் தென்கயிலாயம் என 
வியந்தார்கள் . சந்திரசேனனை 

வுங் கூறுவர் . நக்கீரர் கயிலை 
மட்டுமின்றிச் சீகரன் என்னும் 

பாதி காளத்தி பாதி அந்தாதி 

யைக் 
பெயருடைய அவ்விடைச் சிறு 

காளத்தியப்பருக்குப் 
வனையும் வணங்கித் தாங்கள் 

பாடியிருக்கிறார் . 
கொண்ட எண்ணத்தை மாற்றிக் 

சீதக்காதி - திருநெல்வேலி மாவட் 
கொண்டு திரும்பிச் சென் 

டத்தில் உள்ள காயற் பதியில் 
றார்கள் . இச்சீகரன் முருகனை 

முன்னாளில் இருந்த ஒருமுகமதி 
நோக்கித் தவஞ்செய்து அருள் யச் செல்வர் . நல்ல கொடையா 
பெற்றான் . இவனுக்கருளியபடி ளர் . தம்மை நாடி வந்த இர 
யால் முருகக் கடவுளுக்குச் வலர்க்குப் 

பெரும் பொருள் 
சீகரமூர்த்தி யென்றொரு பெய வழங்கிச் சிறந்த வள்ளலாக 
ருண்டாகியது . 

விளங்கினார் . இவர் இறந்து 
சீகாரம் - இது மேற்குத் தொடர்ச்சி சமாதிக் குழியில் இருக்கையில் 
மலைகளில் காணப்படும் 

படிக்காசுப் புலவர் இவர் 
பறவை 

நீலகிரியில் இறந்து போனதை அறியாமல் 
அதிகமாகக் காணப்படுகின் நன்கொடை பெறும் பொருட் 

சேர்வராயன் மலையிலும் டுக் காயற்பதிக்குச் சென்றார் . 
உண்டு என்கின்றனர் . 

சென்ற பிறகு இவர் காலமான 
மைனாவை விடஉருவில் பெரிது ; செய்தியை உணர்ந்தார் . 
புறாவை விடச் சிறிது . கருங் வும் உள்ளம் வருந்திச் சமாதி 
குருவி இனத்தைச் சார்ந்தது . வைக்கப்பட்டிருந்த இடத்திற் 
நீலக்கறுப்பு 

நிறமுடையது . குச் சென்று , * தேட்டாளன் 
நெற்றியிலும் தோள்களிலும் காயல் துரை சீதக்காதி சிறந்த 
பளபளப்பான நீலப்பாகங்கள் 

வச்ர , நாட்டான் புகழ்க் கம்பம் 
இருக்கும் . இணை கூடும் சமயம் 

நாட்டிவைத்தான் தமிழ் நாவ 
இது மனிதன் சீழ்க்கை யடிப் லரை , ஓட்டாண்டியாக்கி அவர் 
பது போல் கூவும் . பிப்ரவரித் கள் தம் வாயில் ஒரு பிடி மண் , 
திங்கள் முதல் ஆகஸ்டுத் திங் போட்டானவனும் ஒளித்தான் 


வகை . 


சீதத்தன் 


23 


சீதை 


சி 


வளவில் 


யது . 


- 


சமாதிக்குழி புகுந்தே என்று | சீதநாடு - செந்தமிழ் நாட்டைச் 
ஒரு செய்யுளைப் பாடினார் . அவ் சுற்றியுள்ள கொடுந்தமிழ்நாடு 

சமாதியில் இருந்த கள் பன்னிரண்டனுள் ஒன்று . 
பிணம் கைந்நீட்டியது . விர கோயமுத்தூர் , நீலகிரி மாவட் 
லில் விலை உயர்ந்த மோதிரம் டங்களைக் கொண்ட பகுதியே 
ஒன்று இருந்தது . புலவர் அத இச்சீதநாடு என்பர் . 
னைக் கழற்றிக் கொண்டு சென் 
றார் . இதன் பிறகு “ செத்துங் சீதாபண்டிதர் - இவர் திருமாலி 
கொடுத்தான் சீதக்காதி என்று 

டத்தில் சிறந்த அன்புடையவ 
பழமொழி ஒன்று உண்டாகி 

ராகத் திகழ்ந்தார் . இவர் தம் 
முடைய மனைவியாரோடு திருப் 

பதிப் பயணம் புறப்பட்டார் . 
சீதத்தன் 

வழியில் 

சிற்றூரில் 
இவன் முன்னாளில் 

பொழுது போயது . மனைவியார் 
ஏமாங்கத நாட்டில் இராசமா 

எங்கேனுந் தங்கிவிடுவோம் 
புரியில் வாழ்ந்திருந்தான் . வணி 

மேற்கொண்டு செல்லின் கள் 
கர் குலத்தில் தோன்றியவன் . 

ளர்களால் தொல்லையுண்டாகு 
இவனுடைய மனைவியின் பெயர் , 

மென் றனர் . 

ஆண்டு மாறு 
பதுமை. இவன் நூறு மரக் 

கோலத்துடன் வந்த சிலகள் 
கலங்கட்குரியவனாய் வாணிகஞ் 

ளர் நாங்கள் 

துணைக்கு உடன் வரு 
செய்து பெரும் பொருளீட்டி 

கிறோம் எங்குந் தங்காது 
மன்னரும் மதிக்கத்தக்க மாண் 
பொடு வாழ்ந்திருந்தான் . ஒரு 

தொடர்ந்து பயணஞ் செய்யுங் 

கள் என்றனர் . சீதாபண்டிதர் 
சமயத்தில் இவனுடைய 

மரக் 

திருமால் துணைவருவார் என்று 
கலங்கள் முற்றும் மா கடலிற் 

கூறி மேற்கொண்டு பயணத் 
கவிழ்ந்து போயின . 

அதனால் 

தைத் தொடங்கினார் . ஓரிடத்தில் 
இவனுடைய பொருள் வளங் 

கள்ளர்கள் சீதாபண்டிதரைத் 
குன்றியது . இவனுடைய செல் 

துன்புறுத்திப் பொருள்களைப் 
வச் சிறப்பை நோக்கிப் பொறா 

பறிக்கத் தொடங்கினார்கள் . 
மையாற் பகை கொண்டிருந்த 

அப்பொழுது திருமால் கோதண் 
வர்கள் இவனுடைய 

டராமனாக வந்து பண்டிதரைப் 
ளிழப்பைக்கண்டு மனமகிழ்ந்து 

பாதுகாத்துக் கள்ளர்களைக் 
இவனைப் பலவாறு இகழ்ந்து 

கொன்றார் . 
திரிந்தனர் . 

இவன் 
நோக்கியிருந்து ஒரு மரக்கலந் சீதை சீதையென்பது உழு 
தேடி மேலும் பொருளீட்டுந் படைச்சாலைக் குறிக்கும் . சனக 
தொழிலில் முயன்றான் . பெரும் மன்னன் வேள்வி செய்தற் 
பொருள் தேடினான் . இவனு பொருட்டு - வேள்வி நிலத்தை 
டைய சீர்மையை மதித்த வித்தி உழுபடை கொண்டு 

உழுத 
யாதர மன்னன் ஒருவன் இவ பொழுது அங்கு ஒரு பேழை 
னைத் தன்னாட்டிற் கழைத்துத் யில் ஒரு பெண் மகவைக் கண் 
தக்க பொருள் வழங்கிப் 

டெடுத்தான் . அப்பெண் உழு 
பெருமைப் படுத்தினான் . பெரும் படைச் சாலில் அகப்பட்டமை 
பொருளோடு திரும்பிய இவ யால் சீதையென்று பெயரிட்டு 
னுடைய சிறப்பை இவனை முன் 

வளர்த்தான் . வேதவல்லி என் 
னர் இகழ்ந்தவர்கள் கண்டு பாள் முன் சாபப்படி இராவ 
அஞ்சி மதிமயங்கி 

ணனை அழித்தற்கு இலங்கை 
யொடுங்கிப் போயினர் . 

யில் ஒரு தடாகத்தில் ஒரு 


பொரு 


காலம் 


அடங்கி 


சீத்தலைச் சாத்தனார் 


238 


சீமந்தினி 


நான்கு 


கடையாக 


காத 


கூல 


தாமரை மலரிற் சிறுபெண் யினராகவே உள்ளனர் . முன் 
குழந்தையாகத் தோன்றினாள் . னடியன் , வீரன் , காளி , தூண் 
அதனைக் கண்டோர் எடுத்துச் டிக்காரன் என்னுங் கடவுளரை 
சென் இராவணனிடங் இவர்கள் வழிபடுகின்றனர் . 
கொடுத்தனர் . இராவணன் 

சீபுராணம் 
காலக்கணிதர்களைக் கொண்டு 

ஒரு சைன நூல் . 

இதில் விருஷபர் முதல் சீவர்த்த 
அக்குழந்தையின் பலனைப் 

மானர் இறுதியாகவுள்ள இரு 
பார்த்தான் . அக்குழந்தையால் 

பத்து 

தீர்த்தங்கரர் 
தனக்கும் இலங்கைக்கும் அழி 

களுடைய வரலாறுகள் மிக 
வுண்டாகும் என்றுஉணர்ந்தான் . 

விரிவாகக் கூறப்பட்டுள்ளன . 
அக்குழந்தையை ஒரு பெட்டி 

மணிப்பிரவாள 
யில் வைத்துக் கடலில் விட்டு 
வீடச் செய்தான் . அப்பெட்டி 

வுள்ளது . இக்காலத்திலே வழங் 

தமிழ்ச் சொற்கள் 
அலையாலடித்துச்செல்லப்பட்டு 

பல இந்நூலிற் காணப்படும் . 
மிதிலாபுரிக் கடற் கரையில் 

இந்நூலைச் 

சைனர்கள் 
ஒதுங்க நாளடைவில் அவ்விடத் 

நாள்தோறும் 
தில் மண்மேடிட்டது . அவ்விடத் 

வழிபட்டுக் 

கொண்டாடுவர் . 
தில் தான் சனகன் வேள்விக்கு 
உழத்தொடங்கிப் பெட்டியைக் சீமந்தினி - இவள் சித்திரவர்மன் 
கண்டெடுத்தான் . 

என்பவனுடைய மகள் . 

ளுடைய பிறந்த நாட்குறிப்பை 
சீத்தலைச்சாத்தனார் - இவருடைய 

ஆராய்ந்து பார்த்த காலக்கணி 
முழுப்பெயர் மதுரைக் 

தர்கள் , " இவள் தன்னுடைய 
வாணிகன் சீத்தலைச் சாத்தனார் பதினான்காவது வயதில் மங்கல 
என்பது . சீத்தலை என்பது மிழப்பள் என்று கூறினர் . 
பாண்டி நாட்டில் உள்ள ஓர் இதனைக் கேட்டதந்தை மிகுந்த 

சாத்தனார் என்பது ஐய வருத்தத் தோடிருந்தான் . இச் 
னார் பெயர் . மதுரை மாநகரில் 

செய்தியை உணர்ந்த சீமந்தினி 
தங்கிக் கூலவாணிகஞ் செய்து 

யாஞ்ஞவல்கிய முனிவரின் 
கொண்டிருந்தாராகையால் மது மனைவியாகிய மைத்திரியிடஞ் 
ரைக் கூலவாணிகன் என்னும் சென்று சொன்னாள் . அவள் 
அடைமொழியும் பெற்றார் . சீமந்தினிக்குச் 

சோமவார 
கூலவாணிகத்தில் இருந்த இவர் 

விரதத்தைக் கடைப் பிடிக்கு 
பல நூல்களையும் நன்கு கற்றுச் 

மாறு அறிவுரை கூறினாள் . 
சிறந்த புலமை நலம் பெற்றுத் 

சீமந்தினி மைத்திரியின் உரைப் 
திகழ்ந்தார் . ஐம்பெருங்காப் 

படி 

விரதத்தை 
பியங்களில் ஒன்றாகிய மணி 

மேற் கொண்டிருந்தாள் . பிறகு 
மேகலை என்னும் நூலை இவர் நிடத தேச மன்னனாகிய 
இயற்றினார் . 

சந்திராங்கதன் என்பவனை 
சீந்திவலையர் - இவர்கள் தஞ்சை 

மணம் புரிந்தாள் . சந்திராங் 
மாவட்டத்திலுள்ள கோடியக் 

கதன் 

நாள் நண்பர் 
காடு முதலிய டங்களில் களுடன் யமுனையில் தோணி 
வாழ்கின்றனர் . காட்டிலுள்ள 

யேறிச் சென்றான் . 

தோணி 
சீந்திக் கிழங்குகளைத் தோண்டி 

கவிழ்ந்தது . எல்லாரும் யமுனை 
யெடுத்துத் தின்றும் கடல் 

யில் மூழ்கி மாண்டனர் . 
மீனைத் தின்றும் வாழ்வதால் சந்திராங்கதன் மட்டும் 
இவர்கள் இப்பெயர் பெற்றனர் . தப்பிப் பிலத்தின் 

வழியே 
வர்கள் 

மிகச் சிறுதொகை சென்று நாகலோகம் அடைந் 


ஊர் . 


சோமவார 


சீமந்தினி 


239 


சீமந்தினி 


தான் . 


என்று 


செய்து 


சில 


பலவகை 


யான 


கணவ 


அவள் 


நாகராசனால் காப் 
பாற்றப் பட்டு அங்கிருந்தான் . 
சீமந்தினியும் அவள் தந்தையும் 
சந்திராங்கதனுடைய தந்தை 
யாகிய இந்திரசேனனும் 
சந்திராங்கதன் யமுனையாற்றில் 
மாண்டான் 

செய்தி 
அறிந்தனர் . மிகுந்த வருத்த 
மடைந்து செய்ய வேண்டிய 
இறுதிக் கடன்களை யொல்லாஞ் 

முடித்தார்கள் . சீமந் 
தினியின் மங்கல நாண் முதலி 
யவைகளையும் நீக்கினார்கள் . 

சந்திராங்கதன் 
நாகராச 
னிடம் 

காலம் இருந்து 
விட்டு 

அவனிடம் 

பரிசுகளைப் பெற்றுக் 
கொண்டு யமுனைத் துறைக்கு 
வந்தான் . அங்கு சோமவார 
விரதத்தின் பொருட்டு நீராட 
வந்த சீமந்தினியைக் கைம்மைக் 
கோலத்தோடு கண்டான் . 

தன்னுடைய மனைவி 

அறிந்தான் . அவ 
ளுடைய ஊர் பெயர் முதலி 
யவைகளை வினவினான் . அவள் 
தன் நிலையும் தன்மாமன் முதலி 
யோர் பகையரசரால் சிறைப் 
பட்டமையையுங் கூறக் கேட் 
டான் . " இன்னும் இரண்டு 
நாட்களில் உன்னுடைய 
கணவன் உன்னிடம் வருவான் . 
நான் அவனுடைய நண்பன் 
என்று கூறி விட்டு அவ்விட 
மிருந்து நீங்கினான் . நிடத 
நாட்டுக்குப் போய்ப் 
யரசர்களோடு போரிட்டு அவர் 
களை வென்றான் . 
முதலியோருக்குச் செய்தி தெரி 
வித்துச் சீமந்தனியை அழைத்து 
மறுமணங் கொண்டான் . 

சீமந்தனி தன்னுடைய கணவ 
னோடு சோமவார விரதத்தைக் 
கடைப் பிடித்து 
வேதமித்திரன் என்பவனுடைய 
மகனாகிய சுமேதா என்பவனும் 
சதார்சுதன் என்பவனுடைய 


யென்று 


மகனாகிய சாமவான் என்பவனும் 
அரசனிடஞ் சென்று , " நாங்கள் 
இருவருந் திருமணஞ் செய்து 
கொள்ள எண்ணியிருக்கிறோம் . 
பொருளுதவி செய்ய வேண்டும் " 
என்று கேட்டனர் . அரசன் 
இவர்களைப் பார்த்துச் சீமந் 
தனி சோமவார விரதங்கடைப் 
பிடிக்கிறாள் . சோமவாரத் 
தன்று செல்பவர்களுக்கு விரும் 
பிய அளவு பொருள் கொடுக் 
கிறாள் . நீங்களிருவரும் சோம 
வாரத்தில் கணவனும் மனைவியு 
மாகக் கோலம் பூண்டு 
ளிடம் போய்ப் 

பொருள் 
பெற்றுத் திருமணஞ் செய்து 
கொள்ளுங்கள் . அவ்வாறு 
போகாமலிருந்தால் உங்களிருவ 
வரையுங் கடுமையாகத் தண் 
டிப்பேன் என்று சொன்னான் . 

மறையவரிருவரும் 
னும் மனைவியுமாகக் கோலம் 
பூண்டு சீமந்தினியிடஞ் சென்ற 
னர் . சீமந்தனி இவர்கள் இரு 
வரையும் உமாமகேசுவரராகப் 
பாவித்துப் பூசித்து இவர்கள் 
விரும்பிய பொருளை அளித் 
தாள் . இருவருந் திரும்பினர் . 
அப்பொழுது பெண்ணாக நடித் 
தவனுக்குப் பெண்ணுக்குரிய 
உறுப்புக்கள் உண்டாயின . 
இவனுடைய தந்தை தன் 
னுடைய ஒரே மகன் பெண்ணா 
னதை அறிந்து வருந்தினான் . 
அரசனிடஞ் 
னுடைய மகன் உன்னால் பெண் 
ணானான் . எனக்கு வேறு ஆண் 
பிள்ளைகள் 

என் 
னுடைய 

உயிரை உன் முன் 
போக்கிக் கொள்ளுகிறேன் " 
என்று சொன்னான் . இதைக் 
கேட்ட அரசன் அஞ்சினான் . 

நோக்கி வழிபாடு 
செய்து இவனை 

மீண்டும் 
ஆணாக்க 

வேண்டும் என்று 
வேண்டிக் கொண்டான் . உமா 
தேவி என்னுடைய அன்பர்கள் 
நோக்கத்திற்கு மாறாக 

யான் 


. 


சென்று 


என் 


பகை 


இல்லை 


தன்மாமன் 


உமையை 


வருகையில் 


சீமாலிகன் 


240 


சீராளன் 


இவன் 


அரசன் 


அவனி 


பாசன 


யாதுஞ் செய்ய 

முடியாது . பொருள் சிங்கத்தைப் போன்ற 
ஆகவே வேறு ஆண்மக்கட் கங்கன் 

என்பதாம் . 
பேறு அளிக்கிறேன் " என்று சைன முனிவராகிய பவணந்தி 
கூறினாள் . 

முனிவரைக்கொண்டு நன்னூல் 
செய்தியை வேதியனுக்குக்கூறி என்னுஞ் சிறந்த இலக்கண 
அவனுக்குப் பொருள் வழங்கி நூலை இயற்றுவித்தான் . 
யனுப்பினான் . கணவன் மனைவி 

சீயமங்கலம் வடார்க்காடு மா 
யாகக் கோலம் பூண்ட இரு 

வட்டத்தில் வந்தவாசி தாலுகா 
வருக்குந் திருமணஞ் செய்து 

தேசூரில் இருந்து தெற்கே ஒரு 
வைத்தான் . 

கல் தொலைவில் இவ்வூர் உள் 
சீமாலிகன் - ஓர் இடையன் . இவன் ளது . இவ்வூரிலுள்ள பாறைக் 
கண்ணனுக்கு உசாத்துணையாக குன்றில் 

மகேந்திரவர்மனால் 
உடனிருந்தான் . ஒரு நாள் 

குடையப்பட்ட குகைக்கோயில் 
கண்ணன் இவனோடு உரை 

ஒன்று உள்ளது . 

இக்கோயி 
யாடிக்கொண்டு வெளியே லுக்கு அந்நாளில் 
சென்றான் . அப்பொழுது கண் 

பல்லவேசுரம் என்று 
ணனுடைய கையிலிருந்த 

பெயர் வழங்கியது . 
ஆழிப்படையைத் , தன்னிடங் சீரங்கநாத யாதவராயன் - வீர 
கொடுக்குமாறுந் தான் அதனைத் 

நரசிங்க 

யாதவராசனுக்குப் 
தூரக்கிக் கொண்டுவருவதாக 

பிறகு அவனுடைய அரியணை 
வும் சீமாலிகன் 

கேட்டான் . யில் ஏறிய சீரங்கநாத யாதவ 
கண்ணன் அவனிடம் அப்படை ராயன் என்பவனும் தன்னுடைய 
யைத் தரமுடியாதென்றும் அது 

முன்னோர்களைப் போலவே பல 
அவனுடைய தலையை அறுத்து திருக்கோயில்களில் திருப்பணி 
விடுமென்றுங் கூறினான் . 

செய்தான் . கோவிந்தராசரின் 
சீமாலிகன் தன்னிடந் தருமாறு 

முதற்சுற்றில் ஆண்டாள் என் 
மேலும் மேலுங் கண்ணனை 

னுஞ் சூடிக் கொடுத்த நாச்சி 
வற்புறுத்தினான் . கண்ணன் 

யாருக்குக் கிழக்கு முகமாக ஒரு 
ஆழிப்படையை அவனிடங் 

சிறு கோயிலைத் தனியாகக் 
கொடுக்க அஃது அவனுடைய 

கட்டி வைத்தான் . திருப்பதி 
தலையை அறுத்துத் தள்ளியது . 

அதன் அருகிலுள்ள அவிலாலி 
அதனால் சீமாலிகன் நற்கதி 

முதலான தேவதானச் சிற்றூர் 
பெற்றான் . 

களில் தண்ணீர் வசதியை மிகுதி 
சீயகங்கன் மைசூர் நாட்டைச் 

யாக ஏற்படுத்தித் தேவதான 
சேர்ந்த கோலார் நகரத்தைத் 

நிலங்கள் மிகுதியான பலன் 
தலை நகராகக்கொண்டு நீண்ட 

களைக் கொடுக்கச் செய்தான் . 
காலம் அரசாட்சி செய்தவர்கள் இவனுடைய நாட்டில் பெரிய 
கங்க வமிசத்து அரசர்கள் . 

அதிகாரியாகவிருந்த பரமேசு 
இவர்கள் தங்களுடைய மெய்க் 

வரமங்கல முடையான் என்பவ 
கீர்த்திகளில் குவளாலபுர பர 

னும் திருப்பதி வேங்கடாசலப் 
மேசுரர்கள் என்றும் , நந்திகிரி 

பெருமாளுக்கு மலர்த் தோட் 
நாதர் என்றுங் கூறிக்கொள்ளு 

டங்களையும் துளசிப் பொழில் 
கிறார்கள் . குவளாலபுரமென் 

களையும் ஏற்படுத்தித் திருப் 
பதே கோலார் எனத் திரிந்து 

பணிகள் செய்தான் . 
வழங்குகின்றது . அவ்வரசர் சீராளன் - சிறுத்தொண்ட நாய 
களில் இச்சீயகங்கன் ஒருவன் . னாருடைய மகன் . கறிசமைத் 
சீயகங்கன் என்பதற்குப் தற் பொருட்டுத் தாய் தந்தை 


11 


சீவகசிந்தாமணி 


241 


சீனக்கர் 


பழைய 


சைன 


ளது . 


யரால் அரியப் பெற்றுப் பிறகு 
இறைவன் அருளால் ஓடிவந்த 
வன் . 
சீவகசிந்தாமணி - தமிழில் உள்ள 

காப்பியங்கள் ஐந்த 
னுள் ஒன்று . திருத்தக்கதேவர் 
என்னும் 

முனிவரால் 
இயற்றப்பட்டது . சொல்லழ 
கும் பொருளழகும் நிறைந்துள் 

சைன மதத்தினனாகிய 
சீவகன் என்னும் அரசனுடைய 
வரலாற்றை விரித்துக் கூறி 
நிற்றலால் இப் பெயர் பெற் 
றது . சிந்தாமணி யென்னும் 
இந் நூல் நூற் பயனாகிய நாற் 
பொருள்களையும் நன்கு விளங் 
கக் கூறுதலின் முடி பொருட் 
டொடர் நிலைச் செய்யு ளென் 
றும் இது வழங்கப்படும் . 
சீவகன் - சீவகசிந்தாமணிக் காப் 
பியத்திற்குத் தலைவன் ; சச்சந்த 
னுடைய மகன் . கந்துக் கடன் 
என்னும் வணிகனால் வளர்க்கப் 
பெற்றவன் , இடு காட்டில் 
கந்துக்கடன் இவன் குழந்தை 
யாகக் கிடக்கும் போது கண்டு 
எடுக்கையில் 

" சீவ " 
தும்மியபடியால் சீவகன் என்று 
பெயர் சூட்டப் பெற்றவன் . 
கந்துக்கடனால் உரியகாலத்தில் 
கல்விப் பயிற்சி செய்விக்கப் 
பெற்று அச்சணந்தி யென்னும் 
ஆசிரியரிடம் வில்வித்தை முதலி 
யவைகளைக் கற்றுத் தெளிந் 
தவன் . தன்னுடைய பிறப்பு 
வளர்ப்பு முதலியவைகளை 
உணர்ந்து பிறகு நாட்டைக் 
கைப்பற்றி அரசாண்டவன் . 
இவன் மங்கையர் பலரை மணந் 
தான் . இவனுடைய வரலாற் 
றைச் சீவகசிந்தாமணி விரி 
வாகக் கூறும் . 
சீனக்கர் - இவர் சோழவள நாட் 
டில் அரசூரில் வேளாளர் குலத் 
தில் 

தோன்றியவர் . ஏறக் 
குறைய ஆயிரம் ஆண்டுகட்கு 
முன்பு இருந்தவர் . இவர் சோழ 

சி.பெ.அ . - 16 


மன்னனுக்கு அமைச்சராக 
இருந்தார் . இவர் சிறந்த அறி 
வாளியாக 

விளங்கியதோடு 
சிறந்த செல்வராகவுந் திகழ்ந் 
திருந்தார் . தம்முடைய செல் 
வத்தை அறிஞர்கட்கும் வறிஞர் 
கட்கும் வழங்கினார் . இவரு 
டைய சீரிய குண நலச்சிறப்பு 
அந்நாளில் வாழ்ந்திருந்த 
பொய்யாமொழிப் புலவருக்கு 
மிகவும் பிடித்திருந்தபடியால் 
இவரோடு விழுமிய நட்புக் 
கொண்டிருந்தார் . 

இவர்கள் 
இருவரும் பெரும்பாலும் ஒன் 
ராகவே இருப்பார்கள் . 

ஒரு 
நாள் இரவில் இருவரும் சீனக் 
கர் படுக்கையில் அமர்ந்து உரை 
யாடிக் கொண்டிருந்தார்கள் . 
அப்போது சீனக்கர் யாதோ 

வேலையாகப் புறப்பட்டு 
வெளியே சென்றார் . பொய்யா 
மொழியார் அப்படியே படுக்கை 
யிற் படுத்து உறங்கி விட்டார் . 
சிறிது நேரத்தில் அங்கு வந்த 
சீனக்கரின் மனைவி உறங்கிக் 
கொண்டிருப்பவர் தன்னுடைய 
கணவன் 

என்று எண்ணித் 
தானும் ஒருபக்கத்திற் படுத்து 
உறங்கி 

விட்டாள் . 
நேரத்திற்கெல்லாம் அங்கு 
வந்த சீனக்கர் இருவரும் படுக் 
கையில் 

படுத்து உறங்கிக் 
கொண்டிருத்தலைக் கண்டார் . 
அவர் பொய்யா மொழியாரிடத் 
தில் சிறிதும் ஐயங் கொள்ள 
வில்லை . தம் மனைவி அறியாமை 
யினாலே தான் அவ்வாறு வந்து 
படுத்து உறங்கி 

விட்டாள் 
என்று எண்ணினார் . சிறிது 
தள்ளிப் படுங்கள் . யானும் 
படுக்கிறேன் என்று கூறினார் . 
இருவரும் விழித்துக் கொண்ட 
னர் . சீனக்கர் மனைவி படுத்தி 
ருந்தவர் புலவர் என அறிந்து 
நாணங் கொண்டு அப்பால் ஓடி 
விட்டனள் . 

புலவரோ பெரி 
தும் உள்ளம்வருந்தி இரங்கினார் . 
நிகழ்ந்ததை இறுதிக் காலம் 


என்று 


சிறிது 


சீனா 


242 


சுகன்னி 


காமம் 


என்று 


( S 


சுகனே 


சுகலன் 


- 


வரையில் அவரால் மறக்க முடி 
யவில்லை . சீனக்கருடைய நட் 
புடைமையைப் 

பெரிதும் 
பாராட்டிய அவர் சீனக்கர் 
காலஞ் சென்ற போது " அன்று 
நீ செல்லக் 

கிடவென்றாய் 
என்னும் பாட்டைக் கூறி அவ 
ரோடு உடன் கட்டையேறித் 
தம்முடைய உயரிய நட்புடை 
மையை உலகத்திற்கு நன்கு 
புலப்படுத்தினார் . 

உலகின் மிகப்பெரிய நாடு 
களில் ஒன்று . கிழக்காசியாவில் 
இருக்கிறது . மக்கட் பெருக்கை 
மிகுதியாகக் 

கொண்டது . 
பழைமை 

வாய்ந்தது . மஞ் 
சூரியா , உள் மங்கோலியா, 
திபெத்து , சின்கியாங் ஆகிய 
நாடுகளும் அடங்கியுள்ளன . 
ஆகவே இந்நாடு மேற்கில் சோவி 
யத் மத்திய ஆசியாவிலிருந்து 
கிழக்கில் பசிபிக் சமுத்திரம் 
வரையிலும் வடக்கில் அமூர் 
ஆற்றிலிருந்து தெற்கில் இந்தோ 

னா வரையிலும் பரவியுள்ளது . 
தெற்கிலே காடுகளும் மேற் 
கிலே பெரிய மலைகளும் , வடக் 
கில் அகன்ற பாலைவனங்களும் 
கிழக்கில் பசிபிக் சமுத்திரமும் 
இதைச் சூழ்ந்துள்ளன . தென் 
சீனாவில் குன்றுகளும் பள்ளத் 
தாக்குகளும் மாறி மாறி 
இருக்கின்றன . பரந்த சமநிலத் 
தைக் காண முடியாது . சீனர்கள் 
சீனாவிலேயே தோன்றி 
யவர்களா அல்லது 

வெளி 
நாட்டில் இருந்து வந்து குடி 
யேறியவர்களா என்பது இன் 
னுந் திட்டமாக முடிவு செய்யப் 
படவில்லை . 
சீனாபுரம் - இது கொங்கு நாட்டில் 

மங்கலத்தை யடுத் 
துள்ள ஓர் ஊர். நன்னூலை 
இயற்றிய பவணந்தி முனிவர் 
இவ்வூரினர் என்பர் . 
சுகர் 

வியாச முனிவருடைய 
புதல்வர் . வியாசர் மகப்பேறு 


வேண்டிச் சிவபெருமானை 
நோக்கி வேள்வி செய்த 
பொழுது கிருதாசி என்னும் 
தெய்வப் பெண் தோன்றி வியா 
சருக்குக் 

உண்டாக்கி 
னாள் . தான்கிளியுருக் கொண்டி 
ருந்தாள் . இச்சமயத்தில் சுகர் 
பிறந்தார் . 

கிளி வடிவத் 
தோடிருந்தவளிடம் 

பிறந்த 
வராகையால் 

சுகர் 
பெயர் பெற்றார் . இவர் பிறந்த 
பொழுதே சிறந்த மெய்யறி 
வாளராகத் திகழ்ந்தார் . மெய் 
யறிவினால் தந்தையையும் 
விட்டு நீங்கினார் . மகப் 
பிரிவை யாற்றாத வியாசர் 
சுகனே ! 

என்று 
அழைத்த பொழுது மரஞ்செடி 
கொடிகளும் " ஓம் " என்று மறு 
மொழி கூறின . இவர் எதை 
யும் பாராமல் தவஞ்செய்து 
வீடு பேற்றை யடைந்தார் . 

பாண்டி வள நாட்டில் 
குருவிருந்த துறை 

என்னும் 
ஊரில் இருந்தவன் . இவனு 
டைய மனைவியின் பெயர் சுகலை . 
இவர்களிருவருக்கும் 

பன்னி 
ரண்டு மக்கள் தோன்றினர் .. 
அப் பிள்ளைகள் வியாழ பகவா 
னுடைய தவத்திற்கு இடையூறு 
செய்தமையின் மறுபிறப்பில் 
பன்றிக் குட்டிகளாகப் பிறக்கு 
மாறு வசவுரை பெற்றனர் . 
சுகன் - இராவணனுடைய தூது 
வர்களில் ஒருவன் . இராமனு 
டைய குரங்குப் 

படைகள் 
கடற்கரையில் தங்கியிருக்கும் 
பொழுது உளவறிய வந்து விபீ 
டணனால் பிடிக்கப்பட்டவன் . 
சுகன்னி சையாதி 

மன்னனு 
டைய மகள் . இவள் காட்டிற் 
குச் சென்றபொழுது அங்கு 
புற்று மூடுமாறு தவஞ்செய்து 
கொண்டிருந்த சியவன முனி 
வருடைய கண்ணைக்குத்தி இம் 
முனிவருக்கு மனைவியானவள் . 


விசய 


சுகுணன் 


243 


சுக்கிர நீதி 


சுகுணன் 


னுடைய 


கயா 


யாது 


இவன் ஒரு சிறந்த 

அதனால் இவன் புலையனாகவே 
வள்ளல் . தொண்டைவள நாட் 

காலங்கழித்தான் . 
டில் வீடூரில் வேளாண் மரபில் 

சுகையன் - ஆனர்த்த நாட்டிற்கு 
தோன்றியவன் . தன்னுடைய 

அரசனாக விருந்தவன் . இவன் 
பெருஞ் செல்வத்தை இரப்பவர் பகைவர்களோடு போர் செய்து 
கட்கு வழங்கி மகிழ்ச்சி 

இறந்தான் . இவனுடைய தலை 
யடைந்து கொண்டிருந்தான் . யோட்டை யோகி யொருவன் 
ஒரு நாள் ஒரு புலவர் சுகுண 

எடுத்து இராக்காலங்களில் 
கொடைத் தன்மை 

தீர்த்தத்தை மொண்டு 
யைத் தாம் ஆராய்ந்து பார்க்க 

பயன்படுத்திப் பகலில் ஊற்றி 
வேண்டு மென்று எண்ணினார் . 

விடுவான் . ஆகவே இவ்வரசன் 
சுகுணனிடம் வந்தார் . சுகுணன் 

இராக்காலங்களில் 

அரசு 
புலவரைப்பார்த்துத் தங்கட்கு 

செய்து பகற்காலத்திற் பேயாக 
வேண்டும் ? " என்று அலைந்து திரிவான் . இவ்வாறிருக் 
உசாவினான் . புலவர் 

" உம் 

கையில் வணிகர்கள் பலர் இவன் 
முடைய மனைவியை எனக்குக் 

திரிந்து கொண்டிருந்தகாட்டில் 
கொடும் ” என்று 

கேட்டார் . 

பகலில் தங்கியிருந்து சென்றார் 
இவ்வள்ளல் , " அவ்வாறே கள் . அவர்களில் 

ஒருவன் 
தந்தேன் அழைத்துக் கொண்டு 

மட்டும் தனித்து அங்கு இரவில் 
போம் ” என்று கூறியதுடன் 

தங்கினான் . ஒரு பெரு மாளி 
தம்முடைய மனை வியைப் 

கையும் அரசுந் தோன்றியது . 
பார்த்து , " நான் உன்னை இப் 

வணிகன் உள் சென்று அரசனை 
புலவருக்குக் கொடுத்து விட் 

வணங்கினான் . உண்டு உறங்கி 
டேன் . இவருடனே செல்லுவா னான் . பொழுது விடிய அவை 
யாக ” என்று கூறினான் . வள்ள கனாப்போல் ஒழிந்தன . 
லுடைய 

உரை புலவருடைய வணிகன் மிகுந்த வியப்படைந் 
உள்ளத்தை உருக்கி விட்டது . 

தான் . மறு நாளிருந்து பார்த் 
சுகுணனுடைய மனைவியைத் 

தான் . அன்றைக்கும் அவ்வாறே 
தாயென்று கூறிப்பணிந்தார் . 

நிகழ்ந்தது . அரசனைக் கண்டு 
இவ்வள்ளலுடைய புகழ் யாண் 

காரணத்தைக் கேட்டான் . 
டும் பரவியது . தொண்டை 

அரசன் தானிறந்த செய்தியை 
மண்டல சதகத்திலும் இவன் யும் யோகியிடந் தன்னுடைய 
இடம் பெற்றான் . 

மண்டையோடு இருக்கும் விதத் 
சுகுமாரன் இவன் முன்னாளில் 

தையும் அறிவித்தான் . 
விந்திய மலைக்கு 

வடக்கே வணிகனைப்பார்த்து , நீ போய் 
யிருந்த குஞ்சரம் என்னும் 

யோகியிடம் இருக்கும் மண்டை 

யோட்டை வாங்கி 
அந்தணர் குலத்திற் 

அதனைத் 
பிறந்தான் . அந்தணர்களுடைய 

செய்து 
தொழில்களில் ஒன்றையேனும் 

தீர்த்தத்திற் போட்டு விடுவா 
யானால் 

விண்ணுலக 
இவன் மேற்கொள்ள வில்லை . 

மடைவேன் என்று சொன்னான் . 
ஒழுக்கங் கெட்டவனாக இருந் 
தான் . தக்க பருவத்தையடைந் 

வணிகனும் அவ்வாறே செய்யச் 
யொருத்தியை 
ததும் புலைச்சி 

சுகையன் 

நல்லுலகடைந் 
மணம் புரிந்து களித்தான் . 
பார்ப்பனர்கள் அனைவரும் 

சுக்கிர நீதி 

அறத்தையும் 
இவனைத் தம்முடைய கூட்டத்தி 

பொருளையும் பற்றிப் 
லிருந்து விலக்கி விட்டனர் . 

அரிய செய்திகளைக் கூறுவது . 


ஊரில் 


தூளாகச் 


கயா 


நான் 


தான் . 


சுக்கிரீவன் 


b44 


மன் 


சுசன்மன் 


நூலின் 


கவர்ந்து 


னான் . 


யடைக 


வென்று 


சென்று 


ணமாக 


பிய வாலி பிலத்துவாரத்தை 
இந் நூல் சுக்கிராச்சாரியார் 
இயற்றிய பழைய பொருள் 

மூடியிருந்த கல்லை ஓர் உதை 
சுருக்கம் என்றும் 

யினால் அப்புறப்படுத்தி விட்டு 
நாளடைவில் பல வேறு பாடு 

வெளியே வந்தான் . சுக்கிரீவன் 
களை அடைந்து விளங்குகிற 

அரசனாக இருப்பதைக் கண்டு 
தென்றுங் கூறுவர் . இதனுள் அவன் தன்னை வஞ்சித்து விட் 
ஐந்து பெரிய பிரிவுகளும் 2500 

டான் என்று மாறுபட எண்ணி 
சுலோகங்களும் உள்ளன . 

னான் . சுக்கிரீவனுடைய மனைவி 
இதனைக் காலஞ் சென்ற யையுங் 

கொண்டு 
பண்டிதமணி மு . கதிரேசச் 

சுக்கிரீவனை அடித்து விரட்டி 
செட்டியார் தமிழில் மொழி 

சுக்கிரீவன் 

அதுமான் 
பெயர்த் திருக்கிறார் . 

முதலிய தன் துணை வர்களோடு 

வாலி வரமுடியாத ஓர் இடத் 
சுக்கிரீவன் சு - அழகு ; கிரீவன் 

தில் தங்கியிருந்தான் . பிறகு 
கழுத்தை யுடையவன் “ இங்கு 

ராமனுடைய துணையைக் 
வருகிறவர்கள் பெண் 

வடி காண்டு வாலியைக் கொன்று 
வத்தை 

கிட்கிந்தைக்கு அரசனானான் . 
தடை விதிக்கப் பட்டிருந்த ஒரு 
வனத்தில் உருட்சரசஸ் என் சுக்கூர் அணை - மேற்குப் பாகிஸ் 
னுங் குரங்கரசன் அறியாமற் தானில் முன்பு சிந்து மாகா 
பெண் வடிவத்தை 

இருந்த பகுதியில் 
யடைந்தான் . அப்பெண் 

சிந்து நதியின் குறுக்கே இந்த 
வானரத்தின் வாலழகைக் 

அணை கட்டப்பட்டுள்ளது . சுக் 
கண்டு காதலித்த இந்திரன் 

கூர் என்னும் ஊரில் இந்த 
அணை இருப்பதால் 

சுக்கூர் 
கூடியதனால் வாலியும் கழுத் 
தழகைக் கண்டு 

காதலித்த 

அணை ” என்று வழங்குகின்றது . 
கதிரவன் கூடிய 

இதை லாயிடு அணை ( Lloyd 
சுக்கிரீவனும் பிறந்தனர் . வாலி barrage ) என்றும் அழைப்பர் . 
கிட்கிந்தைக்கு அரசனானான் . 

இந்த அணை கட்டுவதற்கான 
வாலியுடன் சுக்கிரீவனும் கிட் 

திட்டம் 1919-20 இல் வகுக்கப் 
கிந்தையில் வாழ்ந்திருந்தான் . பட்டு 1932 இல் அணை கட்டி 
ஒருமாயா விக்கும் 

வாலிக்கும் முடிக்கப் 

கட்டி 
போர் மூண்டது . அம்மாயாவி 

4.04 கோடி ரூபா 
ஓர் அரக்கன் . அம்மாயாவிக்கும் செலவு ஏற்பட்டது , சுமார் 
வாலிக்கும் 

போர் நடந்து 

எழுபத்தைந்து இலட்சம் ஏக்கர் 
கொண்டிருந்த போது அம் நிலம் சாகுபடி செய்ய இந்த 
மாயாவி திடீரென்று 

அணை பயன்பட்டு வருகின்றது . 
பிலத்துட் புகுந்தான் . அங்கும் | சுசன்மன் - இமயமலைக்கும் விந்த 
நெடுங்காலம் போர் நடந்து 
கொண்டிருந்தது . 

கிட்கிந்தை 

மலைக்கும் இடையே முன் 

னாளிற் சிறந்து விளங்கிய திரி 
வானரர்கள் வாலி மாயாவியி 
னால் இறந்து விட்டான் என் 

கர்த்தம் என்னும் நாட்டுக்கு 

று 
எண்ணிச் சுக்கிரீவனை 

அரசனாக விருந்தவன் . பாண்ட 
விட்டனர் . 

வர்கட்கும் கௌரவர்களுக்கும் 

மாயாவி 
மீண்டும் 

போர் மூண்ட பொழுது துரி 
வரக்கூடும் என்று 

யோதனனுக்கு இவன் துணை 
அஞ்சிப் பிலத்துவார வழியை 

யாகி 
யும் விட்டனர் . 

நின்றான் . பதினோராம் 
அடைத்து 

நாட்போரில் 
மாயாவியைக் கொன்று திரும் 

துரியோதனன் 
மகனாகிய இலக்கண குமாரன் 


படியினால் 


பட்டது . 


முடிக்க 


க்கி 


1 


சுசாதை 


245 


-சுதஞ்சணன் 


விட்டு 


ஓடிப்போ 
எண்ணி 


அதனை 


என்று 


பின்னுங் 
னை 


" இதுதானா 


. 


ஆனால் 


என்பவனை அருச்சுனனுடைய தாகக் கூறுகின்றனர் . 
மகனாகிய அபிமன்னன் பிடித் ரன் கடுமொழி நீக்கம் பெற்ற 
துச் சிறிது நேரந் தேரிற்கட்டி தால் இவ்விடம் சுசீந்திரம் 
வைத்திருந்து பிறகு அவிழ்த்து என்ற பெயர் எய்தியதாகக் 

என்றான் . கூறுப . இங்குள்ள கோபுரம் 
எண்ணித் ஏழடுக்குகள் 

கொண்டது . 
துதுரியோதனன் உள்ளம் வருந்தி கோவிலின் 

கிழக்கு வாயிலி 
னான் . இதற்குப் பதிலாகத் லுள்ள கோபுரம் 1545 ஆம் ஆண் 
தருமரைப் பிடித்துக் கட்டிவிட டில் விசய நகர அரசரொருவர் 
வேண்டும் 

துரோண கட்டினார் . இங்குத் திருமலை 
ரிடஞ் சொன்னான் . துரோணர் நாயக்க மன்னருடைய சிலையும் 
தருமரை முன்னும் 

விசயநகர அரசர்களின் சிலை 
காத்து நிற்கும் வீ ம 뻐 

ம் களும் உள்ளன . சுமார் பதினோ 
அருச்சுனனையுஞ் சிறிது நேரம் ரடி உயரமுள்ள ஆஞ்சனேயர் 
விலக்கி வைத்தால் பிடித்துத் சிலை ஒன்று எவரையும் கவரும் 
தருகிறேன் என்று சொன்னார் . தோற்றம் வாய்ந்தது . அருகி 
அப்பொழுது இச்சுசன்மன் , லுள்ள தெப்பக்குளமும் மண்ட 

பெரியகாரியம் பமும் கோவிலுக்கு அழகு 
நான் விலக்கி வைக்கிறேன் 

செய்வன . 
என்று வீரம் பேசினான் . 

சுசீலன் 
விலக்கி 
கூறியபடி 

இவன் கோசல நாட்டு 
வைக்க இவனால் முடியவில்லை . 

வைசியர்களில் ஒருவன் . இவன் 
இவன் வாய்வீரம் பேசியதைக் 

வறுமையினால் துன்பமடைந் 

தான் . வறுமைக் கொடுமை 
குறித்து அனைவரும் இவனை 
எள்ளி நகையாடினர் . 

யினால் ஒரு பிள்ளையை வீட்டை 

விட்டு விரட்டி விட்டான் . ஒரு 
சு சாதை - இவள் ஓரிடைச்சி . நாள் ஒரு மறையவர் இவனிடம் 
தனக்கு மகப்பேறுண்டானால் வந்தார் . 

இவன் வறுமைக் 
காட்டுத் தேவதைக்குப் பஞ்சா கொடுமையால் ஒரு பிள்ளையை 
மிர்தம் படைப்பதாக வேண்டிக் வீட்டைவிட்டு விரட்டிவிட்ட 
கொண்டாள் . விருப்பப்படி தைக் கூறி வருந்தினான் . அவர் 
மகப்பேறுண்டாகியது . பஞ்சா இவனுக்கு நவராத்திரிநோன் 
மிர்தம் படைப்பதற்குக் காட் பைக்கூறி 

கடைப் 
டிற்குச் 

சென்றாள் . அப் பிடிக்குமாறு கூறினார் . இவன் 
பொழுது புத்தர்எதிர்ப்பட்டார் . அவ்வாறே கடைப்பிடித்துத் 
அவரையே காட்டுக் கடவுள் தேவியின் அருள் பெற்று நல 
என்று எண்ணிப் பஞ்சாமிர்தத் மடைந்தான் . 
தைப் படைத்தாள் . புத்தர் 
வாழ்த்துரை கூறிச்சென்றார் . 

சு தஞ்சணன் - இராசமாபுரத்தை 

யடுத்த புறநகர்ச் சோலையிலே 
சுசீந்திரம் - கன்னியாகுமரி அந்தணர்களுடைய சோற்றுக் 
மாவட்டத்தைச் சேர்ந்த கன்னி குவியலை நாய் ஒன்று தீண்டியது . 
யாகுமரியின் வடக்கே எட்டுக் அந்தணர்கள் தடியெடுத்துப் 
கல் தொலைவில் உள்ளது . புடைத்தனர் . அஞ்சிய நாய் ஒரு 
அங்குத் தாணுமாலயப் பெரு குளத்தில் வீழ்ந்து வருந்தி நீந்தி 
மாள் கோவில் என்ற பெயரில் யது . அதனைக் கண்டு சீவகன் 
மிகப்பெரிய கோவில் ஒன்று உள்ளம் இரங்கினான் . பஞ்ச 
இருக்கின்றது . இக் கோவில் 

நமஸ்காரம் என்னும் மறையை 
எட்டாம் நூற்றாண்டில் எழுந்த அதனுடைய காதில் கூறினான் . 


அதனைக் 


சுதட்சணன் 


246 


சுதன்மன் 


யது . 


கண் 


கொன்ற 


மலராக 


சிவ 


அந்நாய் தன்னுடலை யொழித்து 
விண்ணிற் சென்று தேவனாகி 

சுதரிசனம் திருமாலினுடைய 

ஆழிப்படை , இது சிவபெரு 
தேவனாகியபின் சுதஞ் 

மானால் வழங்கப்பட்டது . சிவ 
சணன் என்னும் பெயரையடைந் பெருமானிடத்தில் இருந்த 
தது . பின் இச்சுதஞ்சணன் சீவ 

இதனைப் பெறக் கருதிய திரு 
கனிடம் வந்து தன் வரலாறு மால் நாள் ஒன்றுக்கு ஆயிரந் 
கூறி உதவி செய்வதாகக் கூறி 
னான் . சீவகன் வேண்டும் போது 

தாமரைமலர்களாற் சிவபெரு 
அழைத்துக் கொள்வதாகக் கூறி 

மானை வழிபட்டுக் கொண்டு வந் 

தார் . சிவபெருமான் திருமாலி 
அனுப்பிவைத்தான் . பிறகு பல 
சமயங்களில் இவன் சீவகனுக்கு 

னுடைய அன்பைப் பலருக்குந் 
உதவி செய்தான் . 

தெரிவிக்க எண்ணினார் . ஒரு 
நாள் தாமரை 

மலரை 
சு தட்சணன் - இவன் பெளண்டரக மறைத்து விட்டார் . 
வாசுதேவன் என்னும் காசிராச மறைக்கு மலர் குறைவது கண்டு 
னுடைய மகன் . தன் தந்தை தம்முடைய 

ஒன்றைப் 
யைக் கண்ணனை பறித்து 

எண்ணிப் 
வெல்ல எண்ணினான் . 

பூசனை புரிந்தார் . சிவபிரான் 
பிரானை நோக்கித் தவஞ் செய் 

திருமாலுடைய செயலுக்கு 
தான் . சிவபிரான் காட்சி தந்து 

மகிழ்ந்தார் . பறிக்கப் பெற்ற 
இவனுடைய கருத்தை யறிந் 

கண் மீண்டும் உண்டாகுமாறு 
தார் .. " தட்சணாக் கினியை 

திருவருள் செய்ததன்றி ஆழிப் 
வளர்த்தால் அதில் ஒரு பூதம் 

படையையும் வழங்கியருளி 
உண்டாகும் . அதனை உன் பகை னார் . இவ்வாறு கண்ணைப் 
வர் மீது ஏவுக . 

அதனை என் பறித்துப் பூசித்தபடியினால் திரு 
அன்பர்மீது ஏவினால் ஏவின மாலுக்குக் கண்ணன் எனவும் 
வனைக் கொல்லும் ” என்று கூறி 

பெயர் உண்டாகியது . 
மறைந்தார் . சுதட்சணன் தட் 

படை ஆயிரம் முகங்களுடை 
சணாக்கினி வளர்த்துப் பூதத்தை 

இரண்டாயிரம் தோள் 
உண்டாக்கினான் . 

களுடையது . ஆயிரங்கால்களை 
டைய மதுரைமேல் ஏவி அதனை உடையது . இரண்டாயிரம்கண் 
எரியச் செய்தான் . 

இதனைக் களையுடையது . இப்படை சலந் 
கண்ணன் அறிந்து 

ஆழிப் தரனை வதைப்பதற்காகச் சிவ 
ஏவினார் . அஃது 

பிரானால் நிலத்தில் வட்டமாகக் 
இவனையும் இவன் அனுப்பிய கால்களாற் கிழிக்கப்பட்டு 
பூதத்தையுங் கொன்றது . 

உண்டாகியது . 
சுதமதி கௌசிகன் என்னும் 

சுதன்மன்- ( 1 ) இவன் ஓர் அரசன் ; 
அந்தணனுடைய மகள் . 

மாருத 

இவ்வரசனுக்குப் பதினைந்து 
வேகன் என்னும் ஒரு வித்தியா 

பெண்கள் இருந்தார்கள் . பட்சீ 
தரனால் முன்பு கவர்ந்து 

சுவரர் என்னும் ஒரு முனிவர் 
கொண்டு போகப்பட்ட இவள் இவ்வரசனிடஞ் சென்று தமக்கு 
பிறகு அவனால் காவிரிப்பூம்பட் ஒரு பெண் வேண்டும் என்று 
டினத்தில் இடப்பட்டு மாதவி 

கேட்டார் . அரசன் இம்முனி 
யின் உயிர்த் தோழியாக இருந் 

வரைப் பார்த்து , " என்னுடைய 
தாள் . மணிமேகலையினிடத்தில் 

பெண்களில் எவள் உம்மைத் 
மிகுந்த அன்புடையவள் . சங்க திருமணஞ் செய்து கொள்ள 
தருமனிடத்திலே தருமங் விரும்புகிறாளோ அவளைத் திரு 
கேட்டவள் . 

மணஞ்செய்து கொள்ளுங்கள் 


ம் 


யது . 


கண்ணனு 


படையை 


சுதன்மன் 


247 


சு நந்தமுனிவர் 


ஜனந்து 


என் 


ஒருவன் . 


தனர் . 


இவன் 


ஏன் 


என்று சொன்னான் . முனிவர் 

நாட்டு மக்கள் பல வழிகளினுந் 
அழகிய 

வடிவத்தோடு 
அந்தபுரத்திற்குச் 

சென்றார் . 

துன்புறுவதை யுணர்ந்த வசிட் 
டர் இவனுக்கு 

அறவுரைகள் 
அரசனுடைய பெண்கள் பதி 
பேரும் 

பலகூறினார் . அவர் இவனுக்குக் 
முனிவரை 

குல குருவாக இருந்தும் அவர் 
மணக்க விரும்பினார்கள் . இவ் 

கூறியவைகளை இவன் பொருட் 
அரசன் அவ்வாறே அப்பெண் 

படுத்தவில்லை . அவரோடு 
கள் எல்லாரையும் அம்முனி 

எதிர்த்துப் பேசினான் . “ உம்மு 
வருக்குத் திருமணஞ் 

செய்து 

டைய வேலையைப் பார்த்துக் 
கொடுத்தான் . 

கொண்டு போம் -1 

என்று 
சு தன்மன் ( 2 ) இவன் பிரம் 

சொன்னான் அவர் சினங் 
தேசத்தை ஆண்ட அரசர்களில் 

கொண்டார் . " நீ அரக்கனாக 
தவத்தை மேற் 

வசவுரை 

வழங்கி 
கொண்டு முனிவனாக 

னார் . இவன் அவ்வாறே அரக்க 
விளங்கியிருந்தான் . இவனைப் 

னாகிக் கெட்டழிந்தான் . 
பிற முனிவர்கள் அணுகாதிருந் 

சு தீக்கணர் - இவர் ஒரு முனிவர் . 
அம்முனிவர் 

இராமபிரான் அகத்தியருடைய 
களைப்பார்த்து , “ நீங்கள் 

இருப்பிடத்திற்குச் 

செல்கை 
என்னோடு கலந்து கொள்வ 

யில் விருந்திட்டுப் போற்றிய 
தில்லை ? என்று உசாவினான் . 

வர் . இம் முனிவரைத் தின்ப 
அதற்கு அவர்கள் , " நீ இடையன் 

தற்கு வந்த கர்க்கடன் என்னும் 
ஒருவனுடைய மாட்டுத் தொழு 

அரக்கனும் அவனுடைய மனைவி 
வத்திற் காட்டுப்பூனையை எய் 

யும் சாம்பரானார்கள் . 
யச்சென்று பசுவினை எய்து தீவி 
னையைத் தேடிக் கொண்டாய் . சுதேட்டிணை- விராட மன்னனு 
அதனால் உன்னை அணுகாதிருக் டைய மனைவி , பாண்டவர்கள் 
கிறோம் . நீ பெண்ணையாற்றில் மறைந்துறைதலை மேற் கொண் 
நீராடித் தூய்மையடைந்தால் டிருந்த காலத்தில் திரௌபதி 
உன்னோடு கலந்து 

கொள் விரத சாரிணி என்னும் பெய 
வோம் " என்று கூறினர் . இவன் ரோடு இவளிடம் வண்ண மக 
அவ்வாறே பெண்ணையாற்றில் ளாக அமர்ந்திருந்தாள் . 
நீராடித் தூய்மை பெற முனி- 
வர்கள் இவனைத் தம்மோடு 

சு நந்தமுனிவர் இவருடைய 
சேர்த்துக் கொண்டனர் . 

பெயர் பிறகு முஞ்சிகேசமுனி 

வர் எனமாறியது.இவர்சிவபிரா 
சு தாசுனன் - இவன் கதிரவ குல னுடைய திருக்கூத்தை விரும்பிக் 
வேந்தனாகிய சுதாமன் என்பவ கயிலையில் தவம் புரிந்தார் . சிவ 
னுடைய மகன் . இவன் பல நூல் பிரான் இவரைப் பார்த்து , “ நீ 
களைக் கற்றிருந்துந் திருந்திய வடவனம் சென்று தவஞ்செய்க ; 
ஒழுக்கமும் மேன்மையும் இல் யாம் அங்கு வருகிறோம் ; என்று 
லாதவனாகவிருந்தான் . அரச கூறினார் . இவர் அவ்வாறே வட 
னாகவிருந்துங் குடிகளின் நலத் வனத்தில் தவஞ் செய்தார் . 
தைச் சிறிதும் எண்ணிப் பாரா சடை 

வளர்ந்து நிலத்தோடு 
மல் கொடுமையையே மிகுதி நிலமாய்ப் பொருந்திப் புல்லாகி 
யாகச் செய்து கொண்டு திரிந் வளர்ந்தது . இவர் மீது புற்றும் 
தான் . எப்பொழுதுங் கடுத்த உண்டாகியது . இதனால் இவரு 
முகமும் கடுஞ் 

சொல்லும் டைய பெயர் முஞ்சிகேச முனி 
உடையவனாக விருந்தான் , 

வர் என மாறியது . 


சுநந்தை 


248 


சுந்தோபசுந்தர் 


- 


டைய 


செய்து 


ஒருவன் 


சுநந்தை - கந்துக்கடன் என்னும் 

புலமையடைந்தார் . அகத்திய 
வணிகனுடைய மனைவி .சீவகனை 

ருடைய அருளைப்பெற்று வட 
வளர்த்தவள் , நந்தட்டனுடைய 

கயிலைக்குச் சென்று , சனகர் , 
தாய் , 

சனந்தனர் , சனாதனர் , சனற் 
சுந்தர சோழன் - இவன் கனக 

குமாரர் , 

சிவயோகமாமுனி, 
சோழனுடைய மகன் . இவனு 

பதஞ்சலி , வியாக்கிரபாதர் 
மனைவியின் பெயர் 

ஆகிய எழுவரோடு வேதாகமங் 
சித்திரவல்லி , இவன் அரசாட்சி 

களை நந்தி தேவரிடத்தில் 
கொண்டிருக்கையில் 

கற்றுணர்ந்தார் . பிறகு கயிலை 
காசிப்பார்ப்பான் 

யிலேயே தவஞ்செய்து கொண் 
கங்கை நீரோடு இராமேசுவரத் 

டிருந்தார் . பிறகு வியாக்கிர 
திற்குச் சென்றான் . இவ்வந்தண 

பாதரும் பதஞ்சலியும் தில்லைக்கு 
னுடைய மனைவி கர்ப்பிணியாக வந்தபோது இவரும் உடன் 
இருந்தாள் . அவளை அந்தணன் 

வந்தார் . பதஞ்சலியும் வியாக் 
இச்சுந்தர சோழனுடைய பாது 

கிரபாதரும் தில்லையில் தங்கிவிட 
காப்பில் விட்டு விட்டுச் சென் 

இவர் மட்டும் 

அகத்தியரைப் 
றான் . அரசன் பார்ப்பனியைத் பார்ப்பதற்குப் பொதியமலைக் 
தன்னுடைய மகள் போல் பாது குப் புறப்பட்டார் . திருவாவடு 
காத்தான் . இராமேசுவரஞ் துறை சென்றபோது அங்கு 
சென்ற அந்தணன் சில காலங் 

இறந்துபோன மூலன் என்னும் 
கழித்து மீண்டும் வந்தான் . தன் யாதவனுடைய உடலிற் புகுந்து 
மனைவியின் நிலையை அறியும் 

திருமூலரானார் . 

திருமந்திரம் 
பொருட்டு அந்தப்புரத்தில் என்னும் நூலைச் செய்தவர் 
யாரும் அறியாது மறைந்திருந் 

இவரே . 
தான் . நள்ளிரவில் மனைவியின் 

சுந்தோபசுந்தர் சுந்தன் உப 
கையைப் பிடித்தான் . பார்ப்பினி 

சுந்தன் என்னும் பெயருடைய 
கையைப் பிடித்தவன் கணவன் 

இருவர் நிகும்பன் என்பவனு 
என்று அறியாது ஓலமிட்டாள் . 

டைய மக்களாகத் தோன்றினார் 
விரைந்து வந்தான் . 

இவ் விருவரும் 
ஆய்ந்தோய்ந்து பாராமல் அந்த 
ணனை வெட்டினான் . அரசனைப் 

வொற்றுமை யுடையவர்களாய் 
பிரமகத்தி பற்றியது . அரசன் 

ஒருவரைவிட்டு ஒருவர் பிரியாது 
பல சிவன் கோயில்கள் கட்டிச் 

ன்பதுன்பங்களை யெல்லாம் 
சிவலிங்கங்களை அமைத்தான் . 

சமமாகக் கொண்டு நுகர்ந்திருந் 

தார்கள் . 
பிரமகத்தி நீங்கும் பொருட்டுப் 

இவர்கள் தங்களு 
பல சிவப்பதிகட்கும் சென்று 

இளமைப் பருவத்தில் 
இறை வழிபாடு செய்தான் . 

மூவுலகத்தையும் வெல்லக் கரு 
திருவிடைமருதூரில் பிரமகத்தி 

தினார்கள் , விந்தியமலையை 
நீங்கியது . 

அடைந்து மும்மூர்த்திகளையுங் 

குறித்து நெடுங்காலம் அரிய 
சுந்தர நாதர் - இவர் தென் தமிழ் பெரிய தவத்தைச் செய்தார்கள் . 
நாட்டிலே பிறந்தவர் . இவ இவர்களுடைய தவத்தின் கடு 
ருடைய காலம் அகத்தியர் 

மையைக் கண்டு அஞ்சிய தேவர் 
தமிழ்ச்சங்கம் அமைத்து நடத் 

கள் மாயையினால் பலமகளிரை 
திக்கொண்டிருந்த காலமாகும் . 

யேவி இவர்களுடைய 

தவத் 
சுந்தரநாதர் அகத்தியருடைய 

திற்கு இடையூறு 

செய்யப் 
தமிழ்ச் சங்கத்திலே சேர்ந்து பெருமுயற்சி செய்தார்கள் . 
உலக நூல்களைக் கற்றுச்சிறந்த ஆயினும் இவர்கள் ஏமாந்து 


அரசன் 


கள் . 


மன 


டைய 


சுந்தோமசுந்தர் 


249 


சுபத்திரன் 


தோப 


இவளை 


என் 


பலமான 


விடாமல் தவத்தை உறுதியாகச் என்னால் விரும்பப்பட்ட இவள் 
செய்தார்கள் . 

உனக்குத் தாய் முறையன்றோ! 
பிறகு மும்மூர்த்திகளும் சுந் இவளை நீ விரும்புதல் தகுதி 

சுந்தர்களின் முன்பு யாகுமா ? என்று கேட்டான் . 
தோன்றி இவர்கள் விரும்பிய தம்பியோ தமையனைப்பார்த் 
வரங்களையெல்லாங் கொடுத் 

துத் தம்பியாகிய என்னாற் 
தார்கள் . அப்பொழுது இவ் காதலிக்கப்பட்ட இவள்உனக்கு 
வசுரர்கள் , " நாங்கள் எப் மருமகள் முறையன்றோ ? 
பொழுதும் மற்றவர்களால் 

நீ விரும்பலாமா ? 
கொல்லப்படாதவர்களாக என்று கேட்டான் . அவ்வள 
இருக்கவேண்டும் " 

வில் இருவருக்கும் 
வேண்டிக்கொண்டார்கள் . போருண்டாயிற்று . பிறரால் 
அதற்குக் கடவுளர்கள் " உங்க சாவுநேரிடாமல் இருக்கவரம் 
ளிருவருக்கும் பிறவுயிர்கள் பெற்றிருந்த இவர்கள் ஒரு 
எவற்றாலும் சாவில்லை என்று வரை ஒருவர் அடித்துக்கொண்டு 
வரமளித்தார்கள் . 

மாண்டொழிந்தார்கள் . 
பிறகு இவ்வசுரர்கள் இரு ) சுபதிட்டமுனிவர் - இவர் அகத்திய 
வரும் மிகுந்த செருக்கடைந்து முனிவருக்குப் பௌத்திரர் . 
மூவுலகையும் வெல்லத்தொடங் 

சித்தமுனிவர் என்பவர்க்குப் 
கினார்கள் . இந்திரன் முதலிய 

புதல்வர் . முக்கால நிகழ்ச்சி 
தேவர்கட்கும் முனிவர்கட்கும் களையும் நன்கு உணர்ந்தவர் . 
மனிதர்கட்கும் மற்றவர்கட்கும் இவர் இலங்கையை ஆண்டிருந்த 
மிகுந்த துன்பத்தை விளைத்தார் பரராச சேகர மன்னனுக்குப் 
கள் . தேவர்களும் முனிவர் 

பிற்கால நிகழ்ச்சிகளை விளக்க 
களும் நான் முகனிடம் அடைக் மாகக் கூறினார் . 
கலம் புகுந்து செய்தியைக் 
கூறினார்கள் . நான் முகன் 

சுபத்திரர் - இவர் குசீ என்னும் 
விசுவகர்மாவைக் கொண்டு 

நகரத்தில் புத்தர் காலத்தில் 
திலோத்தமையை உண்டாக்கி 

வாழ்ந்திருந்தவர் . சிறந்த நூற் 
அவளைச் சுந்தோப சுந்தர்களி 

பயிற்சியும் நல்லொழுக்கமும் 
ருக்குமிடத்திற்கு அனுப்பி 

உள்ளவர் . அந்தண குலத்தில் 
வைத்தான் . விந்திய மலையின் 

தோன்றியவர் . இவர் புத்தரு 
அடிப்பாகத்தில் உடன் பிறந் 

இறுதிக்காலத்தில் 
தார்களிருவரும் அமர்ந்து களிப் 

அவரைக் காணச் 

சென்றார் . 
புடன் உரையாடிக்கொண்டிருக் 

மாணவர்கள் இவர் புத்தரோடு 
கையில் திலோத்தமையைக் 

சொற்போர் செய்தற்கு வந்துள் 
கண்டு அவளுடைய 

ளாரென்று கருதிப் புத்தரைப் 

அழகை 
வியந்தார்கள் . 

பார்க்க 

உடன்படவில்லை . 
இருவ 
திலோத்தமையிடத்தில் மோகங் 

புத்தர் தம்முடைய அறிவுப் 
கொண்டார்கள் . அவளுக்குப் 

பார்வையால் இவருடைய 
பக்கத்தில் போய்த் திலோத் 

வருகையை அறிந்து அழைத்து 
தமையினுடைய வலக்கையைச் உரையாடினார் . 
சுந்தன் பிடித்தான் . இடக் சுபத்திரன் - தக்கநாட்டில் கேம 
கையை உபசுந்தன் பிடித்தான் . மாபுரத்தில் இருந்த வேதவணி 
காமக்காழ்ப்பேறிய இருவரும் கன் . கேமசரி என்பவள் இவ 
தமக்குள் மாறுபாடு கொண் னுடைய மகள் . இவன் தனக்கு 
டார்கள் . அண்ணன் தம்பி மகள் பிறந்தபொழுது பிறந்த 
யைப் பார்த்து , 

தமையனாகிய நாட்குறிப்பை யெழுதிய காலக் 


சுபத்திரை 


250 


சுபாஷ்சந்திரபோஸ் 


யடிகளின் 


மகா 


டில் 


பிறகு 


கணி தரைப் பார்த்து , 

இவளுக்குக் கணவன் யார் ? 
என்று உசாவினன் . அவர்கள் 

வள் எவனைக் கண்டு நாணு 
கின்றாளோ அவனுக்கே மனைவி 
யாவள் என்று 

கூறினர் . 
இவன் தன்மனைக்கு வந்த சீவ 
கனைக் கண்டு 

மகள் 

கேமசரி 
நாணமுங் காதலுங் கொண்ட 
மையின் அவளைச் சீவகனுக்கு 
மணஞ்செய்து கொடுத்தான் . 
சுபத்திரை - அவந்தி என்னும் பட் 
டணத்தில் அரசுசெய் திருந்த 
சுலபன் என்னும் அரசனுடைய 
மனைவி , தன்னுடைய கணவனை 
எருதாகச் சாபங்கொடுத்த அந் 
தணனுக்குத் தானுஞ் சாபங் 
கொடுத்துக் கழுதையாக்கிய 
தோடு அவ்வந்தணனுடைய 
வசவுரையால் தானும் புலைச்சி 
யாகிப் பிறகு ஆனைமுகக் கட 
வுள் மீது அறுகுவீழ்ந்த 

நல் 
வினையினால் விண்ணகம் புகுந் 
தவள் . 
சுபன் இவன் பாண்டிநாட்டில் 
திருச்செந்தூரிற் செங்குந்தர் 
லத்தில் தோன்றியவன் . 

கல்வி கேள்விகளிற் 

விளங்குதலையுணர்ந்த 
ஆதித்தன் என்னுஞ் 
மன்னன் இவனைத் தன்னுடைய 
படைத்தலைவனாக்கினான் . 
போர் முனைகட்கு 

இவன் 
தன்னுடைய 
சனுக்கு வெற்றி 
செய்தான் . 
சுபாஷ்சந்திரபோஸ் - இவர் வங்க 
நாட்டில் 1897 ஆம் ஆண்டு 
சனவரித் திங்கள் 23 ஆம் நாள் 
பிறந்தார் . இவருடைய தந்தை 
யார் பெயர் சானகிநாத போஸ் . 
அவர் கட்டாக் என்னும் ஊரில் 
அரசாங்க வழக்கறிஞராகவும் , 
நகராட்சித் தலைவராகவும் இருந் 
தார் . சுபாஷ் சந்திர போஸ் 
பி.ஏ. வரை கல்விகற்றார் . இள 
மைப்பருவத்திலேயே தாய்நாட் 


டின் உரிமையில் ஆர்வங்கொண் 
டார் . 1919 ஆம் ஆண்டில் இங்கி 
லாந்திற்குச் சென்று ஐ.சி எஸ் 
பரீட்சையில் தேறினார் . காந்தி 

ஒத்துழையாமை 
இயக்கம் இவருடைய உள்ளத் 
தைக் கவர்ந்தது . காந்தியடி 
களின் வழிமுறையைப் 

பின் 
பற்றினார் . 

1928 ஆம் ஆண்டில் சென்னை 
யில் நடந்த காங்கிரஸ் 
சபைக் கூட்டத்தில் இவர் அச் 
சபைச் செயலாளராகத் தேர்ந் 
தெடுக்கப்பட்டார் . காங்கிரஸ் 
கட்சியின் கொள்கைகட்கும் இவ 
ருடைய போக்கிற்கும் வேறு 
பாடுகள்பல இருந்தனவாயினும் 
இவர்தம்மனப்போக்கின்படியே 
காரியங்களைச் செய்து கொண் 
டிருந்தார் . பலமுறை சிறைக் 
குச் சென்றார் . 1936 ஆம் ஆண் 
காங்கிரஸ் தலைவரானார் . 
முன்னணிக் 

கட்சியை 
நிறுவினார் . ஒரு வெள்ளைக்கார 
ரின் சிலையை நீக்குவதற்கு ஓர் 
இயக்கத்தைத்தோற்றுவித்தார் . 
அதனால் காவலில் வைக்கப்பட் 
டார் . இறக்கும்வரை உண்ணா 
விரதம் தொடங்கினார் . அரசாங் 
கம் இவரை விடுதலை செய்தது . 
இவர் விடுதலையடைந்த பிறகு 
இவருடைய வீட்டைச் சுற்றி 
அரசாங்கம் பலமான காவலை 
ஏற்படுத்தியிருந்தது.26-1-1941 
இல் இவர் ஒரு மௌல்வியைப் 
போலக்கோலம்பூண்டுகாபூலுக் 
குப் போய்விட்டார் . ஆங்கில 
அரசாங்கம் இவரைக் கண்டு 
பிடிப்பதற்குச் செய்த முயற்சி 
கள் பலனளிக்கவில்லை . 1941 
ஆம் ஆண்டில் கிழக்காசியாவில் 
போர் மூண்டதும் வெகு சூழ்ச் 
சியோடு நாட்டை விட்டு 
வெளியேறினார் . டோக்கியோ , 
சிங்கப்பூர் முதலிய இடங்கட்குச் 
சென்றார் . தென்கிழக்கு ஆசியா 
வைச் சேர்ந்த முப்பது லட்சம் 
இந்தியரும் இவரைத் தங்க 


வன் 


சிறந்து 


சோழ 


பல 


சென்று 


கிட்டுமாறு 


. 


சென்று . 


தாளவர் 


னம் 


பட்டது.. சிலர் 
சுப்பராய சாத்திரி 

251 

சுப்பராயர் , தருமபுரி 
தலைவராக 
ளுடைய 

ஏற்றுக் 

என்பது . அம்பிகை மீதே பெரு 
கொண்டனர் . நாட்டை விடு 

வாரியாகப் பாடினார் . 
விப்பதற்கு ஆங்கிலேயரை சுப்பராமதீட்சிதர் - ( 1839-1906 ) 
எதிர்த்துப் போராடத் தொடங் 

தமிழ் , தெலுங்கு , சமக்கிருதம் 
கினார்கள் . வெளிநாட்டில் ஆகிய மும்மொழிப் புலமை 
ஒரு சுதந்திரப் 

படையையும் வாய்ந்தவர் . இவர் முத்துசாமி 
சர்க்காரையும் இவர் அமைத் தீட்சி தருடைய 

இளவலாகிய 
தார் . 

எல்லாரும் இவரை பாலு தீட்சிதர் என்பவருடைய 
" நேதாசீ என்று அழைத்தனர் . வளர்ப்புப் பிள்ளையாவர் . தமது 
இவர் வெளிநாட்டில் இருந்த பதினேழாம் அகவையில் சுர 
போதிலும் அந்நாட்டு அரசின 

சதி முதலானவை உண்டாக்கிப் 
ருக்கு அடிமைப் பட்டிருக்க பெருமை பெற்றார் . 1863 இல் 
வில்லை . இந்திய விடுதலைக்குப் பாலு தீட்சிதர் காலமானதும் 
பெரிதும்உழைத்தார் .1945 ஆம் அவருக்குப் பிறகு எட்டைய 
ஆண்டில் இவர் விமானத்தில் புரம் சமத்தான வித்துவானாக 
டோக்கியோவுக்குச் 

அலுவல் பெற்றார் . இறை 
கொண்டிருந்தபோது பார்மோ வனைப் பற்றிப் பல கீர்த்தனை 
சாத்தீவில் இவருடைய விமா 

கள் பாடியுள்ளார் . 
விபத்துக்குள்ளாகியது . ணங்களும் பதவர்ணங்களும் 
இவர் இறந்ததாகச் செய்தி பர செய்வதில் இவருக்குத் தனித்த 
வியது . ஆயினும் இவருடைய தோர் ஆற்றல் உண்டு . 
சாவுபற்றிப்பலருக்கும் ஐயமேற் 

சுப்பராமையர் வைத்தீசுவரன் 

கோயில் - பத்தொன்பதாம் நூற் 
டிருப்பதாகவுங் கதை கட்டி 

பிற்பகுதியில் 
விட்டனர் . 

றாண்டின் 
ஆயினும் இந்திய 

வாழ்ந்த இவர் இயற்றமிழிலும் 
அரசாங்கம் விரிவாக உசாவல் 

இசைத்தமிழிலும் 

ஏற்ற 
செய்து இவருடைய சாவு 

வாய்ந்தவர். முத்துக் குமார 
உண்மையே என்று முடிவு 

னையே நாயகனாகக் கொண்டு 
செய்தது . 

பதங்கள் யாத்துள்ளார் . இசை 
சுப்பராய சாத்திரி - ( 1803-1862 ) யரங்குகளிலும் , நாட்டிய 
இவருடைய தந்தையார் சியாமா அரங்குகளிலும் இவர்முத்திரை 
சாத்திரிகள் . இவர் அவருக்கு வைத்தமைத்துள்ள பதங்களைக் 
இரண்டாம் மகன் ஆவர் . முத 

கேட்கலாம் . 
லில் தம் தந்தையாரிடத்தும் சுப்பராயர் , தருமபுரி - பத்தொன் 
தியாகையரிடத்தும் 

பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி 
சை கற்றார் . சாரிந்தா வாத் 

யில் சேலம் மாவட்டத்தைச் 
தியத்தைக் கற்று அதில் நன்றா 

சேர்ந்த தருமபுரியில் 

இவர் 
கத் தேர்ச்சியுற்றார் . 

பிறந்தார் . இசையில் பெரும் 
டைய சாரிந்தாக் கச்சேரிகளை 

பயிற்சி உடையவர் . இருந்தும் 
வித்துவான்களெல்லாம் 

குரலினிமை யின்மையால் இசை 
வும் பாராட்டினர் . பல கிருதி 

யரங்குகளில் பெருமை எய்த 
களையும் சுரசதிகளையும் யாத் 

யலவில்லை . 

தெலுங்கில் , 
திருக்கின்றார் . இவருடைய சாகித்தியம் இயற்றுவதில் 
நினு வினாக திகாண 

என்னும் 

கருத்தைச் செலுத்தி , ஜாவளி 
கல்யாணி ராககிருதியைத் தியா 

கள் செய்வதில் தனிச்சிறப்பு 
கையரேபாராட்டினராம் . இவர் 

எய்தினார் . கிட்டத்தட்ட முந் 
பயன்படுத்தியமுத்திரை குமார 

நூறு உருப்படிகள் செய்துள் 


பிறகு 


இவரு 


சுப்பிரமணிய ஐயர் , பட்டணம் 


- 252 


சுமேரியர் 


சன 


மன்ன 


மூவரில் 


ளார் . இவர் கொண்டிருந்த 1878 இல் இந்துப்பத்திரிகையை 
முத்திரை , தருமபுரி என்பது . யும் 1882 இல் சுதேசமித்திரனை 

யும் துவக்கினார் . 1884 இல் 
சுப்பிரமணிய ஐயர் , பட்டணம் - 

பி . ரங்கைய நாயுடு முதலியோ 
( 1845-1902 ) தியாகராசசுவாமி 

ருடன் இணைந்து சென்னை மகா 
களின் சீடபரம்பரையைச் 

சபை யை நிறுவினார் . 
சேர்ந்த இவர் சிறந்த வாக்கேய 

1915இல் ஏ . அரங்கசாமி ஐயங் 
காரராகவும் , பல்லவி வித்துவா 

காரிடம் சுதேசமித்திரன் 
னாகவும் சிறப்பெய்தியவர் . பொறுப்பைக் கொடுத்தார் . 
இவர் பாட்டனார் பரதம் பஞ்ச 18-4-1916 இல் காலமானார் . 
நத சாத்திரிகள் .. சரபோசி 

இவர் சிறந்த தேசப்பற்றுள்ள 
அரசர் காலத்தில் தஞ்சையில் 

வர் சீர்திருத்த உள்ளங்கொண்ட 
சமத்தான வித்துவானாக இருந் 

பெருமை வாய்ந்த பத்திரிகை 
தார் . சுப்பிரமணிய ஐயரின் 
யாளர் . 
குரல் கட்டையாக இருந்ததி 
னால் , கடுமையாகப் பயிற்சி சுமந்திரன் - அயோத்தியில் இருந்து 
செய்து , அதை உயர்ந்த இசைக் 

அரசு புரிந்த தசரத மன்னனு 
குப் பயன் படுத்திக் கொண் 

டைய அமைச்சர்களில் ஒருவன் . 
டார் . விடா முயற்சியினால் 

அமைச்சர்கட்கமைய வேண் 
பதப்படுத்தப்பட்ட இவருடைய 

டிய இலக்கணங்களெல்லாம் 
குரலில் ஒரு கணிப்பும் , கம்பீர 

இவனிடத்தில் நன்கு அமைந் 
மும் , அழுத்தமும் ஏற்பட்டன . 

திருந்தன . 
இவர் குரல் வெகு தொலைவரை | சுமித்திரை 

தசரத 
கேட்கும் . முப்பதாவது அக 

னுடைய 

மனைவியர் 
வையில் தொடங்கப் பெற்ற இளையவள் . இலக்குமணனுக் 
இவருடைய கச்சேரி எங்கும் 

கும் சத்துருக்கனனுக்கும் தாய் . 
புகழ் எய்தி , பிரபுக்களாலும் , இராமன் சீதையோடு காட்டிற் 
அரசர்களாலும் , சமீந்தார்களா 

குச் சென்றபோது 
லும் உச்ச நிலையை அடைந்தது . போக விரும்பிய இலக்குமணனை 
இவர் வைத்த முத்திரைகள் , மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத் 
" வெங்கடேசுவரர் 

தவள் , 
வெங்கடேசர் என்பவைகள் . 

சுமேரியர் 

இவர்கள் பண்டைக் 
சுப்பிரமணிய ஐயர் , ஜீ - ( 1855 காலத்தில் நாகரிகத்தில்சிறந்து 
1916 ) திருவையாற்றில் விளங்கினர் . எழுபதடி உயரத் 
19-1-1855 இல் பிறந்தவர் . தில் செய்குன்றுகள் அமைத்து 
பதின்மூன்றாம் அகவையிலேயே 

அவற்றின் மீது சிறிய கோவில் 
தந்தையை இழந்தார் . பச்சை களைக் கட்டினர் . 
யப்பன் கல்லூரியில் வேலை பெரிய கோவில்களைக் கட்டி 
பார்த்துக் கொண்டே பி . ஏ . 

இவர்கள் மிகப் பழைய 
படித்துப் பட்டம் 

காலத்தில் 

தோலை 
மறு ஆண்டில் திருவல்லிக்கேணி உடுத்தனர் . கல்லின் மீது 
ஆங்கிலோ வெர்னாகுலர் 

செதுக்கும் வேலையில் வல்லவர் 
பள்ளியில் தலைமை ஆசிரியராக களாக இருந்தனர் . வீட்டுச் 
இருந்து பின்னர் , திருவல்லிக் சுவர்களில் ஓவியங்கள் தீட்டு 
கேணியிலேயே ஆரியன் உயர் வதற்கு இவர்கள் கற்றிருந்த 
நிலைப் பள்ளியை நிறுவி , அதில் னர் . 

எருதுகளும் கழுதை 
முஸ்லிம்களையும் தீண்டாதாரை களும் பூட்டப்பட்ட வண்டி 
யும் சேர்த்துக் கொண்டார் . களைப் 

பயன் படுத்தினர் . 


உடன் 


" வரத 


தரை மீது 


னர் . 


பெற்றார் . 


சுர்குரு 


253 


சுருதசிருவை 


சுரகுரு 


சுரீ 


அவைகளை 


செம்பு முதலிய பொருள்களால் சுரசுரீ - இவள் சுகாநந்தர் என்னும் 
படைக் கலங்கள் செய்து பயன் 

பாகவதருடைய மனைவி . பாகவ 
படுத்தினர் . ஒரே அளவுள்ள 

தர் வெளியூர்ப் பயணஞ்செய்த 
செங்கற்களைச் செய்தார்கள் . 

பொழுது தம் மனைவியாரைப் 
இறந்தவர்களைத் 

தாழிகளில் 

பார்த்துப் , பாகவதர் விரும்பி 
வைத்துப் புதைத்தார்கள் . அவர் 

யவைகளையளித்து அவர்களைப் 
கள் வழிபட்ட தெய்வங்கள் பல 

போற்றுக என்று கூறிச்சென் 
வாகும் . அவர்களுடைய 

றார் . காமுகன் ஒருவன் இவ 
மொழி தமிழைப் போன்றிருந் 

ளிடம் வந்து , நான் பாகவதன் ; 
என்னுடைய காம எண்ணத்தை 

நிறைவேற்ற வேண்டும் என் 
இவன் சோழமன்னர் றான் . இவள் அதற்குடன் பட்டுப் 
களுடைய வழி முறையைச் 

பகலில் அவனுக்கு உணவு முத 
சேர்ந்தவன் . இவனுடைய தலை லியன இட்டுத் தங்கச் செய் 
நகர் மகாபலிபுரம் . இவன் அர தாள் . காமுகன் 

மகிழ்ச்சி 
சாட்சி செய்து கொண்டிருக் யோடிருந்தான் . இரவில் சுர 
கையில் திருக்கழுக்குன்றத்து 

படுக்கை முதலியன 
மக்கள் சுரகுருவிடஞ் சென்று அமைத்துக் கொண்டு கணவ 
காட்டுவிலங்குகளால் தங்கட்கு னையும் பெருமாளையும் மனதில் 
ஏற்படுந் தொல்லையைக் கூறி எண்ணிக் 

கொண்டு இவனை 
வேட்டையாடிக் அழைத்தனள் . 

வாயிற் படி 
கொல்லுமாறு 

வேண்டிக் யருகே சென்ற காமுகன் கண் 
கொண்டார்கள் . சுரகுரு தன் ணுக்கு அம்மையார் பெரும்புலி 
னுடைய அமைச்சன் இரண்ய 

யாகத் தோன்றி உறுத்து 
னுடனும் பல படைகளோடும் நோக்க அவ்வளவில் அக் 
வேட்டைக்குச் சென்றான் . ஒரு காமுகன் திருந்தித் தாசனானான் . 

பன்றியைக் கண்டு 
அதன் மீது கணையைச் செலுத் 

சுரசை - ( க ) இவளுடைய பெயர் 
தினான் . அஃது இறந்து மனித 

மாயை எனவும் வழங்கும் . அசு 
வடிவத்தையடைந்தது . இவ் ரேசனுடைய மகள் . காசிய 
வேட்டையில் சுரகுரு ஒரு பசு 

முனிவருடைய மனைவி . இவள் 
வைக் கொன்று விட்டான் . பசு 

மாயையில் வல்லவள் . சூரபன் 
வைக் கொன்ற குற்றம் இவனைப் 

மன் , சிங்கமுகன் , தாரகன் , அச 
பிடித்துக் கொண்டது . இவன் 

முகி ஆகியவர்களைப் பெற்ற 
தேர்க்காலில் விழுந்து இறக்கத் 

வள் இவளே . 
துணிந்தான் . அப்பொழுது 

( உ ) நாகர்களுடைய தாய் , அநு 

சீதையைத் 
ஒரு பசு இவன் முன் தோன்றி 

தேடிக் 
யது . பிறகு அஃது இளம்பெண் 

கொண்டு இலங்கைக்குச் செல் 

லும் வழியில் வழியடைத்து 
ணாக மாறியது . அவள் தான் 
திலோத்தமையென்றும் இந்திர 

நின்றாள் . 

அநுமான் 

ளுடைய வயிற்றிலே புகுந்து 
னது தூண்டுதலால் நந்தியின் 

சென்றான் . 
தவத்தைக் கெடுக்க முயன்ற 

அதனால் இவள் 

வயிறு கிழிந்து இறந்தாள் . 
படியால் நந்தியால் சபிக்கப் 
பட்டு அன்று அவனுடைய அரு 

சுருதசிருவை - 

வசுதேவனுடைய 
ளால் பழைய உருப்பெற்றதாக 

உடன் பிறந்தாள் . 

கண்ண 
வுங் கூறினாள் . பிறகு அரசன் 

னுக்கு அத்தை . சேதி நாட்டு 
தன்னுடைய படைகளோடு 

மன்னனாகிய தமகோடனுடைய 
மகாபலிபுரத்தை யடைந்தான் . 

மனைவி ; சிசுபாலனுக்குத் தாய் . 


முள்ளம் 


மான் 


சுரேந்திரநாத பானர்சி 


254 


சுவர்ணகாளீசுவரர் 


கையை 


இவன் 


னான் . 


விருந் 


காயை 


சு லபை 


சுரேந்திர நாத பானர்சி 1848 படைத்தாள்.சுரைக்குடையான் 
ஆம் ஆண்டில் பிறந்தவர் . இந் வீட்டிற்கு வந்தான் . பாதிக்காய் 
திய தேசீய காங்கிரசின் அறுக்கப்பட்டிருத்தலைக் கண்டு 
தொடக்க காலத்தில் விளங்கிய சினங் கொண்டான் . கத்தியை 
தலைவர் . இவருடைய பேச்சுத் எடுத்து அப்பெண்ணினுடைய 
திறமை இந்தியாவிலும் வெளி 

அரிந்தான் . அவள் 
நாடுகளிலும் புகழ் பெற்றிருந் யாதுங்கூற முடியாமல் கடவுளை 
தது . இவர் ஆங்கிலமொழியில் யெண்ணினாள் . கடவுள் இவ 
நல்ல திறமை பெற்றிருந்தார் . ளுடைய அன்புக்கு மகிழ்ந்து 
புகழ் பெற்ற தலைவர்களில் ஒரு வீடுபேற்றைக் கொடுத்தார் . 
வராக விளங்கிய இவர் 1925 இவளுடைய புகழ் சோழமண் 
ஆம் ஆண்டிற் காலமானார் . டல சதகத்திலும் ஏறியது . 
சுரைக்குடையான் 

சுலபன் இவன் அவந்தி என்னும் 
சோழவள நாட்டில் 

கஞ்ச 

பட்டணத்தில் அரசு புரிந்திருந் 
னூரில் வாழ்ந்திருந்தான் . இவன் 

தவன் . இவன் தன்னிடத்தில் 
சுரைக்கொடிகளைப் பயிராக்கி 

ஐயமேற்றற்கு வந்தார் அந்தண 
காய்த்த காய்களைக் 

னைக் கண்டு நகைத்து அதனால் 
கஞ்சனூரில் எழுந்தருளிய கட 

வசவுரை பெற்று 

எருதாகிப் 
வுளுக்குப் படைத்துப் புசிக்கும் 

பின் ஆனைமுகக் கடவுள் மீது 
உறுதியுடையவனாக 
தான் . சுரைக்கொடி காய்த்தல் 

அறுகு வீழ்ந்த நல்வினையினால் 

விண்ணுலகடைந்தவன் . 
ஒழியுஞ் சமயத்தில் விதைக்காக 
ஒரு விட்டிருந்தான் . 

இவள் ஒரு பெண் ; 
இறைவன் ஓர் அடியவரைப் மேலான மெய்யறிவு பெற்ற 
போற் கோலம் பூண்டு சுரைக் வள் . இவள் சனகராசனுடைய 
குடையான் 

இல்லத்திற்கு மன நிலையை உணர்ந்து கொள் 
எழுந்தருளினார் . அச்சமயத்தில் ளும் பொருட்டுச் சொற்போரிட் 
சுரைக்குடையான் வெளியே டாள் . 
சென்றிருந்தான் . இறைவன் 
சுரைக்குடையானுடைய மனைவி 

சுலோசன முதலியார் - இவர் திரு 
யைப் பார்த்துத் தமக்குச்சுரைக் 

நெல்வேலியில் இருந்தவர் . தம் 
காய் கறியில் மிகுந்தவிருப்பம் 

முடைய சொந்தப் பொருளைக் 

கொண்டு 
என்றும் கொடியிலிருக்குங் 

திருநெல்வேலியை 
காயை அறுத்துக்கறி சமைத்துப் 

யும் பாளையங்கோட்டையை 
போட வேண்டுமென்றுங் கூறி 

யும் இணைக்கும் பாலத்தை 
னார் . சுரைக்குடையான்மனை வி 

ஆண்டில் கட்டி 
அந்த ஒரே காய்தான் உள்ள 

முடித்தார் . இப்பாலத் திறப்பு 
தென்றும் அது விதைக்காக 

விழா நடைபெற்ற பொழுது 
விடப்பட்டிருக்கிற தென்றுங் 

இப்பாலத்தின் மீது முதன் முத 
கணவன் வரட்டுமென்றுங் 

லாகச் சென்றது ஒரு யானை 
கூறினாள் . இதனைக் கேட்ட 

என்பர் . இப்பாலத்தின் நீளம் 
அடியவர் , " அவ்வாறாயின் பாதி 

ஏறக்குறைய ஆயிரம் அடிகளா 
விதைக்கும்பாதி சிவனடியாருக் 

கும் . 
கும் ஆகட்டும் " என்று கூறி சுவர்ணகாளீசுவரர் - திருக்கானப் 
சர் . சிவனடியாருடைய வாக் பேர் எனப்பெறுங் காளையார் 
கைத் தட்ட முடியாத மனைவி கோயிலில் எழுந்தருளிய இறை 
பாதிக்காயை அறுத்துக் கறி 

வனுடைய பெயர் . இப்பெயர் 
சமைத்துச் சிவனடியாருக்குப் சுவர்ணகாளியைத் திருமணஞ் 


1843 ஆம் 


. 


சுவாகாதேவி 


255 


C 


சுவாயம்புமனு 


செய்து 


நான் 


யொரு 


கொண்டபடியினால் திரும்பும் போது கங்காதேவி 
உண்டான காரணப் பெயர் . 

காட்சி தந்து , நான்தான் 

கங்கை . இன்று 
சுவாகா தேவி - தீக்கடவுளின் 

வைசாக சுத்த 

சப்தமி . இத்திதியில் 
மனைவி . ஒரு காலத்தில் தீக் 

இத்தலத்திற்கு வருவது வழக்க 
கடவுள் ஏழு முனிவர்களுடைய 
மனைவியரையும் 

மாகையால் உன்னுடையதாயின் 
விரும்பினான் . 

எலும்புகளை இவ்விடத்தில் 
அதனால் உண்டாகிய காதல் 

விடு என்று கூறினாள் . அந்த 
துன்பத்தைப் பொறுக்கமுடியா 

ணன் அவ்வாறே செய்து நற் 
மல் காட்டுக்கு ஓடினான் . கணவ 

கதியடையச் செய்தான் . 
னுடைய கருத்தையுணர்ந்த 

வள் அம்முனிமாதரில் அருந் சுவாமி - இப்பெயருடையவனுக்கு 
ததியொழியமற்றவர்களுடைய ஓர் அழகிய பெண்ணிருந்தாள் . 
வடிவங்களை 

யெடுத்துக் அப்பெண் காசிக்குச் சென்று 
கொண்டு வெவ்வேறு காலங் தவஞ் செய்தாள் . அவளை ஓர் 
களிற் கலந்து கணவனுடைய அரக்கன் கவர்ந்தான் . அதை 
வேட்கையைத் தணிவித்தாள் . 

காந்தருவன் கண்டு 
அருந்ததியின் வடிவத்தை அரக்கனை யெதிர்த்துப் 
எடுக்க 

முடியாதபடியினால் போரிட்டு அவனைக் கொன்றான் . 
அவளைப் புகழ்ந்து பல வரங் அப்பொழுது ஏற்பட்ட காயத் 
களைக் கொடுத்தாள் . 

தால் காந்தருவனும் இறந்தான் . 

பெண் காந்தருவனிடம் வைத்த 
சுவாதன் நருமதையாற்றுக் 

சிந்தையோடிறந்தாள் . இருவ 
கரையில் கர்ணகிபட்டணத்தில் 

ரும் மாலியகேது கலாவதி என் 
இருந்த ஓர் அந்தணன் இவன் . 

னும் பெயருடையவர்களாகப் 
தன்னுடைய 

தாய் கேட்டுக் 

பிறந்து அரசு செய்திருந்தார் 
கொண்டபடி அவளிறந்த பிறகு 

கள் . பிறகு காசியின் நினைவை 
அவளுடைய எலும்பைக்கங்கை 

யடைந்து காசிக்குப் போய்க் 
யில் விடுவதற்காக எடுத்துக் 

கங்கையில் நீராடிச் 

சிவபிரா 
கொண்டு சென்றான் . பொழுது 

னைப் போற்றி வீடு பேற்றை 
போனபடியால் ஒரு வீட்டிற் 

யடைந்தார்கள் . 
சென்று தங்கினான் . அவ்விட 
மிருந்த ஒரு பசு தன் கன்றை சுவாயம்புமனு - இவர் முதலூழி 
அடித்தவனுடைய மகனைத்தான் யில் அரசனாகத் தோன்றி உல 
நாளைக்குக் கொன்று அதனா 

கினையாண்டார் . இவருடைய 
லுண்டான பிரமகத்தியை மனைவியின் பெயர் 

சதரூபை . 
புனித நீராடலால் போக்கடித் இவர் சுநந்தா என்னும் ஆற்றின் 
துக் கொள்ளுவேன் 

என்று 

கரையிலிருந்து நூறு ஆண்டு 
கூறியது . இதனைக் கேட்ட கள் அருந்தவஞ் செய்தார் . 
அந்தணன் இவ்வுண்மையை பிரிய விரதன் , உத்தானபாதன் 
அறிவோமென்று மறுநாள் அங் என்போர் இவருடைய மக்கள் . 
கிருந்தான் . அவ்வாறே அப்பசு 

முழுவதையும் இவர் 
அவ்வீட்டுச் சிறுவனைக் குத்திக் செம்மையாக அரசாட்சி செய் 
நருமதையாற்றுக் தார் . அசுரர்களை 

வென்று 
கரையிலுள்ள நந்திகேசுவர தேவர்களைக்காத்தார்.தேவர்கள் 
தீர்த்தத்தில் சென்று முழுகித் இவரிடம் வந்து அரசு முறை 
தூய்மையாகியது . அந்தணன் யைத் தெரிந்து கொண்டு சென் 

தொடர்ந்து றனர் . இவர் அரசு முறை சில 
சென்று அதனில் மூழ்கினான் . வற்றை வகுத்தார் ; அவை மனு 


உலக 


கொன்று 


தானும் பின் 


சுவேதகி 


256 


சூடிக்கொடுத்தாள் 


டைய 


ஆகுதி 


என் 


சூடாலை 


தன் 


முறை யென்று பெயர் பெற் கில் வாழ்ந்திருந்த போது இவ 
றன . 

றன்மையினால் தருமஞ் செய்யா 

கடுமையான 
சுவேதகி 

திருந்தமையின் 
இவன் ஓர் அரசன் . 

பசி நோயினால் துன்புற்றான் . 
இவன் 

நாரதரைக் கொண்டு 
ஒரு வேள்வியைத் தொடங்கி 

பிறகு உலகையடைந்து தன்னு 

பிணத்தைத் 
னான் . அதில் பன்னிரண்டு ஆண் 

தானே 
டுகள் தீக்கடவுளுக்கு 

நெய் 

தின்று , அறஞ் செய்யாமையி 
யால் 

னால் உண்டாகிய தீவினையைப் 
கொடுத்தான் . 

போக்கிக் கொண்டான் . 
இதனால் தீக்கடவுளுக்கு அக்நி 
மந்தம் என்னும் நோய் உண் சூடாமணிவிகாரம் இராச ராச 
டாகி ஒளியும் நீங்கியது . அந் சோழன் காலத்தில் நாகப்பட்டி 
நோய் நீங்குமாறு தீக்கடவுள் னத்திற்கு வந்த பிற நாட்டவர் 
காண்டவ வனத்தை எரிக்கும் வழிபடுவதற்காகக் கட்டப் 

அருச்சுனனைக் கேட்டுக் பட்ட ஒரு பௌத்தக் கோவில் . 
கொண்டனன் . 

இக்கோவிலுக்கு இராச 
சுவேதமுனி இவர் அகத்தியரு 

சோழன் ஆனைமங்கலம் 
டைய மாணவர் . இவருக்குஅங் 

னும் ஊரையும் அதைச் சேர்ந்த 
காரகை யென்னும் பெயரையு 

வேறு சிலஊர்களையும் எவ்வித 

வரியுமில்லாத நன்கொடைக் 
டைய அரக்கி தீமை செய்தாள் . 

கிராமமாக வழங்கினான் . 
இவர் சினங் கொண்டு விசுவா 
மித்திரருடைய வசவுரையினால் 

இவள் 

மெய்யறிவு 
பக்கத்தில் கல்லாகக் கிடந்த கைவரப் பெற்றவள் . 
ஊர்வசிப் பாறையை 

அவள் கணவனுக்கு 

மெய்யறிவு 
மீது ஏவினார் . பாறை அரக்கி புகட்டி அவனும் 

வீடுபேறு 
யைத் துரத்தியது . அவள் அச்ச அடையச் செய்தாள் . இவளு 
மடைந்து சேதுவிற் 

போய் டைய கணவன் பெயர் சிகித்து 
விழுந்தாள் . பாறையும் உடன் வசன் , 
விழுந்தது . பாறை 

உடனே 

சூடிக்கொடுத்தாள் வளுடைய 
உருப்பசியுருப்பெற்றது . அங் 

பெயர் 

ஆண்டாள் எனவும் 
காரகை கிருதாசி உருவடைந் 

வழங்கும் . ஆழ்வார்கள் பன்னி 
தாள் . இவர் பூசை செய்த நீர் 

ருவரில் ஒருவர் . பெரியாழ் 
ஆறாய்ப் பெருகிச் சுவேத நதி 

வாருக்கு மகளாகத் 
என்று பெயர் பெற்றது . 

செடியிடத்திலே பிறந்தவள் . 
சுவேதன் வெகு கால 

காலத்திற்கு பெரியாழ்வார் திருமாலுக்குத் 
முன் விதர்ப்ப நாட்டையாண் திருமாலைத் திருப்பணி செய்து 
டிருந்தவன் . இவனுடைய தந் கொண்டிருந்தார் . அவர் கட்டி 
தையின் பெயர் சுதேவன் . இவ வைக்கும் மலர் மாலைகளை 
னுடைய மனை வியின் பெயர் யெல்லாம் இவள் 

தன் 
காமினி . இவன் செல்வச் சிறப் தந்தைக்குத் தெரியாமல் தான் 
புடையவனாக இருந்தும் 

அணிந்து பார்த்துப் 
உலோப குணம் இவனைப் பற்றி கழற்றி வைத்து விடுவது 
இருந்தது.அறஞ்செய்தலில் மன வழக்கம் . ஒரு நாள் மாலையில் 
மற்றவனாக விருந்தான் . இறுதி ஒரு மயிர் இருப்பதைக் கண்ட 
நாளில் இவன் தவஞ் செய்து ஆழ்வார் அம்மாலையை நீக்கி 
நான் முகன் உலகையடைந்தான் ; 

விட்டு 

மாலை கட்டிக் 
நான் முகனுலகை யடைந்தும் காண்டு போய்த் திருமாலுக் 
நன்மை யுண்டாக வில்லை . 

குச் சாத்தினார் . திருமால் அம் 


துளசிச் 


பிறகு 


வேறு 


சூதசங்கிதை 


251 


சூரபதுமன் 


1 


லிருந்து 


மாலையை ஏற்றுக் கொள்ளாது 

சாகல்யர் , ஆசுவலாயனர் , 
விலக்கிவிட்டார் . 

சாம்பவர் , 
இதனால் 

காத்தியாயனர் , 

சௌநகீயர் , 
சூடிக்கொடுத்தாள் 

வைகானசர் , 

என்று 
காரணப் பெயர் உண்டாகிய 

பாரத்துவாசர், அக்கினி 
பது . 

வைசியர் , சைமினி , வாதூலர் , 
பிறகு இவள் திருமாலை மணம் 
புரிந்து அம்மாலோடு 

ஒன்றா 

மாத்தியந்தினர் , கௌண்டின் 
யினாள் . 

னியர் , கௌஷீதகர் , இரண்ய 

தேசர் ஆகியோர் இவைகள் 
சூதசங்கிதை - சூதமுனிவருடைய செய்தவர்கள் பெயரால் வழங் 
பெயரைக் கொண்ட புராணப் கும் . 
பகுதி . இதில் சிவபெருமா 

( 2 ) பொருளை மிகுதியாக 
னுடைய பெருமை சிவப்பதிகள் 
வழிபாடுகள் முதலியன விரித் 

அடக்கியுள்ள இலக்கண நூற் 
துரைக்கப்படுகிறது . 

பாக்களும் சூத்திரங்கள் எனப் 

பெறும் . 
சூதபுராணிகர் - நைமிச 

வனத்தி 

சூரதாசர் - இவர் இந்தி இலக்கி 
பிறமுனிவர்கட்குப் 

யத்தின் பக் திக்காலக் கவிகளில் 
பதினெண் புராணங்களையும் 

சிறப்பிடம் பெற்றவர் . கிருட் 
புகன் றவர் . இவர் மெய்யறிவு 

டின பக்திப் 

பிரிவில் இவர் 
பெற்றிருந்த படியினால் ஒவ் 

முதலிடம் பெற்றவர் . இவர் 15 
வொரு தல வரலாறுகளையும் 

ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 
அறிவுப் பார்வையால் 

பிறந்து 16 ஆம் நூற்றாண்டில் 
உணர்ந்து கூறினார் என்பர் . 

காலமாயிருப்பார் என்று கருதப் 
சூதன் - தேரோட்டுபவன் . குந்தி படுகின்றது . இவர் குருடராக 
கன்னிகையாக இருந்தபொழுது இருந்ததாகவும் தெரிகின்றது . 
தான் பெற்ற குழந்தையைப் 

பி ற 

வியிலேயே 
பழிக்கஞ்சிப் பேழையில் குருடரா , இடையில் ஏற் 
வைத்து ஆற்றில் விட அப் பட்டதா என்று தெரியவில்லை. 
பேழையைக் கண்டெடுத்துக் 

வல்லபாசாரியாரின் 

மாணவர் 
கன்னனை வளர்த்தவன் . அரசர் 

களில் முதன்மை வாய்ந்தவர் . 
கட்குத் தேரோட்டுபவர்கள் தென்னாட்டில் நான்கு முதன்மை 
சூதர் எனப்பெறுவர் . இவர்கள் 

ஆசாரியர்களில் 

வல்ல 
அரசர்களுடைய பிறகாரியங் 

பாச்சாரியாரும் ஒருவர் . சூர 
களையுஞ் செய்வார்கள் . 

கிருட்டின லீலைகளைப் 

பற்றிச் சுமார் ஒன்றே கால் 
சூத்திரகன் - இவன் ஓர் அரசன் . 

இலட்சம் பதங்கள் இயற்றிய 
வடமொழியிற் சிறந்த புலமை 

தாகக் கருதப் படுகின்றது . இவ 
யுடையவன் . மிருச்சகடி என் 

ருடைய பதங்கள் உள்ளத்தை 
னும் நாடகத்தை இவன் எழுதி 

உருக்கும் தன்மை வாய்ந்தவை . 
யுள்ளான் . 

சூரபதுமன் - பேராற்றல் படைத்த 
சூத்திரங்கள் செய்ய வேண்டி 

அவுணர் தலைவன் . காசிபருக்கு 
யவைகளையும் விலக்க வேண்டி 

மாயையிடம் 

பிறந்தவன் . 
யவைகளையும் கூறும் பதி 

பெருந்தவம் புரிந்தும் வேள்வி 
னெட்டு நூல்கள் . இவைகளைச் 

யிலே 

தன்னுடலை 
செய்தோர் போதாயனர் , 

செய்தும் சிவபிரானிடத்தில் 
ஆபஸ்தம்பர் , சத்தியாஷாடர் , 

வச்சிரவுடலும் இந்திரஞால 
திராஹ்யாயனர் , அகத்தியர் , 

மென்னுந் தேரும் அழிவற்ற 
சி.பெ. அ . - 17 


ஆனால் 


யான 


தாசர் 


சூரியகாங்கேயன் 


258 


செகவீர ராமு 


வள 


அரசன் 


வாணாளும் பெற்றான் . திருமால் என்று பெயருண்டாகியது . இரா 
இந்திரன் நான்முகன் முதலிய மாயண காதைக்கு மூலகாரண 
எல்லாத் தேவர்களையும் அடக்கி மாக இருந்தவள் இவளே . 
யாண்டான் . தேவர்கட்குப் 

சூளாமணி - தமிழில் உள்ள ஐந்து 
பல தொல்லைகள் உண்டாக்கி 

சிறு காப்பியங்களிற் சிறந்தது . 
னான் . தனக்கு எந்நாளும் 

ஒரு சமண நூல் . இதனை இயற் 
அழிவில்லை யென்று தீமைகளை 

றியவர் தாலாமொழித் 
அஞ்சாது செய்த 

இவனை 

தேவர் . இக்காப்பியத்தின் கதை 
முருகக் கடவுள் கொன்றொழித் 

சீபுராணத்தில் உள்ளது . 
தார் . 

செகவீரக்கட்டபொம்மு கட்ட 
சூரியகாங்கேயன் - இவன் கொங்கு 

பொம்மு வழிமுறையில் பாஞ் 
நாட்டில் இருந்தவன் . 

சாலன் குறிச்சியில் சக ஆவது 
பேராண்மையுடையவன் ; ஆற 

பட்டத்தை யடைந்து அரசு 
கழூர் வாணனைச் சூழ்ச்சியாகப் 

புரிந்திருந்தவர். இவருடைய 
பீடித்துப் பாண்டியன் முன் 

ஆட்சி கூ 0 ஆண்டுகள் நீட்சி 
நிறுத்தி ஆகவராமன் என்னும் 

யடைந்து விளங்கியது . இவர் 
சிறப்புப் பெயர் முதலியவை 
களைப் பெற்றான் . 

முருகப்பெருமானிடத்தில் 

பேரன்புடையவர் . நாடெங்கும் 
சூரியப்பிரபை - இவள் சுக்கிர திக்குவிசயஞ் செய்தபடியால் 
னுடைய மகள் . இவளை இட்சு திக்குவிசயத் துரை எனவும் 
வாகுவழி முறையில் தோன்றிய பெயர் வழங்கியது . குமாருப் 
ஒருவன் காந்தருவ 

பிள்ளை என்பவர் இவருக்கு 
மணத்தாற்கலந்தான் . சுக்கிராச் அமைச்சராக அமைந்து நின்றார் . 
சாரியார் எட்டுநாள் அவனோடு பின்னாளில் வெள்ளையர்களை 
போரிட்டு அவனை அவனுடைய 

விரட்டியடித்துக் குலை நடுக்கங் 
நாட்டோடு சுட்டெரித்தார் . கொள்ளச் செய்த வீரபாண்டி 
ரியயனார் கோயில் தஞ்சை 

யக்கட்டபொம்மன் இவருடைய 
மாவட்டத்தில் கும்பகோணத் 

முதல் மகனே . முருகப் பெரு 
திற்குக் கிழக்கே ஏறக்குறைய 

மான் இக்கட்டபொம்முவைக் 
ஏழு அல்லதுஎட்டுக்கல் தொலை 

கொண்டு கந்தசாமிப் புலவருக் 
வில் இவ்வூர் உள்ளது . இவ்வூர்க் 

குக் கண் தெரியுமாறு செய்தரு 
கோயில் முதற் குலோத்துங்க 

ளினார் எனவும் செய்தி வழங்கு 
சோழனால் கி . பி . 1110 இல் 
கட்டப்பட்டது . குலோத்துங்க செகவீரபொம்மு - இரகு நாதன் 

மார்த்தாண்டாலயம் என்பவருடைய இரண்டாவது 
என்னும் பெயரும் இக்கோயி மகனாகத் தோன்றியவன் . முன் 
லுக்கு உண்டு . கதிரவனுக்கும் னவன் காலமானபடியால் பதி 
அவனுடைய மனைவியரான னெட்டாவது 

பட்டத்தின 
சாயை உஷா என்பவர்கட்கும் னாகப் பாஞ்சாலங் குறிச்சியை 
இக்கோவிலிலே உருவங்கள் ஒன்பதாண்டுகள் 

அரசாட்சி 
உள்ளன . 

செய்தான் . 
சூர்ப்பநகை - இவள் இராவண 

கட்டபொம்மு 
னுக்குத் தங்கையாகத் தோன்றி வழி முறையில் பாஞ்சாலன் 
யவள் . இவள் நகைபுரியின் அந் குறிச்சியை உச ஆவது பட்ட 
நகை மிகுந்த அச்சத்தை உண் 

அரசாண்டவன் . அறிவி 
டாக்குவதாக இருக்கும் . அத லும் ஆண்மையிலுஞ் சிறந்த 
னால் இவளுக்குச் சூர்ப்பநகை வன் . புலவர்களிடத்தில் 


சூ 


சோழ 


செகவீர ராமு 


மாக 


( 


. 


செங்கண்மர் 


2 


259 


செஞ்சேரி மலை 


வீதி 


அவள் 


பேரன்பு கொண்டு அவர்களைப் 

கிருஷ்ணகிரி 

என்னும் மலை , 
பாராட்டிப் போற்றினான் . இவ தெற்கில் உள்ள சந்திரகிரி என் 
னுடைய ஆட்சி ஏழு ஆண்டு 

னும் மலை ஆகிய மூன்று மலை 
களே நடைபெற்றது . 

களையும் இணைத்து , அறுபதடி 
செங்கண்மா - திருவண்ணாமலைக்கு 

அகலம் உள்ளதாக உயரமான 
மேற்கேயுள்ள ஓர் ஊர் . இந் 

அலங்கம் ஒன்று கட்டப்பட் 
நகரில் முன்னாளில் நன்னன் 

டுள்ளது . வெளிப்புறத்தில் எண் 
வேண்மான் என்பவன் அரசு 

பதடி அகலமுள்ள அகழியும் 
புரிந்திருந்தான் . அந்நாளில் இவ் 

இருக்கின்றது . இவ்வாறு 
வூர் அகழி , கோட்டை , பெரிய மூன்று முக்கியக் கொத்தளங் 
முதலியவைகளோடு 

களைக் கொண்டதாக அமைந் 
சிறந்து விளங்கியதாக 

வர 

திருக்கும் இந்தக் கோட்டை 

யின் 
லாற்று நூல்கள் கூறும் . 

சுற்றளவு 

ஐந்து கல் 

ஆகும் . 
செங்குட்டுவன் சேரலாதன் 
மகன் . இளங்கோவடிகளின் செஞ்சியர்கோன் காடவன் 
தமையன் . கண்ணகி தன்னாட் இவன் செஞ்சியில் வாழ்ந் 
டையடைந்து கணவனோடு திருந்த ஒரு சிற்றரசன் . பல்ல 
விண்ணகம் புகுந்தாளென்ப வர் குலத்தினன் . இவன் விக்கி 
தைக் கேட்டு , இவன் இமயமலை ரம சோழனுடைய ஆட்சிக்கு 
யில் இருந்து சிலை கொணர்ந்து உட்பட்டு ஆட்சி நடத்திக் 
வடிவமைத்து 

கொண்டிருந்ததோடு விக்கிரம 
பெறுத்திப் பூசையும் விழாவும் சோழனுக்குச் சிறந்த நண்பனா 
நடத்தியவன் . 

கவும் விளங்கியிருந்தான் என்று 

தெரிகிறது . 
செங்கோற்பொறையன் - சேரமான் 
பெருமாளுக்கு முன் சேர நாட் செஞ்சேரி மலை - இவ்வூரின் பழ 
டையாண்ட அரசன் . இவன் மையான பெயர் தென்சேரி கிரீ 
அரசாட்சியை வெறுத்துத் 

இவ்வூர் பல்லடம் 
தவஞ் செய்யச் சென்ற பிறகு உடுமலைப் பேட்டை வழியில் 
மலை நாட்டு வழக்கப்படி சேர பதினெட்டுக் கிலோ மீட்டர் 
மான் பெருமாள் அரசுரிமையை தொலைவில் உள்ளது . மந்திர 
அடைந்தார் . 

கிரி என்னும் வேறொரு பெய 
செங்கோன் தரைச்செலவு 

ரும் இம்மலைக்கு உண்டு . மலை 

சந்தன விநாயகர் 
மறைந்து போன தமிழ் நூல் 
களில் ஒன்று . 

கோயில் இருக்கிறது . மலை உச்சி 

யீல் வேலாயுதசுவாமி கோயில் 
செஞ்சிக்கோட்டை தமிழ் 

நோக்கி 

உள்ளது . 
நாட்டைச் சேர்ந்த தென் இங்கு வருவோர் தங்களுடைய 
ஆர்க்காடு மாவட்டத்தின் வட எதிர்கால பலன்களைத் தெரிந்து 
மேற்குப் பகுதியில் திண்டி கொள்ளப் பன்னிருகைப் பரம 
வனத்திலிருந்து திருவண்ணா னின் ஓரிரு திருக்கைகளில் பூ 
மலை செல்லும் சாலையில் உள்ள 

வைக்கின்றனர் . சிறிது 
செஞ்சி என்னும் ஊரில் முக் நேரத்துக்குள் வலக்கையில் 
கோண 

அமைந்த இருந்து பூவிழுமாயின் நினைத்த 
மூன்று மலைகளைக் 

கொண்டு காரியம் வெற்றி என்றும் , இடக் 

கோட்டை . கையில் இருந்து விழுமாயின் 
மேற்கில் உள்ள இராசகிரி என் நிறைவேறாது என்றும் நேரங் 
வம் மலை , வடக்கில் 

வடக்கில் உள்ள கடந்தும் விழவில்லை யெனின் 


என்பது . 


யடியில் 


கிழக்கு 


வை 


வடிவில் 


உருவாகிய 


கிய ஒரு 


செட்டிப் பிள்ளையப்பன் 


260 


செட்டிப் பிள்ளையப்பன் 


மருட்சி 


மேலுங் காலதாமதமாகும் என 
வும்உணர்ந்து கொள்ளுகின்ற 
னர் . இம்முறைக்குப் பூக்கேட் 
டல் " என்று பெயர் . இம்மலை 
அருணகிரிநாதருடைய திருப்பு 
கழ்பெற்றது . வேறுசிலர் இயற் 
றிய நூல்களும் உள்ளன . 
செட்டிப் பிள்ளையப்பன் - இவன் 
கொங்குவள நாட்டில் பாரியூ 
ரில் பதின்முன்றாம் நூற்றாண் 
டில் வாழ்ந்திருந்தவன் . கொங்கு 
வேளாளரில் வடகரைக் கவுண் 
டர் என்னும் பிரிவைச் சேர்ந்த 
வன் . பெரும் பண்ணைக்காரன் . 
சிறந்த தமிழறிவு அமையப் 
பெற்றவன் . பாரியைப் போல் 
வரையாது வழங்கிய வள்ளல் 
தன்மை அமையப் பெற்றவன் . 
இவனுடைய புகழ் தமிழ்நாடு 
முழுவதும் 

பரவி யிருந்தது . 
நாளும் பெருங்கொடை வழங் 
கியபடியால் நாளடைவில் 
பொருள் வளங்குறையப் பெற் 
றான் . ஆயினும் தன்னை நாடி 
வரும் புலவர்கட்கு இல்லை 
யென்று சொல்லாமல் பொருள் 
வழங்கினான் - கையில் எத்தகைய 
பொருளும் இல்லா திருந்த சம 
யத்தில் புலவர் ஒருவர் இவன் 
பால் வந்து இவனைப் புகழ்ந்து 
பாடினார் . இவனுடைய நிலை 
அந்தப்புலவருக்குத் தெரியாது . 
இவன் தன்னிடம்யாதும் பொரு 
ளில்லை யென்பதைப் புலவரி 
டம் புகலவில்லை . விருந்திட்டுத் 
தக்கவாறு போற்றினான் . இ 
வில் கவலை மிகுதியாகியது.இப் 
புலவர் , " நாளைக்குப் போக 
வேண்டும் என்று சொன்னால் 
கொடுத்தனுப்புவதற்கு யாது 
மில்லையே என்ன செய்வது 
என்று ஏங்கினான் .யாதும் இல்லை 
யென் கூறுவதை 
தன்னுடைய உயிரைப் போக் 
கிக்கொள்வது நல்லது என்று 
முடிவு செய்தான் . பாரியூருக் 
குப் பக்கத்தில் பெரிய காடு 
ஒன்று இருந்தது . அக்காட்டில் 


இருந்த பெரிய புதர் ஒன்றில் 
புலியொன்று இருந்து கொண்டு 
வழிச் செல்வோரையும் ஆடு 
மாடுகளையும் அடித்துத் தின்று 
கொண்டிருந்தது . செட்டிப் 
பிள்ளையப்பன் அப்புதருக்குப் 
போய்ப்புலிக்கு இரையாகிவிடுவ 
தென்று முடிவு செய்தான் . நள் 
ளிரவில் எழுந்து அக்காட்டைய 
டைந்து புதர்ப்பக்கம்போனான் . 
அடுத்த ஊரிற் கொள்ளையிட்ட 
கள்ளர்கள் தாங்கள் கொள்ளை 
யிட்ட பொருளைப் புதர் மலை 
வில்வைத்துப்பங்கிட்டுக்கொண் 
டிருந்தார்கள் . அந்த இடத்திற்கு 
அந்த நேரத்தில் யாரும்வரமாட் 
டார்கள் என்பது அவர்களு 
டைய எண்ணம் . திடீரென்று 
இவரைக் கண்டவுடன் யாரோ 
தங்களைப் பிடிப்பதற்கு வந்து து 
விட்டார்கள் என்று 
யடைந்த அவர்கள் அப்பொருள் 
களையெல்லாம் அப்படியே 
போட்டு விட்டு ஓடி விட்டார் 
கள் . 

செட்டிப்பிள்ளையப்பன் 
புதரை நெருங்கியவுடன் அங் 
குக் கிடந்த பொருட்குவியலைக் 
கண்டான் . எல்லாவற்றையும் 
வீட்டிற்கு எடுத்துக் கொண்டு 
சென்றான் . மறுநாள் புலவருக்கு 
வேண்டிய 

அளவு பொருள் 
கொடுத்து அனுப்பினான் . எஞ் 
சிய பொருள்களை அப்பொருட் 
குரியவர்கள் யாவரென உசாவி 
யறிந்து அவர்களிடஞ் சேர்த்து 
விட்டான் . இச் செயற்கருஞ் 
செயலால் இவனுடைய புகழ் 
என்றும் 

நின்று நிலவுவதா 
இவனுடைய 

பெரு 
மையைக் கொங்கு மண்டல 
சதகத்தார் இட்டமான கவி 
சொல்லும் 

பாவலர்க் கில்லை 
யென்று சொலற்கஞ்சிக் காட் 
டில் வாழ் , துட்ட வன்புலித் 
தூற்றிற் புகுந்தவன் தூயவன் 
கண வாள குலத்தினன் , செட் 
டிப்பிள்ளையப் பன்றினந் 
தொண்டுசெய் . தேவி மாமலை 


யிற்று . 


விடத் 


செம்பியன்மாதேவி 


261 . 


செழ்மனச் செல்வி 





சோ 


யொன்று 





சோழ 


ரனுங் 


கையை 


கை 


மாதொரு பங்குள கட்டு செஞ் 

தான் . ஆண்டுகள் பல சென்றன . 
சடை அமரவிடங்கனார் கதித்து 

அவன் மீது ஆலம் விதை ஒன்று 
வாழ் பாரி யூரெங்க ளூரரோ 

விழுந்து முளைத்துப் 

பெரிய 
என்று பாராட்டி யுள்ளனர் . 

மரமாகி வளர்ந்தது . இறைவன் 
செம்பியன்மாதேவி - இவ்வூர் தோன்றினார் . “ உனக்கு வேண் 
ழவள நாட்டில் நாகைக்கு 

டியது யாது ? என்று உசாவி 
எட்டுக்கல் - தொலைவில் இருக்கி னார் . செம்புக்குமரன் பகைவர் 
றது . திருக்கோளிலி , வலிவலம் 

களை வெல்லத்தக்க வாட்படை 
கன்றாப்பூர் , சிக்கல் , நாகைக் 

தனக்கு 

வேண்டு 
காரோணம் , தேவூர் ,, எட்டி மென்று கேட்டான் . இறைவர் , 
குடி , திருவிசைப்பாப் பெற்ற உனக்கு நாளை 

நாளை வாட்படை 
சாட்டியக்குடி , சோழவித்தியா யனுப்புகிறோம் . என்று கூறி 
புரம் என்னும் பாடல் பெற்ற விட்டு மறைந்தார் . அப்போது 
பலவூர்கள் செம்பியன்மாதேவி இராமபிரான் இலக்குமண 
யைச் சூழ்ந்துள்ளன . இவ்வூர்க் ரோடு பஞ்சவடியில் தங்கியிருந் 
கோவிலிலுக்குக் கைலாசநாதர் தார் . இலக்குமணர் மறுநாள் 
கோவில் என்று பெயர் . இக் ஆலிலைபறிக்கும் பொருட்டு ஆல 
கோவிலில் உள்ள கல்வெட்டுக் மரத்தின் மீது ஏறினார் .அச்சமயத் 
களால் , பத்தாம் நூற்றாண்டு தில் இறைவர் அனுப்பிய வாட் 
முதல் பதின்மூன்றாம் நூற் படை விண்ணில் வந்தது . அத 
றாண்டு வரை ஆண்ட 

னைக் கண்டு இலக்குமணருங் 
அரசர்கள் பலரைப் பற்றிய கையை நீட்டினார் . செம்புக்கும 
செய்திகள் தெரியலாயின . 

நீட்டினான் . 
சோழப் பேரரசியான செம்பி இலக்குமணர் மரத்திலி 
யன்மாதேவியார் இக்கோயிலைக் ருந்து நீட்டப் பெற்ற படியால் 
கட்டியதாகவும் அவர் மகனான 

மேலே நின்றது . 

வாட்படை 
உத்தமச் சோழன் இவ்வூரை இலக்குமணர் கையிற் புகுந் 
அமைத்ததாகவும் கல்வெட்டுக் தது . கீழே இறங்கிய இலக்கு 
களால் அறியப் படுகிறது . மணர் வாட்படையின் கூர்மை 
செம்பியன் மாதேவி என்பவள் யைப்பார்க்க விரும்பி அடிமரத் 
கண்டராதித்த சோழனுடைய தை வாட்படையால் வெட்டி 
இரண்டாவது மனைவி ஆவள் . னார் ; மரத்தோடு செம்புக்குமர 
கணவன் இறந்த பிறகு இவள் னும் வெட்டுண்டான் .. 
நாற்பத்தைந்தாண்டுகள் 
வரை உயிர் வாழ்ந்திருந்தாள் . | செம்புலப்பெயல் நீரார் 
வழிபாடு , திருவிழா , 

சங்கப் புலவர்களில் ஒருவர் . 
தேவாரம் பாடுதல் , திருவிளக்கு 

இவருடைய இயற்பெயர் இன்ன 
கள் முதலிய பலவற்றிற்கு தென்று தெரியவில்லை . 

ஒரு 
இவள் நிவந்தங்கள் ஏற்படுத்தி 

வரை ஒருவர் அறியாதிருந்த 
தலைவனுந் தலைவியும் எதிர் 

பட்டு உள்ளங் கலந்து அன்பு 
செம்புக்குமாரன் - இவன் சூர்ப்ப 

டையவர்களானமையைச் , 
நகையினுடைய மகன் ; இவன் 

செம்புலப் பெயல் நீர் போல 
தன்னை எதிர்த்தவர்களை வெற்றி 

அன்புடை நெஞ்சந் தாங்கலந்த 
கொள்ளுமாறு ஒரு வாட்படை 

னவே 

என்று பாடியபடியி 
யைப் பெற வேண்டுமென்று 

னால் இவ்வாறு பெயர்பெற்றார் . 
எண்ணினான் . 

பஞ்சவடியில் 
கோமதியாற்றின் கரையில் ஓரி செம்மனச் செல்வி 

மதுரை மா 
டத்தில் அமர்ந்து தவஞ் செய் நகரில் 

வாணியர் குலத்தில் 


இவர் 


நாள் 


னாள் . 


செய்யான் பல்லவராயன் 


862 


செவந்தான் 


வள 


தோன்றிய ஒரு மாது . இவள் வழங்கினான் . இவன் இருபத் 
பிட்டு வாணிகஞ்செய்து வாழ்க் தைந் தாண்டுகள் அரசாட்சி 
கையை நடத்தினாள் . மதுரைப் செய்தான் . 
பெருமானிடத்தில் மட்டற்ற 

செவணம்பட்டிக்காடு கோயம் 
அன்பு கொண்டிருந்தாள் . இவ 
ளுடைய அன்புக்கு மகிழ்ந்த 

புத்தூரிலிருந்து சத்தியமங்கலம் 
மதுரைப் பெருமான் இவளுக்கு 

போகும் வழியில் ஏழாவது 

மைலில் இவ்வூர் இருக்கிறது . 
ஆளாக வந்து வேலை செய்து 
இவளுடைய பிட்டையும் வாங் 

கரடு நூறு அடி உயரமிருக்கும் . 
கித் தின்று பிரம்படியும் பட் 

அதன் முடியில் முருகக் கடவுள் 
டார் . இவளுடைய பெயர் வந்தி 

எழுந்தருளியிருக்கிறார் . செவ 
ணம்பட்டி 

செவ்வண்ணன் 
யெனவுங் கூறுவர் . 

பட்டி 

என்பதன் திரிபு . 
செய்யான் பல்லவராயன்- கொங்கு செவ்வண்ணன் என்றால் சிவந்த 
நாட்டில் மேல்கரைப் 

நிறத்தையுடையவன் என்பது 
பூந்துறை நாட்டைச் சேர்ந்த 

பொருள் . செந்நிறமுடைய முரு 
அறைச்சலூரில் சுரைய வேட் 

கக்கடவுள் எழுந்தருளிய குன் 
டுவரில் செய்யான் 

என்னும் 

றாகையால் இவ்வாறு பெயர் 
பெயருடையான் ஒருவன் இருக் 

பெற்றது . ஆனால் இந்நாளில் 
தான் . அவன் போர்த் திறமையு இப்பெயரைச் சிரவணம் பட்டி 
டையவன் . அரசன் அவனுடைய 

என்று வழங்குகிறார்கள் . இம் 
போர்த் திறமையை மதித்துப் மலை கிருதயுகத்தில் இரத்தின 
பல்லவராயன் என்று பட்டப் 

கிரியாகவும் திரேதாயுகத்தில் 
பெயர் கொடுத்தான் . அவன் பொன் மலையாகவும் துவாபர 
தன்னுடைய பெயரோடு அதனை 

யுகத்தில் வெள்ளிமலையாகவும் 
யுஞ் சேர்த்துக்கொண்டு பேரும் 

கலியுகத்தில் கல் மலையாகவும் 
புகழுந்திகழ வாழ்ந்திருந்தான் . இருக்கிறதாம் . இக்குன்றில் 
செல்லிக் கோமான் இவனுடைய எழுந்தருளிய முருகக் கடவுள் 
இயற்பெயர் ஆதன் எழினி என் பல பாமாலை பெற்றிருக்கிறார் , 
பது . இவனுடைய ஆட்சியில் 

செவந்தான் 

தொண்டை வள 
பல இளங்கோசர்கள் வாழ்ந்த 

நாட்டில் மல்லை யென்னும் 
னர் . இவன் ஒரு யானையோடு 

இவன் முன்னாளில் 
செய்த போரைச் சிறப்பித்து 

வாழ்ந்திருந்தான் . இவனிடம் 
ஐயூர் முடவனார் என்னும் புல 

செல்வ நலஞ் சிறந்திருந்தது . 
வர் பாடியுள்ளார் . 

தன்னுடைய செல்வத்தைத் 
செல்வக் கடுங்கோவாழியாதன் தான் மட்டும் உண்டு களியாமல் 
இவன் சேர நாட்டினனாகை 

யடுத்தவர்களுக்கெல் 
யால் இவனுடைய பெயர் சேர லாம் உதவிக் களித்தான் . புல 
மான் கடுங்கோ வாழியாதன் வர்களிடத்தில் இவன் அளவற்ற 
எனவும் வழங்கியது . இவன் 

கொண்டிருந்தான் . 
திருமா லிடத்தில் மிகுந்த அன்பு இவன் காலத்தில் இராமச்சந்திர 
டையவன் ; இவனைப் பாண்டி கவிராயர் என்னும் 

புலவர் 
நாட்டிற் பிறந்த அந்தணராகிய ஒருவர் இருந்தார் . அவர் சிறந்த 
கபிலர் பாடியுள்ளார் . இவன் அறிஞர் . அவர் பெரும்பாலும் 
கபிலருக்கு நூறாயிரங் காணம் இந்தச் செவந்தானுடனேயே 
பொன் தந்து நன்றா என்னும் தங்கியிருந்தார் . செவந்தான் 
குன்றின் மீதேறித் தன் கண் மீது அரிய செய்யுட்களையும் 
ணிற் கண்ட நாடெல்லாம் பாடினார் . இவன் காலத்தில் 


ஊரில் 


தன்னை 


அன் 


செவிசாய்த்த விநாயகர் 


263 


சென்னை 


1 


கிறது . 


இருந்த சிறந்த வள்ளல்களில் கள் கடற்கரையிற் சிறிது 
இவன் ஒருவனாகத் திகழ்ந்தான் . இடம் வேண்டுமென்று இச் 
செவிசாய்த்தவிநாயகர் - திருஞான 

சிற்றரசனிடந்தான் கடற்கரை 
சம்பந்தர் அன்பிலாலந் துறை 

யில் நிலம் பெற்றுக் கோட்டை 
என்னுஞ் சிவப்பதிக்குச் சென் 

முதலியவைகளைக் கட்டினர் . 
றார் . திருக்கோயிலை அடுத்திருந்த 

சென்னப்ப நாயக்கன் உதவி 
ஆற்றில் வெள்ளம் பெருகிச் 

யால் எழுந்த அந்த இடந்தான் 
சென்றது . ஆற்று வெள்ளத் 

பிறகு சென்னையாகி 

இன்று 
தைக் கடந்து கோயிலுக்குச் 

மாபெரும் பட்டினமாகவிளங்கு 
செல்லமுடியவில்லை .மறுகரையி 
லிருந்தபடியே பதிகம் பாடி 

சென்னி சோழ மன்னர்களில் 
னார் . இக்கரையிலிருந்த ஆனை ஒருவனாகிய இவனுடைய முழுப் 
முகக்கடவுள் காதைச் சிறிது பெயர் சோழன் உருவப்பஃறேர் 
சாய்த்துக் கொண்டு தேவாரம் இளஞ்சேட் சென்னி என்பது . 
பாடுதலைக் கருத்துடன் கேட் இவன் சோழன் கரிகாற் பெரு 
டார் . இதனால் அவ்விநாயகருக் வளத்தானுடைய தந்தையென் 
குச் செவி சாய்த்த விநாயகர் பர் . இளஞ்சேட் சென்னி 
என்று பெயர் உண்டாகியது . அழுந்தூர் வேளிடை மகட் 
இன்றைக்கும் அவ்விநாயகர் கொடை கொண்டான் என்று 
அவ்வாறே எழுந்தருளி யுள் நச்சினார்க்கினியர் தொல்காப் 
ளார் . 

பிய உரையில் கூறியிருக்கிறார் 
செவ்வாய்ப்பேட்டை - சேலத்தில் 

இவனைப்பரணர் பாடியுள்ளார் . 
உள்ள ஓர் ஊர் . இங்கு செவ் சென்னிமலை - கொங்குவள நாட் 
வாய்க்கிழமை தோறுஞ் சந்தை 

உள்ள 

முதன்மையான 
கூடுகிற படியால் இந்த இடம் சிவப்பதிகளில் சென்னிமலை 
இவ்வாறு செவ்வாய்ப்பேட்டை ஒன்று . இம்மலைக்குச் சிரகிரி , 
என்னும் பெயரைப் பெற்றது . சிகரகிரி , சென்னியங்கிரி , புட்ப 

கிரி முதலிய வேறு பெயர்களும் 
செழியன் செழுமை மிகுந்த 

உண்டு . எழுந்தருளியுள்ள முரு 
நிலையில் விளங்கியபடியால் 

கக்கடவுளின் பெயர் சென்னி 
பாண்டியனுக்குஏற்பட்ட சிறப் 

மலை நாதர்எனவும்சிரகிரித்தண் 
புப் பெயர் . 

டாயுதபாணி எனவும் வழங் 
செழியன் சேந்தன் - இவன் மாற கும் . இக்கோயிலின் மண்டபத் 
வர்மன் அவனி 

துத் தூண்களில் ஏழாம் நூற் 
னுடைய மகன் . சடையவர்மன் றாண்டில் வெளித் திருப்பணி 
என்னும் பட்டம் புனைந்து பதி செய்த 

முத்துவசவய்யன் , 
னைந்தாண்டுகள் 

மைசூர் மன்னர் தேவராசஉடை 
செய்தான் . இவனுடைய ஆட்சி யார் முதலியோருடைய உருவச் 
யின் இறுதிக்காலத்திலேதான் சிலைகள் உள்ளன . இம்மலையில் 
சீன நாட்டானாகிய 

யுவான் 

முன்னாளில் பிண்ணாக்குச் சித் 
சிங் என்பவன் காஞ்சிக்கு வந் தர் தங்கியிருந்ததாகக் கூறுவர் . 
தான் . 

சென்னை சென்னப்ப நாயக்கர் 
சென்னப்ப நாயக்கன் 

என்பவரிடமிருந்து ஆங்கிலே 
கிரி அரசனுக்கடங்கிச் செங்கற் யர்கள் விலைக்கு வாங்கிக்கோட் 
பட்டிலிருந்து 

அரசு புரிந்து டை முதலியவைகளை அமைத் 
வந்த ஒரு சிற்றரசன் . வாணிக 

கொண்டு தங்கியிருந்த 
நிமித்தம்வந்த வெள்ளைக்காரர் இடத்திற்கு ஆங்கிலேயர்கள் 


டில் 


சூளாமணியீ 


அரசாட்சி 


துக் 


சேடதாசையர் 


264 


சேதிராயர் 


யாக 


வைத்த பெயர் இது . கடற்கரை னுடைய மகனாவான் . இவன் இல 
யை அடுத்த ஊர்கள் பட்டி 

வந்திகைப் பள்ளி என்னுமிடத் 
னம் என வழங்கும் முறைப்படி தில் இறந்தான் . கோனாட்டு 
சென்னையும் சென்னைப்பட்டின எறிச்சிலூர் மாடலன் மதுரைக் 
மாகியது . முதலில் ஒரு சிறிய குமரனார் இவனுடைய அவைக் 
மீன் பிடிகாரர்களுடைய சேரி களப் புலவராக விளங்கியிருந் 

இருந்த இந்த இடம் தார் . 
நாளொரு மேனியும் பொழு சேதகாரி- மகேந்திரவர்மனுடைய 
தொரு வண்ணமுமாக வளர்ந்து 

சிறப்புப் பெயர்களில் ஒன்று . 
பக்கத்தூர்களாகிய திருவல்லிக் 

சேதகாரியென்றால் சேதியங்களை 
கேணி திருமயிலை திருவொற்றி அமைப்பவன் என்று பொருள் . 
யூர் முதலியவைகளைத் தன்ன 

சேதியம் - கோயில் . 
கப்படுத்தி இன்று பேரூராகத் 
திகழ்கிறது . 

சேதி - இஃதொரு சைனக்கோயில் . 

சைத்தியாலயம் என்றுங் கூறப் 
சேடதாசையர் இவர் பல்லவ 

பெறும் . 

இது வித்தியாதர 
ராயன் என்னும் சமண மன்ன ருடைய உலகத்தில் உள்ளது . 
னுடைய மனைவிக்குக் குருவாக 

சேதி நாடு - ( க ) இது மிருகா 
இருந்தார் . இதனைச் சமணர்கள் 

வதியின் தந்தைக்குரிய நாடு . 
உணர்ந்து வெறுப்படைந்து 

உதயணன் இந்நாட்டிற்குரியவ 
அரசனிடங் கூறினர் . அரசன் 

னாக இருந்தான் . இந்நாட்டில் 
தன்னுடைய மனைவியிடம் 

தவஞ்செய்தற்குரிய ஓர் அழகிய 
அவரை நீக்கி விடுமாறு கூறி 

மலை இருந்தது . இந்நாடு பின் 
னான் . அரசன் மனைவியாகிய 

னாளில் யூகிக்கு உதயணனால் 
சற்குணமாதேவி 

நன்கொடையாக வழங்கப்பட் 
பார்த்து , " என்னுடைய ஆசா 

ந்தச் சமணர்கள் 
வெல்வார்களாயின் அவ்வாறே 

சேதி நாடு - ( உ ) தமிழ்நாட்டின் 
செய்கிறேன் என்றுகூறினாள் . 

ஒரு பகுதி . இது நடுநாடென் 
அவ்வாறே வாதிடுமாறு அரசன் 

றும் மலையமான் நாடு என்றுங் 
கட்டளையிட்டான் . சமணர்கள் 

கூறப்பெறும் . திருக்கோவலூர் 
ஒரு குடத்தில் நச்சுப் பாம்பை இதன் தலைநகர் . 
அடைத்து , இதற்குள் கை சேதிராயர் ( க ) - " இவர் தில்லைக் 
விடுக " என்று கூறினர் . இவர் , கூத்தப்பெருமான் மீது திரு 
“ பதிப்பொருள் சிவனே 

விசைப்பாப் பதிகம் பாடியவர் . 
யெனக்கையிட்டு அப்பாம்பைச் இப்பதிகம் ஒன்பதாம் 

திரு 
சிவலிங்கமாக எடுத்துக் காட்டி முறையில் சேர்க்கப்பட்டிருக்கி 
னார் . இதனைக் கண்டு அரசனும் றது . இவர் சேதி நாட்டைச் 
சமணர்களுஞ் சைவர்களாயி 

சேர்ந்தவராக 

இருக்கலாம் 
னர் . அச்சிவலிங்கத்தை அதே என்று எண்ணுகின்றனர் . 
இடத்தில் அமைத்தனர் . அந்த 
இடம் உத்தரேச்சுரம் என் 

சேதிராயர் ( உ ) - புதுச்சேரியில் 

எறு 
பெயர் பெற்றது . 

சடையனார் என்பவருக்குப்புதல் 

வராகத் தோன்றியவர் . கல்வி 
சேட் சென்னி இவனுடைய யை நன்கு கற்றுச்சிறந்த ஒழுக் 
முழுப்பெயர் சோழன் இலவங் கத்தை மேற்கொண்டிருந்தவர் . 
திகைப் பள்ளித்துஞ்சிய நலங் சிறந்த புகழோடு விளங்கி 
கிள்ளி சேட்சென்னி என்பது . யிருந்த இவர் மீது வஞ்சிமார்த் 
இவன் சோழன் நலங்கிள்ளியி தாண்டர் என்பவர் பல பாடல் 


அரசனைப் 


ரியாரை 


1 


சேது 


285 


சேரமாண்டார் 


சேது 


பழைய 


நூல்கள் 


கள் பாடியுள்ளார் . அப்பாடல் பற்றி யானைக்கட் சேய் மாந்த 
கள் வேலூரில் உள்ள சிவன் ரஞ்சேரலிரும்பொறை என்னப் 
கோயிலின் கோபுர வாயிலில் பட்டான் . இவனுக்கும் பாண்டி 
கல்லிற்பொறிக்கப்பட்டுள்ளன 

யன் தலையாலங்கானத்துச்செரு 
என்பர் . இவர் கம்பர் இயற்றிய வென்ற நெடுஞ்செழியனுக்கும் 
ஏரெழுபது நூல் அரங்கேற்றத் நிகழ்ந்த போரில் இச்சேரமான் 
திற்குச் சென்ற பொழுது பாம்பி தோல்வியுற்று அவனால்சிறைப் 
னால் கடிக்கப்பட்டு மாண்டா படுத்தப்பட்டான் . ஆனால் அச் 
ரெனவும் அவ்வாறு மாண்ட சிறையினின் றுந் தப்பி வெளி 
வரைக் கம்பர் தம்முடைய பாட் யேறி விட்டான் . இவனைக் 
டாற் பிழைப்பித்தார் எனவுங் குறுங்கோழியூர் கிழார் பாடி 
கூறுவர் . 

யுள்ளார் . 
இராவணனைக் கொலை 

சேரமண்டலம் - சேரநாடு . தமிழ் 
செய்தமையால் தமக்குற்ற தீ 

நாட்டின் மேற்குப்பகுதி . 
வினை நீங்குமாறு இராமபிரா 
னால் சிவலிங்கம் நிலை நாட்டி 

குடநாடு 
நீராடப்பெற்ற இடம் . இது 

என்று குறிப்பிடுவது இச்சேர 
மிகச்சிறந்த புனித நீராகையால் 

நாட்டைத்தான் . இப்போதுள்ள 

மலையாள நாடு சேரநாடாகும் . 
பலர் இங்கு நீராடுவர் . இவ்வி 

சில பகுதிகள் தமிழ் நாட்டின் 
டம் அண்மையில் கடல் 
கோளால் மூழ்கியது . 

மேலை எல்லையாயாகவும் இருக் 

கும் . 
சேதுமாதவர் - இராமேசுவரத்தில் 
திருக்கோயில் கொண்டுள்ள 

சேரமாண்டார் - இவன் ஒரு சேர 
பெருமாளின் பெயர்.இராமேசு மன்னன் . மிகுபொறுமையுள்ள 
வர வழிபாட்டிற்கு வருவோர் வன் . எவ்வளவு கொடிய காரி 
இச்சேதுமாதவரையும் போற்றி யத்தை இவனிடம் ஒருவர் செய் 
வழிபட்டுத் திரும்பாவிடின் 

தாலும் 

இவன் தன்னுடைய 
இராமேசுவரப் பயணத்தினால் பொறுமையை இழப்பதில்லை . 
பயனேற்படாது என்பர் . 

சோழ மன்னன் ஒருவன் இச் 

சேரனுடைய பொறுமையை 
சேந்தன் ( க ) - மகேந்திரவர்மன் 

ஆராய்ந்து பார்க்க எண்ணி 
காலத்தில் பாண்டிய நாட்டை 
அரசாண்டவன் . 

னான் . தன்னுடைய ஆள் ஒரு 
பாண்டியன் 
மாறவர்மனுடைய மகன் . 

வனை அனுப்பிச் சேரமாண்டா 

ருடைய அரண்மனைவாசலில் 
சேந்தன் ( உ ) - இவன் காவிரிக் 

இருந்த காவல் மரத்தை வெட் 
கருகில் உள்ள அம்பர் என்னும் 

டச் செய்தான் . சேரமாண்டா 
நகருக்குத் தலைவனாக இருந்த 

ரின் தாய் வெளியே 
வன் . கல்வி கேள்விகளிற் சிறந் 

" யாரடா மரத்தை வெட்டுகி 
தவன் . சிறந்த கொடையாளி 

என்று 

கேட்டாள் . 
இவன் சில நூல்களுஞ் செய் 

அதற்கு மரம் வெட்டியவன் , 
திருக்கிறான் , 

உங்களுடைய அப்பன் 
சேய் - இவன் சேர மன்னர்களில் என்று மறுமொழி சொன்னான் . 
ஒருவன் . இவனுடைய முழுப் இதனைக் கேட்ட சேரமாண் 
பெயர் சேரமான் யானைக்கட் டார் , " அவன் சொல்வது சரி 
சேய் மாந்தரஞ்சேர லிரும் தான் . அதனால் 

தான் அவ்வளவு 
பொறை என்பது . யானையினு உரிமையாக 

மரத்தை 
நோக்குப் போன்ற 

வெட்டுகிறான் என்றான் . இத 
நோக்கையுடையவன் என்பது னைக் கேட்டுச் சோழனுடைய 


வந்து , 


றது ? 


வந்து 


சேரமான்கணைக்காலிரும்பொறை 266 


சேரமான் ...... மாக் கோதை 


வாசல் 


தனர் . 


ஆள் அரசனை வணங்கி நிகழ்ந்த யும் இவனுக்கு அமைந்தது . 
தைக் கூறிவிட்டுச் சென்றான் . இவன் சிறந்த தோற்றப் பொலி 
சேரமான்கணைக்காலிரும்பொறை - 

வுடையவன் . தன்னைக் கண்ட 

வர்கட்கு நன்மையைச் செய்வதா 
இவன் கோச்சேரமான் எனவும் 

கும் இவனுடைய 

உருவச் 
கூறப்பெற்றான் . இவன் பெரும் 

சிறப்பு . நரிவெரூஉத் தலையார் 
படையும் போர் வன்மையும் 

என்னும் சங்க 

காலப் புலவரு 
உடையவன் . இவனுடைய தலை 
நகர் தொண்டி . இந்நகரத்தின் 

டைய விகாரமான தோற்றம் 

இம்மன்னனைக் கண்டதும்மாறி 
கண் பெரிய கோட்டையிருந் 

அழகாகியது என்பர் . இவனை 
தது . இவன் தன்னோடு போர் 

மேற்படி புலவர் புகழ்ந்து பாடி 
செய்த மூவன் என்பவனைக் 

யுள்ளார் . 
கொன்று அவனுடைய பல்லைப் 
பிடுங்கிக் கோட்டை 

சேரமான் குட்டுவன் கோதை 
கதவில் பதித்து வைத்தான் . 

இவன் சேரநாட்டின் ஒருபகுதி 
என்பர் . சோழ நாட்டையாண் 

யாகிய குட்டநாட்டை ஆட்சி 
டிருந்த செங்கணான் என்னும் புரிந்தவன் . இவன் காலத்தில் 
மன்னனுக்கும் இவனுக்கும் 

சோழ நாட்டில் இலவந்திகைப் 
போர் உண்டாயிற்று . இருவ 

பள்ளித் துஞ்சிய 

நலங்கிள்ளி 
ரும் கழுமலம் என்னுமிடத்தில் 

சேட் சென்னியும் 

குராப் 
பெரும்போர் செய்தனர் . போர் பள்ளித் துஞ்சிய பெருந்திருமா 
நடந்து கொண்டிருந்த காலத் வளவனும் ஆட்சி புரிந்திருந் 
தில் ஒருநாள் இரவு மதங் 

இவனைக் கோனாட்டு 
கொண்ட யானையொன்றை எறிச்சிலூர் மாடலன் மதுரைக் 
அடக்கி அனைவருடைய அச்சத் குமரனார் பாடியிருக்கிறார் . 
தையும் போக்கினான் . போரில் 

சேரமான் கோக்கோதை மார்பன் 
இவனுக்குத் தோல்வி உண்டா 

இவனுடைய 

தலை நகரம் 
யிற்று . பகைவர்கள் கைப்பட் 

தொண்டி . 

வனுடைய நாடு 
டுச் சிறையிலடைக்கப் பெற் குறிஞ்சி வளமும் மருதவளமும் 
றான் . சிறையில் மிக இழிவாக நெய்தல் வளமும் அமைந்தது . 
நடத்தப் பெற்றமையின் மனம் 

இவன் பொய்கையார் முதலிய 
வருந்தித் தற்கொலை செய்து 

புலவர்களை ஆதரித்து அவர் 
கொண்டு உயிர் விட்டான் . 

களாற் பாடப்பெறுஞ் சிறப்பை 
இவன் செய்யுள் பாடுவதிலும் யடைந்தான் . 
வல்லவன் . 

சேரமான் கோட்டம்பலத்துத் 
சேரமான் கருவூரேறிய ஒள்வாட் துஞ்சிய மாக்கோதை - கோட்டம் 
கோப்பெருஞ் சேரலிரும் 

பலம் என்பது 

சேரநாட்டில் 
பொறை - இவன் சேரமன்னன் . உள்ள ஊர்களில் ஒன்று . இப் 
இரும்பொறையினுடைய குடி 

பொழுது இக்கோட்டம்பலம் 
யிற்பிறந்தவன் . ஒள்வாட்கோப் அம்பலப்புழை என்று வழங்கு 
பெருஞ்சேரல் என்பது இவனு கின்றது . கடற்கோட்டின் கண் 
டைய இயற்பெயர் . இவன் தன் உள்ள அம்பலமாதலின் கோட் 
னுடைய அரசியலைக் கொங்கு டம்பலம் 

முன்னாளில் 
நாட்டுக் கருவூர் வரையில் 

வழங்கி 

இந்நாளில் 
அமையச்செய்து அந்நகர்க்கண் மாறியது . இந்நாளிலும் இது 
அரசு கட்டிலேறி முடிசூடிக் 

தொன்மைச் சிறப்புடைய 
கொண்டான் . இதனால் கருவூ தாகவே விளங்குகிறது . சேர 
ரேறிய என்னும் அடைமொழி நாட்டில் பல கூத்தம்பலங்கள் 


t 


என 


நின்று 


சேரமான் ... சேரலிரும் பொறை 267 


சேரமான் பெருஞ்சேரலாதன் 


செய்து 


உள்ளன . சேரமான் 

மாக் 
கோதை தன்னுடைய இறுதிக் 

பொருட்டு வேறிடத்திற்குக் 

கொண்டு போகப் பட்டிருந் 
காலத்தில் இக்கோட்டம் பலத் 

தது . அக்கட்டிலின் 

மேல் 
தில் இறந்தானாகையால் 
கோட்டம்பலத்துத் 

துஞ்சிய 

ஏறுவதும் படுப்பதும் குற்ற 
என்னும் 

மாகும் . அதனில் ஏறுவோர் 
அடைமொழி இவ 

உயிரிழப்பர் . புலவர் உறங்கி 
னுக்கு நிலைபெறுவதாயிற்று . 
இவன் கல்வியறிவு மிக்கவன் . 

யதை அறிந்த இரும்பொறை 
தன் மனைவியீடத்தில் அளப் 

அவரைக் கொலை புரியவில்லை . 
பருங் காதல் கொண்டிருந்த 

அவர் விழிக்குமட்டும் கையில் 

கவரி யெடுத்து வீசினான் . இவ 
இவன் அவள் இறந்த பொழுது 

னுடைய பெருந்தன்மையைப் 
உள்ளம் வருந்திக் கையறு 
நிலைப்பா பாடியுள்ளான் . 

புலவர் வியந்து பாடினார் . 

சேரமான் பறம்பு சேரமான் 
சேரமான் தகடூரெறிந்த பெருஞ் 

பெருமாள் நாயனார் இளவரச 
சேரலிரும் பொறை இவன் 

ராக விருந்த போது 

அரண் 
செல்வக் கடுங்கோ வாழியாத மனையில் தங்காது தனித்து 
னுடைய மகன் . இவன் 

வந்து தங்கிச் சிவபெருமானுக் 
தகடூருக்குரிய அதியமானோடு 

குத் திருத்தொண்டு செய்து 
போர் அவனுடைய 

கொண்டிருந்த இடம் . இஃது 
தகடூரைக் கைப்பற்றிக் 

இப்போது அரசாங்கத்தாரால் 
கொண்டபடியினால் இவ்வாறு 

நினைவுத்தூண் நிறுவிப் பாது 
சிறப்பித்துக் கூறப்படுகிறான் . 

காக்கப்பட்டு வருகிறது . திரு 
பதிற்றுப்பத்திற் காணப்படும் 

வஞ்சைக்களத்தை யொட்டிய 
எட்டாம் பத்தைப் பாடிய அரி 

இடம் . 
சில் கிழாருக்கு இவன் தன் 
மனைவியோடு அரண்மனையை சேரமான் பாலைபாடிய பெருங் 
விட்டு வெளியே 

கடுங்கோ - இம்மன்னன் பூவேக் 
அரண்மனையில் உள்ளவை தனாக இருந்ததோடு பாவேந்த 
களையும் அரசையும் வழங்கி னாகவும் இருந்தான் . இவன் 
னான் . ஆனால் புலவர் ஏற்றுக் 

பாலைத்திணையைப் பற்றிப் பல 
கொள்ளவில்லை . தனியாகக் பாடல்கள் பாடினான் இதனால் 
கொடுத்த ஒன்பது நூறாயிரங் இவனுக்குப் பாலை பாடிய என் 
காணத்தை மட்டும் பெற்றுக் னும் அடைமொழியும் அமைவ 
கொண்டார் . தமக்கு இவன் தாயிற்று . இவனைப்பேய் மகள் 
கொடுத்த அரசினை இவனுக்கே இளவெயினியார் பாடியிருக் 
கொடுத்துத் தாம் அமைச்சுத் கிறார் . 
தொழிலை மேற் கொண்டார் . 

சேரமான் பெருஞ்சேரலாதன் 
இவன் பதினேழு ஆண்டுகள் இவன் மிகுந்த வீரமும் சான் 
அரசு செய்தான் . இவன் காலத் 

றோர் பாடுஞ் சால்பும் உடைய 
தில் புலவர்கள் சிறப்புற்று வன் . இவன் சோழ நாட்டை 
வாழ்ந்தனர் . 

சமயம் 

யாண்ட கரிகால் வளவனே 
இவனைப்பார்க்க வந்த மோசி 

வெண்ணி யென்னுமிடத்திலே 
கீரனார் என்னும் 

பெரும் போர் செய்தான் . இப் 
வெற்றிமுரசு வைக்கும் கட்டி போரில் அவன் செலுத்திய 
லின் மேற் படுத்துத் தம்மையும் நெடுவேல் இச் சேரனுடைய 
அறியாது உறங்கி விட்டார் . மார்பில் பட்டு முதுகுப் புறத் 
அப்பொழுது அதிலிருக்க 

தில் உருவிப் புண்ணையுண்டாக் 
வேண்டிய முரசு நீராட்டற் 

கியது . புறத்திற் பட்ட புண் 


வந்து 


னாடு 


புலவர் 


சோலா தன் 


268 


சேனாவரையர் 


படை 


சென்று 


ஆகவே 


சேர்வராயன்மலை - சேலத்திற்குக் 
ணுக்கு நாணிய இவன் மிகுந்த 
நாணங் கொண்டு வடக்கிருந்து 

கிழக்கே உள்ள மலைத்தொடர் . 
உயிர்விட்டான் . இவனைக்கழாத் 

அடிவாரத்தில் இருந்து ஏழு 
தலையார் என்னும் புலவர் பாடி 

மைல் குறுக்குப் பாதையில் 
யுள்ளார் . 

ஏறினால் ஏற்காட்டையடைய 

லாம் . ஏற்காட்டிலிருந்து மூன்று 
சேரலாதன் - சேரன் செங்குட்டு மைல் சென்றால் சேர்வராயன் 
வனுக்கும் இளங்கோவடிகட் மலை உச்சியை அடையலாம் . 
கும் தந்தை . இவனுடைய முழுப் அங்கே ஒரு குகையில் சேர்வ 
பெயர் இமயவரம்பன் நெடுஞ் ராய சுவாமி உருவம் இருக்கி 
சேரலாதன் என்பர் . 

றது . அதற்கு அண்மையில் 
சோன் குடக்கோச் சேரலிரும் 

நான்கு முழச் சதுரமுள்ள ஒரு 
பொறை - குடநாட்டுக்குத் தலை 

சிறு தொட்டி போன்ற குளம் 
வனாய்ச்சேரநாடுமுற்றும் தனக் 

இருக்கிறது . அதில் எப்பொழு 
குரித்தாகப் பெற்றுச் சிறப்புற் 

தும் நீர் வற்றாது . திருவிழாக் 
றிருந்த சேரமான்களில் இக் 

காலங்களில் ஆயிரக்கணக்கான 
குடக்கோச் சேரலிரும்பொறை 

வர்கள் நீர் முகந்தாலும் குறை 
சிறந்தவன் . இவனுடைய இள 

வதில்லை . 
வல் குடக்கோஇளஞ்சேரலிரும் சேனன் - இவன் இலங்கையில் 
பொறை எனப் பெற்றான் .. 

ஆட்சி செய்திருந்தான் , இவன் 
இவன் பொறையர் நாட்டின 

காலத்தில் வரகுணபாண்டியன் 
னாகையால் இரும்பொறை எனப் 

யெடுத்துச் 
பட்டான் . இவன் முடியுடை 

இவனை 

வென்றான் . 
வேந்தனாகவும் செல்வ நலத்தில் 

இவன் 

வரகுணனுக்கு யானை 

களையும் 
குறை பாடில்லாதவனாகவும் 

பொன்னை 

யு 

ம் 
புலவர்களைப் போற்றும் வள்ள 

பொருளையுங் கொடுத்து ஓர் 
லாகவும் விளங்கினான் . இவனைப் 

உடன் பாடு செய்து கொண் 
பெருங்குன்றூர் கிழார் பாடி 

டான் . இவனுடைய பெயர்சிலா 
யுள்ளார் . 

மேகன் எனவும் வழங்கியது . 
சேரன் செங்குட்டுவன் - 

மோசு | சேனாதிபதி ஞானமூர்த்திப் பண்டி 
ரில் பழையரால் சிறப்பித்துக் 

தனாகிய மதுராந்தக பிரமாதி 
காக்கப்பட்ட வேம்பாகிய 

ராசன் இவனுடைய இயற் 
காவல் மரத்தைப் படையெடுத் 

பெயர் மதுராந்தகன் என்பது . 
துச் சென்று வெட்டி அம் 

இவன் சோழவள நாட்டிலுள்ள 
மோகூர் மன்னர்களின் மேல் 

நாலூர் என்னும் 

ஊரினன் . 
அவற்றையேற்றி அப்பழையர் 

குலோத்துங்க சோழனுடைய 
பெண்களின் கூந்தல்களை யரிந்து 

படைத் தலைவர்களில் ஒருவன் . 
அவற்றைக்கயிறாக்கிக்கொண்டு 

குலோத்துங்கனால் அளிக்கப் 
சென்றவன் , வடநாட்டுக்குப் 

பெற்றபிரமாதிராசன் என்னுஞ் 
போய்த் தமிழரசர்களை இகழ்ந்த 

சிறப்புப் பெயரைப் பெற்ற 
கனக விசய்ரையும் அவருக்குப் 

வன் . ஆகவே இவன் அந்தணன் 
படைத் துணைவராகியவர்களை 

என்பது தெளிவு . இவன் திரு 
யும் பதினெட்டு நாழிகைகளில் 

வொற்றியூர்த் திருக்கோயிலில் 
வென்றான் . அம்மன்னர்களின் 

ஒரு நந்தா விளக்கு வைத்தான் 
தலை மீது கல் கொண்டு வந்து 

என்று அறியப் பெறுகிறது . 
கண்ண கிக்குச் சிலை செய்வித் சேனாவரையர் சேனாவரையர் 
தான் , 

எனில் படைத் தலைவர் என்று 


சைத்ன்னியர் 


269 


சைதன்னியர் 


வேறு 


பொருள் . இவர் தமிழில் சிறந்த 
இலக்கண நூலாகிய தொல் 
காப்பியத்தின் சொல்ல திகாரத் 
திற்குச் சிறந்த உரைசெய்தார் . 
இவர் வட நூற் புலமையும் 
பெற்றவர் . இவரைப் பற்றிய 
வரலாறு எதுவுந் தெரியவில்லை . 
சொல்லதிகார உரையைத்தவிர 

நூல்கள் செய்திருப்ப 
தாகவுந் தெரியவில்லை . 
சைதன்னியர் இவருடைய 
பெயர் கிருட்டிண சைதன்னி 
யார் என்பது . இவர் வங்காளத் 
திலுள்ள நதியா நகரத்தில் 
மாயாப்பூர்ப் பகுதியில் ஏழை 
வைதிகக் குடும்பத்தில் 1486 
ஆம் ஆண்டிற் பிறந்தார் . இவரு 
டைய தந்தையின் பெயர் சக 
நாதமிசிரர் ; தாயின் பெயர் 
சசிதேவி . இவர்களுக்குப்பத்தா 
வது குழந்தையாகச் சை தன்னி 
யர் பிறந்தார் . இவருக்குத் தாய் 
தந்தையர்களிட்ட பெயர் விசு 
வம்பரன் என்பது . முதலில் 
பிறந்த எட்டுக் குழந்தைகளும் 
இறந்து போயின . ஒன்பதாவ 
தாகப் பிறந்த விசுவரூபர் என் 
பவர் இளவயதிலேயே துறவி 
யானார் . 

சைதன்னியர் தம்முடைய 
இளமைப் பருவத்தில் கல்வியில் 
நன்கு கருத்துச் செலுத்தினார் 
இலக்கணம் தருக்கம் ஸ்மிருதி 
நியாயம் முதலியவைகளில் 
சிறந்த புலமை யுடையவரா 
னார் . பதினைந்தாம் ஆண்டில் 
வல்லபாசாரியார் 

என்பவரு 
மகளாகிய இலட்சுமி 
தேவி என்பவளைத் திருமணஞ் 
செய்து கொண்டார் .. 
னே ழாம் வயதில் காசுமீரத்தி 
லிருந்து வந்த கேசவமித்திரர் 
என்னும் அறிஞரைச் சொற் 
போரில் வென்று புகழ் பெற் 
றார் . பள்ளிக்கூடம் ஒன்று 
அமைத்துப் பலருக்குக் கல்வி 
புகட்டினார் . பிறகு கிழக்கு வங் 


காளத்திற்குச் சென்று திருமா 
லின் திருப்பெயரை எங்கும் 
பரவச் செய்தார் . இவருடைய 
மனைவி பாம்பு கடித்தபடியால் 
இறந்து போனாள் . இரண்டாவ 
தாக விட்டுணுப்பிரியை என்ப 
வளை மணஞ் செய்தார் . கயைக் 
குச் சென்று ஈசுவரபுரி என்னும் 
வைணவ சந்நியாசியிடம் தீட் 
சை பெற்றுக் 

கொண்டார் . 
சொற்போர் செய்வதை விட்டுச் 
சொற்பொழிவு செய்தலை மேற் 
கொண்டார் . இவருக்கு நாளும் 
நாளும் திருமாலன்பு வளர்ந்து 
கொண்டு வந்தது . இவரைப் 
பார்த்தவர்களும் திருமாலிடத் 
தில் பெருமால் கொண்டு திரு 
மாலின்புகழைப் பாடலாயினர் . 
இவர் ஊர்ஊராகச் சென்று திரு 
மாலின் புகழைப் பரப்பி வந் 
தார் . இருபத்து நான்காம் வய 
தில் துறவறத்தை மேற்கொண் 
டார் .சில ஆண்டுகள் தென்னிந் 
தியாமுழுவதிலுஞ் சுற்றுப் பய 
ணஞ் செய்தார் . கன்னியாகுமரி 
வரை 

திருமாலின் 
பெருமையைப் பரப்பினார் . 
திரும்பி வரும் வழியில் பண்டரி 
புரஞ் சென்றார் . 
சைனர் முதலியவர்களிடம் 
சமயச் சொற்பொழிவுகள் 
பலரை 

வைணவர்க 
ளாக்கினார் . முப்பதாம் ஆண்டு 
முதல் எங்கும் போகாமல் பூரி 
யிலேயே வசித்தார் . அறிஞர்க 
ளும் அடியார்களும் எப்பொழு 
தும் இவரைச் சூழ்ந்து கொண் 
டிருந்தனர் . இவர் அதிக நேரம் 
உறங்குவதில்லை . சிறிதுநேரமே 
உறங்குவார் . மற்றைய நேரங் 
களிலெல்லாம் திருமாலின் பெய 
ரையும் புகழையும் பாடியபடி 
யாகவே இருப்பார் . குலவேறு 
பாடுகள் பார்க்கும் பழக்கம் 
இவரிடமில்லை . எல்லாரையும் 
சரிசமமாகவே பார்ப்பார் . இவ 
ருடைய நாற்பத்தெட்டாம் அக 
வையில் 1534 ஆம் ஆண்டில் 


சென்று 


பௌத்தர் 


செய்து 


டைய 


சைமினி மகரிஷி 


26 


சோதிமான் 


சென்றமை 


களை 


திருமாலின் புகழைப் பாடிக் கோயில் கொண்டுள்ள ஒரு பெரு 
கொண்டிருந்தபொழுதே இவர் 

மாளுடைய திருப்பெயர் . திரு 
திடீரென்று மறைந்து விட் 

மழிசையாழ்வார் , கணி கண் 
டார் . எங்கு போனார் என்ன ணன் போகின்றான் காமருபூங் 
வானார் என்பது யாருக்குங் 

கச்சி , மணிவண்ணா நீ கிடக்க 
தெரியவில்லை . 

வேண்டாந் - துண வொன்றிச் , 
சைமினி மகரிஷி - இவர் பூர்வ செந்நாப்புலவன் யான் செல் 
மீமாம்சா நூல்களை யியற்றிய கின்றேன் நீயுமுன் றன் பைந் 
வர் . தமது நூல்களில் கடவுளைப் நாகப் பாய் சுருட்டிக் கொள் 
பற்றிப் புகழ்ந்து சொல்லாத என்று சொன்னபடி பெருமாள் 
படியினால் தமக்கு ஏற்பட்ட பைநாகப் பாயலைச் சுருட்டிக் 
குற்றத்தைப்போக்கிக் கொள்ள கொண்டு 

அன்பராகிய பெரு 
எண்ணித் திருத்தில்லையை மாளின் பின்னே 
அடைந்து பதஞ்சலி வியாக்கிர யால் இப்பெயர்உண்டாகியது . 
பாதர் முதலியோருடன் சேர்ந்து 
இறைவனின் திருக்கூத்தைக் 

சோடசாவதானிகள் - ஒரே 
கண்டு வணங்கி , வேதபாதஸ் 

சமயத்தில் தம்முடைய நினை 
தவம் முதலியபுகழ் நூல்களால் வாற்றலால் பதினாறு பொருள் 
இறைவனைப் போற்றித் தூய 

உள்ளத்தில் பற்றிக் 
வரானார் . 

கொண்டு , அவதானஞ் செய் 

பவர்கள் சோடசாவதானிகள் 
சையகிரி - கொங்கு நாட்டின் கண் 

என்று 

பெயர் பெற்றனர் . 
ணுள்ள ஒரு மலை . இம்மலையே 

சோடசம் -பதினாறு . 
காவிரி தோன்று மிடமென்பர் . 
சைலேந்திரர் - மலேயா தீபகற் சோதிமான் இவன் 
பத்தையும் அதைச் சுற்றியுள்ள 

வேண்டித் தவமியற்றிப் பெண் 
சுமத்ரா , சாவா , பாலி , போர் மகவு ஒன்றைப் பெற்றான் . 
னியோ முதலிய தீவுகளையும் 

காலக்கணிதர்கள் இப்பெண் 
ஏழாம் நூற்றாண்டு முதல்பதின் 

ணின் பிறப்பு நாட்டிற்குத் 
மூன்றாம் நூற்றாண்டு வரை 

தீமையென்று 
யாண்ட இந்தியப் பேரரச வழி 

சோதிமான் 

அப்பெண்ணைப் 
முறையினர் . சுமத்ராவில் சீவி பெட்டியிலிட்டு ஆற்றில் விட் 
சயம் என்ற இவர்களுடைய 

டான் . 

இப்பெட்டியானது 
சிறு நாடே பிறகு மிகப்பெரும் 

மயன் என்பவனுடைய கையில் 
பேரரசாகவளர்ந்தது . அராபிய 

அகப்பட்டது . மயன் பெட்டி 
வணிகர்கள் இம் மன்னர்களை 

யைத் திறந்து பெண்ணைக் 
மிகவும் பாராட்டியுள்ளனர் . 

கண்டான் . 

தீர்க்க சுமங்கலி 
இம்மன்னர்கள் செல்வத்திலும் 

யாக இருப்பாயாக ” என்று 
செல்வாக்கிலுஞ் சிறந்து விளங் 

வாழ்த்துரை கூறினான் . பெண் , 
கினர் . சீன மன்னர்களாலும் 

நான் 

கன்னி என்னுடைய 
இந்திய மன்னர்களாலும் 

பிறப்பு நாட்டிற்கு அழி 
பாராட்டப் பெற்றனர் . இவர் 

வென்று என்னுடைய தந்தை 
கள் சீனாவுடனும் இந்தியாவுட 

என்னை ஆற்றில் விட்டுள்ளான் 
னும் நல்லுறவு கொண்டிருந்த 

கூறினாள் . மயன் 
னர் . 

" என்னுடைய தவத்தால் மாங் 
சொன்னவண்ணஞ் செய்த பெரு 

கல்யத்துடன் சந்திரமதியாகப் 
மாள் - காஞ்சிபுரத்தில் திருக் 

பிறப்பாயாக என்றான் . அச் 
சிறுபெண் தீக்குளித்து 


மகவு 


. 


கூறினர் . 


என்று 


சோமகர் 


211 


சோமநாதபுரம் 


தான் . 


சைவ 


என் 


உடை 


- 


தயன் மகளாகப் பிறந்து அரிச் விமானமேறி ஆனை முகக்கடவு 
சந்திரனை மணந்தனள் . 

ளுடைய உலகத்தை யடைந் 
சோமகர் இவர்கள் பாஞ்சால 
நாட்டில் ருந்தவர்கள் . குந்தி சோமசம்பு சிவாசாரியார் 
தேவிக்கு நெருங்கிய உறவினர் . சித்தாந்தத்துக் குரிய சிவாகம 
பாண்டவர்கள் அரசிழந்து 

கிரியா காண்டப் 

பொருள் 
காட்டிற்குச் சென்ற செய்தியை களைத் திரட்டி முறைப்படுத் 
இவர்கள் உணர்ந்தார்கள் . திப் பத்ததியாகச் செய்தவர் . 
காட்டிற்குப் போய் அவர் இப்பத்ததியின் பெயர் கிரியா 
களோடு பழைமை பாராட்டித் 

காண்டக் கிரமாவளி. இஃது 
தங்கியிருந்தார்கள் . 

1860 சு லோகங்களைக் 

கொண்டது . 
சோமகன் நான் முகன் உறக்கத் 
தில் இருக்கையில் மறைகளை 

சோமசன்மா பாடலி புரத்து 
யெடுத்துக் கொண்டு கடலில் அரசனாகிய சுதரிசனன் 
ஒளித்த 

அசுரன் . திருமால் பவனுடைய மக்கட்குப் பஞ்ச 
னாகப் பிறப்பெடுத்து இவ் தந்திரக் கதைகளைச் சொல்லி 
வசுரனைக் கொன்று மறைகளை 

அறிவில்லாதிருந்த அப்பிள்ளை 
மீட்டார் . 

களை அறிவாளியாகச் செய்த 

அந்தணன் . அறிவுஞ் 
( உ ) பாஞ்சால நாட்டுச் 

சூழ்ச்சித் திறனும் 
சகாதேவனுடைய மகன் . 

யவன் , 
( ங ) ஓர் அரசமுனிவன் . 

சோமநந்தி உமாதேவி கௌர 
ச ) சிவகணத் 

தலைவர் நிறமடையத் தவஞ் செய்கை 
களில் ஒருவன் . 

யில் அங்கு காவல் செய்திருந்த 
சோமகாந்தன் 

வெகு 

புலி . அதற்கு அருள் செய்யு 
காலத்திற்கு 

சிவபிரா 
முன் சவுராட் 

உமாதேவி 
டிரம் என்னும் நாட்டை 

னிடம் வேண்டிக் கொள்ளக் 
அரசாட்சி செய்தான் . 

கஞ்சுகம் , பொற்பிரம்பு , வாள் 
மனை வியின் 
னுடைய 

பெயர் ஆகியவைகளைக் கொடுத்துத் 
சுதன்மை . மகனுடைய பெயர் திருநந்தி தேவருக்கடங்கிக் 
ஏமகண்டன் , 

பழவினைப் 

காவல் செய்யுமாறு கட்டளை 
பயனால் இவனுக்குத் தொழு 

யிட்டருளினார் . அதுவே சோம 
நோய் உண்டாகியது . அர 

நந்தி எனப்படும் . 
சாட்சியை மகனிடங்கொடுத்து சோமநாதபுரம் - பம்பாய் மாகா 
விட்டு மனைவியோடும் அமைச்ச ணத்தில் கத்தியவார் தீபகற் 
னோடுங்காட்டிற்குச் சென்றான் . பத்தின் தென் கரையிலிருக்கும் 
அங்கு நல்வினையினால் பிருகு பட்டினம் . வரலாற்றிலும் , 
முனிவரைக் கண்டான் , அம் சமயத்திலும் 

சிறப்பு 
முனிவர் இவனுக்கு அருள்புரிந் 

இடம் . இங்குள்ள 

சிவன் 
தார் . ஆனை முகக் கடவுளுடைய கோவில் புகழ் பெற்றது . இக் 
புராணத்தைக் கேட்பையாகில் கோவில் முதலில் 

பொன்னா 
உன்னுடைய 

உடற்பிணியும் லும் , அடுத்து வெள்ளியாலும் , 
பிறவிப் பிணியும் 

ஒழிந்து பின்னர் மரத்தாலும் , அதை 
போகு 

கூறி அப் யடுத்துக் கல்லாலும் கட்டப் 
புராணத்தை அவனுக்குக் கூறி பெற்றது என்ப . 

1025 இல் 
னார்.மிகுவிரைவில் உடற்பிணி 

கசினிமாமூது 

இக்கோவிலை 
தெய்வ அழிக்கவே , பின்னர்ப் 


இவன் 


மாறு 


மென்று 


பிறகு 


சோமம்கராசன் 


272 


சோமாஸ்கந்தர் 


வள 


ஊரில் 


கட்டு 


அரண் 


முறை புதுப்பிக்கப் 

பட்டு வருந்துதலைக் கண்டான் . கார 
அழிக்கப்பட்டு , அண்மையில் ணத்தை 

உசாவி 

யறிந்து 
புதுப்பிக்கப்பட்டுள்ளது . 

உள்ளம் 

வருந்தினான் . நம 

னிடஞ் சென்று தன்னுடைய 
2 ) மைசூர் மாகாணத்தில் 

நல்வினை யில் பாதியைக் 
மைசூர் மாவட்டத்தில் திருமுக் 

கொடுத்து முனிவரை நிரயத் 
கூடல் - நரசப்பூர் தாலுக்காவில் 

தில் இருந்து விடுவித்துச் 
காவிரிக் கரையில் சீரங்கப் 

சுவர்க்கம்புகச் செய்தான் . 
பட்டணத்துக்கு 12 - கல் 
தொலைவிலிருக்கும் சிற்றூர் . சோமன் - இவன் புகழ் பெற்ற 
இங்குள்ள பிரசன்ன சென்ன 

ஒரு வள்ளல் . பன்னிரண்டாம் 
கேசவ சுவாமி கோவில் 1929 

நூற்றாண்டில் 

சோழ 
இல் ஹொய்சள 

அரசன் 

நாட்டில் திரிபுவனம் என்னும் 
மூன்றாம் நரசிம்மனைச் சார்ந்த 

இவன் சிறப்போடு 
சோமன் என்பவரால் 

விளங்கியிருந்தவன் . 

ஒட்டக் 
விக்கப்பட்டது . சாளுக்கியக் கூத்தரைச் சிலர் 

கொலை 
கட்டடச் சிற்பத்துக்கு இக் செய்ய முயன்ற போது 
கோவில் நல்லதோர் எடுத்துக் அவரைக் காப்பாற்றினான் . 
காட்டாகும் . 

இச்சோமன் ஒருகால் சோழ 

மன்னனைப் பார்த்து வருவதற் 
சோமமகராசன் இவன் 

காகச் சோழனுடைய 
அரசன் . இவனுக்கு நூறு மனைக்குச் 

சென்றான் . அப் 
மனைவியர் இருந்தனர் . மூத்த 

பொழுது அரசனோடு உரை 
மனைவிக்கு மட்டும் குறை 

யாடிக் கொண்டிருந்த ஒட்டக் 
நோய் கொண்ட 

ஒருமகன் 

கூத்தர் 

வெளியே வந்தார் , 
இருந்தான் . மற்றவர்கட்கு 

அவரைக் 

கண்ட சோமன் , 
மக்கட்பேறில்லை . இதனால் 

" அரசன் 
வருத்த மடைந்த அரசன் ஒரு 

இருக்குஞ் சமயம் 

எப்படி ? என்று உசாவினான் . 
முனிவரிடஞ் 

தன் 

கூத்தர் சோமனைப் பார்த்து , 
னுடைய குறையைக் கூறி 

தன்னுடைய தேவியர்க்குத் 
அம்முனிவர் மூத்த 

வளவன் 

தார் 
மனைவியின் நோய்ப் 

றானுரைப்ப 
குறை 

துன்னுடைய கீர்த்தி உயர் 
பிள்ளையை வேள்வியில் 
கொன்று தேவர்கட்கு அவிதந்த 

நலமே , - துன்னுபுகழ்ச் சோமா 

திரிபுவனத் தோன்றலே நின் 
னர் . இதனால் நூற்று வருக்குங் 

புகழை , யாமா ருரைக்க வினி 

வேள்வி 
கருவுண்டாயிற்று . 
செய்த முனிவர் குழந்தைக் 

என்னுஞ் செய்யுளை ப்பாடினார் . 

இச்சோமனுடைய கொடைச் 
கொலையின் தீவினையால் நிரய 

சிறப்பு , 
மடைந்தார் . அரசனும் இறந்து 

பழ குதமிழ்ச் 

சொல்லருமை நாலிரண்டிற் 
நிரயத்திற்குச் 

சென்றான் . சோமன் கொடையருமை , 
ஆனால் விரைவில் அங்கிருந்து 

புல்லரிடத் 
நீங்கினான் . அறநெறியில் அரசு போய் " என்பதனாற் பெறப் 
செய்த படியால் குழந்தைக் 
கொலையின் தீவினை அதிகமாக 

படும் . 
அரசனை வருத்தவில்லை . அரசன் சோமாஸ்கந்தர் தென் முகக் 
சுவர்க்கஞ் செல்ல விருக்குஞ் கடவுள் ஒவ்வொரு சிவன் 
சமயத்தில் தனக்கு 

வேள்வி கோவிலிலும் மூலத்தானத்தி 
மகப்பேறளித்த 

சிவலிங்கத்திற்கு 
முனிவர் நிரயத்தில் கிடந்து அடுத்த 

முறையாகப் 


சென்று 


10 


எனான் . 


தேயறிமின் 


செய்து 


லுள்ள 


சோமேசுவரர் 


bi3 


சோழன் ... பெருநற்கிள்ளி 


சிறந்து 


சடைய 


வீர 


வென்று 


சிவ 


மையை 


சிவமூர்த்திகள் இடம் பெற் துங்கசோழனுடைய ஆட்சியின் 
றுள்ளன.இவற்றுள் முதன்மை பிற்பகுதியில் அரசியல் 

அதிகாரி 
யானவை நடராசர் , சோமாஸ் களில் 

ஒருவனாகச் 
கந்தர் , தக்கணா மூர்த்தி விளங்கினான் என்று தெரிகிறது . 
என் றழைக்கப் படுகின்ற தென் சோழலிங்கபுரம் 

சோழலிங்கபுரம் - சோழமன்னன் 
முகக் கடவுள் , பிட்சாடனர் , 

ஒருவன் இலிங்கம் ஒன்றைக் 
சந்திர சேகரர் இவர்களுடைய 

கண்டு அதற்குக் கோயில் கட்டி 
திருவுருவங்கள் . 

னான் ; அது சோழீசர் கோயில் 
சோமேசுவரர் இவர் நரசிம்மர் 

எனப்படுகிறது . 

சோழர் 
என்பவருடைய மகன் . திருச்சிக் இலிங்கத்தைக் கண்டபடியால் 
கருகில் 

கண்ணனூரில் தம் ஊருக்குச் சோழலிங்கபுரம் 
ஆட்சியை நிறுவி மங்கி வந்த என்று பெயர் உண்டாகியது . 
சோழப் பேரரசைக் காத்தார் . 

நாளடைவில் 

திரிந்து 
சம்புகேசுவரம் ( திருவா சோளிங்கபுரமாயிற்று . 
னைக்கா ) சிவன் கோயில் முன் குள்ள கடிகாசலம் என்னுங் 
கோபுரத்தைக் கட்டியவர் 

குன்றின் 

மேல் நரசிங்கப் 
இவரே . முதலாம் 

பெருமாள் கோயில் இருக்கிறது . 
வர்மன் சுந்தர பாண்டியன் 
இவரைப் போரில் முறியடித் 

சோழவந்தான் - தமிழ் நாட்டில் 

மதுரைக்குப் 
துக் கொன்றான் . 

பன்னிரண்டு 

மைல் தொலைவில் உள்ள ஓர் 
சோவணர் இவர் 

ஊர் . 

சோழனை 
சைவர் . இவர் 

வழி சோழாந்தகன் என்று விருதுப் 
பாடில்லாமல் உணவு கொள்ளா பெயர் பூண்ட வீரபாண்டியன் 

உணர்ந்த சமணர்கள் பெயரால் இவ்வூர் ஏற்பட்ட 
இவரைத் தங்களுடைய இருப் தெனவும்சோழாந்தகன் என்பது 
பிடத்திற்கு அழைத்துக் சோழவந்தான் 

மாறிய 
கொண்டு போய்ச் சினனைச் சிவ 

தெனவும் கூறப்படுவதன்றிச் , 
பிரான் என்று 

வணங்கச் சோழன் தோற்ற 

இடமாக 
செய்தனர் . இவருடைய இருந்து சோழன் வீழ்ந்தான் 
பார்வைபட்டதும் சைநஉருவம் என முதலில் வழங்கப் பட்டுப் 
தூளாகி விட்டது . 

பின்னர் சோழவந்தான் 
சோழகேரள மண்டலம் 

சோழ 

மருவிய தெனவுங் கூறுவர் . 
மன்னர்களுடைய ஆட்சிக்குட் 
ஆட்சிக்குட் , சோழன் 

இராசசூயம் வேட்ட 
பட்ட கேரளநாடு இவ்வாறு பெருநற்கிள்ளி- இச் சோழ 
பெயர் பெற்றது . 

மன்னன் காலத்தில் சேர நாட் 
சோழகோன் இவன் விக்கிரம டில் சேரமான் மாரிவெண் 
சோழனுடைய படைத் தலைவர் கோவும் , சேரமான் மாந்தரஞ் 
களில் 

ஒருவன் . அரசனால் சேர லிரும்பொறையும்பாண்டி 
அளிக்கப் பெற்ற சோழகோன் நாட்டில் பாண்டியன் கானப் 
என்னும் பெயரால் விளங்கிய பேர் எயில் தந்த உக்கிரப்பெரு 
வன் . வனுடைய இடுகுறிப் வழுதியும் ஆட்சி புரிந்திருந் 
பெயர் பூபால சுந்தரன் என்பர் . தனர் . இவர்கள் நண்பர் 
இவன் கங்கர் , மகாராட்டிரர் , களாகவும் விளங்கியிருந்தனர் . 
கலிங்கர் , கொங்கர் , 

சமயத்தில் 

பெருநற் 
முதலியவர்களைப் போரில் கிள்ளிக்கும் சேரமான்மாந்தரஞ் 

வெற்றி மாலை சூடிய சேரலிரும் பொறைக்கும் போர் 

இவன் முதற்குலோத் மூண்டது . அப்பொழுது மலை 
சி , பெ . அ . - 18 


என 


என 


குடகர் 


வென்று 
வன் . 


சோழ்ன் ... கிள்ளிவளவன் 


274 


சோழன் நல்லுருத்திரன் 


வந்து 


குண நலன்களை 


வரை 


உயிர் 


வந்து 


காலில் 


யன் என்பவன் சோழனுக்குத் கோப்பெருஞ் சோழனுடைய 
துணையாக இரும் 

யெல்லாம் 
பொறையை வென்று புறங்கண் பிறர் வாயிலாகக் கேட்டறிந்து 
டான் . இப்பெருநற் கிள்ளியைப் இவனிடத்தில் சிறந்த நண்பு 
பாண்டரங்கண்ணனார் என்னும் கொண்டிருந்தார் . இருவரும் ஒரு 
புலவர் பாடியிருக்கிறார் . 

ஒருவர் பாராமலே 

ஆருயிர் நண்பர்களாக விளங்கி 
சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய 
கிள்ளி வளவன் - இவனுடைய 

யிருந்தார்கள் . கோப் பெருஞ் 
இயற்பெயர் 

சோழனுடைய ஆட்சிக் காலத் 
கிள்ளி வளவன் திலே இவனுடைய 

மக்கள் 
என்பது . இவன் இறந்த இடம் 
குளமுற்றம் என்னும் 

மாறு கொண்டெழுந்து போர் 
ஊர் . 

புரிந்து ஆட்சியைக் கைப்பற்ற 
அதனால் குளமுற்றத்துத் 
துஞ்சிய 

எண்ணினர் . இவனும் அவர் 
என்னும் அடை 

களோடு போர் செய்து அவர் 
மொழியுஞ் சேர்ந்தது . இவன் 
சோழமன்னர்களில் சிறந்தவன் . 

களைத் தோற்கடிக்க முனைந் 
இவன் ஒரு 

தான் . புலவர் ஒருவர் அரச 
சமயம் கருவூரை னுக்கு 

அறிவுரைகள் கூறி 
முற்றுகை யிட்டிருந்தான் . 

அரசியலை விட்டு விலகிவிடச் 
அடைபட்டவேந்தன் போர்க்கு 

செய்தார் . இவனும் அவ்வாறே 
வராமல் அஞ்சியிருந்தான் . 

விலகி 
மலையமானோடு போர் செய்த 

வடக்கிருந்து 
இவன் அவனுடைய மக்களைப் 

துறந்தான் . பிசிராந்தையாரா 

நண்பரும் இவனிருக்கு 
பிடித்துக் கொண்டு 

மிடத்தை யடைந்து இவனோடு 
யானையின் 

இட்டுக் 
கொல்ல முயன்றான் . கோவூர் 

வடக்கிருந்து உயிர் துறந்தார் 
கிழார் இவனுக்கு நல்லுரைகள் 

என்பர் . இவனைப் பிசிராந்தை 

யார் பாடியுள்ளார் . 
கூறிச் சிறுவர்களுடைய உயி 
ரைக் காப்பாற்றினார் . இவ | சோழன் நலங் கிள்ளி - இவன் 
னுடைய கொடைத்திறத்தைப் சோழ மன்னர்களில் ஒருவன் . 
புலவர் புகழ்ந்து பலவாறு 

இவனுடைய 

பெயர் சேட் 
பாடியுள்ளனர் . இவன் இறந்த சென்னி நலங்கிள்ளி எனவும் 
பிறகு மாறோக்கத்து நப்பசலை வழங்கியது . இவனுக்கு உடன் 
யார் , ஆடுதுறை மாசாத்தனார் ,, பிறந்தான் ஒருவன் இருந்தான் . 
ஐயூர் முடவனார் முதலியோர் 

அவனுடைய பெயர் சோழன் 
இரங்கிப் பாடியுள்ளனர் . 

மாவளத்தான் என்பது . இவன் 
மேலும் இவனை ஆலத்தூர் காலத்தில் சோழன் நெடுங் 
கிழார் , வெள்ளைக்குடி நாகனார் கிள்ளி என்பவன் உறையூரை 
எருக்காட்டூர்த் தாயங் கண்ண ஆண்டிருந்தான் . 

இந்நலங் 
னார் முதலியோரும் பாடியுள்ள கிள்ளியின் வெற்றி கீழ்கடலுக் 

கும் மேல் 

கடலுக்கும் 
சோழன் கோப்பெருஞ் சோழன் - 

இடையே சோழவள நாட்டில் 
இச்சோழன் உறையூரில் 

சிறந்தோங்கியிருந்தது . இவனை 
இருந்து ஆட்சி புரிந்தவன் . 

உறையூர் முதுகண்ணன் சாத்த 
சிறந்த அறிஞன் ; கொடையாளி . 

னார் கோவூர் கிழார் முதலி 
இவன் காலத்தில் பாண்டிவள 

யோர் பாடியுள்ளனர் . 
நாட்டில் பிசிர் என்னும் ஊரில் சோழன் நல்லுருத்திரன் - சோழ 
இருந்த ஆந்தையார் என்னும் நாட்டில் ஆட்சி செய்திருந்த 
) 

( பிசிராந்தையார் ) :) சோழ மன்னர்களில் ஒருவன் . 


னர் . 


. 


சோழன் நெடுங்கிள்ளி 


275 


சோழாந்தகன் 


புலவன் 


செய்து 


காலத்தாற் பிற்பட்டவன் . | சோழன் பாமுளூரெறிந்த நெய் 
இவன் செய்யுள் பாடுந்திறமும் தலங்கானல் இளஞ் சேட் 
உடையவனாகச் சிறந்து விளங் சென்னி இவ்விளஞ்சேட் 
கினான் . 

சென்னியைச் சேரமான் 
சோழன் நெடுங்கிள்ளி - 

பாமுளுரெறிந்த இளஞ்சேட் 
இவன் 

சென்னி யென்றும் நெய்தலங் 
காரியாற்றுத் துஞ்சிய நெடுங் 
கிள்ளி யெனவுங் கூறப்பெறு 

கானல் இளஞ்சேட் சென்னி 

யென்றும் செருப்பாழியெறிந்த 
வான் . இவன் அரசியல் முறை 
யில் நல்ல பயிற்சியில்லாதவன் . 

இளஞ்சேட் சென்னி யென்றும் 

கூறுவர் . நெய்தலங்கானல் 
இவனுக்கும் சோழன் நலங் 

இவன் பிறந்தவூர் . இளஞ்சேட் 
கிள்ளிக்கும் பகையுண்டா 

சென்னி யென்பது இவனுக்கு 
யிற்று . அச்சமயத்தில் நலங் 

இயற் பெயர் . செருப்பாழி 
கிள்ளிபாற் சென்றிருந்த இளந் 

சோழர்க்குரியது . 

பாமுளூர் 
தத்தன் என்னும் 

சேரமான்களுக் குரியது . இச் 
பரிசில் விரும்பி இந்நெடுங் 

சென்னி தன்னொடு பகைத்துப் 
கிள்ளியிடமும் வந்தான் . அப் 

போர் செய்த சேரமன்னனை 
புலவனை நலங்கிள்ளியின் ஒற்ற 

அவனுக்குரிய பாமுளூரிடத்தே 
னென்றும் பரிசில் கேட்டு 

எதிர்த்துப் போர் 
நடிக்கிறான் என்றும் தவறாக 

வெற்றி பெற்றான் . இவனை 
முடிவு செய்து கொலை செய்யத் 

ஊன்பொதி பசுங்குடையார் 
தொடங்கினான் . ஆசிரியர் 
கோவூர் கிழார் என்பவர் இச் 

பாடியுள்ளார் . 
செய்தியை உணர்ந்தார் . சோழன் மாவளத்தான் இவன் 
நெடுங்கிள்ளியிடஞ் 

சோழன் நலங்கிள்ளியின் தம்பி . 
தக்கவாறு அறிவுரைகள் கூறி எளிதில் சினங் கொள்ளுங் 
அப்புலவனுடைய உயிரைக் தன்மையுடையவன் . 

திருமா 
காப்பாற்றினார் . இவன் 
இவன் பல 

வளவன் என்பவன் 
விடங்களில் போர் செய்து 

இவன் 
இறுதியில் காரியாறு என்னு இவனும் தாமற்பல் கண்ண 
மிடத்தில் இறந்தான் . இவனைக் னாரும் வட்டாடினார்கள் . வட்டுக் 
கோவூர் கிழார் பாடியுள்ளார் . களில் ஒன்று தவறுதலாக 

மறைந்து விட்டது . அதனைப் 
சோழன் நெய்தலங்கானல் இளஞ் 

பின்புணர்ந்த மாவளத்தான் 
சேட் சென்னி நெய்தலங் 

வெகுண்டு அவரை வட்டினால் 
கானல் என்பது இச்சோழன் 

விட்டான் . உண்மை 
பிறந்தவூர் . இவன் தென்னாட் 

கூறியபோதும் 

நம்பாத 
டுப் பரதவரையும் வடநாட்டுப் 

மாவளத்தானைப் புலவர் 
படுகரையும் வென்று புகழ் 

பேசினார் . பின்பு 
பெற்றான் . இரப்போர்க்கு 

உண்மையுணர்ந்த மாவளத் 
வரை யாது வழங்கும் வண்மை 

தான் புலவரிடம் மன்னிப்புக் 
யுடையவன் . இவன் பாமுளூர் 

கேட்டுக்கொண்டான் . இவனைத் 
என்னுமிடத்திலும் செருப்பாழி 

தாமற்பல் கண்ணனார் பாடி 
என்னுமிடத்திலும் பகைவரை 

யுள்ளார் . 
வென்று புகழ் 

பெற்றான் . 
பாமுளூர் சேரர்கட்குரியது . சோழாந்தகன் - சோழ மன்னனை 
ஊன்பொதி பசுங்குடையார் வென்ற பிறமன்னர்கள் . அவர் 
என்னும் புலவர் இவனைப் கட்குத் 

நமனைப் 
பாடிப்பரிசில் பெற்றிருக்கிறார் . போன்றவர்கள் என்பது 


சென்று 


வேறு 


வேறு . 


ஒருநாள் 


தாக்கி 


தாக்கிப் 


தாங்கள் 


சோழியவேனாதி திருக்கண்ணன் 216 


ஞானசிவதேவர் 


ஏனா 


டைய 


தோன்றத்தம்முடைய பெயரை வில் அவனுடைய கண் குரு 
இவ்வாறு வைத்துக் கொண்ட டாகி 

விட்டதாம் . 

அரசன் 
னர் . 

அச்சமடைந்து திரும்பி வந்த 
சோழியவேனாதி திருக்கண்ணன் 

பின் திருப்பணி செய்வதாகவும் 
இவன் மலையமான் திருமுடிக் 

கண் தெரிய வேண்டும் என் 
காரியின் வழிவந்தோனாகை 

றும் வேண்டிக் கொண்டானாம் . 
யால் மலையமான் 

சோழிய 

காசிக்குச் சென்று திரும்பி 
வேனாதி திருக்கண்ணன் என 

வந்த பொழுது அத்தாமரை 
வும் வழங்குவர் . இவனைக் 

மலர் மேல் இறைவர் பேரொளி 
காரியின் மக்களுள் ஒருவனாக 

யுடன் ஞாயிறாகத் தோன்றி 
வும் எண்ணுகின்றனர் . சோழ 

னாராம் . அவ்விடத்தில் திருக் 
மன்னர்களுக்குத் துணை புரிந்து 

கோயில் முதலியன அமைத்துத் 
அதனால் 

என்னும் 

திருப்பணி செய்த பின் கண் 
சிறப்புப் பெயர் 

பெற்றது 

பார்வை நன்கு தெரிந்ததாம் . 
பற்றி ஏனா 

என்னுஞ் 

மலரின் மேல் இறைவர்ஞாயிறு 
சொல்லையும் சான்றோர் இவன் 

போல் விளங்கிய படியால் 
பெயரோடு சேர்த்தனர் . மலைய 

ஊருக்கு ஞாயிறு என்று பெய 
மான் திருமுடிக்காரி இறந்த 

ருண்டாகியதாம் . இறைவரு 

பெயர் 
பிறகு இவனே அந்நாட்டுக்கு 

பூதேரீசுவரர் 
அரசனானான் . இவனை மாறோக் 

என்பர் . 
கத்து நப்பசலையார் பாடியிருக் | ஞாயிறு கிழார் தொண்டை 
கிறார் . 

நாட்டுப் புழற் கோட்டத்தில் 
சௌந்தர ராசன் - சௌந்தரம் 

தோன்றியவர் . வேளாள வகுப் 
சுந்தரம் அழகு . ராசன் 

பினர் . 

சங்கிலியார் இவரு 
மன்னன் . திருமால் 

அழகிய டைய மகளாவர் . 
திருக்கோலத்தோடு பல அணி 

ஞான கலாம்பையார் - இவ்வம்மை 
கலன்களையுந் தாங்கியவராக 

திருவெண்காடராகிய 
விளங்குகிறபடியால் இவ்வாறு 

பட்டினத்தடிகளின் தாயார் . 
சௌந்தரராசன் என்று ஒரு 
பெயரைப் பெறுகிறார் . இவ் 

ஞான சக்திதரன் - அறுமுகப் 
வாறே திருமகளும் சௌந்தர 

பெருமானாகிய முருகக் கடவுள் 
வல்லித்தாயார் என்று சிறப்புப் 

தம்முடைய 

திருக்கையிலே 
பெயரால் குறிக்கப்படுகிறாள் , 

ஞான சத்தியாகிய 

வேற் 

ஏந்தியபடியால் 
ஞாயிறு - சென்னைக்கு வடமேற் அவருக்கு 

ஞான சக்திதரன் 
கில் ஏறக்குறையப் பன்னி 

என்பது ஒரு பெயராகியது . 
ரண்டு கல் தொலைவில் உள்ள 
ஓர் ஊர் . சங்கிலி நாச்சியார் ஞானசம்பு - இவர் சோம சம்பு 
இவ்வூரில்தான் 

பிறந்து 

சிவாசாரியருடைய வழி முறை 
வளர்ந்தார் . இங்கு பழைமை 

யில் தோன்றியவர் . 

இவர் 
யான திருக்கோயில் உண்டு . 

ஏழாயிரங் கிரந்தங் கொண்ட 
ஒரு 

கேசாழமன்னன் காசிப் ஞான ரத்தினாவளியும் 
பயணஞ் சென்ற பொழுது 

சுலோகங்கள் கொண்ட சிவ 
இவ்வழியாக வந்தானாம் . அப் 

பூசாத்தவம் என்னும் நூலுஞ் 
குளத்தின் 

செய்திருக்கிறார் . 
ஒரு 
நடுவே அழகிய தாமரை மலர் ஞான சிவதேவர் - இவருடைய 
ஒன்றைக் கண்டு அதனைப் பெயர் உமாபதி தேவர் என 
பறிக்க முயன்றானாம் . அவ்வள வும் வழங்கியது . 


படையை 


ச 


பொழுது 


எதிரிலி 


தகடூர் அதியமான் 


27 


தக்கன் 


இவர் 


இவன் 


சோழச் சாம்புவராயன் என்ப பரவியிருந்த கொள்ளைக் கூட் 
வன் இலங்கை மன்னன் டத்தினர் . இவர்களில் முகமதி 
கொடுமை செய்தலை இவரிடம் யர்கள் இந்துக்கள் என்னும் 
முறையிட்டான் . 

இரு வகுப்பினரும் இருந்தனர் . 
ஈழப் படைகள் விரைவில் இவர்கள் 

காளியை 

வழிபட் 
அழிந்து ஒழியும் கவலை வேண் டனர் . இவர்களுக்குப் பெருஞ் 
டாம் என்று கூறி இருபத் செல்வர்கள் முதலியோர் மலைஉற 
தெட்டு நாட்கள் அகோர முகமாக ஆதரவு 

கொடுத்த 
பூசை செய்தார் . ஈழப் படை தாகவுங் தெரிகிறது . இவர்கள் 
தோல்வியடைந்தது . 

இதனை 

வணிகர்களைப் போலவும் 
யறிந்த சாம்புவராயன் ஞான பயணக்காரர்களைப் போலவுங் 
சிவதேவர்க்குத் தொண்டை கோலம் பூண்டு ஆங்காங்கே 
நாட்டில் உள்ள் ஆர்ப்பாக்கம் சென்று வழியில் அகப்பட்ட 
என்னும் ஊரை நன்கொடை வர்களின் கழுத்தை முறித்து 
யாக வழங்கினான் . 

அவர்களிடம் இருந்த பொருள் 
தகடூர் அதியமான் 

களைப் பறித்துச் சென்றனர் . 
கொங்கு நாட்டின் வட பகுதி 

இவர்களுடைய கொடுமை 
யையும் கங்க நாட்டின் தென் 

பொறுக்க முடியாததாக இருந் 
பகுதியையும் அரசாண்ட ஒரு 

தது . 

மக்கள் வெளியூர்க்குச் 
குறுநில மன்னன் . கடைச்சங்க 

செல்ல அஞ்சினர் . பெண்டிங் 

என்னும் வெள்ளைக் கவர்னர் 
காலத்தில் வாழ்ந்த கடையெழு 
வள்ளல்களில் 

இந்தக் கொள்ளையர்களை ஒழித் 
ஒ ருவனும் 
ஒளவையாராற் பாடப் பெற்ற 

துக் கட்டினார் . 
வனுமாகிய அதிகமான் நெடு தக்கன் - ( க ) நான் முகனுடைய 
மானஞ்சியின் வழியில் தோன் மனவழிப் புதல்வர்களில் 
றியவன் , சேலம் மாவட்டத் ஒருவன் . நான்முகனுடைய 
தில் இந்நாளில் தர்மபுரி கட்டை விரல் ஒன்றிற் பிறந்தவ 
என்று வழங்கும் தகடுரைத் 

னெனவுங் கூறுவர் . இவன் 
தலைநகராகக் கொண்டவன் , 

என்பவளை மணந்து 
தர்மபுரியிலுள்ள இரண்டு 

ஆயிரம் புதல்வர்களைப் பெற் 
கோயில்களில் வழிபாட்டிற்குக் 

றான் . அவர்களனைவரும் நாரதர் 
குருக்களை 

ஏற்படுத் 

அருளுரைப்படி துறவிகளா 

யினர் . 
தினான் என்று ஒரு கல்வெட் 

இதனால் 

சினங் 
டினால் அறியப்படுகிறது . 

கொண்ட இவன் நாரதர் . நிலை 

யில்லாமல் திரியுமாறு வசவுரை 
தக்கணம் தென்னிந்தியாவி 

வழங்கினான் . . பிறகு அசக்னி 
லுள்ள பீடபூமி . நருமதை 

என்பவளை 

மணந்து அறுபது 
யாற்றுக்குத் தென்பாலுள்ள 

பெண்களைப் பெற்றான் . சிவ 
தென்னிந்தியா முழுவதும் தக் 

பெருமானை நோக்கித் தவஞ் 
எனப்படும் . 

சிலர் 

செய்து உமையவளை மகளாகப் 
நருமதைக்கும் கிருட்டிணா நதிக் 

பெற்றான் . 

இறை 
கும் இடையிலிருக்கும் மேட்டு 

வனுக்குத் திருமணஞ் செய்து 
நிலத்தைத் தக்கணம் என்கின் 

கொடுத்துத் தான் அக்கடவு 
றனர் . இதில் நடு இந்தியா 

ளுக்கு மாமனார் ஆனான் . பிறகு 
ஆந்திரம் மைசூர் ஆகிய நாடு 

ஒரு நாள் திருக்கைலைக்குச் 
களின் சில பகுதிகள் அடங்கும் . 

சென்றபோது 

இறைவன் 
தக்கர் - 19 ஆம் நூற்றாண்டுக்கு தன்னை மதிக்கவில்லை என்று 
முன் இந்தியாவில் நாடெங்கும் பகை கொண்டு சிவபிரானுக்குப் 


தரணி 


இவன் 





கணம் 


அவளை 


தக்கன் 


278 


தசாவதாரம் 


பகையான 


உமா 


இவன் 


இவன் 


காரியங்களைச் னுடைய தேர் எட்டுத் திசை 
செய்து வீரபத்திரரால் அழிந்து 

யுடன் 

வானமும் பாதாளமு 
ஆட்டுத் தலை பெற்றான் . பிறகு மாகிய பத்துத் திசையினுஞ் 
சிவ வழிபாடு செய்து சிவ செல்லத்தக்கது . 

ஆகையால் 
கணத் தலைவனானான் . 

தசரதன் என்று 

பெயர் 
தேவியை வேள்வியின்போது பெற்றான் . 

நீண்ட 
மதியாதிருந்த குற்றத்தால் காலம் மகப்பேறில்லாமலிருந் 
மனிதப் பிறப்பையும் அடைந் தான் . இவனுடைய மனைவியர் 
தான் . 

பெயர் கோசலை , 

கைகேயி , 
தக்கன் - ( உ ) இவன் பானு நகரத் 

சுமித்திரை . கலைக்கோட்டு முனி 
தில் இருந்து 

கொண்டு 
வரைக் 

செய்த 
புரிந்த 

அரசு 
வல்லவன் என்னும் அரசனுக்கு 

வேள்வியில் கிடைத்த பாய 
மகனாகத் தோன்றினான் . இவ 

சத்தை மனைவியர் மூவரிடமுங் 

கொடுத்தான் . அதனால் மூவ 
னுடைய தாய் பெயர் கமலை . 
இவன் பழவினைப் பயனால் 

ரிடமும் இராமன் 

முதலிய 
குறை நோயடைந்து வருந்திய 

நால்வரும் பிறந்தனர் . 
படியால் 

தந்தை இவனைத் தசாவதாரம் - நல்லவர்களைக் காக் 
துறந்தான் . 

ஒரு கவும் தீயவர்களை ஒழிக்கவும் 
காட்டிற்குச் சென்று அங்கு அறத்தை நிலை நிறுத்தவும் 
முற்கல முனிவர் என்பவரைக் திருமால் இவ்வுலகில் பத்துப் 
கண்டான் . அவரைப் போற்றிப் பிறப்புக்களை எடுத்தார் . இவை 
பணிந்து வழிபட்டான் . அவர் களே தசாவதாரமெனக் கூறப் 
இவனுக்கு அருள் புரிந்தார் . 

படுகிறது . 
இவனுடைய நோய் அகன்றது . ( க ) பச்சாவதாரம் - நான்முக 
பிறகு இவன் கவுண்டினியம் 

னிடமிருந்து மறைகளைக் களவு 
என்னும் நகரத்திற்கு 

கடலிற் கொண்டு 
அரசனானான் . தனக்கு அருள் போய் ஒளித்து வைத்திருந்த 
புரிந்து நோயை 

அகற்றிய 

மதுகைடபர் என்னும் அசுரர் 
முனிவரை மறந்து விடாமல் 

அழிக்கும் பொருட்டு 
என்றும் போற்றிப் பணிந்து 

மீனாகத் தோன்றி அவர்களைக் 
அவருடைய அடியவனாக கொன்று அம்மறைகளை மீட்டுச் 
ஒழுகினான் . 

சுவாயம்புவ 

மனுவுக்கு 
தசகுமார சரித்திரம் - வடமொழி உரைத்து அவரைப் பிரளயத் 
யில் செய்யப்பெற்ற ஓர் உரை 

திலிருந்து காப்பாற்றினார் . 
நடை நூல் . பத்துக் குமாரர் ( உ ) கூர்மாவதாரம் தேவர் 
களைப் பற்றிச் செய்யப்பட்ட களும் அசுரர்களும் அமுதத்திற் 
மையின் இவ்வாறு 

பெயர் காகப் பாற்கடலைக் கடைந்த 
பெற்றது . இதனை இயற்றி பொழுது மத்தாக இருந்த 
வர் தண்டியாசிரியர் என்பர் . மந்தர மலை கிழே அழுந்தியது . 
இதனுடைய 

முதற் 

பகுதி அப்பொழுது அஃது அழுந்தாத 
மறைந்துவிட்டதென்றும் அது 

படி ஆமை வடிவம் எடுத்து 
சோமதேவபட்டராற் செய்யப் 

அடியில் இருந்து தாங்கினார் . 
பட்டது என்றுங் கூறப்படு 
கிறது . 

( கூ ) வராகவதாரம் ஊழிக் 

நீரில் நிலத்தைப் பாய் 
தசரதன் - அயோத்தி அரசன் . போல் 

சுருட்டிக் கொண்டு 
இராமனுக்குத் தந்தை . அசன் மறைந்த 

இரணியாக்கனைப் 
என்பவனுக்கு மகன் , 

வடிவம் எடுத்துக் 


செய்து 


களை 


கால 


பன்றி 


தசாவதாரம் 


279 


தஞ்சைவாணன் 


வந்து 


வலமாக 


வந்து 


கொன்று 

நிலத்தைத் தமது மாற்றிப் பலராமாவதாரத்தைக் 
கொம்பால் தாங்கி முன்னிருந்த கூறுவர் . ) 
நிலையில் கொண்டு 

( 40 ) கல்கியவதாரம் - கலியுக 
நிறுத்தினார் . 

முடிவில் உலகில் அதர்மம் 
( ச ) நரசிங்காவதாரம் -எளிதில் மேலிடும்பொழுது 

கல்கியவ 
சாகாவரம் பெற்ற இரணிய தாரஞ் செய்து குதிரையின் 
கசிபுவைப் பிரகலாதன் மேல் ஏறிக் கத்தியை மட்டும் 
பொருட்டு மனித மடங்கலாய்த் 

படைக்கலமாகக் கொண்டு 
தூணில் தோன்றிக் கொன்றார் . கொடியவர்களை வெட்டிச் 
( ரு ) வாமனாவதாரம் - மகாபலி சாய்த்து நிலத்தை 
யிடம் குள்ள வடிவமாகச் 

மறைந்து 

விடுவார் . 
சென்று மூன்று அடி 

மண் இதன் பிறகு சத்திய யுகம் 
இரந்து பெற்ற பிறகு உலகப் தோன்றும் . 
பெரு வடிவங்கொண்டு எல்லா 

தசாவதானிகள் - ஒரே சமயத்தில் 
வுலகங்களையும் இரண்டடியால் பத்துப் பொருள்களைத் தம் 
அளந்து மூன்றாவது அடியை 

முடைய நினைவாற்றலால் உள் 
மகாபலியின் தலையில் வைத்து ளத்தில் பற்றிக்கொண்டு அவ 
அவனைப் பாதாளம் வரையில் 

தானஞ் செய்பவர்கள் தசாவ 
அழுத்தினார் . 

தானிகள் எனப் பெயர் பெற் 
( சு ) அரச தர்மம் நிலைகுலையும் றனர் . தசம் - பத்து . 
படிச் செய்த க்ஷத்திரியர்களை | தஞ்சாக்கூர் - இது தமிழ்நாட்டில் 
அழித்தொழிக்குமாறு 

இராமநாதபுர 

மாவட்டத்தி 
ராமாவதாரம் எடுத்து க்ஷத்திரி 

லுள்ள ஓரூர் . தஞ்சை என 
யர்களை இருபத்தொரு முறை வும் மருவி வழங்குகின்றது . 
அழித்தொழித்தார் . 

இவ்வூரில் இருந்த பாண்டியர் 
( எ ) இராமாவதாரம் - நான்முகன் படைத் தலைவன் 
கொடுத்த வரத்தால் எல்லா பாட்டுடைத் தலைவனாகக் 
உலகங்களையும் துன்புறுத்தி கொண்டே 

தஞ்சைவாணன் 
வந்த இராவணனை அழித் கோவை என்ற நூல் யாக்கப் 
தொழிக்கும் பொருட்டுத் பெற்றது . இந்த ஊர் மாறை 
தசரத மன்னன் புதல்வராகத் நாடு என்னுஞ்சிறு பகுதிக்குத் 
தோன்றி இலங்கை சென்று தலைநகர் , 
அழித்தொழித் தஞ்சைமாமணிக் 

கோயில் - திரு 
தார் . 

பதிகளில் 

ஒன்று . 
( அ ) கிருட்டிணாவதாரம் - பாரதப் காவிரிக்குத் தென் கரையில் 
போர் 

நிலச்சுமை உள்ளது . பராசர முனிவருக்குக் 
தொலைக்குமாறு கண்ணனாகத் காட்சி அளித்தது . பூதத்தாழ்வார் , 
தோன்றித் துரியோதனன் திருமங்கையாழ்வார் ஆகியோ 
முதலிய தீயோர்களை அழித் ருடைய 

பாடல் பெற்றது . 
தொழித்தார் . 

நீலமேகப் பெருமாள் ; செங்கமல 

வல்லி சௌந்தரிய ; விமானம் 
( கூ ) புத்தாவதாரம் - மக்களுக்குக் 

கன்னிபுட்கரணி ; அமுத தீர்த் 
கருமங்களில் நம்பிக்கை குறை 

தம் வீற்றிருந்த திருக்கோலம் . 
யும்படியாகப் புத்தாவதாரஞ் 
செய்து 

பக்குவமடையாத தஞ்சைவாணன் - பாண்டி 
காலத்தில் ஞானோபதேசஞ் நாட்டில் 

யாற்றின் 
செய்தார் ( இவ்வவதாரத்தை கரையில் கி.பி. பதின்மூன்றாம் 


ஒருவனைப் 


ராவணனை 


மால் 


செய்து 


வள 


தஞ்சைவாணன் 


280 


தட்சகன் 


மன்ன 


நின்று 


சிறப் 


நூற்றாண்டில் விளங்கிய வைத்துக் கொண்டு சில நாட் 
தஞ்சாக்கூரில் வாழ்ந்திருந் 

கட்குப் பிறகு 

கோவையை 
தவன் . பாண்டிய மன்னன் 

மீண்டும் 

அரங்கேற்றஞ் 
ஒருவனுடைய படைத் தலை 

செய்யச் செய்தான் . ஒவ்வொரு 
வனாகச் சிறந்து விளங்கியவன் . பொற் றேங்காயின் முக்கண் 
கல்லியறிவிலும் கற்றவர்கட்கு 

களிலும் விலை உயர்ந்த மூன்று 
நன்கொடை வழங்குவதினும் 

மணிகளைப் பதிக்கச் செய்து 
இவன் சிறந்து விளங்கினான் . உருட்டினான் . அவையோரும் 
வனுடைய மனைவியும் 

பிறரும் தஞ்சைவாணன் பொற் 
இவனைப் போன்றே பண்பு றேங்காய்களைத் திரும்ப ஏன் 
நலஞ் செறியப் பெற்று விளங் வாங்கினான் என்பதை 
கினாள் . பாண்டிய 

பொழுது நன்கு உணர்ந்து 
னுடைய படைத் தலைவனாக 

கொண்டனர் ; தஞ்சைவாணன் 
விருந்த தஞ்சைவாணன் போர்த் 

கோவை 

இறவாப் புகழ் 
தாழிலை முன்னிட்டுச் சென் 

படைத்து 

விளங்கிக் 
றிருந்த காலத்தில் பொய்யா கொண்டிருக்கிறது . 
மொழிப் புலவர் என்பவர் 

தடமித்தன் - மத்திம நாட்டு 
தஞ்சைவாணன் மீது கோவை 
யொன்று பாடிக் 

மன்னனாகிய இவன் ஏமமாபுரம் 
கொண்டு 

என்னும் நகரில் இருந்து அரசு 
சென்றார் . தஞ்சைவாண 

புரிந்தான் . செல்வச் 
னுடைய மனைவி கோவையை 

பிலுங் கொடைப் பண்பிலுஞ் 
அரங்கேற்றஞ் செய்யச் செய் 

சிறந்து விளங்கினான் . இவ 
தாள் . பாட்டின் அருமையை 

னுக்கு விசயன் , 

கதம்பன் , 
உணர்ந்த அவள் ஒவ்வொரு 
பாட்டின் முடிவிலும் பொற் 

கனகன் , அசல கீர்த்தி , சேனன் 
றேங்காய் ஒன்றை உருட்டிக் 

என்னும் ஐந்து ஆண் மக்களும் 

கனகமாலை என்னும் பெண் 
கொண்டிருந்தாள் . 

புலவர் 

மகள் ஒருத்தியும் இருந்தனர் . 
கோவை யரங்கேற்றத்தை 

இவர்களில் விசயன் என்பவன் 
முடித்துவிட்டு நானூறு பொற் 
றேங்காய்களோடு ஊருக்குச் 

ஒரு நாள் ஒரு பொழிலில் 
சென்றார் . போர்த் தொழிற்குச் 

உருமாறுதலோடிருந்த சீவகனை 

யழைத்து வந்து தன் தந்தை 
சென்றிருந்த தஞ்சைவாணன் 

யீடம் விட்டான் . தந்தை சீவக 
திரும்பி வந்தான் . பொய்யா 

னுடைய தன்மைகளை ஒருவாறு 
மொழிப் புலவர் தன் மீது 

யூகித்துணர்ந்து கொண்டு தன் 
பாடிய கோவையைப் படித்துப் 
பார்த்தான் . 

னுடைய மக்கட்குப்படைக்கலம் 
தன் மனைவி 

கற்பிக்க வேண்டினான் . சீவ 
வழங்கிய பரிசு 

கனும் அவ்வாறே கற்பித்தான் . 
என்று முடிவு செய்தான் . 

இவனை நண்பனாக்கிக் கொள்ள 
பொய்யாமொழிப் புலவரை 
மீண்டுமழைத்துக் கோவையை 

எண்ணித் தன் மகளாகிய கனக 
அரங்கேற்றஞ் செய்யச் செய்து 

மாலையைத் திருமணஞ் செய்து 

கொடுத்தான் . 
மேலும் பரிசளிக்க 

பரிசளிக்க வேண்டு 
மென்று எண்ணினான் . பரிசு தட்சகன் கத்ரு புதல்வன் . 
பெற்ற தேங்காய்களோடு வரு அந்தண வடிவம் பூண்டு பரிச் 
மாறு பொய்யாமொழிப் புல சித்தின் விடவேகம் மாற்ற 
வருக்குச் செய்தியனுப்பினான் . வந்த 

வேதியனைக் கண்டு 
அவரும் வந்தார் . 

வாணன் 

அவனுக்கு வேண்டிய 
பொற் றேங்காய்களை வாங்கி தனுப்பிப் பரிச்சித்தினைப் பாம் 


போதாது 


ஈங் 


தட்சணாதேவி 


281 


தண்டல் நாயகம் காரோ 


சென்று 


செய்து 


மாண 


மகள் 


பாகச் 

கடித்தவன் . யொழுகியமையின் தந்தை 
வாசுகியின் 

இளவல் . பாம்பு யினால் நகரை விட்டுத் துரத்தப் 
வேள்விக்கு 

அஞ்சி இந்திர பட்டான் . விந்த 

மலைக்கு 
னிடம் அடைக்கலம் புகுந் அண்மையில் 

மது மந்த ம் 
தவன் . 

என்னும் நகரத்தை 

உண்டு 
தட்சணாதேவி எஞ்ஞனுக்கு 

சுக்கிரனுக்கு 
மனைவி . இவள் தீட்சாரூபிணி 

வனாக 

விருந்தான் . சுக்கிர 
யாய் எவ்விடத்தும் வழிபாடு 

னுடைய 

அரசையை 
களேற்பவள் . 

இவளில்லாத விரும்பி வலுக்கட்டாயமாகச் 
காரியங்கள் பலனைக் கொடுக்க 

சேர்ந்தான் . 

சுக்கிரன் சினந்து 
மாட்டா . இவள் திருமகளின் 

தண்டகனையும் அவனுடைய 
உடலிற் பிறந்து எல்லாக் காரி 

நகரத்தையும் மண்மாரியால் 
யங்களும் நிறைவேறுதற் 

அழித்தான் . அந்த இடமும் 
பொருட்டு நான் முகனால் 

அதன் தென்புறமும் தண்ட 
எஞ்ஞனுக்குக் 

பெயர் 
காரணியம் 
கொடுக்கப் 

என்று 
பட்டவள் . 

பெற்றது . 
தண்காற்பூட் கொல்லனார் - சங்க தண்டபாணி - முருகக் கடவுள் 
காலப் புலவர்களில் ஒருவர் . தம்முடைய கையில் தடியை 

பெயர் தங்கால் தாட் ஏந்தியிருத்தலால் உண்டான 
கோவலனாரெனவும் தங்கால் காரணப் பெயர் . 
பூட்கோவலனாரெனவும் மாறு 
பட்டும் வழங்குகின்றது . தண் தண்டல் நாயகம் காரோ - இவர் 
கால் என்பது பாண்டி நாட்டில் 

ஓர் ஆங்கிலேயர் . ஆங்கிலேயர் 

கோவை 
உள்ளது . இந்நாளில் 

ஆட்சிக் காலத்தில் 

திருத் 
தண்காலென வழங்குகிறது . 

மாவட்டத் தண்டல் நாயகமாக 
இது திருமாலின் நூற்றெட்டுத் 

இருந்தவர் . இவர் தம்முடைய 
திருப்பதிகளில் ஒன்று . தண் 

அலுவலை முன்னிட்டு 1868 இல் 
காலப்பன் என்பது திருமாலின் 

ஒருநாள் பவாநிக்கு வந்தார் . 
திருப்பெயர்களில் 

ஒன்று . 

இரவில் தங்கும் விடுதியில் 
இவ்வூரைத் திருமங்கையாழ் 

தங்கியிருந்தார் . பணியாளர்கள் 
வார் பாடியுள்ளார் . 

இருப்பிடங்கட்குச் 
கொல்லர் - பொற் கொல்லர் . 

சென்று விட்டனர் . நள்ளிரவில் 
எனவே இவருக்கு இப்பெயர் 

இடி மின்னலுடன் பெருமழை 
ஊராலுந் தொழிலாலும் வந் 

பொழியத் தொடங்கியது . அச் 
திருக்கக் கூடும் . இயற்பெயர் 

சமயத்தில் ஒரு சிறு பெண் 
விரைவாக 

வந்து 
இன்னதென்று தெரியவில்லை . 

ஓடி 

காரோவை எழுப்பிற்று . படுக் 
இவருடைய 
நானூற்றிற் காணப்படுகிறது . 

கையை விட்டு எழுந்த காரோ 

வின் கைகளைப் பிடித்து வெகு 
தண்டகபுரம் -காஞ்சி நகருக்குள்ள 

விரைவாக வெளியே இழுத்துக் 
பதின் மூன்று பெயர்களில் 

கொண்டு வந்தது . 

வந்தது . மறுகணம் 
ஒன்று . தண்டக மன்னன் இத் 

காரோ படுத்திருந்த கட்டிடம் 
தலத்தில் திருமாலை நோக்கித் 

இடிந்து விழுந்து தரை மட்ட 
தவஞ் செய்த காரணத்தால் 

மாகியது . மயிரிழையில் காரோ 
உண்டாகிய பெயர் . 

உயிர் தப்பினார் . நிகழ்ந்தது 
தண்டகாரணியம் - தண்டகன் என் கனவா நனவா என்று அவருக்கு 
பவன் இட்சுவாகுவினுடைய விளங்கவில்லை . தம்முயிர் காத்த 
மகன் . இவன் அறநெறி தவறி சிறுமி கோவிலுக்குட் சென்று 


பூண் 


தத்தம் 


பாடல் 


தண்டி 


282 


ததீசி முனிவர் 


என் 


விடுமாறு 


ஒருவன் . 


வீடு 


மறைந்ததைக் காரோ கண் கொள்ளாமல் தயிர்ப்பானை 
டார் . தம்முடைய உயிரைக் யைக் கொண்டு என்னை மூடி 
காத்தது இறைவியே என்று விடுவாயாக என்றனன் . ததி 
அவர் ஐயமற அறிந்தார் . பாண்டன் 

அவ்வாறே மூடி 
அன்று 

முதல் இறைவியை மறைத்தான் . பிறகு யசோதை 
வழிபட்டுப் போற்றினார் . தந் அங்கடைந்து , 

கண்ணன் 
தத்தால் ஊஞ்சல் ஒன்று செய்து 

எங்கே " 

று உசாவத் , 
அம்மைக்குக் காணிக்கையாக் ததிபாண்டன் , “ அவன் இங் 
கினார் . இன்றும் அவ்வூஞ்சல் கில்லை " என்று கூறினான் . 
பவானிக் கோயிலில் உள்ளது . 

அதனைக் கேட்ட 

யசோதை 
தண்டல் நாயகம் காரோ நல்ல திரும்பி விட்டனள் . அவ்வள 
மனிதர் . ஆகையால் இறைவி வில் 

ததிபாண்டன் மூடப் 
இவ்வாறு தோன்றி உயிர் 

பட்டிருந்த தாழியின் மீது 
காத்தனள் . 

ஏறியமர்ந்து அதனை அழுத்திக் 

கொண்டான் . தன்னை வெளியே 
தண்டி வடமொழிப் புலவர் 

கண்ணன் 

கூறிய 
களில் ஒருவன் . போசன் காலத் 

போது " எனக்கு வீடு பேறு 
தில் புகழ் பெற்று விளங்கிய 
ஒன்பதின்மரில் 

தருவதாக உறுதி மொழி கூறி 

னாலன்றி உன்னை வெளியே 
இவனாற் செய்யப்பட்ட நூல் 

விடேன் என்றான் . கண்ணன் , 
கள் தசகுமார சரிதம் காவியா 

பேறு கொடுத்தேன் 
தரிசம் என்பன . தமிழிற் 
புகழுடன் விளங்கும் தண்டி 

இஃதுறு திஇப்பொழுது என்னை 

வெளியே விடுவாயாக என்று 
யலங்காரம் காவியாதரி ச 
மொழிபெயர்ப்பு 

கூற , " எனக்குமட்டும் வீடு 

பேறு கொடுத்தால் போதாது . 
என்பர் . 

இத்தயிர்ப் பானைக்கும் வீடு 
ததிபாண்டன் வன் கண்ண 

பேறு கொடுக்கவேண்டும் . 
பிரானுடைய இளம்பருவத்தில் 

நான் வீடுபேறு பெறுவதற்குக் 
ஆயர் பாடியில் வாழ்ந்திருந்த 

காரணமாக விருந்த இதனை 
ஓர் இடையன் . 

இவனைக் மறத்தல் கூடாது " என்று 
குலாலன் எனவுங் கூறுவர் . 

சொன்னான் . கண்ணன் ததி 
கண்ணன் ஒரு நாள் வெண் பாண்டனுடைய செய்கைக்கு 
ணெயைக்களவு செய்துண்டான் மகிழ்ந்து அவனுடைய விருப்பப் 
யசோதை கண்ணனை ஒறுக்க 

படியே தயிர்ப்பானைக்கும் வீடு 
எண்ணினாள் . அவனைப் பிடிக் 

பேறு வழங்குவதாக உறுதி 
கத் தொடங்கினாள் . கண்ணன் 

மொழி கூற இதன் பிறகு 
யசோதையினுடைய கைக்கு ததிபாண்டன் கண்ணனை 
அகப்படாமல் ஓடினான் . ஓர் 

வெளியே விட்டான் . 
இடையனுடைய இல்லத்திற் ததீசிமுனிவர் - இவர் சிறந்த 
புகுந்து மறைந்து கொண்ட முனிவர்களில் ஒருவர் . சிவபிரா 
னன் . 

அவனைத் னிடத்தில் அன்புடையவர் . ஒரு 
துரத்திச்சென்றனள் . யசோதை காலத்தில் திருமால் ஓர் அரசன் 
துரத்தி வருதலை 

யறிந்த காரணமாகத்தம்மையெதிர்த்து 
கண்ணன் 

தான் ஒளிந்து ஆழிப்படையைச் செலுத்த 
கொண்ட வீட்டுக்குரியவனா அப்படை தம்முடைய உடலிற் 
கிய பாண்டன் 

பட்டவுடன் வாய் மழுங்கச் 
பவனைப் 

என் தாய் செய்தவர் . தம்முடைய ஆற்ற 
என்னை 

பிடித்துக் லால் தம்காற் பெருவிரலில் 


நூலின் 


யசோதை 


ததி 


என் 


பார்த்து 





வந்து 


ததீசிமுனிவர் 


283 


தத்தாத்திரேயர் 


வீடு 


வகை 


தக்கன் 


னான் . 


செய்து 


னுடைய 


தென்று 


மென்று 


இருந்து பல திருமால் வடிவங் முடைய உயிர்க் 

காற்றை 
களைப்படைத்து 

அவரோடு யெழுப்பிப் பிரமரந்திரவழி 
போருக்கு வீடத்திருமால் 

உடம்பையகன்று 
பொறுக்க முடியாமல் போற் 

பேற்றையடைந்தார் , அதனால் 
றிப் பாராட்டப் பெற்றவர் . 

இவருடைய புகழ் உலகில் 
தக்கன் வேள்வியில் சிவபெரு 

என்றும் நின்று நிலவுவதா 
மானுக்கு அவிகொடுக்க யிற்று . ஒருகாலத்தில் சரசுவதி 
வேண்டு மென்று பல 

யாற்றில் இவருடைய வீரியம் 
யான அறிவுரை 

கூறியுங் விழுந்தது . 

அதிலிருந்து 
கேளாதபடியினால் 

விகுட்சி என்பவன் தோன்றி 
தலையிழக்குமாறும் பிற தேவர் 
கள் சூரபதுமனால் தொல்லைக் 
குள்ளாகுமாறும் அந்தணர்கள் . 

( உ ) ஓர் ஆதிசைவ மறையவர் . 
சிவபிரானிடத்தில் அன்பற்ற 

சிவபிரானிடத்தில் மிகுந்த 

அன்புடையவர் . 
வர்களாகு மாறும் 

தம்முடைய 
வசவுரை 

மகன் . சிவபூசையில் 
வழங்கியவர் . இந்திரன் தன் 

குறை 

சித்தப்பிரமையால் 
வச்சிரப்படை 

வருந்துகையில் இறைவனை 
விருத்திராசுரனைக் கொல்வதற் 

மிகுதியும் வேண்டி அத்துன்பத் 
குத் தகுதியற்ற 

தைப் போக்கியவர் . 
உணர்ந்து திருமாலிடம் தெரி 
வித்துத் தகுந்த வச்சிரப்படை தத்தாத்திரேயர் - அத்திரி முனிவ 
வழங்க வேண்டு 

ருடைய புதல்வர் . அத்திரி 
வேண்டிக்கொண்டான் . அவர் , முனிவருக்கு 

அநசூயையிடம் 
" நாங்கள் பாற்கடல் கடைந்த பிறந்து அறிதுயிலில் அமர்ந் 
காலத்தில் படைக்கலங்களைத் திருக்க விரும்பினார் . முனிச் 
ததீசி முனிவரிடம் வைத்தோம் . சிறுவர்கள் இவரை விடாமல் 
பிறகு 

அவரிடம் போய்ப் பின் பற்றினார்கள் . அவர்களை 
படைக்கலங்களைக் கேட்க விட்டுத் தனித்துத் தண்ணீரில் 
வில்லை . நெடுங்காலமாகியும் இருந்து நூறு ஆண்டுகள் 
யாருங் கேட்காமற்போகவே யோகஞ் செய்து வெளிப்பட் 
அவர் தம்முடைய 

தவப் 

டார் . அப்பொழுதுஞ் சிறுவர் 
பெருமையால் அப்படைக் கள் விடாமலிருந்தனர் . 
கலங்களை யெல்லாம் விழுங்கி அழகிய பெண்ணோடு வெளிப் 
விட்டார் . அவைகள் ஒன்றாகத் பட்டும் முனிச்சிறுவர்கள் 
திரண்டு அவருடைய 

வெறுப்புக் 

கொள்ளவில்லை . 
கெலும்பாக அமைந்துள்ளன . முனிவர் கள்ளருந்தல் முத 
அவ்வெலும்பைப் பெற்று அத லிய ஐம்பெருங் தீவினைகளைச் 
வச்சிரப் 

படையைப் செய்து தீயவராகத் தம்மை 
புதிதாகச் செய்து கொண்டால் முனிவர் புதல்வர்களுக்குக் 
விருத்திராசுரனை 

எளிதாக 

காட்டினார் . அவர்கள் வெறுப் 
வெல்லலாம் " 

என்று 

கூறி படைந்து நீங்கினர் . முனிவர் 
இம்முனிவரிடம் அவ்வெலும் பற்றற்றவராக யோகத்தி 
பைக் கேட்குமாறு செய்தார் . லி ருந்தார். தேவர்கட்கும் 
திருமால் கூறிய 

சம்பராசுரனுக்கும் போர் 
ந்திரன் இவரிடம் வந்து அவ் நடந்தது . தேவர்கள் முனிவ 
வெலும்பைத் தனக்கு வழங்க ரிடம் தம்முடைய குறையைக் 
வேண்டு மென்று வேண்டிக் கூறினர் . முனிவர் " எம் 
கொண்டான் . இவர் தம் முடைய கண்காண அசுரர்கள் 


னால் 


படியே 


தநஞ்சயன் 


284 


தமகோடன் 


பல 


முறை போர் 


உங்களை 

வருத்துகையில் போது ஆநிரை புரக்கும் ஆயர் 
அசுரர்கள் அழிவர் என்று தலைவனாகி இப் பெயரை மேற் 
கூறினார் . பிறகு சம்பராசுரன் கொண்டிருந்தான் . 
போருக்கு வந்து தேவர்களை 

தந்திவர்மன் - பல்லவ மல்லனுக் 
வருத்தினான் . தேவர்கள் 
தத்தாத்திரேயருடைய இருப் 

குப் பிறகு பட்டத்திற்கு வந் 

தவன் இவன் . கி . பி . 775 
பிடத்தில் மறைந்து கொண்ட 
னர் . சம்பரன் 
சம்பரன் முதலியோர் 

முதல் 825 வரை ஐம்பதாண்டு 
கள் வரை 

இவனாட்சி செய் 
தத்தாத்திரேயரிடமிருந்த திரு 
மகளின் கூறாகிய அவருடைய 

தான் என்பர் . இவன் இரட்டர் 

களோடு 
மனைவியைக் கண்டு தூக்கித் 

செய்தான் . 

இவன் - காலத் 
தலைமேல் வைத்துக் கொண்டு 

தினும் தமிழ் நாட்டிற் பல 
தேவர்களை வருத்தாமல் முனிவ 

விடங்களிற் கோயில்கள் கட் 
ருடைய இருப்பிடத்தில் 

டப்பட்டன . 
இருந்து ஏழடிச் சென் 

சென்றனர் . 
திருமகள் அவர்களிடமிருந்து தந்துமாறன் - இவன் பாண்டிய 
மறைந்தாள் . முனிவர் தேவர் மன்னர்களின் கீழ் பணியாற்றி 
களைப் பார்த்து , " திருமகள் யவன் . மாறன் என்பது 
அசுரர்களிடமிருந்து நீங்கி வீட் பாண்டியர்களுக்குரிய பெயரா 
டாள் . இனிமேல் அசுரர்கள் யினும் பாண்டியர்களை அடுத் 
உங்களுக்குத் தோற்பார்கள் , திருப்பவர்களும் அப் பெயரை 
என்று 

கூறித் தேவர்கட்கு மேற் கொண்டிருந்தனரென்று 
வெற்றியை உண்டாக்கினார் . தெரிகிறது . 

மன்னர்களிடம் 
அத்திரி முனிவர் தவஞ்செய் பணியாற்றியபடியால் பெருங் 
கையில் திருமால் காட்சிதந்து திருவடைந்த இவன் மன்னர் 
தம்மை அவருக்குத் தத்தஞ் 

களைப் போன்றே கொடை 
செய்தபடியால் 

தத்தாத்திரேயர் நலத்தினும் சிறந்தவனாய்ப் பல 
என்று பெயர் பெற்றார் . 

ருக்கும் உதவி செய்து வள்ளல் 
தநஞ்சயன் - அருச்சுனன் பெயர் 

களில் ஒருவனாய்த் திகழ்ந்திருந் 
களில் ஒன்று 

சால்பு 
தருமர் 

தான் . இவனுடைய 
இராசசூய வேள்வி செய்யத் 

களைச் சங்க வருணர் என்னும் 
தொடங்கிய போது அருச்சு 

புலவர் பாராட்டிப் பாடியுள் 

ளார் . 
னன் வடக்குத் திக்கிற்சென்று 
பல அரசர்களை வென்று அவர் தந்துவர்த்தனச் சோழன் - இவன் 
களுடைய செல்வத்தைத் திறை 

பவாநி 

கூடலில் நீராடிச் 
கொணர்ந்தபடியால் இப்பெயர் சங்கமேசுரரை 

வழிபட்டுத் 
உண்டாகியது . 

தநஞ்சயன் தல 

இலந்தையின் 
| என்பதற்கு 

வெற்றியையே கனியைத் தின்று மக்கட் 
செல்வமாகவுடையவன் 

பேற்றை யடைந்தான் . 
றும் பொருள் உண்டு . 

தபோவனம் - காஞ்சிபுரத்திற்குரிய 
தந்திசத்திவிடங்கி இவள் 

பதின்மூன்று 

பெயர்களில் 
சோழனுடைய ஒன்று இந்திரன் 
மனைவி . 

தேவர்கள் தவஞ் செய்து சிறப் 
தந்திரி பாலன் - பாண்டவர்களில் படைந்தபடியினால் உண்டாகிய 
ஒருவனாகிய சகாதேவன் விராட 

பெயர் . 
நகரத்திற்குச் சென்று மறைந் தமகோடன் சேதி 
துறைதலை மேற்கொண்டிருந்த மன்னன் ; 

சுருதசிரவையி 


மரமான 


என் 


முதலிய 


நாட்டு 


|| 


தம் முனிவர் 


285 


தரங்கம் 


- 


என்று 


னுடைய கணவன் 

சிசுபால னுக்கு அறிவித்தாள் . அரசன் 
னுக்குத் தந்தை . 

முன்னிலும் அதிக வருத்தத்தை 
தமந முனிவர் குண்டினபுரத் 

யடைந்தான் . அரசி அரசன் 
தரசனாகிய வீமராசனுக்கு மகப் 

வருந்துவதற்குக் காரணத்தைக் 
பேறளித்த 

கேட்டாள் . 

நான் 

அரசன் , 
முனிவர் . இவ 
ருடைய அருளாற் பிறந்தபடி 

உயிர் வாழ்ந்து கொண்டிருக் 
யால் வீமராசன் தன்னுடைய 

கையில் நீயும் உன்னுடைய 
மகளுக்குத் தமயந்தி யென்று 

மகனும் இந்தப் பட்டணத்து 
பெயரிட்டான் . 

மனிதர்களும் இறப்பதைப் 

பார்த்து வருத்தமுறலாயிற்றே " 
தமயந்தி - விதர்ப்ப வேந்தனாகிய 

என்று சொன்னான் . அரசி , 
வீமனுடைய மகள் . 

சிறந்த 

அதற்கு என்ன செய்யலாம் ? 
அழகுடையவள் . நளன் அன்னத் 

உசாவினாள் . அரசன் 
தைத் தூதனுப்பியகாலை அவ் 

அரசியோடு கதிரவனைக் குறித் 
வன்னத்தினால் நளனுடைய 

துத் தவஞ் செய்தான் . பட்டண 
பெருமைகளை யெல்லாம் நன்கு 

வாசிகளும் மகனும் தன் மனைவி 
உணர்ந்து நளனைக் 

காதலித் யும் சாகாதிருக்க வரம் 
தவள் . பிறகு சுயம்வரத்தில் பெற்றான் . 
நளனைக் கணவனாக அடைந்து 
கலியின் கொடுமையால் தயானந்த சரசுவதி 

ஆரிய 
அல்லல்கள் பலவற்றை 

சமாசத்தை நிறுவியவரும் 
யடைந்து பிறகு நலமுற்றவள் . 

சமூகச் சீர்திருத்தவாதியுமாகிய 

இவர் குசராத்தைச் சேர்ந்த 
தமன் - தமன் 

என்னும் அரச 

காடியாவாடில் அந்தணர் குலத் 
னுக்கு இராச்சிய வர்த்தனன் 

தில் 1824 ஆம் ஆண்டில் பிறந் 
என்னும் பெயருடைய மகன் 

தார் . இவருடைய தந்தையார் 
பிறந்தான் . இவன் 

வளர்ந்து 

பெயர் அம்பாசங்கர் . இவருக்கு 
விடுரதன் என்பவனுடைய 

வைக்கப்பட்ட பிள்ளைப் பெயர் 
மகளாகிய மானினியை மணந்து 

மூலசங்கர் . தயாநந்தர் தம் 
அரசாட்சி செய்திருந்தான் . ஒரு 

முடைய 24 ஆம் வயதிலேயே 
அரசனுடைய மனைவி 

றவியாகி விட்டார் . மதுரா 
அரசனுக்கு எண்ணெய் 

வில் இருந்த சுவாமி நிரஞ்சனா 
தேய்க்கையில் அவளுடைய 

னந்த சரசுவதி என்னும் பெரிய 
கண்ணீர் அரசனுடைய தலையில் 

வரிடம் மறைகளையும் மெய் 
விழுந்தது . அரசன் , 

யறிவு நூல்களையும் பயின்றார் . 
அழுகிறாய் ?" 

1875 ஆம் 

ஆண்டில் ஆரிய 
வினான் . " உமக்கு நரை வந்து 

சமாசத்தை நிறுவினார் . 
விட்டதே என்று மனைவி மறு 
மொழி கூறினாள் . அரசன் | தரங்கம்பாடி - தமிழ் நாட்டில் 
இனிமேல் தவஞ் செய்தலே தஞ்சை மாவட்டத்தில் மாயூரத் 
தக்கதென்று முடிவு செய்தான் . திற்குத் தென் கிழக்கில் 19 
தன் மகனுக்கு முடி சூட்ட மைல் தொலைவிலிருக்கும் பட் 
எண்ணினான் . 

பட்டணத்து டினம் . முன்னாளில் இஃதொரு 
மக்கள் அரசனை நீங்குவதற்கு துறைமுகமாக 

விளங்கியது . 
மனமில்லாமல் 

கதிரவனை இங்குக் கிறித்தவர்கள் பலர் 
யெண்ணித் தவஞ் செய்து முன்னாளில் தங்கித் தமிழ்த் 
அரசன் பதினாயிரம் ஆண்டுகள் தொண்டு செய்தனர் . தரங்கம் 
வாழ்ந்திருக்குமாறு வரம் பெற் என்பது அலை . கடலில் உண்டா 
றனர் . அதனை அரசி அரச கும் அலைகள் இசையைப் போல் 


நாள் 


ஏன் 
என்று 


. 


தராபாலன் 


286 


தருசகன் 


என்று 


மந்திர 


வாள் 


ஒரு நாள் 


புராணங் 


பல 


இனிமையுடையதாக முழங்கிய விட்டான் . கொலைகார அந் 
படியால் இவ்வூருக்குத் தரங்கம் தணன் மறு பிறப்பில் தரிசன 
பாடி 

பெயருண்டா செட்டியாகப் பிறந்தான் . இவ 
யிற்று என்பர் . 

னுடைய தந்தையாகிய 
தராபாலன் - வை திசம் என்னும் 

நாகந்தை செட்டி யென்பவன் 

தன்னுடைய 
பட்டணத்து அரசன் . இவன் 

மகனுக்குப் 
ஒரு காலத்தில் விதஸ்தாவேத் 

பேயால் சாவுண்டாகும் என்று 
திரவதி சங்கமத்தில் 

அறிந்தான் . 
உமைய் ஒன்றைக் கொடுத்து 

எப் 
வளுடைய வசவுரையால் நரி 
யுருக் கொண்டிருந்து பன்னி 

பொழுதும் அவ்வாளை உடன் 
ரண்டு ஆண்டுகள் கழித்த பிறகு 

வைத்திருக்கச் செய்தான் . 
வசவுரை நீங்கப் பெற்றவன் . 

பெரியவனான பிறகு சிறந்த 
இவன் வேத்திரவதி சங்கமத் 

வணிகனாகத் திகழ்ந்திருந்தான் . 

திருவாலங்காட்டு 
தலத்தில் வசவுரை நீங்கிச் 

வழியே சென்றான் . முன் பிறப் 
சிறந்த உடல் 

பெறுதலைக் 
கண்ட அரசன் அவ்விடத்தில் 

பில் இவனாற் கொலையுண்ட 
சிவன் கோவில் கட்டுவித்துப் 

நவஞானி கொலையுண்ட பின் 
கேட்டுப் புராணி 

பேயாகி இவனைப் பழி வாங்கு 

வதற்குக் 
கனுக்குப் பொருளுதவி செய்து 

காலம் பார்த்துக் 
விண்ணுலகடைந்தான் . 

கொண்டிருந்தாள் . இப் 

பொழுது பழைய கணவனாகிய 
தரிசன செட்டி திருவாலங் தரிசன செட்டியைக் கண்டதும் 
காட்டை யடுத்த பழையனூர் 

கொலை செய்ய முயன்றாள் . 
நீலியாற் கொல்லப்பட்டவன் . 

செட்டியிடம் 
இவன் முன் பிறப்பில் காஞ்சி 

களோடு வந்தாள் . செட்டி 
புரத்தில் புவனமதி என்னும் தன்னுடைய கையிலிருந்த 
பெயருடைய அந்தணனாக 

வாளின் 

ஆற்றலால் 
இருந்தான் . இவன் காசிக்குப் நீலியாகிய பழைய மனைவியின் 
போய் , சிவஞானி 

யென்ப 

வஞ்சனைகட்கு உயிர் தப்பித் 
வனுக்குத் தங்கையாகிய நவ திருவாலங் காட்டை யடைந் 
ஞானி என்பவளை மணஞ் 

தான் , நீலி 

இவனுடைய 
கொண்டான் . 

மனைவியைப் போல் கோலம் 

அவ 
சில காலம் 
காலம் இருந்த 

பூண்டு திருவாலங் காட்டை 
தன்னுடைய முதல் யடைந்தாள் . அங்கிருந்த 
மனைவியை நினைத்துக் கொண் வேளாளர்கள் எழுபது பேரிடம் 
டான் . சேதுவில் 

முறையிட்டு இறுதியில் 
வேண்டுமென்று சிவஞானி இவனைக் கொன்று முடித்தாள் . 
யாகிய மைத்துனனோடும் நவ தருசகன் - இவன் மகத நாட்டு 
ஞானியாகிய மனைவியோடும் மன்னன் . 

இவனுடைய தலை 
புறப்பட்டு வழி நடந்து திரு நகர் இராசகிரியம் என்பது . 
வாலங் காட்டை யடைந்தான் . இவன் பதுமாபதி என்பவளு 
சிவஞானியாகிய 

மைத்துனன் டைய தமையன் . ஆருணியை 
வெளியே சென்றிருந்த சமயம் வெல்வதற்கு 

வனுடைய 
பார்த்துப் புது மனைவியையுங் நட்பைப் 
குழந்தையையுங் கொன்று விட் 

உருமண்ணுவா முதலிய அமைச் 
டான் . சிவஞானி வந்து பார்த் சர்களுடன் 

உதயணன் அந் 
தான் . தங்கை யிறந்து கிடத் நகர்ப் 

புறச்சோலையில் சில 
தலைக் கண்டு தானும் உயிர் காலம் மறைந்திருந்தான் . இவ 


வடிவங் 


மந்திர 


செய்து 
ளோடு 
பிறகு 


நீராட 


பெற 


எண்ணி 


தருணகணபதி 


287 


தருமசாமி 


களை 


இவன் 


உதவி 


வியந்து 


னுடைய தந்தையாற் புதைத்து தாயாகிய சதி ஒரு நீர்நிலையில் 
வைக்கப்பட்டிருந்த புதையல் நீரருந்தும்போது முதலை வாயி 
உதயணன் இவனுக்கு லகப்பட்டு 

அவளும் மாண் 
எடுத்துக் கொடுத்தான் . சில டாள் . இவன் திக்கற்றவனாக 
நீரூற்றுக்களும் உதயணனால் ஓரிடத்தே கிடந்தான் . உமை 
இவனுக்குக் காட்டப்பட்டன . யென்னும் பெயருடைய ஒரு 
பதுமாபதியைக் கேகய அரச பார்ப்பனி தருமகுத்தனாகிய 
னுக்குக் கொடுக்க 

சிறுவனைக் 

கண்டெடுத்துக் 
முடிவு செய்திருக்கிறான் என் கொண்டுபோய்த் தன் மகனோடு 
பதை அறிந்து போர் செய் சேர்த்து வளர்த்தாள் . சாந்தகர் 
தற்கு வந்த அரசர் எழுவரை என்னும் முனிவர் ஒருவர் இச் 
யும் அமைச்சர்களோடு சென்று சிறுவனுடைய நிலைமையை 
உதயணன் வென்றான் என்பது 

மெய்யறிவுப் பார்வையினால் 
பற்றி அவனுக்குப் பதுமாபதி உணர்ந்து அச் செய்தியை 
யைத் திருமணஞ் செய்து அவனுக்குத் தெரியப்படுத் 
கொடுத்தவன் . தனக்கு தினார் . இவன் தகுந்த பரு 
உதயணன் செய்த உதவியை வத்தை யடைந்ததும் பெரு 
எண்ணி அவனுக்கு 

முயற்சி செய்து தன்னுடைய 
யாகத் தன் அமைச்சர்களையும் நாடு நகரம் முதலியவைகளை 
நால்வகைப் படைகளையும் யெல்லாந் திரும்பப் பெற்றான் , 
அனுப்பி வெற்றி யுண்டாகு இவனுடைய முயற்சியையும் 
மாறு செய்தவன் . எலிச்செவி அறிவு நலத்தையும் 
யரசனால் சிறை வைக்கப்பட் திரமிடன் என்னுங் கந்தருவ 
டிருந்த உருமண்ணுவாவை விடு மன்னன் இவனைத் தன்னுடைய 
வித்து உதயணன்பால் அனுப் ஊருக்கு அழைத்துச் சென்று 
பினான் . உதயணனுக்கு இவன் தன்னுடைய மகளை இவனுக் 
பால் மிகுந்த அன்புண்டு . 

குத் திருமணஞ் செய்து கொடுத் 

தான் . பிறகு இவன் தன் 
தருண கணபதி - எட்டுத் திருக் 

னுடைய நகரத்தை யடைந்து 
கைகளையும் , யானை முகத்தை 

அரசாட்சியை மேற்கொண் 
யுமே உடையவர் . கைகளில் 

டிருந்தான் . 
பாசம் , அங்குசம் , மோதகம் , 
விளாம்பழம் , நாவற்பழம் , தருமசாமி - இவன் 

நூற் 
ஒடிந்த தம் தந்தம் , நெற்கதிர் , 

றாண்டுகட்கு முன்பு பாண்டி 

நாட்டில் 
கரும்புத் துண்டு இவைகள் 

வாழ்ந்திருந்தான் . 
விளங்கும் . 

இவனுடைய தந்தையின் பெயர் 

சிவசாமி . தாய் பெயர் 
தருமகுத்தன் - இவன் கதிரவகுல புனிதவதி . இவன் தோன்றிய 
மன்னனாகிய சத்தியாதனன் குலம் அந்தணர் குலம் . இவன் 
என்பவனுடைய மகன் . 

தகுந்த பருவத்தை யடைந்ததும் 
னுடைய தாய் பெயர் சதி . தந்தை இவனைத் தனியே வாழு 
தருமகுத்தன் கருவிலிருக்கும் 

ஏற்பாடு செய்தான் .. 
பொழுது போர் ஒன்று மூண் திருமணம் புரிவித்து மிகுந்த 

அப்போரில் சத்தியா பொருளையும் வழங்கினான் . 

மாண்டான் . அச்ச தருமசாமி ஒழுங்காக வாழ்க் 
முற்றுக் காட்டிற் கோடிய 

நடத்தவில்லை . சிற் 
அரசியாகிய 

காட்டில் றினத்தார் சிலரைச் சேர்ந்து 
இவனைப் பெற்றாள் . இவன் நடந்தான் . அனங்க மோகினி 
குழந்தையாக விருக்கும்போதே யென்னும் அழகிய கணிகை 


மாறு 


டது . 


தனன் 


கையை 


தருமசாவகன் 


288 


தருமந்தன் 


உடை 


சென்று 


விட்டபடி 


யால் 


யொருத்தியின் மைய லிற் 

நாள் உசத்திய முனிவர் என்ப 
சிக்கினான் . தன்னுடைய 

வரைத் தூக்கிச்சென்றான் . முனி 
பொருள்களை யெல்லாம் அழித் 

இவனுடைய முன்னைய 
தொழித்தான் . பலரும் இவனை 

நிலையை அறிவுப் பார்வையால் 
இகழ்ந்தொதுக்கினர் . 

உணர்ந்தார் . தம்முடைய நல் 

வினையில் சிறிதை இவனுக்கு 
தருமசாவகன் நாகபுரத்தின் 

வழங்கினார் அதனால் யானையாக 
அயலிடத்ததாகிய ஒரு சோலை 

இருந்தவன் தேவ உருப்பெற் 
யில் இருந்த பௌத்த முனிவன் . 

றான் . இவன் காட்டானையாயிருக் 
இவன் புண்ணியராசனுக்கு 

கையில் உசத்திய முனிவர் 
அறவுரை கூறியவன் . 

மகள் இந்த யானையைக்கண்டு 
தருமசேனர் - சைவ சமயாசாரியர் அஞ்சி மடுவில் குதித்து உயிர் 
கள் நால்வரில் ஒருவராகிய 

விட்டான் . 
ருநாவுக்கரசர் சமண சமயத் 

தருமந்தன் இவன் திங்கட் 
தில் இருந்தபொழுது வழங்கிய 

குலத்து மன்னனாகிய நந்தன் 
பெயர் . 

என்பவனுடைய மகன் . இவன் 
தருமதத்தன்- ( க ) காவிரிப்பூம் பட் 

அரசர் குலத்திற் 

பிறந்தும் 
டினத்தில் இருந்த ஒருவணிகன் . வஞ்சகக் குணங்கள் 
இவன் மதுரைக்குச் 

யவனாக விருந்தான் . ஒருநாள் 
பெரும் பொருளீட்டி எட்டிப் இவன் வேட்டைக்குச் சென் 
பட்டம் பெற்றவன் . இறக்கும் றான் . அடர்ந்த காடொன்றிற் 
வரையில் திருமணஞ் செய்து புகுந்தான் . உடன் வந்தோரனை 
கொள்ளாமலிருந்தவன் . 

வரையும் 

பிரிந்து 
தருமதத்தன்- ( உ ) தருசகனுடைய 

தனியனாய்க் கலங்கித் 
அமைச்சர்களில் 

ஒருவன் 

தவித்தான் . கொடிய விலங்கு 
ஆருணியோடு போர் செய்தற் 

கட்கஞ்சி இரவில் ஒருமரத்தி 
குச் சென்ற பொழுது உதயண 

லேறி அமர்ந்திருந்தான் . கரடி 
னுக்கு 
க்கு உதவியாக அனுப்பப் 

முகமும் 

உருவமும் 

சானகன் 
பட்டு முன்படையில் 

என்னும் 
போர் செய்தவீரன்.ஆருணியை 

வேடன் ஒருவன் ஓர் அரிமா 
வெல்வதற்குக் 

வைக் கண்டு அஞ்சி ஓடிவந்து 
காரணமாக 
இருந்தது பற்றி உதயணனால் 

இந்த அரசனிருந்த மரத்தின் 
பாராட்டப் பெற்றவன் , 

யேறினான் . 

அரசன் அஞ்சினான் . ஆயினும் 
தருமதத்தன் ( கூ ) - அரிபுரத்தில் 

தேறித் தெளிந்தான் . 
இருந்த தேவதத்தன் என்பவ இருவருங் தெளிந்திருந்தனர் . 
னுடைய 

மகன் . இவனுடைய ஓடிவந்த அரிமாமரத்தினடியில் 
பெயர் தனதத்தன் எனவும் வந்து தங்கி நின்றது . அவ் 

இவனுடைய வரிமா முன் பிறப்பில் ஒரு 
தந்தை இவனுக்குத் 

கந்தருவன் . ஆகவே அதனிடம் 
வைத்த 

பொருளைப் பொன் பேசுதல் முதலிய பண்புகள் 
தருகிறேன் என்று 

அமைந்திருந்தன . 
கூறிக்கப்படத் துறவியொருவன் கொண்டுள்ள வடிவத்திற்குத் 
கவர்ந்து கொண்டு போய் விட் தக்க கொடுமையுங் குடி 
டான் . இதனால் ஏக்கமடைந்த கொண்டிருந்தது . 

மரத்தின் 
இவன் இறந்து நல்வினை சிறி மேலிருந்த இருவரும் ஒருவருக் 
தும் இல்லாதபடியினால் காட் கொருவர் துணை புரிந்து 
டானையாகப் பிறந்தான் . ஒரு கொள்வதெனவும் 

ஒருவர் 


மனித 


உடைய 


நின்று 


மீதே 


முதலில் 


பிறகு 


வழங்கியது . 


தேடி 


செய்து 


ஆனால் 


திரும்பாதன் 


28g 


த்ரும்புரஆதீனம் 


கேடு 


பிறகு 


விடு 


கீழே 


தான் 


உறங்குங்கால் மற்றவர் விழித் கூறினார்கள் . உடனே 
திருப்ப தெனவும் முடிவு 

கல்லையெடுத்து அக்குளத்தி 
செய்து கொண்டனர் . முதலில் லிட்டனர் . ஓர் ஆவுங்கன்றும் 
அரசன் உறங்கினான் . சானகன் வந்து அக்குளத்தில் நீரருந்தின . 
காவலாக விழித்திருந்தான் குளத்திலிட்டகல் மேலெழுந்து 
மந்தன் கொடியவன்.அவனைக் 

மிதந்தது . 

குளத்தைவணிகன் 
கீழே தள்ளிவிடு . நான் அவனை வசமாக்கினர் . 
உண்டு விட்டு உன்னோடு 
நட்பாக இருக்கிறேன் என்று 

தருமபாலர் இவர் காஞ்சி மா 
சானகனிடங் கூறியது . “ நம்பி 

நகரிற் பிறந்தவர் . 

சிறந்த 
யவனுக்குக் 

செய்ய 

மெய்யறிவாளர் . இவரை வட 

நாட்டார் அழைத்து நாளந்தா 
மாட்டேன் ” 

என்று 

கூறிச் 
சானகன் மறுத்து விட்டான் . 

பல்கலைக்கழகத்தின் தலைவராக் 

கினார்கள் . 
சானகன் 

உறங்க 
அரசன் விழித்துக் 

கொண்டி 

தருமபுரஆதீனம் - தென்னாட்டில் 
ருந்தான் . அரிமா , 

அவனைக் 

சுத்தாத்துவித சைவசித்தாந்தக் 
கீழே தள்ளிவிடு நான் அவனைத் கொள்கையை மேற் கொண் 
தின்று விட்டுப் போய் 

டுள்ள ஆதீனங்களில் இதுவும் 
கிறேன் . பிறகு நீ உன்னுடைய ஒன்று . கயிலையில் சிவபிரான் 
விருப்பம் போற் செல்லலாம் " நந்திதேவருக்கு அருளிய மறை 
என்றது 

கொடியவனாகிய மொழி சந்தான குரவர்களின் 
தருமந்தன் சானகனைக் 

வழி கமலைஞானப் பிரகாசருக் 
தள்ளினான் . 

செய்த 

குக்கிடைக்க , அவர் அதனைக் 
காரியத்தால் தருமந்தன் இழிந் குருஞான சம்பந்தருக்கு அருளி 
தவனானான் . சானகனை அரிமா னார்.அவர்தம் அறிவாசிரியர் அரு 
உண்ணவில்லை . 

அதனுடைய ளிய அறிவு மறைமொழியைப் 
வசவுரை 

முடிந்து அஃது பின்பற்றித் தருமையில் அகத் 
பழைய 

உருப்பெற்று அவ் திய முனிவரின் மாணாக்கர்கள் 
விடம் விட்டுச் சென்றது . 

வாழ்ந்த மடத்தில் எழுந்தருளி 
தருமபாதன் இவன் செல்வ யிருந்து சிவ அனுபவம் துய்த் 
முள்ள ஒரு வணிகன் . செல்வங் தார் . அருள்வேட்கை கொண்ட 
களைத்தருமத்தில் செலவிட்டுக் மாணவர்களுக்கு அருளுரை 
காசியில் 

ஒரு குளத்தைத் வழங்கினார் . தம்மைச்சார்ந்தவ 
தாண்டினான் . பிறகு 
பிறகு இவன் 

ரனை வரையும் அறிவுநெறி 
றியவனானான் . ஓர் அந்தணன் ( ஞான 

மார்க்கம் ) யைப் பின் 
டத்தில் ( B00 ) பொன்கடன் பற்றச் செய்தார் . இத்திருக் 
வாங்கினான் . கடனைத் திருப்பிக் கயிலாயமரபே தருமையாதீனக் 
ெ காடுக்க முடியவில்லை . 

மரபாகும் . அவர்கள் 
தோண்டிய 

குளத்தை அவ் " சைவ சமயமே மெய்ச்சமயம் 
வந்தணனுக்குக் கொடுத்தான் என்பதில் தெளிந்த நோக்கங் 
அந்தணன் அற நூ 

ல் உணர்ந் 

கொண்டு பன்மொழி அறிவும் 
தவர்களிடம் “ 

வாய்ந்தவர்களா யிருந்தனர் . 
குளத்தை எவ்வளவு 

காலம் தமிழிலும் வடமொழியிலும் 
வைத்திருக்கலாம் ? 

என்று 

சமய நூல்கள் பல வெளியிட் 
உசாவினான் . அவர்கள் , 

னர் . இந்த ஆதீனம் 16 ஆம் 
குளத்தில் ஒரு கல்லைப் போட் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 
டால் அது மிதக்கும் வரையில் குருஞான சம்பந்தரால் தோற் 
வைத்திருக்கலாம் 

றம் பெற்றது . 
சி.-பெ. அ . 


தான் 


நான் 


என்று 


திருமி 


290 


தலைக்காவிரி 


என் 


இவர் 


புதிய 


தருமி - முன்னாளில் மதுரையில் கொண்ட திருக்கோலமுள்ள 
இருந்த ஓர் அந்தணன் . மதுரை இடங்களுக்குத் 

தலசயனத் 
யில் எழுந்தருளிய பெருமான் 

தலங்கள் 

பெயர் . 
மீது மிகுந்த அன்புடையவன் . மகாபலிபுரத்தைக் " கடன் 
வமிசசூடாமணிப் 

பாண்டிய 

மல்லைத் தலசயனம் என்பர் . 
னுடைய கருத்துக் 

கிணங்கச் 
செய்யுள் ஒன்று செய் தலாய்லாமா 

இது திபேத்து 
தருமாறு அப்பெருமானை 

நாட்டின் சமயத் தலைவருடைய 

பட்டப் 
வேண்டிக் கொள்ள 

பெயர் . இவரே 
அவரும் 
கொங்கு தேர் வாழ்க்கை 

நாட்டின் ஆட்சிக்குந் தலைவரா 
என்று தொடங்குஞ் செய்யுளை 

வார் . 

கடவுளுடைய 
இவனுக்குப்பாடிக்கொடுத்தார் . 

அதிகாரம் பெற்றவராக ( பிரதி 

நிதியாக ) மக்களால் எண்ணப் 
தர்மசுவாமி- இவனுடைய தந்தை 

படுகிறார் . தலைநகரின் புறத்தே 
சிவசுவாமி என்பவர் , தர்ம 

யுள்ள குன்றின் மீது கல் அரண் 
சுவாமி 

நன்கு கற்றவன் . மனையில் வாழ்கிறார் . 
அங்ஙனமிருந்தும் ஊழ்வலி 

தலாய்லாமா சமயத்தலைவர் 
யால் வேசையர் சேர்க்கையா 

களாலும் அரசியல் தலைவர் 
லும் கள்ளுண்ணல் முதலிய தீச் 

களாலும் 
செயல்களாலும் 

தெரிந்தெடுக்கப் 
அறிவு திரிந் படுகிறார் . 

தலாய்லாமாவைச் 
தான் . அறிவு தெளிந்து பெரி 

குழந்தைப் பருவத்தி 
யோரிடம் கழுவாய் கேட்க 

லேயே தெரிந்தெடுப்பது 
அவர்கள் இவன் வாயில்காய்ச்சிய 

வழக்கம் . 
நெய்யை ஊற்ற முயல்கையில் 
நாரதர் தோன்றிச் சித்திரா தலைக்காவிரி - காவிரியாறு மேற் 
நதியில் குளிக்கச் செய்ய மறம் குத் தொடர்ச்சி மலையில் குடகு 
நீங்கினான் . 

நாட்டுச்சையமலையில் தோன்று 
தர்மவாதி - திரிசங்குவின் மனைவி .. 

கிறது . குடகு 

நாட்டுமக்கள் 
நீண்ட நாட்களாக மக்கட்பேறு 

காவிரி தோன்று மிடத்தில் 
இல்லாதிருந்து ஒரு நாள் திரு 

முப்பதடி 

சதுர முள்ள ஒரு 
மால் இவள்கனவில் எழுந்தருளி , 

தடாகத்தை அமைத்துள்ளனர் . 
கனி யொன்று கொடுக்க அதனை 

அக்குளத்தில் எப்பொழுதும் 
உண்டமையால் அம்பரீடன் 

இரண்டரை அடி ஆழமே நீர் 
என் றவனை ஈன்றாள் . 

நிரம்பியிருக்கும் . எஞ்சிய நீ 
ரெல்லாம் மடைகளின் 

வழி 
தர்மவியாதன் ஒரு வேடன் ; 

யாக வழிந்து விடும் . அக்குளக் 
மிதிலா நகரத்தில் இருந்தவன் , 

கரையில் 

காவிரியம்மன் 
ஆசிரியரிடத்தில் அன்பு முத கோயிலும் 

அமைந்துள்ளது . 
லிய நல்லியல்புகளுடையவன் . 

இந்த 
ஊன்விற்றலையே தொழிலாகக் 

இடத்திற்குத் தலைக் 

காவிரி என்று பெயர் வழங்கு 
கொண்டவன் ; மறையவனாக 

தலைக்காவிரியில் நீ 
விருந்து வசவுரைப் பலனால் 

ரூற்று 

என்றும் 
இவ்வாறு பிறந்தான் . இவன் 

வற்றாமல் 

சுரந்து கொண்டேயிருக்கிறது . 
மெய்யறிவிற் சிறந்து விளங்கி 
னான் . தன்னிடம் வந்த ஒரு 

அது புனித நீராகக் கருதப்படு 

கிறது . தலைக்காவிரியில் இருந்து 
மறையவனுக்கு மெய்யறிவைப் 
போதித்தான் .. 

பெருகும் நீர் முழுவதும் பல 

காடுகளைக் கடந்து மலைகளின் 
தலசயனம் - திருமால் திருப்பதி வழியாகப் 

பாகமண்டலம் 
களில் திருமால் நிலத்திற்பள்ளி என்ற இடத்தினை யடைகிறது . 


கிறது . 


தலைமன்னார் 


2911 


தளவாய் இராமப்பையன் 


பெறு 


மகனை 


கிறது . 


மன்னார் 


தனுக் 


அங்கிருந்து தான் காவிரி ஆறு யணையே " என்ற செய்யுளால் 
என்னும் பெயரைப் 

உயிர் 

பெறும்படி 

செய்து , வேளாளர்மீது ஏரெழு 
தலைமன்னார் - ஈழ வள நாட்டில் 

பதும் பாடினார் . பின்பொரு 
தீவின் தலைப்பில் 

கால் இவர் மகன் ஏரெழுபதின் 
இருக்கும் பட்டணம் . இலங்கை மெய்ம்மை நாட்ட , காய்ச்சிய 
யின் புகை வண்டிப் பாதை 

நெய்யில் முழுகிக் கையில் 
இங்கே முடிகிறது . 

மழுவேந்தினார் . 
கோடியில் முடிவடையும் இந் 

தவளமலை - " சாவகம் " என்னும் 
தியப் புகை வண்டிப் பாதை 

நாட்டில் உள்ள ஒரு மலை . 
யுடன் நீராவிப் படகுப் போக்கு 
வரத்தால் இணைக்கப்பட்டிருக் தழும்பன் - சிறந்த கடற்கரைப் 
கிறது . இடையில் உள்ள 

பட்டினமாக விளங்கிய மருங் 
தொலை இருபது மைல் . இதுவே கூர்ப் பட்டினத்தை யடுத்துத் 
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் திகழ்ந்த ஊணூர் என்னும் 
உள்ள மிகக் றுகிய வழி. சிற்றூரில் வாழ்ந்திருந் 
இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தவன் . செல்வ நலத்தினும் 
போக்குவரத்து இவ்வழி பிறநலத்தினுஞ் சிறந்து விளங் 
யாகவே நடைபெறுகிறது . கிய இவன் கொடை நலத்தினும் 
தலையாலங்கானம் 

தலையாலங் 

சிறந்து விளங்கினான் . அரசர்கட் 
கானம் என்பது சோழ நாட் 

குப்போரில் உதவி செய்வது இவ 
டில் தஞ்சை மாவட்டத்தைச் 

னுடைய தொழில் . இவன் ஒரு 
சேர்ந்த நன்னிலம் வட்டத்தி முறை ஒரு யானையால் மிதிக் 
லுள்ள ஓர் ஊர் . இது பிற் 

கப்பட்டுப் பெரும் புண் 
காலத்தில் தலையாலங்காடு 

பெற்றான் . இவனுடைய சிறப்பு 
என்று வழங்கலாயிற்று . ( திருத் 

மன்னர்களுடைய சிறப்பைப் 
தலையாலங்காடு ) இஃது அப்ப 

போலவே திகழ்ந்தது . பரணர் 
ருடைய தேவாரம் 

நக்கீரர் முதலிய பெரிய புலவர் 

பெற்ற 
திருவூராகும் . சங்க இலக்கிய 

கள் பலரும் இவனைப் புகழ்ந்து 
காலப் போர்களிலே பெரும் 

பாடியுள்ளனர் . இவனுடைய 
புகழ் பெற்ற போர் இங்கு 

பெயர் தழும்பு பெற்றபடியால் 

உண்டான 
நடந்த தலையாலங்கானத்துப் 

காரணப் பெயர் . 
போரேயாகும் . 

இவனுடைய 

பெயர் 

இன்னதென்று தெரியவில்லை . 
தல்பாசுரன் - இவன் பேராற்றல் 
படைத்தவன் . 

னை முகக் தளவாய் இராமப்பையன் - மதுரை 
கடவுளைக் குழந்தைப் பருவத் 

யில் இருந்து தமிழ் நாட்டை 
திற் கொலை செய்ய வெண்ணிக் 

யாண்டு கொண்டிருந்த திருமலை 
கட்டிலோடு விண்ணில் 

நாயக்கரால் கொங்கு நாட்டு 
கொண்டு பறந்து அதிகாரியாக ஏற்படுத்தப்பட் 
சென்று அக்கடவுளாற் கொல் 

டவன் . நிலவரி கொடுக்கத் 
லப்பட்டான் . 

தவறிய பெருநிலக் கிழார்களை 
தவளகிரி முதலியார் கம்பர் யெல்லாம் சங்ககிரிக் கோட்டை 
தொண்டை நாடு 

சென்ற யில் சிறை வைத்தவன் . சிறந்த 
போது இவரில்லம் அடைந் வள்ளலாக விளங்கிய சம்பந்தச் 
தார் . விருந்தின் போது இவர் சர்க்கரை ஒரு புலவருக்குத் தன் 
மகன் பாம்பாலிறந் 

மனைவியின் தாலியைக் கொடுத் 
அறிந்து " ஆழியான் பள்ளி ததைக் கண்டு எல்லோரையுஞ் 


தூக்கிக் 


தமை 


தளவாய்க் குமாரசாமி 


292 


தனிச்செய்யுட் சிந்தாமணி 


குமாரசாமி 


எண் 


யாக 


வீரமல்லு . 


உள்ளது . 


இவ் 


வசித்த 


சிறையில் இருந்து விடுதலை பண்ப் பெட்டி வைத்திருப் 
செய்தவன் . 

பாள் . 

மற்றொரு கை அஞ்சல 

ளித்துக் 
தளவாய்க் கட்ட 

கொண்டிருக்கும் . 
பொம்முவினுடைய வழி முறை 

திருமகளின் 

கூறுகளில் 
யில் பன்னிரண்டாவதாக வீர 

ஒரு கூறாக விளங்கும் இவளைப் 
சூடாமணி என்பவனுடைய 

போற்றுவோர் பொருட் செல் 
மகனாகத் தோன்றிய இவன் 

வத்தை மிகுதியாகப் பெறுவர் . 
பாஞ்சாலன் குறிச்சியில் இரு தனாசாடர் - இவர் ஒரு விட்டுணு 
பத்து மூன்று 

ஆண்டுகள் 

அடியார் . சில வைணவப் பெரி 
அரசாட்சி 

செய்திருந்தான் . யார்கள் இவர் ஏழு அகவை 
இவனுடைய மகன் பெயர் 

இருக்கும் போது இவர் 

வீட்டினை எய்திச் சாளக்கிராம 
தளவானூர் - இவ்வூர் தென்னார்க் 

வழிபாடு புரிகையில் , இவர் 
காடு மாவட்டம் திண்டிவனம் 

தாமும் அவ்வாறு செய்ய அவர் 

களை வேண்ட அவர்கள் இவன் 
தாலுகாவில் 
வூரில் மகேந்திர பல்லவவர் 

இளையனென்று 

கல்லை 
மனால் குடையப்பட்ட சத்துரு 

வரிடமீந்து சென் 

சென்றனர். 
மல்லேசுரராலயம் என்னும் 

இவர் தாம் உண்ணும் உணவை 
பெயருடைய குகைக் கோயில் 

நாள்தோறும் அக்கல்லினுக்குப் 
ஒன்று உள்ளது . 

படைத்துப் பின்பு தாம் உண்டு 

வந்தனர் . ஒருநாள் கழனியில் 
தன குத்தன் - ஒரு வாணிகன் . 

நெல் விதைக்கக் கொண்டுபோம் 
திருச்சிராப்பள்ளியில் 

பொழுது அரிதாசர் பசித்து 
வன் . இவனுடைய மனைவியின் 

வரத் தாம் கொண்ட நெல்லை 
பொருட்டு இறைவன் தாயாக அவர்களுக்கு அமுது செய்திட் 
வந்து உதவி புரிந்து " தாயு ட னுப்பினார் . இவ்வாறு 
மானவர் " 

பெயர் 

விதைக்க விதையிலாது அடி 
எய்தினார் . 

யார்கட்கு உணவூட்டி வரும் 
தனபாலன் இவன் இயக்கர் 

பொழுது , 

விதையின்றிக் 
குலத்தில் தோன்றியவன் . கழனியில் 

பெரு 
புகழுஞ் செல்வமும் இவனிடம் செயக்கண்ட அயலார் இவரை 
பொருந்தியிருந்தன . 

அருட்பெரியார் என்று போற் 
மனைவியின் பெயர் றினர் . 
பதுமினி . 

இவனுடைய 
நுண்ணிய அறிவு 

தனிச்செய்யுட் 
நலத்தை 

சிந்தாமணி 
நன்கு மதித்த குபேரன் இவனைத் 

பொருட் டொடர்பின்றித் 
தன்னுடைய அமைச்சனாகக் 

தனித் தனிச் செய்யுட்களாகப் 
கொண்டான் . இவன் கிருதாசி 

புலவர் பெருமக்களாற் பாடப் 

பெற்ற 
என்னுந் தேவ கணிகையினிட 

டத் 

செய்யுட்களின் 
தில் தன்னுடைய உள்ளத்தைச் 

தொகுப்புத் தனிச் செய்யுட் 
செலுத்தியபடியால் 

சிந்தாமணி என்று பெயரிடப் 

எல்லா 
நலன்களையும் இழந்து மிகுந்த 

பட்டது . தனிப்பாடல் திரட் 
துன்பத்தை யடைந்தான் . 

டும் புலவர்களின் தனி நிலைச் 

செய்யுட்களின் தொகுப்பே 
தனலட்சுமி - இவளுக்கு நான்கு யாகும் . மு . இராகவ ஐயங்கா 
தோள்கள் . இவள் இரண்டு ரால் தொகுக்கப்பட்ட பெருந் 
கைகளில் தாமரை மலர் வைத் தொகை என்பதும் 
திருப்பாள் . ஒரு 

கையில் பாடல்களின் 

தொகுப்பே 


. 


என் 


ற 


விளைவு 


இவனு 


டைய 


தனிப் 


தனியூர்ச் சேந்தர் 


293 


தாசமனு 


யாகும் . தனிச் 

செய்யுட் என்ற மன்னவனின் புதல்வி 
சிந்தாமணி தனிப்பாடல் திரட் யாகத் தோன்றி ; தகப்பன் 
டின் செய்யுட்களையும் உள் 

ஊழ் 

வலியால் நாட்டினை 
ளடக்கிக் 

கொட்டாம்பட்டி இழந்து நலியுங்காலை இவள் 
கருப்பையாப் பாவலரால் காட்டில் திரிந்து புண்ணிய 
முதலில் தொகுக்கப்பட்டது . நதியின் ஒரு பக்கம் இறைவியை 
பிறகு மு . ரா . கந்தசாமிக் கவி அன்புடன் வழிபட இறைவி 
ராயர் மேலும் பல பாடல் 

யருளால் பல வரங்கள் எய்திய 
களைத் தொகுத்து விரிவுபடுத் வள் . 
தினார் . 

தன்வந்திரி - தேவர்கள் திருப் 
தனியூர்ச் சேந்தர் இவர் முற் பாற் கடலைக் கடைந்த காலத் 
காலத்தில் இருந்த பெருந் தில் அதிலிருந்து பிறந்தவன் ; 
தமிழ்ப் புலவர்களில் ஒருவர் . மருத்துவ நூலில் வல்லவன் . 
இவர் ஒளிச்செங்கோ என்னும் ஆயுர்வேதத்தை வெளிப்படுத்த 
மன்னன் அமைத்த மணிமலைத் எண்ணித் தீர்க்கதன்மன் என்ப 
தமிழ்ச் சங்கத்தில் ஒரு புலவ வனுடைய மகனாக மீளவும் 
ராக இருந்தவர் . ஒளிச்செங்கோ பிறந்தவன் . 
சீனம் , கடாரம் முதலிய நாடு 

( 2 ) 

விக்கிரமார்க்கனுடைய 
களை வென்று 

வென்று அடிப்படுத்தி அவையில் விளங்கிய ஒன்பது 
யதைக் குறித்துச் செங்கோன் 

வடமொழிப் 

புலவர்களில் 
தரைச் செலவு என்னும் நூலைப் 

ஒருவன் . இவன் செய்த வட 
பாடினார் . அந்நூல் தாப் மொழி நிகண்டு தன்வந்திரி 
புலிப்பா என்னும் பாவினத் நிகண்டெனப் பெறும் . 
அமைந்தது . இந்நூல் 

அயன் என்பவனின் 
மறைந்து போன தமிழ் நூல் 
களில் ஒன்று . 

புதல்வனாகிய துந்து என்பு 

வனுக்குப் பிரமகத்தி நீங்கு 
தனு - ரம்பன் , கரம்பன் என்ப 

வதற்கு அருள் புரிந்த முனிவர் . 
வர்கள் இவனுடைய புதல்வர் 

தாசமனு - இவன் நாலாவது மனு . 
களாயிருந்தார்கள் . இவர்களிரு 
வரும் மக்கட் பேற்றுக்காகப் 

சுராட்டிரன் என்னும் பெய 

ருடைய மன்னனாகி அரசாட்சி 
பஞ்சநதமென்னும் ஆற்றின் 

செய்து கொண்டிருந்த இவன் 
கரையில் நோன்பாற்றும்போது 

வினைப் பலனால் 

நாடிழந்து 
ந்திரன் முதலையாக வந்து 

காட்டில் தவமியற்றிக் கொண் 
கரம்பனை ஆற்றில் இழுத்துக் 

டிருக்கையில் பெரு 

மழை 
கொன்றனன் . இது தெரிந்து 

பிடித்து இவனை வெள்ளமடித் 
ரம்பன் உயிர்விட முயலும் 

துக்கொண்டு 

செல்லும் 
போது தீக்கடவுள் தோன்றி 
என்ன வரம் வேண்டுமெனக் 

பொழுது ஒரு வால் இவன் 

பிடியுள் சிக்கவே , அதனைப் 
கேட்க , புதல்வன் வேண்டும் 

பற்றிக் கரையேறி , அடுத்த 
என்று ரம்பன் சொல்ல அப் 

காட்டை அடைந்ததும் தான் 
புதல்வர்ப் 

பற்றியது மிருகமென்று 
பெற்றான் . 

தெரிந்து அம் மிருகத்தைத் 
தன்ம நிட்டை - முன் பிறப்பில் தழுவ விரும்பவே அம் மிருகம் 
இவள் புலைச்சியாகப் பிறந் முன் பிறவியில் இவனுடைய 
தவள் . ஆவிற்கு நீரூட்டிச் 

மனைவியும் 

திருட 
சிவபிரான் கோவிலில் செல்வம் 

தன்வன் என்னும் 

அரசன் 
திருடியபடியினால் விருகன் புதல்வியுமாக இருந்து 


தால் 


தாக்கர் 


படியே 


பேறு 


முதல் 


தாசராசன் 


294 


தாடகை 


மனு 


பிறகு 


ை 


ரால் 


கின் றது . 


முனி புதல்வனின் வசவுரை 

செய்தனர் . 1632 - இல் 
யால் மிருகமாகி இவன்கைப்பட்ட கட்டிட வேலை தொடங்கி 
தாலேயே கருத்தரித்து , அக்கரு 1653 இல் கட்டி முடிக்கப் 
வில்தோன்றி இருடிகளால் தாச 

பட்டது . 

எந்த நாட்டிலும் 
என்ற பெயர் எய்தி , ஒரு பெண்ணுக்கு இதுபோன்ற 
அகத்தியரால் யானை 

நினைவுச் சின்னம் கிடையாது . 
வடிவு எய்தி விட்டுணுவின் விலையுயர்ந்த நவமணிகள் 
சக்கரத்தால் விடுதலை பெற்ற பதித்த பளிங்கி ல் கட்டப் 
னன் . 

பட்ட இம் மகால் காலையிலும் , 

பல் 

மாலையிலும் , இரவிலும் 
தாசராசன் 

( 1 ) நயினாசாரியா 
வைணவனாக்கப்பட்ட 

வேறு வண்ணங்களைக் காட்டு 
அந்தணன் . தாசரதி என்ற 

இயற்கையழகும் 
மற்றுமொரு 

வாய்ந்து 
பெயரும் இவ 

செயற்கையழகும் 
னுக்கு உண்டு . 

திகழ்கின்றது . 
( 2 ) பிரமனின் தீச் சொல்லால் தாடகேச்சுரம் - திருப்பனந்தாளில் 
மீன் 

வடிவு பெற்றிருந்த உள்ள சிவபிரான் திருக்கோயில் 
தெய்வப் பெண்ணின் மீன் இப் பெயர் பெறும் . 

தாடகை 
வடிவை நீக்கிப் 

பெண் 

வடி யென்பாள் வழிபாடியற்றிய 
வாக்கினவன் . மச்சகந்தியின் சிவப்பதியாகலின் இவ்வாறு 
தகப்பன் . 

பெயர் பெற்றது . 
தாசூரன் - இவன் சரலோமாவின் 
புதல்வன் . தன் உடலை நீக்கித் தாடகை - ( 1 ) சுந்தனின் மனைவி . 
தேவ உருக்கொண்டு வேள்வி சுகேதுவின் புதல்வி . சுந்தன் 
செய்தவன் . 

அகத்தியரின் சினத்தால் 

இறந்து விடவே அகத்தியரைச் 
தாச்மகால் - மொகலாயப் பேரரசர் 

துன்புறுத்தினாள் . 
ஷாஜகானால் தம் இரண்டாம் 
மனைவியான 

அகத்தியர் இவளையும் இவள் 
அர்ஜமத்துபானு 
( மும்தாஜ்மகால் ) தன் பதினான் 

புதல்வர்களையும் அரக்கர்க்ளா 
காம் பிள்ளைப்பேற்றில் இறந்து 

கும்படி வசவுரை வழங்கினார் . 
போன 

இவள் அரக்க வடிவுடன் முனி 

வர் இயற்றும் வேள்விகளைக் 
நினைவுக்கு அறிகுறியாக மும் 

கலைத்து வரவே விசுவாமித்திர 
தாஜ் மகால் 

அவள் 

ரின் ஆணையால் இராமபிரானால் 
பெயரமையக் கட்டிய கட் 

கொல்லப் பெற்றாள் . 
டிடமே தாஜ் 

மகால் 
வழங்கப்படுகின்றது . அழகு ( 2 ) சிவபிரானிடம் அன்பு 
வாய்ந்த கட்டிடங்களில் பூண்டவள் . திருப்பனந்தாளில் 
உலகிலேயே இது தலைசிறந்த இருந்தவள் . இறைவனுக்குத் 

கருதப்படுகின்றது . திருமஞ்சன முதலிய முடித்து 
மும்தாஜ் மகால் 

சாத்தும்போது உடை 
சொல்லுக்கு 

அரண்மனையின் சரிந்தது கண்டு அவ் ஆடையை 
அணிகலன் என்பது பொருள் . முழங்கையால் 
மும்தாஜ் மகால் 1631- இல் பர் கொண்டு மாலை சாத்தலுக்குத் 
காம்பூரில் இறந்தாள் . அவளைத் தடை ஏற்படுவது கண்டு 
தற்காலிகமாகப் பர்காம்பூரில் மிகவும் 

மனம் வருந்தவும் 
அடக்கம் செய்து விட்டு , தாஜ் இறைவன் தமது 

முடியைச் 
மகால் கட்டி முடித்த பிற்பாடு சாய்த்துக் கொடுக்கும் பேறு 
அவ்விடத்தில் மீண்டும் அடக் பெற்றவள் . 


சென்று 


பொழுது 


அவள் 


என 


என 


என் 


மாலை 


தாட்சாயணி 


295 


தாமக்கிரந்தி 


செய்து 


கைக் 


நாள் 


தாட்சாயணி - பார்வதி தேவி முதலியாரின் 

பெருமையை 
தக்கன் மகளாய்ப் பிறந்து உணர்ந்தனர் . இச் செய்தியை , 
சிவனை மதிக்காது 

தகப்பன் 

தாண்டவன் எனும் பெய 
செய்த வேள்வியில் வீழ்ந்து ரான் தனிநாதனை 

வணங்கி 
உடல் நீத்தவள் . 

வந்தான் , 

ஆண்டவன் 
தாண்டவ முதலியார் - இப் பெய கொண்டார் இந்த அன்பினை 
ருடைய முதலியார் முன்னாளில் 

யார் 

பெறுவார் என்னும் 
ஈரோட்டில் வாழ்ந்திருந்தார் . பாட்டின் அடிகளும் உறுதிப் 
கூலிக்கு நெசவு 

படுத்துகின்றன . 
வாழ்க்கை நடத்திய 

தாண்டவ விநாயகர் திருப் 
கோளர் . இவர் இறைவழி பேரூரில் உள்ள ஒரு பிள்ளையாரு 
பாட்டில் பெரிதும் ஈடுபாடு 

டைய பெயர் . இப் பிள்ளையார் 
கொண்டிருந்தார். 

கூத்தாடுங் கோலமாக நின் 
தோறும் நெசவுத் தொழில் 

றிருப்பதால் இவ்வாறு பெயர் 
முடித்து வீடு திரும்பும்போது பெற்றார் . 
ஈரோட்டுப் பெருமானை வணங் 
கிச் செல்லும் வழக்கமுடைய தாதன் -கம்பர் வாழ்ந்த காலத்தில் 

சோழனிடம் பரிசு பெற்ற 
வர் . நாள் இறைவர் 

வாணியன் . சோழன் பரிசு 
முதுமைக் கோலத்தோடு முதலி 
யார் முன் தோன்றித் தமக்கு 

கொடுப்பதைக் கம்பர் தடுக்க 

வும் , இவன் கம்பரிடம் சினந்து 
இரு முழத் துண்டு ஒன்று 
வேண்டுமென்று 

அவர் பாடிய மும்மணிக் 
இரந்தார் . 

கோவையைக் குற்றங் கூறிக் 
இளகிய மனமுடைய தாண்டவ 

கம்பருக்குவசைமொழியும்வழங் 
முதலியார் அடியவர்கட்குச் 

கியவன் . இவன் சோழன் பால் 
செய்யும் உதவி ஆண்டவனுக் 

பரிசாகப் 

ஊர் 
குச் செய்யும் தொண்டு என்று 

தொண்டை நாட்டிலுள்ள 
எண்ணினார் . தாம் கூலி வேலை 

கூவம் என்ப . 
செய்யும் முதலாளியிடம் 
நெசவுக் கூலியில் இருந்து ஒரு 

அப்பைய 
துண்டை வாங்கிக் கொடுத் 

தருடன் சொற்போ ரிட்டவர் . 
தார் . மறு நாட் காலையில் 

காஞ்சீபுரத்திலிருந்த வைணவ 
கோயிலைத் திறந்த பூசகர் அந்தணர் . 
பரிவட்டம் புதிதாக 

இருப் 
பதைக் கண்டார் . பரிவட்டத் 

தாதுகதை - அபிதர்மபிடகத்தின் 

பகுதிகளில் ஒன்று . கௌதம 
தின் வேலைப்பாட்டைக் 

புத்தர் நிருவாணமடைந்த 
கொண்டு தாண்டவ முதலியார் 
என்று அறிந்தார் . 

பிறகு அவருடைய உடம்பில் 

இருந்த எலும்பு முதலியவற் 
செய்தியைஉணர்ந்த ஊரார்கள் 

றுள் இன்ன இன்ன தாதுவை 
யாருக்குங் தெரிவிக்காமல் இர 
வில் கோவிலைத் 

இன்னார் இன்னார் கொண்டு 
திறந்து 

போனார்களென்பதைக் கூறுவ 
தாண்டவ முதலியார் பரிவட் 

இந்நூல் இப்பெயர் 
டத்தைத் தாமே சாத்தியது 

பெற்றது . 
குற்றம் என்று கூறி முதலி 

நையப் புடைத்தனர் . | தாமக்கிரந்தி பாண்டவர்களில் 
பிறகு உருவிலி வாக்கு விண் ஒருவனாகிய நகுலன் 13 ஆவது 
ணில் தோன்றி உண்மையை ஆண்டில் கரந்துறைதலை மேற் 
வெளிப்படுத்தியது . 

ன் 

கொண்டு விராட நகரத்தில் 
பின்னரே ஊரார்கள் தாண்டவ விராட மன்னனுடைய குதிரைக் 


பெற்ற 


தாதாசாரி 


நெய்தது 


தால் 


யாரை 


அதன் 


தாமத்தர் 


296 


தாயுமானார் 


1 


இவனை 


வசித்த 


முடியில் 


கணக் 


தண் 


பாடியில் 


காரனாக அமைந்திருந்தபோது 

போற்றிப் 

பரிசிலளித்தான் . 
இப்பெயரை மேற்கொண்டிருந் 

முடவனார் 
தான் . 

புகழ்ந்து பாடியுள்ளார் . 
தாமத்தர் - திருவள்ளுவரியற்றிய தாமிரவருணி மேற்குத் 
திருக்குறளுக்கு உரை எழுதிய தொடர்ச்சி மலையின் தென் 
உரையாசிரியர்களுள் ஒருவர் . கோடிப் பகுதியான அகத்தியர் 
தாமாசி பண்டிதர் - பேதரி என்ற 

மலையில் ஐந்து முடிகளடங்கிய 
நகரில் 

அந்தணர் . 

ஓர் இடம் உண்டு . இவ்விடம் 
மிலேச்ச மன்னனொருவனால் 

பிறவிடங்களினும் மிகவுயர்ந் 
மங்கள வேடு என்னுங் கிராம 

தது . தாமிரவருணியாறு இந்த 
அதிகாரியாகி , இறையன்பு 

முடிகளில் இருந்து தோன்று 
மிகுதியால் 

கிறது . இந்த ஆற்றினுடைய 
இறைவனுக்கும் 
இறையன்பர்களுக்கும் 

செல 

நீளம் எழுபத்தைந்து மைல் . 
விட்ட பின்பு வற்கடம் தோன் 

மலையின் 

ஆண்டு 
றவே ஆங்குள்ள மக்கள் அன்ன 

தோறும் முந்நூறு அங்குல 
நாட்டமுடையராய் மன்னனின் 

மழை 

பெய்வதாகக் 
கூலங்களைக் கொள்ளையிட்ட 

கிடப்பட்டிருக்கிறது . 
செய்தியை மன்னன் உணர்ந்து தாமோதரன் - தாமம் 

என்பது 
வரைத் த டிக்கும் 

கயிறு . உதரம் என்பது வயிறு . 
பொருட்டு இவரை 

கண்ணன் 
வழைக்க , பெருமாள் 

வளர்ந்த காலத்தில் யசோதைக் 
வெட்டியானைப் போன்ற குப் பல தொல்லைகள் விளை 
வேடம் பூண்டு மன்னனுக்குச் வித்துக் 

கொண்டிருந்தான் . 
சேர வேண்டிய 

பொருள் அதனால் யசோதை கண்ணனின் 
முழுதையும் தாங்கிப் பண்டிதர் வயிற்றில் 

கயிறொன்றைப் 
கடிதம் - போலொரு கடிதம் போட்டுக் கட்டி 
கொடுத்து 

மன்னனிடம் உரலோடு பிணித்திருந்தாள் . 
பொருள் கொடுத்ததற்குஏற்புச் இதனால் கண்ணனுக்குத் 
சீட்டுப் பெற்றுப் பண்டிதர் தாமோதரன் என்று ஒரு பெயர் 
இருக்குமிடம் வந்தனர் . இதற் உண்டாகியது . 
குள் பண்டிதர் மன்னனிடம் 
வர , மன்னன் எதிர்கொண்டு 

தாயுமானார் திருச்சிராப்பள்ளி 

யில் 
வரவேற்று நடந்தவை கூறப் , 

எழுந்தருளியிருக்கும் 
பண்டிதர் தம் பொருட்டுப் 

இறைவனின் திருப்பெயர் . 
பெருமாள் எழுந்தருளியது 

தனகுத்தன் என்பவனும் அவன் 
குறித்து 

திருச்சிராப்பள்ளி 
மனம் 
மன்னனை விட்டு நீங்கித் திருத் 

யிலிருக்கும் பொழுது அவன் 
தொண்டில் தலை நின்றனர் . 

மனைவிக்கு பிள்ளைப் பேற்றுக் 

காலம் சமீபிக்க அவளுடைய 
தாமான் 

தோன்றிக்கோன் தாய் காவிரிப்பூம்பட்டினத்தில் 
தோன்றி என்பது ஒரு மலை . இருந்தவள் பெண்ணிற்கு 
அதற்கு இவன் உரியவனாக 

உதவும் பொருட்டு 
இருந்தபடியால் தோன்றிக் வரும் வழியில் காவிரியின் 
கோன் எனப்பட்டான் . இவ வெள்ளப்பெருக்கால் மறுகரை 
னுடைய இயற்பெயர் தாமான் சேர்ந்து 

பெண்ணிடம் வர 
என்பது . வன் ஒரு சிறந்த 
வள்ளல் . பரிசில் நாடி வந்த 

இயலாது தவித்து நின்றனள் . 

பெண் தாயை நினைந்து வருந்த 
அனைவரையும் பாராட்டிப் இறைவன் தாய் வடிவு கொண்டு 


அதனை 


. 


மனைவியும் 


நொந்து 


எண்ணி 


தாரகன் 


297 


தாருகாவனம் 


தாரகன் 


கள் 


பெண்ணிற்கு மருந்தெண்ணெய் 

கோவிலின் சிற்பச்சிறப்பு 
முதலிய கொண்டு வந்து அப் 

உலகப்புகழ் பெற்றது . இங் 
பெண்ணுடனிருந்து பிள்ளை 

குள்ள சிற்பக்கலைத்திறனைப் 
பிறந்த பின் ஏழாம் நாள் தொட் பார்ப்பதற்கு மேனாட்டார் 
டிலில் இடவே ஆற்றில் வெள் 

களும்வந்து செல்லுகின்றனர் . 
ளம் வற்றியது . பெண்ணின் கைலாசநாதர் கோவில் மேற்கு 
உண்மையான தாய் மகளிடம் 

நோக்கி இருக்கிறது . 

மிகப் 
வரத் , தாய்வடிவில் 

ஆங்கு 

பெரிய தெப்பக் குளம் ஒன்று 
முன்பேயிருந்த இறைவன் 

கோயிலின் பின்புறம் உள்ளது . 
காட்சி கொடுத்தனர் . பெண் 

இக்கோயிலைத் தவிர இவ்வூரில் 
" என் தாயும் ஆனாரோ என்று 

உள்ள இளமீசுரர் 

கோயில் 
கூற அப்பெயர் வழங்கியது . 

கயிலாச நாதர் 

கோயிலைப் 

போல் கருங்கல்லாற் கட்டப் 
( க ) கண்ண 

கண்ண பெரு படாமல் சிறுபசுமைநிறமுள்ள 
மானின் தேரோட்டி . 

சுக்கான் பாறையால் முழுவ 
( உ ) முருகப்பெருமானால் 

தும் கட்டப்பட்டுள்ளது . 
கொல்லப்பட்ட அ சுரன் . 
சூரபன்மாவின் உடன் பிறந் 

இந்தப் பெயர் 
தவன் . ஒருகால் விட்டுணுவுடன் தாருகாவனம் 
போர்புரிந்து 

பூண்ட காட்டிலிருந்த முனிவர் 
அவர் ஏவிய 
சக்கரத்தை மார்பணியாகக் 

இறை நினைவின்றிச் 

செருக்குக் கொண்டு தம்மனை 
கொண்டவன் . யானை முகங் 

வியர் கற்பே மிகவுயர்ந்தது 
கொண்டவன் . வீரவாகுவினை 

என்று இறுமாந்து இருக்கவே , 
மாயையால் வஞ்சிப்பதற்காகக் 

இறைவன் பிட்சாடன 

உருக் 
கிரவுஞ்சத்தில் மறைந்து பின் 
வெளிப்பட்டுப் பூதப்படை 

கொண்டு முனிபத்தினியரிடம் 
கொன்று 

விருந்தினராய்ச் செல்ல அவர் 
மீண்டும் 

கள் மனஉறுதி. குலைந்து மனத் 
கிரவுஞ்சன் 
மாயப் போர்களாற்றி இறுதி 

தாற்றழுவிக் 

கற்பழிந்தனர் . 
பிட்சாடனருடன் 

மோகினி 
யில் வேலாயுதத்தால் வீரசுவர்க் 

உருவில் சென்ற திருமாலின் 
கம் எய்தியவன் . இவன் மனைவ 
வியின் பெயர் சவுரி . 

பின் முனிவர்கள் சென்று மயங் 

கினர் . இதனால் பிட்சாடனரிடம் 
தாரகாந்தகன் சுப்பிரமணியக் முனிவர்கள் வெகுண்டு தீ 
கடவுளாகிய அறுமுகப்பெரு வேள்வி ஒன்றியற்றிப் பூதப் 
மான் தாரகன் என்னும் அசுரனை 

பாம்பு , 
அழித்தபடியால் தாரகாந்தகன் முதலியவைகளைத் தோன் றச் 
என்று பெயர் பெற்றார் . 

செய்து இறைவன்மீது ஏவினர் . 

அவரை ஒன் றுஞ் 
தாரகாரி - தருசகனுடைய அமைச் 

செய்யாது அடங்கின . வசவுரை 
சர்களில் ஒருவன் . 

உதயணன் 

வழங்கினர் . அதுவும் பயனில் 
ஆருணியோடு போர் செய்யச் 

போகவே 

அவரை 
சென்ற காலத்தில் உதவியாகத் 

“ நீர் யார் ? 

என்று 

வினவச் 
தருசகனால் அனுப்பப்பட்ட 

சிவமூர்த்தி " நாம் 
வன் , 

லுள்ளோம் 

மறைந் 
தாரமங்கலம் இவ்வூர் சேலத் தனர் . பின் முனிவர்களை நோய் 
திற்கு வடமேற்கில் இருபது கல் முதலியன வருத்த இந்திரன் 

ருக்கிறது . அறிவுரையால் சிவ பூசை 
இவ்வூரிலுள்ள கைலாசநாதர் 

செய்து பேறு பெற்றனர் 


களைக் 


உதவியால் 


பல 


படை , 


முயலகன் 


அவைகள் 


லாது 


கைலையி 


என்று 


தொலைவில் 


தாரை 


298 


தானப்ப முதலியார் 


மனைவி . 


இவளைக் 


உயிர் 


ஆகிய 


பிறந் 


டாவது 


ரஷ்யாவில் 


விட்டான் . புதல்வன் இறந்த 
தாரை - ( க ) இவள் விண்ணவர் 

தற்காக மனம் வருந்தாத இம் 
குருவாகிய 

வியாழனுடை 
திங்கள் 

முனிவன் புதல்வனை மீண்டும் 
களவிற் சேர்ந்தான் . திங்களுக் 

பெறச்செய்து அருள் 

சிறந்தவன் . இவனுக்குத் 
குந் தாரைக்கும் புதன் பிறந் 

தார்க்கிகன் எனவும் ஒரு பெயர் 
தான் . 

உண்டு . 
தாரை ( உ ) இவள் வாலியி தார்த்தாரியர் ஐரோப்பியா 
னுடைய மனைவி . 

பாற்கடல் ரஷ்யா , மத்திய ஆசியா , 
கடைகையில் அமுதத்தோடு பீரியா 

இடங்களில் 
பிறந்தவள் . தாரைக்கும் 

வாழும் கலப்பினத்தவர்கள் . 
வாலிக்கும் அங்கதன் 

பெரும்பாலும் துருக்கி மொழி 
தான் . சுக்கிரீவனோடு இரண் 

யைப் பேசுபவர்கள் . இசுலாமிய 
முறை 

போரிட சமயத்தைப் பின்பற்றுகிறவர் 
வேண்டாமென்று வாலியை 

கள் ஐரோப்பிய 
வேண்டிக்கொண்டவள் . 

இருப்பவர்களிற் பெரும்பா 

லோர் 13 ஆம் நூற்றாண்டில் 
தாரை - ( ங ) இவள் இரவிவன்மன் படையெடுத்து வந்த மங்கோ 
என்னும் அரசனுடைய மகள் . லியரின் 

வழி வந்தவர்கள் . 
துச்சய மன்னனுடைய மனைவி . சைபீரியத் தார்த்தாரியர் துருக் 
வீரை என்பவள் இவளுடைய 

கிய இனத்திலிருந்து தோன்றி 
உடன் பிறந்தாள் . வீரை யானை யவர்கள் . 5 ஆம் நூற்றாண்டில் 
யால் இறந்தாள் என்று கேள் வடகிழக்குக் 

கோபியில் 
மேன்மாடத்தில் 

வாழ்ந்துவந்த தா -தா மங்கோ 
இருந்து நிலத்தில் விழுந்து லியரின் பெயரிலிருந்து தார்த் 
இறந்தவள் . மறுபிறப்பிலே தார் என்ற பெயர் தோன்றி 
இவள் மாதவியாகப் பிறந்தாள் . 

யது . செங்கிஸ்கானைச் சேர்ந்த 
மணிமேகலை இவளுடைய மங்கோலியரும் 

அவருக்கு 
மகள் . வீரை சுதமதி என்னும் 

முன்பும் பின்பும் ஐரோப்பாவின் 
அந்தண மாதாகப் 

ற 

ங் மேல் படையெடுத்த பலவேறு 
மாதவியோடு நட்புக் கொண் 

துருக்கிய இனத்தவர்களும் 
டிருந்தாள் . 

தார்த்தாரியர் என்று 

என்று பெயர் 

பெற்றனர் . 
தார்ட்சி - கந்தரனுக்குத் தமனகை 
யிடத்துப் பிறந்த கந்தருவப் 

தானப்ப முதலியார் - இவருடைய 
பெண் . 

பெயர் குடிதாங்கி முதலியார் 
துருவாச முனிவரின் 
சினத்திற்காளாகிப் பறவை உரு 

எனவும் வழங்கியது . இவர் 
எய்தியவள் . 

தொண்டைவள நாட்டில் களத் 

தூரில் இருந்தவர் . வேளாண் 
தார்ட்சிகன் இம்முனிவனின் 

மரபினர் . இவருடைய தந்தை 
புதல்வன் மான்தோல் போர்த் 

யின் பெயர் வேதியப்ப முதலி 
துத் தவஞ் செய்து 

யார் . இவர் நூல்கள் பலவற்றை 

கொண் 
டி ருக்கும்போது ஆங்கு 

நன்கு ஓதியுணர்ந்தார் . செல்வ 
வேட்டைக்கு வந்திருந்த துந்து 

நலம் இவர்பால் சிறந்து திகழ்ந் 
மாரன் என்னும் மன்னன் தவஞ் 

தது . இவர் தம்முடைய செல் 
செய்யும் மன்னனை மான் என்று 

வத்தைப் பலருக்கும் வழங்கிப் 
கருதி அம்பெய்து 

பேருதவியாக்கினார் . வரு 
டைய வயலில் ஒரு காலத்தில் 


வியுற்று 


கொன்று 


தானியலட்சுமி 


299 


திட்டிவிடம் 


இவர் 


கண 


தாங்கி 


என் 


நெற்கதிர்கள் பொற்கதிர்க பதினைந்து 

பருவங்களைத் 
ளாகத் திகழ்ந்தன . அதனால் அவ் தெலுங்கில் மொழி பெயர்த் 
வூரின் பெயர் பொன் விளைந்த தார் . ஆதி பருவம் முதலியன 
களத்தூர் என்று ஆகியது . இவருக்கு முன்பே நன்னயக் 
இவருடைய இசை நாளடைவில் கவியாலும் எர்ரண கவியாலும் 
திசைதொறும் பரவியது . பின் மொழிபெயர்க்கப் 

பட்டன . 
னாளில் 

தொண்டைமண்டல இவர் எளிய நடையில் இலக் 
சதகம் பாடியவராலும் 

வழுவில்லாமல் எழுது 
பாராட்டப் பெற்றார் . இவர் வதில் வல்லவர் . வீரச்சுவையை 
தம்முடைய குடியைத் தளர்ந்து நன்றாகக் கூறுவார் . இவரைத் 
போன காலத்தில் முன்னுக்குக் தெலுங்கு மொழிக் கம்பர் 
கொண்டுவந்தபடியினால் குடி என்று கூறலாம் . இவர் காலத் 
முதலியார் 

தில் இவர்தாம் ஒப்புயர்வற்ற 
பெயர் பெற்றார் . 

புலவராகத் திகழ்ந்தார் . இவ 
தானியலட்சுமி- இவளுக்கு நான்கு 

ருடைய கவிதைப் பண்புகள் 
தோள்கள் . இரண்டுகைகளில் 

இவருக்குக் கவிப் பிரமம் என் 
தானியக்கதிரையேந்திக் 

னும் பட்டத்தை வழங்கின . 
கொண்டிருப்பாள் . மற்றிரண்டு திங்களூர் - திருநாவுக்கரசரிடத்தில் 
கைகள் அபயவரதமளித்துக் 

பேரன்பு பூண்டு 

ஒழுகிய 
கொண்டிருக்கும் . 

இவளைப் அப்பூதியடிகளினுடைய ஊர் . 
போற்றுவோர் பயிர்த்தொழி தேவார வைப்புத்தலம் . திருவை 
லில் விளைச்சல் மிகு தியாகப் யாற்றுக்கு அண்மையில் உள்ள 
பெறுவர் . 

திருப்பழனத்தில் இருந்து வடக் 
தானீகன் - இவன் ஒரு மாந்திரீ 

கில் 

நாழிகையளவில் 
கன் . மந்திரதந்திரங்களில் கை 
தேர்ந்தவன் . மெய்யறிவாளரா | திடமதி - சண்டாளனாகிய இவன் 
கத் திகழ்ந்த சிவஞான தேசிகர் முனிவன் ஆக விரும்பித் தன் 
என்னும் பெரியார்க்கு இவன் நண்பனாகிய சுமதியால் அருளப் 
இடையூறுகள் பல செய்தான் . பெற்ற மறை மொழியாற்ற 
அத்தீவினையின் பயனாய்க் லால் பல பிறவி எய்திப் பருந் 
கடலில் ஒரு சுறாமீனால் கடி தாய்த் திரிந்து புனித நீர்களின் 
யுண்டிறந்தான் . இவனுடைய தோய்வின் ஆற்றலால் 
ஊர் கூனிமேடு என்பர் . 

வோர் தெறித்த நீர்த்துளியால் 
தான்தோன்றியீசுவரர் - பிறரால் தூயவனாகித் தெய்வ உலகு 
செய்யப்படாமல் 

எய்தியவன் . 
உண்டாகிய கடவுள் வடிவம் திடவிரதன் - மன்னனாகிய இவன் 
தான்தோன்றியீசர் 

எனப் 

வேட்டைக்குச் சென்ற விடத் 
பெறும் . 

தில் விடாய் கொண்டு நஞ்சு 
திக்கனகவி - தெலுங்குக் கவிஞர் 

கலந்த நீரை உண்டு சிவபூசை 
களில் ஒருவர் . இவர் நெல் 

யால் அதை மாற்றிக் கொண் 

டவன் . 
லூரை ஆண்டுவந்த மனு மசித்தி 
என்ற அரசருடைய 

அரசருடைய அவைக் திட்டிவிடம் கண்ணில் நஞ் 
களப் 

புலவராக இருந்தார் . சுடைய ஒரு பாம்பு . இதற்கு 
இவர் முதன் முதலில் இயற்றிய அழற்கணாகம் எனவும் நஞ்சு 
நூல் நிர்வசன உத்தர ராமா விழி நாகம் எனவும் வேறு 
யணம் என்பது . மகாபாரதத் பெயர்களும் உள்ளன . 
தில் விராட பர்வத்திலிருந்து னுடைய பார்வையில் அகப் 


உள்ளது . 


சுயமாக 


அவனை 


களைக் 


பார் 


இவனுக்குப் போரவைக் கோ Rே LIC ) 
திண்டி ( டிண்டி ) 

300 

தித்தன் 
பட்டவர்கள் இறந்தொழிவர் . ருடைய மகன் ஒருவன் இருந் 
இத்தகைய பாம்பு முன்னாளில் தான் . தித்தன் எக்காரணத் 
இருந்தது . இந்நாளில் இருப்ப தினாலோ தன் மகன் மீது சினங் 
தாகத் தெரியவில்லை . 

கொண்டு 

நாட்டை 
திண்டி ( டிண்டி ) - வேடனாகிய 

விட்டுத் துரத்தி விட்டான் . 
இவன் அயோத்தி எய்தி இருடி 

போரவைக் கோ தந்தையைப் 
கண்டு தவம் செய்து 

பிரிந்து 

முக்காவனாட்டு 
கொண்டிருக்கும்போது 

இவ ஆமூரடைந்து அங்குத் தன் 
னைப் புற்று மூட , 

இராமர் மற்போர் வன்மையைக் காட்டி 
உலகில் தோற்றங் கொண்ட வாழ்ந்திருந்தான் . தித்தனை 
பின் லீலையாய் அந்தப் புற்றைக் 

நக்கீரர் , பரணர் , சாத்தந்தை 
குத்தவே அதிலிருந்து வேடன் யார் முதலிய பல புலவர்கள் 
தோன்றி இராமபிரானை பாடியுள்ளனர் . 
வணங்கி முத்தி எய்தியவன் . தித்தன் - ( 2 ) கொங்குவள நாட் 
திண்டீச்சுரம் - தென்னார்க்காடு 

டில் இராசிபுரத்தில் கொங்கு 
மாவட்டத்தில் 

வேளாளர்களில் விழியர் குலத் 

நாளில் 
திண்டிவனம் என வழங்கும் 

தில் தித்தன் 

என்னும் பெய 
ஊரே திண்டீச்சுரமாகுமென்று 

ருடைய இளைஞனொருவனிருந் 
ஆராய்ச்சியாளர்கள் 

எண்ணு 

தான் . இவன் மிகுந்த ஆண்மை 
கின் றனர் . இங்குள்ள தலத் 

யுடையவனாகையால் 
தின் மரம் புளியெனவும் முன் 

வீரனாக எண்ணினான் . சோழ 
னாளில் திந்திருணீவனம் 

மன்னனிடஞ் சென்றான் . அப் 
வழங்கியது . நாளடைவில் 

காஞ்சிபுரத்தைக் 
திண்டிவனம் என்று மருவிவிட்ட 

கம்பணன் என்பவன் அரசாட்சி 
தென்றுங் கூறுகின் றனர் . ( திங் 

கொண்டிருந்தான் . 
திருணீ - புளி ) 

அவன் படை வலியுடையவன் . 

சோழ மன்னனுக்கு அடங்காது 
திண்டீரன் - தேவர்களை வருத்திய 

நடந்து 

கொண்டிருந் 
அசுரன் . தேவர்களின் 

தன்னுடைய 
வேண்டுதலால் விட்டுணு பூமி படைத்தலைவர்களைப் பார்த்துக் , 
யின் சந்திரன் என்பவனின் 

" கம்பணனை வெல்லத் தக்கவர் 
புதல்வனாகத் தோன்றி அவரால் 

இங்கே யாரேனும் 
கொல்லப்பட்டவன் . 

இல்லையா ? " 
திண்ணர் - கண்ணப்ப நாயனார்க்கு 

வினான் . பொதுவான 

போர் 
டப்பெற்ற பிள்ளைப் பெயர் . 

வீரனாகவிருந்த 

தித்தன் , 
உடல் திண்மையுடையதாக 

அடியேன் அக் கம்பணனை 
அமைந்திருந்தமையின் இவ் 

வெல்ல 

வல்லேன் என்று 
வாறு பெயரிட்டனர் . 

கூறினான் . சோழன் 

தித்த 

னுக்குப் படைத் 
திதளாசுரன் - தேவர்களைத் 

தலைமைப் 
தொல்லைப்படுத்தித் தெய்வ 

பதவி கொடுத்து வேண்டிய 
லோகத்தை ஆட்கொண்டிருக் 

படைகளோடு 

அனுப்பினான் . 
கும்போது சிவமூர்த்தியால் 

தித்தன் கம்பணனை வென்று 
உயிர் துறக்கப்பெற்ற அசுரன் . 

மீண்டான் . இதனால் மகிழ்ச்சி 

யடைந்த சோழன் தித்தனுக்கு 
தித்தன் - ( 1 ) இவன் உறையூரில் அகளங்கச் சோழன் என்னுஞ் 
இருந்து அரசாட்சி செய்தவன் . சிறப்புப் பெயர் வழங்கினான் . 

தித்தன் சுரிகைப் போரில் 
பெருநற் கிள்ளி என்ற பெய ல்லவனாகையால் , 

( சுரிகை 


என 


பொழுது 


செய்து 


மீறி 


தான் . 


சோழன் 


கள் 


என்று 


திந்திருணிவனம் 


3011 


தியாகராச் சுவாமிகள் 


வனம் 


யது . 


இவர் 


முனை வல்லான் ) என்னுஞ் 

குளமும் தோண்டுவித் 
சிறப்புப் பெயரும் வழங்கிப் 

தவன் . 
பாராட்டினான் . இதன் பிறகு 
தித்தன் மேலும் பெரும் புக தியாகராச சுவாமிகள் 
ழடைந்த தோடு பலவகையான 

1767 ஆம் ஆண்டிலே பிறந் 
நலங்களும் பெற்றான் . 

தார் . இவருடைய தந்தையார் 
திந்திருணிவனம் - இந் நாளில் பெயர் இராமப் பிரமம் . அவர் 
திண்டிவனம் என மருவி வழங் 

வடமொழியிலுந் தெலுங் 
கும் ஊரே திந்திருணிவன கிலுஞ் சிறந்த புலமை பெற்ற 
மாகும் . திந்திருணி என்றால் வர் . 

வால்மீகி 

இராமா 
புளிய மரம் . முன்னாளில் யணத்தை இருபத்து நான்கு 
ஈண்டு இறைவன் புளிய மரத் முறை அரசவையிலே வாசித் 
தின் கீழ் எழுந்தருளியிருந்த துப் பொருள் கூறியவர் . தியாக 
மையானும் ஊர்புளியங்காடாக 

ராசர் தம்முடைய தகப்பனா 
இருந்தமையானும் திந்திருணி ரோடு சொற்பொழிவுகட்குச் 

என்று வழங்கப்பட்ட சென்று வந்தமையால் இராமா 
இடம் காலப்போக்கில் மாறி 

யணத்திலே பயிற்சியும் இராம 
ஊர்ப் பெயரின் மாற்றத் பக்தியும் இவருக்கு இளமை 
தையும் பொருளையும் உணர்ந்த யிலேயே நன்கு உண்டாயின . 
வர்கள் ஒரு சிலரே இருப்பர் . 

தியாகராசருடைய 

சொன்டி வேங்கடரமண ஐயர் 
திம்மகவி - கிழக்குக் 

என்னும் 

வைணீக இசைப் 
கோதாவரி மாவட்டத்தைச் 

புலவர் . அவர் தஞ்சை அரச 
சேர்ந்த 

பிட்டாபுரத்திற்கு 
அண்மையில் உள்ள சந்திரம் 

வைப் புலவர் . 
பாலம் என்னுஞ் சிற்றூரில் 

தியாகராசர் தெலுங்கு வட 
1690 ஆம் ஆண்டில் பிறந்தவர் . 

மொழிகளைத் தவிரத் தமிழ் , 
கவி சார்வபௌமர் என்னுஞ் 

, 

மகாராட்டிரம் , இந்தி முதலிய 
சிறப்புப் பெயர் பெற்றவர் . 

மொழிகளிலும் புலமை பெற் 
தெலுங்கு மொழியில் இவர் 

றிருந்தார் . இளமைப் பருவத் 
ஒப்புயர்வற்றபெரும்புலவராகத் 

திலேயே தியாகராசர் உருப் 
திகழ்ந்தார் . இவர் அரசர் 

படிகளை இயற்றத் தொடங் 
களையோ செல்வர்களையோ ஒரு 

கினார் , முதல் முதல் 
பொருட்படுத்தாத சீரிய மனப் 

மொழியில் திவ்ய நாம கீர்த் 
பான்மையுடையவர் . 

தனைகளை இயற்றினார் . தம் 
சைவ சமயத்தினர் . சமய வெறி 

முடைய சாகித்தியங்களை 
இவரிடஞ் சிறிதும் இல்லை . 

வீட்டுச் சுவரிலே சுண்ணாம்புக் 
தூய தெலுங்கில் எழுதுவதில் 

கட்டியால் எழுதினார் . தகப் 
மிக வல்லவர் . உருக்குமிணி 

பனார் இந்தச் சாகித்தியங்களைக் 
பரிணயம் , இராசசேகர சரித் 

கண்டு வியந்தார் ; புகழ்ந்தார் ; 
திரம் , சிம்மாசலத்தல மகாத் 

உள்ளம் பூரித்தார் . தம்முடைய 
மியம் முதலிய பல நூல்களை 

புதல்வர் பின்னாளிலே புகழ் 
இவர் இயற்றியிருக்கிறார் . 

பெறுவார் என்பது அவருக்கு 
திம்மராசன் விசய நகரத்தில் அப்பொழுதே 

விளங்கியது . 
1515 இல் அமைச்சுத் தொழில் அது முதல் தம்முடைய புதல் 
பூண்டிருந்தவன் . விசய நகர வரின் உருப்படிகளைக் கூர்ந்து 
மன்னன் ஆணையால் செங்கற் கவனித்து வந்தார் , எழுதியும் 
பட்டை யாண்டு தன் பெயரால் வைத்தார் . 


வட 


9 


தியாகராசர் 


302 


தியாகராசர் 


உன் 


முதல் 


தாம் 


தியாகராசர் 

குருகுல 
வாழ்க்கை முடிந்த பிறகு 
சில ஆண்டுகளுக்குள் இராக 
பாவம் மிகுந்த பல கிருதிகளை 
இயற்றினார் . 
உருப்படிகளைக் கற்றுப் பாடி 
னார்கள் . இவருடைய ஆசிரிய 
ராகிய வேங்கடரமணையர் இவ 
ருடைய இசைகளைக் கேட்டு 
மகிழ்ந்தார் . அவைகள் கூட்டிப் 
பாடச் 

செய்தார் . சரபோசி 
மன்னரிடமும் தியாகராசரு 
டைய இசைச் சிறப்பைத் தெரி 
வித்தார் . அரசருடைய அவை 
யிலுஞ் சில கச்சேரிகள் நடை 
பெற்றன . நாளடைவில் தியாக 
ராசருடைய புகழ் நாடெங்கும் 
பரவியது . இவருடைய இசை 
யரங்கிற்கு மக்கள் மிகுதியாகக் 
குழுமினார்கள் . பசனைகளில் 
பாடுவதற்காகப் பல சிறந்த 

பாடல்களையும் திரு 
விழாப் பாடல்களையும் இயற் 
றினார் . கீர்த்தன சதகம் , சத 
ராக ரத்னமாலிகை என்னுங் 
கொத்துக் கீர்த்தனைகளையும் 
இவர் இயற்றியுள்ளார் . இவர் 
தம்முடைய கடைசிக் காலத் 
தில் துறவியானார் . அப் 
பொழுது இவருக்கு நாதப் 
பிரமாநந்தர் என்னும் பெயர் 
உண்டாகியது . 

இவருடைய 
சமாதி திருவையாற்றில் இருக் 
கிறது . ஆண்டுதோறும் ஆண்டு 
விழாச் சிறப்பாகக் கொண் 
டாடப்படுகிறது . அப்பொழுது 
பல இசைப் புலவர்கள் சமாதிக் 
குச் சென்று இசைக் கச்சேரி 
கள் நடத்துகிறார்கள் . 
தியாகராசர் - இவர் திருமாலால் 
வழிபடப் பெற்ற சோமா 
ஸ்கந்தர் . 

திருமால் மகப் 
பேற்றை விரும்பிச் சிவபிரானை 
யெண்ணித் தவஞ் செய்தார் . 
சிவபிரான் 

ரு மகன் உண் 
டாகுமாறு வரங் கொடுத்தார் . 
இறைவியானவள் திருமால் 
தன்னைப் போற்றி வழிபடாத 


படியால் சினங் கொண்டாள் . 
அம் மகன் சில நாட்களில் 
இறந்தொழிக என்று வசவுரை 
வழங்கினாள் . இதனால் திருமால் 
இறைவியாரையும் 

வணங்கிப் 
பிழை பொறுக்க வேண்டும் 
என்று வேண்டிக் கொண்டனர் . 
இறைவியார் நம்முடைய வச 
வுரைப்பலன் பலனளியாது 
போகாது என்றாள் , 
திருவுளமிரங்கி 

மகன் 
பிறந்து 

இறைவனுடைய 
நெற்றிக் கண்ணால் இறந்து 
மீண்டும் எழுந்து உருவிலியாக 
நெடுங்காலம் 

இருப்பான் 
என்று கூறினாள் . 
திருமால் 

அன்று 
சோமாஸ்கந்த 

வடிவத்தை 
திருப்பாற் 

கடலில் 
துயிலும் அரவணையில் தமது 
மார்பகத் த வைத்துக் 
கொண்டு யோக நித்திரை 
புரிவாராயினர் . சோமாஸ்கந் 
தர் திருமாலின் நெட்டுயிர்ப் 
பசைவால் அசைந்தாடி எழுந் 
தருளியிருந்தார் . 
அக்காலத்தில் இந்திரனுடைய 
தேவலோகம் 

வளங் 
யிருந்தது . திருமாலின் மார் 
பிலிருக்குஞ் சோமாஸ்கந்தரைத் 
தேவலோகத்தில் வைத்து வழி 
பட்டால் தேவலோகம் சிறப் 
புடன் விளங்கும் என்று 
எண்ணிய இந்திரன் திருமாலிட 
மிருந்து 

அம் மூர்த்தியைப் 
பெற்றுத் தன்னுடைய உலகத் 
துக்குக் கொண்டு 

போய் 
வைத்து வழிபட்டான் . அதனால் 
அவனாடுஞ் - சிறப்படைந்து 
விளங்கியது . அந்நாளில் வலன் 
என்னும் அசுரன் தேவர்களுக் 
குத் தொல்லை கொடுத்தான் . 
அவனை வெல்ல இந்திரனால் 
முடியவில்லை . மண் ணுலக 
மன்னனாகிய 

முசுகுந்தனைக் 
கண்டு அவ் வலனை வென்று 
தன்னுடைய நாட்டைக் காக்க 


குன்றி 


திரணபிந்து 


303 


திரவியம் 


டால் 


வேண்டுமென்று வேண்டிக் 

ருடைய தேவ மாதை அனுப்பி 
கொண்டான் . முசுகுந்தனும் 

வைத்தார்கள் . அவள் இவரிடம் 
அவ்வாறே அவ்வலனை வென்று வந்து மாய வித்தைகள் செய்து 
தேவருலகைக் காத்தான் . 

மயக்க முயன்றாள் . முனிவர் 
முசுகுந்தனிடத்தில் மகிழ்ச்சி 

சினமடைந்து 

மானிட 
யடைந்த இந்திரன் முசுகுந்த 

மாதாக என்று 

வசவுரை 
னுக்கு விருப்பமானதைக் கேட் 

வழங்கினார் . இதனால் அத் தேவ 
கொடுப்பதாகக் கூறி மாது இந்துமதி என்னும் பெய 
னான் . முசுகுந்தனோ இந்திரன் 

போசராசனுடைய 
எதிர்பாராதவாறு 

இந்திரன் 

மகளாகப் பிறந்தாள் . 
வைத்து வழிபடுஞ் 

சோமா 

திரணபிந்து - ( உ ) பிந்து வின் 
ஸ்கந்தரைத் தனக்குத் தர 

புதல்வனாய்த் தோன்றி , காசி 
வேண்டும் என்று வேண்டினான் . 

பர்க்கு மாமனாராகி , 

சுத்தி 
அம் மூர்த்தியைக் கொடுக்க 

யும்னனால் முன் பிறப்புணர்ந்து 
இந்திரனுக்கு மனமில்லை. 

மகிழ்ந்தவர் . 
இவனை ஏமாற்றி விட வேண்டு 
மன்று முடிவு செய்தவனாய்ச் ( ங ) மருத் சக்கரவர்த்தியின் 
சோமாஸ்கந்தரைப் 

போல் 

குலத்தவனான புதன் புதல்வன் . 
வேறு ஒன்று செய்து கொடுத் 
தான் . அது போலி யென்பதை ( ச ) ஜமதக்கினியின் புதல்வ 
முசுகுந்தன் உணர்ந்து கொண்டு 

தொல்காப்பியரின் 
உண்மையான மூர்த்தியைக் பெயர்களுளொன்று , இவரைத் 
கொடுக்க வேண்டுமென்று திரண தூமாக்கினி 

என்று 
கேட்டான் . மேலும் 

கூறுவர் . 
முறை போலியாகச் செய்து 
கொடுத்தும் 

திரணாசனன் - கௌதமி தீரத்தில் 
மு சுகு 

க் த ன் 

என்ப 
மறுத்து விட்டான் . இவனை 

இருந்த பன்னாசனன் 

வனுடைய மகன் . சிவபிரானை 
ஏமாற்ற முடியாது என்பதை 
உணர்ந்து கொண்ட இந்திரன் 

வழிபடாமல் இறைவியை வழி 
முடிவில் உண்மையான மூர்த்தி 

பட்ட குற்றத்தினால் அரக்கவுரு 
வடைந்து 

நாரத 

முனிவர் 
யைக் கொடுத்ததோடு போலி 
யாகச் செய்யப்பட்ட மூர்த்தி 

உரைப்படி மணி கன்னிகையில் 
களையும் 

மூழ்கி நல்லுரு வடைந்தவன் . 
முசுகுந்தனிடமே 
கொடுத்தான் . 

திரவிகணன் - அக்நி என்னும் 
முசுகு 

வசுவிற்கும் வசோற்தாரைக்கும் 
ங் த 

ன் திருமாலிட 
மிருந்த உண்மையான மூர்த்தி 

தோன்றிய புதல்வன் . 
யைத் திருவாரூரிலும் , மற்றவை திரவியம் மலை , காடு , 

காடு , நாடு , 
நாகை , திருமறைக்காடு 

நகர் , 

கடல் இவைகளில் 
முதலிய விடங்களிலும் வைத்து 

தோன்றும் மிளகு , கோஷ்டம் , 
வழிபட்டான் . இம் மூர்த்திகள் 

அகில் , தக்கோலம் , குங்குமம் , 
ஏழும் அமைக்கப்பட்ட இடங் 

இறால் , தேன் , அரக்கு , நாவி , 
கள் சப்தவிடங்கத் தலம் என்று மயிற்பீலி , செந்நெல் , 
வழங்குகின்றன . 

பயிறு , கரும்பு , வாழை , செவ் 
திரணபிந்து ( க ) இவர் ஒருமுனிவர் . விள நீர் , அரசன் , பித்தன் , 
இவருடைய தவத்தைக் கெடுப் மந்தி , யானை , கண்ணாடி , உப்பு , 
பதற்குத் தேவர்கள் எண்ணி 

முத்து , பவளம் , 
னார்கள் . அரணியென்னும் பெய முதலியன . 


களை 


சிறு 


சங்கு , 


திராசன் 


364 


திரிசங்கு 


( ரு ) ஓர் இருடி . சிவபெருமான் | திரிகடுகம்- ( க )சங்கமருவிய கீழ்க் 
ஒரு குடத்தில் காட்சிகொடுத்து கணக்கு நூல்கள் பதினெட்டில் 
இவருடைய தொழு நோயை ஒன்று . இது நூ ற்றொரு வெண் 
நீக்கினர் . 

பாக்களையுடையது.சுக்கு மிளகு 

திப்பிலி என்னும் மூன்றும் 
திராசன் உரோமகவெற்றி வேந் 

உடலுக்குநேரும்பிணியை நீக்கு 
தரில் கடைசி அரசன் . இவன் 

தல்போல இந் நூலின் பாடல் 
காலத்தில் உரோமப் பேரரசின் 

களில் அமைந்த மூன்று நீதிகளும் 
புகழ் உச்சநிலையடைந்து விளங் 

உயிருக்கு உறுதி பயத்தலின் திரி 
கியது . 

கடுகம் என்று பெயர் பெற்றது . 
திராவிடர்கள் - தென்னிந்தியாவில் இந் நூலை இயற்றியவர் நல்லா 
தொன்று தொட்டுவாழ்ந்து வரு தனார்.இவர் நூலின்காப்புச்செய் 
கிறவர்கள் இவர்கள் . இவர்கள் யுளில் திருமாலுக்கு வணக்கம் 
தமிழ் , தெலுங்கு , கன்னடம் , கூறி இருத்தலின்வைணவசமயத் 
மலையாளம் , துளுமுதலிய மொழி தவராக இருக்கலாம் என்று எண் 
களைப்பேசுகின்றனர். திராவிடர் ணப் பெறுகிறார் . 
கள்யாவர் . அவர்கள் தென்னிந் | திரிகூட மலை குற்றாலமலை மூன்று 
தியப்பழங்குடிமக்களா அல்லது 

முடிகளையுடைமையால் இவ் 
வெளிநாட்டிலிருந்து இங்குவந்த 

திரிகூடமலை 

என்று 
வர்களா என்று ஆராய்ச்சியாளர் 

காரணப்பெயர் பெற்றது . 
கள்பலர் பல காலமாக ஆராய்ச்சி 
கள் நடத்தினர் , ஆனால் எவ்வித திரிசங்கு - இவன் அயோத்தியில் 
முடிவும்உண்டாகவில்லை. தென் 

இருந்து அரசுபுரிந்தான் . அரிச் 
னிந்தியர்களாகிய திராவிடர்கள் 

சந்திரனுடைய தந்தை . அறிவுந் 
தென்னிந்தியப் பழங்குடி மக் 

திருவும் ஒருங்கே பெற்றிருந்த 
களேயன்றி வேறு நாட்டி 

இவன் தன்குல குருவாகியவசிட் 
லிருந்து இங்கு வந்தவர்கள் அல் 

டரிடஞ்சென் றுதான் உடலோடு 
லர் என்னுங் கொள்கையுடைய 

சுவர்க்கம்புகவேண்டு மென்றும் 
வர்களே மிகுதியாக உள்ளனர் . 

அதற்குரியவேள்வியைச் செய்ய 
இவர்களுடைய கொள்கைகளே 

வேண்டுமென்றும்வேண்டினான் . 
ஒப்புக்கொள்ளக் கூடியனவாக 

அவர் இம்மனித உடலோடு அங் 
வும் உள்ளன . மக்களினங்கள் 

குப்போகக்கூடாதுஇறந்தபிறகு 

போகலாம் என்று சொன்னார் . 
முதன் முதலில் தோன்றிய 
டமே தென்னிந்தியாதான் ஆனால் இவன் 

நான் இவ்வுட 
என்று முடிவு கட்டும் ஆராய்ச்சி 

லோடு சுவர்க்கம் போகத்தான் 
யாளர்களும் உள்ளனர் . உலகின் 

வேண்டும் நீர் அதற்குரிய ஏற் 
பிறவிடங்களில்உள்ள மக்களின் 

பாட்டைச் செய்ய வில்லையென் 
பழக்கவழக்கங்களும் தென்னிந் 

றால் நான்வேறுயாரைக்கொண் 
தியர்களின் பழக்க வழக்கங் 

டாவது ஏற்பாடு செய்வேன் என் 
களும் ஒன்றாக இருப்பதைக் 

றான் இதனைக்கேட்ட வசிட்டர் , 
கொண்டுதென்னிந்தியத்திராவி 

குருவாகிய என்னை நீ . எதிர்த்துப் 
டர்கள்வெளிநாட்டிலிருந்துவந்த 

பேசினமையால் புலையனாகக்கட 
வர்கள் என்று முடிவுகட்டிவிடு 

வாய் என்று வசவுரை வழங்கி 
வது பொருந்தாக்கூற்றாகும் . ஒவ் 

னார் . இவன் அவ்வாறே ஆகி 
வொருநாட்டிலும் பழங்குடிமக் 

அலைந்து திரிந்தான் . 
கள் உள்ளனர் . அவர்களுடைய திரிசங்கு ( உ ) - இவன் திரையாரு 
பழக்கவழக்கங்களும் ஒருபுடை ணன் என்பவனுடையமகன்.இவ 
யொத் திருப்பது இயற்கையே . னுடைய பெயர் முதலில் சத்திய 


திரிசங்கு 


365 


திரிபுரர் 


வதனன் 


னன் 


ரூடைய 


ணன் . 


என்று வழங்கியது . 

யில் முன்காலத்தில் முளையடிப் 
இவன் இளம்பருவத்தில் மிகுந்த 

பதுவழக்கம் . 
தீச் செயல்களைச் செய்பவனாக திரிசடை - விபீடணனுடையமகள் . 
இருத்தலைக் கண்டு தந்தை இவ சீதை அசோகவனத்தில் சிறை 
னைக்காட்டிற்கோட்டிவிட்டான் . யிருந்தபொழுது சீதைக்குத் 
அங்கு இவன் விசுவாமித்திர தோழியாக ராவணனால் 
ருடைய குடும்பத்தைக்காப்பதற் ஏற்படுத்தப் பட்டவள் . இவள் 
காகத் தீத்தொழில்கள் செய்து மிக நல்லியல்பு அமையப்பெற்ற 
கொண்டிருந்தான் . இவனுடைய வளாகையால் சீதையினுடைய 
தந்தை வசிட்டரைக் கண்டு 

மனம் 

வருந்தாமல் நடந்து 
நாட்டையாள்வதற்குமகனில்லை 

கொண்டது 

மட்டுமன்றிச் 
யென்று கூறினான் . வசிட்டர் இன் சீதைக்கு வேண்டிய உதவிகளை 
னுஞ்சிறிதுகாலத்தில் சத்தியவத யெல்லாஞ்செய்து உறு துணை 
அரசாட்சி 

பெறுவான் யாகவும் அமைந்திருந்தாள் . 
என்று கூறினார் , தாம்பன்னிரண்டு இராவணன் வீழ்ச்சியையும் 
ஆண்டுகள் தவத்தில் இருந்தார் . சீதையின் மீட்சியையுங் குறிக் 
அச்சமயத்தில் விசுவாமித்திர குங்கனவொன்றைக் கண் டு 

குடும்பத்தைக் காப் அதனைச் சீதைக்குக் கூறிச் சீதை 
பதற்குச் சத்திய வதனனுக் யைத்தேற்றிய வள் . 
உணவுஅகப்படவில்லை . வசிட் 

திரிசிரன் - மிதிலை நகரத்தில் ஆனை 
டருடைய காம தேனுவைக் 

முகக்கடவுளைப் போற்றி வழி 
கொன்று விசுவாமித்திர ருடைய பட்டுக்கொண்டிருந்த ஓர் அந்த 
குடும்பத்திற்குக் கொடுத்துத் 

இவனுடைய மனைவியின் 
தானும் உண்டிருந்தான் . இதனை பெயர் . விரோசனை . ஆனை முகக் 
யறிந்த வசிட்டர் சத்தியவதன 

கடவுள் இந்தத் திரிசிரனிடத் 
னைப் பார்த்து , உன்னை ப் 

தில் தான் அறுகை இரந்து பெற் 
பொழுதே கொன்று விடுவேன் . 

றார் . 
உன்னுடைய தந்தைக்கு உன்னை 
அரசனாக்குகிறேன் என்று வாக் 

திரிசிராமலை - திரிசிரன் என்பவன் 
குக் கொடுத்திருப்பதால் கொல் 

வசித்தமையால் இப்பெயர் 
வதற்குமனம்வரவில்லை ; ஆயினும் 

பெற்றது . தேவாரப் பாடல் 
நீ பிறமாதர்களைத் தழுவியதும் , 

பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
உயிர்கட்குத் துன்பஞ்செய்ததும் 

இங்குள்ள இறைவன் தாயு 
காமதேனுவைக் கொன்ற து 

மானவர் . 

இவ்வூரைப்பற்றிய 
மாகிய மூன்று குற்றங்களைச் செய் 

புராணம் செவ்வந்திப்புராணம் 
துள்ளாய் உன் குற்றத்திற்காக 

எனவழங்கும் . 
முன்னமே உன் தலையில் சங்கினை திரிபுரர் இவர்கள் மூவராவர் ; 
யடித்திருக்க வேண்டும் ; அவை தாரகாக்கன் , கமலாக்கன் , வித் 
மூன்றினையும் சேர்த்து அடிக்கி யுன்மாலி 

என்பன இவர்களு 
றேன் என்று கூறி அவனுடைய 

டைய பெயர்களாம் . இவர்கள் 
தலையில் சங்கினை யடித்தார் . மூவரும் தாருகாசுரனுடைய 
அன்று முதல் அவனுடையசத்தி 

மக்கள் . அருந்தவம் புரிந்து 
யவதனன் என்னும்பெயர்போய்த் திருந்திய நலன்களை இவர்கள் 
திரிசங்கு என்னும் பெயர்உண்டா பெற்றனர் . பொன் , வெள்ளி , 
கியது . இவனுடைய மனைவியின் இரும்பு என்னும் மூவகை 
பெயர்சத்தியரதை என்பர் . சங்கு 

உலோகங்களாலாகிய 

நகரங் 
என்பது முளையைக் குறிக்கும் . கள் இவர்கட்கு உரியனவாக 
குற்றஞ்செய்தவர்களுடைய தலை இருந்தன . அவைகள் நினைத்த 

சி . பெ . அ . 20 


- 


திரிபுராந்தகன் 


306 


திருஅரதத்தாச்சாரியார் 


னார்கள் . 


விடங்கட்குப்பறந்து செல்லுந் தம் 

பெருமை உலகறியப் 
தன்மையமைந்தவைகளாக பெற்றவர் . 
விளங்கின . முதலில் இறைவ 
னிடம் பேரன்பு கொண்டிருந்த திரிவிக்கிரமன் வாமன வடிவு 
இவர்கள் பிறகு , செல்வக்களிப் கொண்டு மாவலிச்சக்கரவர்த்தி 
பால்சிந்தை திரிந்து இறைவனை பால் சென்று உலகை மூவடியா 
மறந்து நிந்தைக் குரியவர்களா லளந்த விட்டுணுவின் திருக் 
இறைவன் சினங் 

கோலம் . 
கொண்டு நகை புரிந்த அளவில் 
இவர்களுடையஉலோக நகரங் 

திருஅரதத்தாச்சாரியார் - இவர் 
கள் உருகியழிந்து ஒழிந்து 

சோழவள நாட்டில் காவிரிக்கு 
போயின . 

வடகரையில் உள்ள கஞ்சபுரத் 

தில்வைணவ சமயத்தில் வாசு 
திரிபுராந்தகன் - சிவபிரான் திரி 

தேவாச்சாரியார் எனவும் மது 
புரங்களை எரித்தழித்து ஒழித் 
தமையின் திரிபுராந்தகன் என்று 

சூதனாச்சாரியார் எனவும் பெயர் 
பெயர் பெற்றார் . 

வழங்கிய ஒருவருக்குப் புதல் 

வராகத்தோன்றினார் . சுதர்சனாச் 
திரிபுவனசக்ரவர்த்திகள் சாரியார் என்று பெயரிடப்பெற் 
பாண்டிய மன்னர்களில் சடைய றார் . தந்தையார் வைணவராக 
வர்மன் குலசேகரதேவன் , மாற இருக்கவும் தாம் இளமைமுதற் 
வர்மன் சுந்தரபாண்டியன் முதலி கொண்டேசைவசமயத்தைமேற் 
யோர் திரிபுவனசக்ரவர்த்திகள் கொண்டவராக 

இருந்தார் . 
என்று சிறப்புப்பெயர் பெற்றி திருநீறுசிவகண்மணி ஆகியவை 
ருந்தனர் . 

களில் அன்பு கொண்டு அவை 
திரிமூர்த்திவாசம் - காஞ்சிபுரத்திற் 

சிவ 

களை அணிந்து வந்தார் . 
குரிய பெயர்களில் ஒன்று . சிவ 

பிரான் திருக்கோயிலுக்குச் 
பிரான் , திருமால் , நான் முகன் 

சென்று சிவவழிபாடு செய்தல் 
ஆகிய முத்தேவர்களுந் தத்தம் 

தேவார 

திருவாசகங்களை 
பதிகளை வெறுத்து இப்பதியில் 

யோதல் முதலியவைகளையும் 
வாழ்வதால் இப்பெயர் உண் மேற்கொண்டிருந்தார் . இவரு 
டாகியது . 

டைய இச்செயல்களைக் கண்ட 
திரிலோசன சிவாசாரியர் - இவர் 

தந்தையார் இவரிடத்தில் வெறுப் 

புக்கொண்டார் . மகனைப்பார்த்து 
ஆமர்த்தக மடத்தில் வியாபக 
சம்புவின் வழியில் வந்தவர் . 

" நீ சைவர்களுக்குரிய கொள் 

கைகளை 
சித்தாந்தசாராவளி செய்தவர் . 

மேற்கொண்டிருக் 
இஃது 166 சுலோகங்களை 

கிறாய் ; இது கூ.டாது ; 

முடைய வைணவ சமய வழி 
யுடையது . இதற்கு அனந்த 
சிவம் என்பவர் உரையெழுதி 

பாடுகளைத்தான் மேற்கொள்ள 

வேண்டும் " 
இருக்கிறார் . 

என்று கூறிக் 

கண்டித்தார்.ஆனால் மைந்தரோ 
திரிலோசன தாசர் தட்டார் தந்தையார் கூறிய செய்திகளை 
வகுப்பைச் சேர்ந்த இவரிடம் ஒரு சிறிதும் கேட்கவில்லை . 
அரசன் “ ஜேகிர் எனும் பணி வழக்கம் போலவே நடந்து 
செய்யப் பொன்மணி முதலிய வந்தார் . தந்தையார் இவரை 
கொடுத்ததை அடியார் திரு அடித்து வருத்தியதுடன் 
வடித் தொண்டில் தம்மை மறந் இவருக்கு உணவிடக் கூடாது 
திருந்து அரசன்சினத்திற்காளா 

மனைவியிடமும் கண் 
கும் தருணத்தில் பெருமாளால் டித்தார் . 


நம் 


என்று 


திருஅரதத்தாச்சாரியார் 


301 


திருஅரதத்தாச்சாரியார் 


பதிகளை 


சென்ற 


புதல்வர் திருக்கோயிலுக்குச் 
சென்று இறைவனிடம் முறை 
யிட்டார் . சிவபிரான் இவருக் 
குக் காட்சி தந்தார் . அருளுரை 
வழங்கினார் . அரதத்தர் என்று 
பெயருங் கொடுத்தார் . அருள் 
பெற்ற அரதத்தர் இல்லத்தை 
யடைந்தார் . தந்தையார் 

வரை இகழ்ந்து பேசியதுடன் 
சிவபிரானையும் பலவாறு 
இகழ்ந்து பேசினார் , அரதத்தர் 
சினங்கொண்டார் . சிவபிரா 
னுக்குத் திருமாலுக்கும் உள்ள 
ஏற்றத்தாழ்வுகளைக்கூறி 
நீண்ட சொற்பொழிவுசெய்தார் . 
ஊரில் இருந்த வைணவர்களும் 
அங்கு வந்து கூடினர் . ஊரார் 
கள் அரதத்தரைப் பார்த்து , 
" நீங்கள் இருவரும் இவ்வாறு 
சொற்போரிட்டுக் கொள்வதிற் 
பயனில்லை . அறிஞர்கள் பல 
ரைக்கூட்டி நடுவர்களையும் 
அமைத்து வெற்றி தோல்வி 
களைக் காணவேண்டு " மென்ற 
னர்.அரதத்தர் அவ்வாறேசெய் 
யலாமென்றார் . அரதத்தர் சிவப 
ரத்துவத்தைப்பற்றிப் பேசுவது 
குறித்துப்பல நாட்டிலுள்ள 
அறிஞர்களுக்குஞ் செய்தியனுப் 

குறிப்பிட்ட 
நாளிற் பலரும் வந்து கூடினர் . 
திருமால் திருக்கோயிலில் 
பேரவை 

கூட்டப் பட்டது . 
பழுக்கக் காயவைத்த இருப்பு 
முக்காலி ஒன்று கொண்டுவந்து 
போடப்பட்டது . பலருங்காண 
அரதத்தர் அம்முக்காலியில் 
அமர்ந்து சதுர்வேத தாற்பரிய 
சங்கிரகங்களைக் கூறிச் சிவபரத் 
துவத்தை நிலை 

நாட்டினார் . 
இதனைக்கண்டு அங்குவந்திருந்த 
வைணவர்களனைவரும் அஞ்சி 
னர் . தாங்களும் சைவர்களாகிச் 

ஒழுக்கத்தை 
கொள்ளலாயினர் . தந்தை 
யாரும் அன்று முதல் சைவசமய 
ஒழுக்கத்தை மேற்கொண்டார் . 
மைந்தரிடமே திருவைந்தெழுத் 


துப்போதனையும் பெற்றார் . 
அரதத்தர் 

மங்கையை 
மணந்து இல்வாழ்க்கையை 
மேற்கொண்டார் . 

அரதத்தருடைய வியத்தகு 
செயல்களை யெல்லாம் சிவலிங்க 
பூபதி என்னும் அரசன் கேள்விப் 
பட்டான் . இவரிடம் வந்து 
அடிமைப் பட்டுத் தொண்டு 
பூண்டொழுகினான் . வேண்டிய 
உதவிகளைச் செய்து போற்றி 
னான் . அரதத்தர் நாள் தோறும் 
நாட்கடன்களை முடித்துக் 
கொண்டு , அக்கினீசுவரர் , திருக் 
கோடிகா , 

திருவாலங்காடு , 
திருவாவடுதுறை முதலிய சிவப் 

வழிபட்டு வருவார் . 
ஒருநாள் இவர் அக்கினீசுவரர் 
திருக்கோயிலுக்குச் 
போது அங்கு முதனாள் திருப் 
பணி செய்யவராத கணிகையர் 
களைக் கோயில் திகாரிகள் சவுக் 
காலடித்து ஒறுத்தனர் . அவர் 

ஒறுக்கப்படுத்தலுக்குக் 
காரணத்தை உணர்ந்த இவர் 
அந்தோ நான் திருப்பணியில் 
வழுவினால் இவ்வாறு என்னைத் 
தண்டிப்பாரில்லையே 
உள்ளம் வருந்தினார் . 

அரதத்தர் ஒருநாள் சிவபூசை 
செய்து 

கொண்டிருக்கையில் 
நாய் ஒன்று நீர் வேட்கை 
கொண்டு இவர் எதிரில் வந்து 
நின்றது . அரதத்தர் இறைவன் 
திருமுழுக்குக்கு வைத்திருந்த 
நீரையெடுத்து அதனிடம் நீட் 
டினார் . அஃது ஒரு பாதியைக் 
குடித்து விட்டு மறைந்தது . 
பக்கத்தில் இருந்தவர்கள் " நாய் 
குடித்து எஞ்சிய நீரைத் திரு 
முழுக்குக்குப் 

பயன் படுத்த 
லாமா ? " என்று கேட்டனர் . 
அதற்கு இவர் , " இறைவன் 
நாயுருக் கொண்டு வந்தால் 
அதற்கு நான்யாது செய்வது ? 
என்று மறுமொழி கூறினார் . 
இவர் இருந்த அந்தணத்தெரு 


கள் 


என் 


மேற் 


திருஅரதத்தாச்சாரியார் 


308 


திருஅரதத்தாச்சாரியார் 


தணர் 


உணவிட் 


தெரிந்தது . 


வில்ஓர் அந்தணன் வைக்கோற் 
சுமைஒன்றை அறியாத்தனமாக 
ஒரு கன்றின் மீது போட்டு 
விட்டான் . அதனால் அக்கன்று 
இறந்து விட்டது . இதனைக் 
கண்ட அந்தணர்கள் 

இவன் 
ஆவதை செய்தவன் என்று தம் 
முடைய 

கூட்டதில் இருந்து 
விலக்கினர் . அவ்வந்தணன் 
ஆவதை செய்த தீவினைக்குயாது 
பரிகாரஞ் செய்யலாம் என்று 
கேட்கும் பொருட்டு அரதத்தர் 
இல்லத்துக்கு வந்து இல்லத்துக் 
குள் நுழைந்தான் . அப்போது 
வாயிற்படி தலையில் முட்டியது . 
அவன் “ சிவசிவ என்றனன் . 
உள்ளே இருந்த அரதத்தர் 
யாரோசிவனடியார் நம்முடைய 
இல்லத்துக்கு வந்துள்ளார் 
என்று எண்ணி வெளியே வந்து 
வந்த அந்தணனைப்போற்றினார் . 
அவ்வந்தணன் நடந்தவைகளைக் 
கூறிக் கழுவாய் கேட்டான் . 
அரதத்தர் " நீ கூறிய சிவசிவ 
ஒலியுள் முதல் ஒலியால் ஆவதை 
செய்த தீவினை நீங்கிவிட்டது . 
இரண்டாவது ஒலியால் வீடு 
பேற்றிற்கும் உரியவனானாய் " 
என்று கூறி அவனை அனுப்பி 
வைத்தார் . இதனைக் கேட்ட 
ஊர்வாழ் அந்தணர்கள் எள்ளி 
நகையாடினர் . இதனை அறிந்த 
அரதத்தர் ஆவதை செய்த 
அந்தணனை அழைத்து , " நீ ஊர் 
வாழ் அந்தணர்களையும் 
அழைத்துக் கொண்டு ஒருபிடி 
அறுகம்புல்லையும் கயிற் 
கொண்டுபோ . 

இறைவன் 
திருமுன் இருக்கும் 
தேவரைப் பார்த்து , “ நான் 
செய்த தீவினை நீங்கியிருந்தால் 
தேவரீர் இப்புல்லைத் தின்ன 
வேண்டுமென்று கூறு ; நந்தி 
தேவர் புல்லைத்தின்றால் நீ செய்த 
தீவினை நீங்கிவிட்டதென்பதை 
ஐயமற அறிந்து கொள்ளலாம் ” 
என்று கூறினார் . அந்தணர் 
களையும் அழைத்துக்கொண்டு 


கோவிலுக்குபோய் அரதத்தர் 
கூறியவாறு செய்தான் . நந்தி 
தேவர் அந்தணன் கையிலிருந்த 
புல்லைப் பிடுங்கித் தின்றார் . 
ஊர்வாழ் அந்தணர்கள் இதனைப் 
பார்த்து அஞ்சி வாயை மூடிக் 
கொண்டு அப்பாற் சென்றனர் . 
ஆவதை செய்த அந்தணனோ 
களிப்புடன் சென்றான் . 
மிகுந்த வறுமையுடைய அந் 

ஒருவர் தம்முடைய 
வறுமை 

எவ்வாறு நீங்கும் 
என்று ஆராய்ச்சி நடத்தினார் . 
ஒரு சிவயோகிக்கு 
டால் வறுமை நீங்கும் என்று 
அவருடைய ஆராய்ச்சியில் 

அரதத்தரை 
அழைத்துக் கொண்டு போய் 
உண விட்டுப் போற்றினார் . 
அரதத்தர் சாப்பிட்டு விட்டுத் 
திருநீறு வழங்கிக் கொண்டிருக் 
தார் . அப்பொழுது அரசனு 
டைய சேவகர்கள் உணவிட்ட 
அந்தணரிடம் வந்து அரசன் 
அழைப்பதாகக் கூறி அழைத் 
துச் சென்றனர் . அரசன் அந் 
தணரை எதிர் கொண்டு பணிந் 
தான் . வேண்டிய பொருள் 
உதவி செய்து அந்தணருடைய 
வறுமையைப் போக்கினான் . 

ஒருநாள் அரசன் அரதத்த 
ருக்கு நானூறு நெல் மூட்டை 
களை அனுப்பினான் . அந் நெல் 
மூட்டைகள் அரதத்தர் வீட் 
டிற்கு வந்து கொண்டிருக்கை 
யில் 

இருநூறு மூட்டைகள் 
ஆற்று வெள்ளத்தில் போய் விட் 
டன.இந்நிகழ்ச்சிக்குச் சிலநாட் 
கட்கு முன்பு அரதத்தரின் தாய் 
சிவநிவேதன 

உணவுக்காக 
இரண்டு மரக்கால் நெல்லை மற் 

றாரந்தணரின் இல்லத்திலிருந்து 
கடனாகப் பெற்று வெய்யிலில் 
உலர்த்தியிருந்தாள் . 
ஒரு காளை மாடு வந்து தின்றது . 
அரதத்தர் அதைப் பார்த்தார் . 
காளையை விரட்ட வில்லை . பரப் 


நந்தி 


அதனை 


1 


திரு அரதத்தாச்சாரியார் 


309 


திரு அரதத்தாச்சாரியார் 


போது 


வாயை 


பியிருந்த நெல்லைக் குவித்துக் 
கொடுத்துக் கொண்டிருந்தார் . 
இதனை அரதத்தரின் தாய் பார்த் 
தாள் . அரதத்தரை வைது 
கொண்டே ஓடிவந்து மாட்டை 
விரட்டி விட்டாள் . அரதத்தர் 
தாயைப் பார்த்து “ இறைவ 
ராகிய கடவுளே மாட்டு வடி 
வத்தில் இவ்வாறு நெல்லைத் 
தின்றார் . நீ மாட்டை விரட்டிய 
படியால் உனக்கு வரும் நன்மை 
யில் பாதி ஒழியும் " என்று 
கூறினார் . மறுநாள் 

அரச 
னுடைய ஏவலர் வந்து இரு 
நூறு மூட்டைகளை வெள்ளம் 
அடித்துக்கொண்டு போய் 
விட்ட செய்தியைக் கூறி 
நூறு மூட்டைகளைக் கொடுத் 
தனர் . 

ஒருநாள் அரதத்தரின் மனைவி 
அரிசி களைந்து கொண்டிருக்கும் 

நாய் ஒன்று வந்து 
அரிசியில் 

வைத்தது . 
அவள் அங்கிருந்த அரிவாள் 
மணையை எடுத்து அதன் மீது 
எறிந்தாள் . அந்நாய் இறந்தது . 
அதனைக்கண்ட அரதத்தர் வருந் 
தினார் . மனைவி கதவை மூடி 
வைக்காத குற்றத்தால் இது 
நேர்ந்தது என்று கூறினார் . அந் 
நாய்க்குத் திருவைந்தெழுத்தை 
யோதி அது நற்கதி பெறச் 
செய்தார் . தாய் காளையை விரட் 
டியதற்கும் மனைவி நாயைக் 
கொன்றதற்கும் 

கழுவாய் 
விரும்பி 

சுலோகத்தை 
எழுதி வைத்து விட்டு நீராடச் 
சென்றார் . அப்பொழுது சிவ 
பிரான் அரதத்தரைப்போல் 
வந்து “ சிவசிவ 

முழக்கமே 
கழுவாய் என்று எழுதிவைக்கப் 
பார்த்துச் சிவபிரானுடைய 
அருளுக்குப் பணிந்தார் . 

இவர் ஒருநாள் நீராடுவதற் 
குக் காவிரிக்குச் சென்றார் . 
அங்கு ஒரு புலையனும் அவன் 
மனைவியும் உரையாடிக் கொண் 


டிருந்தனர் . புலைச்சி தன் கண 
வனைப் பார்த்துக் " காவிரியில் 
நீராடுவது 

எல்லாத்தீவினை 
களையும் போக்கும் " என்று 
கூறினாள் . புலையனோ “ கூடாது 
கூடாது . நாம் காவிரியில் 
நீராடுதல் கூடாது . காவிரியில் 
இருக்கும் மணல்களெல் 
லாம் சிவலிங்கங்கள் அவைகளை 
நாம் தொடுதற்கும் தகுதியுடை 
யேம் அல்லேம் என்று கூறிக் 
கொண்டிருந்தனன் . இவ்வுரை 
யாடல்களைக் கேட்ட அரதத்தர் 
புலையனது மிதியடிகளைத் தலை 
மீது வைத்துக் கொண்டு கூத் 
தாடினார் . உலகத்தில் பலர் 
தெய்வங்களைப் பலவாறு 
போற்றுகின்றனர் . 

நாமோ 
சிவனடியாரின் மிதியடிகளைப் 
போற்றுகிறோம் என்று கூறி 
னார் . 

ஒருநாள் நாய் ஒன்று இவரு 
டைய வீட்டு மடைப்பள்ளியிற் 
புகுந்து சோற்றை உண்டது . 
இதனைக்கண்ட அரதத்தர் “ சிவ 
பிரானே இவ்வாறு வந்துண் 
டார் . இது சிவநிவேதனம் 
என்று கூறி எஞ்சிய சோற் 
றைப் பலருடனும் உண்டார் . 
ஒருநாள் அரதத்தர் காவிரிக்கு 
நீராடச் சென்றார் . அப்பொழுது 
சிவபிரான் 

புலையனைப்போல் 
எதிரே வந்து உணவு வேண்டி 
னார் . அரதத்தர் அப்போலிப் 
புலையனை இல்லத்திற்கு அழைத் 

கொண்டு போய்க் கஞ்சி 
யூற்றினார் . சிவைக்கிய சோழ 
மகாராசனுக்கு இறைவன் நா 
டோறும் கனவில் காட்சி தரு 
வது வழக்கம் . அரதத்தரிடம் 
கஞ்சி குடித்தவன் று சோழன் 
சிவபிரானுக்குச் சிறப்பான 
திருமுழுக்குகள் செய்து பல 

உணவுகளைப் 
படைத்தான் . 

வழக்கம்போல் 
கனவில் காட்சி நல்கும் சிவ 
பிரான் அன்று காட்சி நல்க 
வில்லை . சோழன் உள்ளம் வருந் 


துக் 


வகையான 


திரு அரதத்தாச்சாரியார் 


810 


திருக்கச்சி மயானம் 


திக்கொண்டிருந்தான் . 

ருடைய தீவினையைப் போக்கி 
பிரான் கனவில் தோன்றி னார் . கங்கை நீராட விரும்பிய 
" அரதத்தன் அளித்த கஞ்சிக்கு உறவினரை அக்கிநி தீர்த்தத் 
நிகரல்ல உன்னுடைய உணவு தில் மூழ்கிக் காசி மணிகர்ணிகா 
அதனால் தான் காட்சி 

கட்டத்தில் எழுந்து அங்கு 
வில்லை என்று கூறியருளினார் . நீராடச் செய்தார் . இவருக்கு 
அரசன் மறுநாள் அரதத்தரிடம் இரண்டு பெண் மக்களும் எட்டு 
வந்து அரதத்தரைப் போற்றி 

ஆண் மக்களும் தோன்றினர். 
அடிமை 

பூண்டொழுகினான் . இவர் இல்லறத்திலிருந்தே வீடு 
தனக்கு வீடுபேற்றையளிக்க 

பேற்றையடைந்தவர் . இவர் 
வேண்டுமென்று இவரை வடமொழியில் வல்லவர் . வட 
வண்டிக் கொண்டான் . இவர் மொழியில் நூல்கள் பலவற்றை 
சோழனைப் பார்த்து , அரைச் இயற்றியிருக்கிறார் . இவர் வீடு 
சாமத்தில் அக்கி நீசுரத்திற்கு பெற்றபோது 

தம்மோடு 
அண்மையில் உள்ள ஏழுசிவா சேர்ந்த பதினான்கு வீட்டினரை 
லயங்களையும் வணங்கி வருவா யும் தம்முடைய நாயையும்வீடு 
யானால் வீடுபேறு உண்டா பெறச் செய்தார் . 
கும் என்று கூறினார் . 

அரசன் குதிரை மீது ஏறிக் திருக்கச்சி நம்பி - வைசிய குலத் 
கொண்டான் . குடைபிடிக்கும் 

தில் பிறந்த இவர் ஆளவந்தார் 
ஆள் பின்தொடர்ந்து ஓடிவர 

திருவடி சம்பந்தி , சங்குகர்ணாம் 
அரதத்தர் உரைப்படி அரைச் 

சம் , இளையாழ்வாரைக் காணக் 
சாமத்தில் 

காஞ்சிக்கு எழுந்தருளிய 
ஏழுதலங்களையும் 
போற்றி வந்தான் , அரதத்தரி 

போழ்து உடையவர் முறை 
டம் வந்ததும் குதிரை சிவலோ 

தவறித் தம்மை வணங்க முயல் 
கஞ் சென்றது . குடைபிடித்த 

கையில் தடுத்து அவருடைய 
ஆளுஞ் சிவலோகஞ் சென்றான் . 

ஐயங்களைப் பெருமாள் கட் 
சோழன் வருந்தி நின்றான் . 

டளைப்படி இளையாழ்வாருக்கு 
அரதத்தர் சோழனைப் பார்த்து 

அறிவித்தவர் இவர் அருளாளன் 
" நீயும் கால் நடையாக வணங்கி 

என்னும் சிறுவனை ஒரு நாள் 

தீவட்டி பிடிக்க 
சிவலோகஞ் 
வருவாயானால் 

ஏற்பாடு 
செல்லலாம் என்று கூறினார் . 

செய்து சந்நிதிக்குச் சென்ற 

பின் 
அரசன் அவ்வாறே செய்து சிவ 

மழை பிடிக்கவும் அரு 
லோகஞ் சென்றான் . 

ளாளன் வீடு 

வீடு வந்து உறங்கி 

விடவே , நம்பி சந்நிதியில் 
அக்கிநீசுவரருடைய தேர்த் பணி முடித்து வெளியில் வர , 
திருரு விழா நடைபெற்றது . 

அருளாளன் வடிவில் பெருமாள் 
அரதத்தருடைய 

பெண்கள் தீவட்டி பிடித்ததைப் பின்பு 
தேர்த்திருவிழாவுக்குச் செல் தெரிந்து கொண்டு 
வதற்கு அணிகலன்கள் வேண்டு பெற்றவர் . 
மென் றனர் . அரதத்தர் 
காலடிகளின் சுவடுகளில் அணி திருக்கச்சி 

மயானம் - தேவார 
காட்டி அவைகளை 

வைப்புத்தலம் . ஏகாம்பரநாதர் 
யெடுத்து அணிந்து கொள்ளச் கோவிலின் முன்புறம் கொடி 
செய்தார் . ஒருநாள் சிவபிரான் மரத்தின் எதிரே தென் கீழ்த் 
இவருக்கு வழித்துணை வந்தார் . திக்கில் உள்ள தனிக் கோயில் . 
கழைக் கூத்தியின் மிச்சில் “ மைப்படிந்த கண் ணாளுந் 
முதலியவைகளை உண்ட ஒருவ தானுங் கச்சி மயானத்தான் 


பேறு 


ஆவின் 


கலன் 


திருக்கச்சூர் பேற்ற சிவப்பதி 


வேறு 


ஆலக் 


உண 


வளித்த 


தலம் . 


தனால் 


சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு / 
திருக்கச்சூர் ஆலக் கோயில் 311 

திருக்கடிக்குளம் 
என்பது அப்பர் திருத்தாண் பெயர் உண்டாகியது . சுவாமி 
டகம் . 

பெயர் கடம்பவன நாதேசுரர் ; 

அம்மன் பெயர் 
ஆலக்கோயில் - 

முற்றிலா 
தேவாரம் 

முலையம்மை . 
களில் 

ஒன்றாகிய இவ்வூர் திருக்கடவூர் - சோழவள நாட்டி 
சென்னையை ஒட்டியுள்ள லுள்ள மூவர் தேவாரமும் 

பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
அண்மையில் உள்ளது . திருமால் சாவின் அச்சத்தைக் 

அச்சத்தைக் கடக்க 
பாற்கடல் கடையும்போது அருளும் ஊராகையால் கடவூர் 
அமுதந் திரள வேண்டுமென்று என்று பெயர் பெற்றதென்பர் . 
வேண்டி ஆமை ( கச்சபம் ) வடி சுவாமிக்கு அமிர்த கடேசர் 
வம் எடுத்து வழிபட்டபடியால் 

என்று 

பெயர் இருத்தலால் 
திருக்கச்சூர் எனவும் தலமரம் 

காரணம் இருத்தல் 
ஆலமரமாகையால் 

கூடுமென்று தரிகிறது 
கோயில் எனவும் பெயருண் அபிராமி என்பது இங்குள்ள 
டாகியது . சுந்தரர்க்கு 

அம்மன் பெயர் . அ பிராமி 

பட்டர் என்பவர் அபிராமி மீது 
கோவிலில் விருந்திட்ட ஈசுரர் அபிராமி யந்தாதி பாடியுள் 
என்னும் பெயருடைய 

சிவ 

ளார் . அட்டவீரத் தலங்களில் 
லிங்கம் ஒன்றும் இருக்கிறது . ஒன்று . மார்க்கண்டேயர் 
திருக்கஞ்சனூர் - சோழவள நாட் 

பொருட்டுச் சிவபிரான் எமனை 
தேவாரம் பெற்ற 

வீழ்த்திய தலம் . இங்குக் காரி 
சிவப்பதிகளில் ஒன்று . 

நாயனாரும் குங்கிலியக்கலைய 
முகனுக்குக் கஞ்சன் என்று ஒரு 

நாயனாரும் வாழ்ந்திருந்தனர் . 
பெயர் உண்டு . கஞ்சன் வழி | திருக்கடவூர் 

மயானம் 
பட்ட ஊராகையால் கஞ்சனூர் கற்பத்தில் நான்முகனை எரித்து 
பெயர் பெற்றது . 

மீள உயிர்ப்பித்துப் படைப்பு 
அரதத்த சிவாச்சாரியார் இவ் வல்லமை பெற அருளிய 
வூரில் பிறந்து பல புதுமை தலமாதலின் மயானம் என்னும் 
களைச் செய்தார் . இத் தலத்தில் பெயரை யடைந்தது . 

நான் 
அக்கினி தேவனும் வழிபட்டா முகனால் வழிபடப் பெற்றது . 
னாகையால் சுவாமிக்கு அக் திருக்கடவூரில் 

இருந்து 
கினீசுவரர் 

பெயர் கிழக்கே முக்கால் நாழிகை 
அம்மன் பெயர் கற்பகநாயகி . வழிப் பயணத்தில் உள்ளது . 
திருக்கடம்பந்துறை - சோழ வள திருக்கடிக்குளம் - இவ்வூர் இப் 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற பொழுது கற்பகனார் கோயில் 
சிவப்பதிகளில் ஒன்று . இது என்னும் பெயரோடு வழங்கு 
கடம்பர் கோயிலென வழங்கு கிறது . சோழ நாட்டிலுள்ள 
கிறது . குழித்தலைப் 

தேவாரம் பெற்ற சிவப்பதி 
வண்டி நிலையத்திற்கு வடமேற் களில் ஒன்று . தஞ்சை மாவட் 
கில் ஒரு மைல் தொலைவில் 

டத்தில் திருத்தருப்பூண்டி புகை 
உள்ளது . வடக்கு நோக்கிய வண்டி நிலையத்திற்குத் தெற்கே 
கோயில் . கண்ணுவ முனி ஏறக்குறையப் பத்துக் கல் 
வருக்கும் தேவர்களுக்குஞ் தொலைவில் உள்ளது . இவ்வூரில் 
சிவபெருமான் கடம்ப மரத்தில் கற்பக 

விநாயகர் சிவபெரு 
தோன்றிக் காட்சி கொடுத்த மானை வழிபட்டு மாம்பழம் 
படியால் கடம்பந்துறை என்று பெற்றார் என்பர் . 


டிலுள்ள 


நான் 


என்று 


என்று 


புகை 


திருக்கண்ணபுரம் 


312 


திருக்கழுக்குன்றம் 


சோழ 


வள் 


4 


மது 


உள்ளது . 


கண்ணபுர 


தாளம் 


வண்டி 


என 


திருக்கண்ணபுரம் - சோழ வள திருக்கருகாவூர் 
நாட்டிலுள்ள திருமால் திருப் நாட்டில் உள்ள தேவாரம் 
பதிகளில் ஒன்று . கண்ணுவர் பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
வழிபட்ட தலமாகையால் திருக்களாவூர் என வழங்கும் . 
கண்ணபுரம் என்று பெயர் பாபநாசம் புகை வண்டி நிலை 
பெற்றது . திருமால் பெயர் யத்திற்குத் தெற்கில் நான்கு 
சௌரிராசப் பெருமாள் . கல் தொலைவில் 
தாயார் பெயர் 

ஆதரவற்ற ஒரு பெண்ணுக்குத் 
நாயகி . நம்மாழ்வார் , 

குல 

தேவியார் மருத்துவம் பார்த்துக் 
சேகராழ்வார் , பெரியாழ்வார் , கருவைக் காத்தபடியால் 
திருமங்கையாழ்வார் முதலி ஊருக்கு இவ்வாறு பெயர் 
யோர் இத் தலத்தைப் பாடி 

உண்டாயிற்று . 

ே தவியா 
யிருக்கின் றனர் . 

ருடைய பெயரும் கர்ப்ப ரட்சகி 

என வழங்கும் . 
திருக்கரபுரம் - இப்பதி கொங்கு 
வள நாட்டில் உள்ளது . 

வேம் 

திருக்கலய நல்லூர் - இவ்வூர் சாக் 
படி புகை கோட்டை 

வழங்கு 
நிலையத்திற்கு 

அண்மையில் கின்றது . சோழ வள நாட்டி 
உள்ளது . கஞ்சமலை என்னும் லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
மலையும் இவ்வூருக்குப் பக்கத் பதிகளில் ஒன்று . திருக்குடந் 
தில் இருக்கிறது . “ கண்ணார் தைக்குத் தெற்கே இரண்டு 
நுதலார் கரபுரமும் காபாலி மைல் தொலைவில் இருக்கிறது . 
யார் தங் காப்புகளே என்பது ஊழிக் காலத்தில் 

உயிர்த் 
தேவாரம். கரன் என்பவன் தொகைகளை யெல்லாம் 
வழிபட்ட ஊராகையால் இப் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 
பெயர் பெற்றதென்பர் . 

கலயம் வந்து தங்கியபடியால் 
கலயநல்லூர் என்று 

பெயர் 
திருக்கரி வலம் வந்த நல்லூர் - 

பெற்றது 

என்பர் . 
பாண்டி நாட்டிலுள்ள ஒரு 

என்பது சிறு குடம் . 
சிவப்பதி . திக்குப் பாலர்கள் 

பெயர் 
வழிபாடு செய்த இடம் . இந்த 

அமிர்தகலேசுரர் . 

அம்மன் பெயர் அமிர்தவல்லி . 
இடம் காடாக 

இருக்கையில் 
குலசேகர பாண்டியன் வேட் | திருக்கழுக்குன்றம் - தொண்டை 
டைக்குச் சென்றான் . 

வள நாட்டிலுள்ள தேவாரம் 
யானை புதரை 

புதரை வலம் வந்து பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
சிவகணமாகிச் செல்வதைக் 

கழுகுகள் வழிபடுகிறபடியால் 
கண்டான் . அப் புதரை அழிக் 

கழுக்குன்றம் என்றும் வேதங் 
கச் செய்து பார்த்தான் . பால் கள் வழிபடுகிறபடியால் வேத 
போல் வெள்ளிய சிவலிங்கம் கிரி என்றும் பெயருடையது . 
ஒன்று இருந்தது . 

அதனைக் ஈராறு ஆண்டுகட்கு ஒரு முறை 
கண்டு வழிபட்டு வணங்கினான் . இந்திரன் இடிபூசை செய்யும் 
கோவில் கட்டித் திருப்பணிகள் ஏற்றமுடையது . 

இங்குள்ள 
செய்தான் . சுவாமி பால்போல் சங்கு தீர்த்தம் என்னும் புனித 
வெள்ளிய நிறமுடையவராக நீரில் பன்னிரண்டு ஆண்டுகட்கு 
ருந்தபடியால் பால்வண்ண ஒரு முறை சங்கு பிறக்கிறது . 
நாதர் என்று பெயரிட்டான் . சங்கு தீர்த்தத்தில் நீராடி மலை 
யானை வலம் வந்தபடியால் ஊர் வலஞ் செய்பவர்கட்கு எத் 
கரிவலம் வந்த நல்லூர் என்று 

தகைய நோயுந் தீர்ந்து விடு 
பெயர் பெற்றது . 

கி 

மாணிக்கவாசகருக்கு 


கலயம் 
சுவாமி 


திருக்களிற்றுப்படியார் 


313 


திருக்கிள்ளி 


இதனை 


நண் 


உணவை 


செல்லு 


கின் றன . 


இங்கு சிவபெருமான் குரு இறைவி , பெயர் . ஆநந்த வல்லி 
வடிவமாக எழுந்தருளிக் காட்சி 

யம்மை . 
கொடுத்தார் . மலை வலம் வர 
வேண்டிய தொலை இரண்டு திருக்கன்றாப்பூர் - சோழவளநாட் 
மைலாகும் . 

கதலி 

வனம் டி.லுள்ளதேவாரம்பெற்ற சிவப் 
எனவும் இவ்வூருக்குப் பெயர் 

பதிகளில் ஒன்று . வைணவனுக்கு 
உண்டு . அந்தகக்கவி வீரராகவ 

வாழ்க்கைப்பட்ட சைவப்பெண் 
முதலியார் திருக்கழுக்குன்றப் 

ஒருத்தி மாமியார் வீட்டார் 
பாடியுள்ளார் . 
புராணம் 

கன்றுக் குட்டி 

காணாதவாறு 
சுவாமி பெயர் வேதகிரீசுரர் 

கட்டியிருந்த முளையையே 
எனவும் மலை மருந்தீசர் எனவும் 

( ஆப்பு - முளை ) சிவலிங்க மாகப் 
வழங்குகின் றன . 

அம்மன் பாவித்து வழிபாடு 

வழிபாடு செய்து 
பெயர் பெண்ணினல்லா 

கொண்டிருந்தாள் . 
ளம்மை . நாள்தோறும் 

உணர்ந்த கணவன் அவ்வாப் 
பகற்போதில் இரண்டு கழுகு 

பைக் கோடரியால் வெட்டி 
கள் வந்து கொடுக்கப்படும் 

னான் . சிவபிரான் அவ்வாப்பில் 

ந் 
உண்டு 

து 

வெளிப்பட்டார் . 
இதனால் ஊர் கன்றாப்பூர் என் 

னும் பெயரையடைந்தது . இறை 
திருக்களிற்றுப்படியார் - சித்தாந்த வன் பெயர் நடுதறிநாதர்; 
சாத்திரம் பதினான்கனுள் இறைவி பெயர் மாதுமையம்மை . 
ஒன்று . இதனை இயற்றியவர் கோடரியால் வெட்டப்பட்ட 
திருக்கடவூர் உய்ய வந்த தேவ குறி இலிங்கத்தின்மேல் இன்றும் 
நாயனார் . நூறு 

வெண்பாக் உள்ள தென்பர் . 
களைக் கொண்டது . திருவுந்தி 
யாரின் உட்கருத்துக்களை விரித் திருக்கிள்ளி - ஏனாதி திருக் கிள்ளி 
துரைப்பது . இந்நூலினிடத் 

எனப்பெறுமிவன் சோழநாட் 
திலே தெய்வீகங் காண விரும் 

டுக் குறுநில மன்னர்களில் ஒரு 
பினர் . இந்நூலைத் திருச்சிற்றம் 

வன் . சோழ வேந்தர்களுக்குப் 
பலவனுடைய வாயிற்படியில் 

படைத்துணையாகச் சென்று பல 
வைக்கப் படியில் அமைந்துள்ள 

போர்களைச்செய்துபுகழ்பெற்ற 
யானை துதிக்கையால் எடுத்து 

வன் .பகைவருடையபடைக்கலங் 
அம்பலவாணரிடம் நீட்டியது . 

களால்புண்பட்ட மேனியுடை 
அதனால் திருக்களிற்றுப்படி 

யவன் ; இரவலர்க்கு வரையாது 
யார் என்று பெயர் உண்டா 

வழங்குதலால் இசைபெற்ற 
கியது . 

வாழ்வுடையவன் . ஏனாதி என் 

பது முடிவேந்தர்களால் கொடுக் 
திருக்கள்ளம்- தொண்டை நாட்டி கப்படுகிறசிறப்புப் பெயர் . இவ 
லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் னுடையகாலத்தில் சோழவேந் 
பதிகளில் ஒன்று . சென்னைக்கு தன் இலவந்திகைப் 

பள்ளித் 
வடமேற்கில் உள்ளது . பிருகு துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென் 
முனிவர் வழிபட்ட தலம் . அம் னியும் சேரமான் குட்டுவன் 
முனிவர் பூசைக்கு கொண்டு கோதையும்சிறப்புற்றிருந்தனர் . 
வந்துவைத்திருந்தபொருள்களை குராப்பள்ளித் துஞ்சிய பெருந் 
இறைவன் வேறிடத்திற்கு திருமாவளவனும் இவன் காலத் 
மாற்றிக் 

கள்ளம் புரிந்தபடி தவனே . இவன்காலத்திலிருந்த 
யினால் திருக்கள்ளம் 

என்று 

கோனாட்டு எறிச்சி லூர் 
பெயர் பெற்றது . இறைவர் லன் மதுரைக்குமரனார் இவனு 
பெயர் சிவாநந்தேசுரர் , டைய வள்ளன்மை முதலியவை 


மாட 


திருக்குடமூக்கு 


314 


திருக்குருகைப் பிள்ளான் 


சோழவள 


முனி 


கியது . 


சுவாமிபெயர் கும்பேசுவரர் 
களைப்பற்றிக் கேள்விப் பட்டு 
இவனிடம்வந்து புகழ்ந்துபாடிப் 

அம்மன் பெயர் மங்கள நாயகி . 
பரிசில் பெற்றுச் சென்றார் . 

திருக்குடவாயில் 

நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 
திருக்குடமூக்கு கும்பகோணம் சிவப்பதிகளில் ஒன்று . திருண 
எனவழங்குகின்றது . சோழவள பிந்து முனிவர் வழிபாடு செய் 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 

தார் . 

சுவாமி திருக்குடத்தில் 
சிவப்பதிகளில் ஒன்று . ஏமரிஷி , 

இருந்து வெளிப்பட்டு 
ஆதிசேடன் முதலியோர் வழி 

வருடைய குறை 

நோயைப் 
பட்டது . நான் முகன் உலகப் போக்கியருளினார் . 

இறைவன் 
படைப்புக்குஉதவியாக எல்லாப் பெயர் கோணேசுரர் ; இறைவி 
பொருள்களாலும் 

ஒரு 

பெயர் , பெரிய நாயகியம்மை . 
குடத்தை அமைத்து அதனை மகா 

குடவாயிலால் 

இறைவன் 
மேருமலையில் வைத்தான் . அப் வெளிப்பட்ட படியால் ஊருக் 
பொழுது ஒரு பிரமப் பிரளயம் 

குக் குடவாயில் அல்லது குட 
உண்டாகியது . பிரளய நீரால் வாசல் என்னும் பெயருண்டா 
குடம் அலைக்கழிக்கப்பட்டு இவ் 
விடத்தில்வந்து ஒதுங்கியது . 

சோழவள 
ஊழிமுடிந்தபிறகு சிவபிரான் திருக்குருகாவூர் 
உலகைப்படைக்கக்கருதி வேட 

நாட்டிலுள்ள தேவாரம்பெற்ற 
வடிவங் கொண்டு எழுந்தருளி 

சிவப்பதிகளில் ஒன்று . 

சீகா 
இங்குவந்து ஒதுங்கிய உலகப் 

ழிக்குக் கிழக்கே நான்கு 
படைப்புக் குடத்தைக் 

கணை 

மைல் தொலைவில் இருக்கிறது . 
செலுத்தி உடைத் தருளினார் . 

சுந்தரமூர்த்திகட்கும் அவருடன் 
உடைபடவே உயிர்த் 

சென்ற அடியவர்கட்கும் சிவ 
தாகைகளெல்லாம் 

பிரான் கட்டமுது வழங்கிய 

உண்டா 
யின . குடத்தில் இருந்த அமுத 

தலம் . இவ்விழாச் சித்திரைத் 
மும் ஐந்து குரோசஎல்லைவரை 

திங்கள் முழுத்திங்கள் நாளன்று 
யில் பரவியது . அமுதத்தைத் 

நடைபெறுகிறது . கோயிலுக்கு 
திரட்டிச் சிவலிங்கமாக்கி 

வெளியே பாற்கிணறு என்னும் 
வேடக் கோலந்தாங்கிய 

புனித நீர் இருக்கிறது . தை 
பெருமானே பூசித்தருளிய படி 

அமாவாசை நாளில் 
யால் அவ்விலிங்கத்திற்குக் கும் 

தீர்த்தங் கொடுக்கிறசமயத்தில் 
பேசுரர் என்றுபெயர் உண்டா 

தீர்த்தம் பால் நிறமாக 

மாறி 
கியது . அக்காலத்தில் உண்டா 

விடுகிறதாகக் கூறப்படுகிறது . 
மகாமகக்குளம் என்னும் 

சுவாமி 

பெயர் வெள்ளடை 
புனிதநீர் இப்பதியில் உள்ளது . 

யீசுரர் ; அம்மன் பெயர்காவியங் 
பன்னிரண்டு ஆண்டுகட் கொரு 

கண்ணியம்மை . 
முறை சிங்கராசியில் குருவருங் திருக்குருகைப் பிள்ளான் - இவர் 
காலத்தில் மாசித் திங்கள் மக பெரிய திருமலை நம்பியினுடைய 
நாளில் 

இதில் காசிக் கங்கை புதல்வர் . இராமா னுசருடைய 
வருகிறது . அந்நாளில் 

நூறா 

மாணாக்கர் . திருவாய் மொழிக்கு 
யிரக்கணக்கான மக்கள் 

ஆறாயிரப் படி என்னும் விரி 
புனித நீரிற் படிந்து தம்முடைய 

வுரையை அருளிச் செய்தவர் . 
தீவினையைப் போக்கிக் கொள் பிள்ளான் என்பது இவரது இடு 
வர் . இவ்வூர் சோழவளநாட்டில் குறிப்பெயர் . திருக்குருகைப் 
புகழ்பெற்றது . ஊரில் வேறு பிரான் என்பது நம்மாழ்வா 
பல கோயில்கள் 

உள்ளன . 

ருடைய திருப்பெயர் . அவ 


குடம் 


( 


சிவ 


சுவாமி 


கிய 


இப் 


திருக்குறள் 


315 


திருக்குற்றாலம் 


கின்றது . 


ருடைய பெயரை அவருடைய 

கொண்டிருக்கின்றனர் . திருக் 
நினைவின் பொருட்டுத் தம் 

குறள்மூல நூலும்உரை நூலும் 
மாணாக்கரும் காதற் சேயுமான 

எவ்வளவோ பேர்களால் எவ் 
இவருக்குவைத்தார்.பிறகு இவர் 

வளவோ 
இப்பெயராலேயே அழைக்கப் 

பதிப்புக்கள் வந்து 

விட்டன . 
பட்டார் . 

ஆயினும் 

நூலுக்கு இன்னுந் தேவை 
திருக்குறள் குறள் வெண்பா 

இருந்து கொண்டுதான் இருக் 
என்னுஞ் சிறிய வெண்பாக்க 

திருக்குறளைப் 
ளால் செய்யப்பட்ட படியால் போன்ற ஒரு சீரிய நூல் திருக் 
குறள் என்று பெயர் பெற்ற 

குறளுக்கு முன்னுந் தோன்றிய 
நூல் . தன்னுடைய சிறப்பால் தில்லை . இனிமேலும் தோன்றப் 
திரு என்னும் அடைமொழியும் போவதில்லை . 
பெற்றுத் திருக்குறள் என்று 
கூறப்படுகிறது . இக்கால உல திருக்குறுக்கை - சோழவள நாட் 
கத்தில் திருக்குறளை 
அறியாதவர் டில் உள்ள தேவாரம் பெற்ற 
களே இல்லையென்னலாம்.அறத் 

சிவப்பதிகளில் ஒன்று . தீர்க்க 
துப்பால் பொருட்பால் காமத் வாகு என்னும் முனிவர் இறை 
துப்பால் என்னும் மூன்று பிரிவு வனுக்குத் திருமுழுக்குச் செய் 
களைப் பெற்றுள்ளமையின் முப் யத் தம்முடைய நீண்ட கைகளை 
பால் எனவும் தெய்வத் தன்மை உயரத் தூக்கினார் . அக்கைகள் 
அமைந்தபடியால் தெய்வ நூல் குறுகின . அதனால் இப்பதிக்குக் 
எனவும் , திருவள்ளுவரால் குறுக்கை என்று பெயர் உண் 
செய்யப்பட்டபடியால் திரு டாகியது . அட்டவீரத் தலங் 
வள்ளுவர் எனவும் எக்குறளும் களில் ஒன்று . காமனை எரித்த 
உண்மையாகவே விளங்குகிற தலம் . 

கடுக்காய் மரம் தலமர 
படியால் பொய்யா மொழி என மாகும் . இறைவன் பெயர் 
வும் எல்லா வகுப்பினரும் வீரட்டேசுரர் . இறைவி பெயர் 
பொதுவாகப்பாராட்டக்கூடிய 

ஞானாம்பிகை. 
நிலையில் இருப்பதால் பொது 

பாண்டி நாட் 
மறையெனவும் வழங்கப்படு திருக்குற்றாலம் 
கிறது . இக்குறளைப்பாராட்டிப் 

டிலுள்ள தேவாரம் பெற்ற 
பாடப் பெற்ற திருவள்ளுவ 

சிவப்பதிகளில் ஒன்று . 

சிவ 
மாலை என்னுஞ் சிறு நூல் திருக் 

பெருமான் திருக்கூத்தாடி 
குறளின் சிறப்பை நன்கு புலப் 

யருளிய ஐந்து சபைகளில் ஒன் 
படுத்தி நிற்கிறது . ஆயிரத்து 

றாகிய சித்திர சபை . குற்றாலம் 
முந்நூற்று 

நீர்வீழ்ச்சிக்கோயிலுக்குப் பக் 
முப்ப 
குறளும் , பாயிரத்தி னோடு 

கத்தில் இருக்கிறது . பொதிய 
பகர்ந்ததற்பின் போயொருத் 

மலையின் அடிவாரம் . வட அருவி , 
தர்வாய்க் கேட்க நூலுள 

வோ 

பொங்குமாகடல் , சண்பகா 
மன்னுதமிழ்ப்புலவ ராய்கேட்க 

டவி , சிவமதுகங்கை , சித்திரா 
வீற்றிருக்கலாம் என்னும் 

நதி , சித்திரகுளம் முதலிய 
வெண்பாவில் 

எவ்வளவு தீர்த்தங்கள் 

இருக்கின்றன . 
உண்மை நிறைந்திருக்கிறதென் 

வேதவடிவமாகிய குறும்பலா 
பதை நூலைப் படிக்கும் ஒவ் 

மரமும் இங்கிருக்கிறது . இவ் 
வொருவரும் நன்குணர்வர் . இந் 

வூர் இருபத்தொரு திருப்பெயர் 

களை யுடையது . 
நூலுக்கு முற்காலத்திற் பலர் 

அகத்தியர் 
உரையியற்றியதன்றி இக்காலத் 

முதலானோர் வழிபட்ட இடம் . 
திலும் பலர் உரையியற்றிக் 

சுவாமிபெயர் குற்றாலநாதர் 


தருங் 


திருக்கேதாரம் 


316 திருக்கொடுங் ...... நிடதராசன் 


வூர் சில 


வட 


உருவம் 


உள்ளது . 


கான 


தால் 


குறும்பலாவீசர் . அம்மன் பெயர் பாண்டவர்கள் என்பர் . இவ் 
குழல் வாய்மொழியம்மை . 

காலம் பௌத்தர் 

களிடமிருந்ததாம் . ஆதி சங் 
திருக்கேதாரம் 

நாட்டில் 

கரர் இங்கு வந்தபொழுது 
இமயமலைத் தொடரிலுள்ள 

பௌத்தர்களை விரட்டிக் 
புகழ் பெற்ற ஊர் . கடல் 

கோயிலைக் கைப்பற்றி வழிபாட் 
மட்டத்திற்கு மேல் 11,753 

டிற்கு ஏற்பாடு செய்ததன்றி 
அடி உயரத்தில் 

உள்ளது . 

மடம் ஒன்றையும் அமைத்தார் . 
திருக்கேதாரக் கோயில் அமைந் 

இறைவனுடைய 
துள்ள இடத்திற்குப் பின்னால் 

பாறையாக 

விளங்கும் . வழி 
கேதாரநாத மலைச் சிகரம் 

பாடு செய்வதற்குச்சாதி வேறு 
இருக்கிறது . மலையின் முடி 

பாடுகள் இல்லை . யார் வேண்டு 
கடல் 

மட்டத்தில் இருந்து 
23,420 அடி உயரத்தில் இருக் 

மானாலும் தொட்டு வழிபட 

லாம் . இக்கேதாரத்தை அடை 
கிறது . இக் கேதாரம் பத்ரீ 

வது மிகச் சிரமமானாலும் 
நாராயணத்திற்கு மேற்கே 

ஆண்டுதோறும் ஆயிரக்கணக் 
மலையின் சிகரம் 

சிவநேசர்கள் இங்கு 
எப்பொழுதும் பனிமூடியவாறு 

வந்து வழிபாடு செய்து செல்லு 
காட்சியளிக்கும் . அக் காட்சி 

கின் றனர் . 
பார்ப்பதற்கு இனிமையாக 
இருக்கும் . பக்கத்தில் கங்கை திருக்கேதீச்சுரம் - இராமன் வழி 
யாறு இருக்கிறது . 

பட்டஇடம் இராமேசுரமானது 
உறைபனி நாட்டில் இருப்ப 

போல் கேது சிவவழிபாடாற் 
ஆறு திங்கள்களுக்குக் றிய தலம் கே தீச்சுரம் ஆகியது . 
கோயில் மூடப்பட்டிருக்கும் . திருக்கேதீச்சுரம் எனவழங்கும் 
ஆறு திங்கள் விண்ணகத் தேவர் 

இச் சிவப்பதி சுந்தரருடைய 
களும் ஆறு திங்கள் மண்ணக தேவாரப் பாடல்களைப் பெற் 
மனிதர்களும் வழிபாடு செய்வ றுள்ளது . இலங்கையில் தலை 
தாகக் கூறப்படுகிறது . 

மனி மன்னாரிலிருந்து இருபது மைல் 
தர்கள் வழிபாடு செய்து பூட்டிய 

தொலைவில் 

உள்ளது . 
பிறகு ஆறு திங்கள் கழித்துத் 

கோவிலுக்குப் பத்து 
திருக்கோயிலைத் திறந்து பார்க் ரூபாய் மதிப்புள்ள சொத்து 
கும்பொழுது முதனாள் வழிபாடு 

உண்டு . 
செய்யப்பட்டதைப் போன்றே திருக்கைலாசபுரம் - பாண்டி நாட் 
மலர் முதலியன காணப்படுவ 

டிலுள்ள ஒரு சிவப்பதி . இஃது 
தாகக் கூறப்படுகிறது . 

ந்நாளில் சிந்து பூந்துறை 
பிருங்கி முனிவருக்காக 

என்று வழங்குகின்றது . பரத்து 
இறைவி இறைவனை வழிபட்டு 

முதலிய முனிவர்கள் , 
இடப்பாகம் பெற்றது இங்குத் 

பூசித்துக் கைலாயக் 
தான் என்பர் . இறைவனுடைய 

யைக் கண்ட தலம் . சுவாமி 
பெயர் கேதாரநாதர் , இறைவி 

பெயர் கைலாசநாதர் . அம்மன் 
யினுடைய பெயர் 

பெயர் சிவகாமியம்மை . தாமிர 
கௌரி . திருஞான சம்பந்தரும் 

பருணியாறு அண்மையில் 
சுந்தரரும் காளத்தியில் இருந்த 

உள்ளது . 
படியே இவ்விறைவனைப் பாடி திருக்கொடுங் குன்றமுடையான் 
யுள்ளனர் . கேதார நாதரை 

நிடதராசன் 

பாண்டி 
முதலில் அமைத்து வழிபட்ட நாட்டில் பொன்னமராவதியி 
வர்கள் சுவர்க்கம் சென்ற லிருந்த ஒரு தலைவன் . இராம 


லட்ச 


வாசர் 


காட்சி 


கேதார 


வள் 


திருக்கோடிகா 


317 


திருச்சானூர் 


வள் 


சங் 


பாப் பாடிய 


நாதபுரம் மாவட்டத்திலுள்ள கட்டளைக் கலித்துறை 

யாப் 
திருக்களாக்குடிக் கோயிலுக்கு பால் ஆக்கப் பெற்ற நானூறு 
இவன் இறையிலி 

நிலம் பாடல்கள் கொண்ட ஒரு நூல் . 
கொடுத்தனன் என்பது அங் இைதைச் 

திருச்சிற்றம்பலக் 
குள்ள கல்வெட்டொன்றினால் கோவையார் எனவும் கூறுவர் . 
அறியப்படுகின்றது . 

இவன் 

திருக்கோழம்பம் - சோழ 
அரசியலில் பங்கு கொண்டிருந் 

நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 
தவனா க இருக்கலாமென்று 

சிவப்பதிகளில் ஒன்று . 
ஆராய்ச்சியாளர்கள் எண்ணு 
கின் றனர் . 

தன் என்னும் வித்தியாதரன் 

இந்திரனுடைய சாபத்தால் 
திருக்கோடிகா - சோழ வள நாட் 

அடைந்த குயில் வடிவத்தைப் 
டிலுள்ள தேவாரம் பெற்ற போக்கிக் கொண்ட ஊர் . 
சிவப்பதிகளில் ஒன்று . மூன்று கோழம்பம் என்பதன் பொருள் 
கோடி முனிவர்கள் வழிபட்ட கலக்கம் . வித்தியாதரன் குயில் 
ஊராகையால் கோடிகா என்று 

வடிவாகவிருந்த காலத்தில் 
பெயர் பெற்றது . திருவிசைப் கலங்கிய கலக்கத்தைப் போக் 

கண்டராதித்த கினமையால் இவ்வாறு பெயர் 
சோழருடைய மனைவியாராகிய 

பெற்றது போலும் . சுவாமி 
செம்பியன் மாதேவியாரால் பெயர் கோகிலேசர் ; அம்மன் 
கோயில் திருப்பணி செய்யப் பெயர் சௌந்தர நாயகி . 
பட்டிருக்கிறது . சுவாமி பெயர் 
திரிகோடீசுரர் . அம்மன் பெயர் திருச்சக்கரப்பள்ளி - ஐயம் 

பேட்டை புகை வண்டி நிலையத் 
வடிவாம்பிகை . 

திலிருந்து மேற்கே முக்கால் 
திருக்கோட்டியூர் - பாண்டி நாட் 

நாழிகை வழித் தொலைவில் 
டில் உள்ள ஒரு வைணவப்பதி . உள்ள ஒரு தேவாரம் பெற்ற 
சிவன் , திருமால் , நான் முகன் சிவப்பதி . சக்கரவாகப் பறவை 
ஆகிய முத்தேவர்களுங் கூட் வழிபாடு செய்து பூசித்தபடி 
டங்கூடி இரணியனைத் தொலைத் யால் இவ்வாறு பெயர் பெற்ற 
தற் பொருட்டுக் கலந்தெண் தென்பர் ஒரு சாரார் . மற்றொரு 
ணியபடியால் இவ்வூர் இவ் சாரார் திருமால் வழிபட்டுச் 
வாறு பெயர் பெற்றதென்பர் . சக்கரம் பெற்றபடியினால் இவ் 
திருக்கோட்டியூர் நம்பி - ஆளவந் வாறு பெயர் பெற்றதென்பர் . 
தாருடைய மாணவர் . இராமா நாதசர்மா என்னும் அந்தணன் 
நுசருக்கு ஆசாரியர் . இராமா தன் மனைவி அனவித்தியா தேவி 
நுசர் இவரிடம் திருமந்திரார்த் யுடன் முறையாகத் தேவகாத 
தத்தையும் சரம சுலோகார்த் தீர்த்தத்தில் மூழ்கிப் பேறு 
தத்தையுங் கேட்டார் . திருக் பெற்றதும் ஈண்டேயாம் . 
கோட்டியூரில் பிறந்தபடியினால் திருச்சானூர் திருப்பதிக்குத் 
திருக்கோட்டியூர் நம்பி என்று 

தென் கிழக்கில் மூன்று மைல் 
பெயர் பெற்றார் . இவருடைய தொலைவில் உள்ளது . இங்கு 
தெற்காழ்வான் . 

பத்மாவதியினுடைய கோயில் 
புதல்வி தேவகிப் பிராட்டியார் . 

இருக்கிறது . இந்தப் பத்மா 
திருக்கோவையார் மணிவாசகப் வதியை வேங்கடநாதனுடைய 
பெருமானாரால் அகப் பொரு தேவி என்பர் . இங்கு பதும 
ளிலக்கணம் அமையச் சிவபெரு சரோவரம் என்னும் 
மானை நாயகனாகவும் தம்மை ருடைய குளம் ஒன்று இருக் 
அடிமையாகவும் 

கொண்டு , கிறது . இக் குளத்தில் தாமரை 


புதல்வர் 


பெய 


திருச்சிக்கல் 


318 


திருச்செங்கோடு 


நாட் 


காம 


தேனு 


மலரின் மேல் பத் மாவதி திருச்சிற்றம்பல முடையானான 
தோன்றியதாகக் கூறுவர் . 

பெருமானம்பிப் பல்லவராயன் 
இந்தப் பத்மாவதியைப் பற்றி இவன் இரண்டாம் இராசராச 
யும் திருவேங்கடநாதனைப் சோழன் ஆட்சியின் பிற்பகுதி 
பற்றியும் பல கதைகள் வழங் யில் முதல் அமைச்சனாக இருந் 
கும் . திருப்பதிக்குச் செல்லும் தவன் . அவன் இறந்தபோது 
அன்பர்கள் அனைவரும் இங்கும் அவனுடைய இளங் குழந்தை 
வந்து அம்மனை வழிபட்டுச் களையும் அந்தப்புரத்துப் பெண் 
செல்வர் . 

களையும் இராசராசபுரத்திற்கு 
திருச்சிக்கல் - சோழ வள 

அழைத்துக் கொண்டு வந்து 

பாதுகாத்தவன் . அவன் விரும் 
டில் தஞ்சை மாவட்டத்தில் 

பியவாறு 

சோழ நாட்டில் 
நாகப்பட்டினத்திற்கு மேற்கே 

இராசாதி ராச சோழனுக்கு 
மூன்று மைல் தொலைவிலுள்ள 
சிவப்பதி . கோவில் கட்டு மலை 

முடி சூட்டி ஆட்சி நன்கு நடை 
மேல் அமைந்துள்ளது . 

பெறுமாறு உதவி செய்தவன் . 

மன்னனுடைய கட்டளைப்படி 
இங்கே இருந்தது . 
அதன் பால் பெருகி எங்கும் 

மதுரை மாநகரத்திற்குப் படை 
வெண்ணெயாக 

யெடுத்துச் சென்று சிங்களப் 
உறைந்தது . 
அவ்வெண்ணெயை 

படையை வென்று குலசேகர 
வசிட்ட 
சிவலிங்கமாக 

பாண்டியனுக்கு மதுரைமாநக 

ரில் அரசு வழங்கியவன் . இவன் 
அமைத்துச் சிவ வழிபாடு செய் 

கி . பி . 1171 இல் இறந்தபோது 
தார் . இதனால் இறைவருடைய 

இவன் மனைவி மக்களுக்கு 
பெயர் வெண்ணெய் லிங்கே 
என்று வழங்குகிறது . 

இராசாதி ராசன் குளத்தூரில் 
வசிட்டர் சிவலிங்கத்தை வேறி 

நாற்பது வேலி நிலம் வழங் 
டத்தில் எடுத்து வைக்கமுயன் 

கினான் என்பது கல்வெட்டினால் 

அறியப்படுகிறது . 
றார் . வராமற் சிக்கிக் கொண் 
டது . இதனால் சிக்கல் என்று திருச்சிற்றம்பலமுடையார் - திருத் 
பெயருண்டாகியது . இவ்வூர் தில்லையின்கண் 

எழுந்தருளிய 
தேவாரம் பெற்ற பதிகளில் கூத்தப்பிரானுக்குத் திருச்சிற் 
ஒன்று . இங்கெழுந்தருளியுள்ள பலத்தின்கண் எழுந்தருளின 
சிங்காரவேலவர் புகழ் பெற்ற மையால் உண்டான சிறப்புப் 
வர் . கோயிலுக்குவட பக்கத்தில் பெயர் . இப்பெயரை இறை 
பெருமாள் கோயிலும் இருக் வன் தமக்குத் தாமே சூட்டிக் 

கொண்டனர் . 
திருச்சித்திரகூடம் - திருத் தில்லை | திருச்செங்கோடு - கொங்கு நாட்டி 
யில் நடராசப் பெருமானுடைய 

லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
திருக்கோவிலுக்குள் 

அமைந் 

பதிகளில் ஒன்று . செந்நிறக் 
துள்ள பெருமாள் கோயிலைத் குன்றை உடைமையான் திருச் 
திருச்சித்திரகூடம் என்னும் செங்கோடு 

எனக் 
பெயரால் வழங்குவர் . இங் பெயர் பெற்றது . இதற்குக் 
கெழுந்தருளியுள்ள பெருமாளின் கொடி மாடச் செங்குன்றூர் 
பெயர் கோவிந்தராசர் ; தாயார் 

என்றும் ஒரு பெயர் உண்டு. 
புண்டரீகவல்லித் தாயார் . மலையின் அடியிலேயே ஆனை 
இப் பெருமாளைக் குலசேகர 

முகன் ஆறுமுகன் முதலியோ 
ஆழ்வாரும் திருமங்கையாழ் ரின் கோவில் உண்டு . நாள் 
வாரும் பாடியுள்ளனர் . 

வழிபாடு சிறப்பு வழிபாடு 


சுரர் 


காரணப் 


திருச்செந்தில் 


319 


திருச்சோற்றுத்துறை 


மலை 


டைமயை 


நிகழ்ந்த 


பல . 


நின்ற 


சோழவள 


ஊர் 


முதலியன மலையின் மேலுள்ள தாகும் . முருகக் கடவுள் சூர 
கோயிலிலேயே 

நிகழ்வன . 

பது மனை யழித்தற் பொருட் 
ஊருக்குள் கைலாசநாதர் 

சென்றபோது 

ஈண்டு 
கோயில் இருக்கிறது . 

பாடியமைத்துத் தங்கினார் 
மீதுள்ள கோயிலில் மூலத்தான என்ப . திருக்கோயில் கடலுக் 
மூர்த்தியாக அர்த்தநாரீசுவர குள்ளிருப்பதொன்றே முருகப் 
வடிவம் ( பாதி மாதுடனான பெருமானின் திருவருட்டன் 
பரமன் உருவம் ) வழிபடப்படு 

விளக்குவதற்குப் 
கிறது . இக்கோலத்தில் மூலத் போதியதொன்றாம் . 
தான வழிபாடு வேறு எங்கும் 

புதுமைகள் 
இல்லை . இடப்பால் பெண் கோவிலுக்குள் ஒரு மூலையில் 
ணுருவும் வலப்பால் ஆணுருவு திருமாலும் எழுந்தருளியுள் 
மாகச் சூழியக் கொண்டை 

ளார் . 
யோடு 

திருக் 
கோலமாக அமைந்துள்ளது 

திருச்சேய்ஞலூர் 
இறைவன் வடிவம் . சுவாமி 

நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 

சேய் 
பெயர் உமையொரு பாகமுடை 

சிவப்பதிகளில் ஒன்று . 

என்பது 
யான் . அம்மன் பெயர் பாகம் 

முருகக்கடவுளை 
பிரியாள் . பாதி வேட்டியும் 

உணர்த்தும் . முருகக்கடவுள் 
பாதிப் புடைவையுமாக நெய் 

தாம் உறைவதற்கு நல்ல 
யப்பட்ட துணி உடுத்தப்படு 

என்று கொண்டு மகிழ்ந்தபடி 
கிறது . ஆதிசேடன் வழிபாடு 

யால் சேய்ஞலூர் என்று பெயர் 
செய்தபடியினால் 

பெற்றது . முருகக்கடவுள் 
நாக மலை 
என்றும் இதற்குப் 

சூரசங்காரஞ் செய்ய எழுந் 
பெயர் 
தருளிய 

சிவபெரு 
உண்டு . இங்குக் காமதேனுவும் 
வழிபட்டதாகக் கூறுவர் . 

மானைப் பூசித்துச் சர்வசங்கார 

படைக்கலத்தை இங்கு பெற் 
மலையில் ஐவர் படுக்கும்படி றருளினார் என்று கூறுவர் . சண் 
ஒரு குகை 

உண்டு . டேசுர நாயனார் பிறந்து சிவ 
இதனை ஐவர் கிடையென்பர் . வழிபாடு செய்து வீடு பேற 
வறடிகல் என்பது மலை உச்சி டைந்த தாலமும் இதுவேயாம் . 
யில் அமைந்துள்ளது . மகப் சுவாமி பெயர் சத்தியகிரீசுரர் , 
பேறு விரும்பியவர்கள் இதனை அம்மன் பெயர் சகிதேவியம்மை . 
வலம் வருவது வழக்கம் . இக் 
கோயிலில் எழுந்தருளிய திருச்சோற்றுத்துறை - சோழவள 

நாட்டில் தேவாரம் பெற்ற 
முருகனை 

நாதர் 

சிவப்பதிகளில் ஒன்று . திருவை 
மிகுதியும் பாராட்டிப் பாடி 
யுள்ளார் . மலை பாம்பு வடிவ 

யாற்றோடு சேர்ந்த ஏழுசிவப் 

பதிகளில் இதுவும் ஒன்று . 
மாக அமைந்தது . திருச்செங் 

தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு 
கோட்டுப் புராணம் அச்சிடப் 

செல்லும் வழியில் திருக்கண்டி 
பட்டிருக்கிறது . 

யூ ருக்குத் 

தென்கிழக்கே 
திருச்செந்தில் - முருகப் பெரு ஒன்றரைமைல் தொலைவில் 
மானுக்காக விசுவகர்மன் ஏற் 

இருக்கிறது சிவபெருமானை 
படுத்திய பட்டினம் . திருநெல் வழிபட்டுக்கொண்டிருந்த அரு 
வேலி மாவட்டத்தில் கடற் 

ளாளன் 

என்னும் 
கரையில் சிறந்து விளங்குகிற னுடைய 

பசிக்கு இறைவன் 
இத் தெய்வத் திருப்பதி ஆறு எடுக்குந்தோறுங் குறையாத 
படை வீடுகளில் இரண்டாவ சோறளித்த 

ஊராகையால் 


போது 


யான 


அருணகிரி 


மறையவ 


திருட்டத்துய்மன் 


320 


திருதராட்டிரன் 


மக 


சோற்றுத்துறை என்று ஊருக் 
குப்பெயர்உண்டாகியது . ஊருக் 
குத் தெற்கே சோறுடையான் 
வாய்க்கால் என்னும் பெயரு 
டைய வாய்க்கால் ஒன்று இருக் 
கிறது . இறைவருடைய பெயர் 
தொலையாச் செல்வர் இறைவி 
யுடைய 

பெயர் ஒப்பிலா 
அம்மை , இப்பதியை மூவரும் 
பாடியுள்ளனர் . 
திருட்டத்துய்மன் - பாரத வீரர் 
களில் ஒருவன் . துருபதனுடைய 
மகன் . துரோணரைக் கொல் 
வதற்காகவே துருபதன் செய்த 
வேள்வியில் தேரோடு பிறந்த 
வன் . திரௌபதியின் தமையன் . 
துரோணரிடமே 

வில்வித்தை 
கற்றவன் . பாரதப்போரில் 
பாண்டவர்களுக்குத் துணையாக 
இருந்து போர் செய்தான் . பதி 
னைந்தாம் நாட் போரில் துரோ 
ணர் செயலற்றிருந்த சமயத் 
தில் அம்பினால் துரோணருடைய 
தலையைக் கொய்து கொன்றான் . 
பதினெட்டாம் நாள் இரவில் 
இவன் பாசறையில் படுத்திருந்த 
போது அசுவத்தாமன் இவனைச் 
சித்திரவதை செய்து கொன்று 
விட்டான் . 


டுவை இளவரசனாக்கியிருந் 
தான் . பாண்டு இறந்த பிறகு 
பாண்டவர்களை வளர்த்தான் . 
கல்விப்பயிற்சி முதலியவைகளை 
யும் செய்வித்தான் . முதலில் 
தம்பியின் மக்களாகிய பாண்ட 
வர்களிடத்தில் அன்புடைய 
வனாக இருந்த இவன் தீக்குணம் 
படைத்தவனாகிய மகன் துரி 
யோதனனுடைய 

பேச்சைக் 
கேட்டு நாளடைவில் தானுங் 
கெட்டுப் போனான் . 
னுடைய பேச்சைக் கேட்டுப் 
பாண்டவர்களை யழைப்பித்துச் 
சூது போருக்கு இடங்கொடுத்த 
படியால் இவன் தன்னுடைய 
மக்களின் அழிவுக்கு வழிவகுத் 
தவன் ஆனான் . பிறகு பாரதப் 
போர் நடந்தபொழுது சஞ்சய 
னைக்கொண்டு போர்களத்தில் 
நிகழ்ந்த செய்திகளை யெல்லாம் 
உணர்ந்து கொண்டான் . 
பாரதப்போரில் மக்கள் மாண் 
டொழிந்த பிறகு பாண்டவர் 
களுடைய பாதுகாப்பிற் சிறிது 
காலம் இருந்தான் . பாண்டவர் 
கள் போரில் வெற்றியடைந்து 
இவனை வந்து வணங்கியபோது 
தன் மக்கள் 

நூற்றுவரையும் 
கொன்றொழித்த வீமன் மீது 
கடுஞ்சினங் கொண்டிருந்தான் . 
வீமனைத் தொலைத்து 

விட 
வேண்டுமென்பது இவனுடைய 
நோக்கம் . எல்லோரும் வணங் 
கியபோது 

வாழ்த்துரைகள் 
கூறினான் . வீமன் 
போது " அப்பா மகனே , அண் 
மையில் வா , உன்னைத்தழுவிக் 
கொள்ள 

வேண்டும் " என்று 
கூறினான் . இவனுடைய வஞ் 
சகக் குணத்தையறிந்திருந் 
தோர் பக்கத்தில் முன்னேற் 
பாடாக வைத்திருந்த ஓர் இருப் 
புப் பாவையை இவன் முன்பு 
தள்ளினார்கள் . பல யானைகளின் 
பலத்தைக் கொண்டிருந்த திருத 
ராட்டிரன் அப்பாவையை இறு 
கத் தழுவினான் . அப்பாவை 


வணங்கிய 


ரன் 


திருதராட்டிரன் - குருகுல அரசன் . 
காந்தருவ மன்னனாகிய அரிட் 
ட னுடைய வழிமுறையில் 
தோன்றியவன் , துரியோதனன் 
தவிர இவனுடைய மற்றைப் 
பிள்ளைகளெல்லாம் 

விசிரவசு 
குமரர் வழிமுறை . திருதராட்டி 

விசித்திர வீரியனுடைய 
மனைவியாகிய அம்பிகையினி 
டத்தில் வியாசரால் பிறந்தவன் . 
இவனுடைய மனைவியின் பெயர் 
காந்தாரி . இவன் மூன்று நாடு 
கட்குத் தலைவனாக இருந்தபடி 
யால் திரிதராட்டிரன் 

என்று 
பெயர் பெற்றான் . இப்பெயர் 
நாளடைவில் திருதராட்டிரன் 
என்று மருவி விட்டது இவன் 
தன்னுடைய தம்பியாகியபாண் 


நூல் 


என்று 


சூடிய 


இவன் 


என்று 
திருத்தக்கதேவர் 

321 

திருத்தங்கி 
தூளாயிற்று . திருதராட்டிரனு ததும்புமாறு நீர் ஒரு 
டைய வஞ்ச நெஞ்சத்தை உண இயற்ற 

வேண்டும் " 
ராமலிருந்த சிலரும் இந்நிகழ்ச் கூறினர் . தேவர் தம்முடைய 
சியைக் கண்டவுடன் உணர்ந்து ஆசிரியரின் உடன்பாடு பெற் 
கொண்டார்கள் . சிலகாலஞ் றுச் சீவக சிந்தாமணியை இன்ப 
சென்ற பிறகு இவன் காட்டை நலந் ததும்புமாறு பாடினார் . 
யடைந்து தவத்தை 

மேற் 

நூல் பாண்டியனுடைய அவை 
கொண்டான் . 

தருமன் முடி யிலே அரங்கேற்றஞ் செய்யப் 
பிறகு பதினெட்டு 

பட்டது . 

காமச்சுவை நூலில் 
ஆண்டுகள் கழித்து 

மிகுதியாக இருத்தலைக் கண்ட 
இறந்தான் . 

சிலர் இவருடைய துறவொழுக் 
திருத்தக்க தேவர் - சீவக சிந்தா கத்தில் ஐயங் கொண்டனர் . 
மணி என்னும் நூலை இயற்றிய 

பழுக்கக் காய்ந்த இரும்பைக் 
சமணப் பெரியார் . இவர் கையிலெடுத்து இவர் தம்மு 
திருத்தகு முனிவர் , திருத்தகு 

டைய தூய்மையை அனைவரும் 
மகாமுனிவர் , திருத்தக்க அறியும்படி செய்தார் என்ப 
மாமுனிவர் , தேவர் என்ற பல தேயாம் . நரி விருத்தம் என் 
பெயர்களால் குறிக்கப்படு னும் சிறு நூல் ஒன்றையும் 
கிறார் . இவரைப் பற்றிய வர 

இவர் இயற்றியுள்ளார் . 
லாறு : " இவர் சோழ நாட் | திருத்தங்கி - இவன் ஔவையார் 
டிலே பிறந்து தமிழிலும் வட காலத்தில் திருக்குடந்தையில் 
மொழியிலும் புலமை பெற்ற வாழ்ந்திருந்த ஒரு பிசினன் . 
வரானார் . 

நூல் இவன் இல்லத்துக்கு ஒளவை 
களையெல்லாம் நன்றாகக் கற் யார் சென்றபோது உணவும் 
றுணர்ந்தார் . இளமையிலேயே இடாமல் அனுப்பினான் . அடுத்த 
துறவு பூண்டு ஆசிரியரின் வீட்டுக்காரனாகிய மருத்தனோ 
அன்புக்குரியவராக 

விளங் 

ஒளவையாரைப் பாராட்டி 
கினார் . ஆசிரியரோடு உணவளித்துப் போற்றினான் . 
மதுரையை அடைந்து 

இரண்டு பேர் இல்லத்திலும் 
தங்கியிருந்தார் . அப் 

மரங்கள் இருந்தன . 
பொழுது மதுரையிலேயிருந்த திருத்தங்கியின் வாழை செழித் 
புலவர்களோடு நெருங்கிப் பழ துக் காய்த்துப் பழுத்திருந்தது . 
கினார் . அவர்கள் இவருடைய மருத்தன் வாழையோ வீட் 
அறிவை வியந்து பாராட்டினார் டுக்கு வரும் விருந்தாளிகட்கு 
கள் . ஒரு நாள் அப்புலவர்கள் உணவிடுதற்கு நாள்தோறுங் 
இவரைப் பார்த்துச் சமணர் குருத்தைக் 

விடாமல் 
துறவைப் பற்றித்தான் அறுத்துக் 

கொண்டிருந்தபடி 
அறிந்திருக்கிறார்களே யினால் மொட்டையாக நின் 
யன்றி 

இன்பச் சுவையைப் றது . இரண்டு வாழைகளை 
பற்றிப் பாடத் தெரியாதவர் யும் 

பார்த்த 

ஒளவையார் 
களாக இருக்கின்றனர் ” என்று திருத்தங்கி தன் 

வாழை 
கூறினர் . இவர் அப் புலவர் தேம்பழுத்து நிற்கும் , மருத் 
களைப் 

பார்த்துப் , “ பாடத் தன் திருக்குடந்தை வாழை - 
தெரியாமல் இருக்கவில்லை . 

குருத்தும் , இலையுமிலை , பூவுமிலை 
பாடுதலில் வெறுப்புக்கொண்டு 

என்றும் , உலகில் 
பாடுவதில்லை 

வரும் 

விருந்தோ டுண்டு " 
கூறினார் . அப்புலவர்கள் , “ அப் என்னும் செய்யுளைப் பாடி , 
படியாயின் இன்புச்சுவை திருத்தங்கியை இகழாமல் 

சி , பெ . அ .- 21 


சமண சமய 


சில 


காலங் 


வாழை 


In. L 


கள் 


காயுமிலை 


திருத்தணிகை 


322 


திருத்தினை நகர் 


இகழ்ந்து விட்டும் மருத்தனைப் பெயர் மறைந்து புதுப்பெயரே 
புகழாமல் புகழ்ந்து விட்டுஞ் நிலைபெற்று விட்டது . பெரும் 
சென்றார் . 

பாலான மக்களுக்கு லால்குடி 

யின் பழைய பெயர் திருத்தவத் 
திருத்தணிகை - தொண்டை வள 

துறை என்பது தெரியாது . 
நாட்டில் அரக்கோணத்திற்கு 
வடக்கேயுள்ள ஒரு முருகன் திருத்தாளமுடையார் கோயில் - 
தலம் . முருகப் 

பெருமான் சீகாழியில் உள்ள திருக் 
சூரனை வென்ற பிறகு சினந் கோலக்கா என்னுஞ் சிவப்பதிக் 
தணிந்த டமாகையால் 

கோயிலுக்கு இவ்வாறு ஒரு 
தணிகை என்று பெயர் பெற் பெயர் உண்டு . திருஞான 
என்பர் . 

செருத்தணி , சம்பந்தப் பிள்ளையாருக்கு 
உற்பலகிரி , கல்லாரகிரி , கந்தா இங்கு எழுந்தருளிய பரமன் 
சலம் , கணிகவெற்பு , செங் தாளம் வழங்கியபடியால் இப் 
கல்வகிரி , குருகிரி , சீபரிபூரண பெயர் உண்டாகியது . 
கிரி , நீலகிரி என்னும் வேறு 
பெயர்களும் உள்ளன . 

திருத்தினை நகர் - நடு நாட்டில் 
இந்திரன் முருகனை வழிபடுவ 

உள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
தற்கு அமைத்த தீர்த்தம் இந்திர 

பதிகளில் ஒன்று . தீர்த்தனகிரி 
நீலச்சுனையென்றுஞ் செங்கமு 

என்று திரிந்து வழங்குகிறது . 
நீரோடை 

ஆலப்பாக்கம் 
என்றும் வழங்கு 

புகை 

வண்டி 
கிறது . இத் தீர்த்த நீரைக் 

நிலையத்திற்கு மேற்கே இருக் 
கொண்டே இப்பொழுதும் 

கிறது . இங்குள்ள தாமரைக் 
முருகனுக்குத் திருமுழுக்குச் 

குளத்தின் நீர் குறை நோயைத் 
செய்கிறார்கள் . இத்தணிகைக்கு 

தீர்க்கும் என்று சொல்லப்படு 
மேற்கே வள்ளிமலையிருக் 

கிறது . பெரியான் என்னும் 
இங்குத்தான் வள்ளி பெயருடைய பள்ளன் ஒருவன் 
பிறந்ததாகவும் முருகன் 

நிலத்தில் உழுது கொண்டிருந் 
வேட்டுவக் கோலத்தோடு 

அவன் சிவபிரானிடத் 
மணஞ் செய்து 

தில் பேரன்புடையவன் . தன் 
கொண்டதாகவுங் கூறுவர் . 

னுடைய குலத் தொழிலைச் 
திருத்தணிகையின் சிறப்புக் 

கொண்டிருந்தாலும் 

எப் 
களைத் தணிகைப் 

அவனுடைய 
விளக்கமாகக் கூறுகிறது . 

பொழுதும் 

இறைவனுடைய 

திருவடிகளை யே பற்றியிருக்கும் . 
திருத்தவத்துறை - திருச்சி மாவட் பெரியானுடைய 

மனைவியுஞ் 
டத்தில் இந்நாளில் லால்குடி சிவ பக்தியில் சிறந்து விளங் 
என வழங்கும் ஊரின் பழைய கினாள் . இறைவன் இவர்கட்கு 
பெயர் இது . இங்கு வந்த வீடு பேற்றைக் 

கொடுக்க 
முகமதியர்கள் இங்குள்ள எண்ணினார் . ஒரு துறவியைப் 
கோயிலின் கோபுரம் அந் போலக் கோலம் பூண்டு பெரி 
நாளில் புதிதாக இருந்தபோது யானிடம் 

வந்தார் . பசியாக 
பார்த்து விட்டு 

இருக்கிறது சிறிது உணவு 
பாரசீகப் 

பெயரை கொடு என்று கேட்டார் . பெரி 
வைத்து விட்டனர் . 
விட்டனர் . பாரசீக 

யான் தன்னுடைய வீட்டுக்குப் 
மொழியில் லால்குடி என்பதன் போய்க் கொண்டு வருவதாகக் 
பொருள் செம்பதுமை என்ப 

கூறி விட்டு வீட்டிற்குச் சென் 
தாம் . இவ்வாறு இப் பெயர் 

றான் . அவன் 
உண்டாகவே பழைமையாகிய அவன் உழுது கொண்டிருந்த 


கிறது . 


தான் . 


சென்று 


செய்து 


உள்ளம் 


புராணம் 


லால்குடி 


என்று 


வருவதற்குள் 


திருத்தெளிச்சேரி 


323 


திருநணா 


ஊர் . 


நிலத்தில் இறைவன் தினையை 

பக்குறியும் பொறித்தருளப் 
விதைத்து அது விளைந்து பழுத் 

பெற்றது இத்திருக்கோயிலிலே 
திருக்கும்படி செய்து விட்டு யாம் . பெண்ணாகடம் என்னும் 
மறைந்து விட்டார் . பெரி 

இவ்வூர் திருமுதுகுன்று என்னும் 
யானும் அவன் மனைவியும் விருத்தாசலத்திற்குத் தென் 
வந்து பார்த்துத் தினை விளைந் 

மேற்கில் பதினொரு கல் தொலை 
திருத்தலைக் கண்டு வியந்தார் 

வில் உள்ளது . 
கள் . துறவியைக் காணோமே 
யென்று தேடினார்கள் . இறை திருத்தென்குடித்திட்டை - தஞ்சா 
வன் காளை யூர்தியில் அவர் வூருக்கு வட கிழக்கே ஆறு 
களுக்குக் காட்சி கொடுத்தார் . மைல் தொலைவிலுள்ளது . புகை 
அவர்களைத் தம்முடைய உலகத் வண்டி நிலையம் உள்ள 
தில் சேர்த்தருளினார் . இவ்வாறு சோழ நாட்டிலுள்ள தேவாரம் 
தினை விளைந்த காரணத்தினால் பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
இவ்வூர் திருத்தினை நகர் என்று வெட்டாற்றுக்கும் விண்ணாற் 
பெயர் பெற்றது . இறை றுக்கும் இடையில் திட்டான 
வனுக்குத் தினையுணவு படைக் 

பகுதியாயிருப்பதால் இவ்வூர் 
கப்படுகிறது . சாம்புவர் என்ப திட்டையென்று பெயர் பெற் 
வர் பூசித்து வழிபட்ட தலம் . றது . ஆதிசேடன் காமதேனு 
இறைவன் பெயர் சிவக்கொழுந் ஆகியோர் வழிபட்ட தலம் . 
தீசுரர் . இறைவி பெயர் 

இறைவன் பெயர் பசுபதீசுரர் . 
ஒப்பிலா நாயகி . 

றவி பெயர் உலக நாயகி 

யம்மை . 
திருத்தெளிச்சேரி - சோழ வள 
நாட்டில் காரைக்காலில் உள்ள 
தேவாரம் பெற்ற சிவப்பதி , திருத்தொண்டர் புராணம் - சிவ 

பிரானுடைய திருவருளைப் 
திருஞான சம்பந்தருடைய 

பெற்ற அடியார்களின் 
தேவாரத் திருமுறையை எழு 

லாறு கூறும் புராணம் திருத் 
தும் அடியவர் புத்த நந்தியின் 

தொண்டர் புராணம் என்னும் 
தலைமீது இடிவிழச்செய்த தலம் . 

பெயரோடு வழங்குகின்றது . 
பௌத்தர்கள் சாரிபுத்தனைத் 

இப் புராணத்திற்குப் பெரிய 
தலைவனாகக் கொண்டு சொற் 

என்று 
போரிட்டுத் தோல்வி யடைந்து 

மற்றொரு 

பெயரும் உண்டு . ஒரு புராணத் 
பிள்ளையாருடைய அருள் பெற் 

தில் அறுபத்து மூன்று புரா 
சைவர்களான தலம் . 

ணங்கள் அடங்கப் பெற்றுள்ள 
இறைவன் பெயர் பார்வதீசுரர் ; 

மையின் பெரிய 
இறைவி பெயர் சத்தியம்மை . 

என்று வழங்கலாகியது . 
திருத்தூங்கானைமாடம் - பெண்ணா 
கடம் 

திருக்கடந்தை நகர் | திருநணா - இவ்வூர் இந்நாளில் 
என்னும் பெயர்களால் அழைக் பவானி என்று வழங்கப் பெறு 
கப்பெறும் ஊரிலுள்ள திருக் றது . ஈரோடு புகை வண்டி 
கோயிலின் பெயர் . அறுபத்து 

நிலையத்திற்கு வடக்கே ஒன்பது 
மூன்று நாயன்மார்களுள் ஒருவ நாழிகை வழித் தொலைவில் 
ராகிய கலிக்கம்ப நாயனார் உள்ளது . வழிபடுவார்க்குத் 
பிறந்து திருவருள் பெற்றதும் தீமைகள் 

நண்ணாதவூராகை 
திருநாவுக்கரசர் சிவபிரானை 

நண்ணாவூர் 
வேண்டித் திருப்பதிகம் பாடித் குறைந்து திருநணா 
தோள்களில் சூலக்குறியும் இட நின்றது . 


புராணம் 


புராணம் 


யால் 


கடை 


என்று 


* 


திருநல்லூர் 


304 


திருநாகேச்சுரம் 


ஒன்று . 


நள்ளாறு 


திருநல்லூர் சோழவள நாட்டி வீடுபேற்றையடைந்த திருவூர். 
லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் இதனால் ஊருக்குத் திருகல் 
பதிகளில் 

தஞ்சை லூர்ப் பெருமணம் என்று 
மாவட்டத்தில் சுந்தரப் பெரு பெயர் உண்டாகியது . இறை 
மாள் கோயில் புகைவண்டி 

வன் பெயர் சிவலோகத்தியா 
நிலையத்திற்குத் 

கேசர் ; இறைவி பெயர் நங்கை 
இரண்டு மைல் தொலைவில் யுமையம்மை ; 

வெண் 
திருநாவுக் 

ணீற்றுமை. 
கரசருக்குச் சிவபெருமான் திரு 
வடி சூட்டியருளிய சிவப்பதி , திருநள்ளாறு - “ நான்கெழுவி 

நள் 
அறுபத்து மூன்று 

நாளும் வழிபாடு செய் 

திருத் 
தொண்டர்களில் ஒருவராகிய 

வாறே என்று தேவாரத்தில் 

பாராட்டப் பெற்ற இச்சிவப் 
அமர்நீதி நாயனார் வாழ்ந்திருந்த 
கோவில் ஒரு 

பதி 
ஊர் . 

மூவர் தேவா ரப்பாடல் 

பெரிய 
மேட்டில் இருக்கிறது . கோவி 

களும் பெற்ற திருவூர்களில் 
லுக்கு முன்னால் சப்தசாகர 

ஒன்று காரைக்காலுக்கு 
தீர்த்தம் என்னும் பெயருடைய 

மேற்கே மூன்று மைல் தொலை 
திருக்குளம் ஒன்று இருக்கிறது . 

வில் இருக்கிறது . நளச்சக்கிர 
சிவலிங்கம் பொன்னிறமாக 

வர்த்தி 

வழிபட்டுக் கலியின் 
இருக்கிறது . ஒரு நாளைக்கு 

தொல்லை நீங்கப்பெற்ற திருவூ 
ராகலின் 

என்று 
ஐந்து விதமாக மாறுதலையடை 
கிறதாம் சிவலிங்கத்தின் நிறம் . 

பெயர் பெற்றது . சப்தவிடங் 
இங்குள்ள கல்வெட்டுக்களில் 

தலங்களில் நகரவிடங் 
முதல் இராசராசன் காலத்தில் 

கத் தியாகேசர் எழுந்தருளிய 
இவ்வூர் 

இடம் . 

சமணர் 
பஞ்சவன்மாதேவி 

மதுரையில் 

களோடு 
சதுர்வேதி 

வாதிட்டபோது 
மங்கலம் 
காணப்படுகிறது . 

தீயிலிட்ட போகமார்த்த பூண் 

அமர்நீதி 
நாயனாருக்கும் 

முலையாள் என்னும் பதிகம் இத் 
அவருடைய 
மனைவி குழந்தைகள் முதலான 

தலத்திற்குரியது . இங்கு சனி 
வர்கட்குங் கோயிலில் சிலைகள் 

பகவானுக்குத்தான் 
உள்ளன , இறைவர் பெயர் 

சிறப்பு . முன்னாளில் தர்ப்பைக் 
கலியாணசுந்தரேசர் ; இறைவி 

காடாக விளங்கிய 
பெயர் கலியாணசுந்தரி , 

யால் தர்ப்பாரணியம் எனவும் 

பெயர் வழங்கியது . இறைவன் 
திருநல்லூர்ப்பெருமணம் - சோழ 
பெயர் 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 

தர்ப்பாரண்யேசுரர் . 
சிவப்பதிகளில் ஒன்று . இந் 

இறைவி பெயர் போகமார்த்த 

பூண்முலையம்மை. 
நாளில் 

ஆச்சாபுரம் 
வழங்குகின்றது . திருஞான திருதனிபள்ளி 

திருஞான சம் 
சம்பந்தர் திருமணம் முடிந்த 

பந்தருடைய தாயாராகிய பக 
வுடன் மனைவியோடு திருக் 

வதியம்மையார் பிறந்தவூர் . 
கோயிலுக்குச் சென்று அங்கே மாயூரம் தரங்கம்பாடி இருப்புப் 
கோயிலையே பேரொளிப் பிழம் 

பாதையில் 

மாயூரத்திற்குக் 
வகுத்து நமச்சிவாயத் 

கிழக்கே எட்டுக்கல் தொலைவில் 
திருப்பதிகத்தைப் பாடிக் 
கொண்டு திருமணத்திற்கு வந்த திருநாகேச்சுரம் சோழ வள 
அவ்வளவு பேர்களையும் நாட்டிலுள்ள மூவர் தேவார 
பேரொளியிற் செலுத்தித் 

மும் பெற்ற சிவப்பதிகளில் 
தாமும் மனைவியோடு சென்று 

ஒன்று . புகை வண்டி நிலையம் 


என்று 


அதிகச் 


டமாகை 


என 


உள்ளது . 


திருநாரையூர் 


325 


திருந்துதேவன்குடி 


பதிகங் 


உள்ள ஊர் . ஐந்தலை நாகம் 

என்று 

ஒவ்வொரு நாளுஞ் 
பூசித்து வழிபட்டபடியால் 

சொல்லி நாளைப் 

போக்கிக் 
நாகேச்சுரம் என்னும் பெயர் கொண்டிருந்தபடியால் நாளைப் 
உண்டாகியது . பெரிய 

புரா போவார் என்று பெயர் உண் 
ணம் பாடிய சேக்கிழார் இ டாகியது . 
தலத்தின் மீது மிகுந்த பற்று திருநின்றவூர் 
வைத்திருந்தார் . தாம் பிறந்த 

தாண்டை 
குன்றத்தூரில் திருநாகேச்சுரம் 

நாட்டில் சென்னைக்கு அண்மை 
ன்னுங் கோயில் ஒன்றைக் 

யில் உள்ள ஓர் ஊர் . அறுபத்து 
கட்டினார் . சுவாமி பெயர் 

மூன்று திருத்தொண்டர்களில் 
சண்பகாரணியேசுரர் . அம்மன் 

ஒருவராகிய பூசலார் நாயனார் 

மனக்கோயில் அமைத்து வழி 
பெயர் குன்றமுலைநாயகி . 

பட்ட ஊர் . 

சுவாமி 

பெயர் 
திருநாரையூர் - சோழ நாட்டுச் 

மனக்கோயில் கொண்ட நாதர் . 
சிவப்பதிகளுள் ஒன்று . நாரை அம்மை உமையம்மை . 
பூசித்த காரணத்தால் 
பெயர் பெற்றது . நம்பியான் திருநெல்லிக்கா - சோழவள நாட் 

டிலுள்ள தேவாரம் பெற்ற 
டார் நம்பி பிறந்து பொல்லாப் 

சிவப்பதிகளில் ஒன்று . ஆ . 
பிள்ளையாருடைய 

திருவருள் 
பெற்றுத் தெய்வத் திருமுறை 

யில் இறைவன் நெல்லி மரத் 
தடியில் 

எழுந்தருளியிருந்த 
களாகிய 

தேவாரப் 
களை வெளிப்படுத்தி உலகுக் 

படியால் ஊருக்குத் திருநெல் 

லிக்கா என்று பெயருண்டா 
குதவிய சிவப்பதி . பொல்லாப் 
பிள்ளையார் சுயம்பு மூர்த்தி 

கியது . கதிரவனும் நான்முக 

னும் வழிபட்ட ஊர் . இறை 
என்பர் . 

வன் பெயர் நெல்லிவன நாதேசு 
திருநாவலூர் - நடு நாட்டிலுள்ள வரர் ; இறைவி பெயர் மங்கள 
தேவாரம் பெற்ற சிவப்பதி 

நாயகி . 
களில் ஒன்று . சுந்தரர் பிறந்த 
சுந்தரர் பிறந்த திருந்துதேவன்குடி 

- சோழவள 
ஊர் . ஆதியில் 

இறைவன் 
நாவல் மரத்தடியில் 

நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 
எழுந் 

சிவப்பதிகளில் ஒன்று . கும்ப 
தருளியிருந்தபடியால் நாவலூர் 

கோணத்திற்குப் பக்கத்தில் 
என்று ஊருக்குப் பெயர் உண் 

நான்கு மைல் தொலைவில் இருக் 
டாகியது . சுந்தரர் பிறந்த 

கிறது . இங்கு நண்டு பூசை 
வீடு இருந்த இடத்தில் இப் 

செய்து வீடு பேற்றையடைந்த 
பொழுது ஒரு திருமடம் இருக் 

தாம் . இதனால் சுவாமியினு 
கிறது . இங்குத் தென்முகக் 

டைய பெயர் கர்க்கடகேசுரர் 
கடவுள் நின்ற திருக் கோலத்தில் 

என்று வழங்குகிறது . அம்ம 
இருக்கிறார் . சுவாமி பெயர் 

னுடைய 

பெயர் அருமருந் 
பக்தசனேசுவரர் . அம்பிகை 

தம்மை . ஒரே நிறமுள்ள பசுக் 
பெயர் மனோன் மணி . 

களின் பால் பதின்கலம் திரு 
திருநாளைப்போவார் திருப்புன் முழுக்குச் செய்தால் சிவலிங் 
கூருக்கு அடுத்த 

கத்தின் முடி மீது பொன்னிற 
தோன்றிய நந்தனார் , பழம் 

நண்டு 

காட்சி 
பிறப்பின் நல்வினையினால் சிவ கொடுப்பதைக் காணலாம் 
பிரானிடத்தில் பேரன்பு 

சொல்லப்படுகிறது . 
கொண்டு திருத்தில்லையாகிய திருந்துதேவன்குடி என்னும் 
சிதம்பரத்திற்கு 

ஊர் இல்லை . 

ல்லை . கோவில் மட்டும் 
போவேன் நாளைப் போவேன் ” இருக்கிறது . 


ஆதனூரில் 


மான 


என் று 


நாளைப் 


திருப்பந்தணை நல்லூர் 


326 


திருப்பறியலூர் 


என்று 


இதனைச் 


என்று 


திருப்பந்தணை நல்லூர் திருப் மூவர் இவ்வூரில் பிறந்தனர் . 
பனந்தாளுக்கு வட கிழக்கில் சமய திவாகர முனிவர் இவ் 
மூன்று நாழிகை வழித் தொலை ஆரில் இருந்துதான் நீலகேசிக்கு 
வில் உள்ள 

ஒரு சிவப்பதி . உரையெழுதினார் என்பர் . 
அம்மையார் ஆடிய பந்து வந்து பருத்தித் தோட்டங்கள் மிகுதி 
அணைந்த காரணத்தா ல் யாக இருந்த காலத்தில் பருத் 
ஊருக்கு இப் பெயர் வந்த திக்குன்றம் 

பெயர் 
தென்பர் . 

உண்டாகியது . 
திருப்பராய்த்துறை - சோழ நாட்டி திருப்பருப்பதம் - 
லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 

சீசைலம் என்பர் . தென்னிந்தி 
பதிகளில் ஒன்று . காவிரியின் 

யாவில் தெலுங்கு நாட்டிலுள்ள 
தென் கரையில் இருக்கிறது . 

சைவத் திருப்பதி . மல்லிகார்ச் 
இங்குக் காவிரி அகண்ட காவிரி 

சுனம் எனவும் இது வழங்கும் . 
சொல்லப் பெறும் . 

கர் நூல் மாவட்டத்தில் நந்தி 
திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே 

யால் புகைவண்டி நிலையத் 
பத்து மைல் தொலைவில் இருக் 

திற்கு வட கிழக்கே அறுபத் 
கிறது . இங்கு ஆதியில் இறை தாறு மைல் தொலைவில் உள் 
வன் பராய் மரத்தின் அடியில் 

ளது . நந்திதேவர் மலை வடிவ 
அமைக்கப்பட்ட 

படியாலும் 

மாகிச் சிவபெருமானைத் தாங் 
பராய் மரங்கள் மிகுதியினாலும் 

கிக் கொண்டிருப்பதாகக் கூறு 
பராய்த்துறை என்று பெயர் வர் . கோயிலில் உள்ள கல் 
பெற்றது . இறைவன் பெயர் 

வெட்டுக்களில் கிருட்டின தேவ 
பராய்த்துறைநாதர் ; இறைவி ராயருடைய அமைச்சன் சந்திர 
பெயர் பசும்பொன் மயிலாம் 

சேகரன் என்பவன் கலியாண 
பிகை . ஈண்டு ஆண்டுதோறும் 

மண்டபங் கட்டிப் பொற் 
ஐப்பசி முதல் நாளன்று துலா 

கலசம் அமைத்தான் என்றும் , 
முழுக்கு விழா நடைபெறும் . 

கோயிலுக்கு 

முன்புறத்திலே 
இச் சிவப்பதியைக் குறித்து 

மண்டபங் கட்டினான் 
மாணிக்கவாசகர் 

பராய்த் 

என்றும் வேறு பல திருப்பணி 
துறை மேவிய பரனே 

கள் செய்தான் என்றுங் கூறப் 
போற்றி " என்று திருவாசகத் 

பட்டிருக்கிறது . சுவாமி பெயர் 
தில் பாடியிருக்கிறார் . 

பருப்பத நாதர் . 

பெயர் பருப்பதநாயகி . இத் 
திருப்பருத்திக்குன்றம் - கி . பி . 

தலம் மூவர் பாடலும் பெற் 
ஏழாம் நூற்றாண்டில் 

றிருக்கிறது . 
சமயம் தழைத்திருந்த இடம் . 

காவிரிப் 
அப்பொழுது 

காஞ்சி திருப்பல்லவனீச்சரம் 
சிறப்புடன் விளங் 

பூம் பட்டினத்தில் உள்ள திருக் 

கோவிலின் 
கியது . இன்று ஒரு சிற்றூ 

பெயர் . பல்லவ 

மன்னனால் 
ராய்க் காஞ்சிக்கு அண்மையில் 

கட்டப்பட்டபடி 

யினால் 
மூன்று கல் தொலைவில் உள் 

பெயர் 

இவ்வாறு 
ளது . வேகவதி யாற்றுக்குத் 

பெற்றது . 
தென் கரையில் நகராண்மைக் | திருப்பறியலூர் 

சோழவள 
கழக எல்லைக்கு அப்பாலிருக் நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 
கிறது . பழைமையான சமணக் சிவப்பதிகளில் ஒன்று . தக்க 
கோயில்கள் இவ்வூரில் 

னுடைய வேள்விக்குச் சென் 
தீர்த்தங்கரர் றிருந்த திருமால் நான்முகன் 
இருபத்து நான்கு பேர்களில் முதலிய விண்ணவர்கள் இங்கு 


அம்மன் 


சமண 


சீன 


என்று 


உள் 


ளன . 


சமண 


திருப்பனந்தாள் 


327 


திருப்பாதிரிப்புலியூர் 


இறைவனை வழிபட்டுத் தங்க ஒருவன் வளர்த்தான் . யாழி 
ளுடைய தீவினையைப் 

தீவினையைப் பறித் சைத்துப் பாடித் திருமாலை 
தார்கள் . அதனால் பறியலூர் வழிபட்டார் . இழி குலத்த 
என்று பெயருண்டாகியது . 

வராதலின் திருவரங்கத்தை 
பறித்தல் - பிடுங்குதல் . இஃது யடையத் துணியாமல் காவிரி 
அட்டவீரத் தலங்களில் ஒன்று . யின் தென் கரையில் நின்று 
இறைவன் பெயர் வீரட்டே திக்கு நோக்கித் தொழுது பாடி 
சுரர் ; இறைவி பெயர் இளங் நின்றார் . அரங்கநாதன் உலோக 
கொடியம்மை . 

என்பவருடைய 
திருப்பனந்தாள் சோழ வள 

கனவில் 

தோன்றிப் பாணப் 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 

பெருமாளை இழிவாக நினையா 
சிவப்பதிகளில் ஒன்று . கும்ப 

மல் தோளின் மீது எழுந்தருளச் 
கோணத்திற்கு வடக்கே பன்னி செய்து வாரும் என்று கட்டளை 
ரண்டு மைல் தொலைவில் இருக் 

யிட்டார் . உலோக சாரங்கரும் 
கிறது . முன்னாளில் இறைவன் 

அவ்வாறே செய்தார் . இவர் 
பனை மரத்தின் அடியில் எழுந் 

அரங்கநாதன் திருமுன்பு நின்று 
தருளியபடியால் இவ்வூர் பனங் 

" அமலனாதிப்பிரான் என்னும் 
தாள் என்று பெயர் பெற்றது . 

பாடலைப் 

பாடி 

அரங்கநாத 
ந் நாளில் கோயிலுக்குள் 

னோடு இரண்டறக் கலந்தார் . 
பனைமரங்கள் இருக்கின்றன . திருப்பாதிரிப்புலியூர் - நடு நாட் 
ஊரிலும் பனை மரங்கள் மிகுதி டில் உள்ள தேவாரம் பெற்ற 
யாக இருக்கின்றன . இங்குதாட 

சிவப்பதிகளில் ஒன்று . தலத் 
கைக்காக வளைந்த சிவலிங்கம் துக்குரிய மரம் பாதிரியாகை 
குங்குலியக்கலையர்க்காகநிமிர்ந்த யாலும் புலிக்கால் முனிவராகிய 
தென்பர் . இங்குள்ள சிவலிங் 

வியாக்கிர பாதர் வழிபட்ட 
கம் தாடகை என்பவளால் பூசிக் படியாலும் 

பாதிரிப்புலியூர் 
கப்பட்ட படியால் தாடகேச் 

என்று பேர் பெற்றது . 
சுரம் என்று பெயர் பெற்றது . 

தலத்தில் மங்கணர் 
இறைவனுடைய பெயர் செஞ் முனிவர் திருமலர்ப்பணி செய்து 
சடையப்பர் . இறைவியினுடைய 

கொண்டிருந்தார் . ஒரு 

நாள் 
பெயர் பெரியநாயகி . இங்கு 

மலர் எடுக்கும்போது காலில் 
திருப்பனந்தாள் காசி 

முட் குத்தியது . குத்திய இடத் 
இருக்கிறது . 

தில் இருந்து இரத்தம் ஒழுக 
வில்லை . 

நன்னீர் ஒழுகியது . 
திருப்பாசூர் - தொண்டை நாட்டி 

இதனைக் கண்டு கண்மண் தெரி 
லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 

யாமல் இன்பக் கூத்தாடினார் . 
பதிகளில் ஒன்று . 

பாசு என் 

அங்கே தவஞ் செய்து கொண் 
மூங்கில் . இறைவன் 

டிருந்த தூமப்ப முனிவர் என்ப 
மூங்கில் மரத்தின் அடியில் 

வர்மீது கால் பட்டது . அவர் 
ஆதியில் எழுந்தருளியிருந்தபடி 

சினங் கொண்டு மங்கணரை 
யால் 

திருப்பாசூர் 
பெயர் உண்டாகியது . 

முயலாகுமாறு வசவுரை வழங் 

கினார் . மங்கணரும் முயலாகி 
பெயர் பாசூர் நாதர் ; அம்மன் 

மயங்கினார் . பிறகு இறைவன் 
பெயர் பசுபதி நாயகி . 

வசவுரைப் பலனைப் போக்கிப் 
திருப்பாணாழ்வார் - சோழ வள பழைய உருவத்தை அடையச் 
நாட்டில் உறையூரில் நெற் செய்தார் . இறைவன் 

இறைவன் பெயர் 
பயிரிடையே பிறந்தார் . குழந் தோன்றாத் துணை நாதர் . 
தையைப் பாணர் குலத்தான் இறைவி பெயர் பெரிய நாயகி . 


என்ற 


மடம் 


என்று 


சுவாமி 


திருப்பாம்புரம் - 


398 


- 


திருப்பிடவூர் 


ளது . 


திருப்பாம்புரம் - சோழ நாட்டி ஐந்து மைல் தொலைவில் உள் 
லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 

மார்க்கண்ட முனிவர் 
பதிகளில் ஒன்று . பேரளம் 

இப்பதியில் எழுந்தருளிய 
புகை வண்டி நிலையத்திற்கு பரமனைப் பூசித்து வழிபடும் 
மேற்கே நான்கு மைல் தொலை போது திருமுழுக்கிற்குப் பால் 
வில் உள்ளது . 

நாகராசனாகிய கிடைக்காமல் வருந்தினாராம் . 
பாம்பு வழிபட்ட தலமாகை சிவபெருமான் பால் பெருகும் 
யால் திருப்பாம்புரம் என்னும் படி திருவருள் செய்தாராம் . 
பெயரை யடைந்தது . இறை அதனால் இவ்வூர் பாற்றுறை 
வன் பெயர் பாம்புரேசர் ; என்னும் பெயரை யடைந்தது . 
இறைவி பெயர் 

வண்டார் இறைவன் பெயர் மூலநாதர் . 
பூங்குழலியம்மை . 

இறைவி பெயர் மோகநாயகி . 
திருப்பார்த்தன்பள்ளி 

சோழ | திருப்பிடவூர் - இது தேவார 
வள நாட்டிலுள்ள ஒரு வைண 

வைப்புத் தலங்களுள் ஒன்று . 
வப்பதி . பாண்டவர்களில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து 
ஒருவனாகிய அருச்சுனன் வழி 

பிரம்பலூருக்குப் போகும் 
பட்டபடியினால் இவ்வாறு 

பெரு வழியில் திருச்சிராப் 
பெயர் பெற்றது போலும் . 

பள்ளியிலிருந்து 

பதினைந்து 
தஞ்சை மாவட்டத்தில் சீகாழிக் நாழிகை வழித் தொலைவிலுள்ள 
குக் கிழக்கே ஏழு மைல் தொலை சிறுகனூருக்கு வடமேற்கே 
வில் இருக்கிறது . பெருமா இரண்டு நாழிகையில் அடையத் 
ளுடைய கோலம் நின்ற திருக் தக்கது . துறையூருக்குக் கிழக் 
கோலம் ; திருமங்கையாழ் 

கில் பன்னிரண்டு நாழிகை 
வாரும் பொய்கையாழ்வாரும் யிலும் அடையலாம் . 
பாடியுள்ளனர் , பெருமாள் பொழுது திருப்பதட்டூர் என 
பெயர் தாமரையாள் கேள்வன் ; 

வழங்குகின்றது . 

இங்குள்ள 
தாயார் பெயர் தாமரை நாயகி . 

கோவிலில் பழங்காலக் கல் 
திருப்பாற்கடல் - சத்த 

வெட்டுக்கள்பல இருக்கின் றன . 

( ஏழு ) 
பெருங் கடல்களில் ஒன்று . 

அவைகளால் பிடவூர் நாட்டுப் 

பிடவூர் என்பது இதன் பெயர் 
இதில் திருமால் ஆலிலை மீதும் 

என்று தெரிகின்றது . இங்கு 
திரு அநந்தாழ்வான் 

மாசாத்தனார் கோவில் என்னும் 
எழுந்தருளி அடியவர்க்கு 
அருள் புரிந்திருக்கின்றார் . தேவர் 

ஐயனார் கோவில் முன்பு புகழ் 
பெற்றதாக 

விளங்கி இப் 
பல முறை கடைந்து சிந்தா 
மணி முதலிய அரும் பொருள் 

பொழுது புகழ் மங்கிய நிலையில் 

இக் கோவிலில் 
களைப் பெற்றனர் . தேவர் 
கட்காகக்கார்த்தவீரியன் , வாலி 

எழுந்தருளிய சாத்தனாராகிய 
முதலியோராலும் கடையப்பட் 

ஐயனார் பெயர் அரங்கேற்றிய 
ஐயனார் என்பது . 

. 
டது . உபமன்னியுவுக்காக , சிவ 

சேரமான் 
பெருமானால் பானஞ் செய்ய 

பெருமாள் திருக்கைலையில் 
அளிக்கப்பட்டது . 

அரங்கேற்றிய ஆதியுலாவாகிய 

உப்புக் 
கடல் முதலிய எல்லாக் கடலுக் 

திருக்கைலாய ஞானவுலாவை 
கும் அப்பால் இருப்பது . 

இவ்வையனார் இங்கு 
. 

கேற்றஞ் செய்தபடியால் இவ் 
திருப்பாற்றுறை - சோழ 

வாறு பெயர் 

பெற்றனர் . 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற இவ்வையனாருக்குத் திருவஞ் 
சிவப்பதிகளில் ஒன்று . 

களத்திலுங் 

கோயி 
வானைக்காவுக்குக் கிழக்கே 

லுண்டு . 


மீதும் 


உள்ளது . 


அரங் 


வள 


திரு 


சைக் 


திருப்புகலூர் 


329 


திருப்புத்தூர் 


அருணகிரி 


கிறது . 


திருப்புகலூர் - சோழ வள நாட் ளுணர்ந்து கொள்ளுந் தன்மை 
டில் உள்ள மூவர் தேவாரமும் யில் அமைந்தவை . அருணகிரி 
பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . நாதரால் இயற்றப் 

இயற்றப் பெற்ற 
நன்னிலம் புகை வண்டி நிலையத் திருப்புகழ்ப் பாடல்கள் முப்பத் 
திற்குக் கிழக்கே நான்கு மைல் தாறாயிரம் என்ப . 
தொலைவில் இருக்கிறது . இக் நாதர் தம்முடைய திருப்புகழ்ப் 
கோவிலுக்குள்ளேயே வர்த்த பாடல்கள் அவ்வளவும் எழுதப் 
மானீச்சுரம் என்னும் கோயி பெற்ற ஓலைச்சுவடிகளைத் திருச் 
லும் இருக்கிறது . இத் தலத் செந்தூர் முருகப் பெருமான் 
தில் சுந்தரர் தலைக்கு வைத்துக் திருமுன்பு வைத்துப் " பெரு 
கொண்டு படுத்த செங்கல் மானே ! இப் பாடல்கள் முப் 
செம்பொன்னாயிற்று . இத்தலத் பத்தாறாயிரத்தையும் ஒரு முறை 
தில் சில காலம் வசித்திருந்த படித்து முடிப்பவர்கட்கும் 
அப்பர் வீடு பேற்றை வேண் அடியேன் அடையும் பேற்றினை 
டினார் . இறைவன் சிங்க வடி அளித்தருள வேண்டும் " என்று 
வில்தோன்றி அப்பரை விழுங்கி கூறி வேண்டிக் கொண்டா 
அவருக்கு வீடு பேற்றை யளித் ராம் . 

அறுமுகப் பரமன் 
தார் . இச் செய்தி " அப்பரை இதற்கு யாதும் மறுமொழி 
யும் விழுங்கியொரு பிள்ளையுந் கூறவில்லையாம் . இதனால் மன 
தின்றாற்றாமல் ஐயோ இன்னும் வருத்தங் கொண்ட அருணகிரி 
கப்பரையுங் கையுமாய்ப் புறப் 

யார் " அப்படிப் பலனளிக்க 
பட்டீரே ” என்னுந் தனிப் பாட வில்லையெனின் இப் பாடல்கள் 
லிலுங் குறிப்பிடப்பட்டிருக் இவ்வுலகத்தில் இருப்பதனால் 
இறைவன் 

பெயர் எத்தகைய பயனும் இல்லை " 
அக்கி நீசுரர் ; இறைவி பெயர் யென்று கூறி அவ்வளவு பாடல் 
கருந்தாழ் குழலியம்மை . 

களையும் கடலிற் போட்டு விட் 
திருப்புகழ் - இது முருகக் கடவு 

டாராம் . அலையினால் ஒதுக்கப் 
ளுடைய திருவருளைப் பெற்ற 

பட்டுக் கரையில் வந்து ஒதுங் 
அருணகிரிநாதரால் பாடப் 

கிய ஏடுகளை 

அன்பர்கள் 
பெற்றது . திருஞானசம்பந்தர் , 

எடுத்து ஒன்றுபடுத்தித் 
திருநாவுக்கரசர் , சுந்தரர் 

தொகுத்து 

வைத்தார்களாம் , 
மூவரும் சிவப்பதிகள் தோறுஞ் 

இப்பொழுதிருக்கும் 1250 
சென்று சிவ வழிபாடு செய்து 

பாடல்களும் இவ்வாறு அலை 
தேவாரப் பதிகங்களை பாடினாற் 

யினால் வந்து ஒதுங்கிய பாடல் 
போல அருணகிரிநாதருஞ்சிவப் 

களேயாம் . இவ்வாறு ஒரு 
பதிகள் தோறுஞ் 

செய்தி வழங்குகிறது . இஃது 
இறைவனைப் போற்றி வழி 

எவ்வளவு தூரம் உண்மையான 

செய்தி 
பட்டுத் திருப்புகழ்ப் பாடல் 

என்று 

நம்மால் 
களைப் பாடியருளினார் . முருக 

உணர்ந்து கொள்ள முடியாது . 
னுடைய புகழ்களை யெல்லாம் திருப்புகழின் பாடல்களைச் சில 
எடுத்துக் கூறும் பாடல்கள் 

பெரியோர்கள் புகழ்ந்து பாடி 
திருப்புகழ் என்னும் பெயரைப் யுள்ளனர் . அப்பாடல்கள் நூல் 
அருணகிரி நாதர் 

அமைக்கப்பட் 
தம்முடைய திருப்புகழைப் பல 

டுள்ளன . 
சந்தங்களிலும் திருப்புத்தூர் பாண்டி நாட்டி 
அளவினும் இயற்றியுள்ளார் . லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
பாடல்களிற் பெரும்பான்மை பதிகள் பதினான்கில் ஒன்று . 
எளிதாகப் பொரு காரைக்குடி புகை 

வண்டி 


சென்று 


பெற்றது . 


முகப்பில் 


வகையான 


யானவை 


திருப்புல்லாணி 


330 


திருப்புனவாயில் 


மூவர் 


வாக 


நிலையத்திற்கு மேற்கே பன்னி என்று பெயர் உண்டாகியது . 
ரண்டு மைல் தொலைவில் 

இங்குள்ள முருகக்கடவுள் 
உள்ளது . திருமகள் வழிபட்ட புகழ் பெற்றவர் . இங்குள்ள 
தலம் . பிரணவம் கொன்றை இறைவன் உடற்பிணி பிறவிப் 
மரமாகிப் பூசித்த தலம் . திரு பிணி ஆகியவற்றைத் தீர்ப்பவ 
மாலுக்கும் இங்கு ஒரு சந்நிதி 

ராகையால் வைத்தியநாதர் 
இருக்கிறது . இறைவன் பெயர் என்று பெயர் பெற்றார் . இறை 
சீதளிநாதர் ; இறைவி பெயர் வியின் பெயர் தையல் நாயகி . 
சிவகாமியம்மை . 

இத்தலத்து முத்துக்குமாரசாமி 
திருப்புல்லாணி - இதனைத் தருப்ப 

குமரகுருபர அடிகள் 
சயனம் என்பர் . இவ்வூர் இராம 

பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார் . 
நாதபுரத்திற்குத் தெற்கில் 

இத்தலத்தின் பெருமையைத் 
ஏழுகல் தொலைவில் 

விளக்கமாகக் 
தலபுராணம் 

இருக் 
கிறது . இராமபிரான் மூன்று 

கூறும் . 
நாட்கள் தருப்பைப் புல்லின் திருப்புறம்பயம் - சோழவள நாட்டி 
மீது படுத்து வருணனை எண்ணி 

லுள்ள 

தேவாரமும் 
னார் . அவன் வராமையால் அவன் பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
மீது சினங்கொண்டு கடலைத் கும்பகோணம் என்னுந் திருக் 
தம்முடைய கணையினால் வற்றச் குடந்தைக்கு வடக்கேயிருக் 
செய்ய எண்ணிக் கணையைக் 

கிறது . பிரளயத்திற்குப் புறம் 
கையிலெடுத்தார் . அஞ்சி நடு பாய் இருந்தபடியால் புறம்பயம் 
நடுங்கினான் வருணன் . விரை 

என்று பெயர் வந்ததென்பர் . 
ஓடிவந்து தான் செய்த 

இவ்வூரை மாணிக்கவாசகரும் 
குற்றத்தைப் 
வேண்டுமென்று 

“ புறம்பய மதனில் அறம் பல 
வேண்டிக் 

அருளியும் " என்று குறிப்பிட் 
கொண்டான் . இராமபிரான் 

டுள்ளார் . செட்டிப் பெண்ணுக் 
வருண னுக்கு அருள் புரிந்தார் . குச் சாட்சி சொன்னபடியால் 
இராமேசுவர வழிபாட்டிற்குச் 
செல்வோர் இங்கும் வழிபாடு 

இறைவனுக்குச் சாட்சிநாதர் 
செய்வர் . 

என்று பெயர் . இறைவி பெயர் 

கரும்பன்ன சொல்லம்மை என் 
திருப்புள்ளமங்கை 

பர் . இங்குள்ள விநாயகர் பிரள 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 

யம் உண்டாகிறபோது உலகம் 
சிவப்பதிகளில் ஒன்று . தேவர் 

அழியாது காப்பாற்றுகிறாராம். 
கள் அமுதங்கடைந்த பொழுது 

அதனால் பிரளயங்காத்த பிள்ளை 
தோன்றிய நஞ்சை இறைவன் 

யார் என்று 

பெயர் 

கூறப் 
உட்கொண்டு திருமிடற்றில் 

படுகிறது . 
அடக்கியருளினாராம் . அதனால் திருப்புனவாயில் - பாண்டி நாட்டி 
இறைவனுடைய பெயர் ஆலந் 
தரித்த ஈசுரர் என்று வழங்கு 

லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
இறைவியின் பெயர் 

பதிகள் பதினான்கில் ஒன்று . 
அல்லியங் கோதை . 

அறந்தாங்கி புகைவண்டி நிலை 

யத்திற்குத் தெற்கே முப்பது 
திருப்புள்ளிருக்கு வேளூர்- இதனை 

கல் தொலைவில் உள்ளது . நந்தி 
வைத்தீசுரன் கோயில் 

மூலலிங்கம் 
வழங்குவர் . புள் -சடாயு 

எல்லாம் மிகப் பெரியன . 
+ இருக்கு 

( மறை ) வேள் - சுவாமிக்கு மூன்று முழ உடை 
முருகன் ஆகியோர் வழிபட்ட வேண்டும் . 
படியால் புள்ளிருக்கு வேளூர் முப்பது முழ உடை வேண்டும் . 


பொறுத்தருள 


சோழ 


என 


ஆவுடையார் 


ஆவுடையாருக்கு 


திருப்புன்கூர் 


331 


திருமங்கை மன்னன் 


. 


சோழவள 


வாறு 


பாண்டி நாட்டுப் பதினான்கு திருப்பெரும்புலியூர் சோழ 
தலங்களும் இவ் விடத்திலேயே நாட்டி லுள்ள தேவாரம் பெற்ற 
உள்ளன என்பர் . பதினான்கு சிவப்பதிகளில் ஒன்று . திருவை 
இலிங்கங்களும் உள்ளன யாற்றுக்கு மேற்கில் உள்ளது . 
இறைவர் பெயர்பழம்பதிநாதர் ; வியாக்கிரபாதர் வழி பட்ட 
இறைவி பெயர் கருணை நாயகி . தலம் ஆதலால் பெரும் புலியூர் 
திருப்புன்கூர் - நந்தனார் பொருட்டு 

என்று பெயர் பெற்றது . இறை 
நந்தி விலகிய சிவப்பதி . வைத் 

வன் பெயர் வியாக்கிரபுரீ 

சுவரர் ; 
தீசுவரன் கோவிலுக்கு மேற்கே 

பெயர் 

இறைவி 
இரண்டு கல் தொலைவில் உள் 

சௌந்தரநாயகி . 
ளது . ஆதியில் இறைவன் புன்கு திருப்பைஞ்சீலி 
என்னும் மரத்தடியில் 

எழுந் நாட்டிலுள்ள மூவர் தேவா 
தருளிய படியாலும் புன்க 

ரமும் பெற்ற சிவப்பதிகளில் 
மரங்களே முன்னாளில் மிகுதி ஒன்று . பைஞ்சீலி என்றால் 
யாக நிறைந்திருந்த படியாலும் பசியவாழை என்று பொருள் . 
இப் பெயர் உண்டாகியது . இவ்வாழை கோயிலில் இருக் 
திருப்பூந்துருத்தி 

சோழவள 

கிறது . இதை இறைவனுக்குத் 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 

தான் பயன் படுத்துகிறார்கள் . 
சிவப்பதிகளில் ஒன்று . சோழ 

பைஞ்ஸ்ரீலி என்பதற்கு வேறு 
மன்னன் துருத்தியை வைத்துப் 

பொருளுங் கூறுவர் . இங்கு 
பூசிக்கச் செய்த படியால் இவ் 

யமன் உருவம் இருக்கிறது .இறை 

வன் பெயர் 
பெயர் 

நீலகண்டர் ; 
உண்டாயிற் 

இறைவி பெயர் விசாலாட்சி 
றென்பர் . திருநாவுக்கரசர் ஒரு 

யம்மை . 
திருமடம் அமைத்துக் கொண்டு 

மதுரை மெய்ப்பாத 
இங்குச் சிலகாலம் தங்கியிருந் 

புராணிகர் என்பவர் திருப்பைஞ் 
தார் . திருவையாறு சப்தஸ் 

புராணம் பாடியிருக் 

கிறார் . 
தானங்களில் இஃது ஆறாவது 

. 
தலம் . சுவாமி பெயர் புட்பவன திருமங்கை நகர் - இவ்வூர் திருநெல் 
நாதர் ; இறைவி பெயர் அழ வேலியை ஒட்டியது . இந்நாளில் 
காந்த நாயகி ( சௌந்தராம் பாளையங் கோட்டை எ 

என்று 
பிகை ) . 

பெயர் விளங்குகிறது . பாளை 

யன் என்னும் பெயருடைய ஒரு 
திருப்பூவணம் - பாண்டி நாட்டில் 

கன்னடியான் மங்கை நகரில் 
உள்ள மூவர் தேவாரமும் 

தன் பெயரால் ஒரு கோட்டை 
பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 

யைக் கட்டினான் . 
பொன்னனையாள் என்னா ங் 

கோட்டை கட்டிய 

காலம் 
கணிகைக்காக இறைவர் சித்த 

முதற்கொண்டு மங்கைநகர் 
ராய் எழுந்தருளி வந்து இரச 

பாளையங்கோட்டையாக மாறி 
வாதஞ் 

பொன் 

விட்டது . திருமங்கை நகர் என் 
கொடுத்து அதனைக் கொண்டு 

னும் பெயர் முற்றிலும் அழிந் 
திருவுரு அமைக்கச் செய்த பதி . 

தொழிந்த தென்றே கூறலாம் . 
இவ்வூருக்குப் 

புட்பவனகாசி 
எனவும் பெயர் உண்டு . கந்த திருமங்கை மன்னன் 
சாமிப் புலவர் என்பவர் திருப்பூ சோழவள நாட்டில் திருவாலி 
வணபுராணம் பாடியிருக்கிறார் . யில் குறையல் என்னும் ஊரில் 
இறைவன் 

பெயர் பூவண 

ஆலிமன் என்பவருக்கு மகனாகத் 
நாதர் ; இறைவி பெயர் தோன்றினார் . இவர் கள்ளர் 
மின்னனையாளம்மை . 

மரபினர் . இவருடைய காலம் 


Z லிப் 


அவன் 


செய்து 


இவர் 


திருமங்கை மன்னன் 


332 


திருமங்கை மன்னன் 


சென்று 


படை 


ஏறக்குறைய ஆயிரத்து முந் 
நூறு ஆண்டுகட்கு முன்னர் 
என்பர் . இவரிடம் 

உள்ளத் 
திடமும் உடற்றிடமும் 

ருங்கே அமைந்திருந்தன . 
இவருடைய மனைவியின் பெயர் 
குமுதவல்லி . 

இவருடைய 
வீரத்தையுணர்ந்த சோழன் 

வரைத் தன்னுடைய படைத் 
தலைவராக ஏற்படுத்தினான் . 
இவர் பல போர்முனைகட்குச் 

அரசனுக்கு வெற் 
றியைத் தேடித்தந்தார் . இவ 
ருடைய பேருதவியைப் பாரட் 
டிய சோழ மன்னன் ஒரு நிலப் 
பகுதியை இவருக்கு உரிமை 
யாகத் தந்து இறை செலுத்தி 
வரும்படி யேற்பாடு செய்தான் . 
அதன் பிறகு இவர் குறுநில 
மன்னராக விளங்கலானார் . திரு 
மாலிடத்தில் பேரன்பு கொண்டு 
நாளும் அப்பெருமானைப் 
போற்றிப்பணிந்து பணிகள் பல 
செய்ததோடு மாலடியார்கட்கு 
உணவிடுதல் முதலிய செயல் 
களையும் மேற் கொண்டார் . 

பொருளை மிகுதியாகச் 
செலவு செய்தபடியால் இவ 
ருடைய செல்வம் 

நாளுங் 
குறைந்து கொண்டு வந்தது .. 
அரசனுக்குச் செலுத்த வேண் 
டிய இறைப்பொருளையுஞ் 
செலுத்த வில்லை . அரசன் தனக் 
குச் சேரவேண்டிய பொருளைச் 
செலுத்துமாறு இவரை நெருக் 
கினான் . நேரிய 

முறையில் 
தேடும் பொருள் இவருடைய 
செலவுக்குப் போதவில்லை 
யாகையால் வழிப்பறி செய்தல் 
முதலிய 

வழிகளிலும் 
பொருளைத் தேடித் தம்முடைய 
பணிகளைச் செய்தார் . இவரிடம் 

என்னும் அரிய 
குதிரை யொன்றிருந்தது . அது 
மிகு விரைவாகச் 

செல்லுஞ் 
சிறப்பினையுடையது . மேலும் 
இவரிடம் நீர்மேல் நடப்பான் , 
நிழலில் ஒதுங்குவான் , தாளூ 


துவான் , சாயை பிடிப்பான் , 
தோலாவழகன் என்னும் வல்ல 
வர் ஐவர் 

துணைவர்களாக 
அமைந்திருந்தார்கள் . கொள்ளை 
யினால் பெரும் பொருள் 
திரட்டித் திருவரங்கக் கோயி 
லின் திருமதிலைக் கட்டினார் . 

அந்நாளில் நாகப்பட்டினத் 
தில் இருந்தபௌத்தர்கோயிலில் 
புத்தருடைய 

உருவச்சிலை 
யொன்று தங்கத்தினாற் செய்து 
வைக்கப்பட்டிருந்தது . 

அக் 
கோயில் சூடாமணி பதுமமங்க 
லம் என்னும் பெயருடையது . 
அக்கோயிலுக்குள் எவரும் புக 
முடியாதபடி வாயிலில் உருளைப் 
யொன்று 

எக்காலும் 
கனவிரைவாகச் 

சுழன்று 
கொண்டிருந்தது . எவரேனும் 
அக்கோயிலுட் புக முயன்றால் 
அவ்வுருளைப் படையால் வெட் 
டுண்டு மாளும்படியாக நேரி 
டும் . இவர் அக் கோயிலுள் எவ் 
வாறு புகுந்து அங்குள்ள தங்கச் 
சிலையைக் 

கவரலாம் என்று 
எண்ணினார் . 

அதற்கான 
சூழ்ச்சி யொன்றுந் தோன்றி 
யது . வாழைத்தண்டுகளை ஒன் 
றன்பின் , ஒன்றாகக் கொடுத்துச் 
சுழன்று கொண்டிருக்கும் 
உருளைப்படையின் விரைவைத் 
தணித்தார் . பிறகு 
புகுந்து பொற்பதுமையைக் 
கைப்பற்றினார் . அதனைத் திரு 
வரங்கத்திற்குக் 

கொண்டு 
போய்ப் பெருமாளுக்குப் பல 
திருப்பணிகள் செய்தார் . திரு 
மாலுடைய 

திருவருளால் 
இவருக்கு மெய்யறிவு உண்டா 

செய்யுட்களைப் புதி 
தாகப் பாடும் ஆற்றலும் உண் 
டாகியது . பெருமாள் 
பெரிய திருமொழி , திருக்குறுந் 
தாண்டகம் , திருநெடுந் தாண்ட 
கம் முதலிய பல பாடல்களைப் 
பாடினார் . இவருடைய பெயர் 
நீலன் , பரகாலன் , நாலுகவிப் 
பெருமான் , கலியன் , 


உள்ளே 


தீய 


கியது . 


ஆடல்மா 


ஆலிநா 


திருமஞ்சனபண்டாரங்கள் 


833 


திருமறைக்காடு 


டன் , திருமங்கையாழ்வார் எனப் என்றும் ஒரு பெயர் உண்டு 
பலவாறு வழங்கி நின்றன . இவ்வூரின் சிறப்புக்களை மாயூர 
திருமஞ்சனபண்டாரங்கள் - இரத் 

புராணம் 

விரிவாகக் கூறும் . 
தினகிரி என்னும் வாட்போக்கி 

சுவாமிபெயர் மாயூரநாதேசுரர் ; 
யில் எழுந்தருளிய இறைவனுக் 

இறைவி பெயர் அபயாம்பிகை . 
குத் திருமுழுக்கின் பொருட்டுக் | திருமயிலை - தொண்டைநாட்டுத் 
காவிரியில் இருந்து நீர்கொண்டு தேவாரம்பெற்றசிவப்பதிகளில் 
வரும் பண்டார வகுப்பினர் . 

ஒன்று . 

சென்னையில் தென் 
வர்கள் மனிதனாக வந்த பகுதியில் இருக்கிறது . உமா 
கடவுளை வாளால் முடியில் தேவி மயில் வடிவங்கொண்டு 
வெட்டிய அரசனுடைய வழி இறைவனைப் பூசித்து வழிபட்ட 
முறையினர் என்று கூறப்பெறு 

படியால் ஊருக்கு மயிலாப்பூர் 
கின்றனர் . 

என்று பெயர் உண்டாகிய . 
திருமணஞ்சேரி - சோழவள நாட் சிவநேசச் செட்டியார் மகள் 
டிலுள்ள தேவாரம் பெற்ற 

பூம்பாவையின் எலும்பைத் திரு 
சிவப்பதிகளில் ஒன்று . வைசிய 

ஞானசம்பந்தர் பெண்ணாகச் 
குலத்திற் பிறந்த இரண்டு 

செய்தருளிய இடம் . இறைவர் 
பெண்கள் உறவினர்கள் . அவர் 

பெயர் கபாலீசுரர் ; இறைவி 
களிருவரும் ஒரேசமயத்தில் பெயர் கற்பகவல்லியம்மை . 
சூல்கொண்டிருந்தனர். 

திருக்குறள் இயற்றிய திரு 
வரும் தங்களுக்குள் ஆண் பெண் 

வள்ளுவ நாயனார் இவ்வூரில் 
பிறந்தால் திருமணஞ்செய்து வாழ்ந்திருந்தவர் என்பர் . திரு 
வைப்பது என்று உறுதிசெய்து 

வள்ளுவருக்குத் தனியிடத்தில் 
கொண்டனர் . ஒருத்திக்குப் 

கோயில் இருக்கிறது . 
பெண்பிறந்தது . மற்றொருத் | திருமறைக்காடு - இவ்வூர் இந் 
தியோ ஆமையைப் பெற்றனள் . 

நாளில் வேதாரணியம் என்னும் 
பெண்ணைப் பெற்றவள் " நான் வடமொழிப் பெயரோடு 
என்னுடைய பெண்ணைக் 

விளங்குகிறது . சப்தவிடங்கத் 
கொடேன் என்றனள் . அந்த தலங்களில் ஒன்று . மறைகள் 
ஆமை சிவபெருமானை வழி 

பூசித்துத் திருக்காப்புச் செய்த 
பட்டு வேண்டிக் கொண்டது . 

கதவைத் திருநாவுக்கரசர் 
இறைவன் ஆமையுருவைப் திறந்தார் . திருஞானசம்பந்தர் 
போக்கி மனித உருவங் கொடுத் 

மூடினார் . மறைகள் பூசித்து 
துத் திருமணம் நடக்கச் செய் 

வழிபட்டபடியாலும் 
தார் . இதனால் ஊருக்குத் திரு 

னாளிற் பெருங்காடாக இருந்த 
மணஞ்சேரி என்று பெயர் உண் 

படியாலும் மறைக்காடு என்று 
யாகியது . இறைவன் பெயர் பெயர் உண்டாயிற்று . இராம 
அருள் வள்ளனாய கேசுரர் 

பிரான் இராவணனைக் கொன்ற 
இறைவி பெயர் யாழின் மொ 

தனால் இராமபிரானைத் தீவினை 
யம்மை . 

தொடர்ந்து வந்தது . 
திருமயிலாடுதுறை இவ்வூர் இங்குள்ள பிள்ளையார் தீர்த் 
இந்நாளில் மாயூரம் என்னும் தருளினார் . அதனால் பிள்ளை 
பெயரோடு வழங்குகிறது . யாருக்கு வீரகத்தி விநாயகர் 
இறைவி மயில் வடிவத்தோடு 

என்று பெயர் உண்டாகியது . 
இறைவனைப் பூசித்து வழிபட்ட “ வேதாரணியம் விளக்க முகு 
படியால் இவ்வாறு பெயர் உண் என்னும் 

மொழியொன்று 
டாகியது . கௌரி மாயூரம் " நெடுங்காலமாக வழங்கி வரு 


முன் 


மாழி 


அதனை 


திருமலை நாய்க்கர் 


334 


திருமலைராயன் 


டைய 


யவை . 


கிறது . இங்கெழுந்தருளிய நகராகக் கொண்டார் . 

குமர 
றைவன் பெயர் மறைக் குருபர சுவாமிகள் 

மதுரை 
காட்டீசுரர் ; இறைவி பெயர் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் 
யாழைப்பழித்த மொழியம்மை . 

பாடி இவருடைய முன்னிலையில் 
மூவர் பாடலும் பெற்ற பதி . அரங்கேற்றஞ் செய்தபொழுது 
இவ்வூருக்கு இரண்டு புராணங் மதுரைமீனாட்சி அருச்சகருடைய 
கள் உள்ளன . 

பெண்ணைப் போல வந்து இவ 

ருடைய மடியில் அமர்ந்திருந்த 
திருமலை நாய்க்கர் - ( 1623-1659 ) 

தாகவும் செய்தி உள்ளது . 
மதுரையில் அரசாட்சி செய்த 

மதுரையில் இவர் அமைத்துள்ள 
நாய்க்கர் வழிமுறை அரசர் 

திருமலை நாய்க்கர் மகாலும் 
களில் இவர் புகழ்பெற்றவர் . 

தெப்பக்குளமும் புதுமண்டப 
இவருடைய தமையனார் காலத் 
தில் நாய்க்க மன்னர்களுக்குத் 

மும் அம்மண்டபத்திலுள்ள 

அழகியசிலைகளும் இன்று நின்று 
திருச்சிராப்பள்ளி தலைநகராக 

திருமலை நாய்க்கருடைய 

பெரு 
இருந்தது . திருமலை நாய்க்கர் 
தாம் பட்டத்திற்கு வந்ததும் 

மையைப் பறை சாற்றிக்கொண் 

டிருக்கின்றன . 
மதுரையைத் தலைநகராக 
மாற்றிக்கொண்டார் . இவரு திருமலைபுரம் - திருநெல்வேலி மா 

நாட்டைச் சேர்ந்த வட்டத்திலுள்ள திருமலைபுரத் 
திண்டுக்கல்லை மைசூர் அரசர் தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 
சாமராச உடையாருடைய ஓவியங்கள் காலத்தால் பிந்தி 
படைகள் தாக்கின . அப்படை 

இவை கி.பி. 7 - 8 ஆம் 
களைத் திருமலை நாய்க்கருடைய நூற்றாண்டின என்று கூறலாம் . 
படைகள் புறங்காட்டி யோடச் சிற்றண்ணல் வாயில் , திருமலை 
நாய்க்கருடைய 

புரம் , காஞ்சீபுரம் முதலிய 
படைகள் மைசூர் மீது படை இடங்களிலுள்ள பண்டைய 
யெடுத்து அந்நகரத்தைத் தாக்கி ஓவியங்களைக் கண்டுபிடித்துக் 
விட்டுத் திரும்பின . 

கொடுத்தவர் 
திருவிதாங்கூர் 

லிருந்த டுப்ரீல் ( Dubreuil ) 
நாய்க்கரு 
கப்பத்தைக் கட்டாத 

என்னும் பிரஞ்சு ஆசிரியராவர் . 
படியினால் நாய்க்கருடைய 

அண்மையில் தென்னார்க்காடு 
படைகள் திருவிதாங்கூர் மீது 

மாவட்டத்தில் பனைமலை என்னு 
படையெடுத்துச்சென்று அதை 

மிடத்தில் 

பல்லவகாலத்திய 
அடிமைப்படுத்திவிட்டுத்திரும்பி 

ஓவியம் ஒன்று கண்டுபிடிக்கப் 
பின . மதுரை நாய்க்க மன்னர் 

பட்டுளது . குடைபிடித்த அரசி 
கள் விசய நகரமன்னர்களுக்கு 

அல்லது தேவதையின் உருவம் 
அடங்கியவர்களாய்க் 

கப்பங் 
கட்டிவந்தனர் . திருமலை நாய்க்கர் | திருமலைராயன் சோழவள 
கப்பங் கட்டாத படியால் விசய நாட்டில் 
நகரமன்னர் மதுரைமீது படை பட்டினத்தில் 

காளமேகப் 
யெடுத்தார் . இதனால் போர் 

புலவர் காலத்தில் அரசாட்சி 
மூண்டு அழிவுகள்உண்டாயின . 

செய்திருந்த 
திருமலை நாய்க்கர் தெய்வ மன்னன் . அதிமதுரகவிமுதலிய 
பக்தியுடையவர் . மதுரையில் 

பல புலவர்கள் இவனுடைய 
எழுந்தருளிய சோமசுந்தரப் 

அவைக்களப்புலவராக 
பெருமான் மீது கொண்ட அன் தார்கள் . 
பினால் தான் மதுரையைத் தலை மனங்கோணாமலிருக்க வேண் 


செய்தபிறகு 


புதுச்சேரியி 


டைய 


திருமலைராயன் 


ஒரு குறுநில 


இருந் 
அதிமதுர கவியின் 


திருமாலையாண்டான் 


335 


திருமாளிகைத்தேவர் 


f 


டிக் காளமேகப் 

புலவரைப் 
போற்றாதிருந்தான் . சினங் 
கொண்ட காளமேகப் புலவர் 
இவனுடைய நாட்டில் மண்மாரி 
பெய்ய வேண்டுமென்று பாடிச் 
சென்றார் . நாடு அவ்வாறே மண் 
மாரியால் அழிந்தது . 
திருமாலையாண்டான் - ஆளவந் 
தாருடைய மாணவர் . 

இரா 
மாநுசருடைய 

ஆசிரியர்கள் 
ஐந்து பேர்களில் ஒருவர் . இரா 
மா நுசர் திருவாய்மொழியை 
இவரிடந்தான் பாடங்கேட்டார் 
இவர் பிறந்த ஊர் அழகர் 
கோவில் . வாழ்ந்த ஊர் திரு 
வரங்கம் . மாலாதரர் , ஞான 
பூரணர் என்பன இவருடைய 
வேறு பெயர்கள் . 


தூய 


கேட்டுக்கருவூர்த்தேவர் யாதும் 
மறுமொழி கூறாதிருந்தார் . 

தேவர் ஒருமுறை சேந்தனா 
ரோடு 

திருத்தில்லைக்குச் 
சென்றார் . அங்கு தேர் ஓடாமல் 
தடைப்பட்டு நின்றது . பதிக 
மோதித் தேரோடக் கட்டளை 
யிட்டார் . இவர் ஒரு நாள் 
காவிரியில் நீராடிவிட்டுச் சிவ 
பூசைக்கு மலர் 

பறித்துக் 
கொண்டு திரும்பினார் . வழியில் 
பிணம் ஒன்று வந்தது . 

சிவ 
பூசைக்குத் தீட்டு நேராதபடி 
மலரைவிண்ணில் எறிந்து நிற்கச் 
செய்தார் . பிணம் இடுகாடு 
மட்டும் நடந்து செல்லக் 
கட்டளையிட்டார் ; பிணமும் 
அவ்வாறே நடந்து சென்றது . 

இவரைக் கண்ட மாதர்கள் 
இவரிடம் மையல் கொண்டனர் . 
இவரைப்போலவே மக்களைப் 
பெற்றனர் . அந்தணர்முதலிய 
பலரும் அந்நாள் அரசாண் 
டிருந்த நரசிங்க மன்னனிடம் 
முறையிட்டனர் . அரசன்சினங் 
கொண்டான் . திருமாளிகைத் 
தேவரைக் கட்டிக் கொண்டு 
வருமாறு 

கட்டளையிட்டான் . 
காவலாளிகள் தேவரிடம் 
சென்றார்கள் . தாங்கள் ஒரு 
வரை ஒருவர் கட்டிக்கொண்டு 
அரசனிடஞ் சென்றார்கள் . 
பிறகு அரசன் படைத்தலைவர் 
களை அனுப்பித் திருமாளிகைத் 
தேவரை வெட்டிக் கொண்டு 
வாருங்கள் ” என்று கட்டளை 
யிட்டான் . அவர்கள் தம்மையே 
வெட்டிக்கொண்டு சென்றனர் . 
பிபிறகு அரசன் படையெடுத்துக் 
கொண்டு சென்றான் . தேவர் 
அம்பிகையை வேண்டிக்கொண் 
டார் . அம்பிகை மதிலில் இருந்த 
நந்திகளையேவினாள் . அவைகள் 
சென்று அரசனை 
செய்து திரும்பின . தேவர் 
மேலுஞ்சிலகாலம் இருந்து வீடு 
பேறடைந்தார் . 


திருமாளிகைத்தேவர் 
போகமுனிவருடைய மாணவர் 
பலருள்ளுஞ் சிறப்புற்று 
விளங்கியவர் . 

சைவர் . 
திருவாவடுதுறையில் எழுந் 
தருளியிருந்தவர் . இவர் ஒருநாள் 
சிவபூசை செய்து வழிபாட்டுணா 
வைக் கருவூர்த்தேவரு 

க் 
கொடுத்தார் . 

கருவூர்த்தேவர் 
மிகுந்த களிப்புடன் ஏற்றுக் 
கொண்டார் . பிறகு ஒருநாள் 
கருவூர்த்தேவர் சத்தி பூசை 

திருமாளிகைத் 
தேவருக்கு வழிபாட்டுணா 
வழங்கினார் . திருமாளிகைத் 
தேவர் இதனை ஏற்றுக்கொள்ள 
வில்லை . கருவூர்த்தேவர் இச் 
செய்தியைத் தம்முடைய ஆசிரி 
யரிடங்கூறினார் . 
வூர்த்தேவரை நோக்கித் திரு 
மாளிகைத் தேவர் கொடுத்தது 
சிவபிரானுடைய வழிபாட்டுப் 
பொருள் ; அதனை நீ ஏற்றுக் 
கொள்ளத்தகும் . அவர் நல்ல 
ஆசாரமுடையவர் ஆகவே அவர் 
உம்முடைய வழிபாட்டுணாவை 
ஏற்றுக்கொள்ளல் தக்க தன்று " 
என்று கூறினார் . இத னைக் 


செய்து 


போகர்கரு 


முதுகிடச் 


திருமாற்பேறு 


33 


திருமுறை காட்டிப்பிள்ளையார் 


திருமாற்பேறு - தொண்டை வள விடும் உயிர்களுக்கெல்லாம் 
நாட்டிலுள்ள தேவாரம்பெற்ற உமாதேவியார் தமது ஆடையி 
சிவப்பதிகளில் ஒன்று . திருமால் னால் வீசி இளைப்பாற்றச் சிவ 
பூசித்துப் பேறுபெற்றபடியால் பிரான் திருவைந்தெழுத்தை 
திருமாற்பேறு என்று பெயர் உபதேசித்து அவ்வுயிர்களைத் 
பெற்றது . இவ்வூரில் ஒருகணப் தமதுருவாக்கும் பதியாதலால் 
பொழுது தங்கியிருந்தவர் கட்கும் 

து காசியைப் 

போன்றது . 
வீடுபேற்றையளிக்க வேண்டும் சுவாமி பெயர் பழமலைநாதர் 
என்று 

திருமால் சிவபிரானை அம்மன் பெயர் பெரிய நாயகி . 
வேண்டிக் கொள்ளச் சிவபிரா இவ்வூருக்குப் பழமலை எனவும் 
னும் அவ்வாறேசெய்வதாகக்கூறி பெயருண்டு , இவ்வாறு வழங் 
யருளிய தலம் இறைவன் பெயர் கினும் ஊரில் மலை இல்லை . 
மணிகண்டேசுரர் . இறைவி கோயிலையொட்டி மணிமுத்தா 
பெயர் அஞ்சனாட்சியம்மை . நந்தி நதியிருக்கிறது . இவ்வூரின் 
நின்ற திருக்கோலம் . இலிங்கம் சிறப்புக்களை விருத்தாசல 
பல தலங்களில் அருச்சகர் புராணம் விளக்கமாகக் கூறும் . 
களாலும் தீண்டப்படுவதில்லை . 
அவ்வாறு 

கொங்கு 
திருமுருகன்பூண்டி 
தீண்டப் பெறா 
இலிங்கங்களைத் தீண்டாத் திரு 

நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 
மேனி என்பர் . ஈண்டும் இலிங் 

சிவப்பதிகளில் ஒன்று . திருப் 
கந் தீண்டப் பெறுவதில்லை . 

பூர்ப் புகைவண்டி நிலையத்திற்கு 

வடக்கே ஐந்து மைல் தொலை 
திருமீயச்சூர் சோழ வளநாட் வில் உள்ளது . முருகக்கடவுள் 
டிலுள்ள தேவாரம் பெற்ற பூசித்து 

வழிபட்ட படியால் 
சிவப்பதிகளில் ஒன்று . பேரளம் இப்பெயரையடைந்தது . சேர 
புகைவண்டி நிலையத்திற்கு மான் சுந்தரர்க்குக் கொடுத்த 
மேற்கே ஒருமைல் தொலைவில் பொருளைச் சிவபிரானுடைய 
இருக்கிறது . கோயிலின் விமா கட்டளைப்படிப் பூதகணங்கள் 
னம் யானை மேல் இருப்பதைப் 

பறித்துத் திரும்பக் கொடுத்த 
போல் விளங்கும் . இறைவரை 

இடம் . சுவாமி பெயர் முருக 
யும் இறைவியையும் 

யானை மீது நாதேசுரர் ; 
வைத்துக் கதிரவன் வழிபட்டா 

முயங்கு பூண்முலையம்மை . 
னென்பது வரலாறு . திருமீயச் 
சூர் இளங்கோயில் 

திரு முறை வீடுபேற்றுத் 

என்ப 
தொன்றும் இவ்விடத்தில் இருக் 

திருவுக்கு வழிகாட்டும் உண்மை 
கிறது . சுவாமி பெயர் முயற்சி 

உரைக்கும் நூல் திரு 
நாதேசுவரர் ; அம்மன் பெயர் 

முறை . இத்திருமுறைகள் திரு 
சவுந்தர நாயகி . 

ஞான சம்பந்தப் பிள்ளையா 

ருடைய தேவாரம் முதல் திருத் 
ரு முக்கூடல் காஞ்சிமா தொண்டர்புராணம் இறுதியாக 
நகருக்கு அண்மையில் உள்ள 
ஓர் ஊர் . கம்பாநதி , வேகநதி , 

முறைப்படுத்தப்பட்ட பன்னி 
சேயாறு என்னும் மூன்று ஆறு 

ரண்டும் ஆகும் . திருமுறை 

என்று பெயர் கொடுத்தவரும் 
களும் கூடுமிடத்தில் இருப்ப 
தால் இப்பெயர் பெற்றது . 

நூல்களை ஆக முறைப்படுத்தித் 
தொகுத்தவரும் 

நம்பியரண் 
திருமுதுகுன்றம் - இவ்வூர் விருத் 

டார் நம்பி என்பவராவர் . 
தாசலம் என்னும் பெயரோடு திருமுறை காட்டிப்பிள்ளையார் - 
வழங்கும் . இது விருத்தகாசி 
எனப்பெறும் , இங்கு உயிர் 

திருத்தில்லையில் 
சேகர சோழமன்னன் காலத் 


அம்மன் பெயர் 


களை 


அபயகுல 


திருமுற்றம் 


337 


திருவண்டு துறை 


சென்றார் . 


அங் 


திரிந்து 
என்று 


முனிவர் 


காட்சி 


தில் தேவாரத் திருப்பதிகங்கள் மோகூர் , என்னும் பெயர் 
உள்ள அறையைக் 

அறையைக் காட்டிய காணப்பெறும் . 
பிள்ளையார் . 

திருவகீந்திரபுரம் தென்னார்க் 
திருமுற்றம் - இந்நாளில் குற்றா 

காடு மாவட்டத்தில் திருப்பா 
லம் குறும்பலாக் கோயில் என 

திரிப்புலியூருக்கு மேற்கே 
வழங்கும் பதி முன்னாளில் இப் 

நான்கு 

மைல் தொலைவில் 
பெயரோடு வைணவப்பதியாக 

உள்ள வைணவப்பதி . அ 
விளங்கியது . அகத்திய முனிவர் 

என்பது பாம்பு .. இந்திரன் 
சிவத் திருக் கோலத்தினுடன் 

என்பது தலைவன் . ஆதிசேட 
ஊர்க்குட் 

திருவனந்தாழ்வான் 
கிருந்த வைணவர்கள் அகத்தி 

வழிபட்ட 

தலமாகையால் 
யரை ஊரினுள் நுழையவிடா 

இவ்வாறு 

பெயர் பெற்றது . 

பெயர் 

இந்நாளில் 
மல் தடுத்ததோடு சிவநிந்தனை 
சிவனடியார்நிந்தனை ஆகியவை திருவயிந்திரபுரம் 
களையுஞ் செய்தனர் . அகத்திய 

வழங்குகின்றது . பெருமாள் 

பெயர் 
அவ்வைணவர் 

தெய்வநாயகப் பெரு 
மாள் . 

தாயார் பெயர் 
களுடைய ஆணவத்தை அழிக் 
கும் பொருட்டு வைணவ அடி 

வைகுண்டநாயகி . திங்களுக் 
யார் கோலத்தோடு சென்று 

கும் கருடனுக்கும் 
கோயிலினுள் நுழைந்து திரு 

கொடுத்த இடம் . இவ்வூரைத் 
மாலின் தலையில் கைவைத்து 

திருமங்கையாழ்வார்பாடியிருக் 
அழுத்திக்குறுகச் செய்து திரு 

கிறார் . இங்கு வேதாந்த 
முற்றம் திருக்குற்றாலமாகு 

தேசிகர் பதினைந்து ஆண்டுகள் 
மாறு செய்தார் . 

தங்கியிருந்தார் . தேசிகர் தம் 

முடைய கையாலேயே தோண் 
திருமெய்யம் - தொண்டைமான் டிய கிணறு ஒன்று உண்டு . 
புதுக்கோட்டைக்குத் தெற்கே 
பதின்மூன்று மைல் தொலைவில் திருவடகுரங்காடுதுறை - சோழ 

வள நாட்டில் உள்ள தேவாரம் 
உள்ள ஊர் . இவ்வூரில் எழுந் 

பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
தருளிய இறைவன் 

பெயர் 

வாலி வழிபட்ட காரணத்தால் 
சத்தியகிரீசுவரர் , திருமால் 

இவ்வாறு 

பெயர் பெற்றது 
பெயர் சத்திய மூர்த்தி . வைண 

என்பர் . 
வர்கள் இவ்வூரைத் திருவரங் 
கத்திற்கு அடுத்த படியாகப் திருவண்டுதுறை - சோழ வள 
போற்றுகிறார்கள் . புகழ் பெற்ற 

நாட்டில் இராசமன்னார் குடிக் 
ஊர்களில் இதுவுமொன்று . குக் கிழக்கே ஏழுநாழிகை 
இவ்வூர் இந்நாளில் திருமயம் 

வழித் தொலைவில் உள்ள ஒரு 
எனத்திரிந்து வழங்குகின்றது . 

தேவாரம் பெற்ற சிவப்பதி . 
பிருங்கி முனிவர் 

வண்டுரு 
ரு மோகூர் 

மதுரைக்கு எடுத்துக் கொண்டு சுவாமிக் 
அண்மையில் உள்ள ஓர் ஊர் . கும் அவரைப்பாகம் பிரியாத 
திருமால் மோகினி 

அம்மைக்கும் இடையே ஊடுரு 
மெடுத்தது இவ்வூரில் என்பர் . விச் 

தம்முடைய 
இது முன்னாளில் மோகனூர் நியதிப்படி சுவாமியை மட்டும் 

வழங்கிப் பின்னாளில் வலம் வந்து வழிபட்ட தலம் . 
மோகூர் , திருமோகூர் என்று வண்டின் பாடலோசை கருவ 
மருவி 

பழைய 

றைக்குள் இந்நாளிலும் 
சங்க 

இலக்கியங்களிலும் கேட்கக் கூடும் என்பர் . 
சி . பெ . அ -22 


வடிவ 


சென்று 


என்று 


விட்டது . 


திருவண்ணாமலை 


338 


திருவரங்கம் 


யது 


வந்து 


கீழ்ச் 


திருவண்ணாமலை - கிரேதாயுகத் கரசர் சூலைநோய் 

தீர்ந்து 
தில் தீவடிவாகவும், திரேதா தேவாரம் பாடத் தொடங்கி 
யுகத்தில் பொன் வடிவாகவும் , 

இப்பதியில் 

தான் . 
துவாபரயுகத்தில் தாமிரவடி கோயிலுக்குள்ளே சூலை நோய் 
வாகவும் , கலியுகத்தில் கல் 

கிணறு இருக்கிறது . 
வடிவாகவும் விளங்கும் மலை . மகேந்திரவர்மன் சைவ சமயம் 
நான் முகனும் 

திருமாலும் மெய்யெனத் தெளிந்த பிறகு 
நானே பிரமம் நானே 

பாடலிபுத்திரத்திலிருந்தசமணர் 
பிரமம் ” என்று தருக்கிப்போர் களுடைய பள்ளிகளையும் பாழி 
செய்த பொழுது 

அவர் களையும் இடித்து அவைகளின் 
கட்கிடையே தீத்தூணாக கற்களைக் கொண்டு 
எழுந்து அவர்கட்கு அருள் கட்டிய குணதரேச்சுரம் என் 
புரிந்தமலை . மூவர் தேவாரப் னும் கோயிலும் இவ்வூரில் 
பாடல் பெற்றது . 

மாணிக்க இருக்கிறது . 
வாசகர் திருவெம்பாவை 
யையும் , திருவம்மானையையும் திருவயந்தீசுவரமுடைய நாயனார் 

கோயில் - இக்கோயில் குகைக் 
இங்கு தான் பாடினார் . அருண 
கரிநாதர் 

கோயிலாகும் . இது செங்கற் 
பிறந்தது இங்கு 

பட்டு 
தான் . “ ஞானத் தபோதனரை 

மாவட்டத்தில் உள்ள 

வல்லம் என்னுஞ் சிற்றூரிலே 
வாவென்ற ழைக்குமலை 
அண்ணாமலை என்பதற்கேற்ப 

குன்றின் மேற் பாறையிலே 
எக்காலத்திலும் 

அமைக்கப் 
இவ்வூரில் 

பட்டிருக்கிறது . 
மெய்ஞ் ஞானிகள் இருந்து 

மகேந்திரவர்மன் காலத்தில் 
கொண்டேயிருப்பர் . இவ்வூரின் 

அவன் 

சிற்றரசனாக 
சிறப்புக்களை 

இருந்து அரசாண்ட வயந்தப் 
அருணாசல 

பிரியன் 
புராணம் விளக்கமாகக் கூறும் . 

என்னும் சிற்றரசன் 
பெயர் அண்ணா 
சுவாமியின் 

தன்னுடைய பெயரால் இ 

இக் 

கோயிலை 
மலையார் எனவும் 

யமைத்தபடியால் 
சலேசுரர் எனவும் வழங்கும் . 

இக்கோயிலுக்கு 

இப்பெயர் 
அம்பிகையின் பெயர் உண்ணா 

வந்தது . 
முலை . கிரேதாயுகத்தில் இம் திருவரங்கப் 

பெருமாளரையர் 
மலை தீவடிவமாக இருந்த ஆளவந்தாருடைய 

மாணவர் . 
யாரும் நெருங்க - இராமா நுசருக்கு 
அண்ண முடியாமலிருந்தபடி அவருக்கு அருள் புரிந்தவர் . 
அண்ணாமலை 

திருவரங்கத்திலே வாழ்ந்தவர் . 
பெயர் பெற்றது . இவ்வூருக் 

திருவரங்கத்துக்கடவுள் முன்பு 
குரியன 264 தீர்த்தங்கள் , திவ்யப்பிரபந்தத்தை 
இவைகளுட் பல இந்நாளில் யோடு பாடி நடித்துக் காட்டி 
மறைந்து போயின . 

யவர்களில் தலைமை 
திருவதிகை - மற்றைய சிவப்பதி 

யவர் . 
விடப் பெருமையில் திருவரங்கம் - இராமபிரானோடு 
அதிகமுடைய பதியாகையால் 

அயோத்தியை அடைந்து முடி 
திருவதிகை 

பெயர் 

சூட்டு விழாவரை உடனிருந்த 
பெற்றது என்பர் . இஃது 

விபீடணர் பிறகு இலங்கைக் 
அட்டவீரத்தலங்களில் ஒன்று . 

குத் திரும்பினார் . திரும்பும் 
திருநாவுக்கரசருடைய தமக்கை 

இராமபிரானிடம் 
யார் திருத்தொண்டு செய்து 

இருந்த திருமாலை இலங்கையில் 
கொண்டிருந்த பதி , திருநாவுக் 

அமைத்து வழிபட வேண்டும் , 


அருண 


பொழுது 


ஆசாரியர் . 


யால் 


யென்று 


தாங்கி 


களை 


என் 


போது 


திருவரசிலி 


18g 


திருவலஞ்சுழி 


அருளைப் 


எவர் 


என்னும் நோக்கத்தோடு 

சேரிக்கு வடகிழக்கில் பத்துக் 
பெற்றுக் கொண்டு திரும்பி 

கல் தொலைவில் உள்ளது . 
னர் . திருச்சியை அடுத்த 
காவிரிக்கரையை அடைந்ததும் 

திருவருட்பா - திருவருட்பா என் 

பது கடவுளுடைய 
கரையில் 

விட்டு 
வைத்து 

பெற்றுப்பாடிய பாடல்களாம் . 
நீராடல் நாட்கடன்கள் முதலி 

அருள் 

பெறாமல் கல்வித் 
யவைகளைச் செய்து முடித்தார் . 

திறமையினால் பாடுகிற பாக்க 
பிறகு திருமாலை யெடுத்தார் . 

ளெல்லாம் 

பொதுவான 
எடுக்க முடியவில்லை . அதனால் 

பாடல்களாம் . அருட்பாக்களைப் 
விபீடணர் உளம் வருந்தி 

பாடுபவர்கள் இலக்கண 
நின்றார் . பிறகு அவ்விடமே இலக்கியக் 

கல்விகளைக் கற் 
யிருந்த போது அன்றிரவில் 

காமல் இருப்பினும் அருளைப் 
பெருமாள் 

விபீடணருடைய பெற்றவுடன் இலக்கண 
கனவில் காட்சி தந்து , " இத் 

இலக்கியத்திறன் தெய்வத் 
தலத்தில் ன்னாளில் 

திருவருளால் அமைந்து 
அகிலாண்டநாயகி தவஞ் 

கிறது . திருஞான சம்பந்தர் 
செய்தபடியாலும் திருமகள் 

மூன்றாவது 

ஆண்டிலேயே 
நடனஞ் செய்யச் சிவபிரான் 

பாடத் தொடங்கினார் . இவ் 
அருள் செய்தபடியாலும் 

வாறு தெய்வத் திருவருளைப் 
அரங்கம் ( திரு - அரங்கம் ) பெற்று 

பாடினாலும் 
என்று ஆகியது . ஆகவே நாம் 

அவைகளெல்லாம் 

அருட் 
இவ்விடத்திலேயே இருக்க 

பாக்கள் என்று போற்றக்கூடி 
விரும்புகிறோம் என்று உரைத் யவைகளே , சமயா சாரியர்கள் 
தார் . விபீடணர் , பெருமாளின் 

பாடிய 

பாடல்கள் 
நோக்கப்படி அவ்விடமே 

முதற்கண் திருவருட்பா என் 
அமைத்து வழிபாடு செய்து 

னும் பெயர் பெற்றது . பிறகு 
சென்றார் . திருக்கோவிலின் 

திருவருட் பிரகாச வள்ளலார் 
திருப்பணிகள் தருமவர்மா 

இராமலிங்க சுவாமிகள் பாடிய 
என்னும் சோழனால் செய்யப் 

பாடல்களுக்கும் சுவாமிகளின் 
பட்டன . இங்குச் சந்திரபுட் 

மாணவர்கள் அருட்பா என்று 
கரணி , பில்வ தீர்த்தம் , சம்பு 

பெயர் கொடுத்து வெளியிட்ட 
தீர்த்தம் முதலிய 
முதலிய புனித நீர் 

னர் . 

பலருடைய 
களும்சம்பு அச்வதம் , புன்னாகம் , 

கண்டனத்துக்கு இடமாயிற்று . 
வகுளம் , கதம்பம் , ஆம்ரம் , 

இந்நாளில் மூவர் தேவாரப் 
பலாசம் முதலிய தலமரங் 

பாடல்களும் இராமலிங்க 
களும் இருக்கின்றன . 

சுவாமிகள் பாடல்களும் திரு 
தொண்டை வள 

வருட்பா என்னும் பெயரோடு 
நாட்டில் 

கொண்டிருக் 

வழங்கிக் 
உள்ள 

தேவாரம் 
பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
இஃது இந்நாளில் ஒழிந்தியாப் திருவலஞ்சுழி - சோழவள நாட் 
பட்டு 

என்று வழங்கப்படு டில் உள்ள தேவாரம் பெற்ற 
இறைவன் அரச 

சிவப்பதிகளில் ஒன்று . சுவாமி 
மரத்தை இருப்பிடமாகக் 

மலை புகைவண்டி நிலையத்திற்கு 
கொண்டு 

தங்கியபடியால் அண்மையில் இருக்கிறது . இத் 
திருவரசிலி யென்னும் பெயர் 

தலத்தில் காவிரி 

நிலத்திற் 
உண்டாகியது . இறைவனின் புகுந்துபாதலத்திற் பாய்ந்தது . 
பெயர் அரசிலி நாதர் . புதுச் ஏரண்டமுனிவர் தம்மைப்புலி 


தாம் 


திருவரசிலி 


கின் றன . 


கிறது . 


திருவலம்புரம் 


340 


திருவள்ளுவர் 


இவள் 


வள 


உசா 


கொடுத்துப் பிலத்திற் புகுந்த திருவழுந்தூர் - இப்பெயர் தேர 
வுடன் 

காவிரி மேலே வந்து முந் தூர் எனவும் வழங்கும் . 
வலமாகச் சுழித்துக் கொண்டு சோழவள நாட்டிலுள்ள 
சென் றபடியால் இவ்வூருக்குத் தேவாரம் பெற்ற சிவப்பதி 
திருவலஞ்சுழி என்று பெயர் களில் ஒன்று . ஊர்த்துவரதன் 
உண்டாகியது . ஏரண்ட முனி என்னும் அரசனுடைய தேர் 
வருடைய உருவம் கோயிலில் 

இங்கு வந்த பொழுது மேலே 
இருக்கிறது . தேவேந்திரன் செல்லாமல் நிலத்தில் அழுந்தின 
வழி பட்ட இடம் . இங்குள்ள மையால் இவ்வாறு பெயர்உண் 
விநாயகரைப் பூசித்தபடியால் டாகியது . மறைகளும் தேவர் 
அமுதந்திரண்டதாம் . சுவாமி களும் அட்டதிக்குப் பாலகர் 
பெயர் கற்பக நாதேசுரர் . களும் பூசித்து வழிபட்டதலம் . 
அம்மன் பெயர் பெரிய நாயகி . 
விநாயகர் தீண்டாத் திருமேனி திருவழுந்தூர்த்தாசி 
யுடையவர் சிறப்புக்களெல் 

கம்பர் பிறந்த திருவழுந்தூரிற் 
லாம் இவருக்கே . 

பிறந்து கல்வி கேள்விகளில் 

வல்லவளாய்ச் செய்யுள் பாடுந் 
திருவலம்புரம் - சோழ 

திறமடை 

மடைந்து விளங்கினாள் . 
நாட்டிலுள்ள தேவாரம் இவள் ஒருமுறை சோழமன்ன 
பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . னைக் காணச் சென்றாள் . சோழ 
திருமால் சிவபிரானை வழி மன்னன் இவளைப் பார்த்து , 
பட்டு வலம்புரிச்சங்கைப் எந்த ஊர் ? ” என்று 
பெற்ற படியால் திருவலம் வினான் . அதற்கிவள் , " கம்பன் 
புரம் என்று பெயர் உண்டாகி பிறந்தவூர் காவிரி தங்குமூர் , 
யது . சுவாமி பெயர் வலம்புரி கும்பமுனி சாபங் குலைந்தவூர் 
நாதர் ; இறைவி 

பெயர் வடு செம்பதுமத் தாதகத்து நான் 
வகிர்க்கண் அம்மை . திருவலஞ் முகனும் தாதையுந்தேடிக்காணா 
சுழியில் காவிரியில் இறங்கின வோதகத்தார்வாழுமழுந்தூர் 
ஏரண்ட முனிவர் இங்குக்கரை என்று செய்யுளினாலேயே மறு 
யேறியதாகக் கூறுவர் . சிவ மொழி கூறினாள் . 
பிரான் திருநாவுக்கரசரைத் 
தாமே வலிந்தழைத்துக் காட்சி திருவள்ளுவர் - திருக்குறளை 
கொடுத்த இடம் . 

இயற்றியவராகிய திருவள்ளு 
வரின் காலம் 

இரண்டாயிரம் 
திருவல்லம் தாண்டைவள ஆண்டுகட்கு முற்பட்டதாகை 
நாட்டிலுள்ள தேவாரம்பெற்ற யால் உண்மையான வரலாறு 
சிவப்பதிகளில் ஒன்று . திருவலம் இன்னதெனக் கண்டுபிடிக்க 
புகைவண்டி நிலையத்திலிருந்து முடியாததாக இருக்கிறது . 
இரண்டுமைல் தொலைவில் 

பழைய திருக்குறள் உரையின் 
உள்ளது . வல்லாளன் என்னும் 

முன்னால் வெளியாகியுள்ள 
அரசன் பூசித்த படியினால் திரு வரலாறு கன்ன பரம்பரையாக 
வல்லம் என்னும் பெயர் 

வழங்கிவருகிறது . செவிவழிச் 
பெற்றது . நவக்கிரகங்கள் நீக் 

செய்தியில் இடையே கட்டுக் 
காலி என்னும் அவுணன் ஆகி 

கதைகளும் புகுந்து விடுவது 
யோரும் இங்கு பூசித்ததாகக் இயற்கை . திருவள்ளுவருடைய 
கூறுவர் . றைவன் பெயர் 

வரலாற்றிலும் அவ்வாறே 
வல்லநாதர் ; இறைவி பெயர் கட்டுக்கதை 

கலந்துள்ளது . 
வல்லாம்பிகை . நந்தி கிழக்குத் 

திருக்குறள் நூலைக்கொண்டு 
திக்கை நோக்கியிருக்கும் . 

திருவள்ளுவரின் வரலாற்றை 


திருவறையணிநல்லூர் 


341 


திருவாஞ்சியம் 


யோ 


கிறது . 


சமயத்தையோ கண்டு மாயினும்ஈண்டுவாக்கினின்றும் 
பிடிப்பது முடியாததாக இருக் பிறந்த சொல்லடியாக நின்று 

இவர் சென்னை பாடலை யுணர்த்துகின்றது . 
மயிலாப்பூரில் வாழ்ந்ததாகக் 

அற நூல்களிலே 

திருக்குறள் 
கூறுவர் . சென்னை திருமயிலையில் சிறந்து விளங்குதலைப் போலச் 
திருவள்ளுவருக்குக் கோயில் 

சிவபிரானுடைய புகழினையோ 
ஒன்று இருக்கிறது . 

தும் வணக்க நூல்களிலே இத் 
திருவறையணிநல்லூர் நடு 

திருவாசகம் தலைசிறந்ததாகத் 
நாட்டில் உள்ள தேவாரம் 

திகழ்கின்றது . 

எட்டாந் திரு 
பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 

முறையிற் சேர்க்கப்பட்ட இத் 
திருக்கோவலூர்ப் புகைவண்டி 

திருவாசகத்திற்குப் பலபேர் 
நிலையத்திற்கு வடக்கே சிறிது 

உரையெழுதியிருக்கின் றனர் . 
தொலைவில் உள்ளது . 

பாண்ட 

நரியைக் குதிரைப் பரியாக்கி 
வர்கள் காட்டுவாழ்க்கையை 

ஞால மெல்லாம் நிகழ்வித்துப் , 
மேற்கொண்டிருந்தபோது 

பெரியதென்னன் மதுரை 
தங்கியிருந்த ஐந்து அழகிய 

யெல்லாம் பிச்சதேற்றும் 
அறைகளைக்கொண்டிருந்த படி 

பெருந்துறையாய் , 

அரிய 
யால் அறையணிநல்லூர் என்று 

பொருளே அவிநாசி அப்பா 
பெயர் அடைந்தது என்பர் . 

பாண்டி வெள்ளமே , தெரிய 

வரிய பரஞ்சோதி ! செய்வ 
திருவனந்தபுரம் - மலைநாட்டில் தொன்றும் அறியேனே 
உள்ள திருமால் பதிகளில் 

என்னுஞ் செய்யுளிலே ஆல 
ஒன்று . இங்குள்ள திருமாலின் 

வாய்ப்பரமன் அடிகளுக்காக 
பெயர் அனந்தபத்மநாபர் . நரிகளைப் பரிகளாக்கிய செய்தி 
இவர்தம்முடையவலக்கையைச் அகச்சான்றாக அமைந்துள்ளது . 
சிவலிங்கத்தின் மீது 

நீட்டி நரிகளைப் பரிகளாக்கிய வெல் 
யிருப்பார் . நான்முகனை நாபி 

லாம் கற்பனைக்கதையென்பார் . 
யில் வைத்திருப்பார் . 

துளுவ 

இத்தகைய அகச்சான்றுகளை 
குலத்தில் உதித்த திவாகரன் மறுத்துரைக்கவியலாது . இத் 
என்னும் எ தீசுவரன் வழிபட்டு 

திருவாசகத்தின் சிறப்பினை 
வீடுபேறடைந்த பதி . நம்மாழ் 

யுணர்ந்து வெளிநாட்டார் 
வார் , பெரியாழ்வார் ஆகியோர் இதனை ஆங்கிலத்தினும் மொழி 
இப்பதியைப் பாடியிருக்கின் 

பெயர்த்துள்ளனர் . 
றனர் , 

திருவாஞ்சியம் 

சோழவள 
திருவாசகம் இதுதிருவாதவூரடிகள் நாட்டிலுள்ள மூவர் தேவார 
என்னும் மாணிக்கசவாசகரால் மும் பெற்ற சிவப்பதிகளில் 
இயற்றப்பெற்றது . சிவபிரா ஒன்று . நன்னிலம் புகைவண்டி 
னுடைய திருவருளைப் பெற்ற நிலையத்திற்கு மேற்கே ஆறு 
பிறகு திருவாதவூரடிகள் பாடி மைல் தொலைவில் இருக்கிறது . 
யருளிய இத்திருவாசகம் கருங் திருமால் சிவபிரானை வழி 
கன் மனத்தையுங் கசிந்துருகச் பட்டுத் தம்மைப்பிரிந்துபோன 
செய்யும் பான்மையுடையது . திருமகளை அடையப் பெற்ற 
இதனை எண்ணியே , " திருவாச தலம் . திருவைவாஞ்சித்த இடம் 
கத்துக் குருகாதார் ஒரு வாச திருவாஞ்சியம் என்று பெயர் 
கத்துக்கும் உருகார் 

பெற்றது . குப்தகங்கை என்னும் 
பழைய மொழியொன்றும் புனிதநீர் கோயிலுக்குவடக்கில் 
வழங்கிவருகிறது . 

வாசகம் இருக்கிறது . 

இத்தலத்தில் 
உரைநடையை உணர்த்தும்பத இறப்பவர்கட்கு யமவாதனை 


என் 


திருவாடானை 


842 


திருவாய்மொழிப் பிள்ளை 


கால் 


நாள் 


னான் . 


. 


இடையன் 


தியது . 


னைந்து 


படியால் 


உயிர் 


இல்லை என்பர் . காசிக்கு நிக 

தடுக்கிப் பால் 
கராகச் சொல்லப்பெறும் தோறும் கவிழ்ந்து கொண்டே 
தென்னாட்டுச் சிவப்பதிகளில் வந்தது . ஒரு நாள் இடையன் 
இதுவும் ஒன்று . இறைவன் கையிலிருந்த 

வாளால் பால் 
பெயர் வாஞ்சிலிங்கேசுவரர் ; கவிழ்ந்த இடத்தில் வெட்டி 
இறைவி பெயர் மங்கள நாயகி . 

அங்கிருந்து இரத்தம் 
திருவாடானை - பாண்டி நாட்டி 

வெளிப்பட்டது . 

மனம் வருந்தி 
லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 

இவர் பாலு 
பதிகளில் ஒன்று . ஆடு யானை 

கந்த நாதரோ என்று கூறித் 
ஆகியவைகள் வழிபட்டபடி 

தொழுதான் . அதனால் இறை 
யால் திருவாடானை என்று 

வனுக்கு இவ்வாறு பாலுகந்த 
பெயர் உண்டாகியது . இறை 

ஈசுரர் என்று பெயர் உண்டா 
வன் பெயர் ஆடானை நாதர் ; 
இறைவி பெயர் அம்பாயிர திருவாய்மொழிப் பிள்ளை - இவர் 
வல்லி . 

அண்ணர் என்பவருடைய திரு 
திருவாதவூர் - பாண்டி நாட்டில் 

மகன் . இவருக்குத் திருமலையாழ் 

வான் 
மதுரைக்குக் 

பிள்ளைப்பெய 
கிழக்கே பதி 

என்று 
மைல் தொலைவில் 

ருண்டு . இவர் பிறந்த ஊர் 
உள்ள ஊர் . இவ்வூரில் திருவாச 

குந்தி நகரம் . வருடைய தாய் 

பிள்ளை 
கத்தைத் திருவாய்மலர்ந்தருளிய 

லோகாசாரியார் 
மாணிக்கவாசகர் 

கோயிலை விட்டு வெளியேறிய 
என்னும் 

விட்டாள் . 
திருவாதவூரடிகள் பிறந்தார் . 
இவருடைய குலம் அமாத்தியப் 

அதனால் இவர் சிறிய தாயா 
பிராமணர் வகுப்பு என்பர் . 

ரிடம் வளர்ந்தார் . தமக்குக் கூர 

குலோத்தமதாசர் திருவிருத் 
திருவாப்பனூர் -தேவாரம் பெற்ற 

தத்திற்குப் பொருள் சொல்ல 
பாண்டி 

நாட்டுச் சிவப்பதி 
களில் 

முடியாது என்று மறுத்தபடி 
ஒன்று மதுரையில் 

யால் தாம் பிள்ளை லோகாசாரி 
வையைக்கு வடகரையில் உள் 

யாரை இளமையில் அடுத்தவர் 
ளது . சோழாந்தகன் என்னும் என்பதைச் 

சிறிய தாயால் 
பாண்டிய மன்னன் பொருட்டுச் 
சிவபிரான் ஓர் ஆப்பினிடத்தில் 

உணர்ந்து அடங்கிக் , 
குலோத்த மதாசர் , 

விளாஞ் 
தோன்றியருளிய தலம் . இறை சோலைப்பிள்ளை நயினாச்சாம் 
வனுக்கு இடப்பு ரேசர் என்று 
பெயர் . அருச்சகராகிய சைவ 

பிள்ளை முதலியவர்களிடம் திரு 
வேதியர் உலையிலிட்ட வைகை 

வாய்மொழி 

யெல்லாங் 
யாற்றுமணலைச் சோறாகச் செய் 

கேட்டுத் திருநகரிக்குப் போய்க் 
வித்தபடியால் அன்ன விநோதன் 

காடுவெட்டி நாடாக்கிக் குடி 
என்னும் பெயரும் உண்டு . 

யேற்றி ஆழ்வாரை அமைத்துச் 
சடகோபதாசர் 

எனவும் , 
திருவாப்பாடி 

நாட்டி திருவனந்தபுரத்தில் விளாஞ் 
லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் சோலைப் பிள்ளையிடத்தில் 
பதிகளில் ஒன்று . இறைவ 

மறைமுகச் சிறப்புப் பொருள் 
பெயர் பாலுகந்த களை யெல்லாங் கேட்டுத் திரு 
ஈசுரர் ; இறைவி பெயர் பெரிய வாய் மொழியில் வல்லவரானார் . 
நாயகி . இங்கிருந்த இடையன் 

அதனால் திருவாய்மொழிப் 
ஒருவன் பாலைக் கறந்து வீட் பிள்ளை 

என்று பெயருண்டா 
டிற்குக் 

கொண்டு போகும் 
பொழுது வழியில் ஓரிடத்தில் 

சதுர்வேத மங்கலம் 
என்னும் ஓர் ஊரைத் திருநகரி 


சோழ 


. 


னுடைய 


கியது . 


திருவாரூர் 


843 


திருவாலித் திருநகரி 


மணவாள 


வைணவ 


யில்உண்டாக்கிக்கோயில் கட்டு திருவாலங்காடு தொண்டை 
வித்துக் காடுவெட்டியையன் நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 
எனவும் பெயரடைந்தார் . சிவப்பதிகளில் ஒன்று . திரு 
மாமுனிகட்கு 

வாலங்காடு 

புகை 

வண்டி 
ஐவகைச் சடங்குகளுஞ் செய்து நிலையத்திற்கு வடக்கே மூன்று 
திருநாட்டிற் கெழுந்தருளிய 

மைல் தொலைவில் உள்ளது . 
ஆசாரியார்களில் 

சிவபிரான் திருக்கூத்தாடும் 
ஒருவர் . 

ஐந்து சபைகளில் 

ஒன்று , 

இரத்தின சபை என்று பெயர் . 
திருவாரூர் பிறந்தவர்களுக்கு இங்குச் சிவபிரான் காளியோடு 
வீடுபேற்றையளிக்குஞ் சிவப் கூத்தாடினார் . இவ்வூரை, 
பதி . திருமகள் வழிபட்ட பதி திருநாவுக்கரசர் , சுந்தரர் , சம் 
யாகையால் திருவாரூர் என்று 

பந்தர் மூவருமே பாடியுள் 
பெயர் பெற்றது என்பர் . மூவர் 

ளனர் . காரைக்காலம்மையார் 
தேவாரப்பாடலும் 

பெற்ற 

பாடிய திருவாலங்காட்டு மூத்த 
ஊர் . 

சுந்தரர் பரவையாரை திருப்பதிகமும் உண்டு . 
மணம் புரிந்து வாழ்க்கை நடத் 

காரைக்காலம்மையார் தலை 
திய இடம் . திருமகளால் உண் 

யாலே நடந்த தலம் . வாக்கைக் 
டாக்கப்பட்ட கமலாலயம் என் காப்பதற்காக உயிர் துறந்த 
னும் பெரிய தடாகம் இங்கு எ ழுபது 

வேளாளர்களின் 
உண்டு . திருமாலின் மார்பிலே ஊராகிய பழையனூர் அண்மை 
இருந்த சோமாஸ்கந்த மூர்த்தி 

யில் உள்ளது . 
யாகிய தியாகராசரை முசுகுந் திருவாலம் பொழில் - சோழவள 
தச் சக்கரவர்த்தி இந்திரனிட 

நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 
மிருந்து பெற்று வந்து எழுந் 

சிவப்பதிகளில் ஒன்று . தஞ்சை 
தருளச்செய்த பதி . இங்கெழுந் 

மாவட்டத்தில் திருவையாற் 
தருளிய இறைவனுடைய 
பெயர் புற்றிடங் கொண்டார் . 

றுக்கு அண்மையில் உள்ளது . 

எட்டு வசுக்களும் வழிபட்ட 
இறைவியர் பெயர் அல்லியங் 

தலம் . மேற்குப் பார்த்த 
கோதையம்மை . நமிநந்தியடிக 

கோயில் . இறைவர் பெயர் 
ணாயனார் நீரினாலேவிளக்கெரித்த 

ஆத்மநாதேசுவரர் . இறைவி 
பதி . இவ்வூரின் சிறப்புக்களைத் 

பெயர் ஞானாம்பிகை . முன் 
திருவாரூர்ப்புராணம் தியாக 

பரமன் ஆலங்காட் 
ராசர்லீலை ஆகியவைகள் விளக்க 
மாகக் கூறும் . 

டிடையே ஓர் ஆலமரத்தடியில் 
எழுந்தருளியிருந்த படியால் 

திருவாலம்பொழில் என்று 
திருவாரூர்ச் சுந்தர தேசிகர் - 

பெயருண்டாயிற்று . 
இவர் திருவாரூரில் வாழ்ந்திருங் 
தவர் . திருவாத வூரடிகள் திரு திருவாலித் திருநகரி - சோழவள 
வாய் மலர்ந்தருளிய திருக் நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் 
கோவையாரின் உண்மை சீகாழிக்குக் கிழக்கே 
( ஞானப் பொருளை இவர் திருக் மைல் தொலைவில் உள்ள திரு 
ே காவையார் உண்மை என்னும் 

மால் 

திருப்பதி , திருமாலைத் 
பெயரோடு 

நூலாக எழுதி திருமகள் ஆலிங்கனஞ் செய்து 
யிருக்கிறார் . 

கொண்டபடியால் இவ்வூருக் 
திருக்கோவையாரின் தத்து குத் திருவாலி என்று பெயர் 
வார்த்தப் பொருளை உணர்ந்து வந்தது 

என்பர் . பெருமாள் 
கொள்ளலாம் , 

பெயர் வயவாலி ; தாயார் பெயர் 


னாளில் 


நூலால் 


திருவாலியமுதனார் 


திருவாவடுதுறை 


தணர் 


யவை . 


களினுங் 


வட 


வாறு , 


வெண்ணாறு , 


றை 


அமிர்தகடவல்லி . இப்பதியைத் 

ஒருவர் 

பொருட்டுத் 
திருமங்கையாழ்வார் பாடியிருக் தாமே அவர் போல் கோலங் 
கிறார் . 

கொண்டு நடித்தருளிய பதி , 
திருவாலியமுதனார் - திருவிசைப் 

இதனை மாணிக்கவாசகர் " ஐயா 
பாப் பாடியவர்களில் இவர் 

றதனில் சைவனாகியும் " என்று 
ஒருவர் . இவருடைய இயற் திருவாசகத்தில் குறிப்பிட்டிருக் 
பெயர் அமுதனார் . சோழவள 

கிறார் , 
நாட்டிலுள்ள திருவாலி என் ஐயாறப்பர் திருக்கோயில் 
னும் ஊரினராகையால் திரு 

பல்லவ மன்னன் ஒருவனால் 
வாலியமுதனார் என்று கூறப் 

கட்டப் பெற்றது . 

இத் திருக் 
பெற்றார் . இவர் அந்தணர் 

கோயிலுக்குள்ளே ஐயாறப்பர் 
குலத்தினர் என்று தெரிகிறது . 

கோயில் , தென் 

கயிலைக் 
இவர் பாடிய பதிகங்கள் நான் கோயில் , ஒலோக மாதேவீச் 
குஞ் சிதம்பரத்தைப்பற்றி சுரம் ஆகிய மூன்று கோவில் 

கல்வெட்டுக்கள் 

உள்ளன . 
திருவையாறு - சோழவள நாட்டி 

சித்திரைத் திங்களில் இங்கு 
லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
பதிகளில் ஒன்று . தஞ்சைக்கு 

பெருந் திருவிழா நடைபெறும் . 
வடக்கே ஏழு கல் தொலைவில் 

ஐந்தாம் நாள் விழாச் சிவ 
இருக்கிறது . 

பிரான் தம்மைத் தாமே வழி 
தஞ்சை முதல் 
திருவையாறு வரையில் 

படுவதென்று புராணம் கூறும் . 

அவ் விழாவின் முடிவில் இலை 
வெட் 

வர் 
டாறு , குடமுருட்டி , காவிரி 

உமாதேவியோடு திருப் 
என்னும் ஐந்து ஆறுகளையுடை 

பழனம் முதலிய ஏழூர்கட்கு 
மையால் 

எழுந்தருள்வர் . இதனை ஏழூர் 
ஐயாறு 
பெயர் பெற்றதென்று சிலர் 

விழா ( சப்தஸ்தான உற்சவம் ) 

என்பர் . 
கூறுகின்றனர் . மற்றுஞ் சிலர் 
சூரிய புட்கரிணி , சந்திர புட் | திருவாவடுதுறை - சோழ வள 
கரிணி , கங்கை , 

நாட்டில் உள்ள தேவாரம் 

பாலாறு , 
நந்தி தீர்த்தம் என்னும் ஐந்து 

பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
தெய்வீக ஆறுகள் தம்முட் 

இவ்வூருக்கு நவகோடி சித்த 
கலப்பதால் 

புரம் , கோமுத்தி முதலியவேறு 

றன் 
பெயர் பெற்றதென்பர் . 

பெயர்களும் உண்டு . இந்திரன் 

முதலிய தேவர்களும் முனிவர் 
திருக்கைலைக்குப் போய் 

களும் வழிபாடு செய்த பதி . 
இறைவனை வழிபடவெண்ணிய 

இங்குள்ள படர் அரசின் கீழ் 
திருநாவுக்கரசரைச் சிவபிரான் முன்னாளில் போகர் அமர்ந்து 
இங்கு வந்து திருக்கைலைக் பல மாணவர்களுக்கு மெய் 
காட்சியைக் காணுமாறு திரு 

யறிவு போதித்தார் . திருமூலர் 
வருள் புரிந்த தலம் . சுந்தரரும் 
சேரமான் பெருமாளும் இத் 

இங்கு யோகத்தில் மூவாயிரம் 

ஆண்டுகள் அமர்ந்திருந்து 
தல 

வழிபாட்டிற்கு 
ஆற்று வெள்ளப் பெருக்கைத் 

ஆண்டுக்கொரு பாடல் வீதம் 

திருமந்திரத்தைத் திருவாய் 
தாண்டி வர முடியாமல் தென் மலர்ந்தருளினார் . திருஞானசம் 
கரையில் 

சுந்தரர் 
தேவாரம்பாட ஆறு அப்படியே 

பந்தருடையதந்தையார் வேள்வி 

வேண்டுமென்னுங் 
நின்று விலகிவழிவிட்ட இடம் . 
ஐயாறப்பர் ஆதி சைவ அந் 

கருத்தையுணர்த்த , 
யார் பதிகம்பாடி உலவாக்கிழி 


என்று 


ஐயா ெ 


வந்து 


நின்று 


பிள்ளை 


T 


திருவாவூர் 


345 


திருவிசைப்பர் 


யால் 


பெற்றதலம் . திருமாளிகைத் தீசர் . அம்மனுடைய பெயர் 
தேவர் போகரிடம் அருளுரை 

சொக்கநாயகி . ஊரின் வட 
பெற்றதும் வீடு பெற்றதும் மேற்கில் வான்மீக முனிவருக் 
இங்குதான் , திருக்கைலாய குக் கோயில் இருக்கிறது . 
பரம்பரையைச் சேர்ந்த திருவா 
வடுதுறையாதீனமடம் இங்கி 

திருவாளொளிப்புற்றூர் - சோழ 
ருக்கிறது . இம்மடத்தில் பல 

வள நாட்டிலுள்ள தேவாரம் 
பெரியோர்கள் 

பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
எழுந்தருளி அருச்சுனனுடைய 

கைவாளை 
யிருந்தனர் . பெரும்புலவர் 
மீனாட்சிசுந்தரம் பிள்ளையவர் 

இறைவன் ஒருபுற்றில் ஒளித்து 
களும் இவ்வாதீனத்தில் இருந்து 

வைத்தாரம் . அதனால் ஊரின் 

பெயர் இவ்வாறு வாளொளிப் 
பலமாணவர்கட்குக் கல்விகற் 

புற்றூர் என்று ஆகியதாம் . 
பித்தார் . தமிழுக்குப் புத்துயி 

திருமால் மாணிக்கத்தைவைத்து 
ரளித்துக் காலஞ்சென்ற 
உ.வே. சாமிநாதையரவர்களும் 

வழிபட்ட படியினால் ஊருக்கு 

அரதனபுரம் எனவும் ஒரு 
இவ்வாதீனச் சார்பிலேயிருந்து 

பெய 
கல்வி கற்றவர்தாம் . 

ருண்டு . பாண்டவர்கள் பூசித்த 
பசுவடி 

இலிங்கங்களும் திரௌபதி 
வத்தோடு ( ஆ - ) உமாதேவியார் 

பூசித்தவிநாயகர் உருவமும் நச் 
அடுத்துப் பூசித்த இடமாகை 

சுப்பொய்கையும் இங்குள்ளன . 
ஆவடுதுறை என்று 

மாணிக்க 

இறைவன் பெயர் 
பெயருண்டாகியது . இறைவ 

வண்ணர்; இறைவி பெயர் 
டைய பெயர் மாசிலாமணி 

வண்டார் பூங்குழலம்மை . 
யீ சுரர் ; இறைவியினுடைய 
பெயர் ஒப்பிலாமுலையம்மை . 

திருவிசயமங்கை - இது தேவாரம் 

பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
திருவாவூர் - சோழவள நாட்டி கும்பகோணத்திற்கு வடமேற் 
லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் கில் கொள்ளிடக் கரையில் 
பதிகளில் ஒன்று . இவ்வூ 

ர் 

உள்ளது . அருச்சுனனாகிய 
பட்டீசுரத்திற்குத் தென்மேற் விசயன் வழிபட்டபடியினால் 
கில் 

இங்குள்ள விசயமங்கை என்று பெயர் 
பசுபதீச்சுரம் 

பெற்றது . கோ 

வழி 
என்று பெயர் . இவ்வூரில் 

பட்டபடியினால் கோவந்த 
ஆக்கள் ( பசுக்கள் )வழிபட்டன 

புத்தூர் என ஊரின் பெயர் 
வாம் . அதனால் ஆவூர் என்று 

வழங்கும் . ஆனால் இக்காலத் 
பெயர் பெற்றது . 

சுவாமி 

தினர் இப்பெயரைக் கோக் 
பெயர் பசுபதீசுரர் ; தேவியார் 

கறந்தபுத்தூராக்கி விட்டனர் . 
பெயர் மங்கள நாயகி . 

இறைவன் பெயர் விசயநாதர் 
திருவான்மியூர் - தொண்டைவள 

எனவும் இறைவி பெயர் மங்கை 

எனவும் வழங்கும் . 
நாட்டிலுள்ள தேவாரம்பெற்ற 
சிவப்பதிகளில் ஒன்று . சென்னை 

தீர்த்தம் அருச்சுன தீர்த்தம் . 
மயிலைக்குத் தெற்கே மூன்று திருவிசைப்பா - பன்னிருதிருமுறை 
மைல் தொலைவில் கடற்கரையில் களில் ஒன்பதாவதாக அமைந்த 
வான்மீகரிஷி வழி 

பாக்கள் நல்ல இசை 
பட்ட ஊராகையால் திருவான் 

யோடு 

அமைந்தனவாகலின் 
மியூர் என்று பெயர் பெற்றது . திருவிசைப்பா என்று பெயர் 
தேவர்கள் அ முதத்தினால் 

பெற்றது. 

திருவிசைப்பா 
இலிங்கம் செய்து வழிபட்டபடி வைப்பாடிய ஆசிரியர்கள் திரு 
யால் சுவாமியின் பெயர் மருந் மாளிகைத்தேவர் , கருவூரீத் 


உள்ளது . 
கோயிலுக்குப் 


பசு 


நாயகி 


உள்ளது . 


நூல் . 


திருவிடவெந்தை 


346 


திருவிளையாடற் புராணம் 


சோழவள 
தேவர் , சேந்தனார் , பூந்துருத்தி திருவிரும்பூளை 
நம்பி , காடநம்பி , கண்டரா 

நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 
தித்தர் , வேணாட்டடிகள் , திரு 

சிவப்பதிகளில் ஒன்று . இவ் 
வாலியமுதனார் , புருடோத்தம 

வூரில் பூளைச்செடிகள் மிகுதி 
நம்பி , சேதிராயர் என்னும் ஒன் 

இருந்தமையின் இரும் 
பதின்மராவர் . திருவிசைப்பாப் 

பூளை என்று பெயர் உண்டா 
பெற்ற தலங்கள் கங்கை 

யிற்று . இந்நாளில் ஆலங்குடி 
கொண்டசோளேச்சுரம் , 

என்று பெயர் வழங்குகிறது .. 
தஞ்சை இராசராசேச்சுரம் , 

பாற்கடலில் தோன்றிய நஞ் 
திருக்களந்தை ஆதித்தேச்சுரம் , 

சினை ( ஆலத்தை ) இங்கெழுந் 

தருளிய சிவபிரான் 
திருக்கீழ்க்கோட்டூர் மணியம் 

உண்டு 
பலம் , திருச்சாட்டியக்குடி , 

உலகைக் காத்தபடியினால் இவ் 
திருப்பூவணம் , திருமுகத்தலை , 

வாறு பெயர் உண்டாயிற்றாம் . 
திருவாரூர் , திருவாவடுதுறை, 

இறைவருடைய பெயர் காசி 
திருவிடைக்கழி , திருவிடைமரு 

யாரணியர்; இறைவியார் பெயர் 
தூர் , திருவீழிமிழலை , திரை 

ஏலவார் குழவி . 
லோக்ய சுந்தரம் , சிதம்பரம் திருவிலம்பையங் கோட்டூர் - 
என்பனவாம் . 

தொண்டை நாட்டிலுள்ள 

தேவாரம் பெற்ற சிவப்பதி 
திருவிடவெந்தை - திருமகளை களில் 

ஒன்று . கூவத்திற்கு 
இடப்பாகத்தில் வைத்துள்ள அண்மையில் உள்ளது . அரம் 
திருமால் இப்பெயரைப் பெற் பையர்கள் வழிபட்ட தலம் . 
றுள்ளார் . திரு இட எந்தை 

திருவரம்பையங் கோட்டூர் 
என்று இச்சொல் பிரியும் . நாளடைவில் இவ்வாறு மாறி 
இவ்வூர் செங்கற்பட்டு மாவட் 

விட்டது . இறைவன் தீண்டாத் 
டத்தில் கோவளம் என்னும் திருமேனியுடையவர் . 
ஊருக்கு அண்மையில் உள்ளது . பெயர் சந்திரசேகரர் ; அம்மன் 

பெயர் கோடேந்து முலையம்மை . 
திருவிருந்தான் இவன் ஒரு பாண்டியன் கோநேரின்மை 
வள்ளல் . பதினேழாம் நூற் 
றாண்டில் இருந்தவன் . சுந்தர 

கொண்டான் திரிபுவனச் சக்கர 
வர்த்தி 

சடாவர்மன் சுந்தர 
பாண்டியம் பாடிய அனதாரி பாண்டியன் முதலியோருடைய 
என்ற புலவரை ஆதரித்தவன் . கல்வெட்டுகள் 

கோயிலில் 
இவனுடைய விருப்பப்படி இந் 

இருக்கின்றன . 
நூல் இயற்றப்பெற்று இவனு 
டைய அவையிலேயே அரங் திருவிளக்குப்பிச்சன் 
கேற்றப் பெற்றது . இவன் 

கத்தில் பெருமாளுக்குத் திரு 
மதுரையை ஆண்ட முத் 

விளக்குப்பணி செய்து கொண் 
வீரப்ப நாயக்கரின் படைத்தலை 

டிருந்தவர் . நம்பிள்ளை திரு 
வன் . திருவிருந்தானுடைய 

வோலக்கத்தைப் 

பெருமாள் 
தமையனார் பெயர் செவ்வந்தி . 

நின்று காணுமாறு பெருமாளை 
இந்தச் செவ்வந்தியென்பவர் 

அரியணையில் இருந்து கேட்கச் 
மதுரையிலே செவ்வந்தியீசருக் 

செய்தவர் . 
குக் கோயில் கட்டினார் . இவர் திருவிளையாடற் புராணம் - மதுரை 
களுடைய தந்தையார் பெயர் 
கல்லூர்ச்சனிப்பெருமாள் . சுந் 

மாநகரில் திருக்கோயில் கொண் 

டுள்ள சிவபிரான் தம்முடைய 
தரபாண்டியம் என்னும் நூல் அடியார்கள் பொருட்டுச்செய்த 
மதுரையைப் பற்றியது . 

அறுபத்து நான்கு விளையாடல் 


சுவாமி 


. 


திருவரங் 


திருவிற்குடி 


347 


திருவீழிமிழலை 


போனவாறு 


சோழவள 


களும் திருவிளையாடல் என்று 

மேற்கே மூன்று நாழிகை 
பெயர் பெற்றன . இப்புராணம் நடந்து சென்றடையத் தக்கது . 
பாட்டாகவும் உரைநடையாக 

அகத்தியமுனிவர் 
வும் எழுதப்பட்டுள்ளது . 

இறைவழி 
இதனைத் தமிழில் 

பாட்டிற்கு வந்தபோது அடி 
மொழி 

யார் கூட்டம் மிகுதியாக இருந் 
பெயர்த்துப்பாடியவர்கள் வட 

தது . 
மொழி நூல்களை ஆதாரமாக 

அகத்தியர் உள்ளே 

சென்று வழிபட முடியாமல் 
வைத்துக்கொண்டு இயற்றினர் . 

ஈ உரு எடுத்துச் சென்று வழி 
திருவிற்குடி - சோழவள நாட்டி 

பட்டுச் சென்றார் . அதனால் சங் 
லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 

கோய்மலை யென்னும் பெயர் 
பதிகளில் ஒன்று . அட்ட எய்தியது . இந்நாளில் மனம் 

மக்கள் 
வீரட்டத்தலங்களில் ஒன்று . 
சலந்தராசுரனைக் கொன் 

பெயரைத் திரித்துத் திருவிங்க 
றருளிய இடம் . இவ்வூரிலுள்ள 

நாத மலை என வழங்குகின்ற 
புனிதநீருக்குப் பெயர் சக்கர 

னர் . இவ்வூர் நக்கீரர் பாடிய 
தீர்த்தம் . 

" திருவீங்கோய் மலை எழுபது 
இறைவனுடைய 
பெயர் வீரட்டானேசுரர் ; இறை 

என்னும் நூலைப் பெற்றிருக் 
வியின் பெயர் ஏலவார் குழலி . 

கிறது . அந்நூல் பதினோராந் 
இத்தலம் விற்குடி புகைவண்டி 

திருமுறையில் சேர்க்கப்பட்ட 
நிலையத்திலிருந்து மூன்று மைல் 

பெருமையுடையது . 
வடகிழக்கில் உள்ளது . 

திருவீழிமிழலை 
திருவிற்கோலம் தொண்டை நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 
நாட்டில் உள்ள 

தேவாரம் 

சிவப்பதிகளில் ஒன்று . வீழிச் 
பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 

நிறைந்திருப்பதால் 
கடம்பத்தூரில் இருந்து ஏழுகல் 

இவ்வூருக்குத் திருவீழிமிழலை 
தொலைவில் உள்ளது . 

சுவாமி என்று பெயருண்டாகியது . திரு 
தீண்டாத்திருமேனி . மிகுதியாக 

ஞானசம்பந்தரும் திருநாவுக் 
மழை பெய்வதாக இருந்தால் கரசரும் இவ்வூரில் தங்கியிருந்த 

உண்டா 
சுவாமிமீது வெண்மையான நிறம் 

பொழுது பஞ்சம் 
படருகிறதாம் . போர் ஏற்படுவ 

யிற்று . சிவபிரான் இருவருக்கும் 
தாக இருந்தால் சிவப்பு நிறம் படிக்காசு கொடுத்து அவர்கள் 
படருகிறதாம் . திரிபுரமெரித்த 

மூலமாக அடியார்கட்கும் உண 
பரமன் திருக்கையில் விற்பிடித்த 

விடச் செய்தார் . இறைவன் 
கோலமாகத் தங்கியபடியால் 

கட்டளைப்படி பிள்ளையார் காசு 
திருவிற்கோலம் என்று பெயர் கள் வைத்துக் கொண்டிருந் 
உண்டாகியது . சுவாமியின் தார் . அதனால் இங்கு எழுந் 
பெயர் திரிபுராந்தகர் . அம்மை 

தருளியுள்ள பிள்ளையாருக்குப் 
யின் பெயர் திரிபுராந்தகி . 

படிக்காசுப்பிள்ளையார் என்று 

பெயர் உண்டாயிற்று . இறை 
திருவீங்கோய்மலை ஈரோடு வன் பெயர் நேத்திரார்ப்பணே 
திருச்சிக் கிளை இருப்புப்பாதை 

சுரர் ; இறைவி பெயர் சுந்தர 
யில் குழித்தலைப் புகைவண்டி குசாம்பிகை. திருமால் தாமரை 
நிலையத்தினின்றும் 

வடக்கே 

மலர் குறைந்தபோது தமது 
அகண்ட காவிரியை ஓடத்தி 

பிடுங்கியர்ச்சித்து 
னாற் கடந்து இரண்டு நாழிகை 

ஆழிப்படையைப் 

பெற்றது. 
வழித் தொலைவிலுள்ள 

முசி இத்தலத்தில் தான் என்றும் இத 
ரியை அடைந்து அங்கிருந்தும் னால் தான் இறைவனுக்கு இவ் 


செடிகள் 


கண்ணைப் 


திருவுசாத்தானம் 


348 


திருவெண்ணெய் நல்லூர் 


வாறு 


சோழவள 


உலகினர்க் 


பெயர் உண்டாயிற் 

கிழவியிடம் தம் பிள்ளைகளை 
றென்றுங் கூறுவர் . 

ஈடுகாட்டிப் பொன் வாங்கிச் 

சுந்தரருக்குக் கொடுத்த தலம் . 
திருவுசாத்தானம் 

இறைவன் பெயர் விகிர்தநாதே 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 

சுரர் ; இறைவி பெயர் விகிர்த 
சிவப்பதிகளில் ஒன்று . கோயி 

நாயகி . 
லூர் என வழங்குகிறது . முன் 
னாளில் மாமரக் காடாக இருந்த திருவெண்காட்டு நங்கை - சிறுத் 
படியால் சூதவனம் எனவும் தொண்ட நாயனாருடைய மனை 
பெயர் உண்டு . இராமபிரான் 

வியார் . சிவனடியார்களிடத் 
இலங்கைக்குச் செல்லும்போது தில்பேரன்புடையவர்.அடியவர் 
இங்கு அருளுரை பெற்றார் . கட்கு உணவு படைப்பதில் தம் 
சிவபிரானிடமும் அந்நாளில் கணவரையும் விஞ்சிய ஆர்வங் 
இங்கிருந்த முனிவர்களிடமும் கொண்டிருந்தார் . தம்முடைய 
பல செய்திகளை உசாவி யறிந்த ஒரே மகனை அறுத்துக் கறி 
படியால் உசாத்தானம் என்று 

சமைத்துச் சிவபிரானுக்குப் 
பெயருண்டாயிற்று . இறைவர் படைத்தவர் . இவருடைய அன் 
பெயர் மந்திரபுரீசர் ; இறைவி 

பின் திறத்தை 
பெயர் பெரியநாயகி . மூன்றாங் 

குணர்த்தவே இறைவன் 
குலோத்துங்கன் , விக்கிரம பிள்ளைக்கறியுண்பவராக நடித் 
சோழன் , மூன்றாம் இராசேந் தார் கணவருடையகருத்தறிந்து 
திரன் ஆகிய சோழ மன்னர் நடப்பதில் இவர் சிறந்து விளங் 
களின் கல்வெட்டுக்கள் கோயி கினார் . 
லில் உள்ளன . 

திருவெண்ணெய் நல்லூர் - நடு 
திருவுடைய பிரான் தாசர் 

நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 
எழுபத்தினான்கு சிவப்பதிகளில் ஒன்று . 

திரு 
சிம்மாசனாதிபதிகளில் கோமடத் 

வெண்ணெய் நல்லூர்ப் புகை 
தாழ்வாருடைய பரம்பரையைச் 

வண்டி நிலையத்திலிருந்து நான்கு 
சார்ந்த இவர் கொல்லிக்காவல் 

மைல் 

தொலைவில் உள்ளது 
தாசரின் புதல்வியை மணந்து 

இவ்வூரில் உள்ள கோவிலுக்குத் 
சிக்கலில் கொல்லிக்காவல் 

திருவருட்டுறை என்று பெயர் . 
தாசர் இல்லத்திலிருந்தார் . தம் 

இங்கு எழுந்தருளிய இறைவர் 
மாமனார் திருநாட்டுக்கெழுந் 

சுந்தரமூர்த்திகளைத் தடுத்தாட் 
தருளிய பின் தம்மனைவியுடன் 

கொண்டவர் . மெய்கண்ட 
திருநகருக் கெழுந்தருளியிருந் 

தேவர் என்னுங் 

காரணப் 
தவர் . மணவாள மாமுனிகளின் 

பெயரையுடைய சுவேதவனப் 
தந்தையார் . 

பெருமாளாகிய சந்தனாசாரியார் 
எழுந்தருளியிருந்ததும் 

இவ் 
திருவெஞ்சமாக்கூடல் - கொங்கு 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 

ஆரில் தான் . சுந்தரர் திருமணத் 
சிவப்பதிகளில் ஒன்று . வெஞ் 

திற்கு உறுதி செய்யப்பட்ட 

பெண்ணின் ஊராகிய புத்தூர் 
சன் என்னும் வேட 

அரசன் 
வழிபட்டபடியாலும் 

இவ்வூருக்கு அண்மையில் உள் 

குடவ 
னாறு என்னும் ஆற்றோடு ஒரு 

ளது . அவ்வூரின் பெயர் அந்நாள் 
காட்டாறு கூடுவதாலும் திரு 

முதல் மணந்தவிர்ந்த புத்தூர் 

என்று வழங்குகிறது . இறைவர் 
வெஞ்சமாக்கூடல் 
பெயர் 

சுந்தரரைத்தடுத்தாட் கொண்ட 
பெற்றது . சிவபெரு 
மான் தம்மிடம் அன்புள்ள ஒரு 

படியால் 

தடுத்தாட்கொண்ட 
நாதர் எனவும் திருவருட்டுறை 


அண்ணர் 


என்று 


திருவெண்பாக்கம் 


349 


திருவேங்கடன் 


. 


யில் இருத்தலால் அருட்டுறை 

திருவேங்கடம் புரந்தரன் என் 
நாதர் எனவுங் கூறப் பெறு 

னும் அந்தணனுடைய மகனாகிய 
கிறார் . இறைவியின் பெயர் 

மாதவன் என்பவன் ஒழுக்கங் 
வேற்கண்ணியம்மை . 

கெட்டவனாய் இழி குலப் 

பெண்ணை மணந்து களவு மேற் 
திருவெண்பாக்கம் தொண்டை 

கொண்டு வாழ்க்கையை நடத் 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற தினான் . இழிகுலமாது இவனைத் 
சிவப்பதிகளில் ஒன்று . சுந்தரர் 

தன்னிடமிருந்து விரட்டி விட் 
திருவொற்றியூரில் 

சங்கிலி 

டாள் . அதனால் மனம் வருந்திய 
யாருக்குச் செய்து கொடுத்த 

இவன் 

சீநிவாசப்பெருமாள் 
உறுதிமொழியிலிருந்து தவறிக் எ ழுந்தருளியிருக்கும் திரு 
கண்பார்வையிழந்த நிலையில் 

மலையை அடைந்து அதன் மீது 
இந்தத் 

தலத்தையடைந்தார் . ஏறினான் . இவனுடையபாப 
தேவாரமும் 

பாடினார் . தம் ( கடம் ) தேகம் சடசடவென்று 
மாட்டுப் பேரன்புள்ள சங்கிலி 

நெருப்புப்போல் வேக , இவன் 
யினிடத்து வைத்த அன்பினால் 

ஒளிவிடுகிற பசும் பொன்னைப் 
சுவாமி சுந்தரருக்குக் கண் பார் 

போல் தோன்றினமையால் திரு 
வையைக் கொடுக்க வில்லை . 

மலைக்கு 

வேங்கடம் என்று 

பெயர் 
ஆனால் வழியறிந்து ஊன்றிக் 

உண்டாகியது . 
கொண்டு போவதற்காகத் தடி 

குள்ள பெருமாள் கருடாழ்வா 
யொன்று கொடுத்தார் . மனம் 

னால் வைகுண்டத்திலிருந்து 
கொண்டுவந்து 

நிலைநிறுத்தப் 
வருந்திய சுந்தரர் கோயிலில் 
இருக்கிறீரா ? என்று கேட் 

பட்டவர் . 
டார் . சுவாமி “ இருக்கிறோம் திருவேங்கடயா தவராயன் - இவன் 
போம் என்று கூறினார் . சுக் 

திருப்பதி திருமலையில் உள்ள 
தரர் என்னைப் போகச் சொல்லு வேங்கடாசலபதிக்குத் திருப் 
கிற நீர் இங்கு எவ்வளவு பதி என்னுஞ் சிற்றூரைச் சர்வ 
காலத்திற்கு இருக்கப்போகிறீர் 

மானியமாகக் கொடுத்தான் . 
கூறி விட்டு அவ்விட 

வேங்கடாசலபதியின் முதல் 
மிருந்து புறப்பட்டார் . இத சுற்றின் தென்புறத்தில் அழகு 
னால் போலும் இப்பொழுது 

பொருந்திய திருமண மண்டபம் 
திருக்கோவில் பூண்டி நீர்த்தேக் 

ஒன்றைக் கட்டிவைத்தான் . 
கத்தில் மூழ்கிச் சுவாமியும் 
வேறிடத்திற்குப் 

போகும் திருவேங்கடன் - நேரி என்னும் 
படியாக ஆயிற்று . சுந்தரர் ஊரில் இருந்தவன் . இவன் 
காஞ்சீபுரம் சேரும் வரையில் 

சிறந்த 

செல்வமுடையவனாக 
இறைவி மின்னல்போலத் விளங்கியபடியால் பலருக்கும் 
தோன்றித்தோன்றி மறை 

பொருளுதவி செய்து கொண் 
தாளாம் . இதனால் இறைவிக்கு டிருந்தான் . இவனுடைய அண் 
மின்னலொளியம்மை என்று 

ணனாகிய கண்ணுக்கினியானோ 
பெயர் உண்டாகியதாம் . இறை 

இவறன்மையுடையவனாய்த்தன் 
வன் சுந்தரருக்கு ஊன்றுகோல் தம்பியும் பிறருக்குப் பொருள் 
கொடுத்தபடியால் 

ஊன் றீ வழங்காதபடி தடை செய்து 
சுவரர் என்று பெயர் பெற்றார் . கொண்டிருந்தான் . இரட்டைப் 
இவ்வூர் சென்னை அரக்கோணம் புலவர்கட்குப் பொருள் கொடுத் 
புகைவண்டிப் 

பாதையில் தபொழுது கண்ணுக்கினியான் 
திருவள்ளூருக்கு வடக்கே உள் தடுத்தபடியால் அவனை இகழ்ந் 

தும் இவனைப் புகழ்ந்தும் அவ் 


என்று 


. 


திருவேடகம் 


350 


திருவையாற்றுச்சைவன் 


விரட்டையர்கள் 


பாடிச்சென் 


றனர் . 


சென்று 


வந்து 


னார் . 


திருவேடகம் - பாண்டிய நாட்டில் 
திருவால வாய் என்னும் 
மதுரைக்கு ஏழுநாழிகை வழித் 
தொலைவில் உள்ள தேவாரம் 
பெற்ற ஒரு 

சிவப்பதி . திரு 
ஞானசம்பந்தப்பிள்ளையார் சம 
ணர்களோடு புனல்வாதம் 

-த்தியபொழுது விட்ட ஏடு 
எதிரேறிச் 

தங்கிய 
இடமாகையால் ஏடகம்என்று . 
பெயர் பெற்றது . 
திருவேள்விக்குடி - இச்சிவப்பதி 
சோழவளநாட்டிலுள்ள தேவா 
ரம் பெற்ற ஊர்களில் ஒன்று . 

இளவரசனுக்கு மணஞ் 
செய்வதற்கு 

உறுதி செய்யப் 
பட்டிருந்தாள் 

பெண் . 
மணம் முடிவதற்கு முன்னரே 
அப்பெண்ணினுடைய 
தந்தையர் இறந்து விட்டனர் . 
பெண்ணின் உறவினர் இளவர 
சனுக்குப் பெண்ணைக்கொடுக்க 
மறுத்தனர் . இளவரசன் 
பெருமானிடம் முறையிட்டுக் 
காண்டான் . 

சிவபெருமான் 
ஒரு பூதத்தால் அப்பெண்ணைத் 
தூக்கிவரச் 

தாமே 
முன்னின்று 

திருமணவேள் 
வியை முடித்து வைத்தார் . அத 
இவ்வூருக்குத் திருவேள் 
என்று பெயர் உண் 

இறைவன் பெயர் 
கலியாண சுந்தரேசுவரர் ; 
இறைவி பெயர் பரிமளசுகந்த 
நாயகி . 
திருவையாற்றுச்சைவன் முன் 
னாளில் திருவையாற்றிற் சிவ 
பூசை 

செய்து கொண்டிருந்த 
ஆதிசைவர்கள் இருபத்து 
நால்வரில் ஒருவர் . காசியாத் 
திரை செய்யத் தொடங்கிப் 
புறப்பட்டுச் சென்றார் . சென்ற 

நெடுங்காலமாகியுந் 
திரும்பி வரவில்லை . மற்றை 
இருபத்து மூவரும் காசியாத் 


திரை சென்றவருடைய காணி 
யாட்சி உரிமைகளைக் கவர்ந்து 
கொள்ளத் 

தொடங்கினர் . 
காசியாத்திரை சென்றவருக்கு 
மனைவி மக்களி ருந்தனர். 
யாத்திரை சென்றவரின் மனைவி 
உரிமைகளைக் கவரத்தொடங்கி 
யவர்கட்கு நியாயங் கூறினாள் . 
எவ்வளவோ 

கூறியுங் காணி 
யாட்சிகளைக் கவரத் தொடங்கி 
யவர்கள் காரிகையின் மொழி 
யைக் காதிற் 

போட்டுக் 
கொள்ள வில்லை . கவர்வதி 
லேயே கண்ணுங் கருத்துமாக 
இருந்தனர் . யாத்திரை சென்ற 
வரின் மனைவி ஐயாற்றப்பரிடம் 
முறையிட்டுக் 

கொண்டனள் . 
சிவபிரான் காசியாத்திரை 
சென்ற 

அந்தணரைப் போல் 
காசிக் கங்கைக் காவடியோடு 
அங்கு 

சேர்ந்தார் . 
எல்லோரிடமும் நலம் உசாவி 
என்னுடைய 

உரிமை 
களைக் கவரத் தொடங்கியவர் 
யாவர் ? ” என்று உசாவினார் . 
ஆதி சைவர்கள் , நாங்கள் 
செய்த குற்றத்தைப் பொறுக்க 
வேண்டும் என்று வேண்டிக் 
கொண்டனர் . 

இவ்வாறிருக்கும் 
காசியாத்திரை 

சென்ற 
உண்மையான ஆதிசைவர் 
கங்கைக் காவடியோடு அங்கு 
வந்து சேர்ந்தார் . கண்டவர்கள் 
அனைவருந் திகைப்படைந்தனர் . 
சிவபிரானாகிய 

போலியாதி 
சைவர் அசல் ஆதி சைவரைப் 
பார்த்து “ நீர் யார் ? 

என்று 
உசாவினார் . இருவருக்கும் 
சொற்போர் மூண்டது . இரு 
வரும் பூசைக்குரியவர் தாமே 
என்று தக்க ஆதாரங்காட்டி 
ஆதாரங்களில் 

போலி 
ஆதி சைவருடைய 
எடுபட்டது . ச்சமயத்தில் 
அவர் மறைந்து 

உருவிலி 
வாக்காக உண்மையைப் புலப் 
படுத்தினார் . இதனைத் 


செய்து 


போது 


னால் 


விக்குடி 
டாகியது . 


னர் . 


ஆதாரமே 


திருவோணகாந்தன் தளி 


351 


திரெளபதி 


சைவ 


யது . 


பெற்று 


னும் 


புலி 


வாதவூரடிகள் தமது திருவாசகத் பெயரும் ஓமாம் புலியூர் என்று 
தில் " ஐயா றதனில் 

மாறியது . 
னாகியும் என்று குறிப்பிட் திரௌபதி - பாஞ்சால நாட்டு 
டுள்ளார் . 

மன்னனாகிய 

துருபதனுடைய 

வேள்வியிற் பிறந்தவள் . ஆகை 
திருவோணகாந்தன் தளி - ஓணன் 

யால் இவ்வாறு பெயருண்டாகி 
என்பவன் 

வாணா சு ரன து 
படைத்தலைவன் . 

பாஞ்சாலி எனவும் 
இவனுங் 
காந்தன் என்பவனுங் காஞ்சி 

வழங்கும் . இவள் இப்பிறப் 

பிற்கு முன் பிறப்பில் நளா 
மாநகரில் 

சிவபெருமானைப் 
போற்றித் தவஞ் செய்து வீடு 

யனன் என்பவனுடைய மகளா 

கத் தோன்றி நளாயனி எனவும் 
பேற்றையடைந்தார்கள் . இவர் 
கள் இருவரும் போற்றி வழி 

ந்திரசேனை எனவும் 

எனவும் பெயர் 
பட்டதலம் திருவோண 

மௌத்கல்யர் என் 
காந்தன் 

மணந்து 

முனிவரை 
தளியாகும் . இஃது 

இன்பம் 
ஏகாம்பர நாதர் கோயிலுக்கு 

நுகர்ந்து கற்பரசி 
அண்மையில் இருக்கிறது . 

யாகத் திகழ்ந்தாள் . முனிவர் 

இவளுடைய கற்புடைமையை 
திருவோமாம்புலியூர் - சோழ வள ஆராய வெண்ணித் தம்மைக் 
நாட்டிலுள்ள தேவாரம் குறை நோய் உடையவராகக் 
பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று , காட்டினார் . அவ்வாறிருந்தும் 
அங்குலன் என்னும் வேடனைப் நளாயணி 

சிறிதும் வெறுப் 
துரத்தியது . புலிக்கு 

படையாமல் முனிவருக்கு ஆக 
அஞ்சிய வேடன் 

வேடன் வில்வமரம் வேண்டிய பணிகளை யெல்லாஞ் 
ஒன்றின் 

ஏறினான் . செய்திருந்தாள் . இதனால் 
புலி யோமரத்தின் கீழே 

மகிழ்ச்சி யடைந்த முனிவர் , 
அமர்ந்து வேடன் செய்கை 

வரம் 

வேண்டும் ? " 
யைப் பார்த்துக் கொண்டிருந் 

உசாவினார் . இவள் 
தது . இரவும் வந்து விட்டது . தனக்குக் காமம் நிரம்பவில்லை 
ஆயினும் புலி அகலவில்லை . 

யென்றும் அதனை முழுதும் 
இரவிலும் மரத்திலேயே அமர்ந் நுகர அருள வேண்டும் என் 
திருந்த வேடன் வில்வ மரத்தின் 

றும் வேண்டினாள் . முனிவர் 
இலைகளைப் பறித்துக் கீழே ஐவகைக்கோலம் பூண்டு இவ 
போட்டுப் பொழுது போக்கி 

ளோடு களித்திருக்கையில் இவ 
னால் உறக்கம் வராமலிருக்கு ளுடைய கணவராகிய முனிவர் 
மென்று எண்ணியவனாய் வில்வ 

வீடுபேற்றை யடைந்தார் . 
இலைகளைப் பறித்துக் கீழே 

இந்திரசேனை கணவனோடு 
போட்டுக் கொண்டிருந்தான் . 

விட்டுக் காசிராச 
அவன் போட்ட வில்வம் கீழே னுடைய மகளாகத் தோன்றி 
யிருந்த சிவலிங்கத்தின் மீது 

னாள் . சிவபெருமானை எண் 
விழுந்தது .தற்செயலாக அன்று ணித் தவஞ் செய்தாள் . சிவ 
சிவராத்திரியாகவும் இருந்தது . 

பெருமான் வெளிப்பட்டு யாது 
ஆகவே வில்வத்தால் 

மேன்மை 

வேண்டு மென்று 
லிங்கத்தைப் பூசித்த பலனை உசாவினார் . இவள் , பதி , பதி , 
வேடனும் அதனைப் பார்த்துக் பதி , பதி , பதி , என்று ஐந்து 
கொண்டிருந்த பலனைப் புலி முறை கூறினாள் . சிவபெரு 
யும் அடைய நேரிட்டது . இத மான் அவ்வாறே அருள் செய்து 
னால் வேடனுக்கும் புலிக்கும் மறைந்தார் . அதனால் திரௌப 

வேள்வி 
நற்கதி உண்டாகியது. ஊரின் 

மகளாக 
தனுடைய 


" யாது 


என் 


உயிர் 


சிவ 


திலகர் ( பாலகங்காதர ) 

( 


350 


YAG 


திலதைப்பதி 


உயிர் 


யில் தோன்றி ஐவருக்குமனை வி லாந்து சென்று சுய ஆட்சிக்கொள் 
யானாள் . 

கையை விளக்கினார் . பஞ்சாப் 
திலகர் ( பாலகங்காதர ) படுகொலை நடந்ததைக் கண்டு 
( 1856-1920 ) இந்தியாவின் ஒத்துழையாமை 

இயக்கம் 
விடுதலைக்குப் போராடிய 

தொடங்க வேண்டும் 

என்று 
பெருந்தலைவர்களுள் ஒருவர் . காந்தியடிகள் கூறியதை இவர் 
பம்பாய் மாகாணத்தில் ஆமோதித்தாலும் சட்டசபை 
இரத்தினகிரி என்னும் பட்ட களைப் புறக்கணித்தல் கூடாது 
ணத்தில் 23-7-1860 இல் 

என்று 

இவர் கருதினார் . 
பிறந்து , கல்லூரியில் பயின்று 

31-7-1920இல் இறந்தார் . 
பி . ஏ . எல் . எல் . பி . பட்டங் அதே நாளில் ஒத்துழையாமை 
கள் பெற்றவர் . இவருடைய 

இயக்கம் நாட்டில் தொடங் 
தந்தை இராமச்சந்திர திலகர் 
என்பவராவர் . 1905 இல் 

திலகவதியார் திருநாவுக்கரச 
வங்காளப்பிரிவினையை 

ருடை தமக்கையார் . வதி 
எதிர்த்து ஆங்கிலப் பொருட் செய்யப்பட்ட கணவர் திரு 
புறக்கணிப்புப் போராட் 

மணத்திற்கு முன்னரே இறக் 
டத்தை நடத்திக் காங்கிரசுக் 

கத் தாம் வேறு மணஞ் செய்து 
காரர்களிடையே தீவிர வாதி 

கொள்ளத் துணியாது உயிர் 
யாக விளங்கினார் . 1906 இல் 

விடத் துணிந்தவர். மருணீக்கி 
கல்கத்தாவில் நடந்த காங்கிர 

யாராகிய தம்பியாருடைய 
சில் இவர் முயற்சியால் அந் 
நியப் பொருட்புறக்கணிப்புத் 

விருப்பத்திற்கிணங்க 
தீர்மானமும் , சுதேசிய இயக்க 

வாழ்ந்தவர் . தவ வாழ்க்கையை 

மேற் கொண்டு கோயில் திருத் 
ஆதரவுத்தீர்மானமும் நிறை 

தொண்டு செய்தவர் . சமண 
வேறின . நாட்டின் பல இடங் 
களில் நடந்த வன்செயல்கட்குக் 

சமயம் புகுந்து தடுமாறிய தம்பி 

யாருக்குத் திருநீறளித்துச் 
காரணம் திலகரின் பேச்சேஎன 

சைவராக்கியவர் . 
அரசாங்கம் எண்ணி 1908 சூன் 
24 இல் இவரைக் கைது செய் திலகவ்வை இவள் வீரசைவப் 
தது . சிறையில் “ கீதாரகசியம் 

பற்றுள்ளவள் . சிவபிரானிடத் 
எழுதினார் . 

தில் மிகுந்த அன்புள்ளவள் . 
16-6-1914 இல் 

விடுதலை இவள் சிவன் 

கோயில் 
அடைந்தார் . 1916 இல் இவ 

இல்லாத இடத்திலிருக்கும் 
ரின் அறுபதாம் ஆண்டு நிறைவு 

தன் கணவனை விட்டு நீங்கி 
நாள் நினைவாக மக்களால் 

னாள் . கணவன் இவளைக் கொலை 
ருக்கு இலட்ச ரூபா பண முடிப் 

செய்யச் சென்றான் . இவள் 
புக் கொடுக்கப்பட்டதை இவர் 

சிவன் கோயிலில் எழுந்தருளிய 
தம் சொந்தச் செலவுக்குப் 

சிவபிரானிடம் போய்த் தன் 
பயன் படுத்தாமல் பொதுப் 

கணவன் 

ஆண்வடிவ 
பணிக்கு ஒப்படைத்தமை 

மடைந்தாள் . 
பெரிதும் பாராட்டற் பாலது . | திலதைப்பதி - சோ ழவள நாட்டி 
1916 இல் இலட்சுமணபுரியில் 
கூடிய காங்கிரசில் மிதவாதி 

லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
களும் தீவிரவாதிகளும் ஒன்று 

பதிகளில் ஒன்று . பூந்தோட்டம் 
சேர்ந்து திலகரின் விருப்பப்படி 

புகைவண்டி நிலையத்திற்கு மேற் 

கில் உள்ளது . திங்கள் வழிபாடு 
சுய ஆட்சித்தீர்மானத்தை நிறை செய்த 
வேற்றினர் . திலகர் 

வர்த்திக்கும் 

சடாயுவுக்கும் 


என்ற 


நூல் 


அவ 


காண 


ஊர் . 


தசரதச் சக்கர 


திலீபன் 


353 


திவாகரமூர்த்தி 


தாகச் 


சிறந்தது 


அற 


செய்து 


இராமலட்சுமணர்கள் திலதர்ப் யால் இவனுடைய அருளுடைமை 
பணஞ் செய்த தலம் . இதனால் யைப் புகழ்ந்து அப்பசுவை 
திலதைப்பதி யென்று பெயர் விட்டு விட்டுச் சென்றான் . 
பெற்றது . காசி சித்தோசிராசா 

திலோத்தமை 

நான்முகனாற் 
என்பவரும் தர்ப்பணஞ் செய்த 

படைக்கப்பட்டவள் . 
சொல்லப்படுகிறது . 

நான் 

முகனே மயல் கொண்டு 
அவருடைய உருவம் கோயிலில் 

இவள் 
இருக்கிறது . 

இவளைத் துரத்தினான் . 
இங்குப் பிதிர்க் 
கடன் செய்வது 

அழகில் மயங்கிய நான்முகன் 

நான்கு பக்கமும் பார்த்தபடி 
என்று கூறுவர் . இறைவன் 

யால் நான்கு முகங்கள் உண் 
பெயர் முத்தீசுரர் ; இறைவி 

டாயின . ஒரு முறை இவள் 
பெயர் பொற்கொடியம்மை . 

சகத்ரா நீகனை மோகித்தாள் . 
திலீபன் - இவன் கதிரவ குலத்தில் 

அவன் உடன்படாதபடியினால் 
தோன்றிய அஞ்சுமான் என்னும் 

அவன் பதினான்கு 

பதினான்கு ஆண்டுகள் 
அரசனுடைய மகன் . அறிவு , மனைவியை நீங்கியிருக்குமாறு 
அருள் , அஞ்சாமை , 

வசவுரை வழங்கினாள் . நான் 
நெறிப்பண்பு முதலிய 

முகன் கட்டளைப்படி விசுவகர் 
நலன்களெல்லாம் இவனிடம் 

மன் 

அழகிலிருந்தும் 
ஒன்றாகச் செறிந்திருந்தன . இவ 

எடுத்து இவளைப் படைத்தான் 
னுடைய மனைவியின் பெயர் 

என்றுங் கூறுவர் . இவள் ஒரு 
சுதட்சிணை . இவன் அயோத்தி 

காலத்தில் விந்தியமலைக்கு 
யீல் இருந்து அரசு 

அண்மையிற் சென்றாள் . சுந் 
கொண்டிருந்தான் . ஒரு நாள் 

தன் 

உபசுந்தன் என்னும் 
இமயமலைச் சாரலையடைந்து 

இரண்டு அசுரர்கள் 
சுற்றித்திரிந்தான் . அப் 

ளுடைய அழகைக் கண்டு 
பொழுது தெய்வப்பசு ஒன்று மயங்கி இவளுடைய இரண்டு 
அங்கே வந்தது . அதன்மீது 

கைகளையும் பிடித்துக் கொண்டு 
அரிமா ஒன்று பாய்ந்து அதனை 

“ எனக்குரியவள் எனக்குரிய 
அடித்துக்கொன்று தின்னத் வள் ” என்று போர் 
தொடங்கியது . உடனே இவன் 

மாண்டனர் . 
டையே 

புகுந்தான் . தன் 
வாளையெடுத்து அவ் 

தில்லை திருத்தில்லை எனவழங் 
வரிமாவை வெட்டத் துணிந் 

குஞ் சிவப்பதி . தில்லை மரங்கள் 
உடனே அவ்வரிமா 

நிறைந்திருந்தபடியால் முன்னா 
தன்னுடைய வாயைத் திறந்து , 

ளில் சிதம்பரத்திற்கு ஏற்பட்ட 
நான் பசியினால் 

காரணப் 

பெயர் . சிதம்பரம் 
இதனைத் 
என்பது 

கோயிலின் பெயர் . 
தின்னத் தொடங்கினேன் . நீ 
யேன் என்னைக் கொல்ல வரு 

தில்லை என்பது ஊரின் பெயர் . 
கிறாய் ? என்று உசாவியது . 

இந்நாளில் கோயிலின் பெயரே 
இதனைக் கேட்ட இவன் இரக் 

ஊருக்கும் பெயராகி விட்டது . 
கங் கொண்டான் . என்னைக் 

புலிக்கால் முனிவர் வழிபட்டுத் 
கொன்று தின்று 

பசியாறு . 

திருக்கூத்துக் கண்ட இடமா 
இதனை விட்டு விடு என்று 

தலின் புலியூர் என்னும் பெயரும் 
சொன்னான் . இவனுடைய 

தில்லைக் குண்டு 

மன 
நலத்தை 

ஆராய்ந்தறியும் திவாகரமூர்த்தி - இரண்டு முகம் , 
பொருட்டுக் கும்போதரன் என் நான்கு கைகள் . இரண்டு கை 
னும் சிவகணத்தலைவனே அவ் களில் வில்வம் , இரண்டு கை 
வாறு அரிமாவாய் வந்தானாகை களில் . இரண்டு தாமரைகள் , 

சி . பெ . அ . - 29 


செய்து 


னுடைய 


தான் . 


திவிட்டன் 


854 


தீவதிலகை 


னாகிய 


ஒருங்கே 


என்று 


விழா 


மஞ்சட்பட்டாடை , முத்துமாலை 

கல்வி கற்றுச் சிறந்த அறிஞ 
ஆகியவைகளை உடையவராக மாகத் திகழ்ந்த இவர் பௌத்த 
இருக்கும் கதிரவர் . 

சமயத்தை மேற்கொண்டார் .. 
திவிட்டன் - சுரமை நாட்டு மன்ன 

தத்துவ ஆராய்ச்சியிலும் வல்லவ 

ராகிய இவர் ஆந்திரம் மகாராட் 
பயாபதியினுடைய 
மகன் . அறிவு , ஆண்மை , வண் 

டிரம் முதலிய நாடுகளில் சில 

காலம் இருந்தார் . இறுதியில் 
மை முதலிய நல்லியல்புகளெல் 

நாலந்தா பல்கலைக் கழகத்திற் 
லாம் இவனிடம் 
பொருந்தியிருந்தன . திருமா 

குச் சென்றார் . இவர் பல நூல் 

களை இயற்றித் தம் புகழை 
லுடைய ஒரு கூறாய்த் தோன்றி 

யாண்டும் பரப்பினார் . 
யவன் . 
திவோ தானன் - ஒரு கற்பத்தில் 
ஒரு கற்பத்தில் தீபாவலி ( ளி) - தீப ஆவலிஎனப்பிரி 

யும் . இச்சொல்லைத் தமிழ்ப் 
உலக மழிந்தது . அக்காலத்தில் 
இரிபுவை நான் முகன் பார்த்து , 

படுத்தினால் விளக்கு வரிசை 
" நீ உலகத்தை ஆளுக . உனக் 

ஆகும் . பலவகைச் 
குச் சேடன் மோகினியை 

சிற்றுண்டிகளைச் 
மனை வியாக்குவான் . தேவர்கள் 

விளக்குகளை வரிசையாக 
வேண்டியவைகளைக் கொடுப் 

வைத்து அவற்றின் முன்வைத் 
பார்கள் . அதனால் உனக்குத் 

துப் புத்தாடை முதலியவை 
திவோதானன் என்று பெயருண் 

களையும் வைத்துப் படைக்கும் 

தீபாவலி எனப்படு 
டாகும் என்று 

கூறினான் . 
அவ்வாறே திவோதானன் 

கிறது - ளி - என்னும் எழுத்து 
தேவர்களை ஒரு பொருட்படுத் 

அமைந்து தீபாவளி எனநிற் 
தாமல் அரசாட்சியை நடத்தி 

பினும் பொருள் ஒன்றேயாம் . 
னான் . தேவர்கள் பொறாமை 

இப்பண்டிகை விற்பனையாகா 
கொண்டார்கள் . இவனுடைய 

மல் தேங்கிக் கிடக்கும் துணி 

மணிகள் 
தவத்திற்குக் காரண மாகிய 

விற்பனை யாதற் 
தீயைக் கைப்பற்றினார்கள் . 

பொருட்டு ஆரியர்களால் ஏற் 
எல்லாவிடத்திலும் 

படுத்தப் பெற்றது . சிலர் இப் 
நிறைந்து சலியாதிருந்தான் . 

பண்டிகையைக் கொண்டாடா 
சிவபிரான் 

மலும் விட்டு விடுகின் றனர் 
வனுடைய 
நிலையை மாற்றுமாறு யோகினி தீர்க்கதுண்டன் இஃதொரு 
கள் , பன்னிருகதிரவர்கள் , நான் 

துருவாசரிட்ட பலி 
முகன் , சிவகணங்கள் , கணபதி யுணவைக் கவர்ந்து செல்லு 
முதலியவர்களை ஏவிக் கலக்கி கையில் வேறொரு காகம் அதனை 
னார் . அவர்களால் முடியாமை 

மறித்தது . அதனால் அந்த உணவு 
யைக் கண்ட திருமால் பௌத்த ஒரு சிவனடியாருடைய ஐயக் 
சமயத்தைப் போதித்து மக்களை கடிஞையில் விழுந்தது . அஃது 
மயக்கியதைக் கண்ட அரசன் ரண்டாம் 
காசியில் சிவபிரானை அமைத்து 

முறை கவர்ந்து 

செல்லுகையில் அதனை ஒரு 
வழிபட்டு வீடுபேற்றையடைந் வேடன் எய்தான் . 
தான் . இவனுடைய மகன் சய 

அக்காகம் உயிர் நீங்கிச் சிவ 
மாஞ்சயன் . தேவி அநங்க கணமாகியது . 
மோகினி . 

தீவதிலகை - மணிபல்லவத்தில் 
தின்னாகர் இவர் ஏறக்குறைய 

இருந்த புத்த பீடிகையை இந்தி 
கி.பி. ஐ நூறில் காஞ்சி மாநகரில் 

ரன் கட்டளைப்படி 

பாது 
, அந்தணர் குலத்தில் பிறந்தார் . காத்துக்கொண்டிருந்த 


அரசன் 


காகம் . 


அதனால் 


தீனபந்து மித்திரர் 


355 


துச்சயன் 


செய்து 


P 


ஆங்கிலேயர் 


நட 


இவன் 


பை 


தெய்வமங்கை . மணிபல்லவத் துச்சகன் இவன் சையமலையில் 
தில் மணிமேகலையை மணி 

இருந்த ஒரு வேடன் . அந்தணர் 
மேகலா தெய்வம் கொண்டு போல்கோலம் பூண்டுவழிப்பறி 
வந்து வைத்து வீட்டுச் சென்ற 

வாழ்க்கை நடத்திக் 
பிறகு மயக்க நிலையிலிருந்த மணி 

கொண்டிருந்தான் , திருத்தில்லை 
மேகலை அந்நிலை நீங்கிப் புதிய யில் எழுந்தருளிய கூத்தப் 
இடமாக இருக்கின்றதே என்று பிரானை வழிபடும் பொருட்டுத் 
எண்ணி வருந்துகையில் , மணி 

தன்னாடு விட்டு வந்த சேரன் 
மேகலையை முதலில் கண்டு பரிவாரத்திற் களவு 

செய்ய 
உரையாடியவள் . புண்ணியராச 

எண்ணி உடன் 

சென்றான் . 
னுடைய முன் பிறப்புடல் மண் 

காவலாளர்கள் இவனைப்பிடித் 
ணிற் புதைந்து 

கிடந்ததை 

துக் காவலோடு சுமை சுமக்கச் 
அவனுக்குக் காட்டியவள் . 

செய்தனர் . 

திருத்தில்லையை 
தீனபந்து மித்திரர் - ( 1827-1873 ) 

அடைந்த இவன்காய்ச்சல் நோய் 
வங்காளி மொழியில் எழுதப் கண்டு இறந்தான் . சிவகணங் 
பட்ட நீலதர்ப்பணம் " ( நீலக் கள் இவனைச் சிவலோகத்திற் 
கண்ணாடி ) என்னும் 

நாடகம் 

குக்கொண்டு சென்றன . 
வங்காளத்தில் 

துச்சயன் - இவன் அநந்தனுடைய 
டத்திய அவுரித் தொழிலின் 

மகன் . இவனுடைய மனைவி 
கொடுமைகளைத் தொலைக்கப் 
பெருங்கிளர்ச்சியை மூட்டியது . 

கற்புடையவள் . 

சமயம் யமுனையாற்றுக்குச் 
இதன் ஆங்கில மொழிபெயர்ப் 

சென்றான் . அவ்விடத்திலிருந்த 
வெளியிட்ட 

லாங் 

ஊர்வசியைச் சேர்ந்து விட்டு 
( Rev. Lang ) என்ற பாதிரி 

வீட்டிற்கு வந்தான் . இதனை 
யாரை அரசாங்கம் சிறையில் மனைவியறிந்தாள் . கணவனைப் 
தள்ளியது . இந்த நாடகத்தை பார்த்து , " நீ பரத்தையைத் 
எழுதியவரே தீனபந்து . கிழக்கு 

தழுவியபடியால் 

அத்தீவினை 
வங்காளத்தில் சௌபேடியா நீங்கக் கண்ணுவரிடம் போய் 
கிராமத்தில் பிறந்து , கல்கத்தா வேள்வி செய்து வருக என்று 
வில் கல்வி பயின்று , 1855 இல் கூறினாள் . அவ்வாறே அரசன் 
பாட்னாவில் 

நிலையத் இமயமலைப் பக்கமாகச் சென் 
தலைவராகப் பதவியில் அமர்ந்து , 

றான்.அப்பொழுது ஒருகின்னரன் 
இடங்களில் 

மாற்றல் மாலையேந்தி எதிரே வந்தான் . 
களானபடியால் பல இடங்க 

அவனோடு போரிட்டு அம் 
ளில் உள்ள மக்களியற்கைகளை மாலையைப் பறித்துக் கொண்டு 
நேரில் கண்டறியும் அனுபவம் சென்றான் . யமுனைக்கரையிற் 
பெற்றார் . இவருடைய வேலை செல்லும் போது முன்னைய 
யைப் பாராட்டிய அரசாங்கம் எண்ணத்தால் ஊர்வசியை 
இவருக்கு ராவ் பகதூர் 

மனத்தில் எண்ணினான் . 
என்ற பட்டம் வழங்கியது .. மீண்டும் அவள் அவன் முன் 
இவர் கறுப்பு மனிதர் என்பதால் தோன்றினாள் . மாலையை 
இவருக்குப் போஸ்டுமாஸ்டர் 

அவளுக்கணிந்து அவளோடு 
பதவி கிடைக்க 

கலந்தான் . பிறகு இமயமலையை 
வில்லை . நவீன தபஸ்வினி, பீயே அடைந்து கண்ணுவரைக் 
பாக்லா புடோ , சதவரர் , ஏகா கண்டான் . அவருடைய உடன் 
தசீ , லீலாவதி , ஜாமாயி பாரிக் , பாடு பெற்றுக் காசியை 
கமலேகாமினி, ஸ்ர துணி முதலி அடைந்து தீ வினை நீங்கப் 
யவை இவரெழுதிய நூல்கள் , பெற்றான் . பிறகுபட்டணத்தை 


தபால் 


| 


ஜனரல் " 


துச்சயன் 


856 


துட்பண்ணியன் 


யடைந்து மனைவியோடு வாழ்ந் தம்முடைய வெற்றிச்சிறப் 
திருந்தான் . 

புத்தோன்றக் கடலலைகளையே 

திரையாகக் கொண்டுகடலையே 
துச்சயன் ( உ ) இவன் ஒரு மிலேச் 

அரங்கமாக்கித் துடிகொட்டி 
சன் . காமத்தால் பல பெண் 

யாடுகிறார் . துடி கொட்டியாடு 
களைத் தழுவிச் சிறையிலடைக் 

வதால் இது துடிக்கூத்தாகிறது . 
கப்பட்டான் . பிறகு இறந்து 
பேயானான் . 

அதன் 

பின் | துட்டியந்தன் - இவன் கவுரவ 
இருபத்தைந்து பிறவிகள் 

குலத்தில் தோன்றியவன் . 
விலங்குகளாகப் பிறந்தான் . தந்தையினுடைய பெயர் 
பிறகு ஒரு காட்டில் அரக்கனாகத் இனீ கன் . சிறந்த அழகு 
திரிந்தான் . வாமதேவமுனிவர் பொருந்திய இவன் ஒரு நாள் 
என்பவரைவிழுங்கச்சென்றான் . வேட்டைக்குச் 

சென்றான் . 
அவருடைய உடலில் இருந்த கண்ணுவருடைய 

தவச்சாலை 
திருநீறு இவன் மீது பட்டது . யில் சகுந்தலையைக் கண்டான் . 
அதனால் வீடுபேற்றையடைந் காந்தருவமணஞ் செய்துகலந்து 
தான் , 

மகிழ்ந்தான் . இவர்கட்குப் 

பரதன் என்னும் பெயருடைய 
துச்சேதா இவன் மகதநாட்டு 

மகன் ஒருவன் தோன்றினான் . 
அந்தணன் . 

, பல நூல்களைக் 

சகுந்தலையை விரைவில் 
கற்றான் . கற்றவர்களை இகழ்ந்து 

நாட்டுக்கு அழைத்துக்கொள் 
இறந்தான் . பிரமராட்சசாகிக் 

வதாகக் 
காசிக்குப் போகும் வழியில் ஓர் 

கூறிச் 

சென்றான் . 

ஆனால் சகுந்தலைக்குநேர்ந்த ஒரு 
இலவமரத்தில் இருந்து 
கொண்டு வழிச்செல்வோரை 

வசவுரைப்பலனால் சகுந்தலையை 

மறந்தான் . 
யழைத்துக் கொலை செய்து 

போக்கில் அவளுடைய நினைவை 
உண்டு திரிந்தான் . ஒரு நாள் 
காசிக்குச் செல்லும் ஓர் 

யடைந்தான் . இவனுடையவர 

லாற்றைக் காளிதாசர் 
அந்தணனை நன்மொழிகள் கூறி 

மொழியில் சாகுந்தலம் என் 
அழைத்தான் . அந்தணன் 
காசியைக் கூறிக்கொண்டுவரக் 

னும் நூலாகப் பாடியுள்ளார் . 
கேட்டான் . அதனால் நல்லறிவு துட்பண்ணியன் - இவன் பாடலி 
தோன்றியது . அவ்வந்தணனோடு புரத்தில் இருந்த பசுமான் 
காசிக்குச் சென்று கங்கையாடி என்னும் வணிகனுடைய மகன் . 
நற்க திபெற்றான் , 

பசு மான் 

நல்லற வியல்புக 

ளெல்லாம் நன்கமையப் பெற்ற 
துடிக்கூத்து - துடியைக்கொட்டிக் வனாயினும் அவன் மகனாகிய 
கொண்டு ஆடுகிற கூத்து . 

இத்து ட்பண்ணியன் மிகப் 
சூரன் முருகனுடைய போருக்கு பொல்லாதவனாக இருந்தான் . 

. 
ஆற்றாமல் வஞ்சனையால் சி 

றுவர்களை 

அழைத்துக் 
மறைந்து சென்று கடல் நடுவில் கொண்டுபோய் 

நீர்நிலைகளில் 
மாமரமாக நிற்கிறான் . முருகப் தள்ளிக் கொலை செய்து கொண் 
பெருமான் சூரனுடைய வஞ்சக டிருந்தான் . இவடைடைய 
உருவத்தை உணர்ந்து கொள்ளு கொலைத்தொழில் 

ஊரில் 
கடலும் 
வண்ணம் கடலுக்குட்சென்று 

எவருக்குந் தெரியாதாகையால் 

தங்கள் மக்களை இழந்தவர்கள் 
பாறைகளெல்லாந்தவிடுபொடி 
மனம் 
யாகுமாறு வேற்படையை ஏவி 

வருந்தித் தவித்துக் 

கொண்டிருந்தனர் . 
வெற்றி கொள்கிறார் . 

இவன் ஓர் அந்தணச் சிறுவனை 


பிறகு 


காலப் 


வட 


கிறார் . 


கலங்கும் 


. 


ஒரு நாள் 


துணையிருந்த பிள்ளையார் 


( SEN 


துந்துபி 


நீர்நிலையில் தள்ளிக்கொல்ல பொருட்டு உமையவள் ஐந்து 
முயன்ற போது பிடிபட் திருமுகங்களும் பத்துத் திருக் 
டான் . மன்னன் இவனுடைய கைகளும் உடையவளாக 
தந்தையாகிய ப சுமானை 

இருந்தாள் . அம்முகங்களில் 
யழைத்து ஊர்ச்சிறுவர்களை இருந்து ஐந்து முகங்களும் 
யெல்லாங் கொலை செய்தவன் பத்துக்கைகளும்உடையவிநாய 
உன் மகனாகிய இவன் தான் கர் தோன்றித் துராசாரனைக் 
இவனை யாது செய்யலாம் ? " கொன்றார் . இவர் வக்கிரதுண் 
என்று உசாவினான் . தந்தை டர் எனவுங் கூறப்பெறுவார் . 
யோ சிறிதுங் கண்ணோடாது 
நீதிமுறை தவறாமல் இவனைத் துத்தமன் இவன் விசுவாவசு 
தண்டிக்க வேண்டுமென்றான் . 

என்னும் கந்தருவ மன்னன் ஒரு 
அரசனோ இவனைக் கொல்லாது 

வனுடைய மகன் . அமரபல்ல 
நாடுகடத்தினான் . இவன் சென்ற 

வம் என்னும் நகரில் இருந்து 
நாட்டிலும் தீச்செயல்களைச் 

அரசுசெய்து கொண்டிருந்தான் . 
செய்து இழிந்தொழிந்தான் . 

இவனிடம் அழகுஞ் செல்வமும் 
இவனுடையகாலம் 1200 ஆண்டு 

அமைந்திருந்தன . ச யமதி , 
கட்கு முன்னர் என்ப . 

விசித்திரலீலை , அநங்கமாலை 

முதலிய ஆறு மனைவியர்களை 
துணையிருந்தபிள்ளையார் - நன்னி 

மணந்து வாழ்க்கையை நடத்திக் 
லத்திற்கு அண்மையில் உள்ள 

கொண்டிருந்தான் . ஒரு நாள் 
திருப்பனையூர் என்னுஞ் சிவப் மனைவியரோடு ஒருதடாகத்தில் 
பதியில் எழுந்தருளிய ஆனை 

ஆடையின்றி 

நீர்விளையாடிக் 
முகக்கடவுளுக்கு இப்பெயர் 

கொண்டிருந்தான் . அவ்விடத் 
வழங்கப் பெறுகிறது . இப் 

திற்கு வசிட்டர் வந்தார் . 
பிள்ளையார்கரிகாற்சோழனுக்கு பெண்களனைவரும் விரைந்து 
ஒரு காரியத்தில் துணை செய்த 

ஆடைகளை யணிந்து கொண்ட 
இவ்வாறு பெயர் 

னர் . துத்தமன் 

மட்டும் 
பெற்றனர் . 

ஆடையை அணிந்து கொள்ளா 
துணையிளங்கிள்ளி சோழ மன் 

மல் நிர்வாணமாகவே நின்று 
னர்களில் 

ஒருவன் . காஞ்சி வசிட்டரை அவமதித்தான் . 
புரத்திலிருந்து அரசு செய்தவன் . 

அவர் இவனை அரக்கனாகுமாறு 
தொடுகழற்கிள்ளி 

என்பவனு 

சாபமிட்டுச் சென்றார் . 
டைய இளவல் .நல்லொழுக்க துந்துபி - ( 1 ) இவனோர் அரக் 
மும் அருளமைந்த உள்ளமும் 

கன் . இவன் ஒலிசெய்வானாயின் 
உடையவன் . இவன் புத்தருக்கு 

அவ்வொலி துந்துபியென்னும் 
ஒரு கோயில் கட்டினான் . 

பெரிய ஒலிக்கருவியின் ஒலி 
இவன் காலத்தில் மழைவள 

யைப்போலிருக்கும் . அதனால் 
குறைந்தது . அதனால் உணவு 

இவனுக்குத் துந்துபியென்று 
நலந்தொலைந்தது . மக்கள் பசி 

காரணப்பெயர் உண்டாகியது . 
யால் வாடினர் . அக்காலத்தில் 

இவன் தன்னுடைய கால்களை 
இவன் தன்னிடம் வந்தவர்கள் 

நிலத்தில் வைத்து நடந்தாலும் , 
அனைவருக்குந் தக்கவாறு உதவி 

கைகளைக் கீழே மோதினாலும் 
செய்தான் . இவனுடைய பண் 

மண் துகளெழுந்து 
புடைமையைப் பலரும் பாராட் 

மறையச் செய்யும் . 

ஆனைமுகக் கடவுளைக் கொலை 
துண்டிவிநாயகர் 

துராசாரன் செய்து விடவேண்டும் என்று 
என்னும் அசுரனைக் கொல்லும் எண்ணினான் . ஒரு சிவபூதமாக 


படியால் 


கதிரவனை 
இவன் 


டினர் . 


துந்துபி 


1858 


துராசதன் 


அவனைக் 


வடிவமெடுத்து ஆலகால நஞ் இருக்கும் . மிகுந்த ஆற்ற 
சைப்போன்ற சில கொடிய 

லுடையவனாகையால்பலவீரர்க 
நச்சுக் கனிகளைப் பறித்துக் 

ளோடு போர்புரிந்து அவர் 
கொண்டு உமாதேவியின் களையெல்லாம் வென்றிருந் 
மாளிகைக்கு வந்தான் . ஆனை தான் . இவனிடம் அன்பு , அறிவு , 
முகக்கடவுளாகிய குழந்தை அருள் என்பன ஒரு சிறிதும் 
யைக்கையிலெடுத்துக்கொண்டு இல்லை . எப்பொழுதுங்கொடிய 
அன்புடன் கொஞ்சுபவனைப் செயல்களையே செய்து கொண்டு 
போல நடித்தான் . தன்னுடைய 

திரிவான் . இவனுடைய ஆட்சி 
கையிலிருந்த கனிகளைக் யிலிருந்த நாட்டுக்குட்புக 
கொடுத்து உண்ணுமாறு 

எவருந் துணிய மாட்டார்கள் . 
வேண்டினான் . ஆனைமுகக்கட அங்கதன் முதலிய வானர வீரர் 
வுள் அவ்வரக்கனுடைய வஞ்ச கள் சீதையைத் தேடிக்கொண்டு 
கத்தைத் தெரிந்து கொண்டார் . தெற்கு நோக்கி வந்தார்கள் . 
அவனுடைய தலைமயிரைக் இவனுடைய ஊருக்குப் பக்கத் 
கையிற்பிடித்துக் கொண்டு பல திலிருந்த ஒரு நல்ல நீர்நிலையைக் 
வாறு அடித்து 

அடித்து வருத்தினார் . கண்டார்கள் . அப்பொழுது 
அவன் அலறினான் . அவனுடைய 

பொழுது 

போய்விட்டது . 
தலையைத் தம்முடைய கையால் அந்த இடத்தில் இராப்பொழு 

தைக் கழிக்கலாம் என்று 
கொன்றார் . 

எண்ணிய வானர வீரர்கள் நீர் 

நிலையில் நீராடிவிட்டு உணவை 
துந்துபி - ( 2 ) இவன் மாயாதேவி 
யினுடைய இரண்டாவதுமகன் . 

முடித்துக் கொண்டு அயர்ந்து 
மதங்கமுனிவர் வாசஞ் செய்த 

உறங்கிக் கொண்டிருந்தார்கள் . 

நள்ளிரவில் துமிரன் அங்கு வந் 
ருடிய பூக மலையில் 

வாலி 
இவனைக் கொன்று உதிரத்தால் 

தான் . நம்மைக் கேளாமல் இவர் 

கள் இங்கே வந்து தங்கியிருக் 
அம்மலையை அசுத்தப்படுத்தி 
னான் . மதங்க முனிவர் வெகுண் 

கிறார்களே இவர்கட்கு இவ் 
டார் . அம்மலையில் வாலி வந் 

வளவு துணிச்சலா என்று சினங் 
கொண்டான் . எவரையு 

ம் 
தால் இறந்தொழியுமாறு வச 
வுரை வழங்கினார் . வாலி வராத 

எழுப்பி 

கேளாமல் 

ஏதுங் 
இடத்தைத் தேடிய சுக்கிரீ 

அங்கதனுடைய மார்பில் ஓங்கி 
வனுக்கு இம்மலை இருப்பிடமா 

அடித்தான் . உறங்கிக் கொண் 
இராமனைக் 

டிருந்த அவன் திடுக்கிட்டெழுந் 

காணும் 
வரைசுக்கிரீவனும் அவனுடைய 

தான் . அங்கதன் துமிரனிலும் 
நண்பர்களும் இம்மலையில் தங்கி 

அடல் மிகுந்தவன் . 
இருந்தனர் . 

கொண்டிருந்த நம்மை இப்படித் 

தாக்கினானே என்று உள்ளங் 
துமிரன் - இவன் இராமர் காலத் 

கொதித்தான் . இராவணனோ 
தில் வாழ்ந்திருந்த ஓர் அசுர 

என்று ஐயங்கொண்டான் . இரு 
வீரன் . நருமதையாற்றுக்கு வருக்கும் போர் மூண்டது.அங்க 
வடபாலிருந்த பெரிய நிலப் 

தன் அடித்த அடிகளைத் தாஎங்க 
பகுதியை இவன் தனக்கு 

முடியாமல் மாண்டொழிந்தான் 
உரிமையாகக்கொண்டிருந்தான் 
. 

துமிரன் . 
கருமையானஉருவமும் நெடுமை துராசதன் - 

இவன் பிரமசுரன் 
யான வடிவமும் உடையவன் . என்பவனுடைய மகன் . 
இவனுடைய செயல்கள் யாவும் 

புரிந்து எல்லாக் காரியங்களும் 
யுடையனவாகவே வெற்றிபெற வரம் பெற்றான் . 


கியது . 


உறங்கிக் 


தவம் 


கொடுமை 


துரியோதனன் 


359 


துருமன் 


( நான் 


என் 


நான்முகன் , திருமால் முதலி துரோணரோடு நெருங்கிய 
யோர்களுடைய 

பதிகளை நட்புக் கொண்டிருந்தான் . இரு 
வென்று , ஆங்காங்கு அசுரர்களை 

வரும் அங்கிவேசர் 

அங்கிவேசர் என்னும் 
யேற்படுத்திக் கொடுங்கோ முனிவரிடத்திற் படைக்கலப் 
லரசு செய்தான் . அமைச்சர்கள் பயிற்சி பெற்றனர் . துருபத 
இவனைப் பார்த்துத் , தேவர் 

னுக்குத் துரோணர் பலவகை 
கள் உனக்கு அஞ்சிக் காசியை யினும் 

உதவியாயிருந்தார் . 
அடைந்தனர் என்று கூறினர் . அவருடைய உதவிக்கு வியந்த 
இவன் 

தன் படைகளோடு இவன் துரோணரைப் பார்த்து , 
காசிக்குச் சென்றான் . தேவர் 

அரசனானால் 
கள் தேவியை வேண்டத் தேவி டைய நாட்டில் பாதியை உமக் 
வக்கிரதுண்டவிநாயகரை உண் குத் தருகிறேன் என்றுசொன் 
டாக்கி இவனைக் கொன்றனள் . னான் . பிற்காலத்தில் வறுமை 

யால் வாடிய துரோணர் கற்றா 
துரியோதனன் - திருதராட்டினுக் 

வொன்று வேண்டி இவனிடஞ் 
கும் காந்தாரிக்கும் பிறந்த 

சென்றபோது இவன் , " உம்மை 
நூற்றுவரில் முதல்வன் . 

யான் அறியேன் போம் போம் 
அத்தினாபுரத்துக்கு அரசனாக 

என்று 

கடுத்து விரட்டினான் . 
இருந்தவன் . இவன் கலியி 

சினங்கொண்ட துரோணர் 
னுடைய கூறாக உலகில் தோன் 

இவனுடைய செருக்கை 
றியவன் என்பர் . முன் பிறப்பில் 

அடக்கவேண்டுமென்று முடிவு 
அரக்கனாக இருந்ததாக 

செய்தார் . அருச்சுனனுக்குப் 
வுங் கூறுவர் . பாண்டவர்கள் 

படைக்கலப் பயிற்சியை நன்கு 
தன்னுடைய சிற்றப்பன் மக்க 

அளித்து அவனைக் கொண்டு 
ளாக இருந்தும் இவன் அவர் 
களிடத்தில் 

இவனைத் தோற்கடித்தார் . இத 
பெரும் 

னால் இழிவடைந்த இவன் திட் 
பாராட்டினான் . வீமனுடையஉட 

டத் துய்மனையும் திரௌபதி 
லாற்றலைக் கண்டு உள்ளம் 

யையும் வேள்வியிற் பெற்றான் . 
எரிந்தான் . அவனை எவ்வாறா 
வது ஒழித்துவிட எவ்வளவோ துருமன் - பாண்டவர் காலத்தில் 
முயன்றான் . 

வாதுளம் என்னும் நகரத்தில் 

முடிய 
வில்லை . மாமனாகிய சகுனியைத் 

இருந்து அரசு புரிந்தவன் . சிசு 
துணை கொண்டு 

பாலனுக்கு நெருங்கிய நண்பன் . 
சூதாடிப் 

குறுநில மன்னனாக 

விளங்கி 
பாண்டவர்களுடைய நாட்டைக் 
கவர்ந்தான் . அவர்களுக்குப் பல 

யிருந்த இவன் தீமையான காரி 
அல்லல்களைச் சய்தான் . 

யங்கள் பலவற்றைச் செய்து 

கொண்டு 
வீடுமன் முதலிய 

திரிந்தான் , 
பெரியோர் 
களாலும் இவனைத் 
இவனைத் திருத்தி 

நாளில் பாண்டவர்கள் குதிரை 
கல் வழிக்குக் கொண்டுவர 

வேள்வி செய்தார்கள் . இவன் 
முடியவில்லை . பாரதப் போரில் 

சிசுபாலனிட ஞ் 
வீமன் இவனையும் இவனுடன் 

பாண்டவர்களின் வேள்விக்குக் 
பிறந்தவர்களையும் கொன் 

கண்ணன் செல்கிறான் . பாண்ட 
றொழித்தான் . 

வர்கள் கண்ணனிடம் சிறந்த 

மதிப்பு வைத்திருக்கிறார்கள் . 
துருபதன் - பாஞ்சால நாட்டு வேள்விமுடிவில் முதல்சிறப்புக் 
மன்னன் பிரசதனுடைய மகன் . கண்ணனுக்குத்தான் செய்வார் 
இவனுக்கு அறிவிருந்ததாயினும் கள் . நாம் உடனே அவ்வேள் 
நல்லியல்பு இல்லை . இவன் சிறு விக்குச் சென்று கண்ணனுக்குச் 
வனாக ருக் கு 

ம்போது 

செய்யுஞ் சிறப்பைத் தடுக்க 


பகை 


. 


ஆனால் 


அந் 


சென்று 


1860 


துருவுள் 


துருவாசர் 


சென்று 


வேண்டும் என்று கோள்உரை 
கள் பல 

கூறிச் சிசுபாலனைக் 
கலைத்து விட்டான் . சிசுபால 
னும் உடனே புறப்பட்டு 
வேள்விக்குச் 

வகை 
தெரியாமல் மாட்டிக் கொண்டு 
இறந் தொழிந்தான் . 
துருவன் - உத்தானபாதன் என் 
னும் அரசனுக்குச் சுநீதி என் 
னும் மனைவியிடந் தோன்றிய 
வன் . இவன் தந்தையின் 
மடியிலேற முயன்றபோது 
மாற்றாந்தாய்கடிந்துரைத்ததைக் 
கேட்டு வெறுப்படைந்து , 
தாயிடம் போய் நடந்ததைக் 
கூறினான் . அவள் தவமுடைய 
வர்கட்கே எல்லாச் சிறப்புக் 
களும்உண்டாகின்றன என்றாள் . 
இவன் முனிவர்களிடம் போய் 
அருளுரைபெற்றுத் தவஞ்செய் 
தான் . தவஞ் செய்கையில் 
பேயொன்று தோன்றி அச் 
சுறுத்தியது . இவன் அஞ்சாது 
பெருந்தவஞ்செய்து துருவபதம் 
என்னுஞ் சிறந்த பதத்தைப் 
பெற்றான் . இப்பதம் 
முனிவர்களின் மண்டலத்திற்கு 
மேல் பதின்மூன்று லட்சம் 
யோசனை தொலைவில் இருக் 

இவன் தவநிலையில் 
இருந்து நீங்கித் தாய்தந்தை 
யரிடஞ் சென்றான் . இருபத் 
தாறாயிரம் ஆண்டுகள் அரசு 
புரிந்தான் . உத்தமன் என்னும் 
உடன்பிறந்தானைக் கொன்ற 
இயக்கர்களோடு போரிட்டு 

வன்றான் . வனுடைய 
மனைவியரின் பெயர் பிரமி 
இளை . கல்பன் , வற்சரன் என் 
பவர்கள் இவனுக்கு மக்களாகநத் 
தோன்றினர் . வடக்குத் திக்கை 
யுணர்வதற்கு இரவில் துருவ 
நட்சத்திரமே ஆதாரமாகவிருக் 


ஆகவே 


அருளுரைபெற்றுப்பல்லாண்டு 
கள் தவம்புரிந்தார் . சிவபிரான் 
காட்சி தந்து , 

" யாது வரம் 
வேண்டு " மென்று கேட்டார் 
இவர் வேறு ஒன்றும் வேண்டா 
மல் யான் எவருக்கேனும் சாப 
மிட்டால் எனது தவங் குறை 
யக்கூடாது அதிகமாக வேண் 
டும் " என்று வரங்கேட்டார் . 
இறைவனும் அவ்வாறே 
கொடுத்து மறைந்தார் . அது 
முதல் இவர் எவருக்கேனும் 
சாபங்கொடுத்தால் இவருடைய 
தவம் வளர்வதாயிற்று . 
இவருக்குச் சினம் . அடிக்கடி 
வரும் அதிலும் முன் 

சினம் 
அதிகம் . சிறிய குற்றங்களுக் 
குக்கூடச் சாபமிடத்தொடங்கி 
விடுவார் . பிறருக்குச் சாபங் 
கொடுத்தால் தவம் அதிகமாகப் 
பெருகுமாறு வரம் பெற்றவர் 
எப்படிச் சாபங்கொடுக்காம 
லிருக்க முடியும் ? 
இவரைக்காண்பவர்கள் எங்கே 
சாபங்கொடுத்து விடுகிறாரோ 
என்று மிகுந்தகலக்கமடைவார் 
கள் . இவர் திருக்களர்என்னுஞ் 
சிவப்பதியில் நெடுங்காலந் 
தவஞ்செய்து கொண்டிருந்தார் . 
அங்கு இறைவர் தமது திருக் 
கூத்தை இவருக்கும் பிறமுனி 

காட்டியருளினார் . 
நாரதரைப் போல் இவரும் 
அடிக்கடி பலவிடங்கட்குஞ் 
செல்வதை மேற்கொண்டிருந் 
தார் . இவர் துரியோதன 
னிடத்திற்குச் சென்ற போது 
அவன் இவருக்கு நல்ல விருந் திட் 
டான் . காட்டிலிருக்கும் பாண்ட 
வர்களிடமும் போய் இவ்வாறு 
விருந்துண்டு வரவேண்டு 
மென்று வேண்டினான் . துரியோ 
தனனுடைய தீயநோக்கம் 
பாண்டவர்களால் விருந்திட 
முடியாது ஆகவே இவர் அவர் 
களுக்குச் 

சாபமிட்டுத் 
தொலைத்து விடுவார் என்பது . 
ஆனால் துரியோதனனுடைய 


கிறது . 


வர்கட்கும் 


கிறது . 


துருவாசர் - இவர் அத்திரிமுனி 
வருக்கு அநசூயையிட 
தோன்றினார் . தம்தந்தையிடமே 


துருவாசர் 


361 


துரைச்சிங்கம் 


தீயநோக்கம் பலிக்காமல் இதுவரையில் செய்த தவத்தை 
கண்ணன் காத்தருளினார் . 

எங்களுக்குக் கொடு என்று 
இவர் துவாரகைக்குச்சென்ற 

கேட்டார்கள் . இவர்மறுத்தார் . 
போது கோபாலர்கள் குறும்புத் 

அவர்கள் சினங்கொண்டு 
தனத்தில் இறங்கினார்கள். தங் 

இவரைக் கொல்லவந்தார்கள் . 
களில் ஒருவனுக்குக் கர்ப்பிணிக் 

இவர் நீங்கள் அகத்தியரால் 
கோலஞ்செய்து துருவாசர் 

இறந்தொழிக என்று சாபங் 
இருந்த இடத்திற்குஅழைத்துக் 

கொடுத்தார் . ஒருநாள் இவர் 
கொண்டு சென்றார்கள் . 

தேவலோகஞ் சென்றார் . தம் 

துரு 
வாசரைப்பார்த்து , “ இப்பெண் 

பூசா வழிபாட்டு மலர் ஒன்றை 
சூல் கொண்டிருக்கிறாள் . இவள் 

இந்திரனிடங் கொடுத்தார் . 
வயிற்றில் இருப்பது ஆணா 

பவனிவந்து கொண்டிருந்த இங் 
பெண்ணா ? என்று கேட்டார் 

திரன் அம்மலரை வாங்கி யானை 
கள் . துருவாசர் உண்மையை 

யின் மத்தகத்தில் வைத்தான் . 
உணர்ந்து கொண்டார் . அவர் 

யானை அம்மலரை எடுத்துக் 
களைப்பார்த்து , ( உங்கள் 

காலுக்குக் கீழே போட்டு 
குலத்தை நாசஞ் செய்ய ஓர் 

மிதித்தது . இதனைக்கண்ட துரு 
இருப்புலக்கை பிறக்கும் " 

வாசர் இந்திரனுக்கும் வெள்ளை 
என்று கூறினார் . பொய்க்கர்ப் 

யானைக்குஞ்சாபங்கொடுத்தார் . 
பம் மெய்க்கர்ப்பமாகி ஓர் இருப் 

குந்தி இளம் பருவத்தில் இவரு 
புலக்கை தோன்றிற்று . செய் 

டைய பணிவிடையை மகிழ்ச்சி 
தியை உணர்ந்த கண்ணபிரான் 

யோடு செய்தமைக்கு மகிழ்ந்து 

மகப்பேற்றிற்குரிய 
அவ்விருப்புலக்கையைத் 

மறைகள் 

சிலவற்றை உரைத்தருளினார் . 
தூளாக அராவிக் கடலில் 

குந்தி 
எறியச்செய்தார் . அத்தூள்கள் 

அம்மறையின் உண் 
சம்பங்கோரையாகிவளர்ந்தன . 

மையை ஆராய்ந்து பார்க்கத் 
பின்னாளில் யாதவர்கள் அக் 

தொடங்கிய போதுதான் கன் 
கோரையைப் பிடுங்கி ஒருவரை 

னன் பிறந்தான் . 
ஒருவர் அடித்துக் கொண்டு இவர் ஒருநாள் துவாரகை 
மாண்டார்கள் . 

சென்றார் . கண்ணனையும்உருக்கு 
தேவதத்தன் என்பவனை நாரை 

மணியையும் பலவாறு தொல் 
யாகுமாறு சபித்தார் , இராமர் 

லைப்படுத்தித் தேர்வுபார்த்தார் . 
காலமுனி என்பவரோடு தனி 

திரிபுரமெரித்த சிவபிரானின் 
மையில் உரையாடிக்கொண் 

சினத் தீகுழந்தையுருக் கொண்டு 
டிருக்கையில் இவர் அவரிடஞ் 

நின்றது . தேவர்கள் சிவ 
யான் மிகுந்த பசி பிரானைப் பார்த்து , " இக் 
யோடிருக்கிறேன் உண விட குழந்தை யார் ? ” என்று உசா 
வேண்டு " மென்று கேட்டார் . வினார்கள் . சிவபிரான் " இவன் 

அம்பரீடன் என்னும் அரசனி துர்வாசன் இவனை அநசூயை 
டம் இவர் சென்று வாலாட்டிய பொருட்டு அருளினோம் அவளி 
பொழுது அவன் இவருடைய டம் வளர்ந்து முனிவனாவான் 
வாலை ஒட்ட அறுத்துவிட்டான் . என்று கூறியருளினார் . அதனால் 
அசமுகி என்பவள் வலுக் 

தான் துருவாசர் சினமிகுந்தவ 
கட்டாயமாக இவரைத் தழுவி 

ரானார் . 
னாள் . அப்பொழுது வாதாபி துரைச்சிங்கம் - கட்டபொம்முவின் 
யும் வில்வலனும் பிறந்தார்கள் . வழிமுறையில் பாஞ்சாலன் 
அவர்கள் இவரைப்பார்த்து , “ நீ குறிச்சியை இருபத்து மூன்றா 


சென்று 


துரைமல்லு 


362 


துலா நாயனார் கோயில் 


இவன் 


இவன் 


வதுப்பட்டமாக அரசாண்டான் . துரோணர் - துரோண கும்பத்தி 
உடல் வலியிலும் படைக்கலப் 

லிருந்து தோன்றியவர் . பரத்து 
பயிற்சியிலும் குதிரையேற்றத் வாச முனிவருடைய மைந்தர் . 
தினுஞ் சிறந்து விளங்கினான் . கிருபாச்சாரியோடு கூடப்பிறந் 
இவன் ஒழுங்கான முறையில் தவளாகிய கிருபி என்பவளை 
தன்னுடைய குடிகளைப் பேணி மணந்தவர் . அசுவத்தாமனுக் 
னான் . இவன் காலமல்லாத குத்தந்தை . எல்லா நூல்களை 
காலத்தில் காலனூர்புகுந்தான் . 

யும் தம்முடைய தந்தையிடங் 
துரைமல்லு - கட்டபொம்மு வழி 

கற்றுணர்ந்து வில்வித்தை 
முறையில் இராசபாண்டியன் 

முதலிய படைக் கலத்தொழிலை 
என்பவனுடைய 

யும் பரசுராமரிடம் ஏழுநாட் 
மகனாகத் 
தோன்றிப் பத்தாண்டுகள் பாஞ் 

களில் கற்றுணர்ந்தவர் . கௌர 
சாவன்குறிச்சியை ஆட்சிபுரிந் 

வர்கட்கும் பாண்டவர்கட்கும் 
தான் . இவனுக்குப் பொம்மு 

வில் வித்தைகற்பித்த ஆசிரியர் 
துரையென்னும் பெயருடைய 

இவரே . 
தம்பியொருவன் இருந்தான் . 

துர்க்கை - துர்க்காசுரன் என்பவன் 

மிகக் கொடியவன் . 
துரைராசபாண்டியன் -பாஞ்சாலன் 
குறிச்சிக் கட்டபொம்முவின் 

மூவுலகங்களையும் அலைத்துத் 
வழிமுறையில் 25 ஆவதுமன் 

துன்புறுத்திக் கொண்டிருந் 
னனாக ஆட்சிபுரிந்தவன் . தமிழ் 

தான் . இவனுடைய தொல்லை 
தெலுங்கு வடமொழி என்னும் 

யைப் பொறுக்க முடியாத 
மும்மொழிகளினும் 

தேவர்கள் சிவபிரானிடம் 
வல்லவனாக விளங்கினான் . 

முறையிட்டார்கள் . சிவபிரான் 
இசைப்பயிற்சியினும் 

உமாதேவியைப் பார்த்தார் . 

வல்ல 
வன் . மிக இனிமையாகப்பாடு 

உமாதேவிதானே அவனை ஒழிப் 
வான் . எட்டாண்டுகள் அர 

பதாகக் கூறினாள் . காளராத்திரி 
சாட்சி செய்தபின் இவன்குடல் 

என்னும் பாங்கியை ஏவினாள் . 
நோயால் இறந்தான் . 

காளராத்திரி துர்க்கனிடஞ் 

சென்று அவனைக்கண்டு அஞ்சி 
துரைராசபொம்மு - பாஞ்சாலன் மீண்டாள் . 

தேவி 
குறிச்சிக் கட்டபொம்மு வழீ 
முறையில் முப்பத்திரண்டாவ 

போர்க்குச் சென்று துர்க்க 
தாகப் பட்டத்தையடைந்தவன் . 

னுடைய படைகளையெல்லாம் 
வன் வேட்டையாடுவதில் 

கொன்றொழித்தாள் . துர்க்கன் 
விருப்பம்உடையவன் . அடிக்கடி 

கொண்டயானை வடிவம் எருமை 
வல்ல நாட்டு மலைக்குச் சென்று 

முதலியவைகளையும் 
வேட்டையாடினான் . நாட்டைப் 

அழித்தொழித்தாள் . இறுதி 

யில் துர்க்கன் உண்மையான 
பாதுகாப்பதில் நன்கு கருத்துச் 
செலுத்தாத படியால் நாடுசீர் 

வடிவத்தோடு வந்தான் . தேவி 
கெட்டது . இவன் ஆறு ஆண்டு 

அவனைக்கொன்று தேவர்களு 
களே ஆட்சி புரிந்தான் . 

துன்பங்களையெல்லாம் 

போக்கினாள் . இதனால் தேவிக் 
துரைராசன் - கட்டபொம்முவினு 
டைய எட்டாவது வழிமுறை 

குத்துர்க்கை என்று ஒரு பெயர் 
யினன் . இவன் இருபத்தைந் 

உண்டாகியது . காளி , துர்க்கை 

முதலியன 
தாண்டுகள் பாஞ்சாலன்குறிச்சி 
யில் அரசாட்சி செய்திருந்தான் . 

மாற்று வடிவங்களே . 
இவனுடைய மகன் பெயர் நல்ல 

துலா நாயனார் கோயில் திருவா 
பொம்மு . 

ரூரில் உள்ள பரவையுண்மண் 
டளி என்னுந் திருக்கோயில் . 


தானே 


வடிவம் 


டைய 


உமாதேவியின் 


துலாதாரன் 


363 


துவதிகன் 


ஏங்கி 


T 


துலா தாரன் இவன் காசியில் டைய உயிருக்கே முடி வேற் 
இருந்த ஒரு வணிகன் . இவன் படும் போல் தோன்றியது . 
இல்லறத்திலிருந்துந் தத்துவ செய்தியை உணர்ந்த முகமதிய 
ஞானங் கைவரப் பெற்றிருந் மன்னன் பெருமாள் சிலையைப் 
தான் . சாசிலி என்னும் பெய பெற்று வருமாறு தன்னுடைய 
ருடைய முனிவனுக்கு இவன் வீரர்களோடு மகளையும் அனுப் 
பிரம கீதையைப் போதித்து பினான் . முகமதிய வீரர்கள் 
மெய்யறிவை உண்டாக்கினான் . வருதலையறிந்த கோயிலார் வழி 
துலுக்க நாச்சியார்டில் லிக்கரசனாக யிலே மறைந்துகொண்டார்கள் . 
இருந்தமுகமதியமன்னன்பிரதா முகமதிய மன்னன் மகள் திரு 
பருத்திரனை வென்று தொண் 

வரங்கத்தையடைந்து இங்கும் 
டைமண்டலம் , சோழமண்ட பெருமாளுடைய சிலையைக் 
லம் முதலியவைகளையுங் கைப் காணாமல் 

மூர்ச்சித்து 
பற்றித் திருவரங்கத்தில் 

உயிரை விட்டாள் . அவளுக்குக் 
நுழைந்தான் . திருவரங்கங் 

கோயிலின் இரண்டாஞ்சுற்றில் 
கோயிலைக் கொள்ளையிட்டான் . கோயில் கட்டி அவளுடைய உரு 
திருவிழா உருவத்தையுங் கைப் வத்தையும் அமைத்து அதற்குத் 
பற்றிக்கொண்டு டில்லிக்குச் துலுக்க நாச்சியார் என்று 
சென்றான் . மற்றைச்சாமான் 

பெயரிட்டனர் . வடநாட்டு 
களோடு இத்திருவிழா உருவத் 

முறைப்படி ரொட்டியும் வெண் 
தையும் போட்டு வைத்தான் . 

ணெயும் படைத்து வழிபடலா 
அரங்கநாதரின் சிலையழகைக் 

யினர் . 
கண்ட மன்னன் மகள் அச்சிலை துல்யவக்கிரன் - இவன் பரத்துவாச 
யைத் தனக்கு விளையாட்டுப் 

முனிவருடையமகன் . இந்திரனை 
பொருளாகத் தரவேண்டு 

நோக்கித் தவம்புரிந்து கலைகளை 
தந்தையிடங் யெல்லாம் ஓதாதுணர்ந்தான் . 
வாங்கிக் கொண்டு 

தந்தையினிடத்தில் இசைக் 
போய்த் தன்னுடைய படுக்கை கலையைப் பயின்றான் . பராவசு 
யறையில் வைத்துக்கொண்டு வின் மனைவியிடத்தில் காமங் 
அதன்மீது அன்பு செலுத்திக் கொண்டு அவளைப்பிடிக்கச் 
கொண்டிருந்தாள் . திருவரங் சென்றான் . அவள் தன்னுடைய 
கங்கோயிலார் பெருமாள் திரு மாமனாரிடத்திலே 
வுருவத்தை எவ்வகையேனும் 

ததைக்கூறினாள் . மாமனாராகிய 
மீட்டுக் கொண்டு வரவேண்டு இரப்பியர் இவன் மீதுபூதங்களை 
எண்ணி டில்லிக்குப் யேவினார் . 

அப்பூதங்களால் 
புறப்பட்டுச் சென்றார்கள் . 

இவன் மாண்டான் . 
முகமதிய மன்னனைக் கண்டு பல 
வாறு 

வேண்டிப் பெருமாள் துல்லியன் - பல நூற் பயிற்சியை 
உருவத்தைத் தரவேண்டு 

உடைய ஓர் அரசன் . பெருவழி 
மென்று கேட்டார்கள் . முக 

களிடையே தருமத்திற்காக நீர் 
மதியமன்னனும் அதனைத்திருப் 

நிலைகள் பலவற்றை உண்டாக்கி 

யவன் . 
பிக்கொடுத்து விடுமாறு 
டளையிட்டான் . கோயிலார் 

புகார் நகரத்தில் 
அதனைப் பெற்றுக் கொண்டு சக்கரவாளக் கோட்டத்தி 
திரும்பினார்கள் . அரசன்மகள் லிருந்த கந்திற் பாவையைப் 
பெருமாள் உருவத்தைக்காணா பொருந்தி நின்று முக்காலச் 
மல் வருந்தினாள் . அதன்மீது செய்தியையுங் கூறிய தேவன் . 
கொண்ட பற்றினால் அவளு சித்திரசேனனுக்கு நண்பன் , 


மென்று 
கேட்டு 


தன் 


நிகழ்ந் 


மென்று 


கட் 


துவதிகன் 


" 


துவாரகை 


1364 


துளசி 


என் 


வேறு 


உண் 


அதற்கு 


இவர் 


சென்றபிறகு 


துவாரகை வடநாட்டிலுள்ளது . 

நூறு ஆண்டுகள் கலந்திருங் 
வீடுபேற்றையளிக்கும் பதிகள் தான் . அவள் வயிற்றில் கார்த் 
ஏழனுள் ஒன்று . வடமதுரை திகைத் திங்கள் வெள்ளிக் கிழ 
யில் இருந்த யாதவகுல மன்னர் மையில் ஒரு பெண் பிறந்தது . 
களான கண்ணனும் பலராம பெண்ணுக்குத் துளசி 
னும் சராசந்தன் முதலான பெயரிட்டான் . பெண் குழந் 
பகைவர்களுக்கஞ்சிக் 

கடல் 

தைப்பருவத்தில் தானே பதரி 
ஓரத்திலே துவாரகை என்னும் 

வனஞ்சென்று நான் முகனை 
நகரத்தை அமைத்து வாழ்ந் நோக்கித் தவஞ் செய்தாள் . 
தார்கள் . அந்நகர் கடலில் 

நான் முகன் காட்சி தந்து , 
மூழ்கிவிட்டது . பிற்காலத்தார் என்னவரம் வேண்டும் ? ” 
துவாரகையை 

என்று 

கேட்டான் . 
டாக்கி அதில் திருமால் கோயில் அவள் , “ நான் முன் பிறப்பில் 
அமைத்துள்ளனர் . 

கோவுலகத்தில் இருந்த துளசி 
துவாராபதி அகத்தியர் 

யென்னுங் கோபிகை இராதைக் 
கண்ணபிரான் காலத்தில் குத் தோழி . 

நான் கண்ண 
துவாரகாபுரியில் இருந்தார் . னாடு விளையாடக் கண்ட 
இவர் கண்ணபிரான் வைகுண் 

இராதை நான் நிலவுலகிற்பிறக் 
டஞ் 

கண்ண குமாறு சாபமிட்டாள் . அதனால் 
பிரானுடைய வழி முறை 

நான் நிலவுலகில் பிறந்தேன் " 
யினருக்கு அறிவுரைகள் கூறிக் 

என்று சொன்னாள் . நான் முகன் 
கொண்டிருந்தார் . கண்ணன் துளசியைப் பார்த்து , " சுதாமன் 
வழி வந்த அரசர்பதினெட்டுப் என்னுங் கோவலன் நிலவுலகில் 
பேர்களையும் , பதினெண்கோடி சங்கசூடனாகப் பிறந்திருக் 
வேளிர்களையும் , அருவா நாட் 

கிறான் . முதலில் அவனை மணந்து 
டுக் குடிகள் பலரையும் தமிழ் பிறகு திருமாலுக்குத் தாவர 
நாட்டிற்குக் குடியேற்றினார் . ரூபமாய் விருப்பம் உடைய 
சளுக்கரும் ஒய்சளரும் இவ் வளாய்ப்பிருந்தாவனத்தில் பிருந் 
வேளிர்களேயாவர் 
என்று வர 

யென்னும் 

பெயருடன் 
லாற்று ஆராய்ச்சியாளர்கள் விளங்குவாயாக என் றனர் . 
எண்ணுகின்றனர் . இவ்வகத் துளசிசங்கசூடன் 
தியர் கண்ணபிரான் கட்டளைப் 

யானாள் . சங்கசூடன் போரில் 
படியே வேளிர்களை அவ்வாறு 

சிவபிரானால் 

கொல்லப் பட் 
குடியேற்றினார் என்று தெரி டான் . திருமால் சங்கசூடனைப் 

போற் கோலம்பூண்டு துளசி 
துவிச கணபதி இவர் 

யைக் கலந்தார் . கலப்பினால் 
யானை முகங்களையுடையவராய் 

வேறுபாட்டையறிந்த 
நான்கு திருக்கைகள் அமையப் 

சாபமிட்டாள் . திருமால் துளசி 
பெற்றவராய் விளங்குவார் . 

யைப் பார்த்து நீ முன் பிறப் 
நான்கு கைகளினும் புத்தகம் , 

பில் என்னைப் பதியாகப் பெறு 
அக்கமாலை , தண்டம் , கமண்டலம் 

தற்குத் தவஞ்செய்த படியினால் 
இவைகளைத் தாங்கியிருப்பார் . 

இவ்வாறு நிகழ்ந்தது என்று 
கைகளிலே 

கூறினார் . மேலும் அவளைப் 
ற வளையங்கள் 

விளங் 

பார்த்து , “ நீ இவ்வுடல் விட்டுக் 
கும் . 

கோலோகம் 

அடைக . 

உன் 
துளசி - தர்மத் துவசன் என்னும் 

னுடைய உடல் கண்டகி நதி 

யின் வடிவத்தையடைக . உன் 
அரசன் தன் மனைவியோடு 

னுடைய கேசங்கள் துளசிக 


தை 


மனைவி 


கிறது . 


நான்கு 


துளசி 


மின்னற் 


கொடி 


போன்ற 


துளுவம் 


365 


தூடணன் 


என்று 


பல 


வியந்து 


வன் 


இவன் 


ளாகுக . அத்துளசி மூவுலகங் காவலாளர்கள் துரத்தினார்கள் . 
களினுஞ் சிறந்து விளங்குக . அஞ்சியோடிய 

இவன் மணி 
அத் துளசி எனக்கு மிகவும் கன்னிகையில் வீழந்து இறந்து 
விருப்பம் உடையதாகுக . துளசி வீடு பேற்றை யடைந்தான் . 
மூலத்தில் எல்லாப்புனித நீர் 
களும் அமைக . துளசியிலை நீர் 

தூங்கெயில் எறிந்த செம்பியன் - 
மேலே பட்டால் 

அசைந்து விண்ணில் தொங்கிக் 
மிகுந்த நல் 
வினையுண்டாகுக . 

கொண்டிருந்த 

பகைவர்களு 
தேவர்கள் 
பலரும் அதனடியில் வசிக்குக . 

டைய மதில் ஒன்றைச் சோழ 

மன்னர்களில் 
சாங்காலத்தில் துளசி நீர் எவன் 

ஒருவன் அழித் 
மீது படுமோ அவன் வைகுண் 

தொழித்தான் . அதனால் அவ 

னுக்குத் தூங்கெயில் எறிந்த 
டத்தையடைக 

தொடித்தோட் செம்பியன் 
வகையான மேன்மைகளை வழங் 

என்று பெயர் உண்டாகியது . 
கினார் . 

இவனுடைய செயலைச் சங்க 
துளுவம் - இஃது இந்தியாவில் காலப் 

புலவர்கள் 
இருந்த பழைய ஐம்பத்தாறு பாராட்டியுள்ளனர் . 
நாடுகளுள் கன்னடநாட்டிற்குத் 
தெற்கிலிருந்த நாடு . இந்நாட் 

தூடணன் ( 1 ) - ஓர் அரக்கன் . 
விச்சிரவசுவினுடைய 

மகன் 
டினர் துளுவர் என வழங்கப் 

கரனோடு கூடப் பிறந்தவன் . 
பட்டனர் . இவர்கள் பேசிய 

சனத்தானம் என்னுமிடத்தில் 
மொழி துளு . இது திராவிட 
மொழிகளுள் ஒன்று . 

வாழ்ந்திருந்தான் . 

சூர்ப்பநகை இலட்சுமணர் 
துற்கன் - ஓர் அசுரன் . 

தன்னை மூக்கறுத்தபோது இவ 
தேவர்களை வருத்திச் சிறையி னிடம் போய் முறையிட்டாள் . 
லிட்டான் . தேவர்கள் சிவ 

கரனும் இவனும் இராம லட்சு 
பிரானிடம் முறையிட்டனர் . மணர்களை எதிர்த்துப் போரிட் 
சிவபிரான் தேவியை ஏவினர் . டனர் . அப்பொழுது இவன் 
தேவி காளராத்திரி என்னுந் மாண்டான் . 
தோழியை ஏவித் தேவர்களைச் 

தூடணன் ( 2 ) - இரத்தினமாலா 
சிறை விடுக்குமாறு கூறச் செய் 

கிரியில் இருந்த ஒருதைத்தியன் . 
தனர் . காளராத்திரி அவ்வாறே 

இவன் பேராற்றல் படைத்த 
கூறினாள் . 

அறங்களனைத்திற்கும் 
இவளுடைய அழகைக் கண்டு 

பகையாக இருந்தவன் . நான் 
மயங்கினான் . இவளைப் பிடிக்கு 

முகனிடம் பெற்ற வரத்தால் 
மாறு சில அசுரர்களை ஏவினான் . 

உலகத்தை மதியாது நல்வினை 
காளராத்திரி அவ்வசுரர்களை 

யாளர்களைக் கொன்று திரிந் 
அதட்டிச் சாம்பராக்கினாள் . 

தான் . அவந்தியை அடைந்து 
அசுரன் தேவியோடு சென்று 

அங்குள்ளவர்கள் 

சிவபூசை 
போர் புரிந்தான் . யானை யுருக் செய்யாமல் துன்புறுத்தினான் . 
கொண்டு துதிக்கையறுபட் 
டான் . பிறகு எருமை 

அங்குச் சிவபூசை செய்பவர்கள் 
எருமை யுருக் 

சிவபூசை செய்ய மண் எடுத்த 
கொண்டு 

சூலத்தாற் 

இடம் பெருங் குளமாக இருந் 
குத் துண்டு மாண்டான் . 

தது . சிவபெருமான் அக்குளத் 
துன்மனன் - இவன் ஓர் அந்தணன் . தில் இருந்து கடுமை மிகுந்த 
தீயொழுக்க முடையவனாக 

மகாகாளேசுவரராக வெளிப் 
இருந்தான் . ஒருநாள் அரண் பட்டு உங்காரஞ் செய்தார் .. 
மனையிற் 

களவு செய்கையில் ( அவ்வுங்கார வொலியினாலேயே 


சென்று 


அசுரன் 


வன் . 


வந்து 


தூத்துக்குடி 


- 366 


தெய்வயானை 


இவன் 


படை 


என்று 


செய்து 


அசுரர்களைக் 


தன்னுடைய 

மனைவியைக் கேட்டார் . இவன் 
களோடு அழிந்தொழிந்தான் . கொடுக்க முடியாது 

என்று 
தூத்துக்குடி திருநெல்வேலி மறுத்தான் . 

அதனாற் சினங் 
மாவட்டத்தில் கிழக்குக் கரை 

கொண்ட நாரதர் அவனுடைய 
யோரத்தில் இருக்கும் துறை 

வேள்வியை 

அழித்ததோடு 
முகப்பட்டினம் . இங்கிருந்து மறுபிறப்பில் அசுரனாகுமாறும் 
கொழும்புக்குக் கப்பல் போக்கு வசவுரை வழங்கினார் . இவன் 
வரத்துண்டு.கடற்கரை யோரத் 

அசுரனாகித் தேவர்களையும் 
தில் தோண்டப் பெற்ற நீர் முனிவர்களையும் வருத்திக் 
ஊற்றுக்களை அடிக்கடி தூர்த்து 

கொண்டிருந்தான் . 

அப் 
விட்டுக் குடிநீருக்காக மீண்டும் பொழுது உருவிலி வாக்கு , 
மீண்டுந் தோண்டி முன்னாளில் 

சுமுதையிடம் பிறக்கும் 
நீர் எடுத்தார்களாம் . அதனால் குழந்தை உன்னைக் கொல்லும் 
தூத்துக்குடி என்று பெயர் 

கூறக் கேட்டான் . 
உண்டாயிற்றாம் . இதற்குமுன்பு சுமுதையையும் அவளுடைய 
வழங்கிய பெயர் திருமந்திர நகர் 

கணவன் 

மாதவராசனையும் 
என்பதாம் . 

கட்டிலோடு கொண்டு போய்க் 
தூமப்ப முனிவர் - இவர் 

விட்டான் . 
காட்டில் 
திருப் 

அங்கு 
பாதிரிப் புலியூரில் 

ஆனை முகக் கடவுள் குழந்தை 
தவஞ் 
கொண்டிருந்தார் 

யுருவாய் இவர்கட்குக் காட்சி 
மங்கண முனிவர் என்பவர் 

கொடுத்து வளர்ந்து கொண் 
களிப்பு மிகுதியால் 

இன்பக் டிருந்தார் . வளருங் 

காலத் 

திலேயே 
கூத்தாடிய பொழுது கால் இம் 
முனிவர் மீது பட்டது . இதனால் 

கொன்றார் . இச் செய்தியைத் 
சினங்கொண்ட 

தூமாசுரன் 

கேட்டுப் போர் 
இவர் 
மங்கணரை முயலாகுமாறு சாப 

செய்வதற்கு வந்தான் . அப் 
மிட்டார் . மங்கணரும் முயலாகி 

பொழுது ஆனைமுகக் கடவுள் 
வருந்தினார் . பிறகு இறைவனை 

தம்முடைய வாயிற் புகையுண் 
வழிபட்டு 

டாக்கிப் படை முழுவதையுங் 
முயலுருவத்தைப் 
போக்கிக் கொண்டார் . 

கொன்றார் . 

இதனால் ஆனை 

முகக் கடவுளுக்குத் தூமகேது 
தூமாக்கன் இராவணனுடைய 

பெயர் 

உண்டா 
அமைச்சர்களில் . ஒருவன் பிணந் 
தின்பவன் . பல அரக்கர்கட்குத் 
தலைவன் . 

இந்திரசித்திற்குத் தூலகருணன் - இவன் ஒரு காந் 
துணையாகத் தேரோடு வந்த தருவன் . சிகண்டிக்கு 
வன் . இவன் அனுமானால் இறந் 

தன்மை கொடுத்துச் சிகண்டி 
தான் . 

யின் வாணாள் வரையில் தான் 
தூமாசுரன் - இவன் முன் பிறப் 

பெண்ணுருப் பெற்றிருந்தவன் . 
பில் விகுதி யென்னும் பெய தெய்வயானை - இவள் திருமாலின் 
ருடைய அரசனாக விருந்தான் . 
இவன் இந்திர பதத்தைப் பெற 

மகளாகப் பிறந்து சரவணப் 

பொய்கைக் கரையில் தவஞ்செய் 
விரும்பித் தொண்ணூற்றொன் 
வேள்விகளைச் 

தாள் . முருகக் கடவுளை மணம் 

புரிய வேண்டுமென்பது தவத் 
முடித்தான் . கடைசி வேள்வி 
யைச் செய்யும்போது இந்திர 

தின் நோக்கம் . முருகக் கடவுள் 
னால் அனுப்பப்பட்ட நாரதர் 

இவளுக்குக் காட்சி கொடுத்து , 
வெனிடம் வந்து 

நீ இந்திரனிடம் வளருக 
வனுடைய 

நாம் 

வந்து உன்னை 


என்றொரு 
கியது . 


ஆண் 


செய்து 


மணத் 


தெய்வீகமன்னன் 


367 


தெனாலிராமன் 


* 


தான் . 


டைய 


கிறோம் " என்று கூறி மறைந் 

களைத் திருமணஞ் செய்து 
தனர் . இவள் தவத்திலிருந்து 

கொடுத்தனர் . இவன் காரண் 
நீங்கிக் குழந்தை 

வடிவங் 

டன் வல்லூரன் என்னும் 
கொண்டாள் . இவளை வெள்ளை 

இரண்டு அசுரர்களை வதைத் 
யானை வளர்த்து இந்திரனிடங் 

பாண்டியன் மகளாகிய 
கொடுத்தது . இவள் தெய்வ காஞ்சன மாலையை மணந்தான் . 
யானையால் வளர்க்கப்பட்ட படி 

அவளிடம் நரசிங்கமுனையரைய 
யால் தெய்வானை எனப்பட்டாள் . 

நாயனாரைப் பெற்றான் , 
பிறகு சூரசம்மாரம் நிகழ்ந்த 

சோழன் மகளாகிய பொன் 
பிறகு இந்திரன் தெய்வயானை 

மாலையிடம் 

மெய்ப் பொருள் 
யைத்திருப்பரங்குன்றத்தில் திரு 

நாயனாரைப் பெற்றான் , சேரன் 
மணஞ் செய்து கொடுத்தான் . 

மகளாகிய பத்மாவதியிடம் சித் 

திர சேனனைப் பெற்றான் . புக 
தெய்வீகமன்னன் இவனைத் மோடு அரசாட்சி செய்திருந்த 
தெய்வீக மகாராசன் 

என்பர் . இவன் இறுதியில் வீடு 
நடுநாட்டையாண்ட 

அரசர் 

பேற்றையடைந்தான் . 
களுள் இவன் ஒருவன் . இவ தெள்ளா வடார்க்காடு 
திருமணத்திற்குச் 

மாவட்டத்தில் வந்தவாசி தாலு 
சென்ற ஒளவையார் பாலாறு காவில் காஞ்சிபுரத்திற்குத் 
செய்யாறு , பெண்ணையாறு 

தெற்கே பதினைந்துகல் தொலை 
என்னும் மூன்று ஆறுகளையும் 

வில் உள்ள ஓர் ஊர் . நந்திவர் 
முறையே பால் , நெய் , வெண் 

மன் என்பவன் இங்கு நடை 
ணெயாக வரும்படி செய்தார் . 

பெற்ற பெரும் போர் ஒன்றில் 
இத்தெய்வீகராசன் பர்வத ராச வெற்றி பெற்றானாகையால் 
னுடைய பிறப்பு என்பர். இவன் 

அவனுக்குத் தெள்ளாறெறிந்த 
தெய்வப்புரவி ஒன்றைப் பெற் 

நந்திவர்மன் 

பெயர் 
றிருந்தான் . அப்புரவியில் ஏறிக் வழங்கலாயிற்று . 
காசி , திருத்தில்லை, இராமே 
சுரம் ஆகிய ஊர்களை ஒவ்வொரு தெள்ளிய சிங்கப் பெருமாள் - 
நாளும் வழிபட்டு வருவான் . 

சென்னைத் திருவல்லிக்கேணியில் 
தமிழ் நாட்டு வேந்தர்கள் 

எழுந்தருளிய பெருமாளின் 
மூவரும் இவனுடைய குதிரை 

பெயர் , பெருமாள் நரசிங்க 
கவர்ந்து கொள்ள 

மாகத் தோன்றிய படியினால் 
எண்ணினர் . அமைச்சர்களை 

உண்டான பெயர் . இப்பெயர் 
யனுப்பிக் குதிரையைக் கேட் 

தெளிசிங்கமென மருவி இந் 
கச்செய்தனர் . அரசன் கொடுக்க 

நாளில் துளசிங்கப்பெருமாளாகி 
மறுத்தான் . மூவரசரும் போர்க் 

விட்டது . பார்த்தசாரதிப் பெரு 
கோலங் கொண்டு போர் 

மாள் எனவும் இப் பெருமாளுக் 
செய்ய வந்தார்கள் . 

வந்தார்கள் . நாங்கள் குப் பெயர் உண்டு . 
தோற்றால் எங்களுடைய மண தெனாலிராமன் - இவன் தெனாலி 
மாகாத 

பெண்களை மணஞ் என்னும் ஊரில் அந்தணர்குலத் 
செய்து தருகிறோம் . நீ தோற் தில் பிறந்தவன் , இவனுடைய 
றால் உன்னுடைய குதிரையைக் இடுகுறிப் பெயர் இராமன் என் 
கொடுக்க வேண்டும் 

என்று 

பது . தெனாலி என்னும் ஊரின் 
ஏற்பாடு செய்து கொண்டு பெயரையுஞ் சேர்த்துத்தெனாலி 
போரிட்டனர் . போரில் மூவேந் ராமன் என்று கூறப் பெற்றான் . 
தர்களும் தோல்வியடைந்தனர் . தெனாலி என்பது தெலுங்கு 
ஆகவே தங்களுடைய பெண் நாட்டில் உள்ள ஓர் 


என்று 


யைக் 


தெனாலிராமன் 


68 


தென்மருதூர் 


நாள் 


என்று 


வட 


மருதூர் 


1. நீ 


தென்பிரயாகை அந்தர் வாணி 
இவன் காளி தேவி தன் முன் 

என்ற அமுதநதி மானசீகமாய் 
தோன்ற வேண்டுமென்று 
வழிபாடு செய்தான் . 

ஓடிவந்து பவாநி காவிரியுடன் 
காளி ஆயிரந் தலைகளோடும் 

கூடும் இடத்தில் கலப்பதால் , 

திரிவேணிசங்கம மாகிப் பவாநி 
இரண்டு கைகளோடும் அஞ்சத் 

கூடல் தென் பிரயாகை 
தக்க ரூபத்தில் இவன் முன் 
தோன்றினாள் , தெனாலி ராமன் 

கூறப் பெறும் . வட நாட்டில் 

பிரயாகை இருப்பதால் 
காளியின் கோர வடிவத்தைக் 

இது தென்பிரயாகை என்று 
கண்டு அஞ்சவில்லை . தனக்கு பெயர் பெற்றது . 
வேண்டிய வரங்களைக் கேட்டுக் 
கொள்ளாமல் காளியைப் தென்மருதூர் சிவப்பதிகளாக 
பார்த்து , " எங்களுக்கு ஒரு தலை விளங்கும் மருதூர்கள் மூன்று 
தான் , அப்படியிருந்துஞ் சளிப் உள்ளன . அவைகள் வட மரு 
பிடித்தால் சிந்துவதற்குத் துன் தூர் இடை மருதூர் தென் மரு 
புறுகிறோம் . உனக்கு ஆயிரம் தூர் என்பன . 
தலைகளிருக்கின்றனவே ஆயிரம் என்பது மல்லிகார்ச்சுன மென 
மூக்குகளினுஞ் சளிப்பிடித்தால் வும் திருச்சைல மெனவும் வழங் 
இரண்டு கைகளைக் கொண்டு கும் . இது மூவர் தேவாரப்பதி 
எவ்வாறு சிந்துவாய் ? என்று கங்களையும் பெற்ற சிவப்பதி 
கேட்டான் . காளி இவனுடைய 

யாகும் . இடைமருதூர் என்பது 
நகைச்சுவைக்கு மகிழ்ந்தாள் . திருவிடை மருதூர் ஆகும் . 
விகடமாகப் 

இச்சிவப்பதியும் மூவர் தேவா 
தொடங்கிய படியால் விகட ரப்பாடல்களையும் பெற்றுள் 
கவியாகுக என்று கூறி மறைந் 

தென் மருதூர் என்பது 
தாள் . அது முதல் 

இராமன் 

பாண்டிவள நாட்டில் பரமக் 
விகட கவியாகி விகடப் பாடல் 

குடி புகைவண்டி நிலையத்திற் 
கள் பலவற்றைப் பாடலானான் . 

குக் கிழக்கே எட்டுக்கல் தொலை 
பாடல்கள் பல விடங்களினும் வில் உள்ளதும் இந்நாளில் நயி 
பரவின . அக்காலத்தில் 

னார் கோவில் என வழங்குவது 
சாட்சி செய்திருந்த கிருட்டிண 

மாகிய ஊராகும் . இவ்வூர் முன் 
தேவராயர் என்பவர் இராம 

னாளில் மருதூர் என 

வழங்கி 
னுடைய செய்திகளை யெல்லாம் 

யது . இம்மூன்று சிவப்பதி 
கேள்வியுற்று இவனைத் தம் 

களும் மருது என்னும் மரத்தை 
முடைய அவைக்களப் புலவ யே தலமரமாகக் கொண்டபடி 
னாக்கினார் . இவன் அங்குப் பல 
விகட விநோதங்களைச் 

யால் மருதூர் என்று பெயர்பெற 
செய் 

லாயின . இப்பெயர்களை வட 
தான் . அவைகள் தெனாலிராமன் 

மொழியில் உத்தரார்ச் சுனம் 
கதைகள் என்னும் பெயரோடு ( வடமருது ) மத்தியார்ச்சுனம் 
வழங்கலாயின . இவன் காளி 
யருள் பெற்ற மகா கவியாகை 

இடைமருது ) தட்சணார்ச்சுனம் 

( தென்மருது ) எனக் கூறுவர் . 
யால் 

நூல்களைச் 
திருக்கிறான் . கடிகாசலமான் 

தென் மருதூர் ஆகிய நயினார் 
மியம் இலிங்கபுராணம் 

கோவிலில் எழுந்தருளிய இறை 
பாண்டுரங்க மகாத்மியம் , உத் 

வன் பெயர் நாகநாத சுவாமி . 
படாராத்திய சரிதம் முதலிய 

இங்கு ஒரு சித்தர் அடக்கமாகி 
தெலுங்கு நூல்கள் இவனால் 

யிருப்பதால் சித்தர் பெருமான் 
இயற்றப் பெற்றன . 

எனவும் கூறுவர் . 

தென் மரு 
தூருக்கு 


ளது . 


செய் 


1 


நயினார் கோயில் 


தென்மருதூர் 


369 


தென்னவன் பிரமராயன் 


என்று பெயர் வரக் காரணம் நோயுற்ற இடங்களில் தடவி 
ஊமையாக விருந்த ஒரு முக யும் நோய் நீங்கப் பெறுகிறார் 
மதியப் பெண் சுவாமி திருமுன்பு கள் . புற்றடி ஈசரை , வணங்கினா 
அல்லா ! நயினா ஆண்ட 



லும் அவ்விடத்திய மண்ணை 
என்று பேசத் தொடங்கி விட் உட்கொண்டாலும் நோய்கள் 
டாளாம் . அதுமுதல் முகமதியர் நீங்குவது இன்றுங் கண்கூடு . 
களும் , இவ்வூர்ப் பெருமானிடம் இங்கு எழுந்தருளிய இறைவனை 
ஈடுபாடு கொண்டு வழிபடத் வைத்தீசுவரர் என்றும் அழைக் 
தொடங்கியதோடு நயினார் கிறார்கள் . புற்றை இன்றும் 
கோவில் " எனவும் பெயர் நல்ல முறையில் பாதுகாத்து 
கொடுத்து விட்டார்களாம் . வைத்திருக்கிறார்கள் . 

இங்கு எழுந்தருளிய இறை தென்முகக் கடவுள் இக்கடவுள் 
வன் திருவருளால் , 

பிறவிக் 

வடமொழியில் தட்சணாமூர்த்தி 
குருடராக இருந்த தலைமலை என்று கூறப்பெறுகிறார் .சனகர், 
கண்ட தேவர் கண்பார்வை சனாதனர் , சனற்குமரர் , சனந் 
பெற்றார் . மருதூர் அந்தாதி தனர் என்னும் பெயருடைய 
என்னும் அந்தாதி ஒன்றையும் நால்வரும் சிறந்த மெய்யறி 
பாடினார் . மலட்டு அந்தணன் வாளர்கள் . அரிய பலகலைகளை 
ஒருவன் மகப்பேறு பெற்றான் . யும் ஓதியுணர்ந்தவர்கள் . இவர் 
பறைக்குலப் பாவை யொருத்தி கள் ஒருகாலத்தில் சிவபிரானைப் 
யின் கண்ணோய் தீர்ந்தது . போற்றி வழிபட்டுத் தங்கட்கு 
தீராத வயிற்றுவலியால் வாடிய வீடடைதற்குரிய மெய்ஞ்ஞா 
ஓர் அன்பரின் வயிற்றுவலி தீர்ந் னப் பொருளை உணர்த்தியருள 
தது . வணிகர் ஒருவருக்குப் 

வேண்டுமென்று வேண்டிக் 
பொற்கிழி கிடைத்தது . முல்லா கொண்டனர் . அது போதனை 
சாய்பு என்னும் ஒரு முகமதிய யால் உணர்த்தத் தக்கதன்று . 
னின் மகளும் ஊமை நீங்கிப் செயல் 

மூலமே 

விளக் 
பேசலானாள் . 

கத்தக்கது . ஆகவே சிவபிரான் 

தெற்கு நோக்கிய முகத்தின 
அட்டதிக்குப் பாலகர்கள் , 

ராய்ச் சின்முத்திரை தரித்துத் 
ஆயிரம் முனிவர்கள் , மணிபத் 

தத்துவஞானப் பொருளைச் 
திரன் , அகத்தியர் , ஆதிசேடன் , 

சொல்லாமல் சொல்லியருளி 
தலைமலை கண்ட தேவர் முத 

னார் . அக்கால் அப்பெருமான் 
லியோர் இப்பெருமானைப் 

இருந்தநிலையே தென்முகக்கட 
போற்றி அருள் பெற்றவர்களா 

வுள் என்னும் பெயரைப் பெறு 
வர் . இக்கோவிலில் 

வதாயிற்று . 
னுடைய மூலத்தானத்திற்குப் 
பின்புறம் உட்சுற்றில் புற்றடி தென்னவன் - பாண்டியன் தென் 
ஒன்று உண்டு . மருதமரத்தடி 

னாட்டின் தலைவனாக விளங்கிய 
யில் நாகலிங்கப்பெருமான் நா 

படியால் அவனுக்குண்டாகிய 
கர் வடிவில் இருந்து அன்பர் 

சிறப்புப் பெயர் . 
களுக்குக் காட்சியளித்த இட 
மாகையால் இந்த இடம் புற்றடி தென்னவன் பிரமராயன் - அரி 
என்று 

சொல்லப்படுகிறது . மர்த்தன பாண்டியன் மாணிக்க 
அன்பர்கள் இந்த இடத்திற்கு வாசகரைத் தன்னிடம் அமைச் 
வந்து காணிக்கைகள் செலுத் சராக அமைத்துக் 

கொண்ட 
திப் புற்றடி மண்ணை அள்ளி 

போது 

மாணிக்கவாசகருக்கு 
நீரில் கரைத்துக் , குடித்தும் வழங்கிய சிறப்புப் பெயர் , 

சி.பெ.அ. - 24 


சுவாமியி 


தென்னேரி 


570 


தேவதாருவனம் 


கியது . 


வரான 


தென்னேரி- காஞ்சிபுரத்திலிருந்து இறுதியில் நவாபின் வீரர்களின் 
24 கிலோ மீட்டர் தொலைவி வலிமை ஓங்கி , தேசிங்கும் மக 
லுள்ள ஊர் . சைவவைணவக் மத்கானும் போரில் மாண்டனர் . 
கோயில்களும் , பழங்காலக் தேசிங்கின் மனைவி உடன்கட் 
கோயில்களும் கல்வெட்டுக் டை யேறினாள் 
களும் இவ்வூரில் மிகுதியாக தேம்பாவணி- இயேசுகிறித்துவின் 

வரலாற்றை வீரமாமுனிவர் 
துறையின் மேற்பார்வையில் 

என்னுங்கிறித்துவர் செய்யுளாக 
இருக்கிறது . கி.பி. இரண்டாம் 

இயற்றியுள்ளார் . பெஸ்கி என் 
நூற்றாண்டில் காஞ்சியை 

னும் பெயருடைய இவர் இத் 
ஆண்ட தொண்டைமான் இளந் 
திரையன் இவ்வூரில் ஓர் , ஏரி 

தாலி தேசத்திலிருந்து வந்தவர் . 
யை வெட்டினான் . இவ்வூரில் தேரழுந்தூர் - திருவழுந்தூர் என 
உள்ள கோயில்களில் 

கல் வும் வழங்கும் . சோழவள நாட் 
வெட்டுகள் பல உள்ளன . 

டில் உள்ள தேவாரம் பெற்ற 

சிவப்பதிகளில் ஒன்று . ஊர்த்வ 
தேசபண்டாரி - தெள்ளாறெறிந்த 

ரதன் என்னும் அரசனுடைய 
நந்திவர்மனுடைய சிறப்புப் தேர் இங்கு அழுந்தியபடியால் 
பெயர்களில் ஒன்று . 

தேரழுந்தூர் என்று பெயரா 
தேசிங்கு ராசன் - ( 18 ஆம் நூ . 

இங்குள்ள கோயில் 

மாடக் கோயில் . 
முற்பகுதி ) மொகலாய மன்னர் 
ஒளரங்கசீபு சிவாசியின் புதல் தேவதாருவனம் - இமயமலைச்சார 

ராசாராமிடமிருந்து லில் உள்ள ஒரு வனம் . இங்கு 
செஞ்சிக் கோட்டையைக் கைப் முன்னாளிற் பல முனிவர்கள் 
பற்றச் சுல்பிக்கார்கான் என்ற தவம் புரிந்து கொண்டிருந்தார் 
படைத்தலைவரை 1691 இல் கள் . அவர்கள் வேள்வி செய் 
அனுப்பினார் . அவர் கோட்டை தலே இம்மை மறுமைப் பயன் 
யைக் கைப்பற்றி 1700 இல் களை அளிக்கு மென்று மயக்கங் 
கோட்டைக்குச் சரூப்சிங் என்ற கொண்டிருந்தார்கள் . 
இராசபுத்திரரைக் கவர்னராக பிரான் அவர்களுடைய மயக் 
ஏற்படுத்திவிட்டு , ஆர்க்காட் கத்தைப் போக்க எண்ணினார் . 
டைத் தம் படைத்தலைமை இட 

பிச்சைக்கோலம் 
மாக ஆக்கிக் கொண்டார் . இவ் டார் ; திருமாலை மோகினியாகிப் 
வாறு செஞ்சியின் கவர்னராக பின் வரச் செய்தார் . இந்த 
ஆன சரூப்சிங்கின் வீரப்புதல் வனத்திற் புகுந்தார் . 

புகுந்தார் . இந்த 
வரே தேசிங்கு எனப் பெறும் முனிவர்கள் அனைவருக்கும் 
தேஜ்சிங் ஆவார் . தேசிங்கு தம் மனைவியர் இருந்தனர் . பிச்சைக் 
தந்தைக்குப் பின் செஞ்சிக் கோலம் பூண்ட இறைவன் எவ் 
கோட்டைக்குக் கவர்னராக 

வித உடையும் இல்லாமல் நிர் 
வந்ததும் ஆர்க்காட்டு நவாபின் 

வாணமாக இருந்தார் . மோகினி 
ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள யோ கண்டோர் மயங்கத் தக்க 
வும் கப்பங் கட்டவும் மறுத்து கட்டழகியாக விளங்கினாள் . 
விடவே வெகுண்ட நவாப் 1713 முனிவர் மங்கையர் 

பிச்சைக் 
இல் செஞ்சிக்கோட்டை மேல் கோலப் 

பெருமானை நச்சிப் 
படையெடுத்தார் . முதலில் தே பெருமயல் கொண்டு கற்பிழந் 
சிங்கு தம் நண்பர் மகமத்கா 
னின் துணையுடன் வெற்றிகர 

தனர் . முனிவர்களோ மோகினி 

மையலில் மூழ்கி அல்லற் பட் 
மாகப் போரிட்டார் . 

ஆனால் டார்கள் . 


தாம் 


பூண் 


தேரையர் 


371 


தேவதேவி 


மென்பதை 


களைக் 


தேரை 


தேரையர் - இவர் தருமசௌமியர் 

கப் பிறந்து வசுதேவரை மணந் 
என்பவருடைய மாணாக்கர் . 

தாள் . இவளுடைய வயிற்றில் 
அகத்தியருடைய மாணாக்கர் 

தோன்றும் எட்டாவது குழந் 
என்றுங் கூறுவர் . ஓர் அரசனுக் 

தையால் தனக்குச் சாவு நேரு 
குப் பெருந்தலைவலியுண்டாகிப் 

உருவிலிவாக்கால் 
பலகாலம் 

வருந்தினான் . எத் கேள்வியுற்ற கம்சன் இவளை 
தகைய மருத்துவர்களாலும் 

யும் இவளுடைய கணவனையுஞ் 
லைவலியைப் போக்க 
போக்க முடிய 

சிறையிலடைத்து வருத்தினான் . 
வில்லை . இறுதியில் இவரிடங் இவளிடம் தோன்றிய குழந்தை 
கூறியபோது இவர் பல மூலி 

கொன்றான் . 

எட்டா 
கைகளின் உதவியைக் கொண்டு 

வதாகத் தோன்றிய கண்ணன் 
அரசனுடைய கபாலத்தைத் இடம் விட்டு மாறியிருந்தான் . 
திறந்து பார்த்தார் . அங்கொரு 

அதனால் இவளுடைய எட்டா 
தேரையிருந்தது . பாத்திரம் ஒன் 

வது குழந்தையைக் கம்சனால் 
றில் தண்ணீரை நிறைத்துத் கொல்ல முடியவில்லை . 
தேரையின் முன் காட்டினார் . 

வந்தன் , சுதேட்சணன் ; மித்திர 
அந்நீரிற் குதித்தது . சேனன் , உருசு , சமந்தன் , பத்தி 
பிறகு இவர் கபாலத்தை முன் 

ராக்கன் , சங்கருடணன் , கண் 
போல் மூலிகைகளாற் செம் 

ணன் சுபத்திரை ஆகியோர் 
மைப் படுத்தினார் . இம்மருத்து 

இவளுடைய மக்களாவர் . 
வம் நடைபெற்ற போது அர 

இறந்த மைந்தர்களைக் கண்ண 
சனை மயக்கந்தரும் மூலிகை னால் கண்டு மகிழ்ந்தவள் . 
யொன்றால் உணர்விழக்குமாறு 
செய்திருந்தார் . பிறகு அரசன் தேவதேவி * திருக்கரம்பனூரில் 
மயக்கங் தெளிந்து 

உணர் 

இருந்த ஒரு விலைமகள் . இவள் 
வடைந்த போது தலைவலி முற் தொண்டரடிப் பொடியாழ் 
றும் நீங்கியிருந்தது . இதன் வாரைத் தன் வசமாக்க எண்ணி 
பின்னரே இவருக்குத் தேரையர் மிகமுயன்று மயக்கினாள் . ஆழ் 
என்று பெயருண்டாகியது . வாரும் மயங்கி அவளோடு 
உலக நன்மையின் பொருட்டு தங்கினார் . பெருமாள் பொன் 
பதார்த்தகுண சிந்தா 

தாம்பாளத்தை 

ஆழ்வார் 
மணி , நீர்க்குறி நூல் , 
நூல் , நெய்க் 

கொடுத்ததாக இவளிடங் 
குறி நூல் , தைலவருக்கச் சுருக் கொடுத்தார் . இவள் 

வாங்கி 
கம் , வைத்தியயமக வெண்பா , வைத்திருக்கையில் 

கோயில் 
மணிவெண்பா , மருத்துப்பார அதிகாரிகள் வந்து கேட்டனர் . 
தம் முதலிய பல 

நூ 

ஆழ்வார் கொடுத்ததாக இவள் 
இயற்றினார் . இவரைப் பற்றிய கூறினாள் . அதிகாரிகள் ஆழ்வா 
செய்திகள் கற்பனைக்கதை ரைக் கேட்டனர் . பெருமாள் 
என்று சிலர் கூறுவர் . அக் ஆழ்வார் அறியார் என்பதை 
காலத்திய சித்தர்கள் எல்லா அருச்சகர் மூலமாகத் தெரியப் 
வகையான ஆற்றலும் அமையப் படுத்தினார் . இதனால் தெய்வத் 
பெற்றவர்களாக விளங்கியிருந் 

திருவருளின் பெருமையையும் 
தனர் என்பதை நாம் மறந்து ஆழ்வாருடைய பெருமையை 
விடுதல் கூடாது . 

யும் நன்குணர்ந்த இவள் தன் 
தேவகி - சுவாயம்பு மன்வந்தரத் னுடைய செல்வம் முழுவதை 
தில் பிரசன்னி 

யென்னும் 

யும் பெருமாளுடைய திருப் 
பெயரடைந்தவள் . போசகுலத் பணிக்குச் செலவிட்டுப் பரடி 
தவனாகிய தேவகனுக்கு மகளா பதத்தை யடைந்தாள் , - 


இவர் 


. 


| 


தேவமித்திரன் 


372 


தேவாசிரியன் மண்டபம் 


குறுநில 


மீது 


தேவமித்திரன் - இவன் மூவாயிரம் டிற் கென்றே இவளைப் பயன் 
ஆண்டுகட்கு முன்னே பாண்டி படுத்தினர் . தெய்வ வெறி ஏறி 
வள நாட்டிலே பாடிலி என்னும் இவள் ஆடுஞ் சமயத்தில் கூறு 
ஊரில் இருந்து அரசுபுரிந்து மொழிகளை மக்கள் தெய்வ 
கொண்டிருந்த ஒரு 

வாக்காகவே நம்பினர் . 
மன்னன் , இவன் மறுபுல மன் 
னர்கட்குத் தக்கவாறு 

தேவவிரதன் - கங்கை வீடுமனுக் 
உதவி 

கிட்ட பிள்ளைப் பெயர் . பரிமள 
செய்து புகழோடு விளங்கி 

கந்தியின் பொருட்டுச் சூள் 
இருந்தான் . நல்ல அழகன் . அந் 

மொழி 
நாளில் சோழவள நாட்டிலே 

எடுத்துரைப்பதற்கு 
காம திலகம் என்னும் பொது 

முன் இப்பெயரே வீடுமருக்கு 
மகள் ஒருத்தி அழகிலும் ஆடல் 

வழங்கியிருந்தது . 
பாடல்களினுஞ்சிறந்து விளங் தேவன் 

தேவன் திருவரன் குளமுடை 
கினாள் . அவள் தேவமித்திர யான் - ( 13 ஆம் நூ . ) கல்வெட் 
னுடைய அழகு ஆண்மை முத டினால் அறியப் பெறும் புலவர் 
லியவைகளைக் கேட்டு அவன் களுள் இவரும் ஒருவர் . புதுக் 
மையல் கொண்டாள் . 

கோட்டை மாவட்டத்தில் 
தேவமித்திரனுடைய ஊருக்குச் 

திருவரன் குளம் ” என்ற 
சென்று பலவகையான சூழ்ச்சி ஊரில் திருமால் கோவிலின்கண் 
களாலும் அவனை மயக்க முயன் வரையப் பெற்றிருக்கும் கல் 
றாள் . அவன் நல்ல 

ஒழுக்க வெட்டில் , பாண்டி மண்டலத் 
முடையவனாகையால் 

உளம் 

துப் பொன்னமராவதி முதலிய 
திரியவில்லை . காமதிலகம் தன் 

நாடுகளில் வாழும் பெரு வீரர் 
னுடைய முயற்சியில் தோல்வி களாகிய 

மாணிக்கர்கள் 
யுற்றுத் திரும்பினாள் . 

மேல் தேவன் திருவரன் குள 
முடையான் 

என்னும் பெய 
தேவந்தி கண்ணகியினுடைய 

ருடைய புலவர் பேர் வஞ்சி 
தோழி . மாநாய்கனுடைய மனை 

என்னும் நூலொன்று பாடினா 
யில் வளர்ந்தவள் . மானிடவடி ரென்றும் , அதற்காக அவர்கள் 
வங் கொண்ட சாத்தெனென்னுந் இவருக்கு “ மறச் சக்கரவர்த்தி 
தெய்வத்தின் மனைவி . கண்ணகி 

என்ற பட்டமும் , தூத்துக்குடி 
தான் கண்ட தீக்கனாவை இவளி 

என்ற ஊரிற் பாதியையும் 
டங் 

கூறியபோது , நல்லுரை அளித்தனர் என்றும் குறிப்புக் 
கள் கூறித் தெளிவித்தவள் . 

காணப் 

பெறுகின் றது . 
கண்ணகிக்குங் கோவலனுக்கும் மாணிக்கனார் என்றாலும் மறச் 
நேரிட்ட துன்பங்களைக் கேள்வி சக்கரவர்த்தி என்றா லும் 
யுற்று மதுரைக்கு வந்து பிறகு 

ஒன்றே . பேர் வஞ்சி என்பது 
வஞ்சி நகரைச் சேர்ந்து அங்கே 

பெரு வஞ்சி என்னும் புறத் 
அமைக்கப்பட்டிருந்த கண்ணகி 

துறை நூல் . ந் நூல் இட் 
வடிவத்தைக் கண்டு பூசித்து 

கிடைப்பது அரிதா 
வழி பட்டவள் . 
தேவராட்டி - இவள் மிகுதியான தேவாசிரியன் 

தேவாசிரியன் மண்டபம் 
தெய்வவழிபாட்டினால் தன்மீது திருவாரூரில் 

இருக்கிறது . 
தெய்வ ஆவேசம் உண்டாகு இதற்கு ஆயிரக்கால் மண்டபம் 
மாறு சிறப்புப் பெற்றிருந்த என்றும் பெயருண்டு . 
னள் . முற்காலத்தில் இத்தகைய சிதம்பரத்திலுள்ள ஆயிரக்கால் 
தேவராட்டியர் பலர் இருந்த மண்டபத்தைப் போன்ற தன்று . 
னர் . மக்கள் தெய்வவழிபாட் கருங்கல் கண்கள் மட்டும் 


போது 
யிற்று . 


- 


தவாரம் 


318 தேவேந்திர நாத டாகுர் , மகரிஷ 


வள் 


வாக 


நடப்பட்டுள்ளன . திருவிழாக் கர்கள் வாழும் ஓர் ஊர் . தேவி 
காலங்களில் பந்தலாக அமைக் யானவள் தங்கித் தவஞ்செய்தற் 
கப்படும் . 

பொருட்டுத் 

தேவர்கள் 
தேவாரம் - இச்சொல்தேவ + ஆரம் அமைத்த கோட்டை இருந்த 
என்று பிரியின் தேவ தேவனா 

இடமாகையால் தேவீ 
கிய சிவபிரானுக்குப் பாமாலை 

கோட்டையெனப் பெயர் 
யாகத் திகழ்வது 

என்று 

பெற்றது . 
பொருள்படும் ; தே + வாரம் தேவி பட்டணம் - ஒரு காலத்தில் 
என்று பிரிப்பின் தே - தெய்வ மகிடாசுரன் என்பவன் தேவர் 
சிவபெருமானுக்கு , 

கட்குத் துன்பஞ் செய்துகொண் 
வாரம் - உரிமையுடையது என்று 

டிருந்தான் . மகா சக்தியான 
பொருள்படும் . திருஞானசம் 

மகிடாசுரனோடு போர் 
பந்தர் , திருநாவுக்கரசர் , சுந் 

செய்து அவனுடைய படைகளை 
தரர் என்னும் மூவரும் பாடிய யெல்லாம் அழித்து அவனை 
பாடல்கள் தாம் தேவாரம் என் விரட்டினாள் . அவன் 

விரை 
னும் பெயருக்குரியவைகளாகத் 

ஓடிச் சேது நாட்டில் 
திகழ்கின்றன . திருவாசகம் 

கடற்கரையிலிருந்த 
என்னுஞ் சொல்லை வேறு புகழ் தீர்த்தத்தில் இறங்கி மறைந்து 
நூல்கட்குப் பயன்படுத்துவ கொண்டான் . தேவியானவள் 
தில்லை . அவ்வாறே தேவாரம் 

தன்னுடைய ஊர்தியான சிங் 
என்னுஞ் சொல்லும் அடங்கன் 

கத்தைக் கொண்டு நீர் முழு 
முறைக்கு மட்டுஞ் சிறப்புப் வதையுங் குடிக்கச் செய்தாள் . 
பெயராக அமைந்து விளங்கு தண்ணீர் இல்லாமற் போனதும் 

திருவாதவூரடிக அசுரன் வெளிக் கிளம்பினான் . 
ளுடைய திருவாசகத்திற்குந் உடனே தேவியானவள் 
தேவாரம் என்னும் 

பெயர் 

அவனைக் கொன்றாள் . பிறகு 
இல்லை . தேவார திருவாசகங் 

சக்கர தீர்த்தத்தில் தன் கையி 
கள் என்று தான் வழங்கப் லிருந்த அமிருதகலசத்திலிருந்து 
பெறும் . 

அமிர்தத்தை விட்டு நிறைத் 
அகத்தியர் இவர் 

தாள் . அவ்விடத்தில் தன்னு 
பொதியமலையில் பாபநாசத்தில் 

டைய பெயரால் ஒரு பட்டினம் 
இருப்பிடம் அமைத்துக் அமையுமாறு செய்தாள் . தேவி 
கொண்டு அங்கே தங்கியிருந் யினால் அமைக்கப்பட்ட அப் 
தார் . அப்போது திருத்தில்லை பட்டினம் தேவீ பட்டினம் 
யில் இருந்த சிவாலய முனிவர் 

என்னும் பெயரையடைந்தது . 
என்பவர் இறைவன் கட்டளைப் 

தேவேந்திர நாத டாகுர் , மகரிஷி - 
படி இவரிடம் வந்து இறைவன் 

( 1815 - 1905 ) நோபல் பரிசு 
கட்டளையைக் கூறினார் . இவர் 

பெற்ற 

இரவீந்திரரின் 
மூவர் அருளிய தேவாரத் 

தந்தையாகும் பேறு பெற்றவர் . 
திருப்பதிகங்கள் 796 

இவர் , 

வங்காளத்தில் புதிய 
இருந்து 25 பதிகங்களைப் 

சமய நெறியைத் தோற்றுவித்த 
பொறுக்கி யெடுத்துத் தாம் 

இராசாராம் மோகன்ராயீன் 
திரட்டியபடியினால் அகத்தியர் 

நெருங்கிய நண்பரான துவாரகா 
தேவாரத் திரட்டு 

நாத டாகுரின் மூத்த புதல் 
அதற்குப் பெயர் கொடுத்தார் . 

வராவர் . இவருடைய தந்தை 
தேவி கோட்டை பாண்டி வள யார் மிகப் பெரும் செல்வ நிலை 
நாட்டில் இந் நாளில் தனவணி யினர் . இன்ப வாழ்க்கை நடத்த 


கின்றது . 


தேவார 


கவி 


என்று 


தேனு 


374 தொண்டரடிப் பொடியாழ்வார் 


சபையை 


டைய 


வேல் , 


வசதியிருந்தும் இவர் இளமை தேனுகன் - இவனோர் அரக்கன் . 
யிலேயே உலக வாழ்க்கையில் ஆயர்பாடியின் 

அண்மையி 
வெறுப்புற்று , மெய்ப்பொரு 

லிருந்த காட்டில் வாழ்ந்திருந் 
ளைக் காணப் பல சமயங்களின் 

தான் . மாயங்கள் செய்வதில் 
கொள்கைகளை ஆய்வதில் நாட் தேர்ந்து நின்ற இவன் மக் 
டஞ் செலுத்தினார் . 1829 இல் கட்குத் 

தொல்லைகள் 
தத்துவ போதினி 

செய்தான் . இவனுடைய இன் 
நிறுவித் " தத்துவ போதினி னல்களைப் பொறுக்க முடியாத 
பத்திரிகை " என்ற ஓர் இதழை 

மக்கள் கண்ணன்பால் முறை 
வெளியிட்டு அதன் வாயிலாக 

யிட்டனர் . 

கண்ணன் இ 
மறையிலும் 

ஆகமத்திலும் கொடியவனைக் கொன்று 
அடங்கியிருக்கும் உயர் கருத் தொலைத்து அனைவருக்கும் நன் 
துக்களை மக்களுக்குப் பரப்பி மையை உண்டாக்கினான் . 
வந்தார் . 1850 இல் பிரமதர்மம் 

தைரியலட்சுமி இவள் தன்னு 
என்ற நூல் வெளியிட்டார் . 

நான்கு 

கைகளினும் 
1851 இல் பிரிட்டன் இந்தியக் 

வில் , பலகை , அம்பு 
கழகத்தின் 

செயலாளராக 
இருந்து இந்தியர்களிடை ஒற் 

ஆகியவைகளைத் தாங்கியிருப் 

பாள் . இவளைப் போற்றுவோர் 
றுமை உண்டு பண்ண 

ஒரு 
பொதுக் கழகத்தின் தேவை 

பேராண்மை பெற்றுப் பகை 

வர்களை 
குறித்துச் சென்னை அறிஞர் 

எளிதாகத் தோற் 

கடிப்பர் . 
களுக்கு ஒரு கடிதம் வரைந் 
தார் . தம் தந்தையார் கால 

தொடித்தலைவிழுத் தண்டினார் . 
மாகும்போது கோடிக்கணக் 

கடைச் சங்கப் 
பணம் கடன் 

ஒருவர் . ஒல்லையூர்கிழான் மகன் 
இவர் தலையில் விடிந்தபோதும் பெருஞ் சாத்தன் முதலி வர்க 
தம் 

நேர்மையைக் காக்கச் ளைப்பாடியிருக்கிறார் . திருவள் 
சொத்துக்களனைத்தையும் விற்று 

ளுவமாலையிலும் இவருடைய 
ஈடுகட்டி விட்டார் . 

பாட்டு உள்ளது . பூணிட்ட தலை 
தவசி போலவே பெரும்பாலும் 

பொருந்திய பெரிய 

தடி 
இமயமலைச் சாரல்களிலேயே யொன்றை இவர் எப்பொழு 
தங்கியமையால் மக்கள் இவரை 

துங் கையில் வைத்துக் கொண் 
மகரிஷியெனப் போற்றினர் . 

டிருந்தபடியினால் இவருக்கு 
தேனு - இஃதொரு தெய்வப் பசு . 

இப் பெயர் உண்டாகியது . 
இதனுடைய முழுப் பெயர் தொண்டரடிப்பொடி யாழ்வார் - 
தேனு என்பது . 

விப்பிர நாராயணர் என்பது 
களும் அசுரர்களும் ஒன்று 

இவருடைய பிள்ளைப் பெயர் . 
கூடித் திருமாலுடைய தலைமை இவர் சோழ 

வள நாட்டில் 
யில் பாற்கடலைக் கடைந்த மண்டங்குடியிற் 

பிறந்தார் . 
பொழுது உண்டான பொருள் 

திருமாலுக்குப் பூமாலை கட்டிச் 
களில் இதுவும் ஒன்று . ஒவ் 

சாத்துந் திருத்தொண்டு செய் 
வொரு பொருளும் ஒவ்வொரு தார் . அதன் பொருட்டுப் பூம் 
வருக்குக் கொடுக்கப்பட்ட பொழிலும் 
பொழுது இப் பசு தேவேந் பீச்சையேற்றுண்டு 
திரனுக்குக்கொடுக்கப்பட்டது .. கடத்தினார் . தேவதேவி என் 

ஒருவர் விரும்பிய னும் தாசி விப்பிர நாராயண 
பொருள்களை யெல்லாம் ரிடங் காதல் 

கொண்டாள் . 
மயக்க 

முயன்றாள் ; விப்பிர 


புலவர்களில் 


கான 


சுமை 


இவர் 


காமதேனு 


தேவர் 


அமைத்தார் . 


காலங் 


ஃது 


கொடுக்கக்கூடியது 
. 


தாண்டர்சீர் பரவுவார் 


375 


தொண்டை மண்டலம் 


பிறகு 


. 


. 


நாராயணர் மயங்கவில்லை . தொண்டைமண்டல சதகம் 

எப்படியும் மயக்க தொண்டை நாட்டின் சிறப்புக் 
வேண்டுமென்று முடிவு செய்து களையும் அந் நாட்டில் இருந்த 
துறவு பூண்டு இவரிடம் வந்து வேளாண் செல்வர்களுடைய 
தங்கிப் பணி புரிந்து மயக்கித் கொடைப் பண்பு முதலிய 
தன் வழிப்படுத்தினாள் , நாரா குணங்களையும் விளக்கிப் படிக் 
யணரும் அவளிடம் மயங்கிப் காசுப் புலவரால் பாடப்பட்ட 
பித்தேறி நின்றார் . பிறகு உளந் நூல் . சதகம் எனில் நூறு 
தெளிந்தது . இதற்குக் கழுவா பாடல்களைக் கொண்டது என் 
யாகப் 

பாகவதர்களின் பாத பது பொருள் . இச் சதகத்திலும் 
தீர்த்தத்தை உட்கொண்டு நூறு பாடல்கள் உள்ளன . 
அவர்களது அடித்துகளை முடி தொண்டை மண்டலம் 
மேற்றாங்கி ஒழுகினார் . அதனால் தமிழ் நாட்டின் வட பகு 
விப்பிர நாராயணர் என்னும் 

இதன் பழைய எல்லையாவது : 
பெயர் போய்த் தொண்டரடிப் கிழக்கு - கடல் , மேற்கு - பவள 
பொடியாழ்வார் என்று பெயர் மலை , வடக்கு- திருவேங்கடம் . 
உண்டாகியது . 

தெற்கு - தென் பெண்ணையாறு ; 

இம் மண்டலம் முற்காலத்திற் 
தொண்டர்சீர் பரவுவார் - பெரிய 

சோழ நாட்டின் ஒரு பகுதியாக 
புராணம் பாடிய பிறகு சேக் 

இருந்தது . 

" தொண்டை நன் 
கிழாருக்குச் சோழ மன்னனால் 

னாடு சான்றோருடைத்து " என் 
கொடுக்கப்பட்ட 

சிறப்புப் 

பது ஆன்றோர் அருள்வாக்கு . 
பெயர் . தொண்டர்சீர் என்பது 

தொண்டை மண்டல சதகம் 
அடியவர்களது பெருமையைக் 

என்ற நூல் இம் மண்டலத்தின் 
குறிக்கிறது . 

சிறப்பை மிக விரிவாகப் புலப் 
தொண்டீச்சுரம் ஈரோட்டில் படுத்தும் . நேமிநாத ஆசிரியர் 
சிவபிரான் எழுந்தருளிய திருக் 

குணவீர 

பண்டிதர் , 
கோயில் இப்பெயரால் வழங் 

வெண்பா ஆசிரியர் புகழேந்தி 
கப் பெறுகிறது . இங்கெழுந் 

யார் , பெரிய புராண ஆசிரியர் 
இறைவனுடைய 

சேக்கிழார் , திருக்குறள் உரை 
பெயர் தொண்ட நாயனார் , 

யாசிரியர் பரிமேலழகர் , ஆகிய 
தொண்டீச்சுர நாயனார் , 

வர்களெல்லாம் இம் மண்டலத் 
தொண்டியப்பர் என்பனவாக 

தின்பல பகுதிகளில் பிறந்தவர் 
முன்னாளில் வழங்கப்பெற்றன . 

களே . சுந்தரர் சங்கிலியை 
இந்நாளில் ஈரோடையப்பர் , 

மணந்த 

திருவொற்றியூரும் , 
ஓடையப்பர் , ஆர்த்தர 

சம்பந்தர் பூம்பாவையின் என் 
கபாலீசுவரர் 

வழங்கப் பைப் 

பெண்ணாக்கியதும் 
பெறுகிறது . 

வள்ளுவர் வாழ்ந்ததுமான 
மயிலாப்பூரும் , 

தமிழகத்தின் 
தொண்டீரபுரம் - காஞ்சிமா நகருக் தலைநகராகத்தற்போது விளங்கு 
குள்ள பதின்மூன்று பெயர் வதும் வரலாற்றுச் சிறப்பு 
களுள் ஒன்று . சிவகணங்களில் 

மிக்கதுமான 

சென்னையும் , 
தொண்டீரன் என்பவன் மாலதி மற்றும் வரலாற்றுச் சிறப் 
என்பவளைக் 

காதலித்து நில புடைய வேலூர் , செஞ்சி , 
வுலகின்கண் 

நகரில் 

காஞ்சீபுரம் போன்ற நகரங் 
தோன்றி அரசாட்சி செய்தபடி களும் , சிற்பச் சிறப்புடைய 
யால் உண்டான 

காரணப் மாமல்லபுரமும் , சைவத் திருப் 
பெயர் . 

பதிகள் முப்பத்திரண்டும் , 


நள 


தருளிய 


என 


தொண்டைமான் இளந்திரையன் 876 


தொல்காப்பிய முனிவர் 


நன்னூ 


வைணவத் திருப்பதிகள் இரு 

சுமார் 

550 . இப்பொழுது 
பத்திரண்டும் இம் மண்டலத் சிறிது சிறிதாக இத்தொகை 
திலேயே உள்ளன . 

பெருகிவருகின்றது . 
லாசிரியராகிய பவணந்தி முனி களில் ஆண்கள் தாடி வளர்ப்பர் ; 
வரின் இருப்பிடமாக இருந்த பெண்கள் தங்கள் தலைமயிர் 
சனகாபுரம் என்ற ஊர் இம் நீண்டு சுருள் 

சுருள்களாகத் 
மண்டலத்தைச் சார்ந்ததென் தொங்குமாறு செய்வர் . மணம் 
பது தொண்டை மண்டல 

வயது வந்த பிறகே நடைபெறும் . 
சதக நூலார் கருத்து . 

பல கணவர் மணம் உடையவர் 
தொண்டைமான் இளந்திரையன் 

கள் ( அஃதாவது பல சகோதரர் 
காஞ்சியைத் தலைநகராகக் 

கள் ஒருத்தியைப்பொதுமனைவி 

யாகக் கொள்வர் . 
கொண்ட தொண்டை நாட்டு 
மன்னர்கள் தொண்டைமான் 

ஒருவனை மணந்தால் , அவள் 
என்று அழைக்கப் பெறுவர் . 

அவனுடைய உயிரோடுள்ள 
தொண்டையர் என்று கூறுவ 

சகோதரர்களுக்கும் 

இனிப் 
துண்டு . தொண்டைமான்களில் 

பிறக்கப்போகும் சகோதரர் 
இந்த இளந்திரையன் மிகுந்த 

களுக்கும் மனைவி ஆகின்றாள் ) . 
சிறப்புடையவன் . வென்வேற் 

அனைவரும் எந்தவிதமான மனத் 
கிள்ளி என்னுஞ் சோழனுக்கும் 

தாங்கலுமின்றி ஒன்றாக வாழ் 

வர் . 
நாகநாட்டு வேந்தன் மகளாகிய 
பீலிவளை என்பவளுக்கும் தொல்காப்பியதேவர் - இவர் திருப் 
பிறந்து கடலில் கலமூர்ந்து 

பாதிரிப் புலியூர்க் கலம்பகம் 
வருகையில் அது சிதைய இவன் 

பாடியிருக்கிறார் . இக்கலம்பகம் 
திரையில் மிதந்து கரையடைக் மிகச் சிறந்தது . 

இரட்டைப் 
தான் , இக்காரணத்தால் திரை புலவர்கள் திருப்பாதிரிப்புலி 
யன் என்னும் பெயர் உண்டா 

யூருக்கு வந்தபோது ஊரார்கள் , 
யிற்று . வேந்தன் ம 

இரட்டையர்கள் கலம்பகம் 
என்பதற்கு அடையாளமாகத் பாடுவதில் வல்லவர்கள் ( கலம் 
தொண்டைக் கொடி யணிந் பகத்திற்கிரட்டையர்கள் ) என் 
திருந்தது பற்றித் தொண்டை பதைக் கேள்விப்பட்டிருந்தபடி 
மான் ஆனான் . அவன் ஆண்ட யால் திருப்பாதிரிப்புலியூர்க்குக் 
நாடு தொண்டை நாடாயிற்று . கலம்பகம் 

பாடவேண்டும் 
இவன் பூவேந்தனாக இருந்த 

என்று வேண்டிக்கொண்டனர் . 
தன்றிப் பாவேந்தனாகவும் 

தொல்காப்பிய தேவருடைய 
விளங்கினான் . 

கலம்பகச்சுவையை 
தொதவர் ( துடவர் ) இவர்கள் 

திருந்த இவர்கள் , " தொல்காப் 
இந்தியாவிலுள்ள ஆதிக்குடி 

பியதேவர் சொற்றதமிழ்ப்பாட 
களில் ஒருவகுப்பினர் . நாடோடி 

லன்றி , நல்காத் திருச்செவிக்கு 
களாகிய இவர்கள் தங்களை நாமுரைத்த தேறுமோ, மல் 

( Ohl ) என்று காப்புனல் ததும்ப மாநிலத்துக் 
அழைத்துக் கொள்கின்றனர் . 

கண் பிசைந்து , பல்காற் பொரு 
இந்தத் துடவச்சொல் மக்கள் 

ளழற்கும் பாற்கடலொன் றீந் 
என்று பொருள்படும் . சென்னை 

தார்க்கே என்னுஞ்செய்யுளைப் 
மாகாணத்தில் இவர்கள் நீலகிரி 

பாடினார்கள் . 
மாவட்டத்தில் உதகமண்டலம் , தொல்காப்பியமுனிவர் - இவர் அகத் 
கூனூர் தாலுக்காக்களில் வாழ் 
கின் றனர் . இவர்கள் தொகை 

தியருடைய 
ஒருவர் ,சமதக்கி முனிவருடைய 


கன் 


நுகர்ந் 


ஆஹ்ள் ! 


மாணாக்கர்களில் 


1 


தொன்னூல் 


377 


தோடர்மால் , ராசா 


கள் . 


நூல் 


நூல்களை 


புதல்வர் . இவருடைய 

திருந்தார் . ஒருநாள் இத்தோட 
குறிப் பெயர் திரணதூமாக்கினி 

கர் ஆசிரியருடைய ஆடையைத் 
என்பது . இவர் எழுத்து , சொல் தோய்க்கும் பொருட்டு ஆற்றுக் 
பொருள் , யாப்பு , அணி என்னும் 

குச் சென்றிருந்தார் . மற்றைய 
ஐந்து இலக்கணங்களும் 

மாணவர்கள் கல்விபயிலுதற்கு 
அமைந்த தொல்காப்பியம் என் ஆசிரியரிடம் வந்து சூழவிருந் 
னும் அரிய இலக்கண நூலை தனர் . ஆசிரியர் பாடத்தைத் 
இயற்றினார் . இந்நூல் 1610 தொடங்கவில்லை . தோடகர் 
சூத்திரங்களைக் கொண்டது . 

வரட்டுமென்று எண்ணிப்பேசா 
இந்நூல் தோன்றியகாலத்தில் திருந்தார் . ஆசிரியருடைய 
வழங்கிக்கொண்டிருந்த அகத் எண்ணத்தை 

யுணர்ந்து 
தியர் செய்த அகத்தியம் முதலிய 

கொண்ட 

பிற மாணவர்கள் 
இலக்கண நூல்களும் வழக் 

மந்தமதியினரான அவருக்காக 
கொழிந்தன . தொல்காப்பியத் ஆசிரியர் காலந்தாழ்த்துகிறாரே 
தின்சிறப்பே எங்கும்பரவிற்று . என்று உள்ளத்தில் எண்ணினார் 
இவருடைய இயற்பெயரும் 

மாணவர்களுடைய எண் 
மறைந்து 

தொல்காப்பியர் ணத்தை ஆசிரியர் தம்முடைய 
என்றே பெயர் உண்டாகியது . 

மெய்யறிவாற்றலால்உணர்ந்து 

கொண்டார் . எல்லா 
தொன்னூல் இஃதோர் இலக் களின் கருத்துந் தோடகருக்கு 
கண நூல் . கிறித்துவராகிய நன்கு விளங்கட்டுமென்று உள் 
வீரமாமுனிவர் தமிழ்ப்புலமை 

ளத்தில் எண்ணினார் . அவ்வள 
பெற்ற பிறகு பல 

வில் தோடகருக்கு ஞான நூற் 
இயற்றினார் . இலக்கண நூல் பொருள்களெல்லாம் 

நன்கு 
ஒன்றும் நாம் இயற்றவேண்டும் 

விளங்கின . அவர்வரும் போதே 
என்றும் முடிவு செய்து இதனை 

தோடகம் என்னும் பாடல் 
இயற்றினார் . இதில் ஐந்திலக் களைப் பாடிக்கொண்டு வந்தார் . 
கணங்களும் உண்டு . 

இதனைக்க 

னைக்கண்டு மாணவர்கள் 
இந்நாளில் பெயரளவில் இருக் அச்சமும் வியப்புங் கொண் 
கிறதே தவிர இதனைக் கற்பார் 

டனர் . அப்பொழுது அவர் 
எவருமிலர் . 

பாடிய பாடல்கள் தோடகம் 

என்னும் பெயருடையனவாகை 
தோடகர் - இவர் ஆதிசங்கராச் யால் அன்று முதல் அவருடைய 
சாரியருடைய 

மாணவர்களில் பெயர் தோடகர் என்று 
ஒருவர் . சங்கரரிடம் மாணவர் ஆகியது . 
கள்பலர் கல்வி கற்றுக்கொண் தோடர்மால் , ராசா - ( 16 ஆம் நூ . ) 

) 
டிருந்தனர் . அவ்வாறு கற்றுக் அக்பர் சக்கரவர்த்தியின் தலை 
கொண்டிருந்த அனைவரினும் சிறந்த அதிகாரிகளில் இவர் 
இத்தோடகர் மந்தமதியினராக ஒருவர் . அயோத்தியைச் சேர்ந்த 
விருந்தார் . மற்றைய மாணவர் இவர் , ஷெர்ஷா என்னும் ஆப் 
கள் பாடங் கேட்கும் போது 

கானியர் 

தில்லியில் 
இவர் ஒருபுறம் அடங்கியிருந்து சலுத்தி வந்தபோது , அவர் . 
ஆசிரியர் கூறுபவைகளைக் கருத் ஏற்படுத்திய நிலச்சீர்திருத்தங் 
துடன் கேட்பார் . ஆசிரியர்க்குச் களை நன்கு கற்றுணர்ந்தவர் . 
செய்யவேண்டிய பணிகளை ஷெர்ஷாவின் வரிவசூல் பரி 
யெல்லாம் மிகு விழிப்புடன் பாலன முறைக்கும் அக்பரின் 
செய்வார் . இதனால் சங்கரர் நிலச் சீர்திருத்தங்களுக்கும் 
இவர்மீது மிகுந்த அன்புவைத் முதன்மைத்தொடர்பாக விளங் 


ஆட்சி 


தோணியப்பர் 


378 


நகுடன் 


நீ 


களைப் 


கினார் . அக்பருடைய 

தவர் . அகோபில மடம் ஆதிவண் 
யமைச்சராகவும் , பின்பு முதல் சடகோப சுவாமிகளுடைய 
அமைச்சராகவும் விளங்கினார் . மாணவர் . இவருடைய காலம் 
பீகார் , வங்காளம் ஆகிய இரு ஏறக்குறைய 480 ஆண்டுகட்கு 
சுபாக்களையும் மொகலாயப் 

முன்னென்பர் . இவருடைய 
படைகள் வெல்லுவதற்கு 

ஊர் மணற்பாக்கம் வடமொழி 
உதவிய இவர் , 7000 குதிரை யில் நூ லியற்றுதலி னும் உரை 
வீரர்களுக்குத் தலைமைபூண்ட யெழுதுதலினும் வல்லவர் . 
“ மன்சப்தார் என்னும் மிக வடமொழியிற் 

பல நூல்களை 
உயர்ந்த பதவியையும் எய்தி இயற்றியுள்ளார் . 
னார் . இவர் மிக்க அரிய பதவி தௌமியன் - இவன் தௌமிய 

பெற்றவராயினும் , 
பணப்பேராசையோ அதிகார 

வனத்தில் வசித்திருந்தவன் , 

வேள்வியா 
ஆணவமோ சிறிதும் இல்லா 

பாண்டவர்கட்கு 
தவர் . 

சானாக அமைந்து பாண்டவர் 
தோணியப்பர் - சீகாழியில் திருக் 

களுடைய வைதிக காரியங்களை 

யெல்லாம் இவன் முன்னின்று 
கோயில் கொண்டுள்ள சிவ 

நடத்தினான் . 
பெருமானுடைய திருப்பெயர் . 
ஊழிக்காலத்தில் பெருங்கடல் நகுடன் - ஆயுவிற்குச் சுவர்ப் 
பொங்கியெழுந்து உலகத்தை 

பானவியிடம் தோன்றியவன் .. 
யழித்தபோது சிவபெருமான் புரூரவசுவினுடைய பேரன் . 
பிரணவத்தையே தோணியாகக் காண்டவப் பிரத்தத்தை ஆண் 
கொண்டு இப்பதிக்கு எழுந் 

டவன் . செம்படவர்களுடைய 
தருளித் தங்கினார் . அதனால் வலையில் அகப்பட்ட 

சௌ 
அப்பெருமானுக்கு இப்பெயர் நகரை மீட்பதற்காகப் பசுவை 
உண்டாகியது . 

விலையாகத் தந்தவன் . இவன் 
தோத்தாத்திரி நாதர் - வானமாமலை 

நூறு 

குதிரை வேள்விகள் 
என்னும் நான்குநேரியில் திருக் 

செய்து இந்திரபதம் பெற்றான் . 
கோயில் கொண்டுள்ள திருமா 

விரைவாக 
லின் திருப்பெயர் . 
தோத்திரபூரணி - திருஞானசம் 

இன்பத்தை நுகர விழைந்தான் . 
பந்தர் திருமணஞ் செய்த 

முனிவர்கள் 

சிவிகை 
பெண்ணின் பெயர் . ஆச்சாபுரம் 

தாங்கி வர இந்திராணியிடஞ் 
என்னும் . திருநல்லூர்ப் பெரு 

சென்றான் . விரைவாகச் செல் 
லுங்கள் 

கூறும் 
மணத்திருக்கோயிலில்சம்பந்தர் 
பொருட்டு 
உருவச்சிலையோடு இப்பெண் 

முனிவர்களைப் 
ணின் சிலையும் இருப்பதாகத் 

பார்த்துச் , 

" சர்ப்ப சர்ப்ப 

கூறினான் . 
தெரிகிறது . இப்பெயர் பெரிய 

இவன் 
புராணத்திற் கூறப்படவில்லை 

கூறியதைக் கேட்ட அகத்திய 
யாயினும் அம்மையார் பிறந்த 

முனிவருக்குச் சினம் உண்டா 

நீ சர்ப்பமாகக் 
ஊரில் வழிவழிச் செய்தியாக 
- வழங்கி வருகிறது . 

வசவுரை 
வழங்கினார் . 

அவ்வளவில் 
தோழப்பர் - ஒரு வைணவர் . இவ வேள்வியின் 

பலனெல்லாம் 
ருடைய இயற்பெயர் வேங்கடா போய்ப் பாம்பாக நிலத்தில் 
சாரியார் . 

வைதிகசார்வ 
பெளமர் என்றுங்கூறப்படுவர் . 

விழுந்தான் . பாம்பாக இருந்த 
காலத்தில் 

வீமசேனனைப் 
ஹாரீத கோத்திரத்திற் பிறந் 

பிடித்து விழுங்கினான் . தான் 


மிகு 


யிடஞ் 

சென்று 


இந்திராணி 
அவளுடைய 


என் 


என் 


கடவை 


என்று 


நகுலமுனிவர் 


379 


நக்கிராசுரன் 


மறு 


என்பர் . 


கேட்ட ஐயங்களுக்கு 

நக்கண்ணையார் - சங்க காலத்தில் 
மொழி கூறிய தருமபுத்திரரால் வாழ்ந்திருந்த பெண்பாற் புல 
சாபம் நீங்கப் பெற்றான் . 

வர்களில் ஒருவர் . 

பெருங் 
கோழி 

நாய்கன் மகள் 
நகுல முனிவர் - இவர் ஈழ வள 

நக்கண்ணை 
நாட்டில் ஓர் மலைச்சாரலிலே 

டைய கண்கள் மிக அழகாக 
வசித்திருந்தார் . இவருடைய 

விளங்கியபடியால் இவ்வாறு 
முகம் கீரி முகமாக இருந்தது . 

காரணப் பெயர் உண்டாகியது . 
இவர் அங்குள்ள புனித நீர் 

காரணப் பெயர் தோன்றிய 
களில் நீராடியபடியால் 

பின் இடுகுறிப் பெயர் மறைந்து 
முகம் நீங்கி மனித முகம் உண் 

விட்டது . இவருடைய பாடல் 
டாகியது . இதனால் இவர் இந்த 

கள் அகநானூறு புறநானூறு 
இடம் தவஞ் செய்வதற்கேற்ற 
விடம் என்று முடிவு செய்து 

முதலிய நூல்களில் காணப்படு 
அவ்விடமே தங்கித் 

தவஞ் 
செய்து கொண்டிருந்தார் . கீரி | நக்கவாரம் - இது வங்காளக் 
முகம் மாறியபடியால் இவர் 

குடாக் 

உள்ள ஒரு 
தங்கியிருந்த இடம் கீரி மலை தீவாகும் . இக்காலத்தில் 
பெயர் பெற்றது . நிக்கோபார் 

வழங்கு 
விசயன் இவர் தங்கியிருந்த கின்றது . இந்தத் தீவானது 
இடத்தில் கோயில் கட்டினான் . பல சிறு தீவுகளின் தொகுதி 
சுவாமிக்கு நகுலேசுரர் என்றும் யாகும் . இங்கே கிடைக்கும் 
தேவிக்கு நகுலாம்பிகையம்மன் தென்னைக்கு " நக்கவாரம் 
எனவும் பெயர் உண்டாகியது . பிள்ளை என்ற பெயர் வழங்கு 


கின்றன . 


கடலில் 


யென்று 


என்று 


கின்றது . 


நகுலன் - பஞ்ச பாண்டவர்களில் 
ஒருவன் . பாண்டுவின் மனைவி நக்கிராசுரன் கந்தருவ மன்ன 
யான மாத்திரியிடம் அசுவினி 

னாகிய 

சித்திரன் என்பவன் 
தேவர்களுக்குப் பிறந்தவன் . புதிதாகத் திருமணஞ் செய்து 
இவன் குதிரைகளின் இலக் 

கொண்டான் . அந்த மோகத் 
கணங்களை நன்குணர்ந்தவன் . 

தால் மதம் பிடித்தவனானான் . 

தன்னுடைய அரண்மனைக்கு 
நக்கசாரணர் - இவர்கள் ஆடை வந்த பிருகுவாகிய குருவை 
யற்றவர்களாய் முன்னாளில் மதிக்கவில்லை . சினங் கொண்ட 
இலங்கைக்குக் கிழக்கேயிருந்த அவர் இவனை முதலையாகுமாறு 
தீவுகளில் வாழ்ந்திருந்தனர் . சபித்தார் . அவன் முதலையாகி 
நக்கர் என்பதற்குப் பொருள் நக்கிராசுரன் என்னும் பெய 
ஆடையற்றவர்கள் . நாகரிக ரோடு சோமவதி தீர்த்தத்தில் 
மற்றிருந்த இவர்கள் உலோ கிடந்தான் . நீராட வருகிற 
காயதக் கொள்கையினராய்த் வர்கள் அனைவரையுந் துன் 
தம்மைப் போன்ற பிறமக்களைத் புறுத்தினான் . ஒருநாள் அதிதி 
தின்னும் வழக்கத்தை மேற் தன் மகனாகிய பிள்ளையாரோடு 
கொண்டிருந்தனர் . ஆதிரை நீராடச் 

பிள்ளை 
யின் கணவனாகிய சாதுவன் யாரைக் கரையில் 

வைத்து 
இவர்கள் 

பேசும் மொழியை விட்டு நீராடினாள் . பிள்ளையார் 
அறிந்திருந்தபடியால் இவர்க தண்ணீரில் குதித்து விளையாடிக் 
ளொடு சில நாள் தங்கி இவர் கொண்டிருந்தார் . 
களுக்கு அறிவுரை கூறி நல் பிள்ளையாரைப் பிடித்துக் 
வழிப்படுத்தினான் . 

கொண்டது . இதனைப் பார்த்த 


சென்றாள் . 


முதலை 


நக்கீரர் 


986 


நந்தர்கள் 


முனி 


ஓடி விட் 


குமாரர்கள் 

செய்து கொடுத்தான் . நக்ன 
டனர் . பிள்ளையார் முதலையி சித்தைக்கு அசுவசேனன் 
னுடைய வாயிலிருந்து தப்பி முதலிய பதின்மர் மக்களாகத் 
முதுகில் ஏறிக் கொண்டார் . தோன்றினர் . 
அதனுடைய கழுத்தை இரு நஞ்சீயர் - இவர் பட்டருடைய 
கால்களாலும் அமுக்கினார் . 

மாணவர் . நம் பிள்ளையின் 
குளம் முழுவதுஞ் சுற்றித் 

ஆசாரியர் . திருவாய்மொழிக்கு 
திரியுமாறு அம் முதலையை 

ஒன்பதினாயிரப்படி என்னும் 
உதைத்து விரட்டினார் . பிறகு 

விரிவுரையை அருளிச் செய்த 
முதலையோடு கரையில் வந்து 

வர் . வேதாந்தி என்று சிறப் 
குதித்தார் . முதலை இறந்தது . 

புப் பெயர் பெற்றவர் . இவர் 
சாபம் அகன்று ஆனைமுகக் 

இருவகைச் செல்வங்களாலுஞ் 
கடவுளைப் போற்றி வழிபட்டு 

சிறப்புற்றிருந்தார் . இவர் திரு 
உய்ந்தது . 

வாய்மொழிக்கு நூறு பொருள் 
நக்கீரர் - கடைச் சங்கப் புலவர் 

கூறியதைக் கண்டு அனைவரும் 
களில் ஒருவர் . மதுரைக் கணக் 

வியப்புற்று இவருடைய பெரு 
காயனார் மகனார் நக்கீரனார் 

மையைப் பாராட்டினர் . இவர் 
என்பர் . இவர் கல்வியறிவிற் 

எழுந்தருளியிருந்த ஊர் திரு 
சிறந்து விளங்கியதைப் 

வரங்கம் . திருப்பாவைக்கு ஈரா 
போலவே செருக்கிலும் மிகுந்து 

யிரப்படி , 

திருவந்தாதிகள் , 
விளங்கினார் . 

திருவாலவாய்க் கண்ணி நுண் சிறுத்தாம்பு , 
கடவுளின் திருப்பாட்டுக்குக் திருப்பல்லாண்டு இவைகட்கு 
கூடக் குற்றங் கூறி அதன் 

விரிவுரை 

முதலியன 
பலனை அனுபவித்தார் . தமிழ் 

ருடைய நூல்கள் . 
தாழ்ந்தது வடமொழி உயர்ந் | நஞ்சுண்டான்குடி - இவ்வூர் இந் 
தது என்று கூறிய குயவன் ஒரு நாளில் நஞ்சன்குடி எனவழங்கு 
வனை வசை பாடி மாளச் செய்த 

நஞ்சையுண்டருளிய 
தன்றிப் பலர் வேண்டுகோளுக் சிவபிரான் 

திருக்கோயில் 
கிணங்கி உயிர் பெறவுஞ் செய் கொண்டிருத்தலின் இவ்வாறு 
தார் . பூதத்தின் கையிற் சிக்கி பெயர் பெற்றது . மைசூ 

ரில் 
முருகக் கடவுள் மீது முருகாற் 

இருந்து ஏறக்குறையப் பதி 
றுப்படையைப் 
பாடி 

னைந்து மைல் தொலைவிலிருக் 
தப்பியவரும் இவரே . 
நக்னசித் - அயோத்தி 

நாட்டர | நடமிண்டி சர்வ மங்களேசுவர 
சன் . இவனுடைய 

மகள் சாத்திரி - இவர் விசய நகரத்தில் 
சௌந்தரியவதி . இவன் கும் 

அரசர் அவைக்களத்தில் வட 
பாண்டவனிடத்திலிருக்கிற 

மொழிப் புலவராக விளங்கிய 
ஏழு காளைகளை எவன் அடக்கு 

வர் . தெலுங்கிலும் வல்லவர் 
கின்றானோ அவனுக்குத் தன் 

காளிதாசரைப் போல் 
னுடைய மகளைக் கொடுப்ப 

மிகுந்த புகழ் படைத்தவராக 
கூறினான் . கண்ணன் 

விளங்கினார் . இவர் சமஸ்கிருத 
அவ்வேழு காளைகட்கும் ஏழு 

நாமாவளி என்னும் வடமொழி 
வடிவமாகிக் கொம்பைப் பிடித் 

இலக்கண நூலை யியற்றியிருக் 
துக் கீழே தள்ளிக் கட்டிப் 

கிறார் . 
போட்டான் . இதனைக் கண்ட 

நந்தர்கள் 
நக்னசித் தன் மகள் நக்னசித் 

கி.மு. நான்காம் நூற்றாண்டில் 
தையைக் கண்ணனுக்கு மணம் 

மகத நாட்டைச் சிசுநாக வமிச 


கிறது . 


உயிர் 


தாகக் 


வட 


இந்தியாவில் 


நந்தர்கோன் 


381 


நந்தன் 


சிறந்த 


ரென்று 
கின் றன . 


உரைநடை 


மகாநந்திக்குப் பின் 

ஆண்ட 

பண்டித கரோடி சுப்பராயர் 
வர்கள் . நந்தவமிச முதலாம் போன்ற புலமையாளர்களிடம் 
அரசர் 

மகாபத்மன் அல்லது கன்னட இலக்கியம் கசடறக் 
மகாபத்மாபதி ; உக்ரசேனன் கற்றுப் பெரும் புலமை எய்தி , 
என்பது பௌத்த ஆசிரியர் புதிது பொருள்கள் காணும் 
களின் கூற்று . 

இவ்வமிச பேரறிவு வாய்க்கப் பெற்று , 
அரசர்கள் மொத்தம் ஒன்பது ரத்னாவதி கல்யாணம் , 
பேர்கள் . முதல் நந்த அரசர் 

குமார விஜயம் என்னும் 
சிசுநாக வமிச அரசர் மகா இரண்டு 

நூல்கள் 
நந்தனுக்கும் தாழ்ந்த குலப் இயற்றினார் . மற்றும் ராம் 
பெண் ஒருத்திக்கும் பிறந்தவ 

பட்டாபிடேகம் என்னும் 
புராணங்கள் புகல் காவியமும் அற்புதராமாயணம் , 

கடைசி நந்த அரச ராமாசுவமேதம் என இரண்டு 
ரான தனநந்தரின் படைத் தலை பழங் 

கன்னட 
வர் சந்திரகுப்தன் நந்த அரசரை நூல்களும் இயற்றிப் பெரும் 
வென்று மௌரியப் பேரரசை புகழுற்று , 15-2-1901 இல் தம் 
நிறுவினார் . 

முப்பத்தொன்றாம் அகவையில் 
நந்தர்கோன் - யமுனைக் கரையில் 

மறைந்தார் . 
இருந்த கோகுலம் என்னும் 
ஊரில் ஐயாயிரம் ஆண்டுகட்கு 

நந்தனார் - ஆதனூரில் புலையர் 
முன்பிருந்த குறுநில மன்னன் . 

குலத்தில் தோன்றிச் சிவபத்தி 
இடையர்கட்குத் தலைவன் . வசு 

யினால் திருநாளைப் போவாரா 

கித் தில்லையம்பலவனின் திரு 
தேவருக்கு நண்பன் . இவனு 
மனைவியின் 

வடிப்பேறு பெற்றவர் . 

பெயர் 
யசோதை . வசுதேவர் தம் 
முடைய புதல்வனாகத் தோன் நந்தன் - இவன் சோழவள நாட் 
றிய கண்ணனை இவனிடங் 

டில் இருந்த ஒரு பெருஞ் செல் 

அறிவு 
கொண்டு வந்து 

தன்னுடைய 
சேர்த்து 

நலத்தால் பெரும் பொருள் 
வளர்க்கச் செய்தார் . கண்ணன் 

திரட்டிக் குறுநில 

மன்னன் 
இல்லத்தில் 
வனுடைய 
வளர்ந்து கொண்டிருந்தபோது 

ஆனான் . ஆயினும் இயற்கை 

யிலேயே பிசினனாக இருந்த 
தம்முடைய இளம் 

இவன் 
பருவத் 

தன்னுடைய மனப் 
திருவிளையாடல்களை 

போக்கை 
யெல்லாம் புரிந்தார் . 

மாற்றிக் கொள்ள 

வில்லை . ஒளவையார் இவன் 
நந்தளிகெ லட்சுமீ நாரணப்பா - காலத்தில் இருந்தவர் . அவர் 
( முத்தண 1870-1901 ) இந்தக் ஒருநாள் இவனிடம் வந்தார் .. 
கவிஞர் உடுப்பித் 

இவனுடைய குணத்தை நன்கு 
காவைச் 

சேர்ந்த நந்தளிகெ தெரிந்திருந்த அவர் இவனையும் 
என்னும் ஊரில் 24-1-1870இல் இவன் போன்ற வேறு சில 
பிறந்தவர் . அக் காலத்தில் 

பிசினர்களையும் இழித்துப் 
கன்னட 

இலக்கிய உலகில் பாடிச் சென்றார் . இவன் தன் 
பரவியிருந்த இருளைத் தம் ஒளி மீது ஒரு பாட்டுப்பாடவேண்டு 
நீக்கியவர் . உயர்தரப் 

மென்று 

ஒளவையாரைக் 
படிப்புக்கு வசதி இன்மையால் கேட்ட பிறகுதான் அவர் பாடி 
அவ்வூர் உயர்தரப் பாடசாலை னார் . அப்பாட்டு , மூவர் 
யில் உடற் பயிற்சி ஆசிரியராக கோவையும் மூவிளங்கோவை 
அமர்ந்து , ஓய்வு நேரங்களில் யும் " என்னுந் தகப்புடையது . 


டைய 


வன் . 


தான் 


தாலுக் 


யால் 


நந்தாதேவி 


382 


நப்பின்னை 


துடன் 


உணவை 


தந்தை . 


கயா 


சவிமோசன 


மான 


நந்தாதேவி - வட இந்தியாவில் நந்திதேவன் இவன் ஒரு நல் 
உத்தரப் பிரதேசத்தில் டேரீ வினையாளன் . இவன் காட்டிலே 
கார்வால் மாவட்டத்தின் எல்லை நாற்பத்தெட்டு நாள் 

உணவு 
யில் இமயமலைத் தொடரில் அகப்படாமல் தண்ணீரை மட் 
இருக்கும் சிகரம் . 25,645 அடி டும் 

அருந்திக் 

கொண்டிருந் 
உயரம் . 1936 இல் டில் மானும் தான் . ஒரு நாள் சிறிது உணவு 
( Tilman ) ஓடெலும் ( Odell ) கிடைத்தது . அதனைக் குடும்பத் 
இச் சிகரத்தின் உச்சியை எய்து 

உண்ணத் தொடங்கி 
வதில் வெற்றியுற்றனர் . 

னான் . அப்பொழுது இந்திரன் 

பசியுள்ளவன் போல் அங்கு 
நந்திகோத்திரர் - ஒரு முனிவர் . 

. 

வந்து இரந்தான் , நந்திதேவன் 
அவுரவர் என்பவருக்குத் 

அவனுக்களித்தான் . 

அந்நல்வினையினால் தான் விண் 
நந்திக் கிராமம் இராமபிரான் 

ணுலகடைந்தான் . 
காடு சென்று மீளும் வரையிலும் 
அவருடைய திருப்பாது கையை 

நந்திவர்மப்பல்லவமல்லன்- இவன் 
வைத்துப் பரதன் 

சிறந்த வைணவன் ; காஞ்சியில் 

வழிபட்ட 
இடம் . அயோத்தியை ஒட்டிய 

உள்ள வைகுண்டப் பெருமாள் 
இடம் . இங்குப் பரதகுண்டம் , 

கோயிலைக் கட்டியவன் இவனே . 
சத்துருக்கன 

இக்கோயிலையன்றி வேறு பல 
குண்டம் , 
குண்டம் , சடா குண்டம் , பிசாச 

கோயில்களையும் இவன் கட்டி 

னான் . சைவவைணவக் கோயில் 
தீர்த்தம் , 

களேயல்லாமல் சமணப்படி 
தீர்த்தம் முதலியன உள்ளன . 

மங்களையும் இவன் செய்தான் 
நந்திதேவர் - வீதஹவ்யர் என் 

என்பர் . வடமொழி 

தென் 
னுஞ் சிலாதமுனிவர் 

தம் 

மொழி இரண்டினும் வல்லவ 
முடைய மனை வியார் மக்கட் 

னாகிய இவன் அம்மொழி வல் 
பேறு வேண்ட முனிவர் சிவ 
பிரானை யெண்ணித் தவஞ் 

லார் பலரையும் ஆதரித்தான் . 
செய்தார் . 

மறையவர்கள் இவனால் 
சிவபெருமான் 
காட்சிதந்து 

போற்றி வளர்க்கப் பட்டனர் . 
வேள்வி செய் 

பல்லவப்பேரரசு இவன் காலம் 
வதற்கு நிலத்தையுழுவாய் . 
அங்கு நம்மைப் போலும் அழ 

வரையிலேதான் சிறந்து விளங் 

கியதென்பர் . 
குள்ள புதல்வன் உண்டாவான் 
என்று கூறி மறைந்தருளினார் . நந்திவர்மன் - இவன் தெள்ளா 
அவ்வாறே சி லாதர் வேள்வி றெறிந்த நந்திவர்மன் 
செய்வதற்கு நிலத்தை உழுதார் . 

பெறுவான் . தமிழ்ப்புலமையும் 
உழுசாலில் ஒரு பொன் பெட்டி 

தமிழ்ப்பற்றும் மிகுதியாக 
யில் நந்திதேவர் தோன்றினார் . 

உடையவன் . பெருவீரனாக 
வளர்ந்து எல்லாக் கலைகளையுங் 

விளங்கிய 

வெற்றி 
அவைகளில் வல்லவ 

கொள்ள முடியாமையின் மறம் 
ரானார் . சிவபெருமானை 

பாடி வெற்றி கொள்ள வேண்டு 
யெண்ணி மூன்று முறை தவஞ் 

மென்று முடிவு செய்த மாற் 
செய்தார் . வேண்டிய நன்மை 

றான் தன் புலமையைக் காட்டி 
களை யெல்லாம் பெற்றார் . பிதுர் 

இவன் மீது கலம்பகம் ( நந்திக் 
தேவர்களின் உள்ளத்தில் தோன் 

கலம்பகம் ) என்னும் நூல் பாடி 
றிய சுயஞ்ஞை என்பவளைத் 

இவனைக் கொன்றான் . 
திருமணஞ் செய்து கொண்டு ) நப்பின்னை - கண்ணபிரானுடைய 
திருக்கைபையை அடைந்தார் . மனைவியரில் ஒருத்தி . மிதிலை 


பல 


எனப் 


இவனை 


கற்று 


நப்பூதனார் 


883 


நமுசி 


ந் 


சென்று 


நகரில் வாழ்ந்திருந்த ஆயனான குருவாக இருந்து மெய்யறிவு 
கும்பகன் 

என்பவனுடைய நூல்களைப் போதித்தவர் சித்தர் 
மகள் . இவள் நீள , தேவியின் சிவப்பிரகாசர் . இந்தச் சிவப் 
கூறு என்பர் . கும்பகனுடைய பிரகாசர் தெய்வத் திருவருள் 
ஆன் கூட்டத்தில் ஏழு முரட்டுக் கைவரப்பெற்றுச் சி 

ற 
காளைகள் இருந்தன . காலநேமி விளங்கியிருந்தவர். 
என்னும் அரக்கனுடைய மக்களே 
காளை களாக வந்திருந்தனர் . நமித்தண்டி நாயனார் - இவர் திருக் 
அம்மாயக் காளைகள் ஆக்களுக் 

கோயில்கள் தோறுஞ் சென்று 
கும் மக்களுக்கும் தொல்லை 

திருவிழாக்காணும் உறுதி 
கொடுத்துக் கொண்டிருந்தன . 

பூண்டவர் . இவர் ஒரு திருக் 

கோயிலில் கூத்தப்பிரானுடைய 
அந்நகர் மன்னன் அக்காளை 
களைக் கொல்லுமாறு வீரர்களை 

திருவுருவத்தைப் பார்த்தார் . 
ஏவினான் . அவர்களால் இயல 

இக்கடவுளுக்கு வாத நோயா 
வில்லை . கும்பகன் அக்காளை 

கையால் உடல் வளைந்திருக் 
களைக் கொல்வோருக்குத் தன் 

கிறது . ஒரு கண் சாய்ந்த பார் 
னுடைய மகள் நப்பின்னையைத் 

வையாக விருக்கிறது . திருவடி 
திருமணஞ் செய்து கொடுப்ப 

யும் மேலேயிழுத்துக் கொண் 
தாகத் தெரியப்படுத்தினான் . 

கவ லை 

டிருக்கிறது என்று 
கண்ணபிரான் பலராமனோடு 

யடைந்தார் . இந்நோய் தீர 

எம்மருந்தைப் பயன் 
அக்காளைகளைக் 

படுத்த 
கொன்று நப்பின்னையை மணந் 

வேண்டுமென்று அருச்சகரைக் 

கேட்டார் . இவர் அறிவற்றவர் 
தார் . நப்பின்னை என்னும் பெயர் 
பின்னை எனவும் வழங்கும் . ந 

என்பதை உணர்ந்து கொண்ட 

அருச்சகர் இவரிடம் பொருள் 
என்பது சிறப்பைக் காட்டும் 

பெற்றுக்கொண்டு ஒரு தைலத் 
எழுத்து . 

தைக் கொடுத்தார் . அடியவர் 
நப்பூதனார் - சங்ககாலப் புலவர் அத்தைலத்தைக் கூத்தப்பிரா 
களில் ஒருவர் . இவருடைய னின் திருமேனிமீது சாத்தச் 
முழுப்பெயர் காவிரிப்பூம் பட்டி செய்தார் . அவ்வாறு சாத்தியுந் 
னத்துப் பொன் வாணிகனார் தீராமையைக் கண்டு வாட் 
மகனார் நப்பூதனார் 

படையினால் தம்முடைய சதை 
இதனால் இவருடைய 

அரியத் தொடங்கினார் . 
காவிரிப்பூம்பட்டினம் என்பதும் அப்பொழுது சிவபிரான் 
இவருடைய தந்தையார் பொன் தோன்றி யாது வேண்டுமென்று 
வாணிகர் என்பதும் 

பெறப் 

கேட்டார் . இவர் , " தேவரீ 
படுகின்றன . 

பத்துப் ருடைய 

திருமேனியின் வாத 
பாட்டுள் ஒன்றாகிய முல்லைப் 

நோய் தீரவேண்டு மென்று 
பாட்டைப் பாடியிருக்கிறார் . 

கேட்டார் . சிவபிரான் அதன் 

உண்மையை இவருக்குரைத்து 
நமச்சிவாய தேசிகர் இவர் திரு 

வீடுபேற்றை யருளினார் . 
வாவடு துறையாதீனத்தின் முதல் 
தலைவர் . திருவாவடுதுறைக்கு நமுசி - இவன் விப்பிரசித்தியின் 
அண்மையில் உள்ள மூவலூரில் 

மகன் . இவனுடைய மனைவி 
வேளாளர் குலத்தில் 

பிரபை . 

தேவாசுரப் போரில் 
பிறந்தவர் . இவருடைய இடு இந்திரன் இவன் மீது வச்சிரப் 
குறிப் பெயர் வைத்தியநாதர் ; படையை எறிந்தான் . அப்படை 
நமச்சிவாய தேசிகர் என்பது இவனுடைய தோலைக்கூட 
தீட்சைப் பெயர் . இவருக்குக் அறுக்க வில்லை . அதனைக்கண்ட 


என்பது . 


ஊர் 


யை 


இவர் 





நம்பாடுவார் 


84 


நம்பிப்பிள்ளை 


உண 


செய்து 


பாண 


உணவை 


குள் 


இறை 


உயிர் 


தம் 


இந்திரன் இவன் மீது நனையா 

அவர் ஒரு நாள் வெளியூருக்குச் 
மலும் ஈரமாயுமிருந்த நுரையை சென்றபோது 

பிள்ளையாருக் 
அறிந்து கொன்றான் . 

குப் பூசை செய்ய இவர் சென் 
நம்பாடுவார் - பாண்டி நாட்டில் றார் . தம்முடைய தந்தையார் 
திருநெல்வேலிக்குத் தெற்கே 

கொண்டு செல்லும் 
இருபத்தாறு கல்லிலுள்ள திருக் 

வினைப் பிள்ளையார் உண்பது 
குறுங்குடிக்கருகிலுள்ள முனி 

வழக்கமென்று 

எண்ணிக் 
என்னும் கிராமத்தில் பிறந்த 

கொண்டிருந்த இவர் தாமும் 
இவர் பாணர் மரபில் தோன்றிய திருமுழுக்கு முதலியவைகளைச் 
பாகவதராவர் . இவர் 

எதிரே 
ராகையால் திருக்குறுங்குடித் 

வைத்து உண்ணுமாறு வேண்டி 
திருமாலின் திருக்கோவிலுக் னார் . பிள்ளையார் உண்ணா 
செல்லாமல் , ஏகாதசி 

மலிருக்கக் கண்டு உள்ளம் வருந் 
தோறும் யாழைக் கையிலேந்தி , 

தினார் . நான் யாது தவறு செய் 
மதிற்கருகே நின்று 

தேன் ? ஏன் உண்ண மாட்டேன் 
வனைப் பாடி வணங்கி வந்தார் . 

என்கிறீர் ? என்னுடைய தலையை 
ஒரு முறை ஏகாதசியன்று இக்கல்லல் மோதிக் கொண்டு 
இறைவனை நினைந்துருகி யாழ் 

விடுகிறேன் 

என்று 
சைத்துக் கொண்டே சென்ற கூறிக் கல்லில் தலையை மோதிக் 
வர் தம்மை மறந்து ஒரு காட்டி 

காள்ளச் சென்றார் . உடனே 
னுட் புகுந்து விட்டார் . அங் 

பொல்லாப்பிள்ளையார் 
கிருந்த பிரமராட்சதன் இவரை முடைய துதிக்கையால் இவ 
விழுங்க வரவே இவர் அவனி ரைப் பிடித்துத் தடுத்து நிறுத் 
டம் தாம் பெருமாளை வழிபட்டு தினார் . உணவை யெடுத்து உ 
மீண்டு வரும்போது தம்மைக் 

டார் . நம்பியாண்டார் பிறகு 
கொடுப்பதாகச் சொல்லி இப்பிள்ளையாரிடமே 
இசைவு பெற்று , பின் திருமாலை கற்றுத் தேறினார் . இராசராச 
வணங்கித் திரும்பி வரும்போது 

சோழனுடைய வேண்டுகோட் 
பிரமராட்சதன் இவருடைய 

படி 

பொல்லாப்பிள்ளையாரின் 
சேவையாற் களிப்படைந்து 

அருட்டுணைகொண்டு தி த் 
கடைத்தேற்றும்படி 

தில்லையில் இருந்த தேவாரப்பதி 
வேண்டி , இவர் தாம் பாடும் 

கங்களை வெளிப்படுத்தினார் . 
கைசிகர் கானத்திலுண்டான 

பொல்லாப்பிள்ளையார் 
புண்ணியத்திற் சிறிதுதவி , 

திருவந்தாதி பாடினார் . சுந்தரர் 
அவனைப் பாவத்தினின்றும் 

பாடிய 

திருத்தொண்டத் 
நீக்கி , வீடுபேறடைவித்தார் . 

தொகையை விரித்துத் திருத் 
அன்று முதல் அந்த ஏகாதசி 

தொண்டர் திருவந்தாதி பாடி 
“ கைசிக ஏகாதசி ” என வழங்கு 

னார் . இத்திருவந்தாதி தான் 
கின்றது .. 

பின்னாளில் சேக்கிழார் பெரு 
நம்பியாண்டார் நம்பி - சோழவள 

மான் திருத்தொண்டர் புராணம் 
பாடுவதற்கு 

காரண மாக் 
நாட்டில் தென்னார்க்காடு மா 
வட்டத்தில் 

அமைந்தது . இவைகளைத் தவிர 
சிதம்பரத்திற்கு 
அண்மையில் உள்ள திருநாரை 

வேறு சில நூல்களையும் இவர் 

இயற்றியிருக்கிறார் . 
யூரில் 

ஆதிசைவ குலத்திற் 
பிறந்தவர் . இவருடைய தந்தை | நம்பிப்பிள்ளை 

தொண்டை 
யார் அவ்வூரிலுள்ள பொல்லாப் 
பிள்ளையாரைப் 

நாட்டுக் குளத்துளார் குடியிற் 
பசித்தவர் , 

. பிறந்தவர். பல்லவராயன் என்ற 


உண் 


கல்வி 


தன்னைக் 


நம்பியேறு திருவுடையான் தாசர் 385 


நம்மாழ்வார் புளியமரம் 


தும் 


என் 


உடைய 


பட்டம் பெற்றவர் . இரண்டாம் என்று விண்ணப்பஞ் செய்ய , 
இராசராசன் காலத்தில் இந்த " சக்கரவர்த்தி திருமகன் கடற் 
ளூர் நாட்டுக்குளத்துளார் கரையிலே ஓரமிர்தக்கடல் 
கோவிலைக்கட்டி வைத்தவர் . போல் பெரிய குரங்குப் 
அவ்வூர்க் கோட்டை பல்லவ படையோடிருக்க , அக்கரையி 
ராயன் கோட்டையென இவர் லே இராவணனிருக்க எழுபது 
பெயரால் வழங்குகின்றது . கோடிப்படைகளும் உணர்ந்து 
அரசன் நோய்வாய்ப் பட்டிருந்த பெருமாளைக் குறிக்கொண்டு 
பொழுதும் , 

அரசன் மக்கள் கண்டு மகிழ்ந்திருக்கச் செய் 
சிறியவர்களாக இருந்த பொழு தவர் . 

இராச்சியத்தைப் பாது 
காத்தவர் . சிறந்த 

கொடை 

நம்மாழ்வார் திருக்குருகூரில் 
யாளியாகவுந் திகழ்ந்தார் . 

வேளாளர் மரபில் தோன்றிய 

காரி என்பவரும் அவருடைய 
நம்பியேறு திருவுடையான் தாசர் மனைவியாகிய உடைய நங்கை 
பட்டர் காலத்தவர் . இவர் 

என்பவளும் திருக்குறுங்குடித் 
நாடார் மரபில் தோன்றியவ திருமாலைப் போற்றித் தங்கட்கு 
இருக்கலாம் 

மக்கட்பேறு வேண்டுமென்று 
எண்ணுகின் றனர் . 

வேண்டிக் கொண்டனர் . திரு 
மால் அசரீரியாக 

நாமே 
நம்பிள்ளை - திருவரங்கத்திற்குத் 

உங்கட்கு மகனாக வருவோம் " 
தெற்கேயுள்ள நம்பூர் என்ற 

என்று திருவாய் மலர்ந்தருளி 
பதியிற் பிறந்தவர் . வரதராசர் 

னார் . 

நங்கை சூல் 
என்பது இவருடைய திருப் 

கொண்டு நம்மாழ்வாரைப் 
பெயர் . திருக்கலிகன்றி தாசர் 

பெற்றெடுத்தாள் . மாறன் 
என்பது ஆசாரியரால் இடப் 

என்று பெயர் சூட்டப் பெற் 
பட்ட பெயர் . நஞ்சீயருடைய 

றது . ஆழ்வார் பதினாறு வயது 
மாணவர் . நஞ்சீயர் இவருடைய 

கண் திறந்து பாராது 
குணங்களைக் கண்டு மகிழ்ந்து , 

மௌனியாக விருந்தார் . இவர் 
" நம்பிள்ளையோ ? என்று 

ஆயிரத்து இருநூற்றுத் தொண் 
கூறித் தழுவிக் கொள்ளப் 
பட்டவர் . அதுமுதல் இவருக்கு 

ணூற்றாறு பாடல்கள் பாடினார் ; 

அதற்குத் திருவாய்மொழி 
நம் பிள்ளையென்று பெயர் 

என்று பெயர் . 
வழங்கலாயது . தென்மொழி 
வடமொழி இரண்டின் எல்லை நம்மாழ்வார் புளியமரம் - இம்மரம் 
யையுங் கண்டவர் . தம் ஆசாரிய திருநெல்வேலி மாவட்டம் திருச் 
ரான நஞ்சீயருக்குச் சதாபிடே செந்தூர் வட்டம் ஆழ்வார் 
கஞ் செய்தவர் . பாண்டிய திருநகரியில் ஆதிநாதர் ஆழ் 
நாட்டில் இருந்து வைணவர் 

கோயிலுக்குள்ளிருக் 
கள் சிலர் வந்து " எங்களுக்குத் கிறது . இது வெளிப்பார்வைக்கு 
தஞ்சமாக விருக்கத்தக்க ஒரு மூன்று மரம் போல் காணப் 
மொழியை அருளிச் செய்ய பட்டாலும் ஒரேமரந்தான் . இம் 
வேண்டு " மென்றுவிண்ணப்பஞ் மரத்தின் அடியில் நம்மாழ்வார் 
செய்யப் புன்முறுவல் செய்து , அமர்ந்து முப்பத்திரண்டு ஆண் 
" கடற்கரை வெளியை நினைத் டுகள் தவஞ் செய்து வீடுபேற் 
திருங்கோள் என்ன அவர் றை யடைந்தார் . இம்மரத்தின் 
களும் “ மணற்குன்றையும் 

அடியில் 

நம்மாழ்வார் 
புன்னை மரங்களடர்ந்த காட் முடைய மாணவர் பலருக்கு 
டையும் நினைத்திருக்கவோ ? " அறிவுரை வழங்கினார் . 

2. பெ . அ..25 


வரை 


வார் 


ஈ 


தம் 


நயபரன் 


நரகாசுரன் 


மூலம் 


வேறு 


மறு 
விடுகிற 


வரு 


இம்மரம் மற்றைய 

மரங் 
களைப்போல் 

பூப்பதுங் காய்ப் 
பதுந்தவிரப் பழுப்பதே இல்லை . 
மேலும் அம் மரத்தின் எப்பக்கத் 
தையேனும் தீயிற்படும் படி 
யாகச்செய்தால் , உடனே அம் 
மரம் முழுவதும் , 

மனிதர்க 
ளுடையஉடலில் கொப்பளங்கள் 
உண்டாவதைப் போல 

உண் 
டாகி 

ஒருவகையான கெட்ட 
மணத்தோடு சிவப்பும் வெண் 
மையுமான நிறத்தோடு கூடிய 
தண்ணீர் வடிவதுண்டு. இதற்குச் 
சந்தனம் அரைத்து அப்பினால் 
உடனே நின்று போகும் . இம் 
மரத்தின் வயிரமாகவும் காய்ந்து 
போயும் இருக்கிற ஒரு துண் 
டைச் சுத்தமனதுடன் தண்ணீர் 
விட்டரைத்துக் கொட்டைப் 
பாக்களவு உட் கொண்டால் 
எல்லாவகையான நோய்களுங் 
குணமாகி விடுகின்றன . இம் 
மரம் வழிபடப் பெற்று 
றது . இம்மரம் ஆதிசேட 
னுடைய கூறு எனவும் 

லட்சு 
மணரே 

இவ்வாறு 
இருக்கிறார் எனவுங் கூறுவர் . 
தயபரன் தெள்ளாறெறிந்த 
நந்திவர்மனுடைய 

சிறப்புப் 
பெயர்களில் ஒன்று . 
நயினாராச்சாரியர் - இவர் 
கருடைய குமாரர் . இவருக்கு 
வரதாசாரியர் என்றும் 
ருண்டு . இவர் 

தந்தையைப் 
போல் பலரிடத்திற் சொற் 
போர் செய்து திருப்பதிப்பய 
ணஞ் செய்து வந்தார் . 

தாச 
ராசா என்கிற ஓர் அந்தணனை 
வைணவனாக்கினார் . தம்மோடு 
போருக்கு வந்த போலித்துறவி 
அண்ணனைக் 

கொண்டு 
வெல்லச் செய்தார் . தம்மை 
யடுத்தவர்கட்குப் பாடியம் முத 
லியவைகளைப் போதித்து அறு 
பத்தெட்டு ஆண்டுகள் உலகில் 
வாழ்ந்திருந்து திருநாட்டிற்குச் 
சென்றார் . 


நரகம் - இவ்வுலகில் நல் வினை செய் 
பவர்கள் நல்லுலகத்தையும் 
தீ வினை செய்பவர்கள் நரகத் 
தையும் அடைகிறார்கள் என்பது 
நூன்முடிபு . 

நரகம் என்பது 
நிரயம் . உடல் நீங்கப் பெறும் 
உ யிர் 

நிரயத்தையடைந்து 
அங்கு வேறொரு பொய்யுடலை 
யடைந்து அவ்வுடல் 
தீவினைகளின் பயனை நுகர்கிற 
தென்பது 

நூல்களின் முடிவு . 
திருவள்ளுவர் “ உறங்குவது 
போலுஞ் சாக்காடுறங்கி விழிப் 
பது போலும் பிறப்பு என்றார் . 
உடலை விடும் ஓர்உயிர் உடனே 

உடலையடைந்து 
பிறப்பையடைந்து 
தென்பதும் நூன் முடிவு . உயிர் 
கள் நல்வினைப் பயன்களையுந் 
தீவினைப் பயன்களையும் இவ் 
வுலகத்தில் தான் நுகர வேண் 
டும் . நல்வினை செய்தவர்கள் 
செல்வச் சிறப்புமிக்க 

உயர் 
குடும்பத்தில் தோன்றி இன்ப 
நலன்களை நுகர்கிறார்கள் . 
தீ வினை செய்தவர்களோ வறு 
மைத் துன்பமிக்க குடும்பத்தில் 
தோன்றி மாடுபோல் உழைத் 

துன்பப்பட்டுத் தீவினை 
யின் பலனை நுகர்கிறார்கள் . முன் 
பிறப்பில் தீவினை செய்தவர்கள் 

பிறப்பில் அதன் பலனை 
நுகராமல் இருக்க முடியாது . 
இலர் பலராகிய காரணம் 
நோற்பார் , சிலர்பலர் நோலா 
தவர் என்னும் திருக்குறளும் 
இதனை வலியுறுத்துகிறது . என 
வே மறு பிறப்பில் நிரயத் துன் 
பத்தை ( அஃதாவது துன்ப 
வாழ்க்கையை ) பறாமல் 
இருக்கவேண்டுமென்று 
ணுகிறவர் இப்பிறப்பில் 

நல் 
வினையையே செய்ய வேண்டி 
யது கடமையாகும் . 

கொடிய அசுரனாகிய 
இவன் 

சோதிதம் என்னும் 
நகரில் 

இருந்து அரசுபுரிந்து 
கொண்டிருந்தான் . உயிர்களுக் 


மரமாக 


தேசி 


பெய 


எண் 


யை 


நரகாசுரன் 


நரசிம்மமேத்தா 


38 


நரசிங்கமுனையரையர் 


பச னை 


களாக 


களுடைய 


காலை 


வரு 


கின் றன . 


யடிகளால் 


கெல்லாம் மிகுந்த துன்பத்தைச் முறைகளில் உதவிகள் புரிந்து 
செய்து கொண்டிருந்தான் . இவ வந்தார் என்ப . கண்ணனுடைய 
னுடைய தொல்லையைப் பார்வையில் அனைவரும் சமம் 
பொறுக்க முடியாமல் மனிதர் என எண்ணி அரிசனங்களிடை 
களுந் தேவர்களும் மிகுதியும் யேயும் 

செய்தார் . 
வருந்தினர் . பஞ்சசன் , நிசும் அதனால் இவரினத்தார் இவரை 
பன் , அயக்கிரீவன் , பிராபணன் விலக்கிய போதிலும் கண்ண 
என் போர் இவனுக்கு அமைச்சர் பிரானருளால் மீண்டும் சேர்த் 

அமைந்து நின்றனர் . துக்கொள்ளப்பட்டார் . ஹார் 
வர்கள் 

நரகாசுரனினும் மாலா , சுதாமா சரித்திரம் 
பொல்லாதவர்கள் . இவ்வசுரர் முதலிய காவியங்களும் ஏறக் 
தொல்லையைப் 

குறைய இரண்டாயிரம் பதங் 
பொறுக்காத இந்திரன் திரு களும் எழுதியிருக்கின்றார் . 
மாலிடம் முறையிட்டுக் கொண் இவருடைய பதங்கள் 
டான் . திருமால் சமயம் பார்த் நேரங்களில் பாடப்படுகின்ற 
துக்கொண்டிருந்து உரிய சமயம் படியால் பிரபாதிகள் என்று 
நேர்ந்தபொழுது இவனை அழித் கூறுவர் . இவைகள் மார்வாடிப் 
தொழித்தார் . இவனைக் கொன் பிரதேசத்தில் அம்மக்களுடைய 
றொழித்த காலையில் அனைவரும் போக்கில் பாடப்பட்டு 
மகிழ்ந்து எண்ணெய் முழுக் 

அவைகளில் காந்தி 
காடிப் புத்தாடை புனந்து 

பாராட்டப்பட்ட 
சிற்றுண்டிகளை உண்டு மகிழ்ந் " வைஷ்ணவ ஜனதோ முதலி 
தனர் , அந்நாளே இந்நாளில் யவை புகழ் எய்தியவை . 
நரகசதுர்த்தசி என்று ஐப்பசித் நரசிங்கமுனையரையர் - இவர் திரு 
திங்களில் கொண்டாடப்படு முனைப்பாடி நாட்டில் வாழ்ந் 
கிறது . 

திருந்த ஒரு குறுநில மன்னர் . 
நரசிம்மமேத்தா - ( கி . பி . 1414 - கல்வி கேள்விகளிற் சிறந்து 
1481 ) பவநகர் இராச்சியத்தில் விளங்கினார் . நல்ல கொடை 
தலாஜா என்ற கிராமத்தில் யாளியாகவுந் திகழ்ந்தார் . 
நாகர அந்தண குடும்பத்தில் எவர்வந்து எதைக் கேட்பினும் 
பிறந்தவர் . குதியானாவில் இல்லையென்னாது ஈந்துவந்தார் , 
வசித்தவர் . 

இளமையிலேயே திருநீற்றினையணிந்து சிவபெரு 
கண்ணன் காட்சி பெற்றவர் . மானுடைய திருவடிகளை முப் 
சிறுவயதிலேயே பெற்றோரை போதும் போற்றினார் . குடி 
இழந்த இவரை , இவர் உடன் களையும் நன்கு பாதுகாத்தார் . 
பிறந்தார் பேணிவந்தார் . இவர் ஒவ்வொரு திருவாதிரை 
மனைவி மாணிக்க பாய் . நாளிலுஞ் சிவனடியவர்கட்கு 
இவருக்கு ஒரு மகனும் ஒரு நல்லவிருந்து செய்து ஒவ்வொரு 
மகளும் பிறந்தார்கள் . இவர் வருக்கும் நூறுபொன் அளித் 
மனம் இல்லறத்தில் பற்றாதபடி தலை வழக்கமாகக் கொண்டிருக் 
யால் மிக்க வறுமையும் துன்ப தார் . உள்ளநிலையை நோக்காது 
மும் நேர்ந்தன . மக்களுடைய புறக்கோலத்திற்கு நல்ல மதிப்பு 
திருமணம் முதலிய பொறுப் வைத்திருந்தார் . சாரன் என் 
பைக் கண்ணபிரானிடமே ஒப் னும் பெயருடையவன் ஒருவன் 
பித்து விட்டு இரவும் பகலும் இவரிடம் வந்து பொருள் பெற 
கண்ணன் 

வழிபாட்டிலேயே வேண்டுமென்று விரும்பினான் . 
ஈடுபட்டிருந்த இவருக்குக் அவன் மன நலஞ்சிறிதுமில்லாத 
கண்ணபிரானும் வியப்பான வன் . உடல் முழுதுந் திருநீற்றை 


நரநாராயணமுனிவர் 


388 


நரவாண தத்தன் 


பிறகு 


முதலிய 


யணிந்து புறக்கோலஞ் செய்து முகமும் விலங்கு உடலும் 
உண்மையான சிவனடியார்க 

அமையப் 

பெற்றது . இவ் 
ளோடு கலந்து கொண்டான் . விலங்கு இந்நாளில் இருப்ப 
நன்கு உண்டான் . 

தாகத் தெரியவில்லை . 

பாரத 
பொருள் அளிக்கும்போது அடி காலத்தில் இருந்தது . இத் 
யவர்களுள் ஒருவர் நரசிங்க தகைய விலங்கொன் று 
முனையரையரைப் பார்த்து , வீமனொடு உரையாடி அவனைத் 
இவர் உண்மையான சிவனடி 

துரத்திப் பிடித்திருக்கிறது ; 
யாரல்லர் . திருநீறு பூசி இவ் அதனால் இது மிகுந்த ஆற்ற 
வாறு கோலஞ்செய்துவந்தால் லுடையதாக இருந்திருக்க 
தாங்கள் பொருள் அளிக்கக் வேண்டும் . 
கூடும் என்றே இவ்வாறு வந் 

நரமுகப்பிள்ளையார் - மனித முகத் 
துள்ளார் என்று சாரனைக் 
காட்டிக் கூறினர் . இதனைக் 

தோடு கூடிய பிள்ளையாரே நர 
கேட்ட நரசிங்கமுனையரையர் 

முகப்பிள்ளையார் என்று வழங் 

கப்பெறுகிறார் . இத்தகைய 
சாரனைத்தம் அண்மையில் 

பிள்ளையார் திருத்தில்லை , திருச் 
அழைத்தார் . " தங்களுடைய செங்காட்டங்குடி 
திருக்கோலம் அடியேனுக்கு 

இடங்களில் 
மிகு மகிழ்ச்சியை அளிக்கிறது . 

திருக்கோயில் 

கொண்டுள்ளார் . 
தாங்கள் என்றும் இவ்வாறே 
திருநீறு பூசவேண்டும் என்று நரமேதயாகம் - அசுவமேதயாகம் 
கூறி அப்போலியடியவர்க்கு என்பது குதிரையைக் கொன்று 
இரு நூறு பொன் வழங்கினார் . 

செய்யுமொரு வேள்வி , அதைப் 
இச்செயலைக் கண்டோர் வியப் போல் இது மனிதர்களைக் 
படைந்தனர் . கோள் மொழி 

கொன்று செய்வது . சராசந்தன் 
கூறியவரோ நாம் 

அரசரின் 

இவ் வேள்வியைச் செய்ய 
உள்ளக்கிடக்கையை உணர்ந்து 

வேண்டுமென்று பல அரசர்க 
கொள்ளாமற்பேசிவிட்டோமே ளோடு வலியப் போர் செய்து . 
என்று மிகுந்த நாணங் கொண் உயிரோடு பிடித்துக் கொண்டு 
டார் . 

வந்து விலங்கிட்டுச் சிறையில் 

அடைத்து வைத்திருந்தான் . 
நர நாராயணமுனிவர் - திருமால் 

கண்ணன் வீமனைக் கொண்டு 
நரனாகவும் நாராயணனாகவும் சராசந்தனை அழித்தொழித்தார் . 
இரண்டு வடிவம் எடுத்துக் கந்த 

தருமர் இராசசூய யாகத்தைத் 
மாதன மலையில் தவஞ் செய்து 
கொண்டிருந்தார் . தேவமாதர் 

தொடங்குவதற்கு முன்பு இது 

நிகழ்ந்தது . சராசந்தன் கொல் 
கள் அனைவரும் போய் அம் லப்பட்ட பிறகு சிறையில் 
முனிவர்களை எள்ளி நகையாடி அடைபட்டிருந்த 
னார்கள் . அப்பொழுது இம் விடுபட்டனர் . 
முனிவர் அந்தத் தேவமாதர்கள் 
அனைவரும் நாணியோடுமாறு நரவாண தத்தன் - இவன் கௌ 
தம்முடைய தொடையில் 

சாம்பி மகரில் இருந்து அரசு 
இருந்து ஊருவசியை உண்டாக் 

புரிந்த உதயணனுடைய மகன் . 
கினார் . அதனால் அவளுக்கு 

இவனுடைய தாய் பெயர் வாச 
ஊருவசி என்று பெயராகியது . 

வதத்தை . 

நிதிக்கிறைவனாகிய 
ஊரு - தொடை . 

குபேரனுடைய 

இவன் பிறந்தபடியால் நரவாண 
தரமா - இதற்குப் புருடா மிருகம் 

தத்தன் என்று பெயரிடப்பட் 
எனவும் பெயர் உண்டு . மனித 

டான் . 

இவன் அறிவு நலம் 


அரசர்கள் 


அருளால் 


நரவாணதத்தன் 


389 


நரிவேடன் 


சிறந்து 


விழா 


முதலியவைகளிற் 

அழகா ? என் கணவனுடைய 
திகழ்ந்தான் . இவன் பருவ கால் தூசிக்குக் கூட நிகராக 
மெய்திய பிறகு மண்ணுலகை மாட்டானே என்று இகழ்ந் 
யன்றி விண்ணுலகையும் ஆள துரைத்தாள் . மதனமஞ்சிகை 
வேண்டும் என்னும் எண்ணங் யின் மாற்றங்களைக் 

கேட்ட 
கொண்டி ருந்தான் . பேரழகனா வேகவதிக்கு நரவாணத்தனி 
கப் பிறங்கிய இவன் மதன 

டங் காதல் உண்டாகியது . 
மஞ் சிகை என்னும் மாதை 

அவனை எப்படியேனுந் தழுவி 
மணந்து இன்ப வாழ்க்கையை மகிழவேண்டும் என்று எண்ணி 
இனிது 

நடத்திக்கொண்டிருந் னாள் . தன்னுடைய வித்தைவலி 
தான் . மானசவேகன் என்னும் யால் நரவாணதத்தன் இருக்கு 
வித்தியாதரன் நரவாணதத்த மிடத்தை யடைந்தாள் . 

ந்தாள் . அவ 
னுடைய பெருமைகளையெல் னுடைய மனைவியாகிய மதன 
லாங் கேட்டுப் பொறாமை மஞ்சிகையைப்போலக்கோலம் 
கொண்டிருந்தான் . ஒருமுறை பூண்டு நரவாணதத்தன் முன்பு 
அவ்வித்தியாதரன் கௌசாம்பி 

நின்றாள் . 
நகரில் நடைபெற்ற 

மனைவியை இழந்து மதி 
ஒன்றைக் காணவந்தான் . 

கர 

மயங்கியிருந்த இவன் தன்னு 
வாண தத்தன் தன் மனைவியோடு 

டைய மனைவி வந்து விட்டாள் 
உறங்கிக் கொண்டிருத்தலைக் 
கண்டான் . மதன மஞ்சிகையின் 

என்று மகிழ்ந்தான் . அவளைத் 

தழுவியின்புற்றான் . நீலவேகன் 
அழகைக்கண்டு வியந்தான் . 

என்னுங் கந்தருவமன்னன் நர 
தன்னுடைய வித்தை வலியால் 

வாணதத்தனுடைய நல்லியல்பு 
மதனமஞ் சிகையை மட்டும் 

களையெல்லாம் அறிந்து தன் 
எடுத்துக்கொண்டு விசும்பாறா 

மகளாகிய 
கத் தன்னுடைய 

னுடைய 
நகரத்தை 

விலாசினி என்பவளை இவனுக் 
யடைந்தான் . 

குத் திருமணஞ் செய்து கொடுத் 
அங்கு வித்தியாதரன் மதன துத் தன் அரசாட்சியையும் நல் 
மஞ்சிகையைத் தழுவமுயன் கினான் . அங்கு இவன் தங்கி 
றான் . அவள் மானசவேகனை அரசுபுரிந்தான் . இவனுடைய 
மதியாமல் இகழ்ந்தாள் . அவ அறிவையுந் திருவையுங் கண்ட 
னுடைய விருப்பத்திற் மானசவேகன் 

இவனுடைய 
இணங்கமுடியாதென்று உறுதி 

மனைவியாகிய மதனமஞ் சி 
பெற உரைத்து விட்டாள் . கையை இவனிடஞ் சேர்ப்பித் 
அம்மானசவேகனுக்கு வேகவதி துப்பிழைபொறுக்கக் கேட்டுக் 
என்னும் பெயருடைய தங்கை கொண்டான் . தன்னுடைய 
யொருத்தி இருந்தாள் . 

தங்கையையும் இவனுக்கே திரு 
சவேகன் தங்கையை மதன மணஞ்செய்து கொடுத்தான் . 
மஞ்சிகையிடம் அனுப்பினான் . 

நரிவேடன் - வேடன் 

ஒருவன் 
அவள் வந்து தன் அண்ண 

திருக்குற்றாலத்தையடுத்த காடு 
னுடைய பெருமைகளை யெல் 

களில் வேட்டையாடித் திரிந் 
லாம் விரித்துரைத்து , 

1 என் 

தான் . நரியொன்று ஒருபுதரி 
தமையனுக்கு நீ இணங்கவேண் 

லிருந்து புறப்பட்டுக் குற்றால 
டும் என்று கூறினாள் . 

நாதர் கோயில் வலமாகுமாறு 
வேகவதி விளம்பியதைக் ஓடிற்று . வேட்டைக்காரனும் 
கேட்ட மதனமஞ்சிகை , " உன் நரியைத் துரத்திக் கொண்டு 
அண்ணனுடைய அழகும் ஓர் பின்தொடர்ந் தோடினான் . 


அரங்க 


மான 


நரேந்திரதேவர் , ஆச்சாரியா 


990 


நல்லதம்பிக் காங்கேயன் 


வல 


கணவன் 


துணை 


துணை 


டைய 


குற்றால நாதர் கோவிலை 

இவள் . பிரச்சோதனனால் நன்கு 
மாகச் சுற்றியோடியபடியினால் 

மதிக்கப் பெற்றவள் . 
வேடன் நற்கதியடைந்தான் . 

நல்ல தங்கை - இவள் மருவூரி 
நரேந்திரதேவர் , ஆச்சாரியா லிருந்த குறுநில மன்னனா 
( 1889-1956 ) அலகாபாத் நகரி 

நல்லண்ணன் என்பவனுடைய 
லும்காசிநகரிலும் கல்விகற்றார் . 

தங்கை . நல்லதங்கை மணஞ் 
1920 இல்வழக்கறிஞர் தொழிலை 

செய்யப் பெற்றுக் 
விட்டுவிட்டு ஒத்துழையாமை 

இல்லத்தில் வாழ்க்கை நடத் 
இயக்கத்தில் சேர்ந்தார் . காசி திக்கொண்டிருந்தாள் . 
வித்தியா பீடம் என்னும் 

வேற்றுமையால் நாட்டில் 
தேசியக்கல்லூரியில் 1921 முதல் 

கொடிய பஞ்சமுண்டாயிற்று . 
1926 வரை இந்திய வரலாற்றுப் 

நல்லதங்கை தன் பிள்ளைகளை 
பேராசிரியராகவும் , 1947 முதல் 

யழைத்துக் கொண்டு 

தன் 
1951 வரை இலட்சுமணபுரிப் னுடைய அண்ணன் இல்லத் 
பல்கலைக் கழகத்தின் 

துக்கு வந்தாள் . அண்ணன் 
வேந்தராகவும் , பிறகு காசிப் 

மனைவியாகிய அலங்காரி என்ப 
பல்கலைக் கழகத்தின் 

வள் மிகக் கொடியவள் . அவள் 
வேந்தராகவும்பணியாற்றினார் . 

நல்ல தங்கையையும் 

அவளு 
1916 ல் இந்திய தேசியக் காங் 

பிள்ளைகளையும் 
கிரசில் சேர்ந்து 1936 ல் உத்த னித்து உணவளித்துப் போற்ற 
ரப் பிரதேசக் காங்கிரஸ் அவை 

வில்லை . உணவளிக்காமல் 
யின் தலைவராகவும் , 1936 முதல் 

தொல்லைப்படுத்தினாள் . 

அச் 
1938 வரைகாங்கிரஸ் நிருவாகக் சமயத்தில் நல்லண்ணனும் வீட் 
கமிட்டியில் உறுப்பினராகவும் டில் இல்லை . மனம் வருந்திய 
இருந்தார் . 1937 முதல் 1939 நல்லதங்கை தன் மக்களோடு 
வரையிலும் , 1946 முதல் 1947 

வெளியே புறப்பட்டாள் . மக் 
வரையிலும் உத்தரப் பிரதேச 

களைப் பாழுங் கிணறு ஒன்றில் 
சட்ட அவையில் உறுப்பின 

தள்ளி விட்டுத் தானும் அதில் 
ராகவுமிருந்தார் . 

நான்கு 

வீழ்ந்து மாண்டு போனாள் . 
முறை 

சிறைசென்றுள்ளார் . 
இறுதியாகச் சென்றது " இந்தி | நல்லதம்பிக் காங்கேயன்- கொங்கு 
யாவைவிட்டு வெளியேறு வள நாட்டில் கீழ்கரைப் பூந் 
என்ற இயக்கத்தின் போது . இந் துறை நாட்டுத் 

தலைவனாக 
திய சுதந்திரத்திற்குப்பின் 1948 மோரூரில் இந் நல்ல தம்பிக் 
இல் காங்கிரசை விட்டு விலகி , காங்கேயன் வாழ்ந்திருந்தான் . 
சோசலிஸ்ட்டுக் கட்சி நிறுவி 

எம்பெருமான் என்னும் புல 
அதன் தலைவராக இருந்தார் . 

வரைக் கொண்டு தக்கை 
இக்கட்சி கிசான்மச்தூர் கட்சி ராமாயணம் என்னும் நூலைச் 
யுடன் இணைந்து பிரஜா 

செய்வித்தவன் . கொங்கு நாட்டு 
சோசலிஸ்ட்டுக் கட்சி என்ற 

வள்ளல்களில் 
பெயர் எய்தியபோது அதன் 

வன் . இவன் பல 

வன் பல நூல்களைச் 
தலைவராகி , 1956 இல் 

செய்யச் செய்திருத்தலோடு 
மானார் . 

திருச்செங்கோட்டிற் பல திருப் 

பணிகளுஞ் செய்திருக்கிறான் . 
நருமதை - உஞ்சை நகரிலிருந்த இவனுடைய முன்னோர்களும் 
ஐம்பதினாயிரம் 

நாடகக் 

புகழ் பெற்று 

வாழ்ந்திருங் 
கணிகையருள் ஒருத்தியின்மகள் 

தனர் . 


இவனுமொரு 


கால 


நல்லந்துவனார் 


391 


நவகேசர் 


என்பது 


டைய 


டைய 


ரு 


நல்லந்துவனார் .- சங்க காலத்துப் 

என்னும் ஊரிலிருந்து அரசு 
புலவர் . இவருடைய முழுப் 

செய்து 

கொண்டிருந்தான் . 
பெயர் மதுரையாசிரியர் நல்லந் சிறந்த வள்ளலாகவும் இவன் 
துவனார் என்பது . அந்துவன் திகழ்ந்தான் . நல்லூர் நத்தத் 

இவருடைய இயற் தனார் என்னும் புலவர் இவ 
பெயர் . நல் என்பது சிறந்த 

சீர்த்திகளையெல்லாம் 
புலவராக விளங்கியபடியால் அமைத்துச் சிறுபாணாற்றுப் 
உண்டான காரணப் பெயர் . படை யென்னும் 

யென்னும் செய்யுளைப் 
கலித்தொகையைத் பாடியிருக்கிறார் , 
தொகுத்தார் . அதிலுள்ள நெய் 

காலப் 
தற்கலியைப் பாடியவரும் நல்வேட்டனார் - சங்க 
இவரே . மேலும் இவருடைய 

புலவர்களில் ஒருவர் . இவர் 

மிளையென்னும் 
பாடல்கள் 

ஊரினராகை 
பரிபாடல் , 

யால் 
நற்றிணை , அகம் முதலியவை 

மிளைகிழான் நல்வேட் 
களிலும் உள்ளன . 

டனார் எனவுங் 

கூறப்பெறு 
வார் . 

பாடல்கள் 
நல்லபொம்மு - கட்டபொம்முவி 

நற்றிணை குறுந்தொகை முத 
னுடைய ஒன்பதாவது வழி லியவைகளில் உள்ளன . 
முறையினன் . இவன் அறநெறி 
தவறாமல் தன்னுடைய பெயருக் நவகேசர் - தொண்டை மண்டலத் 
கேற்ப நல்லவனாய் இருபத் 

தில் காஞ்சிபுரத்தில் இருந்தவர் . 
தேழு ஆண்டுகள் பாஞ்சாலன் 

இவர்கள் இருவர் . ஒருவன் 
குறிச்சியில் அரசாட்சி செய் 

பெயர் நவன் ; மற்றொருவனு 
திருந்தான் . 

பெயர் கேசன் . 

வரும் எப்பொழுதும் ஒன்றா 
நல்லாற்றூர் இவ்வூர் தென்னார்க் 

கவே இருந்தமையின் நவகேசர் 
காடு மாவட்டத்தில் விழுப் 

என்று ஒருமைப்படுத்திக் கூறப் 
புரம் புதுச்சேரிப்பிரிவில்உள்ள 

பெற்றனர்.இவர்கள் இருவருஞ் 
கண்டமங்கலம் புகை வண்டி 
நிலையத்திற்குத் தெற்கே ஐந்து 

சூதாடுதலில் மிகவுங் கெட்டிக் 

காரர்கள் . இவர்களுக்குப் 
கிலோ மீட்டர் தொலைவில் 

பெயர் இவ்வாறிருந்துஞ் 
இருக்கிறது . கற்பனைக் களஞ் 

சூதாடிகள் என்னுங் காரணப் 
சியமாகிய துறைமங்கலம் சிவப் பெயர் ஒன்றும் அமைந் 
சுவாமிகளுடைய திருந்தது . 

சூதாடுதலில் 
சமாதி இவ்வூரில் இருக்கிறது . 

இவர்களை எவராலும் வெல்ல 
சமாதிக் கோயிலை 
கோயிலை வழிபடும் 

முடியவில்லை . பலர் இவரிடந் 
ஊமைகள் பேச்சுத் திறமையை 

தமது செல்வத்தை யிழந்தனர் . 
அடைகிறார்கள் எனவும் 

முதலில் காஞ்சிபுரத்தில் இருந்த 
பொருள் விளங்காத 

பாடல் 
களைச் சமாதியிலிருந்து படித் 

இவர்கள் பிறகு திருக்குடந் 

தைக்குக் குடியேறினார்கள். 
தால் பொருள் விளங்கும் என 

அவ்விடத்தில் தம்முடைய 
கூறப்படுகிறது . 

புரட் 

சூதாட்டத் தொழிலை நாளும் 
டாசி முழுத் திங்கள் நாளில் 

நடத்திப் பெரும் பொருள் 
சிவப்பிரகாசருடைய குரு வழி 

திரட்டினார்கள் . தொண்டை 
பாடு சொற்பொழிவுகளோடு 

நாட்டுத் திருவேற்காட்டில் 
சிறப்பாக நடைபெறும் . 

தோன்றிய மூர்க்க நாயனார் என் 
நல்லியக்கோடன் - இவன் 

பவரும் சூதாட்டத்தில் சீர்த்தி 
குறுநில மன்னன் . தொண்டை பெற்றிருந்தார் . ஆனால் அவர் 
நாட்டில் மாவிலங்கை 

பொருளைச் 


வுங் 


மருவற்ற 


வௗ 


தாம் 


நவகோடி நாராயண செட்டி 


195 


நவபாடாணம் 


மோசடி 


அவன் 


சிவனடியார்கட்கு உணவிடும் நவக்கிரகபுரம் - துவாபர யுகத்தில் 
நல்வழியில் பயன்படுத்தினார் . ஒன்பான் வகைக் கோள்களும் 
அதனால் அவருக்கு நற்சூதர் பிரமப் பிரளயத்தினால் தங்கள் 
என்று பெயர் உண்டு . அவரும் கதி தவறின . அதனைத் திருத் 
திருக்குடந்தைக்கு வந்து சேர்ந் 

தருப்பூண்டியென்னும் வில்வா 
தார் . " வல்லவனுக்கும் வல்ல ரணியச் சிவப்பதியை அடைந்து 
வன் வையகத்தில் உண்டு ” இறைவழிபாடு செய்து போக் 
நற்சூதராகிய மூர்க்கர் கழுகுக் 

கொண்டன . அக்கார 
கேற்ற கோமுட்டியாக அமைந் ணத்தால் வில்வாரணியத்திற்கு 
நவகேசர்களுடைய 

நவக்கிரகபுரம் 

என்று 
மூர்க்கரிடம் 

பெயர் உண்டாகியது . 
வில்லை . மூர்க்கர் விரைவாக 
நவகேசர்களைத் தோற்கடித்து நவநதிகள் - கங்கை , யமுனை , 
அவர்களுடைய செல்வத்தைக் 

நருமதை , சரசுவதி , கோதாவரி , 
கைப்பற்றிக் கொண்டுபோய்த் 

காவிரி , 

பயோஷ்ணி , சரயு , 
தம்முடைய திருத்தொண்டுக் 

குமரி என்னும் இவ்வொன்பதும் 
குப் பயன்படுத்தி விட்டார் . 

நவநதிகள் எனப்படும் . தம்மில் 
நவகோடி நாராயண 

செட்டி 

மூழ்குவோர் தீவினையனைத்தை 

யும் தாம் கவர்ந்து , சுமக்க முடி 
இவன் முதலில் ஒரு மனைவியை 
மணந்து மீண்டு மற்றொருத் 

யாமல் பெண்ணுருக் கொண்டு 
தியை மணந்தான் . இதனால் 

திருக்கைலைசென்று சிவபிரானை 
உறவினர் சினங் கொண்டனர் . 

வழிபட்டுத் தம்முடைய குறை 

யைப் போக்கி 
அவ்விரண்டாவது 

யருளுமாறு 

வேண்டிக் 
மனைவியை விட்டு 

கொண்டார்கள் . 
விட்டுக் 
கப்பலிற் 

சிவபிரான் அந்நதிகளைப் பார்த் 
சென்றான் . இரண் 
டாவது மனைவி 

துக் கும்பகோணத்திலே அக் 

காளியை 
வேண்டினாள் . 

கினி திக்கிலே ஒரு புனித நீர் 
காளி மகப் 
பேற்றை அருளினாள் . காளி 

இருக்கிறது . வியாழன் சிங்க 

ராசியில் 
யீன் வரத்தாற் பிறந்த புதல்வன் 

வரும்போது 
வளர்ந்து கொண்டிருந்தான் . 

நாளிலே நீங்கள் அப்புனித நீரிற் 
இவனுடன் கற்கும் மாணவர் 

படிந்து உங்களுடைய தீவினை 

யைக் போக்கிக் கொள்ளக் 
கள் ஒருநாள் இவனைப்பார்த்து , 
உன்னுடைய தந்தை எங்கே ? 

கடவீர்கள் " 

என்று அருள் 
என்று உசாவினார்கள் . சிறுவன் 

புரிந்தார் . அந்நாளே பன்னி 
தாயிடம் வந்து இச் செய்தி 

ரண்டு ஆண்டுகட்கொருமுறை 
யைக் கூறினான் . 
னான் . தாய் வெளி திருக்குடந்தையில் 

நிகழும் 
யூருக்குப் போய் 

வந்துள்ள 

புனித நீராட்டு என்பது பெரி 
இவனுடைய தந்தையைக்காட் 
டினாள் . 

மகன் தந்தையிடஞ் நவபாடாணம் - இராமர் 
சென்றான் . தந்தை இவனை அறி கைக்குச் செல்லுவதற்காகச் 
யாதவனாகையால் விரட்டினான் . சேது கட்டியபோது 

தேவீ 
சிறுவன் பலரறிய இவனைத் பட்டினத்தில் ஒன்பது கல்லு 
தெருவிற்கிழுத்துத் தான் அவ களில் ஒன்பது கோள்களையும் 
னுடைய மகன் என்றான் . காளி 
யைக் கொண்டு சான்று கூறு 

அமைத்து வழிபட்டார் . இந்த 
ஒன்பது கற்களும் 

அவ்விட 
வித்தான் . செல்வம் முதலியன 

முண்மையால் அவ்விடம் நவ 
பெற்று வயிரவாணியன் என்று பாடாணம் 

பெயர் 
பெற்றது . 


மக 


யோர் முடிபு . 


இலங் 


பெயர் பெற்றான் . 


என்று 


நவரத்தினங்கள் 


993 


நள கூபரின் 


பது 


படை 


நவரத்தினங்கள் வடமொழிப் தொடர் . இம்மலைத் தொடரின் 
புலவர்களில் சிறந்தவர்களா 

நீளம் ஏறக்குறைய நாற்பது 
கிய ஒன்பது பேர் கவி நவரத் 

மைல் . அகலம் பத்து மைல் . 
தினங்கள் என்று பாராட்டப் 

மலையின் மீது காடுகள் 
பெறுகின் றனர் . இவர்கள் நெருங்கியுள்ளன . மலைச் சரிவு 
உச்சயினி நகரத்தரசனாகிய விக் 

களில் ஏறக்குறைய நூற்றைம் 
கிரமார்க்கனுடைய 

அவைக் 

சிற்றூர்கள் உள்ளன . 
களத்தில் இருந்தவர்கள் . இவர் இவ்வூர்களில் ஆதிக் குடிகள் 
களுடைய பெயர் தன்வந்திரி , என்னும் மலையாளிகள் வாழ் 
க்ஷபணகர் , அமரசிம்மர் , சங்கு , கின்றனர் . சங்க காலத்தில் 
வேதால் பட்டர் , கடகர்ப்பரர் , 

ம்மலை நன்னன் என்பவனால் 
காளிதாசர் , வராகமிகிரர் , ஆளப்பட்டது . நன்னன் ஆண்ட 
வரருசி என்பனவாம் . இவர் நாட்டுத் தலைநகர் செங்கண்மா . 
களில் அமரசிம்மர் காவ்யகல் அஃது இப்பொழுது செங்கம் 
பலதா , நாமலிங்கா நு சாசனம் , என வழங்குகின்றது . பத்துப் 
தேவகோச நிகண்டு முதலிய 

பாட்டில் ஒன்றான 

மலைபடு 
நூ 

இயற்றியுள்ளார் . கடாம் என்னும் கூத்தராற்றுப் 
வேதால பட்டர் நீதிப்ர தீபம் , 

இம்மலை நாட்டின் 
வேதால பஞ்சவிம்சதி என்ப பழைய வளத்தை விளக்குகின் 
வைகளை 

இயற்றியுள்ளார் ; றது . அதில் கூறப்பட்டுள்ள 
கடகர்ப்பரர் கடகர்ப்பர காவி 

நவிரமலைக் காரியுண்டிக் கட 
யம் முதலியவைகளை இயற்றி 

வுள் இந்நாளில் காளகண்டேசு 
யுள்ளார் ; காளிதாசர் சாகுந் 

வரர் என்று கூறப்பெறுகிறார் . 
தலம் , மாளவிகாக்கினிமித் 

செங்கம் சிவன் கோவில் கல் 
திரம் , விக்கிரமோர்வசியம் , 

வெட்டுக்களும் திருவண்ணா 
இரகுவமிசம் , குமார சம்பவம் , 

மலைக்கோயில் கல்வெட்டு ஒன் 
மேகசந்தேசம் முதலிய நூல் 

றும் நன்னனைப் பற்றியும் நவிர 
களை இயற்றியுள்ளார் . 

மலையைப் பற்றியும் விளக்க 

வராக 
மிகிரர் பிருஹத் சம்மிதை , 

மாகக் கூறுகின்றன . 
பிருகத் சாதகம் , இலகு சாத | நளகிரி - இது பிரச்சோதன 
கம் முதலிய நூல்களை இயற்றி 

னுடைய பட்டத்து 
யுள்ளார் . 

பேராற்றலுடையது . மதவெறி 

கொண்டு உஞ்சை நகரைக் 
நவனா நந்தினி - திருவிரிஞ்சைப் 
பதியில் இருந்த 

சிவநாதன் 

கலக்கிய இதனுடைய சினத்தை 

யடக்கி 
என்னும் ஆதிசைவனுடைய 

ஊர்ந்தபடியினாலே 
மனைவி . இவளுடைய 

சிறையி 
மகன் 

உதயணன் 
பொருட்டுத்தான் இறைவன் 

லிருந்து விடுவிக்கப் பெற்றான் . 

யானைகட்கு 

சிறந்த 
திருமுடி சாய்த்தருளினார் . 

உவமை கூறும் பெருமையுடை 
நவிரம் - இம் மலையின் பெயர் 
இந் நாளில் சவ்வாது மலை 

மணிக் 
என்று வழங்கப்படுகிறதாகத் | நளகூபரன் - இவனும் 
தெரிகிறது . 

ஆர்க்காடு கீரீவனென்பவனும் குபேர 
மாவட்டத்தில் வேலூர், னுடயை மக்கள் . தெய்வமகளிர் 
போளூர் , செங்கம் , திருப்பத் களுடன் ஆடையில்லாமல் நீர் 
தூர் ஆகிய நான்கு வட்டங் விளையாடல் செய்து கொண் 
களிலும் வடக்குத் தெற்காக டிருந்தனர் . நாரத முனிவர் 
நீண்டு பரவியுள்ளது இம்மலைத் அங்கு எழுந்தருளினார் . மங்கை 


. 


யானை . 


தான் 


யது . 


வட 


நளச் 


194 


நன்மாறன் 


டனர் . 


வுங் 


0 


டைய 


நாடு மலை 


உரலை 


யரனைவரும் நாணி ஆடைகளை கண்டீரக்கோவென்றும் , கண் 
யெடுத்து அணிந்து கொண் டீரக் கோப்பெருநள்ளியென 
குபேரன் மக்களா 

கூறப்படுவான் . இளங் 
கிய இவர்களிருவரும் மதுபான 

கண்டீரக்கோ என்னும் பெய 
மயக்கத்தினால் ஆடையணிந்து ருடையவன் ஒருவன் உள்ளமை 
காள்ளாமல் நிர்வாணமாகவே யீன் இவன் பெரு நள்ளியெனப் 
நின்றனர் . நாரதர் 

சினங் பட்டான் . 

இவன் அருள் 
கொண்டு , " மரங்களைப் போல நிறைந்த உள்ளமுடையவனாய் 
நிற்கின்ற நீங்கள் மரங்களாவீர் இரவலர் வறுமைத் துன்பத் 
களாக " என்று வசவுரை வழ 

தைப் போக்கும் வீரனாய் விளங் 
கினார் . அவர்கள் வேண்டிக் 

கினமையின் இவனைச் சான் 
கொண்டதற்கிணங்கிக் " கண் 

றோர் பெரிதும் பாராட்டினர் . 
ணன் உங்களிடம் வரும்போது தோட்டி என்னும் மலையைத் 
இவ்வடிவம் ஒழிவீர்களாக தன்னகத்தே கொண்ட நாடு 
என்று வசவுரை நீக்கமுங் கூறி 

கண்டீர 

நாடாகும் . இவனு 
னார் . இவர்களிருவரும்யசோதை 

கண்டீர 
யின் இல்லத்துக் கொல்லையில் நாடாதலின் இவன் “ நளி மலை 
மருத மரங்களாகி நின்றனர் . 

நாடன் நள்ளி என்று பாராட் 
வயிற்றுக் கயிற்றோடு கண்ணன் 

டப்படுகிறான் , 

இவனை வன் 
யிழுத்துக் கொண்டு 

பரணர் பாடியுள்ளார் . 
போய் அம் மரங்களைச் சாய்த்த 
போது இருவரும் சாப நீக்கம் 

நறவு - துளு நாட்டில் கடற்கரை 

யில் அமைந்திருந்த துறைமுகப் 
பெற்றனர் . 

பட்டினம் . கள்ளுக்கு நறவு 
நளர் - இவர்கள் நளவாடி என் என்று பெயர் உண்டு . ஆகவே 
னும் நாட்டினர் . இப் பெய இவ்வூர் துவ்வா நறவு என்று 
ருடைய நாடு முன்னாளில் பழந்தமிழ்ப் 

புலவர்களால் 
பல்லாரி கர்நூல் மாவட்டங் சுட்டியுரைக்கப்பட்டது . துளு 
களில் அடங்கியிருந்தது . 

நாட்டைச் 

மன்னன் 
நளன் - ( க ) நிடத நாட்டை 

வென்ற பிறகு இத் துறைமுகப் 
யாண்டவனும் 

பட்டினத்தில் சேரன் செங் 
தமயந்தியின் 
கணவனுமாகிய 

குட்டுவனுடைய 

டைய தம்பி தங்கி 
நளன் . 
நெறி முறையொடு அரசு புரிந் 

யிருந்தான் . துளு மொழியில் 
திருந்த இவன் தீதொடு 

இது நாறாவி என்று வழங்கப் 
பொருந்திய சூதினையாடியபடி 
யால் நாடு நகரங்களை யிழந்து நற்சூதர் - தொண்டை வள நாட் 
பல அல்லல்கட்குள்ளானான் . 

டில் திருவேற்காட்டில் இருந்த 
( உ ) இராமபிரானுக்குப் படைத் 

மூர்க்க நாயனார் . சூதாடுதலில் 
துணை வரா யமைந்திருந்த 

நல்ல முறையைக் கையாண்ட 
வானர வீரர்களுள் ஒருவன் . 

படியால் நற்சூதர் என்று ஒரு 
இராமன் இலங்கைக்குச் செல்ல 

பெயர் பெற்றார் . 
வெண்ணியபோது 

இவன் 
கடலில் அணையொன்று கட் 

நன்மாறன் - இந்திரவர்மன் என 
டினான் . இவனுடைய ஆற்றலை 

வும் சுந்தர சுகுணன் எனவும் 
இராமபிரானும் 

பெயர் பெற்றிருந்த பாண்டி 
புகழ் 
பாராட்டினார் . 

யனுடைய மகன் இவன் . இவன் 

சிறந்த வீரனாகத் திகழ்ந்தான் . 
நள்ளி 

இவன் வள்ளல்கள் எழு தன்னுடைய பெயருக்கேற்ப 
வருள் ஒருவன் . இந் நள்ளி நன்மையான குணங்கள் யாவும் 


பட்டது . 


நன்னன் 


395 


நாகனார் 


. 


நகர 


நன்கு அமையப் பெற்று விளங் நாகபிலம் என்னும் பிலத் 
கினான் . நல்ல முறையில் அர துவாரத்தின் வழியே புகுந்து 
சாட்சியைச் செய்தான் . இவன் சுவர்க்கத்தை யடைந்து கொண் 
ஒற்றாடல் முதலியவைகளில் டிருந்தார்கள் . அவ்வுலகில் இட 
வல்லவனாய் நாட்டில் திகழுஞ் மில்லாமற் போனதை உணர்ந்த 
செயல்களை யெல்லாம் இந்திரன் அரதனசிருங்கம் என் 
உணர்ந்து அதற்குத் தக்க னும் மலையொன்றாற் பிலத்தை 
முறையில் அரசாட்சியைச் 

அடைத்து விட்டான் . 
செய்தான் . நக்கீரனார் , இடைக் 
காடனார் , காவிரிப்பூம் பட்டி 

நாகம நாய்க்கன் - இவன் விசய 

நகர மன்னனுடைய 
கண்ணனார் , 

படைத் 
னத்துக் காரிக் 
பேரி சாத்தனார் , ஆவூர் மூலங் 

தலைவனாக இருந்தான் . அந் 
கிழார் முதலிய புலவர் பெரு 

நாளையில் பாண்டி நாட்டைச் 
மக்கள் இவனைப் புகழ்ந்து பாடி 

சந்திரசேகர பாண்டியன் என்ப 
யுள்ளனர் . 

வன் அரசாட்சி செய்து கொண் 

டிருந்தான் . வீரசேகர சோழன் 
நன்ளன் - இவனைப் பெண் கொலை 

என்பவன் பாண்டி நாட்டின் 
புரிந்த 

நன்னன் என்பர் . மீது படையெடுத்துச் சென்று 
இவன் மிகக் கொடியவன் , அந் நாட்டைக் கைப்பற்றிக் 
தனக்குரிய மாமரம் ஒன்றின் கொண்டான் . பாண்டியனும் 
காயைத் தின்றதற்காக மங்கை 

அவனுடைய 

மகனும் விசய 
யொருத்தியைக் கொலை செய் 

மன்னனிடம் போய்த் 
யச் செய்தான் . அம் மங்கையை தங்கட்குதவி புரியுமாறு வேண் 
ஈன்றோன் அவள் நிறைக்கு டிக் கொண்டனர் . விசயநகர 
ஏற்ற 

பொன்னும் எண்பத் மன்னன் தன்னுடைய படைத் 

யானைகளையும் தரு தலைவனாகிய இவனிடம் படை 
வதாகக் கூறியும் இப் பொல் யையுங் கொடுத்துப் பாண்டிய 
லாதவன் சிறிதும் உள்ளம் நாட்டை மீட்டுப் பாண்டி 
இரங்கவில்லை . அம் 

மங்கை யனிடங் கொடுக்குமாறு கட் 
யைக் கொன்றே சினந் தணிந் 

யிட்டான் . 
தான் . இவன் வேள்மான் என்ப பாண்டி நாட்டைச் சோழனிட 
வனுடைய தந்தை என்பர் . 

மிருந்து மீட்ட இவன் தன் 
நன்னைய பட்டர் - தெலுங்குப் 

னுடைய அரசன் கட்டளைப்படி 
புலவர்களில் ஒருவர் . கி.பி. 

அரசாட்சி 

செய்யத் 
பதினோராம் நூற்றாண்டில் 

தொடங்கினான் . 
வாழ்ந்திருந்தவர் . கண் ணுவ 

நாகனார் - இவர் ஆயிரத்தெண் 
ரிஷி எழுதிய இலக்கணத்தைச் 

ணூறு ஆண்டுகட்கு முன்பு 
சுருக்கி யெழுதியதுடன் பார 

சோழவள நாட்டில் வெள்ளைக் 
தத்தைத் தெலுங்கிலும் மொழி 
பெயர்த்தார் . 

குடி என்னும் ஊரில் சிறந்து 

விளங்கியிருந்தார் . அதனால் 
நாகபிலம் - இதனை ஆடகேச்சுரம் வெள்ளைக்குடிநாகனார் எனவுங் 
எனவுங் கூறுவர் . இக் கோயில் கூறுவர் . இவர் பல நூல்களை 
திருவாரூரில் புற்றிடங் கொண் யும் நன்கு கற்றுணர்ந்தவர் : 
டார் கோயிலுக்குத் தென்கீழ்த் 

நிறைந்த 

புலமையுடையவர் . 
திக்கில் இருக்கின்றது . இதனில் இவர் மறவர் மரபினர் என்ப . 
எழுந்தருளியுள்ள 

நல்ல சீலம் உள்ளவர் ; சொல் 
வழிபட்டு நிலவுலகி வன்மையிற் சிறந்தவர் . யாருக் 
லுள்ளார் அனைவரும் இங்குள்ள கும் அறநெறியை இவர் உறுதி 


தொரு 


டளை 


தானே 


ஆடதே 


சுரரை 


* 


நாகன் 


396 


நாகானந்தம் 


வந்து 


எடுத்துப் 


பணி 


சாதவாகன 


பெறக் கூறுவார் . இவர் சிறந்த களில் பொறிக்கப்பட்ட கல் 
புலவராகவிருந்தும் பரிசில் 

வெட்டுக்கள் இட்சுவாகு அரச 
வாழ்க்கையை மேற்கொ 
காள்ள அரசிகள் தூபிகளுக்கு 
வில்லை . 

உழவுத் தொழிலை நன்கொடை வழங்கிய செய்தி 
மேற்கொண்டு வாழ்க்கையை களைக் குறிப்பிடுகின்றன . அவர் 
நடத்தினார் . ஒரு காலத்தில் கள் வாழ்ந்த அரண்மனையும் , 
மழையில்லாதபடியால் நாட் ஆற்றில் படகுகள் 
டிலே நில வளங் குறைந்தது . தங்கிய துறையும் உள்ளன . 
மக்கள் நிலவரி கொடுக்க முடி 

அங்குள்ள சிற்பங்கள் ( கி . பி . 
யாமல் நிலை கலங்கினர் . அச் 3 ஆம் நூற்றாண்டு ) இட்சுவாகு 
சமயத்தில் அரசு புரிந்திருந்த அரச வமிசத்தாருடைய சிற்பச் 
குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளி சிறப்பை விளக்குவனவாக 
வளவன் என்னும் சோழ மன்ன அமைந்துள்ளன . இந்த இடத் 
னிடம் இவர் சென்று நாட்டின் திலுள்ள தொல் பொருளியற் 
நிலையை எடுத்துக் கூறினார் . பொருட்களை 
இவர் கூறியதைக் 

கேட்ட பொருட்காட்சிசாலையில்வைத்து 
மன்னன் மகிழ்ச்சி கொண் விட்டு , " நாகார்ச்சுன சாகர் 
டான் . 

மழை பெய்து நாடு என்ற நீர்த்தேக்கம் அமைக்கும் 
வளம் பெறும் வரையில் நிலவரி 

1955 இல் துவங்கி 
வாங்காமல் நிறுத்தினான் . இவ நிகழ்ந்து வருகின்றது . 
ருடைய அறிவுடைமை அரச 
னுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை நாகார்ச்சுனர் 
அளித்தபடியால் இவரையே 

அரசர் 

கௌதம புத்தரின் 
அமைச்சராகக் கொண்டு 

( 166 - 196 ) சம 

காலத்தவ 
ஆட்சியை 

ராகிய 
நடத்தலானான் , 
இவரும் 

நிலையை 

வாய்ந்த பௌத்தசமயதத்துவப் 
அடைந்து விளங்கினார் . 

பேரறிஞர் . 

( சூனிய வாதம் ) 
நாகன் - பொத்தப்பி நாட்டிலுள்ள தத்துவத்தையும் , 

பௌத்த 
உடுப்பூரில் வேடர் குலத்தின 

தத்துவத் துறையில் புதிய 
ருக்குத் தலைவனாக இருந்தவன் . 

காலத்தையும் உண்டாக்கியவர் . 
இவனுடைய மனைவியின் 

இவர் இரண்டாம் நூற்றாண் 
பெயர் தத்தை . கண்ணப்ப 

டின் தலைசிறந்த தத்துவ ஞானி 
நாயனார் இந்த நாகனுக்குப் யாகவும் 
பிள்ளையாய்த் தோன்றினார் . 

கவிஞர் திலகமாவும் விளங் 
நாகார்ச்சுன கொண்டா 

கியவர் . தென்னிந்தியாவில் 
கிராமம் குண்டூர் மாவட்டத் 

அந்தணர் குலத்தில் தோன்றிய 
தில் பல் நாடு 

இவர் , பௌத்த மறையாகிய 
தாலுக்காவில் 
கிருட்டிணா ஆற்றின் கரையில் 

திரிபிடகம் முழுவதையும் 90 
உள்ளது . அங்கு வாழ்ந்திருந்த 

நாட்களில் பயின்றதாகக் 
பௌத்த போதகரான நாகார்ச் 

இவரைப் " பிற்கால 
சுனருடைய பெயரைப் பெற் 

பௌத்தத்தின் அதிசயங்களில் 
றது . காலத்தில் இது 

ம் 
பௌத்த மத நிலையமாக இருந் 

( T. Watters ) 
திருக்கின்றது . இங்கே பௌத்த 

அறிஞர் குறிப்பிடுகின்றார் . 
தூபிகள் , மடங்கள் முதலியவை 
களின் சிதைவுகள் உள்ளன 

நாகானந்தம் 

. 
அழகு பொருந்திய எழுத்துக் 

படுத்து தலையேபயனாக நினைந்து 
அர்ஷகவி என்பவரால் செய் 


இவர் புகழ் மிகவும் 


சிறந்த 


மாத்தியாமிக 
பௌத்த 


பேரறிஞராகவும் 


க் 


கூறுப . 


ஒன்று 


என்று டி வாட்டர்ஸ் 

என் 


அருளைப் புலப் 


நாகேசுவரர் 


397 


நாஞ்சில் வள்ளுவன் 


1 


யப்பட்ட நாடகக் கிரந்தம் . வில்லை . மாலை நேரத்தில் சாப் 
சீ மூதவாகனன் என்பவ பாடு கிடைத்தது . இதனால் 
வடைய வரலாறாகவுள்ளது . வெறுப்படைந்த 

காளமேகப் 
வனுடைய 

பிறப்பைக் புலவர் , “ கத்துகடல் சூழ் 
கௌதம புத்தருடைய பழம் நாகைக் காத்தான் றன் சத்திரத் 
பிறப்புக்களுள் ஒன்றென்று தில் , அத்தமிக்கும் 

அத்தமிக்கும் போதில் 
கூறுவர் . 

அரிசி வரும் - குத்தி , உலையிலிட 

ஊருறங்கும் ஓரகப்பையன்னம் , 
நாகேசுவரர் - இது சோதி லிங்கங் 

இலையிலிட வெள்ளி யெழும் ” 
களில் ஒன்று . தாருகா வனத்தில் 

என்று ஒரு செய்யுள் பாடினார் . 
இருக்கிறது . சுப்பிரியன் என் 

இவன்மீது ஒரு பெண் பாற் 
னும் பெயருடைய வணிகன் 

புலவர் " வருணகுலாதித்தன் 
ஒருவன் கப்பற் பயணஞ் 

மடல் ” என்னும் நூல் ஒன்று 
செய்து கொண்டிருக்கும் போது , 

பாடியிருப்பதாகக் 
கப்பலிற் புகுந் 

கூறுகின்ற 
ஓர் அரக்கன் 

னர் . 
தான் . எல்லாரையுந் துன்புறுத் 
திச் சிறையில் வைத்தான் . சுப் நாகைக்காரோணம் இந்நாளில் 
பிரியன் சிவபக்தன் . 

அவன் சோழவளநாட்டில் நாகபட் 
சிறையில் இருந்தபடியே சிவ டினம் என வழங்கும் தலமிது . 
பெருமானை எண்ணி வழிபட் ஆதிசேடனாகிய நாகம் பூசித்த 
டான் . சிவபெருமான் சோதிர் படியால் நாகபட்டினம் எனப் 
லிங்கமாக அவனுக்குக் காட்சி 

பெயர் பெற்றது . புண்ட 
கொடுத்தார் . 

பாசு பதக்கணை முனிவர் என்பவரை இறைவர் 
யைத் தந்து அதனால் அரக்கனை தம்முடைய திருமேனியோடு 
வதைத்து எல்லாரையுங் காப் ஒன்று படுத்திக் கொண்ட படி 
பாற்றுமாறு கூறினார் . அவர் 

காயாரோகணம் 
மறைந்ததும் சுப்பிரியன் அரக்க னும் ஒரு பெயரையும் இப்பதி 
னோடு கடும் போர் செய்தான் . 

பெற்றுள்ளது . காயம் -உடம்பு . 
அவனைக் கொன்று எல்லோரை ஆரோகணம் - ஏற்றுக்கொள்ளு 
யுங் காப்பாற்றினான் . சிவ 

தல் , இப்பெயர்கள் இரண்டும் 
பெருமானுடைய கட்டளைப்படி ஒன்று பட்டு நாகைக் காரோ 
அவ்விலிங்கம் நாகேசுவரர் என் 

என மருவி நிற்கிறது . 
னும் பெயரோடு தாருகாவனத் நாஞ்சின்மலை - மலை நாட்டு மலை 
தில் அமைக்கப் பட்டது . 

களுள் ஒன்று . சேரனுக்குப் 
நாகைக்காத்தான் - இவன் சோழ 

படைத் துணையாக நின்றவனும் 

மிகுந்த வண்மையுடையவனு 
வள நாட்டிலே நாகப்பட்டினத் 

மாகிய நாஞ்சில் வள்ளுவன் 
தில் இருந்த ஒரு செல்வன் . 
இவன் வறியவர்கட்கும் புலவர் 

என்பவன் ஒரு காலத்தில் இம் 
கட்கும் பொருள் 

மலைக்குத் 

தலைவனாக 
வழங்கிய 

இருந் 
தன்றி உணவிடும் அறச்சாலை 

தான் என்று புற நானூற்றால் 

தெரிகிறது . 
நாகபட்டினத்தில் 
அமைத்து அங்கு உணவிடு நாஞ்சில் வள்ளுவன் நாஞ்சில் 
வதற்கும் ஏற்பாடு செய்திருந் மலையும் அதன் அடிப் பகுதி 
தான் . காளமேகப் புலவர் யில் உள்ள நாஞ்சில் நாடும் 
நாகைக்குச் சென்ற பொழுது இவ்வள்ளுவனுக் குரியவை . 
இவனுடைய அறச் சாலைக்குச் இவன் சேரமன்னர்க்குக் கீழி 
சாப்பிடச் சென்றார் . 

ருந்து வாழ்ந்த சிற்றரசன் . 
வேளையில் . உணவு 

கிடைக்க இவன் முன்னோர் எப்போரினும் 


யால் 


என் 


ணம் 


. 


யொன்றை 


நாதமுனிகள் 


998 


நாந்தகன் 


சிறந்து 


கிறது . 


முன் 


பல 


புறங்கொடாமற் புகழ் பெற்ற திற்குத் தென்மேற்கில் மூன்று 
வர்கள் . இவனுக்குத் தலைவனாக மைல் தொலைவில் திருமலை 
விருந்த சேரன் இவன் பால் ராசன் வாய்க்காலுக் 

கருகில் 
பெருமதிப்பும் பேரன்பும் அமைந்திருக்கிறது . இது முன் 
உடையவனாக இருந்தான் . ஒரு னாளில் நந்திபுரம் என்ற பெய 
கால் ஒளவையார் இவன்பாற் ரில் பல்லவ மன்னர்களின் தலை 
சிறிது துவரை கேட்க ஒளவை நகராக இருந்தது . 

பன்னிரு 
யாருடைய 

பெருமையை ஆழ்வார்களில் ஒருவராகிய திரு 
உணர்ந்த இவன் தன்னுடைய மங்கை மன்னன் இவ்வூரையும் 
பெருமைக்கும் ஏற்க யானையின் கடவுளையும் பற்றிப் பத்துப் 
மீது துவரையை ஏற்றி யனுப் பாடல்கள் பாடியிருக்கிறார் . 
பினான் . இவனை ஒரு சிறைப் நாந்தகன்- உறையூரிலிருந்து அரசு 
பெரியனார் , மருதனிளநாகனார் 

புரிந்த ஒரு சோழமன்னன் . 
ஒளவையார் முதலியோர் 

படைக் கலப் பயிற்சியிலும் 
புகழ்ந்து பாடி யுள்ளனர் .. 

குதிரை யேற்றத்திலும் இவன் 
இப்பொழுதுள்ள நாகர்கோவி 

விளங்கினான் . 
லைச் சூழ்ந்துள்ள நாடு நாஞ் னிடம் ஆண்மையிருந்ததாயினும் 
சில் நாடு என வழங்கப் படு 

அமைதியும் அறிவும் இல்லை . 
. 

சினம் உள்ளவன் . 
தா தமுனிகள் ஆசாரிய வழி 

பார் முனைகளிலுஞ் 
முறைக்கு இவரே முதல்வர் . 

சென்று வெற்றி பெற்றுவந்தவ 
நாதன் என்பது இவருடைய 

னாகையால் எங்குந் தனக்கு 
இடுகுறிப் பெயர் . 

நம்மாழ் நிகரில்லை யென்று 

இறுமாந் 
வாரால் தமக்கு அருளிச் செய் 

திருந்தான் . அரசனாக இருந் 
யப் பட்ட அர்த்தங்களை எப் 

தும் பலரையும் இகழ்ந்து கூறும் 
பொழுதும் மனனஞ் செய்து 

புன்மைக் 

குணம் இவனிடம் 
கொண்டிருந்த படியினால் நாத 

மிகுதியாக அமைந்திருந்தது . 
முனிகள் என்று பெயர் பெற் 

எதனையும் நன்கு ஆராய்ந்து 
றார் . முனி என்பதற்குப் 

பாராமல் செய்யத் தொடங்கிப் 
பொருள் மனனசீலர் என்பபது . 

பிறகு சிக்கிக் கொண்டு விழிப் 
யோக வழியினால் நம்மாழ் 

பான் . அறிவுடையவர்களை 
வாரை நேரிற் கண்டு திருவாய் 

விட ஆண்மை 

யுடையவ 
மொழி முதலான திவ்ய பிரபந் 

களையே இவன் மிகுதியாகப் 
தங்களை அவரிடம் பெற்று 

பாராட்டினான் . இவன் காலத் 
அவற்றை இயலும் இசையு 

தில் மதுரையில் சுந்தரசேகர 
மாக வகுத்து உலகத்தில் பர 

பாண்டியன் என்பவன் அரசு 
வச் செய்தவர் . திருவாய் 

கொண்டிருந்தான் . 
மொழிக்குப் பக்தாம்ருதம் " 

அவன் நல்ல நீதிமான் . கல்வி 
என்னுந் தனியனை அருளிச் 

யிலும் அறிவிலும் ஒழுக்கத் 
செய்தவர் . இவர் காட்டுமன்னார் 

திலும் சிறந்து விளங்கினான் , 
கோயிலிற் பிறந்தார் . நியாய 

ஆலவாய்க் 

கடவுளிடத்தில் 
தத்வம் , யோக ரகசியம் , புருட 

பேரன்புடையவனாகப் பிறங்கி 
நிர்ணயம் என்பன இவர் அரு 

யிருந்தான் . 

அப்பாண்டியன் 
ளிச் செய்த நூல்கள் . 

போரில் நாட்டங் கொண்டு 

படைகளை மிகு தியாகத் திரட்டி 
நாதன்கோயில் 

இதனுடைய வைக்காமல் இறைவன் திருப் 
பழைய பெயர் நந்திபுர விண் பணிகளையே 

மிகுதியாகச் 
ணகரம் என்பது . கும்பகோணத் செய்து கொண்டிருந்தான் . அவ 


நாராயண தீர்த்தர் 


899 


நாலை கிழவன் நாகன் 


இறை 


எனப் 


பட்டது . 


னிடம் படைவலி மிகுதியாக எல்லாப் பொருள்களும் நீரி 
இல்லை என்பதை உணர்ந்து லொடுங்கியபோது அதனையிட 
கொண்ட இவன் அவனை வெற்றி மாகக் கொண்டு திருமால் எல் 
கொள்ள வேண்டுமென்று லாவற்றையும் தோற்றுவித்தா 
முடிவு செய்தான் . படைகளைத் ரென்பது மறைமுடிவு . ஆகவே 
திரட்டிக் கொண்டு போருக்குச் திருமாலுக்கு நாராயணன் 
சென்றான் . இறையருளை யே 

என்று சிறப்புப் பெயர் உண் 
நம்பியிருந்த அவனுக்கு இறை டாகியது . நாரம் - நீர் ; அயநம் - 
வர் துணை வந்தார் . 

இடம் . இந்த நாராயண பதம் 
வரே துணைவந்தால் பிறகு எவ் சிவனுக்கும் வழங்கும் . உலகம் 
வாறு 

வெற்றி யுண்டாகும் ? அப்புவில் ஒடுங்கிய கற்பத் 
அக்கடவுள் இவனை மடு ஒன்றில் திலே அதனை மீளவுந் தோற்று 
வீழ்த்திவிட்டார் . 

வித்த பரப்பிரமத்தினது ஆண் 
நாராயண தீர்த்தர் - பதினேழாம் 

கூறே 

நாராயணன் 
நூற்றாண்டைச் சேர்ந்த கண் 
ணன் அடியார்களில் ஒருவர் . நார்த்தாமலை - தொண்டைமான் 
இவர் சமக்கிருதத்தில் இயற்றி 

புதுக்கோட்டை நாட்டில் 
யுள்ள " கிருட்டிண லீலாதரங் 

உள்ள ஒரு சிறு மலை . காவிரிப் 
கிணி என்னும் இசை நாடகம் பூம்பட்டினத்திலிருந்து புறப் 
மிகவும் புகழ்வாய்ந்தது . இதி பட்டுத் தெற்கே வந்த நாட்டுக் 
லுள்ள பாட்டுக்கள் பாட்டுக் கோட்டை நகரத்தார் முதலில் 
கச்சேரிகளிலும் பசனைகளிலும் தங்கிய இந்த இடம் முதலில் 
பாடப்படுகின்றன . இவர் தஞ் நகரத்தார் மலை என வழங்கிப் 
சையில் 

தெலுங்கு அந்தண பின் நார்த்தாமலையெனத்திரிந்த 
குலத்தில் பிறந்தவர் . 

தென்பர் . நாரதர் சிலநாள் 
வதத்தை ஊக்கமுடன் பயின்று 

தங்கியிருந்த இடமெனவுஞ் 
வந்தமையாலும் சயதேவ சிலர் கூறுவர். 
ருடைய அட்டபதிகளைப் பாடி 
வந்தமையாலும் இவருக்குக் நாலை கிழவன் நாகன் - நாலை 
கண்ணன் மீது அன்பு வேரூன்றி 

யென்பது 

பாண்டி நாட்டி 
யது . வரகூரில் இருந்து நான்கு 

லுள்ள நாலூர் . இந்நாலூர் 
கல்லுக்கப்பாலுள்ள திருப் அருப்புக்கோட்டை நாட்டில் 
பூந்துருத்தியில் இவர் சித்தி 

உள்ளது . 

நாலையென்னும் 
யடைந்தார் . 

ஊருக்குரியவன் நாலைகிழான் 
என்று 

குறிக்கப்பட்டான் . 
நாராயணன் - ( 1 ) என்னுஞ் சொல் , 

இவன் பாண்டி மன்னனுக்குத் 
நார அயரு 

எனப் பிரிந்து 

துணையாக நின்று படை வேண் 
படைப்புப் பொருள்களுக் கெல் 

டும் பொழுது படைத்துணை 
லாம் இருப்பிடமானவன் என் 

புரிந்தும் மற்றும் ஆக வேண்டிய 
றும் படைப்புப் பொருள்களைத் 

காரியங்களைச் செய்தும் உதவி 
தனக்கு இருப்பிடமாகக் 

செய்தான் . இதனால் இவனுக்கு 
கொண்டவனென்றும் மற்றும் 

மிகுந்த செல்வமுண்டாகியது . 
நீரில் ( பாற்கடலில் ) பள்ளி அதனைப் பரிசிலர்க்கு நல்கிப் 
கொண்டிருப்பவ னென்றும் 

புகழ் பெற்றான் . இவன் காலத் 
பலவாறு பொருள் படும் . 

தில் இருந்த பாண்டிய மன்னன் 
நாராயணன்- ( 2) நாராயணன் என் பெயர் தெரிய வில்லை . இவனை 
பது திருமாலுக்கு ஒரு காரணப் வடநெடுந்தத்தனார் என்னும் 
பெயர் . பெரும்பிராயத்தில் புலவர் பாடியிருக்கிறார் . 


பாக 


நாளங்காடிப்பூதம் 


400 


நிதநாசுரன் 


மழை 


மையமாக 


நாளங்காடிப்பூதம் - முசுகுந்தனுக்கு கள் அளவுகடந்து 
மெய்க்காவலாகுமாறு இந்திர பொழிந்தன . அதனால் நகருக்கு 
னால் கொடுக்கப்பட்ட 

வலிய அழிவுண்டாகும்போல் தெரிந் 
பூதம் . இது பூம்புகார் நகரத்தில் 

தது . 

மழையைத் தடுத்தருளு 
மருவூர்ப்பாக்கம் பட்டினப்பாக் 

மாறு 

பாண்டியன் சோம 
கம் என்ற இரண்டு 
ற இரண்டு இடங்கட் சுந்தரக்கட வுளை 

வேண்டிக் 
கும் இடையே இருந்த பகற் 

கொண்டான் . சிவபிரான் தம் 
காலக் கடைத்தெருவில் இருந்து மிடமிருந்த முகில்களை நான்கு 
தன்னுடைய வேலையைச் செய்து லைகளினும் அனுப்பி நீரைப் 
கொண்டிருந்தது . இஃது இருந்த பருகி மழையைத் தடுக்க ஏவி 
காலம் மணிமேகலை வாழ்ந்த னார் . அதனால் இப்பெயர் உண் 
காலமாகும் . புகார் நகரில் இந் 

டாகியது . 
திர விழாச் செய்யப்படாவிட் 

நிசாகரர் - விந்தியமலையை இருப் 
டால் இப்பூதம் சினந்து தொல் 

பிடமாகக் கொண்ட ஒரு 
லையை உண்டு செய்யும் என்று 

முனிவர் . இவருடைய இருப் 
அக்காலத்து மக்கள் நம்பினர் . 

பிடத்தில் கதிரவனைக் காணப் 
நாளந்தா பண்டைக் காலப் பறந்து சென்றசம்பாதி இறக்கை 
புகழ்பெற்ற பௌத்தக் கல்வி கள் கருகி விழுந்தான் . இவர் 
விளங்கிய 

கண்டு சம்பாதியிடம் அருள் 
பீகார் மாகாணத்தில் இராசக் 

கொண்டார் . இராமதூத 
கிருகத்துக்கு எட்டுக்கல் னாகிய அநுமானுக்குச்சீதையை 
தொலைவில் இருக்கின்றது . 

இராவணன் கொண்டு சென்ற 
நரசிம்மபாலாதித்தியர் ( 467 வழி கூறினால் இறக்கை முளைக்கு 
473 ) இதை நிறுவியவர் . ஏழாம் 

மென்று அருள்புரிந்தார் . 
நூற்றாண்டின் முற்பகுதியில் | நிசும்பசூதனி தஞ்சையைத் 
( 630-655 )இந்தியாவுக்கு வந்து தலைநகராகக் கொண்டசோழர் 
சென்ற சீனயாத்திரிகர் ஹியூன் 

களில் முதல்வனாகிய பரகேசரி 
சாங் நாளந்தாப்பல்கலைக்கழகத் வர்மன் விசயாலய சோழதேவன் 
தையும்விகாரைகளையும்பற்றிப் என்பவன் தஞ்சையிலே துர்க் 
புகழ்ந்து வரைந்துள்ளார் . கைக்கு ஒருகோயில்கட்டினான் . 
நரசிம்மபாலாதித்திய அரசரால் அக்கோயிலில் எழுந்தருளிய 
கட்டப் பெற்ற 

துர்க்கைக்கு இப்பெயர் வழங் 
உயரத்திற்கு மேற்பட்ட பெரிய 
செங்கற் கோவிலைப் பற்றி 
விளக்கமாக 

நிடதநாடு- மேருமலையின் தெற்குப் 
வரைந்துள்ளார் . 
மகாயான பௌத்தத்தின் ஆதர 

பக்கத்தில் முன்னாளில் சிறந்து 

விளங்கியது . 
வாளர்களான 

குலமலைகள் எட் 
அரசர் 
களின் (8.12 நூ . ) கொடையும் 

டனுள் நிடதமலை இதன்கண் 

நிலைபெற்றுநின்றபடியால் இது 
ஆதரவுமே 

நாளந்தாவின் 
மேன்மைக்கு முதன்மையான 

நிடதநாடு என்னும் பெயரை 

யடைந்தது . 
காரணம் என்பர் . 

நளனும் 
நாளந்தாச் 
சிற்பங்களும் வெண்கலச் சிலை 

டைய முன்னோர் பின்னோர் 
களும்பாலமரபைச்சேர்ந்தவை . 

களும் இந்நாட்டைத்தான் அர 

சாட்சி புரிந்தனர் . மாவிந்தம் 
நான்மாடக்கூடல் . 

மதுரைமா 

என்பது இந்நாட்டிற்குத் தலை 
நகரின் பெயர்களில் ஒன்று . 

நகராக அமைந்து நின்றது . 
வருணன் சினங்கொண்டு நிதநாசுரன் - இவன் ஓர் அசுரன் . 

இவன் உலகங்களையெல்லாம் 


300 அடி 


கியது . 


பால 


மாரைநகரின் 

மீது 


படி 


| 


நித்தியசூரிகள் 


101 


நிம்மவ்வை 


உண்டது . 


உண்டு உயிர்களையெல்லாம் பாடல்களை இயற்றுவதற்கு 
வருத்தினான் . நான் முகன் விருப்பங்கொண்டார் . பகவான் 
முதலிய தேவர்கள் இவனுடைய ஆனை முகக்கடவுள் வழியாக 
துன்பம் பொறுக்க முடியாமல் இவருக்கு அருள்புரிந்தார் . அத 
சிவபிரானிடம் முறையிட்ட னால் இவர் பல இசைப்பாடல் 
னர் . சிவபிரான் இவன் மீது களைப்பாடினார் . இவருடைய 
ஓர் அம்பைச் செலுத்தினார் ; இசைப்பாடல்களைக் கேட்ட 
அவ்வம்பு இவனுடைய உயிரை மகிழ்ச்சியால் பெருமாள் இவ 

ருடைய களைப்பொழித்தற்கா 
நித்திய சூரிகள் - திருவைகுந்தத்தில் 

கச் சாமரை வீசினார் . 
பரமபதநாதனைப்போல் சாரூப நிம்மவ்வை - இவள் வீரசைவ 
மடைந்து நித்தியானந்த வாசி ஒழுக்கத்தை மேற்கொண்ட 
களாய் எழுந்தருளியிருக்கும் 

வள் . இவள் புதலையென்கிற 
வீடுபேற்றிற்குரியோர் . அவர் வூரில் சிவனடியவர்கட்குப்பணி 
கள் சேனை முதலியார் , குமுதர் , 

செய்து கொண்டு தன் மகன் 
குமுதாட்சர் , புண்டரீகர் , வா மாடு மேய்ப்பதால் வருங்கூலி 
மனர் , சங்குகர்ணர் , சர்ப்ப 

யைக் கொண்டு சிவனடியவர் 
நேத்திரர் , சுமுகர் , சுப்பிரதிஷ் கட்கு உண விட்டு வாழ்க்கை 
டர் , சண்டர் , பிரசண்டர் , பத் நடத்திக்கொண்டிருந்தாள் . 
திரர் , சுபத்திரர் , ஐயர் , விஜயர் , 

இவ்வாறிருக்குங் காலத்தில் 
தாத்ரு , விதாத்ரு , பிரப்புருதி திருக்கைலையில் சிறுத்தொண்ட 
முதலியோராவர் . 

நாயனார் நாம் செயற்கருஞ் 

செயலைச் செய்து வீடுபேற்றை 
நித்திய நாதன் - இவன் ஓர் அரசன் . 

யடைந்தோமென்று இறுமாப் 
முக்காலமும் உணர்ந்தவன் . 
அடுத்து வரும் பிறப்பில் தன் 

புக் கொண்டிருந்தார் . இதனை 

யுணர்ந்த சிவபிரான் சிறுத் 
னுடைய பிறப்பொழியுமென் 

தொண்டருடைய இறுமாப்பை 
றுணர்ந்து தவஞ் செய்தான் . 

யடக்க வேண்டுமென்று எண் 
அப்பொழுது முருகக்கடவுள் , 

ணினார் . சிறுத்தொண்டரைச் 
" குருவாய் வருவாய் அருள்வாய் 

சீடராக்கிக் கொண்டு சிவனடி 
குகனே என்றதற்கேற்பக் 

யார் கோலத்தோடு நிம்மவ்வை 
குருவாக வந்து அருள்புரிந் 
தார் . அதனால் வீடுபேற்றை 

யின் வீட்டிற்கு வந்தார் . நிம் 
யடைந்தான் . 

மவ்வை எதிர்கொண்டு போற்றி 

னாள் . உணவளித்தற்பொருட் 
நித்திலக்கோவை - நல்ல முத்தாற் 

டுச்சமையல் முதலியவைகளைச் 
செய்யப்பட்டமாலையைப்போல் 

செய்து முடித்து விட்டுத் 
ஒரே தன்மையாகவமைந்த ஒலி தண்ணீர் எடுத்துவரச்சென்றாள் . 
நயமும் தெள்ளிய நடையோட் 

சென்றவள் வருவதற்கு முன் 
மும் உள்ள அகநானூற்றின் 

இவளுடைய மகன் அங்கிருந்த 
இறுதி நூ றுபாடல்கள் இப் 

அதிரசம் ஒன்றை எடுத்துச்சாப் 
பெயரால்வழங்கப்படுகின்றன . பிட்டான் . இதனையறிந்த தாய் 
நிம்பராசு - தேவதைடணம் என் அங்கிருந்த உலக்கையைஎடுத்து 

னுஞ்சிற்றூரில் கணக்கப்பிள்ளை அவனை யடித்தாள் . அதனால் 
யாக வாழ்க்கை நடத்திக்கொண் அவன் மாண்டான் . 
டிருந்தவர் . பிறகு கணக்கு அவன் தொட்ட சிற்றுண்டிகளை 
வேலையை 

ஒழித்துவிட்டுக் யெறிந்துவிட்டு வீடு முதலிய 
குடும்பத்தோடு புனித நீர்ப் வைகளை மெழுகி வேறு சிற் 
பயணஞ்செய்தார் . தாம் இசைப் றுண்டிகள் உணவு முதலியவை 

..பெ... 


. 


பிறகு 


நியோசிகை 


40 ) 


நிரோட்டகம் , 


தாள் . 


களைச்செய்து முடித்தாள் . சிவ யின் பெயர் சயமதி . 

அவள் 
னடியாரை உணவு கொள்ளக் 

அழகுடையவளாகத் திகழ்ந் 
கூப்பிட்டாள் . சங்கமர் உன் 

இவன் அவளுடைய 
னுடைய மகன் எங்கே ? ” என்று மையலில் அளவுகடந்து படிந் 
உசாவினார் . இவள் அவன் தான் , அரசியற் காரியங்களை 
செய்த தீமையைக் கூறினாள் . யெல்லாம் ஒழுங்காகச் செய்யா 
தாங்கள் உணவருந்த வேண் மல் அப்படி அப்படியே விட் 
டும் " என்று கூறி வேண்டினாள் . டிருந்தான் . ஒருநாள் அந்தணர் 
சிவனடியாராகிய சிவபிரான் 

இருவர் இம்மன்னனிடம்வழக்கு 
சிறுவனையெழுப்பித் தாயிடம் ஒன்றைத் தீர்த்துக்கொள்வதற் 
அனுப்பினார் . இவள் 

காகவந்தனர் . அரசனை எப்படி 
பிரானைப்பார்த்து , " இவன் 

யாவது பார்த்து முறையிடுவ 
சிவனடியவர்கட்குத் தீமை செய் தென்று சில நாட்கள் காத்திருந் 
தவன் ; நான் இவனுடைய தனர் .. எத்தகைய பயனும் ஏற் 
முகத்தைப்பார்க்க மாட்டேன் படவில்லை . சினங்கொண்ட 
என்று கூறிவிட்டாள் . இதனைக் அவர்கள் அரசன் ஓந்தியாகு 
கண்டசிறுத்தொண்டர் திகைத் மாறு வசவுரை வழங்கிவிட்டுச் 
துப்போனார் . சிவபிரான் சென்றனர் . 

அவர்களுடைய 
தாய்க்குஞ் சேய்க்கும் வீடு வாக்குப் பலிதவாக்காகையால் 
பேற்றை வழங்கினார் . 

அரசன் பச்சோந்தியாகி இழிங் 
நியோசிகை வள் ஒரு தீய 

தொழிந்தான் . 
தேவதை . பிறன் மனைவி பிறன் 
பொருள் முதலியவைகளைக் 

நிருபதுங்கவர்மன் - இராட்டிரகூட 

அர்சன் மகளாகிய சங்கை என் 
கைப்பற்றுவதற்குத் தூண்டுப 
வள் . இவளுக்கு மத்தை , உன் 

பவளைத்தெள்ளாறெறிந்த நந்தி 

வர்மன் 
மத்தை , பிரகிருட்டை , நாரி 

திருமணஞ் செய்து 
எனப்பெயர்களுடைய நான்கு 

கொண்டான் . அச்சங்கை என் 
பெண்கள் இருக்கிறார்கள் . இல் 

னும் மங்கையிடத்தில் தோன்றி 

யவன் . 
லறத்தார் தம்முடைய பாட்டன் 
பூட்டன் முதலியவர்கட்குப்பலி | நிருபதுங்கன் - இவன் காஞ்சியில் 
கொடுக்காவிட்டால் இவர்கள் அரசாண்டிருந்தவன் . 

விசயா 
அவர்களுடைய செல்வங்களைக் லயன் என்பவனும் இவ 

வனுஞ் 
கெடுப்பார்கள் . 

சேர்ந்து பாண்டியன் ஒருவன் 
நிரம்பை - கொங்கு நாட்டில் விசய மீது படையெடுத்துச் சென்ற 
மங்கலத்திற்குப் பக்கத்தில் 
இருந்த ஓர் ஊர் . இவ்வூர்சிலப் 
பதிகார உரையாசிரியரான 

நிரோட்டகம் - நிரோட்டகம் என் 
அடியார்க்கு நல்லாருடைய 

பது உதடுகளின் முயற்சியாற் 
ஊர் என்பர் . 

பிறக்கும் பமவ என்னும் மெய் 

களும் உயிரெழுத்துக்களும் 
நிருகன் - கதிரவகுல மன்னனாகிய வராமல் பாடுவது . ஓட்டம் 
இவன் வெகுகாலத்திற்கு முன்பு உதடு . உதடு ஒன்றையொன்று 
அரசுசெய்துகொண்டிருந்தான் . தொடாமல் பாடுவதால் இதழ 
இவனுடைய தந்தையின் பெயர் கல் எனவுங் கூறப்பெறும் . 
வசுதரன் . - இவன் கல்வியறி நிரோட்டகச் செய்யுள் பாடு 
வுடையவனாகவுஞ் சிறந்த 
கொடையாளனாகவுந் திகழ்ந் 

வது பேரறிஞர்களாக விளங் 

கும் புலவர்களுக்கே இயல்வ 
தான் . வனைடய மனைவி 

தாகும் . 

போலீப்புலயர்கள் 


P 


னர் . 


H 


நிர்வாண தூபி 


103 


நீகன் 


லாது . 


இவர் 


கள் . 


நிரோட்டகம் பாடுவது இய புரம் . இயமனை நோக்கித் தவம் 

புரிந்து 

சிறந்த வரங்களைப் 
நிர்வாண தூபி - வடநாட்டில் குசி 

பெற்றவர்கள் . இராவணன் 
நகரம் என்னும் பெயருள்ள 

திக்குகள் தோறுஞ் சுற்றிக் 
நகரம் ஒன்று இருக்கிறது . இப் 

கொண்டு வருகையில் நான் முக 
பொழுது இதைக்களியா என்று 

னுடைய சொற்படி இவர்களை 
அழைக்கிறார்கள் . இங்குத்தேக்கு 

நட்புக்கொண்டு 
மரத்தோப்பு ஒன்றில் புத்தர்தம் 

களுடைய பட்டணத்தில் 99 
முடைய எண்பதாம் ஆண்டில் 

திங்கள் தங்கியிருந்தான் . இவர் 
வீடுபேற்றை யடைந்ததாக 

கள் தேவர்களைத் துன்புறுத்திக் 

கொண்டிருந்தார்கள் . 
எண்ணுகிறார்கள் . இந்நிகழ்ச் 

அருச் 
சியின் நினைவாக இங்குச் செங் 

சுனன் சிவபிரானைக் குறித்துத் 
கற்களால் கட்டப்பட்ட நிர் 

தவஞ் செய்து பாசுபதக்கணை 
வாண தூபி என்று பெயருள்ள 

பெற்றதையறிந்த 

தேவர்கள் 
பெளத்தத்தூபி ஒன்று 

அகழ் 

இந்திரனிடங் கூறினார்கள் . 
வாராய்ச்சி மூலம் 1876 இல் 

இந்திரன் அருச்சுனனிடங் கூறி 
வெளியாயிற்று 

வர்களோடு போர் செய்து 
தொடர்ந்து நிகழ்ந்த அகழ் 

கொல்லச் செய்தான் . அதனால் 
வாராய்ச்சியின் மூலம் தூபியின் 

அனைவரும் மாண்டொழிந்தார் 
உள்ளிருந்து தாமிரத்தகட்டில் 
செதுக்கப்பட்டும் மையினால் | நீகன் - இவன் திங்கட்குல வேந்த 
எழுதப்பட்டும் இருந்த நிதான னாகிய சுகுணனுடைய மகன் . 
சூத்ரம் என்னும் ஒரு பெளத்த இவனுக்குக் கிருட்டிணராயன் 
சமய நூலின் பகுதியைக் கண்டு எனவும் பெயர் உண்டு . இவன் 
பிடித்தார்கள் . இதன் எழுத்து தொண்டை நாட்டைத் தனக்கு 
குப்தர்காலத்தது என்று கூற 

உரிமையாகக் கொண்டு அர 
லாம் . இங்குப் பல பௌத்த 

சாண்டு வந்தான் . இவன் அர 
மடாலயங்களும் கண்டு பிடிக் 

சாட்சி செய்து கொண்டிருக்குங் 
கப்பட்டுள்ளன . 

காலத்தில் சோமநாதன் என் 

னும் பெயருடைய - வேதியன் 
நிலாத் திங்கள் துண்டம் - காஞ்சி 

ஒருவன் இவனிடம் வந்தான் . 
புரத்தில் ஏகாம்பரநாதர் 

தன்னுடைய மனைவியையும் 
கோவிலுக்குள் உள்ள திருமால் 
கோயில் , சுவாமிபெயர் நிலாத் 

புதல்வனையும் 

இவனுடைய 

பாதுகாப்பிலே வைத்து விட்டு 
திங்கள் துண்டத்தான் . பிராட் 
டியார் பெயர் நேர் ஒருவர் 

அவன் புனித நீராடச் சென்றான் . 

நீகன் பார்ப்பனியையும் அவள் 
இல்லாவல்லி . மேற்குப்பார்த்த 

புதல்வனையும் ஓர் 
பெருமாள் நின்ற திருக்கோலம் . 

இருத்தி உணவுப்பொருள்க 
இப்பெருமாளைத் திருமங்கை 

ளெல்லாம் வழங்கி வீட்டைப் 
யாழ்வார் பாடியிருக்கிறார் . 

பூட்டி வைத்தான் . சிலநாள் 
திவாதக்கவசர் எப்பொழுதும் சென்ற பிறகு மறதியினால் 
நீங்காத கவசத்தைப் பெற்ற நீகன் பார்ப்பனியையும் அவள் 
வர்கள் . இவர்கள் பிரகலாதன் மகனையும் முற்றிலும் மறந்து 
வழிமுறையில் தோன்றிய அசு விட்டான் . அவர்களிருவரும் 
ரர்கள் . இவர்கள் மூன்று உணவின்மையினால் மாண் 
கோடிப்பேர் . இவர்களுடைய டொழிந்தார்கள் ; அதனால் 
ருப்பிடம் மேற்குக் கடலுக்கு இந்த நீகன் மிகுந்த தீவினைக் 
அண்மையில் உள்ள தோயமா குள்ளானான் . பலரும் 


இல்லில் 


தீடூர் 


நீமகள் 


டில் 


உ யிர்க் 


னுடைய மறதியை 

இழித் நீமகன் - இவன் பாண்டிவள நாட் 
துரைத்துப் பழித்தார்கள் . 

வயனங்கோடு என்னும் 

ஊரில் பார்ப்பனமரபில் தோன் 
நீடூர் - சோழவள நாட்டில் காவி 

றியவன் . செல்வத்தோடு சிறிது 
ரிக்கு வடகரையில் உள்ள ஒரு கல்வி நலமும் பெற்றிருந்தான் . 
தேவாரம் பெற்ற சிவப்பதி . வாயாடுவதிலும் பிறர் குற்றங் 
ஊழிக்காலத்திலும் அழியாது களை யெடுத்துத்தூற்றுவதிலும் 
நீடியிருத்தலால் நீடூர் என்று 

இவன் மிக வல்லவன் . இவனை 
பெயர் எய்தியது . வகுளாரணி அறிஞர்கள் மதிப்பதில்லையாயி 
யம் ,மகிழவனம் என்னும் பெயர் 

னும் கல்வியறிவில்லாதவர்கள் 
களும் இவ்வூர்க்குண்டு . சுவாமி 

பாராட்டிப் போற்றினார்கள் . 
பெயர் ருட் சோமநாதர் ; 

இவன் எப்பொழுதும் 

தன் 
அம்மையார் பெயர் வேயுறு 

னுடைய நலம் ஒன்றையே நாடி 
தோளியம்மை . இவ்வூரில் 

நிற்பான் . தீயநெஞ்சினனாகிய 
ஒன்பது தீர்த்தங்கள் உண்டு . 

இவன் அவ்வூரில் பூதி என்னும் 
நீடூர் புகைவண்டி நிலையத்தி வேதியன் வீட்டில் வளர்ந்த 
லிருந்து ஒரு நாழிகை வழித் 

ஆபுத்திரனிடத்தில் நெருங்கிப் 
தொலைவில் உள்ளது . 

பழகினான் . ஆபுத்திரன் மிகுந்த 

இரக்கமுடையவன் . ஒரு சமயம் 
நீட்டால வள்ளல் இவனுடைய பார்ப்பனர் சிலர் அவ்வூரில் 
இடுகுறிப் பெயர் இன்ன ஒன்றுகூடி வேள்வி ஒன்றை 
தென்று தெரிய வில்லை . இவன் நடத்திய பொழுது 
தொண்டைவள நாட்டில் நீட் கொலை செய்யத் தொடங்கினார் 
டாலம் என்னும் ஊரிற் சிறந்த கள் . ஆபுத்திரன் இடையே 
வள்ளலாக வாழ்ந்திருந்தபடி 

புகுந்து " அவிசொரிந்தாயிரம் 
யால் நீட்டாலவள்ளல் என்னுங் வேட்டலின் ஒன்றன் உயிர் 
காரணப் பெயரே நீண்டு நின் செகுத் துண்ணாமை 

நன்று " 
றது . இவன் யார் 

எதனைக் 

என்று கூறி வேள்வியில் உயிர்க் 
கேட்டாலும் அதனைக் கொடுக் கொலை புரிதலைத் தடுத்தான் . 
கிறது என்னும் உறுதி பூண்டு வேள்வியில் உயிர்க்கொலை 
அவ்வாறே கொடுத்துக் கொண் 

ஊனுண்டு மகிழ்தலை 
டிருந்தான் . ஒரு புலவன் இந் விரும்பிய நீ மகன் 
நீட்டால வள்ளலுடைய உண் 

திரனை இகழ்ந்து பேசினான் . 
ஆராய்ந்து பார்க்க 

ந்த அந்தணர்களைப் 
வேண்டுமென்று எண்ணினான் . 

இவனுடைய தாய் 
நீட்டாலவள்ளலிடம் 

வாரணாசியில் இருந்த ஆரண 
சேர்ந்தான் . வள்ளல் புலவனைப் உவாத்தி என்னும் அந்தண 
பார்த்துத் , தங்கட்கு வேண்டி 

னுடைய மனைவி ; அவளுடைய 
யது யாது ? எதனைக் கேட்டா 

பெயர் சாலி . அவள் ஒழுக்கங் 
லுங் கொடுக்கிறேன் என்று 
சொன்னான் . உடனே புலவன் , 

கெட்ட நடத்தையுடையவளாக 

இருந்தபடியால் 
" தங்களுடைய உயிரைத் தர 
வேண்டும் என்று சொன்னான் . 

கணவன் அவளை விலக்கி விட் 

டான் . அவளுடைய மகன் தான் 
அவ்வளவில் வள்ளலுடைய 
உயிர் போய் விட்டது . இதனைக் 

இவன் " என்று கூறிப்பலவாறு 

இகழ்ந்துரைத்தான் . 
கண்ட புலவன் அந்தோ விளை 
யாட்டு வினையாக - முடிந்ததே 

இவ்வளவு பொல்லாதவன் என் 

த 
என் 

பதை ஆயுத்திரன் அன்றுதான் 
மறு உள்ளங் கலங்கி . கண்டு தெளிந்தான் .. 


செய்து 


ஆபுத் 


மையை 


கூடி 
பார்த்து , 


வந்து 


அவளுடைய 


இவன் 


பலகண்ட சிவாச்சாரியார் 
லகண்ட 


105 


நீலகண்ட தீட்சிதர் 


இவர் 


பெற்ற 


தென்று 


நீலகண்ட சிவாச்சாரியார் 
கோகருணத்தில் பிறந்த 
தெலுங்கர் . சைவ ஆகம முதலிய 
நூல்களைக் கற்றுத் தேர்ந்தவர் . 
பிரம சூக்திர பாடியத்திற்குச் 
சைவ விசிட்டாத்வைத பரமா 
கப் பாடியம் இயற்றியுள்ளார் . 
அதற்கு நீலகண்ட பாடியம் 
என்று பெயர் . இவர் சங்கரர் 
காலத்தில் வாழ்ந்திருந்தவர் 
என்று தெரிகிறது . 
நீலகண்ட தீட்சிதர் - இவர் புகழ் 

அப்பைய தீட்சித் 
ருடைய உடன் பிறந்தாரான 
ஆசா தீட்சிதர் என்பவருடைய 
பெயரர் , பதினேழாம் நூற்றாண் 
டின் முற்பகுதியில் இருந்தவர் . 
இவர் மதுரையில் திருமலை 
நாய்க்கரிடத்தில் வெகு காலம் 
அமைச்சராக இருந்தார் . வட 
மொழியிற் சிறந்த அறிஞர் .. 
பல நூல்கள் எழுதியுள்ளார் . 
இவர் திருமலை நாய்க்கரிடத்தில் 
அமைச்சராக விருந்தபோது 
திருமலை நாய்க்கர் தம்மைப் 
போலவும் தம்முடைய மனைவி 
யைப் போலவும் இரண்டு சிலை 
கள் செய்து கையில் விளக்கு 
ஏந்திக் கொண்டிருக்கும் மாதிரி 

மீனாட்சி சுந்தரேசுவர 
ருடைய திருக்கோயிலில் வைக்க 
வேண்டுமென்று நீலகண்ட 
தீட்சிதரிடஞ் சொன்னார் . 
னே நீலகண்ட தீட்சிதர் சிற்ப 
வேலைக்காரனை அழைப்பித்து 
நாய்க்கர் கூறியவாறே இரண்டு 
சிலைகளைச் செய்யுமாறு கட்டளை 
யீட்டார் . சிற்பவேலைக்காரன் 
திருமலை நாய்க்கருடைய சிலை 
விரைவாகச் 

செய்து 
முடித்து விட்டான் . 
ருடைய மனைவியின் சிலையைச் 
செய்யும் போது 

அச்சிலையின் 
அடித்தொடையில் ஒரு பள்ளம் 
ஏற்பட்டு விட்டது . உடனே 
அதனைத் தள்ளி விட்டு வேறொரு 
சிலையைச் செய்தான் . அதிலும் 
இவ்வாறே பள்ளம் ஏற்பட்டது . 


இவ்வாறு எத்தனை கற்களை 
எடுத்துச் செய்த போதினும் 
அப்பள்ளம் விழுந்து கொண்டே 
யிருந்தது . இதனால் அந்தச் 
சிற்பவேலைக்காரன் செய்வதறி 
யாமல் திகைத்தான் . 

ஒரு நாள் திருமலை நாய்க்கர் 
தீட்சிதரைக் கூப்பிட்டுச்சிலைகள் 
ஆய்விட்டனவா ? என்று உசா 
வினார் . தீட்சிதர் பார்த்து வரு 
வதாகக் கூறிச் சிற்பியின் வீட் 
டிற்குச் சென்றார் . சிற்பவேலைக் 
காரன் வரைக் கண்டதும் 
வணங்கினான் . தீட்சி தரைப் 
பார்த்துப் , “ பெரியீர் , 

அரச 
ருடைய சிலை நன்றாக அமைந்து 
விட்டது . அவருடைய மனைவி 
யின் சிலையை எவ்வளவு தரஞ் 
செய்த 

போதினும் அடித் 
தொடையில் ஒரு பள்ளம் விழு 
கிறது . ஆகவே என்ன செய்வ 

அடியேனுக்குத் 
தோன்ற வில்லை . தாங்கள் எவ் 
வாறு கட்டளையிட்டாலும் அவ் 
வாறே செய்கிறேன் ” என்று 
சொன்னான் . தான் செய்த உரு 
வங்களை யெல்லாந் தீட்சிதருக் 
குக் காட்டினான் .. தீட்சிதர் 
அவைகளை யெல்லாம் 

பார்த்து 
விட்டுச் சிறிது நேரங் கண்களை 
மூடி அறிவுப்பார்வையிலிருந் 
தார் . பிறகு கண்களை விழித்து , 
நீஎதற்குங் கவலைப்பட வேண் 
டாம் . அவருடைய மனைவிக்கு 
அடித்தொடையில் 

அவ்வாறு 
தான் இருக்கிறது . ஆகவே நீ 
செய்திருக்கிறவைகளில் நல்ல 
தாக ஒன்றை எடுத்து வைத்து 
விடு . 

நாளைக்குக் கோயிலில் 
அமைத்து விடலாம் " 

என்று 
கூறினார் . பிறகு திருமலை நாய்க் 
கரிடம் போய் , சிலைகள் செய்து 
முடிக்கப்பட்டு விட்டன 
வென்றும் மறுநாள் கோயிலில் 
அமைத்து விடலாம் என்றுஞ் 
சொன்னார் . 

மறுநாள் கோயிலில் திருமலை 
நாய்க்கருடைய உருவமும் அவ 


உட 


யை 


நிலகண்ட தீட்சிதர் 


106 


நீலன் 


கண் 


சிற் 


உன்னைக் 


ருடைய மனைவியின் உருவமும் யைப் போக்கிக் கொண்டார் . 
அமைக்கப் பட்டன . திருமலை பிறகு வெளியே வந்து ஆட் 
நாய்க்கர் தம்முடைய 

மனைவி 

களப்பார்த்து , உங்கள் 
யையும் அழைத்துக் கொண்டு அரசன் சொல்லிய காரியத்தை 
கோயிலுக்குச் சென்றார் . நாமே செய்து முடித்துக்கொண் 
உருவங்களை நன்றாகக் கவனித் 

டோம் . 

நம்முடைய 
துப் பார்த்தார் . மனைவி சிலை பார்வை போய் 

விட்டது . 
யீன் அடித்தொடையில் பள்ள இதனை அந்த அறிவற்றவனிடத் 
மிருப்பதைக் கண்டார் . 

திலே போய்த் தெரிவித்து 
பியை அழைத்து அவனை பார்த் விடுங்கள் . இனிமேல் அவனைப் 
துச் சினங் கொண்டார் . அதற் 

பார்க்க மாட்டோம் என்று 
கவன் தான் பல உருவங்களைச் கூறி விட்டுத் தம்முடைய மனை 
செய்ததாகவும் எல்லாவற்றி வியை அழைத்துக் கொண்டு 
னும் அந்தப்பள்ளம் விழுந்த கோயிலுக்குச் சென்றார் . 
தாகவும் பிறகு தீட்சதர் வந்து மீனாட்சி திருமுன் நின்று , 
அந்த அம்மாளுக்கு அவ்வாறே “ ஆநந்தசாகரஸ்தவம் என்னும் 
பள்ளமிருக்கிறது 

ஆகவே புகழை மிக அருமையாகப் பாடி 
சிலையை 

வைக்கலாமென்று னார் . " அம்மையே ! அறிவற்ற 
கூறியதாகவும் அதன் மேல் அவ் வனான அரசன் என்னுடைய கண் 
வாறே வைத்ததாகவுஞ் சொன் களைப்பிடுங்குமாறு கட்டளையிட் 
னான் , 

டான் . அடியேனே கண்களைப் 

போக்கிக் கொண்டேன் . இனி 
திருமலை நாய்க்கர் 

தம் 

எந்தக் கண்களா 
முடைய மனைவியைப் 

பார்த் 

கண்டு 
தார் . அவள் தனக்கு அவ்வாறு 

மகிழ்வேன் ” என்று 

வேண்டினார் . 

உருக்கமாக 
பள்ளமிருப்பதாக 

ஒப்புக் 

மீனாட்சி அம்மன் தீட்சிதருக்குத் 
கொண்டாள் . அஃதெவ்வாறு 
ே தான்றிப் பார்வையைக் 
தீட்சி தருக்குத் தெரிந்ததென்று 
தீட்சிதரிடஞ் சினங் 

கொடுத்து அருள் புரிந்தாள் . 

கொண் 
டார் . வேலைக்காரர் 

பிறகு தீட்சிதர் தம்முடைய 
களைக் கூப்பிட்டு , 

ஊருக்குப் புறப்பட்டார் . 

" நீங்கள் 
போய்த் தீட்சிதருடைய 

கண் இச்செய்திகளை யெல்லாந் 
களைப் பிடுங்கிவிட்டு வாருங் 

திருமலை நாய்க்கர் கேள்விப் பட் 
கள் " என்று கட்டளையிட்டார் . 

டார் . தீட்சிதரிடம் 
வேலையாட்கள் தீட்சிதர் இல்லத் வணங்கினார் . தாம் செய்தன 
திற்கு வரும்போது தீட்சிதர் வெல்லாங் 

குற்றமென்றும் 
சிவபூசையில் இருந்தார் . வேலை குற்றங்களைப் பொறுத்துத் 
யாட்கள் 

வந்திருக்கிறதாகத் தீட்சிதர் 
தீட்சிதரிடர் தெரிவிக்கவே இருக்க வேண்டுமென்றும் பல 
அவர் வேலையாட்கள் வந்திருக் 

வாறு வேண்டிக் கொண்டார் . 
குங் காரணத்தை மெய்யறிவுப் தீட்சிதர் எல்லாவற்றையும் 
பார்வையினால் தெரிந்து கொண் புறக்கணித்து விட்டுத் 
டார் . 

முடைய ஊருக்குப் 

போய் 

விட்டார் . 
பூசை முடிந்து கற்பூரவொளி 
காட்டியவுடன் எரிந்து கொண் நீலன் 

இவன் முன் பிறப்பில் 
டிருக்குங் கற்பூரத்தை தம் சிவஞ்ஞானி என்னும் 

பெய 
முடைய கண்ணிலே 

ரோடு விளங்கியவன் . தங்கை 
போட்டுத் தம்முடைய பார்வை யாகிய நவஞ்ஞானி இறந்ததைக் 


பிறகு 


வந்து 


மதுரையிலேயே 


தம் 


தாமே 


நீலிகுளம் 


* 407 


நெடுங்கல்மன்றம் 


ஒன் 


பாய்ந்து 


ளன . 


கண்டு தானும் இறந்து மறு சிவப்பதிகளில் 
பிறப்பில் திருவாலங்காட்டில் திருக் கள்ளில் என்பதாகும் 
பேயாக , இருந்தான் . இவன் 

நுளம்பப் பல்லவர் நுளம்பபாடி 
இருந்த வேலமரத்தை வேளா 

என்பது 
ளர்கள் வெட்டிய படியால் அவ் 

மைசூரைச் சேர்ந்த 

தும்கூர் , சித்தல் 
வேளாளர்கள் அனைவரும் இறக் 

துர்க்கம் 
கோட்டங்களும் 

பெங்களூர் , 
கச் செய்தான் . பழையனூர் கோலார் , பெல்லாரிக் கோட் 
நீலிக்கு இவன் அண்ணன் . 

டங்களும் சேர்ந்த நிலப் பரப் 

பாகும் . இதனை அரசாட்சி 
நீலிகுளம் - திருவாலங்காட்டை 

செய்தவர், நுளம்பப் பல்லவர் 
யடுத்த பழையனூரில் உள்ள 

எனப் பெறுவர் . இவருடைய 
ஒரு குளம் . நீலியினுடைய வஞ் 

அரசாட்சியில் 

சேலம் , வட 
சனையால் உயிர் இழந்த வணி ஆர்க்காடு கோட்டங்களின் 
" கனுக்குக் கூறிய உரைப்படி 

வடபகுதியும் சேர்ந்திருந்தது . 
எழுபது 

வேளாளர்கள் தீப் இந்நிலப் பகுதி இராச ராச 
உயிர் கொடுத்த 

னுடைய பேரரசிற் கலந்து 
தீக்குழி இப்பொழுது நீலிகுளம் 

விட்ட பிறகு நுளம்பப் பல்ல 
என்னும் பெயருடன் ஒரு குள வர் சிற்றரசராகவும் சோழர் 
மாக உள்ளது . குளத்தின் கரை 

அரசியலின் 

அலுவலாளர் 
யில் எழுபது பேரின் உருவங் 

களாகவும் பணி புரிந்தனர் .. 
களும் நீலியின் உருவமும் உள் 

நூபுரகங்கை - இஃதொரு புனித 
நீர் . கள்ள ழகர் 

கோயிலின் 
நுங்கன் 

வடக்கு வாசல் வழியே மலை 
வனுடைய முழுப் 
பெயர் 

மீதேறி இரண்டு மைல் சென் 
ஆதனுங்கன் . 

ஆதன் 
அழிசி , ஆதன் அவினி என்ப 

றால் இப்புனித நீரை யடைய 

லாம் . 
வர்களைப்போல ஆதன் நுங்கனும் 

யானைத் துதிக்கையைப் 

போல் மைந்திருக்கும் 
ஒரு குறுநிலமன்னன் . திருவேங் 

கோமுகியின் வழியாக மாதவி 
கடத்தைச் சேர்ந்த மலை நாடு 

மண்டபத்திற்கு நீர் வருகிறது . 
இவனுடையதாகும் . திருவேங் 

இப் புனித நீரில் - இரும்புச் சத் 
கட மலையும் இவனுக்கே உரிய 

தும் தாமிரச் சத்தும் இருக் 
இருந்தது . வேட்டுவர் 
தலைவனான புல்லி யென்பவனும் 

கின்றனவாம் . இதனில் நீராடு 
இங்கிருந்தவனே . 

பவர்கட்குத் " தீராத நோயெல் 
திருவேங் 

லாந் தீர்ந்து விடுகிறதாம் . இப் 
கடத்தில் இப்பொழுது திரு 

புனித நீர் தெற்கு நோக்கிப் 
மால் கோயில் இருக்கும் 

பாயும்போது சிலம்பாறு என் 
பகுதியே ஆதனுங்கன் புல்லி 

னும் பெயரை யடைகிறது . 
முதலானோர் வாழ்ந்திருந்த இட 
மாகும் . சங்க காலத்துக்குப் நெடியோன் - இவன் ஒரு பாண் 
பின்னும் 

டிய மன்னன் . 

3000 
இளங்கோவடிகள் 
காலத்துக்கு முன் னுமாகிய 

ஆண்டில் குமரிநாடு , பெருவள 
இடைப்பட்டகாலத்திலே இங்கு 

நாடு , ஒளிநாடு முதலியவை 
திருமாலுக்குக் கோயில் 

களைக் கைப் பற்றிப் பஃறுளி 

உண் 
டாயிற்று . இவனைக் கள்ளில் 

என்னும் ஆற்றை வெட்டி 
ஆத்திரையனார் என்னும் புல 

நாட்டை வளப்படுத்தி 
வர் புகழ்ந்து பாடியிருக் கிறார் . 

சாட்சி புரிந்தான் . 
கள்ளில் என்பது தொண்டை | நெடுங்கல்மன்றம் - காவிரிப் பூம் 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற பட்டினத்தில் - முன்னாளில் 


பு 


தாக 


கி . மு . 


நெடுஞ்சடையன் பராந்தகன் 


408 


நெடுநல்வாடை 


தன் 


பி 


என் 


இருந்த ஒரு மன்றம் . இங்கு கொடுங்கோலாக மாறி விட் 
நீண்ட கல் ஒன்று நாட்டப்பட் டதை யுணர்ந்து அப்பொழுதே 
டிருந்த சென்றும் அக்கல்லினை தன்னுடைய உயிரை விட்டுச் 
வலம் வந்தோர் பித்து , பாம் செங்கோலைச் செங்கோலாக் 
புக்கடி , பேய் பிடிக்கப்படல் கினான் . நீதி மன்னனாக விளங் 
முதலிய தொல்லைகளிலிருந்து கிய இவன் இவ்வாறு மாறு 
விடு பட்டனர் என்றும் சிலப் பட்டதற்குக் காரணம் மனைவி 
பதிகாரங் கூறும் . 

யின் மையலில் தாழ்ந்து அவ 
நெடுஞ்சடையன் பராந்தகன் 

ளுடைய ஊடலைத் தீர்த்தற்கு 
இவன் அரிகேசரி பராங்குச 

கொண் 
அந்தப்புரஞ்சென்று 

டிருந்த பரபரப்பே என்பர் . 
னுடைய மகன் . சடையவர் 

இவனுடைய மனைவி 
மன் என்னும் பட்டம் புனைந்த 
வன் . தென்னவானவன் , 

னுடைய கணவன் இறந்ததைக் 

சிவ 
ரன் , சீமனோகரன் , 

கண்டு தானும் அப்பொழுதே 

சினச் 
சோழன் , புனப்பூழியன் , விநய 

தன்னுடைய உயிரை விட்டாள் . 
விச்ருகன் , விக்கிரம பாரகன் , நெடுஞ்செழியன் 

( 2 ) இவ 
வீரபுரோகன் , மருத்பலன் , னுடைய 

பெயர் பின்ளிைல் 
மானிய சாசனன் 

முதலிய 

பாண்டியன் தலையாலங்கானத் 
சிறப்புப் பெயர்கள் இவனுக் துச் செருவென்ற நெடுஞ் 
கிருந்தன . இவன் காவிரியின் செழியன் என்று நீண்டு நின்றது . 
தென்கரையிலுள்ள பெண்ணா தலையாலங்கானம் 
கடத்தில் நிகழ்ந்த போரில் மிடத்தே நிகழ்ந்த போரில் 
பல்லவர்களை வென்றானென்றும் இவன் வெற்றி பெற்றானாகை 
வேணாட்டரசனாகிய ஆய் யால் இவ்வாறு பேர் பெற்றான் . 
வேளைப் போரிற் புறங்கண் இவன் மாங்குடி மருதனா 

ர் 
டான் என்றுந் தெரிகிறது . முதலிய 

புலவர்களிடத்தே 
இவன் கொங்கு நாட்டிலுள் சிறந்த அன்பும் மதிப்பும்உடை 
காஞ்சிவாய்ப் பேரூர்க்குச் யவன் . இவனைக் குறுங்கோழி 
சென்று அங்குத் திருமாலுக்குக் யூர்க் கிழார் , குடபுலவியனார் , 
கோயில் கட்டினான் . வைணவ கல்லாடனார் . மாங்குடி கிழார் , 
சமயப் பெரியாராகிய பெரியாழ் இடைக் குன்றூர்க் கிழார் 
வார் இவன் காலத்தில்தான் 

முதலிய புலவர்கள் 

பாடி 
வாழ்ந்தார் . இம் மன்னன் பெரி யுள்ளனர் . 
யாழ்வாரைத் தனக்கு ஆசிரிய 
ராகக் கொண்டிருந்தான் . 

நெடுநல்வாடை - பத்துப் பாட்டி 
னுள் ஏழாவதாக 

விளங்கும் 
நெடுஞ்செழியன் - ( 1 ) மதுரையில் பாட்டு ; 

188 - அடிகளை உடை 
அரசு புரிந்திருந்த பாண்டிய 

மேற் 

சென்ற 
மன்னன் . செங்கோல் பன்ன 

பாண்டியன் நெடுஞ்செழியனைப் 
னாக விளங்கிய இவன் அரண் பிரிந்து வருந்துந் தலைவிக்கு 
மனைப் பொற்கொல்லர் தலைவ 

அவளுடைய வருத்தந் தீருமாறு 
கனகவன் மனுடைய அவன் 

வென்று 
சொல்லைக் 

கேட்டு யாதும் விரைவில் 
ஆராய்ந்து பாராமல் கோவல 

வருவானாக என்று 
னைக் கொலை புரியச் செய்தான் . 

கொற்றவையைப் 
பின்னர்க் கண்ணகி தன் முன் 

கூற்றாக 

நக்கீரனார் 
வந்து உண்மையை நிலைநாட்டிய 

பாடியது . இஃது 
கார்த்திகைத் 

திங்கள்களாகிய 
போது தன் செங்கோல் 

கூதிர்க் காலத்தின் இயல்பை 


யது . 


பகை 


னாகிய 


பகையை 


பரவுவாள் 


அவனை 


ஐப்பசி 


ப 


நெடுமாறர் 


நெடுவேட்டுவன் 


படை 


கூன் 


9} வ 


டைய 


1 


1 


யும் தனித்திருக்கும் தலைவியி னுடைய முன்னோர்களே என் 
னுடைய வருத்த மிகுதியையும் பர் . இவன் ஒரு சமயத்தில் 

வீட்டில் தலைவன் இருக் தன்னாட்டு மலையொன்றின் 
கும் இயல்பையும் விரித்துக் உச்சிப் பிளவின் சரிவில் மிகுந்த 
கூறுவது . 

முயற்சியின் மீது அருமையாகக் 
நெடுமாறர் - பாண்டிய 

கிடைத்த ஓர் அரு நெல்லிக்கனி 
அரசன் 

யைப் பெற்றான் . 
பாண்டியனாக 

அக்கனி 
இருந்து 
திருஞான சம்பந்தருடைய திரு 

தன்னை யுண்டாரை நீண்ட நாள் 
வருளால் கூன் நிமிரப் பெற்று 

வாழச் செய்யும் பெற்றி யுடை 
நெடுமாறர் எனப் 

யது . இவன் அக் கனியைத் 

பெற்றார் . 
மங்கையர்க்கரசியார் 

தானுண்டொழியாமல் ஒளவை 

யாருக் களித்து அழியாப் புகழ் 
ருடைய மனை வியார் . 
மனை வியார் . குல 

நிலை பெறக் கொண்டான் . 
சிறையார் இவ 
வருை 
அமைச்சர் . 

இவன் 

ஒளவையாரிடத்தில் 

பெருமதிப்பும் பேரன்பும் வைத் 
நெடுமானஞ்சி - இவனை அதிய திருந்தான் . ஒருகால் ஒளவை 
மான் நெடுமானஞ்சி என்பர் . யாரை இவன் தொண்டை 
அதியர் என்பவர்களுடைய 

மானிடத்திற்குத் தூது அனுப் 
குடியிற் பிறந்து சிறந்தமை 

பினான் . இந்த அதியமான் 
பற்றி அதியமான் நெடுமானஞ்சி அஞ்சிக்கு அத்தை மகள் ஒருத்தி 
எனப் பட்டான் . அதியமான் யிருந்தாள் . அவள் நல்ல புல 
என்பது அதிகைமான் எனவும் மையும் அழகும் உடையவள் . 
வழங்கும் . ஒரு காலத்தில் இவன் அவளை 

அவளை மணந்து இல் 
அதியர் அதிகை என்னும் வாழ்க்கையை இனிது நடத்தி 
ஊரில் வாழ்ந்திருந்து பின்னர்ச் 

னான் . சேரமான் பெருஞ்சேர 
நாட்டில் குடியேறி 

லிரும் பொறை இவனுடைய 
யிருத்தல் வேண்டு மென்றும் நாட்டின் மீது படை யெடுத்து 
இதனால் அதியர் என்று பெய முற்றுகை யிட்டான் . 
ரடைந்தனர் என்றும் ஆராய்ச்சி தன்னுடைய படையாற்றல் 
யாளர் கருதுவர் . நெடுமானஞ்சி போதியதாக இல்லாமை கண்டு 
ஒரு குறுநில மன்னன் . இவ 

பலநாள் போர் செய்யாது இருந் 
னுடைய தலைநகர் இக்காலத் தான் . பிறகு போர் செய்து 
தில் தருமபுரி என மூங்கும் உயிர் துறந்தான் . ஒளவையார் 
தகடூராகும் . இவன் சேரர்க் இவன்மீது பல பாடல்களைப் 
குரியனாய் அவர்க்குரிய கண்ணி 

பாடியுள்ளார் . 
யுந் தாரும் தனக்குரியவாகக் நெடுவேட்டுவன் - இவனுடைய 
கொண்டவன் . மழவர் என்னும் முழுப்பெயர் கடிய நெடுவேட்டு 
ஒரு சார் கூட்டத்தார்க்கும் 

வன் . கடியமென்பது 

நெடு 
இவன் 

தலைவன் , அதனால் வேட்டுவனுடைய ஊர் . 
இவனை 

மழவர் பெருமகன் கோடைமலைச்சாரலில் உள்ளது 
எனவுங் கூறுவர் . இவனுடைய கடியநன்னியார் என்னும் புலவ 
ஆட்சி யெல்லை நடு நாட்டுக் ருடைய ஊரும் இக்கடியமே 
கோவலூரையும் எல்லையாகக் யாகும் . இவன் தன்னுடைய 
கொண்டிருந்தது . குதிரைமலை ஆதரவை நாடியவர்கட்கு ஆவன 
இவனுடைய நாட்டிலே இருக் புரிந்தான் . கொடை வண்மை 
தது . கரும்பை வேறிடத்தி யும் இவனிடம் சிறந்தோங்கி 
லிருந்து தமிழகத்திற்கு உரியதாகியது . கோடைமலை 
கொண்டு வந்தவர்கள் 

இவ இவனுக்கு உரியதாக விளங்கி 


சேர 


இவன் 


நெறிகாட்டு நாதர் 


110 


பகத்த்தன் 


மாயிற்று . 


- 


யது . இந்நாளில் மதுரை மாவட் 

நைமிசவனம் 

இமயமலைக்கு 
டத்தில் கோடைக்கானல் என் அண்மையில் உள்ள ஒருகாடு . 
னும் பெயருடன் சிறப்புற்று 

முனிவர்கள் 

நான்முகனிடம் 
விளங்கும் மலையே -இக்கோடை தாங்கள் தங்கித்தவஞ்செய்தற்கு 
மலையாகும் . இக் கோடைமலை நல்ல இடம் ஒன்றைக் காட்ட 
கோடைக்கால வாசத்திற்கு மிக வேண்டும் என்று வேண்டினர் . 
இனியதாதலின் இவ்வாறுபெயர் நான் முகன் தருப்பையொன்றை 
பெற்றது . இந்நெடுவேட்டுவ யெடுத்து உருளையாகச்செய்து 
னைப் பெருந்தலைச் சாத்தனார் அதனை உருட்டினான் . 

அதன் 
பாடியுள்ளார் . 

பின்னே சென்று அது தங்கிய 
நெறிகாட்டு நாதர் - திருக்கூடலை 

இடத்தில் தவஞ்செய்யுமாறு 
யாற்றூர் என்னுந் தேவாரம் 

கூறினான் . முனிவர்கள் அவ் 
பெற்ற சிவப்பதியில் 

எழுந் வாறே சென்று தங்கினார்கள் . 
தருளியுள்ள இறைவன் பெயர் . 

அவ்விடமே நைமிசாரணிய 
ஆளுடையநம்பிகள் திருப்பு றம் 
பயத்திலிருந்து வடக்குநோக்கிப் நொடித்தான்மலை - நொடித்தான் 
பலபதிகளையும் வணங்கிக் 

என்பது 

திருக்கயிலை 
கொண்டு திருமுதுகுன்றம் மலையைக்குறிக்கும் . நொடித் 
ஆகிய பழமலையை நோக்கிச் தல் - அழித்தல் , சிவபெருமான் 
சென்றார் . 

வழியில் இருந்த அழித்தற் கடவுளாதலின் அவர் 
கூடலையாற்றூருக்குச் செல் எழுந்தருளிய திருக்கயிலை 
லாது செல்லும் போது இறை 

நொடித்தான்மலை எனவும் பேர் 
வர் மறையவர் கோலத்துடன் பெறலாயிற்று . 
நம்பிகட்கு எதிரே வந்தார் . நொய்யலாறு - கொங்குநாட்டில் 
நம்பிகள் மறையவர் கோல 

உள்ள 

வெள்ளி மலையில் 
இறைவரைப் பார்த்துத் , " திரு தோன்றிக் காவிரியில் கலக்கும் 
முதுகுன்றத்துக்கு வழி எது ? ” 
என்று கேட்டார் . 

ஒரு சிற்றாறு . 

இறைவர் 
“ இவ்வழி திருக்கூடலையாற் 

பஃறுளியாறு - இப்பெயருடைய 
றூருக்குச் செல்கின்றது என்று 

ஆறு தென் தமிழ் நாட்டில் 
கூறிவழி ( நெறி ) காட்டித்தாமும் 

த ெ 

தனவுங் கடல் 
ஊரெல்லைவரை சென்று மறைந் 

கோளால் 

அழிந்து போயிற் 
தருளினார் . இதனால் இறை 

றெனவும் ஆராய்ச்சியாளர்கள் 
வர்க்கு இப்பெயர் உண்டாகியது. 

கருதுகின்றனர் . 

பல்யாகசாலை 
நேரியர் - நேரிமலைக்குத்தலைவர் 

பெருவழுதி என்னும் பாண்டிய 
களாக இருந்தபடியால் சோழ 
மன்னர்கட்குண்டாகியசிறப்புப் 

மன்னனைப் பாடிய நெட்டிமை 

யார் 
பெயர் . 

என்னும் புலவர் புற 

நானூற்றுப் பாடலில் இவ் 
நேரூர் - திருச்சி மாவட்டத்தில் 

வாற்றைக் குறிப்பிட்டுள்ளார் . 
கரூருக்கு வடமேற்கில் ஏழுகல் பகதத்தன் 

இவன் நரகாசுர 
தாலைவில் காவிரியின் தென் 

னுடைய மகன் . சோதிதம் 
கரையில் இவ்வூர் இருக்கிறது . 
மெய்யறிவுச் 

என்னும் நகரில் இருந்து அரசு 
செல்வராகத் 
திகழ்ந்து விளங்கியசதாசிவப்பிர 

புரிந்தவன் . அசுரனாயினும் தீக் 
மேந்திரர் என்னும் 

குணங்கள் சிறிதும் இல்லாமல் 

பெரியா 
ருடைய அடக்கவிடம் இவ் விடத் 

நற்குணங்களே அமைந்தவனாக 
தில் உள்ளது . 

விளங்கினான் . இந்திரனுக்கும் 
இவன் உதவிகள் பல செய்தா 


5 


பாண்டியன் 
முதுகுடுமிப் 


பகவதியார் 


* 411 


பகாசுரன் மலை 


ந் 


அதே 


பிறகு 


பிறகு 


கையால் இவனுடைய பெயர் யாடப் புறப்பட்டார் . 
சதமகன் சகாயன் எனவும் தொண்டை மண்டலத்தில் 
வழங்கியது . இவ னுடைய மேலூர் 

அகரம் என்னும் 
பேராண்மையை நன்குணர்ந் ஊரில் தங்கினார் . இவர் தங்கி 
திருந்த துரியோதனன் பாரதப் யிருந்த இடத்திற்கு ஆதியென் 
போரில் இவனைத் தன் பக்கத் னும் பெயருடைய மாது ஒருத்தி 
திற் சேர்த்துக் கொண்டு விட வந்தாள் . அவள் 

புலைச்சி . 
வேண்டுமென்று 

மிகுந்த 

பகவன் அவளைச் சட்டுவத்தால் 
முயற்சி செய்தான் . துரியோ அடித்துத் துரத்தினார் . காசிக் 
தனன் மிகப் பொல்லாதவன் 

குப் போய் விட்டு மீண்டும் 
என்பதை 

நல்லவன் 

அவ்வூருக்கு வந்து முன் தங்கிய 
உணர்ந்து கொள்ளாதபடியால் 

இடத்தில் தங்கினார் . 
துரியோதனன் 

முன்பு வந்த அதே பெண் இப் 
சேர்ந்து போரிட்டான் . பன்னி பொழுதும் 

வரப் பகவன் 
ரண்டாம் நாட் போரில் இவன் அவளுடைய அழகைக் கண்டு 
இருபதினாயிரம் யானை வீரர்கள் மயங்கினார் . பிறகு -இருவருக் 
தன்னைச் சூழப் போருக்கு வந் கும் திருமணம் நடைபெற்றது . 
தான் . வீமன் யானைகளை யெல் 

அப் பெண் 

முன்பு 
லாம் 

அழித்தொழித்தான் . தம்மிடம் அடிவாங்கிய புலைச்சி 
இறுதியில் அருச்சுனனோடு யென் றுணர்ந்து அவளை நீங்கி 
செய்த 

விற்போரில் மாண் யோடினார் . அவளும் விடாது 
டான் . 

பின்தொடர்ந்தாள் . 
பகவதியார் சிவபாத இருதய 

இருவரும் ஒருவாறு ஒற்றுமைப் 

பட்டனர் . உப்பை , 
ருடைய மனைவியார் . திருஞான 

அதிக 
சம்பந்தருக்குத் தாயார் . 

உறுவை , கபிலர் , 

வள்ளி , திருவள்ளுவர் ஆகிய 
பகவத் கீதை - மெய்யறிவு நூல் மக்களைப் பெற்றனர் . 
களுள் தலை சிறந்து விளங்கு பகவனுக்கு ஞாளிதத்தன் என 
வது . பகவான் கூறியது பகவத் வும் பெயர் உண்டு . 
கீதை . 

பாரதப் போரின் 
தொடக்கத்தில் உறவினர்களைக் 

பகன் இவன் ஓர் அசுரன் . 
கண்டு மயக்கமடைந்த அருச் 

சக்கிரம் என் னுங் காட்டில் 
சுனனுக்கு மெய்யறிவு 

இருந்தான் . இவன் விலங்கு 
டாகுமாறு கண்ண பிரான் 

களையே 

யன்றிப் பக்கத்தி 
போர்க்களத்தில் தேரில் இருந்த 

லிருந்த வேத்திரகீயம் என்னும் 
படியே கூறி யருளியது . பதி 

ஊருக்குட் புகுந்து அங்கிருந்த 
னெட்டு அத்தியாயங்களை மனிதர்களை யுந் 

, 

தின்றான் 
உடையது . சேமநகர் பட்டனார் வேத்திரகீய நகரத்தார் 
என்பவர் தமிழ்ச் செய்யுளாக ஏற்பாடு 

செய்து 

இவனுக்கு 
மொழி பெயர்த்துப் பாடியிருக் 

உணவு அனுப்பிக் கொண்டிருந் 
கிறார் . வடமொழிக் கீதைக்குப் தார்கள் . இறுதியில் 
பலர் விரிவுரைகளும் 

பொல்லாதவன் வீமன் கையால் 
நடையில் தமிழ் மொழிபெயர்ப் மாண்டொழிந்தான் . 
புகளும் செய்திருக்கின்றனர் . 

பகாசுரன் மலை - இம்மலை கொங்கு 
பகவன் வர் பெருஞ் சாகரன் வள நாட்டில் கட்டாஞ்சி மலை 
என்பவருடைய புதல்வர் . 

என வழங்கும் சஞ்சீவி மலைக்கு 
மாணியாக ஒழுகி நின்ற இவர் வடக்கிலே இருக்கிறது . 
காசியை அடைந்து கங்கை 

மலைப் பக்கத்தில் இன்றும் 


மான் , 


எக 


உண் 


உரை 


இம் 


பகாட்சன் 


பக்கிங்காம் கால்வாம் 


மாயையை 


நான் 


எண்ணி 


நச்சுக் காற்று வீசுவதாகக் சமய அடையாளமாகிய சுன்னத் 
கூறுகின்றனர் . 

போகவில்லை " 

என்று 

கூறி 
விட்டு 

மேலுந் திரிந்தார் . 
பகாட்சன் - ஓர் அசுரன் . இவன் 

பிறகு நாகநாதருடைய அருள் 
தேவரை வருத்தினான் . தேவர் 
கள் சிவபிரானிடம் முறையிட் 

பெற்று நற்கதி யடைந்தார் . 
டார்கள் . சிவபிரான் மறை 

பகீரதன் 

கதிரவ குலத்தில் 
யைத் தேராகவும் , உபநிடதத் தோன்றியவன் . இவனுடைய 
தைக் குதிரையாகவும் , பிரண முன்னோர்கள் அறுபதாயிரம் 
வத்தைச் சவுக்காகவும் , காலச் 

பேர் கபில முனிவருடைய 
சக்கரத்தை வில்லாகவும் வசவுரையால் சாம்பராகி 

நாணாகவும் , பாசு நற்கதியை அடையாமற் கிடந் 
பதத்தை அத்திரமாகவும் , உமை 

தனர் . இவன் அவர்கட்கு 
யைச் சாரதியாகவுங் கொண்டு நற்கதியைக் கொடுக்க வேண்டு 
போர் செய்து கொன்றார் . 

மென்று எண்ணினான் . ஆயிரக் 
கணக்கான 

ஆண்டுகள் 
பகிரம் பட்டர் . இவர் பைடணபுரி 

முகனையும் சிவனையும் நோக் 
என்னும் ஊரில் இருந்த ஓர் கிக் கடுந் தவம் புரிந்தான் . 
அந்தணர் . இவர் மறைகளை பிறகு கங்கையை 
யோதி யுணர்ந்து நல்லொழுக் 

ஐயாயிரம் ஆண்டுகள் தவம் 
கத்துடன் நடந்து வந்தார் . 

புரிந்தான் . கங்கை தோன்ற 
ஒருநாள் உணவு கொள்கை வில்லை . மேலும் 

விடாமல் 
யில் உணவுப் பொருளொன் 
றில் உப்பில்லாததைக் கண்டு 

ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் 

தவஞ் செய்து கங்கையை நில 
தம் மனைவியிடம் உப்பில்லாத வுலகிற்குக் கொண்டு வந்து 
செய்தியை உரைத்தார் . அவள் தன்னுடைய முன்னோர்களை 
இவரைப் பார்த்துத் , “ தங் யெல்லாம் 

நற்கதியடையச் 
கட்கு அகவை அறுபது முடிந் 

செய்தான் . விடா முயற்சியில் 
தும் உணவுப் பொருள் ருசி 

இவன் சிறந்து திகழ்ந்தமையால் 
விடவில்லையே " என்று கூறி 

இவனுடைய பெயர் பகீரதன் 
வருக்கு உலக வாழ் என்று வழங்கலாயது . 
வில் வெறுப்புண்டாயிற்று . 
ஒரு காசியாரிடஞ் சென்று பகுளாசுவன் - இவன் மிதிலாபுரி 
சுன்னத் முதலிய சடங்குகள் 

யின் 

அரசன் . கண்ணபிரா 
கொண்டு முகமதிய 

னிடம் மிகுந்த அன்புள்ளவன் . 
ராகச் சில நாள் திரிந்தார் . 

இவனுடைய பட்டணத்திற்குக் 
பிறகு அந்தணரிடம் 

கண்ணபிரான் இருடிகளோடு 
கழுவாய் தேடிக் கொண்டு 

எழுந்தருள 

இவன் எதிர் 
இந்துவாகிச் சுற்றினார் . அந் 

கொண்டு போற்றினான் . 
நாட்டரசனாகிய முகமதியன் பக்கிங்காம் கால்வாய் 

ஆந்திர 
இவரை யழைத்து , " முகமதிய நாட்டில் உள்ள கிருட்டிணா 
னாகிய நீ மீண்டும் ஏன் இந்து 

ஆற்றில் இருந்து தொடங்கிச் 
சமயத்திற்குச் சென்றாய் ? " 

சென்னையின் குறுக்கே தொண் 
என்று உசாவினான் . இவர் , 

டையார்ப்பேட்டை , திருவல் 
" நான் முகமதியனான 

காலத் லிக்கேணி , மயிலாப்பூர் , திரு 
திலும் என் இந்து சமய அடை 

வான்மியூர் , கோட்டூர் , பாலிப் 
யாளமாகிய காதுத் தொளை பட்டு , 
போகவில்லை . 

திருக்கழுக்குன்றம் , 
சமயத் 
தான் ஆன்காலத்திலும் உங்கள் 

மரக்காணம் ஆகிய ஊர்களின் 
வழியே தென்னார்க்காடு மாவட் 


னாள் . 


செய்து 


வந்து 


இந்து 


1 


1 


பக்குடுக்கை நன்கணியார் 


413 பங்கிம்சந்திரசட்டோபாத்தியாயர் 


என் 


டத்தை யடுத்த 

யடுத்த புதுச்சேரி காலத்திற்குப் பிறகு இருந்தவர் 
வரையில் செல்கிறது . சென் இவ்வகத்தியர் . இவர் சோழ 
னைக் கவர்னராக 

இருந்த நாட்டைச் சேர்ந்த அந்தணர் . 
பக்கிங்காம் காலத் வடமொழியிலும் தென்மொழி 
தில் இக் கால்வாய் வேலை யிலும் வல்லவர் . வடமொழி 
முற்றுப் பெற்றபடியினால் இக் யில் மிகுந்த பற்றுடைய 
கால்வாய்க்கு இவருடைய ஆரியர் . பெரிய புராணத்தின் 
பெயரையிட்டனர் . இக்கால் பெருமையை உணர்ந்த இவர் 
வாய் சென்னைக்கு வடக்கே தம்முடைய தாய்மொழியாகிய 
195 மைல்களும் தெற்கே 66 வடமொழியில் இத்தகைய நூல் 
மைல்களும் ஆக 261 மைல் இல்லையே 

உள்ளம் 
நீளம் உள்ளது . தென்னிந்தி வருந்தினார் . பெரிய 

புரா 
யாவின் கிழக்குக் கடற்கரை ணத்தை வடமொழியில் மொழி 
யோரமாகக் கடலில் இருந்து பெயர்த்து விடுவதென்று 
மூன்று 

மைல் தொலைவுக் முடிவு செய்தார் . அவ்வாறே 
குள்ளேயே க் கால்வாய் 

மொழிபெயர்த்து முடித்தார் . 
இருக்கிறது . 

சாமான்களின் ஆனால் தமிழில் இருந்து 
போக்குவரத்திற்கு இந் நாளில் மொழிபெயர்த்ததாக யாண்டுங் 
மிகுதியும் பயன்படும் 

கூறவில்லை . இதனை ஒரு காரண 
கால்வாய் முன்னாளில் மக்களின் மாகக் கொண்டு வடமொழியில் 
பயணத்திற்கும் பயன்பட்டது . பற்றுடையவர்கள் 

பெரிய 
பக்குடுக்கை நன்கணியார் - இவர் 

புராணத்திற்கு முதல் 

முதல் நூல் 
ஒரு நீண்ட சட்டையை ( மெய்ப் 

இப் பக்த விலாசமே என்று 
பை ) கழுத்திலிருந்து கால் வரை 

கூறலாயினர் . இவ்வகத்தியர் 

வாழ்ந்திருந்த ஊர் 
அணந்திருந்தபடியால் பக்குடுக் 

இன்ன 
கையார் எனவும் காலக் கணி 

தென்று தெரியவில்லை . 
தத்தில் வல்லவராகையால் நன் பக்தி கணபதி - யானை முகம் 
கணியார் எனவும் பெயர் 

படைத்தவராய் நான்கு திருக் 
பெற்றனர் . பின்னாளில் இப் கைகளோடு விளங்குவார் . 
பெயர்கள் ஒன்று 

கைகளில் 

தேங்காய் , மாம் 
பக்குடுக்கை நன் கணியார் பழம் , வாழைப்பழம் , பாய 
என்று வழங்கலாகியது . இவ சரனம் இவைகள் விளங்கும் . 
ருடைய பாடல் 

பாடல் ஒன்று புற 
நானூற்றில் சேர்க்கப்பட்டிருக் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியா 

யர் - ( 1838-1894 ) முதன் முதல் 

வங்க மொழியில் நவீனங்களை 
பக்தவத்சலர் - தொண்டை வள 

அளித்தவரும் அம்மொழிக்கு 
நாட்டில் திருநின்றவூரில் திருக் 

மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவ ரும் 
கோயில் கொண்டுள்ள 

இவரே . இவர் காண்டால 
மாலின் பெயர் . இத்திருநின்ற 

பாரா என்னும் ஊரில் குலீன 
இறைவனுக்கு 

மனக் 

அந்தண மரபில் 27-6-1838 இல் 
கோயில் அமைத்த பூசலார் 

பிறந்தார் . கல்கத்தா பல்கலைக் 
நாயனார் வாழ்ந்திருந்த ஊர் . 

கழகத்தில் முதன் முதல் 
சிறந்த வள்ளலாகிய நின்றை 

பட்டம் பெற்ற இருவருள் 
காளத்தி முதலியாருடைய 

இவர் ஒருவராவர் . 1858 இல் 
ஊரும் இஃதே . 

டெபுடி மாசிஸ்டிரேட்டாகப் 

உடனேயே 
பக்தவிலாச அகத்தியர் - பெரிய பதவி ஏற்று , 
புராணம் பாடிய சேக்கிழார் டெபுடி கலெக்டர் பதவிக்கு 


சேர்ந்து 


கிறது . 


திரு 


வூர் 


பசவண்ண 


414 


பசுமாசுரன் 


டைய 


மாக 


மையானவை . 


இவர் 


இவர் 


கனவை 


இன்று 


வரை 


உயர்த்தப்பட்டார் . இவரு 

பசவண்ணருடைய பதவியும் 
இலக்கிய ஆக்கங்கள் செல்வாக்கும் பக்தியும் வன்மை 
பெரும்பாலும் இவர் அலுவலில் யும் வீர சைவக் கொள்கையைப் 
இருந்த காலத்தில் தோன்றிய பரப்புவதற்கு மிகவும் உதவி 
வையே . நீதி வழங்குவதில் யாக இருந்தன . அதன் காரண 
நேர்மையும் பணியில் கண்டிப் 

அனுபவ 

மண்டபம் 
பும் கொண்டிருந்தார் . ஆனந்த என்னும் சமய சங்கம் அமைக் 
மடம் , ராச சிம்மன் , சீதாராம் , கப்பட்டது . இச் சங்கத்தில் 
மிருணாளினி , தேவி சௌது இருந்தே பொது மக்கள் இலிங் 
ராண , சந்திரசேகரன் , விஷ காயத இயக்கம் தோன்றியது . 
விருட்சம் , கிருட்ண காந்தன் , இக் கொள்கை அரசனுக்குப் 
ரஜனி , ராதா ராணி , யுகலாங் பிடிக்கவில்லை . அவன் இவரு 
குரீய , இந்திரா முதலியவை டைய செல்வாக்கைக் குறைக்க 
இவரியற்றியவைகளில் முதன் முயன்றான் . பிறகு பசவண்ணர் 

பாடிய தம்மைக் கடவுளுக்கு அர்ப் 
வந்தேமாதர கீதம் சுதந்திர பணஞ் செய்து கொண்டார் . 
உணர்வைத் தந்து , 

நனவாக்கி பசவப்ப சாத்திரி - ( 1843-1891 ) 
யுள்ளது . 

மைசூர் ஆத்தானப் புலவராக 
பசவண்ணர் - 1125 முதல் 1165 

ஒளிர்ந்த இவர் கன்னடக் கவி . 
காளிதாசருடைய 

சாகுந் 
வாழ்ந்தவர் . இவர் 
இலிங்காயத சமயத்தைப்பரவச் 

தலத்தை இணையற்ற முறையில் 
செய்தார் . கன்னட 

கன்னடத்தில் மொழிபெயர்த்த 
கன்னட நாட்டில் 

தனால் இவரை 

அபிநவ காளி 
பீசப்பூர் மாவட்டத்தில் இங்க 
ளேச்வர் பாகேவாடி என்னும் 

என்ற பட்டம் அளித் 
அந்தணர் 

துச் 
ஊரில் 

சிறப்பித்தனர் . இவர் 
குலத்திற் 
பிறந்தார் . சிறு பிராயத்தி 

சம்பு காவிய நடையில் சிறந்த 
லேயே சமய ஆராய்ச்சி செய் 

நூல்கள் ஆக்கியுள்ளார் . தம் 

பதினெட்டாம் அகவை 
யத் தொடங்கினார் . உபநயனஞ் 
செய்து கொள்ள மறுத்து வீர 

யிலேயே அரசருடைய புரோ 
சைவக் கொள்கையை மேற் 

கிதராகவும் ஆத்தானப் புலவ 
கொண்டார் . கலியாண 

ராகவும் அமர்த்தப் பெற்றார் . 
நாட்டை 

மக்கள் 
ஆண்ட 

மைசூர் 

பிச்சளன் 
என்னும் சைன 

கன்னட நாடகப் பிதாமகர் " 
அரசனிடம் 
முதல் அமைச்சராக இருந்த 

எனக் கொண்டாடுவர் . சமக் 
இவருடைய தாய் மாமனாரான 

கிருதப் பெருங் கவிகளின் நூல் 
பலதேவர் என்பவருடைய மகள் 

களையும் , ஷேக்ஸ்பியர் நாடக 
கங்காம்பிகையை மணஞ் 

ஒதெல்லோவையும் 
செய்து கொண்டார் . 
கொண்டார் . பிறகு 

கன்னடத்தில் மொழிபெயர்த் 
தம்முடைய மனைவியோடும் 

திருக்கின்றார் . 
உடன் பிறந்தாளோடும் பீசப் பசுமாசுரன் இவன் சுகன் என் 
பூர் மாவட்டத்தில் உள்ள னும் அசுரனுடைய 

மகன் . 
சங்கமம் என்னுங் இவனை விருகாசுரன் எனவுங் 
கோயிலுக்குச் சென்று இட்ட 

கூறுவர் . இவன் சிவபிரானை 
லிங்க தீட்சை பெற்றுக்கொண் 

எண்ணித் தவம் புரிந்தான் , 
டார் . பலதேவர் 
காலமான சிவபிரான் 

காட்சி தந்து , 
பிறகு அரசர் இவரையே முதல் 

வரம் வேண்டும் ? 
அமைச்சராக எற்படுத்தினர் . உசாவினார் . 

இவன் 


தாசன் 


இவரைக் 


மாகிய 


கூடல 


t 


பச்சையப்ப முதலியார் 


415 


பச்சையப்ப முதலியார் 


4 


எண் 


" நான் யாருடைய தலையில் கை 
வைக்கின்றேனோ அவர்கள் 
இறந்தொழிய வேண்டும் " 
என்று வரங் கேட்டான் . சிவ 
பிரான் அவ்வாறே கொடுத் 
தார் . அசுரன் அச் சிவபிரான் 
தலையிலேயே 

வைத்து 
வரத்தைப்பரிசோதிக்க எண்ணி 
னான் . சிவபிரான் மறைந்தார் . 
அப்போது திருமால் அழகிய 
பெண்ணாக இவன் எதிரே வந் 
தார் . இவன் கண்டு மோகித் 
துத் தழுவ எண்ணினான் . அவர் 
எண்ணெய் தேய்த்து நீராடி 
வருக " என்றார் . இவன் அவ் 
வாறே எண்ணெய் தேய்த்து 
நீராடத் தொடங்கி 
ணெயை எடுத்துத் தலை மீது 
வைத்துத் தேய்க்கத் தொடங் 
கியவுடன் இறந்தொழிந்தான் . 
தன் வினை தன்னைச் சுட்டது . 
பச்சையப்ப முதலியார் இவர் 
சென்னைக்கு வடமேற்கில் 
பதினைந்து மைல் தொலைவில் 
உள்ள பெரியபாளையம் என்னும் 

1754 ஆம் ஆண்டிற் 
பிறந்தார் . இவருடைய தந்தை 
யார் பெயர் விசுவநாத முதலி 
யார் . தாயார் பெயர் பூச்சி 
யம்மாள் . பச்சையப்பர் தாய் 
வயிற்றில் இருக்கும் போதே 
தந்தையாராகிய விசுவநா 
முதலியார் இறந்து விட்டார் . 
தாயாராகிய 

பூச்சியம்மாள் 
குடும்ப நண்பர்களின் ஆதரவில் 
காலங் 

தள்ளினார் . 
சென்னையில் குடியேறி , பௌனி 
நாராயண பிள்ளை 

என்ப 
வருடைய 
வளர்த்து ஆளாக்கினார் . பச்சை 
யப்பர் ஆங்கிலந் தமிழ் முதலிய 
வைகளைக் கற்றார் . மிகு இளம் 
பருவத்திலேயே வாழ்க்கைக்கு 
வழி தேடும் முயற்சியில் ஈடு 
பட்டார் . வணிகர்கட்கு உதவி 
செய்தல் ஆங்கிலேயர்கட்கு 
மொழிபெயர்ப்பாளராக உதவி 
புரிதல் 

முதலியவைகளில் 


அமைந்து 

பெரும் பொருள் 
தேடினார் . மற்றும் செங்கற் 
பட்டு மாவட்டத்தில் வரி வசூல் 
செய்தல் , நவாபின் அலுவலாளர் 
கட்குச் சம்பளப் பட்டுவாடா 
செய்தல் முதலிய ஒப்பந்தத் 
தொழில் , ஆங்கிலக் கம்பெனி 
யாருக்கு வரவேண்டிய மேல் 
வாரங்கள் எனும் தானிய வரி 
யைப் பணமாக்கித் தரும் குத்த 
கைத் தொழில் , ஆங்கில வணி 
கர்கட்கும் கருநாடக நவாபு 
அதிகாரிகளுக்கு மிடையே 
ஏசெண்டாகக் கொடுக்கல் 
வாங்கல் செய்தல் 

முதலிய 
தொழில் ஆகியவைகளையும் 
மேற் கொண்டார் . 

இவை 
களால் இவருக்குப் பெரும் 
பொருள் குவிந்தது . குறுகிய 
காலத்தில் மாகாணத்தின் துவி 
பாஷிகளில் தலை சிறந்தவராக 
விளங்கலானார் . 

இவர் தம்முடைய இருபத் 
தெட்டாம் அகவையில் 
கம்பெனி ஆட்சியில் முதன்மை 
யான பொறுப்புக்களை மேற் 
கொண்டிருந்த ராபர்ட் சோசப் 
சலிவன் என்பவரின் தலைமைத் 
துவிபாஷியானார் . புகழும் 
பெருஞ் செல்வமும் பச்சையப் 
பருக்கு நாள்தோறுங் குவிந்து 
கொண்டே இருந்தன . சலிவ 
னுடைய 

அரசியல் அலுவல் 
களில் இவர் பேருதவி புரிந் 
தார் . தஞ்சாவூர் மன்னருக்குத் 
துவிபாஷியாகவும் பாங்கராக 
வும் இருந்து சென்னை அரசாங் 
கத்துக்கு மன்னர் 

செலுத்த 
வேண்டிய கப்பங்கள் ஒழுங் 
காகச் 

செலுத்தப்படுவதற்கு 
உதவி புரிந்தார் . 1784 ஆம் 
ஆண்டில் தஞ்சாவூரில் குடியே 
றினார் . தஞ்சை மன்னருக்குச் 
சென்னை அரசினரால் தொல்லை 
நேராமல் 

பாதுகாத்தார் . 
மன்னர் இவரைப் பெரிதும் 
பாராட்டிப் போற்றிக் காத்து 
வந்தார் . 


ஊரில் 


பிறகு 


ஆதரவில் 


மகனை 


பஞ்சகம் 


416 


பஞ்சவடி 


இவர் 


சென்ற 


பிறகு 


இவருடைய முதல் மனைவிக் 

பஞ்ச சேனாபதிகள் - பஞ்ச சேனா 
குப் 

பிள்ளையில்லாதபடியால் பதிகள் என்றால் ஐந்து படைத் 
திருமறைக் காட்டைச் சேர்ந்த 

தலைவர்கள் என்று பொருள் . 
பழநியாயி என்பவளை இரண் இராவணனுடைய பெரும் 
டாவது மனைவியாகத் 

படைக்குத் தலைவர்களாக விளங் 
மணஞ் செய்து கொண்டார் . 

கிய மனதரன் , வச்சிரன் , மாலி , 
இவளிடம் ஒரு பெண் குழந்தை சிங்கன் , வதாந்தகன் என்னும் 
பிறந்தது .1791 இல் இவருக்குப் 

இவ்வைவரும் பஞ்ச சேனாபதி 
பக்கவாத நோய்கண்டது .1794 

கள் என்று உரைக்கப்பட்டனர் . 
ல் உடல் நிலை கவலைக் கிடமா 
யிற்று . அதே ஆண்டில் காலமா 

பஞ்சதந்திரம் - இஃதொரு கதை 
னார் . இவர் தேடிய பொருள் பல 

நூல் . பஞ்ச தந்திரம் என்பதன் 
இலட்சக்கணக்கில் இருந்தது . 

பொருள் ஐவகைச் சூழ்ச்சிகள் 
இவர் தம்முடைய காலத்தி 

என்பதாகும் . இந் நூல் உலகப் 
லேயே அறங்கள் பலவற்றைச் 

புகழ் பெற்றது . பைபிளுக்கு 
செய்தார் . கடவுளிடத்தில் 

அடுத்தபடியாக உலக மொழி 

களில் 
மிகுந்த பற்றுடைய 

மொழிபெயர்க்கப்பட் 
கோயில் திருப்பணி முதலியவை 

டிருப்பது 

நூல்தான் 

என்று 
களை யுஞ்செய்தார் . இவர்காலஞ் 

அறிஞர்கள் கூறுகின் 
இவருடைய 

றனர் . இந்திய மொழிகளைத் 
பொருள்களைப் பொருட் பாது 

தவிர வேறு ஐம்பது மொழி 
காப்புக் குழுவினர் பாதுகாத்து 

களில் இந்நூல் மொழிபெயர்க் 
இவருடைய அறங்களை 

யெல் 

கப்பட்டிருக்கிறது . இது கதை 
லாம் ஒழுங்காக நட 

-த்தி வரு 

நூலாக இருப்பினும் மக்களுக்கு 
கின் றனர் . 

அறிவு போதிப்பதில் சிறந்து 

விளங்குகிறது . 
பஞ்சகம் - இச் சொல் வட சொல் . 
இதனுடைய பொருள் ஐந்து பஞ்ச பூதாசுரன் இவன் ஓர் 
கொண்டது என்பது . முதலில் 

அசுரன் . இவன் 

ஆத்மாக் 
ஐந்துசுலோகங்களைக் கொண்ட களினுடைய பஞ்ச பூதங்களி 
வடமொழிச் சிறு நூலுக்குப் னும் நெருங்கி 

நெருங்கி வருத்தினான் . 
பெயராக அமைந்தஇது நாளடை சிவபிரான் இந்திரனைப்போல் 
வில் தமிழ் மொழியில் ஐந்து வடிவங் கொண்டு வச்சிரத்தால் 
செய்யுட்களைக் 

கொண்ட இவனைக் கொன்றார் . 
நூ லுக்கும் பெயராகி வழங்கு | பஞ்சவடி - வட நாட்டில் நாசிக் 

மாவட்டத்தில் நாசிக் நகரின் 
பஞ்சரத்தினம் - ஐந்து நிறங்களை பக்கத்தில் கோதாவரி ஆற்றின் 
யுடைய மணிகளாகிய இரத் 

கரையில் 

பஞ்சவடி என்னும் 
தினம் , வைடூரியம் , மரகதம் , இடம் இருக்கிறது . பஞ்சவடி 
நீலம் , வைரம் என்னும் ஐந்தும் என்பது ஐந்து ஆலமரங்களின் 
பஞ்சரத்தினங்களாகும் . இந்த தொகுதி . அரசு , 

வில்வம் , 
மணிகளைப் 

ஐந்து ஆல் , 

நெல்லி , அசோகம் 
அழகிய பாடல்கள் கொண்ட என்னும் ஐந்து மரங்கள் இருக் 
சிறு நூலும் பஞ்சரத்தினம் கும் இடம் என்றுங் கூறுவர் . 
என்று வழங்கப் பெறு 

பெறுகிற 

றது . முன் காலத்தில் 
அருணகிரிநாதர் இயற்றிய சூழ்ந்த இடம் தண்டகாரணி 
ஐந்து 

திருப்புகழ்ப் யம் என வழங்கியதாம் . 
பாடல்கள் பஞ்சரத்தினத் திருப் இராமர் : காட்டு வாழ்க்கையை 
புகழ் என்று வழங்குகிறது . மேற் கொண்டிருந்தபோது 


கிறது . 


போன்ற 


இதனைச் 


சிறந்த 


. 


. 


1 


பஞ்சவடி அகத்தியர் 


417 


படிக்காசுவைத்தபரமர் 


கிறது . 


இங்குத் தங்கியிருந்தார் என்று 

கல்வெட்டுக்களில் இருந்து 
இராமாயணங் கூறும் . 

தெரிகின்றன . 
பஞ்சவடி அகத்தியர் - இவ்வகத் பஞ்சுகொண்டான்- முகமதியர்கள் 
தியர் பஞ்சவடியில் இருப்பிடம் 

திருவரங்கத்தைக் கொள்ளை 
அமைத்துக் கொண்டு அங்குத் 

யிட்டபோது 

அம்முகமதியர் 
தங்கியிருந்தார் . 

இவர் 

கட் கஞ்சாது எதிர்த்து நின்று 
சைவஉணவு உண்பவரல்லர் . 

கொள்ளையிடாதவாறு 
தடை 
இவர் இராம இலக்குமணர் 

செய்தவர் . 
முதலியோருக்கு விருந்து செய்த படிக்காசுப்புலவர் - பதினேழாம் 
போது , மான் பன்றி முதலிய நூற்றாண்டில் வாழ்ந்திருந்த 
வைகளின் இறைச்சிகளைப் 

இவர் தொண்டை மண்டலத்தில் 
படைத்ததாக வான்மீகம் கூறு உள்ள பொன் விளைந்த களத் 

இராம இராவணப் தூரில் தோன்றினார் . இவர் 
போருக்கு 

இவ்வகத்தியரே சைவ சமயத்தினர் . தென் 
காரணர் என்று ஆராய்ச்சி னாட்டிற் பலசிவப்பதிகட்கும் 
யாளர்கள் கூறுகின் றனர் . 

பயணஞ்சென்ற இவர்தில்லையை 
பஞ்சவமாராயன் - இவன் 

அடைந்து கூத்தப்பிரானை வழி 

குடகு 
மன்னனுடைய தண்டத்தலை 

பட்டுத் தில்லையில் தங்கியிருந் 
வன் போர் புரிவதில் மாவீரன் . 

தார் . கூத்தப்பீரான் இவ 
இவன் இராசராசனை எதிர்த் 

ருடைய செலவுக்காக ஐந்து 
துப்பெரும் போர் புரிந்தான் . 

பொற்காசுகளைப் பஞ்சாக்கரப் 
இவனுடைய பேராண்மை 

படியில் நாள்தோறும் வைத் 
இராசராசசோழனுக்கு மிகுந்த 

தருளினார் . அவைகளை இவர் 
மகிழ்ச்சியை உண்டாக்கியது . 

எடுத்துப் பயன் படுத்திப் பிற 
இவனோடு போர்புரிவதை 

ருடைய உதவிகளை எதிர்பாரா 

மல் தங்கியிருந்தார் . இவ்வாறு 
நிறுத்தி நட்புக் கொண்டான் . 
இவனுக்குச் சத்திரிய சிகா 

இவர் படிக்காசு பெற்றபடி 
மணிக் கொங்காள்வான் என் 

யால் படிக்காசுப்புலவர் என்று 

பெயர்உண்டாகியது இப்பெயர் 
னும் பட்டத்தையும் அளித்தான் . 

உண்டாகிய பிறகு இவருடைய 
பஞ்சாட்சரதீர்த்தம் - இரத்தினகிரி இயற்பெயர் மறைந்து விட்டது . 
என்னும் 

வாட்போக்கியில் அப்பெயர் இன்னதென அறிந்து 
ஊருக்கு நடுவேயுள்ள ஒரு கொள்ள முடியவில்லை . இவ 
புனித நீர் இப்பெயரால் குறிப் ருடைய வரலாறு வெளிவந் 
பிடப்படுகிறது . 

துள்ளது . 
பஞ்சாயத்து- பஞ்சாயத்து என்பது படிக்காசுவைத்தபரமர் 
ஒவ்வோர் ஊர் மக்களும் தங்க தேவாரப் பாடலும் பெற்ற 
ளுடைய பொது நலவாழ்க்கை சிவப்பதியாகிய அரிசிற்கரைப் 
யைப் 

பரிபாலிப்பதற்காகத் புத்தூரில் எழுந்தருளிய இறை 
தேர்ந்தெடுக்கும் ஐந்து பேரைக் வருடைய பெயர் . புகழ்த்துணை 
கொண்ட ஒரு குழு ஆகும் . நாயனாருக்குப் பொற்காசு 
முன்னாளில் பஞ்சாயத்து என் வழங்கியபடியால் இவ்வாறு 
பது ஐம்பெருங்குழு என்னும் பெயருண்டாகியது . இவ்வூர் 
பெயரோடு வழங்கி வந்தது . திருக்குடந்தைக்குத் தெற்கில் 
தென்னிந்தியாவில் பழங்காலத் குடவாயில் செல்லும் வழியில் 
துப்பஞ்சாயத்துக்களின் தோற் உள்ளது . நான்கு நாழிகை 
ரமும் பிறவரலாறுகளும் பல அளவில் அடையத்தக்க 

27 


மூவர் 


படிமரத்து மோசிகீரனார் 


418 


பட்டினத்துப்பிள்ளையார் 


குமாரன் 


படிமரத்துமோசிகீரனார் - படி மரம் கிறார் . இராமா நுசருடைய 
என்பது முன்னாளில் சோழவள கட்டளைப்படி மேல் நாட்டில் 
நாட்டில் இருந்த ஓர் ஊர். 

இவ் இருந்த வேதாந்தி என்பவ 
வூரில் கீரனாரையன்றிக்கொற்ற ரோடு ஒன்பது நாள் சொற் 
னார் என்னும் புலவர் ஒருவரும் போர்செய்து 

அவரை வென் 

ற 
வாழ்ந்திருந்தார் . இவர்களு வர் . சீரங்கராசத்தவம் , குணரத் 
டையபாடல்கள் குறுந்தொகை நகோசம் , சகஸ்ர நாமபாடியம் , 
நூலிற் சேர்க்கப்பட்டுள்ளன . கிரியாதீபம் , 

அட்டசுலோகி 
பட்சீசுவரமுனிவர் - இவர் விநதை 

முதலியன இவரியற்றிய நூல் 

கள் . 
னுடைய மக்களில் ஒருவர் . 
இவர் பாற்கடலின் பாலைக் பட்டபாதாசாரியர் - இவர் முருகக் 
குடித்து வாழ்ந்திருந்தார் . அக் கடவுளுடைய கூறாகத் தோன் 
கடலில் உள்ள நீர்வாழ் உயிரி றியவர் . இவருக்குப் பட்ட 
னங்கள் மனைவிமக்களோடிருத் 

எனவும் பெயர் 
தலைக்கண்டு தாமும் அவ்வா உண்டு . கௌமாரம் என்னும் 
றிருக்க எண்ணினார் . சுதன்மன் வியாகரணம் , பாட்ட பிரதிபம் 
என்னும் அரசனிடம் போய்த் என்னும் மீமாம்சை முதலியன 
தம்முடைய எண்ணத்தைத் இவர் செய்த நூல்கள் . இவர் 
தெரியப்படுத்தினார் . 

அரசன் 

சுதன்வாஎன்னும் அரசனுடைய 
இவர் பறவையுருவத்தோடிருத் அவையிலிருந்தபுத்தரை வாதில் 
தலைப்பார்த்தான் . முனிவரைப் 

வன்று 

மலைமீதிலிருந்து 
பார்த்து , " என்னுடைய பதி 

குதித்து மறை உண்மையென்று 
னைந்து பெண்களில் விரும்பிய 

நிலைநாட்டினார் . அரசன் வைத் 
வர் உம்மை மணஞ் செய்து திருந்த பாம்பின் குடத்திற் கை 
கொள்ளட்டும் " என்றி கூறி 

யிட்டு அதிலிருந்து திருமால் 
னான் . முனிவர் காமனைப்போல் உருவத்தை எடுத்துக்காட்டிப் 
அழகிய வடிவங்கொண்டு அப் புத்தர்களைக் காணத்தில் இடச் 
பெண்களிடஞ் சென்றார் . 

செய்தார் . 

மண்டனமிசிரர் 
அவர்கள் அனைவரும் இவரை 

என்பவர் இவருடைய மாணவர் . 
மணந்து இன்புற்றனர் . 

பட்டி - அவந்தி நாட்டில் உச்சையினி 
பட்டர் கூரத்தாழ்வானுடைய 

நகரில் இருந்தவன் . சந்திர 
திருக்குமா ரர் . திருவரங்கநாத 

சன்மா என்பவனுடைய மகன் . 
னுடைய திருவருளாற் பிறந்த 

பர்த்துருகரி , விக்கிரமார்க்கன் 
வர் . எம்பாருடைய மாணவர் . 

என்னும் இருவருக்கும் இவன் 
பராசரபட்டர் என்பது இவ 

தம்பியாவன் . இவன் அறிவு 
ருடைய முழுப்பெயர் . செய்ந் நலஞ் சிறந்து திகழ்ந்தான் . 
நன்றியறிதலுக்கு அறிகுறியாக 

விக்கிரமார்க்கன் அரசனான 
ராமாநுசர் இத்திருப் 

போது இவன் அமைச்சனாகி 
பெயரை இவருக்கு வைத்தார் . 

அரசாட்சியை 
இவருக்கு மனைவிமார் இருவர் . 

நடத்தினான் . 
தொல்காப்பியம் 

முதலான பட்டினத்துப்பிள்ளையார் பட்டி 
இலக்கணங்களையும் 
இலக்கி 
யங்களையும் 

னத்துப் பிள்ளையாரைப் பற்றி 

கற்றுத் 
தேறியவர். திருநெடுந்தாண் 

அனைவரும் நன்கு அறிவர் . 

" பாரனைத்தும் பொய்யெனவே 
டகத்தில் , " மைவண்ண நறுங் 
குஞ்சி என்னும் பாசுரத்திற்கு 

பட்டினத்துப் 

பிள்ளையைப் 
இவர் அரியவிரிவுரை செய்திருக் 

போல் ஆருந்துறப்பதரிதரிது " 
என்று பிற பெரியோர்களும் 


நன்முறையில் 


நன்கு 


பட்டினப்பாலை 


419 


பண்ணன் 


பலவகை 


செல 


பட்டினத்தாரைப் பாராட்டி நான்குமைல் தொலைவில் உள்ள 
யுள்ளனர் . பட்டினம் என்பது தேவாரம் பெற்ற சிவப்பதி . 
கடற்கரையை அடுத்த ஊராகும் . காமதேனுவின் பெண்கள் நால் 
முன்னாளில் இப்பெயர் காவிரிப் வரில்பட்டி என்பவள் வழிபட்ட 
பூம்பட்டினத்தைச் சிறப்பாகச் படியினால் பட்டீச்சுரம் என்று 
சுட்டி நின்றது . பட்டினத்துப் பெயருண்டாகியது . சிவபிரான் 
பிள்ளையாருடைய இயற்பெயர் திருஞானசம்பந்தருக்கு வெய் 
திருவெண்காடர் என்பர் . இவர் யில் கொடுமையைத் தணிப்ப 
தம்முடைய துறவுக்காலத்தில் தற்காக ஒருபூதத்தைக்கொண்டு 
பல நூல்களையும் தனிப்பாடல் முத்துப்பந்தரைக் 

கொடுத்த 
களையும் இயற்றியுள்ளார் . இடம் . 
இவைபட்டினத்துப்பிள்ளையார் 

பண்டிதராலயன் தெள்ளா 
பாடல் என்னும் பெயரோடு 

றெறிந்த நந்திவர்மனுடைய 
வழங்குகின்றன . 

பெயர்களில் ஒன்று . 
பட்டினப்பாலை - இது பத்துப் பண்டிப்பூர் வனவிலங்கு நிலையம் - 
பாட்டில் ஒன்பதாவது பாடல் . 

மைசூரில் இருந்து ஐம்பதுமைல் 
இது பெரும்பாலும் வஞ்சியடி தொலைவில் உள்ளது . இந்தியா 
களால் அமைந்து ஆசிரிய அடி வில் உள்ள மற்ற வனவிலங்கு 
களால் முடிகிறது . 

இது முந் நிலையங்களை விடப் 
நூற்றோரடிகளை யுடையது . களில் சிறந்தது . ஊர்திகளில் 
வேற்று நாட்டிற்குப் போய்வர 

இருந்துகொண்டே குழந்தை 
எண்ணியதலைவன் தன்நெஞ்சை 

களும் பெண்களும் காட்டுப் 
நோக்கித் தலைவியைப் பிரிந்து 

பன்றி , 

காட்டுமாடு , யானை , 
செல்லமுடியாதென்று 

புலி போன்ற விலங்குகளை 
வழுங்கிக்கூறுங் கூற்றாகச் அச்சமின்றிக் கண்டு மகிழலாம் . 
சோழன் கரிகாற் பெருவளத் யானைகளின் மேல் ஏறியுஞ் சுற் 
தானைக் கடியலூர் உருத்திரங் றிப்பார்க்கலாம் . காட்டிலாகா 
கண்ணனார் பாடியது . 

விடுதிகளில் தங்கி வனவிலங்கு 
பெரும்பாலும் வஞ்சியடிகளால் களைப்பார்க்கலாம் . இவ்விடத் 
அமைந்தபடியினால் 

வஞ்சி 

தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 
நெடும் பாட்டெனவும் வழங் 

முதுமலை வனவிலங்கு நிலைய 
கும் . 

இதனைப் பாடியதற்காக மும் இருக்கிறது . 
உருத்திரங்கண்ணனார் பதினாறா 

பண்ணி - பாண்டியனுடைய படை 
யிரம்பொன் கரிகாற்பெருவளத் 
தானிடம் பரிசுபெற்றார் என்று 

வீரர்களில் ஒருவன் . கோடைக் 
அந் நூலின் இறுதியில் கூறி 

கானல் என்னும் மலைக்கு இவன் 

தலைவன் . தன்னைப்பாடி வந்த 
யிருப்பதோடு பிற்கால நூல் 

முதலியோருக்கு 
களிலும் கூறப்படுகிறது . 

இவன் நன்கொடையும் வழங் 
இப்பாட்டில் சோழநாட்டின் கியபடியால் சிறந்தவள்ளலாக 
பெருமை , காவிரிப்பூம்பட் வுந் திகழ்ந்திருந்தான் . 
டினத்தின் சிறப்பு , கரிகாற் 

பண்ணன் - இவன் சோழவள 
பெருவளத்தானுடைய 

வீரச் 

நாட்டில் காவிரிக்கரையில் 
செயல்கள் , உறையூரை அவன் 

இருந்த சிறுகுடி என்னும் 
ஆட்சி செய்தமை முதலியன 

ஊரில் வாழ்ந்திருந்தவன் . அத 
கூறப்பெறுகின்றன . 

னால் இவனுடைய பெயர் சிறு 
பட்டீச்சுரம் - சோழவள நாட்டில் குடி கிழான்பண்ணன் என 
திருக்குடந்தைக்குத் தெற்கே வழங்கி 


புலவர்கள் 


நின்றது . 


பதஞ்சலி 


420 


பதரிகாச்சிரமம் 


மய 


பேராண்மையும் கொடைப்பண் 
பும் 

உடையவன் . இவனை 
மாற்றூர்கிழார் மகனார் கொற் 
றங்கொற்றனார் ,கோவூர்கிழார் 
செயலூர் இளம்பொன் சாத்தன் 
கொற்றனார் , மதுரை அளக்கர் 
ஞாழார் மகனார் மள்ளனார் 
முதலிய 

புலவர்கள் 
புகழ்ந்து பாடியுள்ளனர் . 
பதஞ்சலி - இவர் ஆதிசேடனுடைய 
கூறாக இவ்வுலகில் தோன்றினார் . 

சிறுபாம்பாகி அத்திரி 
முனிவருடைய பத்தினியாகிய 
அநசூயையின் கையில் விழுந் 
தார்.காலைவேளையில் கதிரவனை 
நோக்கிக் கைகுவித்து நின்ற 
அவ்வம்மை மெய்விதிர்த்தாள் . 
கையில் இருந்து காலில் விழுந்து 
ஓர் அழகிய குழ வியானார் . 
பதத்தில் சலித்து விழுந்தமை 
யால் பதஞ்சலி என்று சிறப்புப் 
பெயரடைந்தார் . சிவ பிரா 
னுடைய திருக்கூத்தைத் தேவ 
தாரு வனத்தில் சிவபெருமான் 
செய்தகாலை அதனைக்கண்ட திரு 
மாலானவர் அக்கூத்தின் சிறப் 
பைத் தமக்குப் படுக்கையாக 
வுள்ள ஆதிசேடனிடங்கூறினார் . 
ஆதிசேடன் 

அக்கூத்தைத் 
தாமுங்காண விரும்பித்திருமாலி 
டங்கூறினார் . திருமால் 

அவ் 
வாறாயின் உன் 
நமக்குப்படுக்கை யாக்கிவிட்டு 
நிலவுலகத்தில் 

போய்த்தவஞ் 
செய்து 

அத்திருக்கூத்தைக் 
காண்க என்று கூறியிருந்தார் . 
ஆகவே பதஞ்சலியான 
சேடன் திருத்தில்லை கை 
அடைந்து தவஞ்செய்து புலிக் 
கால் முனிவரோடு அத்திருக் 
கூத்தினைக்கண்டார் . இவர் 
பதஞ்சலியோக சூ 

திரம் 
முதலிய நூல்களைச் செய்திருக் 


என்பது . 


கார்வால் மாவட்டத்தில் 
மலைமேல் இருக்கிறது . 
நாராயண மலைக்கும் அலக 
நந்தா ஆற்றுக்கும் இடையில் 
இருக்கும் சிறிய பீடபூமியில் 
அமைந்திருக்கிறது . 
இடம் கடல் மட்டத்தில் இருந்து 
பத்தாயிரத்து இருநூறு அடி 
உயரத்தில் இருக்கிறது . நாரா 
யண மலைமேல் 

பனியாறுகள் 
இருக்கின்றன . பட்டணத்தின் 
வெளிப்புறத்தில் இருடிகங்கா 
ஆறும் அலகநந்தா ஆறும் 
ஒன்றுடன் ஒன்று கலக்கின் 
றன . நாராயண மலை க்குப் 
பின்னால் புகழ்பெற்ற நீலகண் 
டர்சிகரம் இருக்கிறது . பத்திரி 
நாதர் கோயில் இங்கு இருக் 
கிறது . இது திருமால் திருப்பதி . 
பதரி என்பது இலந்தைமரம் . 
பதரிகாசிரமம் என்பதற்குப் 
பொருள் இலந்தைமரச்செறிவு 
பொருந்திய இடம் 
திருமகள் தவம்புரியும் தன்கண 
வனாகிய திருமாலுக்கு இங்கு 
பணிபுரிகிறாள் என்று கூறுவர் . 

இங்கு ஐந்து பத்ரிக்கோயில் 
கள் உள்ளன . அவை ஆதிபதரி , 
தியானபதரி, யோகபதரி , 
பவிஷ்யபதரி , விசாலபதரி 
எனப்பெறும் . விசாலபதரியே 
பதரி நாதர் கோயில் . பதரி 
நாதர் கோயிலில்சித்திரை மாத 
முதல் ஆறு திங்கள் வரையில் 
தான் வழிபாடு நடைபெறும் . 
மற்ற ஆறு திங்களும் பனிமூடி 
விடுவதால் பூட்டியிருக்கும் . 
இந்தியாவும் சீனாவும் சந்திக்கு 
மிடத்தில் பதரிநாதர் கோயில் 
உள்ளது . 

பதரிக்கு இரண்டு 
மைல் தொலைவில் இந்தியாவின் 

முடிவடைகிறது . 
இலந்தைமரத்தின் கீழ் திருமக 

வீற்றிருக்கும் திருக் 
கோலத்தோடு திருமால் சேவை 
தருகிறார் . இவ்வூரைப் பெரி 
யாழ்வாரும் திருமங்கையாழ் 
வாரும் பாடியுள்ளனர் . 


மகனை 


எல்லை 


கிறார் . 


ளுடன் 


பதரிகாச்சிரமம் இதனைப் பத்ரி 
நாத் என்பர் . 

ந்தி 
யாவில் உத்தரப்பிரதேச 


பதிற்றுப்பத்து 


491 


பதினொராந்திருமுறை 


உள்ள 


பதிற்றுப்பத்து - சங்க நூல்களுள் 

படுகிறது . 

அழகர் கோயில் 
எட்டுத்தொகை யெனப்படும் இத்தெய்வத்தினுடைய 
தொகுதியில் ஒரு நூல் . இதில் காப்புக்குள் தான் இருக்கிற 

நூறு பாட்டுக்கள் தென்பர் . நாள்தோறும் 
பத்துப்பத்துக்களாகத் தொகுக் கோயிலில் உள்ள பொருளறை 
கப்பட்டிருப்பதால் இது பதிற் யைப் பூட்டி விட்டுத் திறவு 
றுப்பத்து என்று பெயர் பெற் கோலை இந்தப் பதினெட்டாம் 
றது . இதன் நான்காம் பத்தில் படிக்கருப்பனிடம் 

கொண்டு 
உள்ள பாட்டுக்கள் மட்டும் வந்து வைத்து விடுவார்கள் . 
அந்தாதி முறையில் தொகுக்கப் இக்கருப்பனைப்பற்றிய 
பட்டிருக்கின்றன . இந் நூல் லாறு முன்வந்துள்ளது . 
முழுவதும் சேரமன்னர்களின் பதினொராந்திருமுறை - பன்னிரு 
செயல் நலங்களை மட்டும் கூறு திருமுறைகளில் ஒன்று . இத 
கிறது . இந்நூலில் முதற்பத் னில் திருவாலவாயுடையார் 
தும் பத்தாம்பத்தும் இதுவரை சேரமான் பெருமாளுக்கு 
யில் கிடைக்கவில்லை . இரண் எழுதிக்கொடுத்த திருமுகப்பா 
டாம் பத்து முதல் ஒன்பதாம் சுரம் , காரைக்காலம்மையார் 
பத்து ஈறாகவுள்ள எட்டுப்பத் 

பாடிய திருவாலங்காட்டு மூத்த 
துக்களே இப்பொழுது கிடைத் திருப்பதிகம் , திருஇரட்டை 
துள்ளன . இந் நூலுக்குப் மணிமாலை , அற்புதத் திருவந் 
பழையவுரையும் உண்டு . இப் 

தாதி , ஐயடிகள் காடவர்கோன் 
பொழுது கிடைத்துள்ள இப் பாடியக்ஷேத்திரத் திருவெண்பா, 
பதிற்றுப்பத்தில் சேரமன்னர் சேரமான் பெருமாள் பாடிய 
களில் எட்டுப்பேரைப் பற்றிய பொன் வண்ணத்தந்தாதி , திரு 
செய்திகள் கிடைக்கின்றன . வாரூர் மும்மணிக்கோவை , 
இரண்டாம் 

பத்தால் இமய திருக்கைலாய ஞானவுலா , நக் 
வரம்பன் நெடுஞ்சேரலாதனும் கீரர்பாடியகைலை பாதிகாளத்தி 
மூன்றாம்பத்தால் அவன் தம்பி 

பாதியந்தாதி , திருவீங்கோய் 
பல்யானைச் செல்கெழுகுட்டு 

திருவலஞ்சுழி 
வனும் , நான்காம்பத்தால் இமய மும்மணிக்கோவை , திருவெழு 
வரம்பன் மகன் களங்காய்க் 

கூற்றிருக்கை , பெருந்தேவ 
கண்ணி நார்முடிச்சேரலும் , பாணி , கோபப் பிரசாதம் , 
ஐந்தாம்பத்தால் அவன் தம்பி காரெட்டு , போற்றிக்கலி 
கடல் பிறக்கோட்டிய செங் 

வெண்பா , 

திருமுருகாற்றுப் 
குட்டுவனும் , ஆறாம்பத்தால் 

படை , திருக்கண்ணப்பதேவர் 
அக்குட்டுவனுக்குப் 

திருமறம் , கபிலதேவ நாயனார் 
ஆடுகோட்பாட்டுச் 

இயற்றிய மூத்த நாயனார் 
சேரலாதனும் அறியப்படுகின் 

இரட்டை மணிமாலை , சிவபெரு 
றனர் . இவ்வைவரும் சேரர் 

மான் திருவிரட்டை மணிமாலை , 
குடியில் உதியஞ்சேரல் என்பவ 

சிவபெருபெருமான் திருவந் 
னுடைய வழிவந்தவர்கள் . 

தாதி , பரணதேவ நாயனார் 
பதினெட்டாம் படிக்கருப்பன் இயற்றிய சிவபெருமான் திரு 
திருமா லிருஞ்சோலை மலையில் வந்தாதி , இளம்பெருமானடி 
உள்ள ஒரு தெய்வம் . இத்தெய் கள் அருளிய சிவபெருமான் 
வத்தின் முன்பு யாரும் பொய் திருமும்மணிக்கோவை , 
யுரைக்கத் துணிய மாட்டார் 

ராவடிகள் 

அருளிய மூத்த 
கள் . ஆகவே இவ்வூரில் 

பிள்ளையார் திருமும்மணிக் 
வழக்குகளுக்கு முடிவுகாணப் கோவை , பட்டினத்தடிகள் 


மலை எழுபது , 


பின்ன 


வ ன 


ன 


பல 


பதுபகாரிகை 


42 


பதுமநிதி 


கோவை , 


அருளிய கோயினான்மணிமாலை , 
திருக்கழுமலமும் மணிக் பதும நாபவேதியர் - இவர் ஒரு 

பாகவதர் . காசியில் வாழ்ந்து 
திருவிடைமருதூர் 

கொண்டிருந்தார் . செல்வச் 
திருமும் மணிக்கோவை , திரு 

சிறப்புடைய வணிகன் ஒருவன் 
வேகம்பமுடையார் திருவந் 

காசியில் இருந்தான் . அவனுக்கு 
தாதி , திருவொற்றியூர் ஒருபா 

மனைவியும் ஐந்து குழந்தைகளும் 
ஒருபஃது , நம்பியாண்டார் நம்பி 

இருந்தனர் . இவன் தானதரு 
அருளிய திருநாரையூர் விநாய 

மங்கள் செய்வதிற் சிறந்து 
கர் திருவிரட்டை மணிமாலை , 

விளங்கினானாயினும் பழவினைப் 
கோயிற்றிருப்பண்ணியர் 

பயனால் குறைநோய் உண்டா 
விருத்தம் , திருதொண்டர் திரு 

கியது . அதனால் மிகுந்த துன்ப 
வந்தாதி , திருஞானசம்பந்தர் 

மடைந்தான் . பலவகையான 
திருவந்தாதி , திருஞானசம்பந் 

மருத்துவங்களைச் செய்தும் 
தர் திருச்சண்பை விருத்தம் , 

நோய்குறையவில்லை . நோயின் 
திருஞானசம்பந்தர் திருமும் 

துன்பத்தைப் பொறுக்க முடியா 
மணிக்கோவை , திருஞானசம் 

மல் , என்னைக் கங்கையிலே 
பந்தர் திருவுலா, திருக்கலம் 

விட்டு விடுங்கள் என்று 
பகம் , திருத்தொகை ஆகிய நூல் 

சொன்னான் . 

உறவினர்கள் 
களின் தொகுப்பே பதினொ கங்கைக் கரைக்கு 

எடுத்துச் 
ராந்திருமுறை என்னும் பெய 
ரொடு வழங்குகிறது . 

சென்றனர் . இவன் கங்கையில் 

விழுவதைப்பார்ப்பதற்கு அவ் 
பதுமகாரிகை - இவள் பிரச்சோதன விடத்தில் பெருங்கூட்டங்கூடி 

னுடைய தேவிமார்களில் யது . அப்பொழுது அங்குவந்த 
ஒருத்தி . எல்லோருக்கும் முதன் பதுமநாபவேதியர் 

கூட்டங் 
மையானவள் . வாசவதத்தைக்கு கூடியிருப்பதற்குக்காரணத்தை 
நற்றாய் . இவளுடைய பெயர் உசாவினார் . சிலர் வணிக 
சீமதி எனவும் வழங்கியது . னுடைய செய்தியைக் கூறினார் 
பதுமகோமளை - இவள் சூரபதும 

கள் . கேட்ட வேதியர் வணிக 
னுடைய மனைவி . பட்டத்தரசி ; 

னிடஞ்சென்றார் . 
சிறந்த கற்புடையவள் . வான 

அருமை பெருமைகளை எடுத்துக் 
வர் தச்சனான விசுவகரும 

கூறினார் . மீண்டும் இத்தகைய 
னுடைய மகள் . இவளுக்குப் 

மனிதவுடலைப் பெறுவது 
பானுகோபன் மகனாகப் பிறந் 

அருமை . 

இவ்வுடலை வீணாக 

அழித்து விடாமல் நல்வினையை 
பதுமசம்பவர் 

அடைதற்கு முயலவேண்டும் 
இவர் எட்டாம் 

என்று கூறினார் . தாரகமறையை 
நூற்றாண்டில் இருந்தவர் . 
லாமா சமயத்தைத் திபேத்தில் 

அவனுக்கு உரைத்தார் . அவன் 
நிறுவியவர். இவரைப்பற்றிப் 

அவருடைய அடிகளில் விழுந்து 
பல கதைகள் வழங்குகின்றன . 

வணங்கினான் . பிறகு நல்வினை 
யைப் பெறுதற்கான 

வழியிலே 
ஆனால் உண்மை 
வரலாறு 

நடந்து நற்க தியைப் பெற்றான் . 
தெளிவாகத் தெரியவில்லை . 
இவர் வடமேற்கு இந்தியாவில் 
இருந்த உதயனா என்ற பகுதி பதும நிதி- தாமரைவடிவினதாகிய 
யைச் சேர்ந்தவர் . நாளந்தா பல் 

ஒரு நிதி . இது பாற்கடலில் 
கலைக்கழகத்தில் கல்விபயின்ற 

ான்றியது . எடுக்க எடுக்கக் 
இவர் தந்திர நூல்களில் மிகுந்த 

குறையாது 

வளருந் தன்மை 
பற்றுடையவராக இருந்தார் . 

யுடையது . 


உடலின் 


தான் . 


பதும் புராணம் 


423 


பதுமாப 


தான் , 


பிறகு 


பதுமபுராணம் பதினெண் றனர் . பதுமயோனி இறந் 
புராணங்களில் ஒன்று . ஐம் தான் . பலபிறவிகளை அடைந் 
பத்தையாயிரம் கிரந்தமுடை 

வேதாளமாகி 
யது . பிரமத்தோற்றம் , பாதா ஒருமரத்திலிருந்தான் . காசிக் 
ளம் , பூமி , சுவர்க்கம் முதலிய குப்போய்க் கங்கையாடித் 
வற்றின் சிறப்புக்களையும் , திரும்பிய பிரகஸ்யோமன் 
கங்கை போன்ற உயர்ந்தபுனித என்பவனுடைய 

மனைவியைப் 
நீர்களில் நீராடுவதன் சிறப்பை பிடித்துக்கொண்டான் . பிரகஸ் 
யும் , திருமாலை வழிபடும் நாரா யோமன் பெண்ணையாற்றில் 
யண மந்திரத்தின் பெருமையை நீராடி மூன்று நாள் நல்வினை 
யும் விளக்கமாகக்கூறும் . இது யைத்தர அதனால் நற்கதி 
பதுமம் எனவும் கூறப்பெறும் . யடைந்தான் . 
பதுமப்பிரபர் - சைன தீர்த்தங்கரரில் பதுமர்- இருபத்தேழு புத்தர்களில் 
ஆறாம் தீர்த்தங்கரர் இட்சு ஒருவர் . 

இவர்கள் கௌதம 
வாகு வழிமுறையில் தோன்றி புத்தருக்கு முன்தோன்றிய 
யவர் . இவர் தோன்றிய நகரம் 

புத்தர்களாவர் . இவர்களில் 
கௌசாம்பீ என்பர் . இவருடைய 

பதுமர் பதினொன்றாம் புத்த 
தந்தையின் பெயர் 

ராவர் . கௌதம புத்தருக்கு 

தரணன் . 
தாயின் பெயர் அசிமை. 

முன்பும் அறக்குறை நேர்ந்த 

பொழுது பல புத்தர்கள் 
பதுமயோனி - இவன் இவறன்மை தோன்றி மக்களுக்கு அறவுரை 
மிகுந்த ஓர் அந்தணன் . இவ வழங்கி நல்வழிப்படுத்தினர் .. 
னிடம் தேவதத்தன் என்னும் இவர்களனைவரும் சர்வஞ் ஞ 
மறையவன் வந்து , 

நான் 

புத்தர் என்று கூறப்பெறுவர் . 
மிகுந்த வறுமையாற் பீடிக்கப் 
பட்டிருக்கிறேன் . எனக்கு 

பதுமனார் - சங்ககாலப்புலவர்களில் 
உணவும் வேட்டியுந்தருக 

ஒருவர் . இவர் சமணசமயத் 
என்று கேட்டான் . 

தினர் என்பர் . பெரும்பதுமனார் 

பதும 
யோனி , நீ என்னிடம் ஏவல் 

என்னும் புலவர் 

ஒருவரும் 
செய்வையானால் அவ்வாறே 

இருந்தார் . நாலடியாரைத் 
தருகிறேன் ” என்று சொன்னான் . 

தொகுத்த பதுமனார் என்னும் 
தேவதத்தன் உடன்பட்டு ஏவல் 

புலவர்பிற் காலத்தினர்என்பர். 
செய்து கொண்டிருந்தான் . ஒரு பதுமாபதி - தருசகன் தாயினுடைய 
நாள் வேட்டி கேட்டான் . உடன் பிறந்தாள் மகள் . இவ 
பதுமயோனி, " கடையிலேயிருக் ளுடைய தந்தை காசிராசன் . 
கிறது போய் வாங்கிக்கொள் " தாயினுடைய பெயர் உதயை 
என்று சொன்னான் . இதனைக் யோடை . வளர்ப்பு மகளாகத் 
கேட்கவே தேவதத்தனுக்குச் தருசகனுடைய தாய் மிகுந்த 
சினம் உண்டாகியது . 

நீ அன்பு பாராட்டி வளர்த்தமை 
செல்வம் இழந்து பலபிறவிகளை யின் இவள் 

தருசகனுடைய 
யடைந்து வேதாளம் ஆகுக " தங்கையென்று கூறப்பெற்றாள் . 
என்று வசவுரை வழங்கிச்சென் இராசகிரியத்தில் ஏழு நாள் 
றான் . தேவதத்தனுடைய நடந்த காமனுடைய விழாவில் 
வாக்குப் பலிதமுடைய வாக்கா வழிபாடு செய்வதற்குக் காமன் 
கையால் 

பலிக்கத் 
தொடங்கி விட்டது . அன் 

பொழுது 

அக்கோயிலின் 
றிரவேகள்ளர்கள் பதுமயோனி 

வாசலில் 
யின் பொருளைக் கவர்ந்து சென் கொண்டு மாணகன் என்னும் 


1 


அன்றே 


வேறு 


வடிவங் 


பதுமுகள் 


44 


பத்திரகிரியார் 


பெயரோடு நின்ற உதயணனுக் தத்தையைச் சீவகன் இசை 
கும் இவளுக்கும் நட்புண்டாகி யில் வென்று தனக்கு உரிமை 
யது . இருவரும் முதலில் காந் யாக்கியபொழுது கட்டியங் 
தருவ பணஞ் செய்து கொண்ட காரன் பொறாமை கொண்டு 
னர் . 

பிறகு உதயணனைத் தீயசூழ்ச்சிகள் செய்தபொழுது 
தன்னுடைய கன்னிமாடத் 

இவன் 

அவைகளை யெல்லாம் 
திற்கு அழைத்துக் கொண்டு 

அகற்றினான் , இவனுடைய 
போய்ப் பலநாள் எவருமுண நண்புடைமை மதிநலமுடைமை 
ராதபடி வைத்திருந்தனள். ஆகியவைகளைப் பாராட்டிய 
பகைவர் தருசகனோடு போர் சீவகன் பல ஊர்கள் இவனுக்கு 
செய்தற்கு வந்தபொழுது உத நன்கொடையாக வழங்கினான் . 
யணன் புறத்தேயிருந்து வந்த இவன் கோவிந்தையென்னும் 
வனைப்போல் வந்து தன்னைப் காதையை மணந்து இனிது 
பலரும் உணர்ந்துகொள்ளு வாழ்ந்திருந்தான் . 
மாறுசெய்து அப்பகைவர்களை 
வென்றான் . 

அதனால் இவள் பதுமை - இவள் ஒரு தூதி . பேசு 
உதயணனுக்குமணஞ் செய்விக் 

வதில் நாவன்மையுடையவள் . 
கப்பட்டு இரண்டாவது பட்டத் 

உதயணன் வெற்றி பெற்றுக் 
தரசியானாள் , உதயணன் 

கௌசாம்பி நகரத்தில் வாசவ 
வெற்றியடைந்த பிறகு பட்டத் 

தத்தையோடு அரசாட்சி 
தரசிகட்குரிய சிறப்பையும் 

செய்து கொண்டிருக்கும் போது 
இவள் பெற்றாள் . கற்பிற்சிறந் 

அவனுடைய நட்பைப்பெற 
தவள் . பலகாலம் பிரிந்துவந்த 

வேண்டி , பிரச்சோதனன் நன் 
வாசவதத்தையோடிருக்குமாறு 

கொடைப் பொருள்களோடு 
தன்னுடைய கணவனை வேண் தூதுவர்களை அனுப்பினான் . 
டிக்கொண்டவள் . வாசவதத் 

அவ்வாறு 

சென்ரவர் 
தையைப்போல் அழகுடைய 

இவளும் 
வள் . பிறருடைய குற்றத்தைச் 

உதயணனோடு தக்கவாறு பேசி 
சிறிதும் உணராதவள் . கல்வி அவனுக்கிருந்த மனவருத் 
கேள்விகளிற் சிறந்தவள் . 

தத்தைப் போக்கினாள் . 
பதுமுகன் - இவன் ஏமாங்கத 

வன் ஏமாங்கத பத்திரகிரியார் - இவர் ஓர் அரசர் . 
நாட்டுமன்னனாகிய 

இவர் அரசாட்சி 

செய்து 
டைய அருமை நண்பன் . 

கொண்டிருக்கையில் பட்டினத் 
னுக்கு அமைச்சனாகவும் 

தடிகள் அவ்வூர்க்காட்டுப் 
அமைந்திருந்தான் . 

இவன் பிள்ளையார் கோயிலில் நிட்டை 
வணிகர்மரபினன் . இவனுடைய 

கூடியிருந்தார் . பத்திரகிரிமன்ன 
தந்தையின் பெயர் தனபாலன் . னுடைய அரண்மனையில் களவு 
மரகதம் , நீலம் , தரளம் முதலிய செய்யச் சென்ற 
மணிகளின் தரங்களைத் தெரிவ எமக்கு நல்ல பொருள் அகப் 
தில் இவன் மிகவும் வல்லவன் . படின் உனக்கு 
அரசன் குறித்ததை அவன் கூறு 

சாத்துகின்றோம் என்றுகாட்டுப் 
தற்கு முன்னரே இவன் 

பிள்ளையாரை 

வேண்டிக் 
உணர்ந்து அதற்குத் தக்கவாறு 
இவன் ஒழுகினான் . கட்டியங் 

கொண்டு சென்றனர் . கள்ளர் 
காரன் செய்த கொடுமைகள் 

களுடைய வேண்டுகோள் நிறை 
யாதும் தன்னுடைய 

வேறியபடியால் கள்ளர் திரும் 

பிச் செல்லும் பொழுது 
னிடங் குறுகாவண்ணம் இவன் காட்டுப்பிள்ளையாரை 
பாதுகாத்துவந்தான் . காந்தருவ 

காமல் ஓர் அன் 

ணிகலனை 


கள் 


ஒருத்தி . 


சீவகனு 


கள்ளர்கள் 


அணிகலன் 


மன்ன 


மறக் 


பத்திராசலம் 


425 


பத்துப்பாட்டு 


என 


றனர் . 


றனர் . 


அடிகள் 


லாவ 


யெடுத்துப் பிள்ளையாருக்குச் பக்தரும் இசைப்பாட்டாசிரியரு 
சாத்தப்போனவர்கள் இருளில் மாகிய 

ராமதாசரால் கோயில் 
இருந்த பட்டினத்துப் பிள்ளை கட்டப்பட்டதாகத் தெரிகிறது . 
யாரைப் பிள்ளையார் 

இராமநவமியன்று 
நினைத்து அவர் கழுத்தில் அணி கணக்கான பக்தர்கள் க் 
கலனைச் சாத்தி விட்டுச் சென் கோயிலுக்குச் செல்லுகின் 

மறுநாட்காலையில் 
பட்டினத்தடிகள் அவ்வணிகல 
னோடு கோவிலை விட்டு வெளி 

பத்திராபதி - இஃதொரு பெண் 
யே வந்தனர் . கள்ளர்களின் 

யானை . 

பிரச்சோதனனுக்குரி 
மிக விரைந்த 

செலவை 
காலடிச்சுவடு பிடித்துத் தேடிக் 
கொண்டுவந்த காவலர்கள் யுடையது . 

செல்லு 

ஊர்ந்து 
பட்டினத்துப்பிள்ளையார் கழுத் 

மாறு உதயணனுக்குக் கொடுக் 
தில் அணிகலன் இருப்பதைப் 

கப்பட்டது . நீர்விழவின் போது 
பார்த்துப் பிடித்துக்கொண்டு உதயணன் 

வாசவதத்தையை 
போய்ப் பத்திரகிரி மன்னர் 

இதன் து தான் ஏற்றிக் 
கொண்டு தன் னுடைய 

நகர் 
முன்பு நிறுத்தினர் . அரசர் " க் 
கள்வனைக் கழுவேற்றுக " என் 

நோக்கிச் சென்றான் . செல்லு 

கையில் 
றனர் . அவ்வளவில் 

கால கூடம் என்னும் 

நோயினால் 
கொண்டு 
கழுமரத்தினிடங் 

இடையே 

து 
வீழ்ந்து 
நிறுத்தப்பட்டனர் . 

இறந்துவிட்டது . 
என்செய 

கோசம்பி 
பட்டினத்தடிகள் , 

நகரத்தையடைந்து 
தியாதொன்று மில்லை 

வாழ்ந்து கொண்டிருக்கையில் 
யினித் தெய்வமே, உன் செயலே 

உதயணன் இதனுடைய நினை 
என்றுண ரப் பெற்றேனிந்த 

வுக்குறியாக இது வீழ்ந்த இடத் 
ஏனெடுத்த , பின் செய்த தீவினை 

திலும் கோசம்பியிலும் கோயில் 
யாதொன்றுமில்லை 

ப் அமைத்து அவைகளில் 

இத 
னுடைய 

நிலை 
பதற்கு , முன்செய்த தீவினை 

வடிவத்தை 
யோ இங்ஙனே வந்து மூண் 

பெறுத்தி நாள் வழிபாடு முதலி 
டதுவே என்னுஞ் செய்யுளைப் 

நிகழுமாறு செய்தான் . 
பாடினார் . அவ்வளவில் கழுமரம் 

இதன் பெயரால் அறச்சாலை , 
தீப்பற்றி எரிந்தது . பத்திரகிரி 

தண்ணீர்ப்பந்தல் முதலியவை 
மன்னர் செய்தியை உணர்ந்தார் ; 

களும் அமைப்பித்தான் . இப் 
விரைந்தோடி 

பெயர் பத்திராவதி 

எனவும் 
அடிக 
ளுடைய அடிகளிலே முடிபடப் 

வழங்கும் . பத்திராபதி என்னுந் 
பணிந்தார் . அவருக்கு மெய்யறி 

தெய்வப்பெண் குபேரனுடைய 
வுண்டாகியது . உட னே 

தீ மொழியால் இந்த 
துறவைமேற்கொண்டு சென்றார் . 

யாகப் பிறந்து இறந்த பிறகு 
பழைய 

உருவத்தையடைந் 
பத்திராசலம் ஆந்திரநாட்டில் 

தாள் என்று கூறுவர் . 
உள்ள புகழ்பெற்ற திருமால் 
திருப்பதி . நலகொண்டா பத்துப்பாட்டு நீண்ட அகவற் 
வட்டத்தில் கோதாவரிக் கரை பாடல்களாக உள்ள பத்துப் 
யில் இருக்கிறது . 

இங்குள்ள பாடல்களை ஒன்றாகத் தொகுக் 
குன்றின்மேல் இராமபத்திரர் கப் பட்டபடியினால் 

அவை 
கோயில் இருக்கிறது . 

க் பத்துப்பாட்டு என்று பெயர் 
கோயிலால் பட்டணத்திற்குப் பெற்றன . பத்துப்பாட்டில் 
பத்திராசலம் 

என்று 

பெயர் முதலாவதாக உள்ளது திருமுரு 
உண்டாகியது . புகழ்பெற்ற காற்றுப்படை . இரண்டாவ 


பிற 


யன 


வந்து 


யானை 


மா 


பத்மதீர்த்தர் 


426 


பந்தன் 


நான் 


சுமந்து 


தாக உள்ளது பொருநராற்றுப் 
படை ; மூன்றாவதாக உள்ளது 
சிறுபாணாற்றுப்படை ; 
காவதாகவுள்ளது பெரும் 
பாணாற்றுப்படை ; ஐந்தாவ 
தாகவுள்ளது முல்லைப்பாட்டு ; 
ஆறாவதாகவுள்ளது மதுரைக் 
காஞ்சி : 

ஏழாவதாகவுள்ளது 
நெடுநல்வாடை ; எட்டாவதாக 
வுள்ளது குறிஞ்சிப்பாட்டு ; 
ஒன்பதாவதாகவுள்ளது பட்டி 
னப்பாலை ; பத்தாவதாகவுள் 
ளது மலைபடுகடாம் . 
பத்மதீர்த்தர் 

மத்வாசாரியர் 
காலத்தில் வாழ்ந்திருந்த ஓர் 
அத்வைதி . இவர் சிருங்ககிரி 
மடத்தில் இருந்தவர் . மத்துவ 
ருடைய மத்வ மதத்தை எப்படி 
யாவது தடுக்க வேண்டுமென்று 
இவர் முயன்றார் . பல சொற் 
பொழிவாளர்களை ஏற்படுத்தி 
மத்வமதத்தின் குறைபாடுகளைப் 
பலரும் உணருமாறு பலவிடங் 
களினுஞ் 

சொற்பொழிவுகள் 
செய்யச் செய்தார் . 
பந்தள் - இவன் காவிரிப்பூம் 
பட்டினத்திலிருந்த ஒரு வணி 
கன் . இவன் வாணிகஞ் செய்யும் 
பொருட்டுக் கப்பலிற் சரக்கு 
களை யேற்றிக்கொண்டு கடலிற் 

கொண்டிருந்தான் . 
கப்பல் நடுக்கடலிற் சென்று 
காண்டிருந்தது . ஆதிசேடன் 
இவனிடத்தில் மிகுந்த அன்பு 
கொண்டிருந்தான் . 

ஆகவே 
அவன் கடலின் உள்ளிடத்தில் 
இருந்துகொண்டு தன்னுடைய 
ஒரு கையைக்கப்பலுக்கு எதிரே 
நீட்டினான் . அக்கையைக் 
கண்ட பந்தன் நம்மிடம் யாரோ 
பொருள் கேட்கிறார்கள் என்று 
எண்ணினான் . தன்னுடைய 
கப்பலில் இருந்த சரக்குகளில் 
சிலவற்றை யெடுத்து அக்கை 
களிற் கொடுத்தான் . பிறகு 
வேறு சில கைகள் நீண்டன . 
அக்கைகளிலும் பொருள்களை 


அளிக்க அளிக்க மேலும் பல 
கைகள் நீண்டன . இவ்வாறு 
இவன் தன்னுடைய கப்பலில் 
உள்ள சரக்குகள் பொருள்கள் 
முதலிய எல்லாவற்றையுங் 
கொடுத்து விட்டான் . இறு 
யில் நீண்டகைகளுக்குக் 
கொடுப்பதற்குக் 

கப்பலில் 
ஒன்றுமில்லை . ஆகவே பந்தன் 
அக்கைகளில் தானே புகுந் 
தான் . ஆதிசேடன் மகிழ்ந்து 
இவனைத் தன்னுடைய நகரத் 
திற்குச் 

சென்றான் . 
தன்னுடைய மகளை இவனுக்குத் 
திருமணஞ் செய்து கொடுத்துப் 
பன்னிரண்டு ஆண்டுகள் நாக 
லோகத்திலேயே வைத்திருந் 
தான் . 

நிலவுலகில் இருந்த பந்த 
னுடைய சுற்றத்தார்கள் பந்தன் 
கடலிலே மாண்டு போய்விட் 
டான் என்று எண்ணினார்கள் . 
இவனுக்கு இறுதிச்சடங்குகள் 
இயற்றுவதற்கு முடிவு செய் 
தார்கள் . இதனை ஆதிசேடன் 
அறிந்தான் . பந்தனுக்குச் 
செய்ய வேண்டிய சிறப்புக் 
களைச் செய்தான் . 
ரத்தினங்களைக் கொடுத்தான் . 
போர்த்திக்கொண்டால் இள 
மை மாறாத பொன்னாடையும் 
உண்டால் நீண்டகாலத்திற்கு 
வாழச்செய்வதாகிய கருநெல் 
லிக்கனி யொன்றையுங் 
கொடுத்து அனுப்பினான் . பங் 
தன் தன்னுடைய 

பட்டணத் 
திற்கு வந்து சேர்ந்தான் . அர 
சனைக்கண்டு தான் நாகலோகத் 
திற்கு போய்வந்த செய்தியைச் 
சொன்னான் . தான் கொண்டு 

நெல்லிக்கனியின் ஒரு 
பாதியைச் அரசனுக்கு 
கொடுத்தான் . 

இவனுடைய 
செய்தியை உணர்ந்த ஒளவை 
யார் இவன் 

அந்தாதி 
பாடிக்கொண்டு வந்தார் . 
அரசனுக்குக் கொடுத்தது போக 
எஞ்சியிருந்த நெல்லிக்கனியைப் 


பல நாக 


சென்று 


வந்த 


மீது 


பப்புருவாகனன் 


47 


பரசுராமர் 


னுடைய 


தன் 


பந்தன் ஒளவையாருக்கு வழங் ஆட்சிபுரியத் தொடங்கினான் .. 
கினான் . பொன்னாடையையும் இவனுக்கு , ஏகவீரன் சீவல்ல 
ஔவையாருக்குத் தந்தான் . 

பன் , என்னும் வேறு பெயர் 
இதனால் இவனுடைய புகழ் களும் உண்டு . இவன் சேரர் , 
என்றுங் குன்றாது நிலைபெறுவ பல்லவர் , சிங்களவர் முதலான 
தாயிற்று . 

வர்களோடு போர் புரிந்தான் . 
பப்புருவாகனன் - இவன் அருச்சுன 

இவன் ஈழ நாட்டின் மீது 
மகன் . சித்திர 

படையெடுத்துச் சென்று பல 
வாகனன் என்னும் பாண்டிய 

நகரங்களைக் கொள்ளையடித்துப் 
மன்னன் மகளாகிய சித்திராங் 

புத்த விகாரங்களிலிருந்து 
கதையிடம் பிறந்தவன் . அருச் 

பொற் சிலைகளையும் 

விலை 
சுனன் தீர்த்தயாத்திரை செய்த 

உயர்ந்த பிற பொருள்களையும் 
பொழுது மதுரையில் சித்திராங் 

கவர்ந்து கொண்டு வந்தான் . 

சிங்கள நாடு 
கதையைக் காந்தர்வ 

மணம் அதனால் 
புரிந்தான் . பிறகு முறைப்படி 

னுடைய 

செல்வத்தையிழந்து 
யான மணமும் நடைபெற்றது . 

வறுமையடைந்தது . 
சித்திரவாகனன் 

வேண்டு | பரசுராமர் பிருகு வமிசத்திற் 
கோளின்படி இம்மகனை அவ பிறந்த சமதக்கி முனிவருக்கு 
னிடமே அருச்சுனன் விட்டுச் இரேணுகையிடம் பிறந்தவர் . 
சென்றான் . பிறகு அசுவமேத இவர் திருமாலின் கூறாகத் 
யாகஞ் செய்த பொழுது தோன்றியவர் . 

இவர் 

க்ஷத் 
குதிரையின் பிறகு அருச்சுனன் திரியர்களை அழித்தொழிக்க 
வந்தான் . பப்புருவாகனனாகிய வேண்டுமென்று சிவபிரானை 
மகனும் தந்தையும் ஒருவரை ஒரு நோக்கித் 

தவஞ் செய்தார் . 
வர் இனந்தெரிந்து கொள்ளாத சிவபிரான் 

வடிவங் 
படியால் கொடும் போர் நிகழ்ந் கொண்டு இவர் இருக்குமிடத் 
தது . அப்போரில் அருச்சுனன் 

திற்கு வந்தார் . இராமர் சினங் 
தோற்று வருந்தினான் . பிறகு கொண்டு அவரோடு போர் 

தோல்வியடைந்தது செய்தார் . போரிற் சிவபிரான் 
தன்னுடைய மைந்தனிடமே 

இராமரை நன்கு வருத்தினார் . 
என்பதை உணர்ந்து பெரிதும் 

இராமர் மனக்கவலையடைந்து 
மகிழ்ந்தான் . 

சிவபிரானை எண்ணித் தொழு 
பயாபதி - இவன் சுரமை நாட்டு தார் . சிவபிரான் காட்சி தந்து 
அரசன் . போதனம் என்னும் பரசு என்னும் படைக்கலத்தை 
நகரத்தில் இருந்து அரசு புரிந் வழங்கியருளினார் . " இன்று 
தவன் . வா குவலியின் வழிமுறை 

முதல் 

பெயர் 

உன்னுடைய 
யினன் . இவன் மிகச்சிறப்புடை 

பரசுராமன் என்று வழங்குவ 
யவனாகத் திகழ்ந்தபடியால் 

தாக " என்று அருள் புரிந்தார் . 
பிரசாபதி என்னும் பெயரும் அன்று முதல் பரசுராமர் என் 
இவனுக்கு விளங்கியது . இவன் 

னும் பெயர் நிலைபெற்றது . 
எல்லாக் கலைகளையும் இனிது 

இராமர் மிதிலையிற் சீதையை 
தேறியிருந்தான் . 

மணந்து திரும்பியபோது 
மிருகாபதி , சசி என்பவர்கள் 

அவரை எதிர்த்து அதனால் தம் 
இவனுடைய மனைவியராவர் . 

முடைய தவத்தையிழந்தார் . 
பரசக்கரகோலாகலன் வரகுண 

கன்னன் இவரிடம் தன்னை அங் 
மன்னன் 

பிறகு 

தணன் என்று கூறி வில்வித் 
அவனுடைய மகனாகிய இவன் தை கற்றான் . பிறகு உண்மை 


புலையர் 


தான் 


காலமான 


பாசுராமர் 


128 


யை உணர்ந்தபொழுது , " அவ் கொன்ற பிறகு பூமியைக் காசி 
வித்தை சமயத்தில் 

பயன் பருக்குத்தானஞ் செய்தார் . 
படா தொழிக " என்று சாபங் இதனால் பூமி காசினி என்று 
கொடுத்தார் . அம்பையின் 

பெயர் பெற்றது . 
பொருட்டுப் பீஷ்மரோடு போர் 
செய்து 

சோழவள 
தோல்வியடைந்தார் . பரஞ்சோதியார் 
கார்த்தவீரியனைக் கொன்ற 

நாட்டில் திருச்செங்காட்டங் 
தீவினை தீருமாறு ஓராண்டு 

குடியில் மாமாத்திரர் குடியில் 
புனிதநீர்ப்பயணஞ் செய்தார் . 

தோன்றியவர் . ஆயுள் வேதக் 

கடலையும் , வடநூற் கடலையும் , 
தந்தை சொற்படி தாயைக் படைக்கலத் தொழிற்கலையும் 
கொன்றார் . பிறகு தாய் உயிர் பிறகலைகளையும் நன்குணர்ந் 
பெறுமாறு வரம் பெற்றார் . தவர் . அரசன்பால் 

போர்த் 
கார்த்தவீரியனைக் கொன்றதால் தொழிலில் அமர்ந்து பல போர் 
அவனுடைய பிள்ளைகள் இவர் முனைகட்குச் சென்று அரச 
இல்லாத சமயத்தில் 

னுக்கு வெற்றி தேடித்தந்தவர் . 
ருடைய தந்தையைக் கொன் 

அரசனுக்காகப் படையெடுத் 
றனர் . இரேணுகை இருபத் துச்சென்று வாதாவி என்னும் 
தொரு முறை வயிற்றில் அடித் வலிய கோட்டையையும் 
துக் கொண்டு 

அழுதாள் . வென்று அரசனாற் பாராட்டப் 
குமரன் வந்ததும் நடந்ததைக் பெற்றவர் . இவரே பின்னாளில் 
கூறி இறந்தாள் . 

சிறுத்தொண்ட 

நாயனாரான 

வர் . 
பரசுராமர் இறந்த தாய் 
தந்தையர்க்குக் கருமஞ் செய் பரணர் இவர் சங்கப் புலவர் 
கையில் ஐந்தா நாள் இரவில் களில் ஒருவர் . பல நூல்களையும் 
தம்மீது ஒரு புலி பாய்ந்தது நன்கு ஓதி யுணர்ந்த படியால் 
போற் கனாக் கண்டார் . அதனால் 

பேரறிவாளராகத் திகழ்ந்தார் . 
அஞ்சி , " அம்மா ! அம்மா // 3 ) கபிலர்பால் இவர் பெரு நண் 
அழைத்தார் . இரே 

புடையவர் . 

அதனால் பலரும் 
ணுகை தன்னை மகன் அழைக் இவர்களிவரையும் ஒருங்கிணைத் 
கிறான் என்று 

என்று அதுவரையில் துக் கபிலபரணர் என்று கூறு 
மகன் தனக்குச் செய்த கருமத் 

வர் . இவர் செங்குட்டுவன் என் 
தால் ஏற்பட்டிருந்த தலையுடன் னுஞ் சேர மன்னன் மீது பத் 
வெளிப்பட்டுப் பார்த்தாள் . 

பாடல்களைப் பாடினார் . 
பரசுராமர் இதனைக் கண்டு இப்பாடல்களின் பொருட்டுச் 
தத்தாத்தி ரேயருக்கு அறிவித் சேர மன்னன் 

ஊர்களை 
தார் . தத்தாத்திரேயர் , " கருமம் 

யுடைய 
முடியுமுன் அழைத்தபடியால் 

ஒரு நாட்டையும் , 

குட்டுவன் சேரல் என்னும் தன் 
இவ்வாறாயிற்று ” என்று கூறிக் 

நன் 
கருமத்தை முடிக்கச் செய்தார் . 

அருமைத் திருமகனையும் 

கொடையாக 
தாய் உயிர்பெற்றுத் தலைமட்டு 

வழங்கினான் . 
முள்ள தெய்வமானாள் . தந்தை 

அக்காலத்தில் இருக்க 

முடி 
சத்திய உலகம் அடைந்தார் . 

யுடை மன்னர்கள் இவர்பால் 
தாய் இருபத்தொருமுறை 

பாடல் பெறுவதைத் தமக்கோர் 
வயிற்றில் அடித்துக்கொண்டு 

பெருமையாகக் 

இவர் எவர் பாலும் 
அழுதபடியால் க்ஷத்தியர்களின் பண்பினொடு பழகினார் . 

இருபத்தொரு 
முறை அழித்தார் . அரசர்களைக் 

ராயினும் குடிகளாயினும் ஒரு 
வரோடொருவர் 

மாறுபடுவ 


என்று 


துப் 


பல 


கருதினார்கள் . 

இனிய 
அரச 


வழிமுறையை 


44 


பரணி 


429 


பர் தன் 


சிறந்து 


என் 


பரணி 


ராயின் இவர் அவர்களிடையே பரதன் - ( உ ) சிங்க புரத்தரசனாகிய 

உ 
புகுந்து அறவுரைகள் 

வசுவென்பவனுடைய 

வேலைக் 
புகன்று அவர்களை நண்பர் 

காரருள் ஒருவன் . இவன் 
களாக்கி விடுவார் . " பரணன் 

காரணமின்றிச் சங்கமனென் 
பாடினன் மற்கொன் மற்று நீ " 

னும் வணிகனைக் கொல்லுவித் 
என்று இவரால் அதிகமான் 

தமைபற்றி 

அவனுடைய 
பாடப் பெற்றிருப்பதை ஒரு மனைவியாகிய நீலி 

யென்பவ 
பெரும் புகழாக ஒளவையார் 

ளால் 

தீ மொழி 

மாழி வழங்கப் 
வியந்து கூறியுள்ளார் . தாங் பெற்றோன் ; கோவலனாகப் 
கருதியவைகளை 

முடித்தற்கு 

பிறந்தவன் இவனே . 
மன்னர்கள் இவருடைய உதவி 
யையே நாடினர் . பேகன் தன் பரதன் ( ங ) இவன் திங்கட்குல 
மனைவி கண்ணகியைத் துறந்து மன்னனாகிய துஷ்யந்தனுக்குச் 
பரத்தை வசப்பட்டிருந்தபோது சகுந்தலையிடம் பிறந்தவன் . பல 
இவர் " மடத்தகை மாமயில் " கலைகளினும் 

இவன் 
என்னுஞ் செய்யுளைப் பாடி விளங்கினும் இசை 

நூலிலும் 
நல்லறிவுச் சுடர் கொளுத்திப் 

கூத்து 

நூலிலும் வல்லவன் . 
பேகன் 

தன் மனைவியோடு கூத்துக்கலையாகிய பரதத்தை 
வாழுமாறு செய்தார் . 

இவன் நன்கு 

வளர்த்தமை 

யாலே இவனுக்குப் பரதன் 
பரணி - பரணி என்பது இருபத் என்று பெயருண்டாகி இந்த 
தேழு விண் மீன்களில் ஒன்றன் நாடும் பரதகண்டம் 
பெயராகும் . 

நாளில் பெயர் பெற்றது . 

மேலும் 
கொண்டாடப் பெறும் போர் இவன் இரக்கமும் ஈகையும் 
வெற்றி விழாவைச் சிறப்பித் மிகுதியும் உடையவனாய் உல 
துப் பாடுதலின் பரணி யென் கம் புரந்தான் . இவனுடைய 
னும் பெயரைப் பெற்ற பிர ஆட்சியைத்தேவர்களும் வியந்து 
பந்தம் ஒன்றும் உண்டு. போரில் பாராட்டினார்கள் . இவனுடைய 
வெற்றி பெற்ற வீரனைப் பாடு வழி முறையினர் பாரதர் எனப் 
தலைப் பொருளாகக் கொண்ட பெற்றனர் . பாண்டவர்களும் 

பரணி எனப்படும் . இவனுடைய வழிமுறையினரே . 
இலக்கண முறைப்படி 
புறத்திணையின் பாற்படும் . ஆனை பரதன் - ( ச ) தசரதமன்ன னுடைய 
ஆயிரம் அமரிடை 

புதல்வர்கள் நால்வரில் ஒருவன் . 
மானவனுக்கு வகுப்பது பரணி . இராமன்பால் 

பேரன்புடை 
பரணி நூல்களில் இந்நாளில் யவன் . தன்னுடைய தாயாகிய 
சிறந்து விளங்குவது 

கைகேயி தனக்காகப் பெற்ற 
துப் பரணி . இதனைப் பாடிய நாட்டை அரசாட்சி செய்யா 
வர் செயங்கொண்டார் 

மல் பாதுகையை வைத்து அர 
னும் புலவர் . 

சாட்சி செய்தவன் . திருமாலின் 

கூறு நாலில் இராமன் அரைத் 
பரதன்- ( க ) பிரச்சோதனனுடைய திருமாலாக இலக்குமணனும் 
அமைச்சர்களில் 

சத்துருக்கனும் அரைக்கால் 
சாலங்காயனுக்கு அடுத்தபடி அரைக்கால் திருமாலாக இவன் 
யாக மதிக்கப் பெற்றவன் . கால் திருமாலாக அமைந்தவன் . 
நூல்கள் பலவற்றையும் நுணுகி இராமன் குறித்த காலத்தில் 
யாராய்ந்து சிறந்த 

புலமை வராமையால் தீப்பாய முயன்று 
யுடையவனாகவும் விளங்கினான் . அதற்கானவைகளைச் 


நூல் 


இரு 


வென்ற 


கலிங்கத் 


என் 


ஒ ருவன் . 


பரதாசாரியார் 


430 


பரமேச்சுரன் 


ரான 


கூறா 


மாண 


விரைந்து வந்த 

அனுமானால் தில் இராமபிரான் வனவாசஞ் 
தடுக்கப் பெற்றவன் , 

செய்த பொழுது சிலநாள் தங்கி 
பரதாசாரியார் - எழுபத்து நான்கு 

யிருந்தார் . 
சிம்மாசனாதிபதிகளில் ஒருவ பரமசிவேந்திரர் - இவர் வேதாந் 

நடுவிலாழ்வான் வழி தத்திலும் தருக்கத்திலும் வல்ல 
முறையில் பிறந்தவர் . இவ வர் . சதாசிவப் பிரமேந்திரர் 
ருடைய தந்தையின் பெயர் இவருடைய மாணவர் . 
பரவத்து நாயனார் . இவர் சிவப்பிரமேந்திரர் தம்முடைய 
பிறந்தவூர் காஞ்சிபுரம் . பிள்ளை ஆசிரியராகிய பரம சிவேந்திர 
லோகா சாரியாருடைய 

ரிடம் வருபவர்களிடமெல்லாம் 
தலின் இவர் பிள்ளை லோகா சொற் போரிட்டுத் தம்முடைய 
சாரியார் என்றும் கூறப் பெறு அறிவாற்றலைக்காட்டிக் கொண் 
வார் . பிள்ளை லோகம் சீயர் டிருந்தார் . இதனால் பலபேர் 
என்று மற்றொரு பெயரும் இவரிடந் தோல்வி யடைந்து 
உண்டு . தம்முடைய 

வருந்தினர் . ஒரு நாள் தம் 
வனும் வட நாட்டரசனுமான முடைய மாணவரைப் பார்த்து , 
பராங்குசனைக் கொண்டு திருக் " சதாசிவா ! உன்னுடைய வாய் 
கடல் 

மல்லையிலுள்ள பெரு அடைக்காதா ? " என்று கேட் 
மாள் கோவிலுக்குப் பல திருப் டார் . அன்று முதல் சதாசிவப்பிர 
பணிகள் செய்தார் . இவருடைய 

மேந்திரர் மௌன விரதத்தை 
மகன் வெள்ளைச்சீயர் எனப்படு மேற் கொண்டார் . 
வார் . இவர் செய்த நூல்கள் வரையில் பேசவே யில்லை . 
உபதேசரத்தினமாலை , திருவாய் 

பரமசுந்தரி - பிரமசுந்தர யோகியி 
மொழி நூற்றந்தாதி , ஆர்த்திப் 

னுடைய மனை வீ . 

யூகிக்குத் 
பிரபந்தம் , இராமா நுச நூற்றந் தாய் ; கற்பிற் சிறந்தவள் . 
தாதி முதலியன . இவருடைய 

கணவனுடைய தவத்திற்கு உறு 
நூல்கள் திருவரங்கத்தில் அரங் 

துணையாக அமைந்து 
கேற்றஞ் செய்யப்பட்டன . 

மிகுந்த புகழ் பெற்றவள் . 
பரதுர்க்கமர்த்தனன் - கி.பி. ஏழாம் பரமதத்தன் 

காரைக்கால் 
நூற்றாண்டில் வாதாபிகொண்ட 

அம்மையாருடைய கணவன் . 
நரசிம்மவர்மன் காலத்தில் அம்மையாருடைய பெருமையை 
இருந்தவன் . வாதாபிப் போரிற் அறிந்து பாராட்டியவன் . 
கலந்து கொண்டவன் . 
னுக்கு வாதாபி சித் எனவுஞ் 

பரமேச்சுரன் - 11 நரசிம்மனுக்குப் 
சிறப்புப் பெயர் உண்டு . 

பிறகு பட்டத்திற்கு வந்தவன் 

இரண்டாம் மகேந்திரன் . 
பரத்துவாசர் - இவர் ஓர் இருடி . இவன் நீண்ட காலம் அரசாள 
இவருடைய தந்தையின் பெயர் 

அவனுக்குப் பிறகு 
உதத்தியர் . தாய் பெயர் மமதை . 

இந்த இரண்டாம் பரமேச்சுரன் 
இவருடைய இருப்பிடம் சிருங்கி பட்டத்திற்கு வந்தான் . இவன் 
பேரம் . இந்த 

ந்த இடம் இப் கி.பி. 670 முதல் 685 வரை 
பொழுது பிரயாகை 

பதினைந்தாண்டுகள் வரை அர 
வழங்கப் படுகிறது . இவருக்கு சாண்டான் . இவன் காலத் 
வித்தன் எனவும் ஒரு பெயர் தினும் சாளுக்கியரோடு போர் 
உண்டு . இவர் கலசத்திற் பிறந் கள் நடைபெற்றன . 
தவர் என்று கூறுவர் . இவ 

னுடைய காலத்தில் சாளுக்கிய 
ருடைய மகன் பெயர் துல்ய வக் வேந்தனாக 

விக்கிரமாதித்தன் 
ரன் . இவருடைய இருப்பிடத் என்பவன் இருந்தான் . விக்கிர 


நின்று 


வில்லை . 


என் 


இவ 


பரம்புமலை 


431 


பராசர முனிவர் 


ஓடினான் 


என்று 


போது 


பாரி 


தாய் 


மாதித்தனும் அவனுடைய புதல்வர் . பராங்குச நம்பி 
மகனாகிய விநயாதித்தனும் என்னும் நம்மாழ்வாருடைய 
பரமேச்சுரனுடன் போரிட் இத்திருப் 

பெயரை 

அவர் 
டனர் . நூறாயிரம் போர் வீரர் நினைவின் பொருட்டு இராமா 
களோடு போருக்கு வந்த 

நுசர் இவருக்கு வைத்தார் . 
விக்கிரமாதித்தன் 

துணையாக 

எழுபத்து நான்கு சிம்மாசநாதி 
யாருமின்றித் தனித்தவனாக பதிகளில் ஒருவர் . 

கூறுவர் . 
கருங்கற்களை அடுக்கிக் கோயில் 

பராசர முனிவர் - இவர் வசிட்ட 
கட்டும் முறையை முதன் 

ருடைய பேரர் . சத்தி முனிவர் 
முதலாகத் தொடங்கியவன் 

என்பவருக்குப் புதல்வர் . இவ 
இந்தப் பரமேச்சுரனேயாவன் 

ருடைய தாய் பெயர் திரசந்தி . 
என்று வரலாற்றறிஞர்கள் 

இவர் தாய் வயிற்றில் இருக்கும் 
கூறுகின்றனர் . 

தந்தை 

யிறந்தார் . 
பரம்புமலை 

என்னும் 

இவர் பிறந்து தாயினுடைய 
வள்ளலுக்கு உரிய மலை . இது மடியில் இருக்கையில் 
கொங்கு 

நாட்டில் உள்ளது விதவையாக இருத்தலைக் கண் 
என்கின்றனர் . 

பறம்பு மலை டார் . உதிரன் என்னும் அரக் 
என்றும் வழக்குண்டு . 

கனால் தந்தை இறந்ததை அறிந் 
பரவையுண்மண்டளி - சோழவள 

தார் . அரக்கர்களைக் கொல்லு 
நாட்டில் திருவாரூரில் கீழைத் 

வதற்காக ஒரு வேள்வியைச் 
தேர்த் தெருவில் இப் பெயரை 

செய்தார் . அதில் அரக்கர்கள் 

மாண்டனர் . 
யுடைய 

வந்து விழுந்து 
தேவாரம் பெற்ற 

நிருதியின் ஊர்தியாகிய பூதம் 
திருக்கோயில் 

இருக்கிறது . 
இங்கெழுந்தருளிய இறைவன் 

சிவபிரானை யெண்ணி ஓலமிட் 

டது . சிவபிரான் வேள்வியை 
ஒரு காலத்தில் வருணன் இந் 

நிறுத்துமாறு முனிவர்கட்குக் 
நகரத்தின் மீது ஏவிய கடலை 
உண்டு 

கட்டளையிட்டார் . முனிவர் 
செய்தமை 
வற்றச் 

களும் வேள்வியை நிறுத்திச் 
பற்றி இக் கோயில் இவ்வாறு 

சிவபிரானுடைய 
பெயர் பெற்றது என்பர் . 

அருளைப் 
கோவிலுக்குள் உள்ள குளத் 

பெற்றனர் . தத்தன் , அனந் 
தில் மூழ்கித்தான் 

தன் , நந்தி , சதுமுகன் , பருதி , 
சுந்தரர் 

முதலிய அறுவரும் இவருடைய 
மற்றொரு கண்ணையும் பெற் 

மக்கள் . இவர்கள் சரவணப் 
றனர் என்பர் . 

பொய்கையில் குதித்து அந் நீர் 
பராக்கிரம பாண்டியன் - பாஞ் 

நிலையை அலைத்து விளையாடிய 
சாலன் குறிச்சி கட்டபொம்மு 

அதில் வாழ்ந்த பல 
வழிமுறையில் முப்பதாவதாகப் 

மீன்கள் இறந்து மேலே மிதந் 
பட்டத்தை யடைந்தவன் . இவ 

தன . சிறுவர்கள் அம் மீன் 
னுடைய தந்தையின் பெயர் 

களைப் பொறுக்கிக் கோரையிற் 
வீர சென்னவன் . இவன் பன்னி 

கோத்து விளையாடினர் . அப் 
ரண்டு ஆண்டுகள் அரசாட்சி 

பொழுது அங்கு வந்த தந்தை 
புரிந்தான் . அதன் பின் மக 

யாகிய பராசரர் மக்களின் 
னாகிய விசய ரகுபதியென்பவன் 

செய்கையைக் கண்டு சினங் 
பட்டத்தை யடைந்தான் . 

கொண்டார் . " நீங்கள் மீன் 
பராங்குச நம்பி - இவர் எம்பா 

களாகுக் 

என்று வசவுரை 
ருடைய தம்பியரான சிறிய வழங்கினார் . சிறுவர்கள் 
கோவிந்தப் பெருமாளுடைய வசவுரைக்கு 

நீக்கங் 


போது 


பார்சரன் 


433 


பரிச்சித்து 


வது 


காலமான 


நன் 


டனர் . அதற்குப் பராசரர் , | பராந்தக பாண்டியன் இவன் 
" முருகக் கடவுள் இப் பொய் 

பரசக்கர கோலாகலனுடைய 
கையில் தோன்றுவார் . அவர் இரண்டாவது மகன் . முதலா 
பொருட்டு உமாதேவி இங் 

மகன் 

வரகுணவர்மன் . 
கெழுந்தருளுவார் . அவருடைய 

தமையனாகிய 

வரகுணவர்மன் 
திருமுலைப் பால் இப் பொய்கை 

பின் பராந்தக 
யில் கலக்கும் . அதனால் நீங்கள் பாண்டியன் அரசாட்சி செய்யத் 
வசவுரை நீங்குவீர்கள் என்று தொடங்கினான் . இவன் தன் 
கூறினார் . மச்சகந்தியைச் 

னுடைய தமையனைப் போல் 
சேர்ந்து வியாசரைப் பெற்றார் . சடையவர்மன் என்னும் பட்ட 
இவர் தாயினுடைய கருப்பத் முடையவனாக விருந்தான் . 
தில் பன்னிரண்டு ஆண்டுகள் இவன் கொங்கர்களைப் போரில் 
இருந்தவர் என்ப . இவருக்குச் வென்றும் பெண்ணாகட நகரை 
சித்திகள் யாவும் கைவந்திருந் 

யழித்தும் 

போர்களைச் 
தன் . 

செய்தான் . இவனுக்கு வீர 

நாராயணன் எனவும் பெயர் 
பராசரன் - சோழ வள நாட்டில் வழங்கியது . இவனுடைய 
இருந்த ஒரு மறையவன் . இவன் பட்டத்தரசியின் பெயர் வான 
மாந்தரஞ் சேரல் இரும்பொறை 

வன் மாதேவி . 
யிடம் பரிசு பெற்றுத் திரும்பிய பாரந்தகன் - இவன் ஆதித்தனுக் 
போது திருத்தங்காலில் தட்சணா 
மூர்த்தி என்பவன் குற்றமில்லா 

கும் திரிபுவனமாதேவிக்கும் 
மல் மறையோதியதைக் கேட்டு 

புதல்வனாகத் தோன்றியவன் 

கி பி . 907 இல் பட்டத்திற்கு 
மகிழ்ந்து அவனுக்கு 
கொடைகள் வழங்கினான் . 

வந்து 953 வரை அரசாண்டான் . 

இவன் தமிழ் நாடு முழுவதை 
பராந்தகச் சோழன் - சூரவாதித்த 

யும் தன்னுடைய ஆட்சிக்குக் 
சோழனுடைய வழி முறையில் 

கொண்டு வந்தான் . வடபகுதி 
தோன்றி உறையூரை அரசாட்சி 

யில் இருந்த வாணர் வைதும்பர் 
செய்து கொண்டிருந்தவன் . 

முதலியோரையும் வென்றான் . 
சாரமா முனிவர் என்பவர் 

இவன் சிறந்த சிவனடியானாக 
சிவபிரான் பொருட்டு 

விளங்கினான் . 

திருவாவடு 
லோகத்திலிருந்து கொண்டு 

துறை , 
வந்து பயிரிட்ட செவ்வந்தியின் 

இடங்களில் 

ரு 

க் கோயில் 
மலரை மலர் வாணிகன் பறித்து 

அமைத்தான் . இவனுக்கு நான்கு 
கொடுப்ப 

ஆண் மக்களும் இரண்டு பெண் 
யணிந்த தீவினையால் சாரமா 

மக்களும் இருந்தனர் . 
முனிவருடைய சினத்திற்கு | பரிச்சித்து 

அருச்சுனனுடைய 
இலக்கானான் . அவர் உறை 

மகனாகிய அபிமன்னுவிற்கு 
யூரின் மீது மண்மாரி பெய்யு 

உத்தரையிடம் பிறந்தவன் . 
வ ச வுரை வழங் 

இவன் தாய் வயிற்றிலிருக்கை 
கினார் . அவ்வாறே மண் மாரி 
பெய்து உறையூர் அழிந்தது . 

யில் பாரதப் போர் நடந்தது . 

அசுவத்தாமன் பாண் டவர் 
மண்மாரிக்கு அஞ்சி ஓடிய 

களுடைய 
இவனும் அழிந்தொழிந்தான் . 

வழி முறையை 

அழிக்க வேண்டுமென்று கணை 
இவனுடைய மனைவி ஒருத்தி செலுத்தினான் . 
மட்டும் 

அஃது உத் 
உயிர் பிழைத்துக் 

தரையின் வயிற்றிலிருந்த 
சரிகாற் சோழனைப் பெற்றாள் , 

கருவை யழிக்கச் சென்றது .. 


நாக 


செந்துறை 


முதலிய 


வந்து 


அதனை 


மாறு 


பரிதிமாற் கலைஞர் 


433 


பரிமளா சாரியார் 


வைணவ 


கண்ணபிரான் அத்திரத்தை 
அதட்டி விலக்கினார் . திருமா 
லுடைய திருவடிப் பரிசம் 
பெற்ற படியால் இவனுக்குப் 
பரிச்சித்து என்று பெயருண்டா 
கியது . தருமர் இவனுக்கு முடி 
சூட்டிவிட்டு உடன் பிறந்தார் 
களோடு சுவர்க்கஞ் சென்றார் . 
அறநெறிப்படியே இவன் அரசு 
செய்தான் . ஒருநாள் காட்டிற்கு 
வேட்டையாடச் சென்றான் . 
அங்குத் தவத்திலிருந்த முனி 
வரைக் கண்டு உரையாடினான் . 
அவர் யாதும் மறுமொழி பேசா 
திருக்கவே செத்த பாம்பு 
ஒன்றை யெடுத்து அவருடைய 
கழுத்தில் மாலையாகப் போட்டு 
விட்டுச் சென்றான் , இச்செய் 
கையை முனிவருடைய மகன் 
உணர்ந்தான் . இவ்வாறு தீமை 
புரிந்த மன்னன் இன்றிலிருந்து 
ஏழாவது நாள் தட்சகன் என் 
னும் பாம்பினால் கடிக்கப்பட்டு 
மாளக்கடவன் என்று வசவுரை 
வழங்கினான் . அவ்வாறே இவன் 
பாம்பினால் கடியுண்டு 
டான் . 

இவனுடைய மகன் 
பெயர் சனமேசயன் . பரிச்சித் 
தின் வரலாறு சிறிது மாறு 
பாடாகவும் வழங்கும் . 


என்பது . 


பாய் என்னும் மாதை 

மணக் 
தார் . இவருடைய இலக்கண 
இலக்கிய மீமாம்ச அறிவையும் 

நூல்களில் இருந்த 
ஆழ்ந்த பயிற்சியையும் கண்ட 
சுவாமி சுதீந்திரர் என்பவர் 
இவரைத் தம்முடைய மடத்தின் 
தலைவராக இருக்கும்படி 
வேண்டினார் . அவருடைய 
விருப்பப்படியே தஞ்சை இரகு 
நாத பூபாலர் என்பவர் முன்பு 
துறவறத்தை மேற்கொண்டார் .. 
இராகவேந்திரர் என்று துறவுப் 
பெயர் கொண்டார் . இவருக்கு 
இடப்பட்ட பிள்ளைப் பெயர் 
வெங்கண்ணபட்டர் 
இவர் பலவூர்களுக்கும் பயணம் 
போய் ஆதோணியை அடைந் 
தார் . அப்பொழுது அங்கே 
நவாபு சித்திமசுத்தான் என்ப 
வன் அதிகாரத்தில் இருந்தான் . 
அவன் இவருடைய பெருமை 
யைப்பற்றிக்கேள்விப்பட்டான் . 
இவரைத் தன்னிடம் வரவழைத் 
தான்.மூடப்பட்ட ஒரு வெள்ளித் 
தட்டில் இவருக்குப்புலால் உண 
வைப் படைத்தான் . இவர் 
அதனை உணர்ந்து கொண்டு 
தட்டின் மேல் 

தண்ணீரைத் 
தெளித்தார் . பிறகு தட்டைத் 
திறந்து பார்த்தார் . தட்டு 
நிறையப்பழங்களும் மலர்களும் 
காணப்பட்டன. 

நவாபு 
இதனைக் கண்டு அஞ்சினான் . 
தன்னுடைய குற்றத்தைப் 
பொறுக்குமாறு வேண்டினான் . 
துங்கபத்திரை யாற்றுக் கரை 
யில் உள்ள மந்திரலாயம் என் 
னும் சிற்றூரை இவருக்குத் 
தானமாகக் கொடுத்தான் . 
அங்கு இவர் 
வனத்தைத ஏற்படுத்திக் 
கொண்டு 

ஆண்டுகள் 
சமயப்பணி செய்து கொண்டிருந் 
தார் . 

அரிய 
எழுதினார் . பகவத் கீதைக்குத் 
தெளிவுரை எழுதினார் . பரி 
மளம் என்னும் பெயருடைய 


மாண் 


பரிதிமாற்கலைஞர் - தம் பெயரைத் 
தமிழாகச் செய்ய விரும்பிய 
சூரிய நாராயண சாத்திரியார் - 
சூரியன் - பரிதி ; நாராயணன் 
மால் : சாத்திரியார் - கலைஞர் ; 
என்று தமிழ்ப்படுத்தி வழங்கி 

சென்னை கிறித்தவக் 
கல்லூரியில் தமிழ்ப் பேராசிரி 
யராக விளங்கியவர். 


னார். 


பிருந்தா 


பல 


நூல்கள் 


பரிமளா சாரியார் 

இவருடைய 
தந்தையார் பெயர் திம்மண்ண 
பட் . தாயார் பெயர் கோபி 
காம்பா . இவர் மத்வவைணவ 
சம்பிரதாயத்தை மேற்கொண்ட 
வர் . கும்பகோணத்தில் வேத 
நூல்களைக் கற்றார் . சரசுவதி 

6.பெ. 20 


பரிதாபந்தீர்த்த பிள்ளையார் 


431 


பரிமேலழகர் 


அரசன் 


கால 


நியாய சுத்தத்துக்கு அழகிய 
விளக்கவுரை ஒன்று எழுதினார் . 
அதனால் இவருக்குப் பரிமளா 
சாரியார் என்னும் சிறப்புப் 
பெயர் வழங்கப்பட்டது . இவர் 
1671 ஆம் 

ஆண்டில் 
மானார் . 
பரிதாபந்தீர்த்தபிள்ளையார் - இப் 
பிள்ளையார் திருப்பத்தூர் 
என்னுமிடத்தில் தனிக் கோயில் 
ஒன்றில் எழுந்தருளி யுள்ளார் . 
ஒரு மாதுக்கு அடுத்தடுத்துப் 
பெண் குழந்தைகளே பிறந்தன . 
இதனால் சினங்கொண்ட அவ 
ளுடைய கணவன் , " அடிக்கடி 
பெண்ணாகவே பெறும் நீ 
வீட்டைவிட்டு ஓடிப்போ என்று 
கூறி அடித்து விரட்டினான் . திக் 
கற்றவளாக இருந்த அப்பெண் 
தன் கைக்குழந்தையோடு அப் 
பிள்ளையார் கோவிலுக்கு வந்து , 
அப்பனே ! என்னுடைய 
தொல்லைகளை நீதான் 

தீர்த் 
தருள வேண்டுமென்று " கூறி 
அழுது கொண்டு படுத்திருந் 

மறுநாள் காலையில் 
எழுந்து பார்க்கும்பொழுது 
தன்னுடைய குழந்தை ஆண் 
குழந்தையாக இருக்கக் கண் 
டாள் . அன்று முதல் அக்கோவில் 
பிள்ளையாருக்குப் பரிதாபம் 
தீர்த்த பிள்ளையார் 
பெயருண்டாகியது . 
பரிமேலழகர் - இவர் தொண்டை 
நாட்டில் காஞ்சீபுரத்தில் 
இருந்தவர் . இவருக்கு இடப் 
பட்ட பிள்ளைப்பெயர் அழகர் 
என்பது . இளமைப் பருவத்தி 
லேயே தென் மொழியையும் 
வடமொழியையும் நன்கு கற் 
றுணர்ந்தார் . திருவள்ளு 

திருக்குறளுக்குத் 
தருமர் , மணக்குடவர் , தாமத் 
தர் , நச்சர் , பரிதி , திருமலையார் , 
மல்லர் , கவிப்பெருமான் , 
காளிங்கர் என்பவர்கள் இவு 
நக்கு முன்னரே உரையியற்றி 


யிருந்தனர் . இவர் தாமும் ஓர் 
உரையை இயற்றினார் . தம் 
முடைய உரையை 
முன்பு அரங்கேற்றஞ் செய்ய 
எண்ணித் தம்முடைய விருப் 
பத்தை அரசனிடம் தெரியப் 
படுத்தினார் . அரசன் " உருக்குப் 
பரிமேல் இருந்து உம்முடைய 
உரையைக் கூ று வீராயின் 
நான் 

அதனை ஒப்புவேன் 
என்றனன் . அவ்வாறே இவர் 
பழுக்கக் காய்ச்சிய பரிமேல் 
அமர்ந்து தம்முடைய உரையை 
அரங்கேற்றஞ்செய்தார் . அது 
முதல் பரிமேலழகர் என்று 
பெயர் உண்டாகியது . 
ருடைய உரையை அரங்கேற்ற 
அவையில் இருந்து கேட்ட 
அறிஞர்களிற் சிலர் , திருத்தகு 
சீர்த் தெய்வத்திருவள்ளுவர்தங் , 
கருத்தமைதி தானே கருதி - 
விரித்துரைத்தான் , பன்னு 
தமிழ்தேர் பரிமேல் அழக 
னெனு , மன்னும் உயர் நாமன் 

எனவும் , " பாலெல் 
லாம் நல்லாவின் பாலாமோ 
பாரிலுள்ள 

நூலெல்லாம் 
வள்ளுவர் செய் நூலாமோ 
நூலிற் , பரித்த உரையெல்லாம் 
பரிமேல் அழகன் , தெரித்தஉரை 
யாமோ தெளி " எனவும் பாராட் 
டினர் . இவர் காலத்தில் நச்சி 
னார்க்கினியர் முதியவராக இருந் 
தார் . பரிமேல மூகர் தம்முடைய 
உரையை நச்சினார்க்கினியரி 
டம் காட்ட எண்ணினார் . 
நச்சினார்க்கினியருடைய இல்லத் 
திற்குச் சென்று 

உரையைக் 
காட்டினார் . " குடம்பை தனித் 
தொழியப் புட்பறந்தற்றே 
என்னுங் குறளுக்கு 

இவர் , 
" முன் தனியாத முட்லை 
தனித்துக்கிடப்ப அதனு 
கிடந்த புள் பருவம் வந்த காலத் 
துப்பறந்து போன தன்மைத்து ” 

உரையெழுதியிருத் 
தலைப் பாராட்டினார் . 
குடம்பை என்பதற்குக் கூடு 


வந்து " 


தனள் . 


என் 


ருடைய 


என்று 


தாம் 


பருணா தன் 


435 


பலராமர் 


என்று 


பரி 


ஒருநாள் 


எழுதியிருப்பது விசாரசருமன் என்னும் அந்தண 
பொருத்தமன்று என்று புகன் னுடைய மகன் . கல்வியறிவினுஞ் 
றார் . பரிமேலழகர் தம்முடைய சூழ்ச்சித்திறத்தினும் ஒற்றாய் 
உரையில் ஆங்காங்கு திருக் தலிலும் வல்லவன் . தமயந்தி 
கோவையார் , நாலடியார் ,சீவக யின் தந்தையாகிய வீமன் தன் 
சிந்தாமணி , சிலப்பதிகாரம் , னுடைய மகளைக்கண்டுபிடித்த 
மணிமேகலை முதலியவைகளை 

பிறகு மருமகனாகிய நளனைக் 
மேற்கோள் எடுத்துக்காட்டி கண்டு பிடிப்பதற்கு இவனைப் 
ருப்பதாலும் , கம்பராமா பலவிடங்கட்கும் 

அனுப்பி 
யணம் முதலியவைகளை அவ் 

னான் . நளன் உருமாறி வடிவம் 
வாறு எடுத்துக் காட்டாமையா வேறுபட்டவனாக இருதுபன்ன 
லும் இவருடைய காலம் கம்ப 

னிடம் இருந்தும் இவன் தன் 
ருடைய காலத்திற்கு முற்பட்ட னுடைய சூழ்ச்சியினால் அவன் 
தாகஇருக்கலாம் என்று எண்ணு நளனே என்று பலவகையினுந் 
கின்றனர் . நக்கீரனார் இயற்றிய தேர்ந்துணர்ந்து வீமனுக்குச் 
திருமுருகாற்றுப்படை , 

செய்தி தெரியப்படுத்தினான் . 
பாடல் ஆகியவைகட்கும் இவர் பர்த்துருகரி - ஏழாம் நூற்றாண் 
உரை செய்ததாகக் கூறுவர் . 

டில் இருந்தவர் . பர்த்துருகரி 
பருணாதன் - ( க ) இவன் ஒரு நீதிசதகம் , சிருங்காரசதகம் , 
மறையவன் . சருகு முதலியவை வைராக்கியசதகம் முதலிய 
களை யுண்டு சிவபூசை செய்து 

நூல்களை 

வடமொழியில் 
கொண் டிருந்தான் . 

இயற்றியவர் . இவர் அரசராக 
தருப்பை கொய்யும் பொழுது 

இருந்து மனைவியின் தீய ஒழுக் 
இவனுடைய கையி 

கத்தைக் கண்டு அதனால் வெறுப் 
லறுக்க அதனால் உதிரம் ஒழுகி படைந்து துறவறத்தை மேற் 
யது . அதனைக்கண்ட பருணாதன் கொண்டவர் என்பர் . 
இன்பக் கூத்தாடினான் . அப் 
பொழுது சிவபெருமான் ஒரு 

பலராமர் - இவர் வசுதேவருடைய 
மறையவராக அவ்விட புதல்வர் . 

வர் . உரோகணியிடம் 
" எதற்காகக் கூத் 

பிறந்தவர் . கண்ணனுக்கு 
அண்ணன் . 

வெண்மை நிற 
தாடுகின்றாய் ? என்று உசாவி 
பருதணாதன் அதற்கு 

மனைவியின் பெயர் இரேவதி . 
யாதும் மறுமொழி கூறாமல் 
மேலுங் 

கூத்தாடிக்கொண் இவர் கலப்பையைப் படைக் 
சிவபிரான் விர 

கலமாகக் 

கொண்டுள்ளபடி 
டிருந்தான் . 
லின் அறுபட்ட பாகத்தை 

யினால் அலாயுதன் எனவும் ஒரு 

பெயர் 
அகற்றினார் . அவ்விடத்தி 

உண்டு . காமபாலன் 
அமுதமொழுகியது . 

என மற்றொரு பெயருங் கூறு 

வர் . 
மேலுஞ் சிறிது நேரங்கழித்துத் 

தாம் எண்ணியபடியே 
திருநீறு ஒழுகியது . இதனைக் 

யமுனை உறுதி செய்யாதபடி 
கண்ட பருணாதன் மறையவர் 

யால் தம் கலப்பைப் படையால் 
வடிவங் கொண்டு வந்த மாதே அதனை 

ஒரு முறை இவர் 
வனைப் பணிந்து போற்றினான் . 

காய்ந்து பிளந்தார் . அவ்வாறு 
சிவபிரான் இவனுக்குக் கணத் 

கலங்கிவந்து இவருக்கு ஒரு 
தலைமையை அளித்தார் . 

ஆடையை வழங்கியது . 

அதனை இவர் அணிந்து கொண்ட 
பருணாதன் - ( உ ) விதர்ப்ப நாட் 

படியினால் நீலாம்பரன் எனவும் 
டில் குண்டின புரத்திலிருந்த ஒரு பெயர் நீண்டு நின்றது 


அஃது 


சென்று , 


வருடைய 


னார் . 


முடையவர் . 


லிருந் 


நீல 


பலாயவன் 


436 


பலி தன் 


காலை 


உடன் 


t 


இவர் மிகுந்த முன்சினம் உடை இவன் குதிரை வேள்வி செய் 
யவர் . இவர் தருமகுணம் 

கையில் திருமால் காசிபரிடத் 
உடைய பாண்டவர்களை விரும் திலே வாமனராய்ப் பிறந்து 
பாமல் கொடியவர்களாகிய பலியின் வேள்விச் சாலைக்குப் 
துரியோதனன் 

முதலியவர் 

போய் மூன்றடி மண் இரந்தனர் . 
களையே விரும்பி இருந்தார் . இது திருமாலின் மாயை என்று 
இவருடைய மனப்போக்கை வேள் வியாசானாகிய சுக்கிரன் 
நன்குணர்ந்திருந்த கண்ண உணர்ந்து " கொடாதே என்று 
பிரான் இவரைத் துரியோதன கூறித் தடுத்தனன் . அதனைப் பலி 
னுக்குப் படைத் துணையாகச் கேளாமல் வாமனர் கேட்டபடி 
செல்லுமாறு கூறினார் . மூன்றடி மண் கொடுத்தனன் . 
துரியோதனனும் இவருடைய வாமனராகவந்த மால் இரண்டு 
துணையைப் பெரிதாக மதித் அடிகளால் மூன்றுலகங்களையும் 
திருந்தான் . ஆனால் இவரோ 

அளந்து மற்றும் 

ஓரடிக்கு 
அச்சமயத்தில் உதவி செய்யா இடங் கேட்டனர் . பலி தன் 
மல் தீர்த்த யாத்திரை போய் னுடைய தலையைக் காட்டினான் . 
விட்டார் . இவருடைய 

வாமனர் தம்முடைய 
செய்கையை எண்ணி 

அவன் தலைமீ துவைத்துப்பாதலம் 
நூலாளர்களும் “ பாப்புக் வரை அழுத்தினார் . பாதல் உல 
கொடியா ற்குப் பால்மேனியான் கத்திலேயே எல்லா இன்பங் 
போலத் , தாக்கி அமருட் டலைப் களையும் நுகர்ந்திருக்கச் செய் 
பெய்யார் - போக்கி , வழியராய் தார் . இவ் வுலகில் பாட்டனாகிய 
நட்டார்க்குமாதவஞ்செய்வாரே பிரகலாதனும் 

இருக் 
கழிவிழாத் தோளேற்றுவார் " கின் றனன் . 

வனுடைய 
என்று எள்ளி நகையாடியுள்ள மனைவியின் பெயர் விந்தியா 
னர் . 

வலி 

இவனுக்கு நூறு மைந் 
பலாயனன் - வீமன் விராட நகரத் 

தர்கள் . சிரஞ்சீவிகளில் இவ 
தில் கரந்துறைந்து மடைத் 

னும் ஒருவன் . இவனுடைய 
தொழிலை மேற்கொண்டிருந்த 

மைந்தர்களில் மூத்தவன் வாணா 
வைத்துக் கொண்ட 

சுரன் . இவன் எலியாக இருந்து 
பெயர் . 

திருமறைக் காடென்னு 

சிவாலயத்தில் திருவிளக்கைத் 
விரோசனன் என்னும் 

தூண்டிய படியால் சக்கர 
அரசனுக்குத் தேவி என்பவ வர்த்தியாயினன் என்பர் . 
ளிடம் பிறந்த ஓர் அசுரன் . | பலி தன் - இற்றைக்கு ஆயிரத்து 
பிரகலாதனுடைய பேரன் ; முந்நூறு ஆண்டுகட்கு முன்பு 
இவன் மாபெரும் வீரன் . இவன் பாண்டி வள நாட்டில் 

பிரான் 
ஒரு வேள்வி செய்தான் . அவ் மலை என்னும் ஊரில் இருந்தவன் . 
வேள்வியில் குதிரை , தேர் , 

கருவி நூல்களோடு அரிய நூல் 
சிங்கக்கொடி , வில் , இரண்டு 

கள் பலவற்றையும் நன்கு ஓதி 
அம்பறாத்தூணி ஒரு கவசம் 

யுணர்ந்து சிறந்திருந்தான் . 
கியன உண்டாயின . இவனுக் 

இவனிடம் அவையச்சம் என் 
குப் பிரகலாதன் கவசம் ஒன்று 

னும் தீக்குணம் மிகுந்திருந்த 
கொடுத்தான் . சுக்கிரன் உருளைப் 
படை கொடுத்தான் . 

இவனுடைய கல்வி 
இவன் நலம் எதற்கும் 

பயன்படா 
இவைகளைக் கொண்டு விண் 

தொழிந்தது . பாணசூரி என்னும் 
லகம் முதலியவைகளை அறிஞனோடு 

சொற்போர் 
வென்று அரசாண்டிருந்தான் . செய்ய முயன்று அவைக்களத் 


போது 


பலி 


* 


படியால் 


R 


f 


487 


பல்காயனார் 


பல்லவராயன் சிறுவன் 


என 


வழுதி 


c 


தில்யாதும் பேசமுடியாதவனாய் அகப்பா என்னும் 

அரணை 
இழிவடைந்தான் , 

வென்று கைக் கொண்டான் . 
பல்காயனார் - பழங்காலப்புலவர் 

பூழியர் , மழவர் , கொங்கர் 
களில் ஒருவர் . இவருடையயாப் 

ஆகிய வீரர்களைப் படையிற் 
பிலக்கண நாற்பாக்கள் 

சேர்த்திருந்தான் . தன்குடியில் 
சிலயாப்பருங்கலக் காரிகைமுத 

உள்ள முதியவர்களை ஆதரித் 
லிய நூல்களில் மேற்கோள் காட் 

துப் பாராட்டினான் . அவர் 
டப்பட்டிருக்கின்றன . 

கட்கு வேண்டிய நிலப்பகுதி 

களைக் கொடுத்து வாழச் செய் 
பல்குன்றக்கோட்டம் - தொண்டை 
நாட்டின் பெரும்பிரிவாகிய 

தான் . ஒருமுறை மேலைக்கடலி 

னும் கீழைக்கடலினும் யானை 
இருபத்து நான்கு கோட்டங் 
களுள் ஒன்று . 

களைக் கொண்டு ஒரே பகலில் 
. பலகுன்று 

நீரை வருவித்து நீராடினான் . 
களைத் தன்னகத்தே கொண் 

அயிரை என்னும் 

மலையில் 
டிருந்தபடியால் பல்குன்றக் 

இருந்த கொற்றவையைத் தன் 
கோட்டம் 

வழங்க முன்னோர் செய்தவாறே தானும் 
லாயிற்று . 

வழிபட்டான் . பாலைக்கௌ தம 
பல்யாகசாலை முதுகுடுமிப் பெரு னார் என்னும் புலவர் இவனைப் 

இவன் வடிம்பலம்ப புகழ்ந்து பாடியிருக்கிறார் . 
நின்ற பாண்டியனுடைய வழி அப்புலவர் அந்தணர் . அப் 
முறையில் தோன்றியவன் . புலவர் விரும்பியவாறு பத்து 
இவனுடைய இயற்பெயர் குடுமி வேள்விகளைச் செய்து அவரை 
யென்பதுது . 

இவன் அரசர்கள் யும் அவர் மனைவியையும் சுவர்க் 
செய்தற்குரிய வேள்விகள் பல கம் புகச் செய்தான் . இவ்வரசன் 
வற்றைச் செய்து சிறப்புற்றா இறுதிக்காலத்தில் 
னாகையால் இவனுடைய இயற் பூண்டதாகக் கூறுவர் . 
பெயருக்கு முன்னே பல்யாக 
சாலை என்னும் அடைமொழி 

பல்லவராயன் காஞ்சிமாநகரில் 
சேர்ந்து வழங்கலாகியது.இவன் 

அரசாட்சி செய்திருந்த அரச 
களில் 

ஒருவன் . கணிகண் 
செய்த வேள்விகள் ஆயிரமென் 
பர் . இவனுடைய பெயர் கல் 

ணரைத் தன்மீது பாடலியற்றக் 
வெட்டுக்களிலும் இடம் பெற் 

கேட்டு 

அவர் பாடமுடியா 
றிருப்பதாக அறிஞர்கள் 

தென்றபடியால் ஊரைவிட்டு 
கின் றனர் . 

நீங்கக்கூறிப் பின் பெருமாளும் 
இவனுடைய 

நீங்கினமை 

கண்டு 
சிறப்பை 

பிழை 
விளக்கக் 

கூடிய 
பாடல்கள் புறநானூற்றில் 

பொறுக்க வேண்டியவன் . 
உள்ளன . 

பல்லவராயன் சிறுவன் மும் 
பல்யானைச் செல்கெழு குட்டுவன் - 

பல்லவராயன் என்று 
சேரமன்னர்களில் 

ஒருவன் . 

பட்டம் பெற்ற ஒருவர் சிறந்த 
பெருஞ்சோற்று தியன் 

வள்ளலாக 

விளங்கினார் . 
லாதனுடைய மகன் . இமயவரம் அவருக்குச் சிறுவன் ஒருவன் 
பன் நெடுஞ்சேரலாதனுக்குத் இருந்தான் . அச்சிறுவனுக்குச் 
தம்பியும் , சேரன் செங்குட்டு சங்கிராமசோழன் என்பவன் 
வனுக்குச் சிற்றப்பனுமாவன் . விளையாட்டு வண்டி ஒன்றைக் 
இவன் பேராற்றல் உடையவன் . தங்கத்தால் செய்து கொடுத் 
உம்பற்காடு என்னுஞ் சேர தான் . சிறுவன் வண்டியைத் 
நாட்டுப்பகுதியில் தன்னாட் தெருவில் இழுத்து ஒருநாள் 
சியை நடத்தி 

நடத்தி இருந்தவன் . விளையாடிக் கொண்டிருந்தான் . 


கூறு 


முடிப் 


1 


பல்லவ கோனரி 


488 


பவானி சங்கரன் 


நூல் 


என்று 


னூல் 


வேறு 


பல 


அப்பொழுது ஒரு புலவர் அச் சைன அந்தணர்கள் இன்றும் 
சிறுவனுடைய தந்தையைக் வழிபாடு செய்து வருகிறார்கள் . 
கண்டு பரிசில் பெற்றுச் செல் பவணந்தி முனிவர் இலக்கிய 
வதற்கு வந்தார் . தந்தை ஊரில் இலக்கணப் பயிற்சியிற்சிறந்து 
இல்லை . விளையாடிக் கொண் விளங்கியவர் . இவர் காலத்தில் 
* டிருக்குஞ் சிறுவனைப் பார்த்து , வாழ்ந்திருந்த சீயகங்கன் என் 

தம்பி ! உன்னுடைய தந்தை வன் எல்லோரும் எளிதில் 
இப்பொழுது ஊரில் இருப்பா உணர்ந்து கொள்ளுமாறு இலக் 
ரானால் நல்ல பரிசு கொடுப் 

ஒன்று 

செய்ய 
பார் . புலவர்கள் பரிசுபெற வேண்டுமென்று 

இவரை 
வந்து பெறாமற் போவது நல்ல வேண்டிக்கொள்ள இவர் நன் 
தன்று கூறினார் . 

என்னும் 

இலக்கண 
இதனைக் கேட்ட சிறுவன் தான் நூலைச் செய்தார் . எழுத்துச் 
விளையாடிக் கொண்டிருந்த சொல் என்னும் இரண்டை மட் 
வண்டியை இரண்டு கைகளா 

டும் சுருக்கமாகவும் விளக்கமா 
லும் எடுத்துப் 

புலவரிடங் கவுஞ்செய்யப்பட்ட இவருடைய 
கொடுத்து “ இதனைவைத்துக் நன்னூல் இன்றும் சிறப்புடன் 
கொள்ளுங்கள் என்று கூறி விளங்குகிறது . 
னான் . புலவர் அதனைப் பெற்றுக் 
கொள்வதற்குத் 

தயங்கினார் . பவணமா தேவன் - தாதகி நாட்டு 
பிறகு தந்தையார் வந்து தம் மன்னன் மகனாகிய 

இவன் பூமிமா 
சிறுவனின் செய்கையைக் திலகம் என்னும் நகரில் இருந்து 
கேட்டு வியப்புற்றார் . அவ் அரசு புரிந்தான் . உயிர்களிடத் 
வண்டியோடு 

தில் 

பேரருள் 
வகையான பரிசுகளும் வழங்கி இவனுடைய மகனாகிய அசோ 
யனுப்பினார் . இதனால் அச்சிறுவ தன் என்பான் அன்னப்பறவை 
னுடைய இசை திசைதொறுஞ் பின் இளங்குஞ்சைக் கவர்ந் 
சென்று என்றும் நின்று புகழ் 

ததைக் குறித்து உள்ளம் வருந்தி 
பெற்றது . 

அக்குஞ்சை மீண்டுங் கொண்டு 
பல்லவ கோளரி 

போய்ப் பொய்கையில் விட்டு 

தெள்ளா 
றெறிந்த நந்திவர்மனுடைய 

விடச் செய்தவன் . 
சிறப்புப் பெயர்களில் ஒன்று . பவணம் 

நாகலோகம் . 
பல்லவனீச்சுரம் காவிரிப்பூம் 

செல்வ நலத்திலும் போக நலத் 
பட்டினத்தில் உள்ள திருக் திலுஞ் சிறந்து விளங்கியது . 
கோயில் . பல்லவமன்னனால் 

அணுகுதற்கரியது . 
கட்டப்பட்ட காரணத்தால் 
பல்லவனீச்சுரம் என்று பெயர் 

பவானி சங்கரன் 

இவன் சேது 
நாட்டை முப்பதாண்டுகள் 
ஆண்ட 

கிழவன் சேதுபதி 
பவணந்தி முனிவர் - இவர் சைன யின் மகன் . 
முனிவர் . கோயமுத்தூர் 

பட்டத்தையடையாத படியால் 
வட்டம் ஈரோடு கூற்றத்தில் கிழவன் 

சேதுபதிக்கடுத்தபடி 
புகைவண்டி யாகச் சேது நாட்டையாண்ட 
நிலையத்திற்கு அண்மையிலுள்ள 

விசயரகு நாதன் என்பவனுக்குத் 
( சீனாபுரம் ) சனகை 

தொல்லை 

ல்லை கொடுத் 
இவர் பிறந்து வளர்ந்த ஊரா 

கொண்டேயிருந்தான் . இவன் 
கும் . இவ்வூரில் ஆதிநாத தீர்த் 
தங்கரர் கோயில் இருக்கிறது . 

தஞ்சையரசனையும் புதுக் 
கோட்டையரசனையுந் 


உடையவன் . 


பிறர் 


பெற்றது . 


இவன் 


தான் 


மா 


பெருந்துறை 


என்பது 


க் 


துணை 


பவித்திரை 


199 


பழுவூர் 


டாக்கி 


வெகு . 


சேர்த்துக்கொண்டு சேதுபதி கண்ணனும் நம்முடைய பெய 
வசமிருந்த அறந்தாங்கிக் 

ராகிய வாசுதேவன் என்பதை 
கோட்டையைத் 

தாக்கினான் . மேற்கொண்டிருப்பதா என்று 
அதைத் தன் வசப்படுத்திக் உள்ளம் புழுங்கினான் . துணை 
கொண்டான் . இருபக்கத்தின 

வர் சிலரைச் 
ருக்கும் மாறிமாறிக் கடும் போர் 

கொண்டு கண்ணனோடு போர் 
நடைபெற்றது . வெற்றியும் செய்யச் சென்றான் . கண்ண 
தோல்வியும் ஒருவர் பங்கன்று னைப் பார்த்து , " வாசுதேவன் 
என்பதற்கேற்ப மாறிமாறி என்னும் பெயர் எனக்கே உரி 
வெற்றி தோல்விகள் 

ஏற் யது ; அதனை 

நீ வைத்துக் 
பட்டுக்கொண்டிருந்தன . இவ கொள்ளக் கூடாது . அவ்வாறே 
னும் தஞ்சைத் தளபதியும் சக்கரமும் எனக்குத்தான் உரி 
இராமநாதபுரத்தை முற்றுகை 

யது . அதனை நீ வைத்துக் கொள் 
யிட்டனர் . சுரங்கவழி யுண் 

ளுதல் கூடாது . அதனை நீ உட 

எளிதாகக் னே விட்டு விடுவாயாக " என்று 
கோட்டையைப் பிடித்துக் சொன்னான் . கண்ணன் , " நான் 
கொண்டனர் . சேதுபதியும் 

சக்கரத்தை விட்டுவிடுகிறேன் ” 
சேதுபதியைச் சேர்ந்தவர்களுங் என்று கூறித் தன் கைச்சக்க 
கொல்லப்பட்டனர் . 

பவானி 

ரத்தைச் சுழற்றி விட்டுவிட் 
சங்கரன் சேதுபதியானான் . டான் . அச்சக்கரம் சுழன்று 
இவனுடைய ஆட்சியில் அமைதி வந்து இவனுடைய தலையை 
உண்டாக வில்லை . இவன் சில 

றுத்துக் கொண்டு போய் 
ஊர்களைத் தருவதாக முன்னரே விட்டது . அதனால் இவன் இறந் 
கூறித் தஞ்சை மன்னனை 

தொழிந்தான் . 
ஏமாற்றி இருந்தான் . ஆகவே 
சினங்கொண்டிருந்த 

தஞ்சை 

பழநி - பழனி - முருகக்கடவுள் 
மன்னன் சங்கரனுடைய 

துறவிக் கோலத்தோடு எழுந் 
வர்கட்குத் துணையாகத் தன் 

தருளியுள்ள பழநி மலையின் 
அனுப்பினான் . 

பெயர் . பழம் - நீ -என்று சிவ 
போரில் தோல்வியடைந்த 

பிரானும் உமாதேவியும் முருகக் 
இவனைத் தஞ்சைக்கு இழுத்துக் 

கடவுளைப் பார்த்துக் கூறிய 
கொண்டு போய்ச் சிறையி 

கொள்ளின் 

தாகப் பொருள் 
லடைத்தனர் .. அங்கு இவன் 

நி - யும் , பழனங்களாகிய வயல் 
கள் சூழ்ந்த 

இடம் எனப் 
மாண்டான் . 

பொருள் கொள்ளின் னி - யும் , 
பவித்திரை எச்சதத்தன் என் எழுதப் பெறும் . 
னும் அந்தணனுடைய மனைவி . 

பழ நியப்பன் 

சேர்வைக்காரர் 
சண்டேசுரருக்குத் தாய் . இவள் இவர் ஏறக்குறைய முந்நூறு 
நற்குடிப்பிறப்பு , சுற்றந்தழு ஆண்டுகட்கு முன்பு சோழவள 
வுஞ் சிறப்பு முதலிய பண் நாட்டில் நொச்சியூரில் வாழ்ந் 
புகளமையப் பெற்றவள் . 

திருந்தார் . இவர் திருவுசாத் 
பவுண்டரன் - இவன் குருநாட்டை 

தானப் புராணம் பாடியிருக் 
அரசாட்சி செய்த மன்னன் . 

கிறார் . 
இவனுக்கு வாசுதேவன் என பழுவூர் திருச்சிராப்பள்ளிமா 
வும் பெயர் வழங்கியது . வட்டம் உடையார் பாளையம் 

இயற்கையாகவே தாலுகாவில் அமைந்துள்ளபழை 
கண்ணபிரான் மீது நெடுஞ் மையான ஊர் ; இது சிறுபழு 
சினங் கொண்டிருந்தான் . வூர் பெரும் பழுவூர் என்னும் 


பகை 


படையை 


இவன் 


பழையகோட்டை 


46 


பழையனூர்நீல 


- 


ஒரு கள்ளிக் 


இருபிரிவுகளையுடையது . இவற் 
றுள் சிறுபழுவூர் இந்நாளில் 
கீழப்பழுவூர் 

என்று 

வழங் 
கப் பெறுகிறது . பழு என் 
னுஞ் சொல்லுக்கு ஆலமரம் 
என்பது பொருள் . ஆலமரத்தை 
இறைவன் எழுந்தருளுமிடமாக 
அந்நாளில் கொண்டிருந்ததால் 
ஊர் பழுவூர் என்று வழங்கப் 
பெற்றது .இப்பழுவூரின் கீழ்ப் 
பகுதியின் பண்டைக்காலப் 
பெயர் அவனிகந்தர்வபுரம் . 
அவனிகந்தர்வ ஈச்சமரம் 
எனவுங் கூறுவதுண்டு . இங் 
குள்ள சிவபிரானுடைய 
கோயில் இந்நாளில் அகத்தீசு 
வரர் கோயில் என்று வழங்கப் 
பெறுகிறது . 
பழையகோட்டை இவ்வூர் 
கோவை மாவட்டத்தில் ஈரோட் 
டிற்குத் தெற்கே பதினெட் 
டாவது கல்லில் இருக்கிறது . 
இதனுடைய பழைய பெயர் 
பழையனூர் என்பர் . ஒளவை 
யாரால் புகழ்ந்து பாராட்டப் 
பெற்ற காரி என்னும் வள்ளல் 
வாழ்ந்த ஊர் இஃதென்பர் . 
பழையனூர்நீலி இவள் முன் 
பிறப்பில் நவஞ்ஞானி என்னும் 
பெயருடைய அந்தண மாதாகப் 
பிறந்திருந்தாள் . இவளுடைய 
கணவன் தீயொழுக்கத்தில் ஈடு 
பட்டு அதற்குத் 

தடையாக 
இருந்த மனைவியாகிய இவளை 
யும் புதல்வனையுங் கொன்றான் . 
இவள் இறக்கும்போது 

தன் 
கணவனைக் கொன்று பழிக்குப் 
பழி வாங்க வேண்டும் என்னும் 
எண்ணத்தோடு இறந்தாள் . 
ஆகவே 

திருவாலங்காட்டில் 
புரிசை கிழார் என்பவருக்கு 
மகளாகப் பிறந்தாள் , பேய்க் 
குணங்கள் முற்றும் இவளிடம் 
அமைந்திருந்தபடியால் புரிசை 
இவள் 

பேயென் 
றுணர்ந்து நீக்கி விட்டார் . 

திருவாலங்காட்டை 


யடுத்த பழையனூர்க் காட்டில் 
இவள் பேயாகச் சுற்றிக் 
கொண்டிருந்தாள் . இவளுடைய 
தமயன் 

வேல மரத்தில் 
பேயாக விருந்தான் . அம் 
மரத்தை வேளாளர்கள் எழுபது 
பேருஞ் சேர்ந்து வெட்டி விட் 
டார்கள் . ஆகவே வேளாளர் 
களையுந் தன்னுடைய கணவனை 
யுங் கொன்றொழிப்பதற்கு 
இவள் சமயம் பார்த்துக் கொண் 
டிருந்தாள் . 

முன் பிறப்புக் 
கணவன் தரிசன செட்டி என் 
னும் பெயரோடு பிறந்திருந் 
தான் . அவன் ஒருநாள் பழைய 
னூர்க் காட்டுவழியே வந்தான் . 
சமயங்கிடைத்த தென்று 
மகிழ்ந்த இவள் 
கட்டையைக் குழந்தையாக்கிக் 
கொண்டுகணவனைவழிமறித்துச் 
சொற்போரிடத்தொடங்கினாள் . 
கணவன் இது பேயின் வேலை 
யென்று அஞ்சிக் கலங்கினான் . 
அவளை விட்டு ஓட்டம் பிடித் 
தான் . 

அவளோ தொடர்ந்து 
ஓடினாள் . பழையனூரில் தலை 
வர்களாக இருந்த வேளாளர் 
களிடம் முறையிட்டான் . அவர் 
களையுங் கொன்றொழிக்கத் திட் 
டம் போட்டிருந்த இவள் பல 
மாயாசாலங்களைச் செய்து 
தரிசன செட்டி இவளுடைய 
கணவனென்றே வேளாளர்களை 
நம்பச் செய்தாள் . வேளாளர் 
தரிசன செட்டியையும் நீலியை 
யும் அன்றிரவு ஒரு வீட்டில் தங்கி 
இருக்கச் சொன்னார்கள் . தரிசன 
செட்டி தன்னுடைய உயிருக்கு 
அழிவு நேரிடும் என்று வற் 
புறுத்திக் கூறியும் வேளாளர் 
கள் கேட்கவில்லை . 

" உன்னை 

விட்டால் 
நாங்கள் எழுபதுபேருந் தீப் 
பாய்ந்து உயிர் துறக்கி மும் 
என்று உறுதிமொழி கூறினார் 
கள்.வேறு வழியில்லாத தரிசன 
செட்டி அன்றிரவு அவளோடு 
ஓர் இல்லத்தில் தங்கினான் . நீலி 


இவள் 


கொன்று 


கிழார் 


. 


பழையாறை 

1 

பள்ளிகொண்டான் 

அழைக்கப் பட்டது . புறச்சம் 
நள்ளிரவில் அவனைக் கொன்று யத்தார் பழையாறையில் 
உயிரைப்போக்கிப் பழி தீர்த் தழைத்திருந்த காலத்தில் அக் 
துச் சென்றாள் . மறு நாட் காலை கோவிலை அடைந்திருந்தனர் . 
யில் வேளாளர்கள் 69 பேருந் 

நாவுக்கரசர் உண்ணாவிரத 
தரிசன செட்டி இறந்து கிடத்தலைக் மிருந்து அக்கோயிலைத் திறக்கச் 
கண்டு தீவளர்த்துத் தாங்களும் 

செய்தார் . 
அத்தீக்குழியில் விழுந்து மாண் 
டார்கள் . வயலுழுதற்கு 

பளிக்கறைமண்டபம் - இம்மண்ட 

ஒரு 
வன் வயலுக்குச் சென்றிருந் 

பம் முன்னாளில் காவிரிப்பூம்பட் 
தான் . நீலி அவனுடைய மகளைப் 

டினத்தில் இருந்தது . இவ்வறை 
போல் வடிவெடுத்துச் சென் 

யின் சுவர் பளிங்குக்கற்களினால் 
வேளாளர்கள் தீப்பாய்ந்த 

கட்டப்பட்டிருந்தமையின் இப் 
செய்தியைக் கூறினாள் . அவன் 

பெயர் பெற்றது . 

இவ்வறை 
கலப்பைக்கொழுவால் தன்னைக் 

யினுள் இருப்பவர்களுடைய 
குத்திக் கொண்டு செத்தான் . 

உருவம் வெளியே தெரியும் , 
நீலி இவ்வாறு பழி வாங்கித் 

இம்மண்டபத்தில் புத்தரடிச் 
தன்னுடையஎண்ணத்தை முடித் 

சுவடமைந்த இருக்கையொன்று 
தாள் . 

இருந்தது . மணிமேகலை தன்னை 

உதயகுமரன் கவரவந்த 
பழையாறை - சோழவள நாட்டில் 

பொழுது இந்தமண்டபத்திலே 
கும்பகோணத்திற்கு அண்மை 

தான் மறைந்து கொண்டாள் . 
யில் தெற்குப்பக்கத்தில் உள்ள 
ஊர் . பல்லவமன்னன் நந்தி பள்ளிகொண்டான் 

( க )வடார்க் 
வர்மன் இவ்வூரைத் திருத்தித் காடு மாவட்டத்தில் குடியாத்தம் 
தன்னுடைய பெயரை அதற் புகைவண்டி நிலையத்திற்குத் 
கிட்டு நந்திபுரம் என்று மாற்றி தெற்கே மூன்று மைல் தொலை 
னான் , இங்கு திருமால்கோயில் வில் பாலாற்றின் கரையில் 
ஒன்றைக்கட்டி அதற்கு நந்தி 

உள்ள ஓர் ஊர் இங்குள்ள 
புரவிண்ணகரம் என்று பெயர் 

திருமால் பள்ளி கொண் 
சூட்டினான் . சோழமன்னனாகிய கோலத்தோடு விளங்குவார் . 
இராசராசன் காலம் வரையி 

பிறவிடங்களிலும் 

பள்ளி 
லும் நந்திபுரம் என்னும் பெயர் கொண்ட கோலமாக இருந்தா 
பழையாறைக்கு வழங்கி 

இங்குமட்டும் பள்ளி 
வந்தது . இவ்வூரிற் 

கொண்டான் என்று பெயர் ஏற் 
னுடைய மாளிகை 

பட்டிருக்கிறது . கோயிலிலுள்ள 
விளங்கிற்று . ஆயிரம் மாடங் கல்வெட்டுக்களில் இருந்து இக் 
களையுடையதாய் விளங்கிய கோயில் கி . பி . பத்தாம் நூற் 
அம்மாளிகை ஆயிரத்தளி என்று முண்டில் இருந்த 

விக்கிரம 
பெயர் பெற்றது . இராசராச சோழன் காலத்துக்கு முன்ன 
னுடைய உடன் பிறந்தாளாகிய 

தாகவே 

கட்டப்பட்டிருக்க 
குந்தவையின் தனிமாளிகை வேண்டுமென்று 

ஆராய்ச்சி 
யொன்றும் அந்நகரில் அமைந் யாளர்கள் எண்ணுகிறார்கள் . 
திருந்தது . சோழனுடைய 
மாளிகை இருந்த இடம் இந் பள்ளிகொண்டான் - ( உ ) இவன் 
நாளில் சோழமாளிகை 

வலையர் குலத்திலே தோன்றிய 
னுஞ் சிற்றூராக விளங்கு கின் ஒரு செல்வன் . இவன் அறிவு 
றது . அவ்வூரின் வடபால் நலமும் பெற்றிருந்த படியால் 
இருந்த பழைமையான சிவன் தன்னைப் புகழ்ந்து பாடிவந்த 
கோயில் வடதளி என்று புலவர்கட்குப் பொருள் வழங்கி 


லும் 


சோழ 


சிறந்து 


என் 


பள்ளிச்சந்தம் 


442 பன்னிரண்டாஞ் செட்டியார்கள் 


வள்ளல் எனப் புகழ்பெற்று அடைந்திருந்த சிற்பவேலையின் 
விளங்கினான் . நையாண்டிப் சிறப்பை இங்குள்ள சிற்பங்கள் 
புலவர் என்பவர் , 

( வள்ளி நன்கு புலப்படுத்திக் கொண் 
கொண்டான் மயிலேறிக்கொண் டிருக்கின்றன . 
டான் மதிபோலுமலை , வெள்ளி 

பனிக்கட்டிலிங்கம் - ( அமர்நாத் ) 
கொண்டான் விடையேறிக் 

பனிக்கட்டியே சிவலிங்கமாக 
கொண்டான் விண்ணவர்க்கமு 

அமைந்து அன்பர்களைப் பேரின் 
தம் , துள்ளிகொண்டான் புள்ளி 
லேறிக்கொண்டான் சுப்சோ 

பத்தில் அழுத்தும் புதுமை அமர் 

நாத்தில் நிகழ்கிறது . அமர் 
பனஞ்சேர் , பள்ளி கொண்டான் 

நாத் என்பது காச்மீரத்தின் 
புகழ்ஏறிக்கொண்டான் என்று 
பார்க்கவென்றே " என்று பாடி 

தென்பகுதியில் .சீநகரில் இருந்து 

90 மைல் தொலைவில் இருக்கி 
யுள்ளார் . 

றது . இதன் உயரம் 17500 அடி . 
பள்ளிச்சந்தம் - பண்டைத் தமிழ இதன் சிகரத்தில் 150 அடி அக 
ரசர்களும் செல்வர்களும் லமும் 90 அடி உயரமுமுள்ள 
பௌத்தக்கோயில் 

பள்ளி 

ஒரு குகை இருக்கிறது . இக் 
வாசல் முதலியவைகட்கு இறை குகையில்பனிக்கட்டியேசிவலிங் 
யிலியாக விட்ட நிலமும்ஊரும் கமாக அமைந்து விளங்குகிறது . 
பள்ளிச்சந்தம் என்று பெயர் ஆவணித்திங்கள் முழுத்திங்கள் 
பெற்றன . தென்னாட்டிலே நாள் அன்று அந்தப்பனிக்கட்டி 
திருக்கோயிலூர் வட்டத்திலும் லிங்கம் மிகப்பெரிதாக விளங் 
தஞ்சைமாவட்டத்திலும்சிவகங் கும் . குளிர் மிகுந்த இந்த 
கைவட்டத்திலும்பள்ளிச்சந்தம் இடத்தை அடைந்து வழிபாடு 
என்னும் பெயருடைய ஊர்கள் செய்வது மிகுந்த நல்வினை 
இருக்கின் றன . ஆனால் அவ் உள்ளவர்கட்கு 

மட்டுமே 
வூரும் நிலங்களும் இந்நாளில் கிட்டக்கூடியதாகும் . 
பளத்தக்கோயில்களின் ஆட்சி 
யில் இல்லை . 

பன்னகாபரணன்-தாருகாவனத்து 

முனிவர்கள் சிவபிரானிடம் 
பறந்தலை - மறவர் கூட்டமாக பகைமை கொண்டு ஒரு தீய 
வாழும் இடங்கள் பறந்தலை வேள்வியைச் செய்தனர் . அதி 
எனப்படும் . இவர்களுடைய லிருந்து தோன்றிய பாம்புகளை 
குடியிருப்பு ஊகம்புல்லால் இறைவனைக் கொல்லுமாறு 
வேய்ந்த மதிலாற் சூழப்பட் அனுப்பினர் . இறைவன் அப் 
டிருக்கும் . தலைவாயிலில் அம் பாம்புகளை அணிகலன்களாக 
புக்கட்டும் பறையுந்தொங்கும் . அணிந்து கொண்டார் . அதனால் 
வாயிலிலே சங்கிலியிற்கட்டிய சிவபெருமானுக்கு இவ்வாறு 
நாய் நிற்கும் . இந்நிலத்திற்குத் ஒருபெயர் உண்டாகியது . 
தெய்வம் காளி . 

பன்னிரண்டாஞ் செட்டியார்கள் - 
பனமலை தென்னார்க்காடு 

இவர்கள் இரத்தினகிரியென் 
வட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர். 

வாட்போக்கியை யடுத் 
பல்லவர்காலத்துக் கற்கோயில் 

துள்ள ஊர்களில் வாழ்பவர் 
ஒன்றினால் இவ்வூர் சிறப்புற்று 

கள் . இரத்தினகிரீசுவரர் சில 
விளங்குகிறது . இரண்டாம் 

செட்டிக்குடிகளிடம் அவர்க 
நரசிம்மவர்ம பல்லவன் இங்கு 

ளுடைய உடைமையில் பன்னி 
தாளகிரீசுவரர் ஆலயம் என்னுங் 
கோயிலை எழுப்பியுள்ளான் . 

ரண்டில் ஒரு பங்கைப்பெற்றுக் 

கொண்டு 
பல்லவர்காலத்துக் கலைஞர்கள் 

அவர்களுக்குள் 
நேர்ந்த வழக்கைத் தீர்த்து 


மா 


னும் 


பன்னிரண்டு சோதிலிங்கங்கள் 


145 


பழையன் 


வீடு 


வைத்தபடியால் பன்னிரண் திருமுறை ; திருமூலர் திருவாய் 
டாஞ் செட்டியார்கள் என்று மலர்ந்தருளிய திருமந்திரம் பத் 
பெயர்பெற்றனர் . 

தாவது திருமுறை ; திருவாலவா 
பன்னிரண்டு சோதிலிங்கங்கள் - 

யுடையார் திருமுகப் பாசுரம் 

முதலிய நாற்பது பிரபந்தங்களும் 
வழிபடுபவர்கட்கு 
பேற்றை அளிக்கக்கூடிய பன் 

பதினொன்றாந் திருமுறை; சேக் 
னிரண்டுசோதிலிங்கங்கள் நமது 

கிழார் பாடியருளிய திருத் 

தொண்டர் புராணமாகிய 
பரதகண்டத்திலே உள்ளன . 
சௌராட்டிரத்தில் சோமநாதர் ; 

பெரியபுராணம் பன்னிரண்டா 
திருச்சைலத்தில் மல்லிகார்ச்சு 

திருமுறை . இவ்வாறு 

பன்னிருதிருமுறைகள் தொகுக் 
னர் ; உச்சயினியில் மகாகாளே 

கப்பட்டுள்ளன . 
சுவரர் ; நர்மதா நதிக்கரையில் 
ஓங்காரேசுவரர் ; " திருக்கேதா பழையன் - இவன் பாண்டி நாட் 
ரத்தில் கேதாரநாதர் ; இடா 

டில் மோகூரில் இருந்த குறுநில 

மன்னன் . பெரிய போர்வீரன் . 
கினி என்னுமிடத்தில் பீமசங் 
கரர் ; வாரணாசியில் ( காசி ) விசு 

அரியகுணங்கள் பல அமையப் 
வேசுவரர் ; கோதாவரிக்கரை 

பெற்றவன் . கோசர் என்னும் 
யில் திரியம்பகேசுவரர் ; சிதா 

ஒருவகை வீரமரபினரைத் 
பூமியில் வைத்தியநாதர் ; தாரு 

துணையாக அமைத்துக்கொண்டு 
காவனத்தில் நாகேசுவரர் ; 

வியக்குமாறு 

முடிமன்னரும் 
இராமேசுரத்தில் இராமேசு 

அரசாட்சி செய்திருந்தான் . அந் 
வரர் ; சிவாலயத்தில் குச்மேசு 

நாளில் மதுரையில் இருந்து 
வரர் இவைகள் ஒளிவடிவாய் 

அரசு புரிந்திருந்த வீரகேசரன் 
அமைந்து விளங்குகிறபடியால் 

என்னும் பாண்டியமன்னன் 
சோதிலிங்கங்கள் என்று பெயர் 

பால் அன்புடையவனாக விளங் 
பெற்றன . 

கினான் . இருவரும் ஒருவருக் 

கொருவர் உதவிகள் புரிந்து 
பன்னிருதிருமுறைகள் 

கொண்டிருந்தனர் . பாண்டிய 
சமயத்தவர் போற்றிப்பாராட்ட மன்னனுக்கு உரிய வேம்பினைத் 
வேண்டிய நூல்கள் இன்னவை 

காவல் 

மரமாகப் 
இன்னவை என்பதைப் பிற் பாவித்துத் தன் நகரில்வைத்துப் 
காலத்தினர் தெளிவாக பாதுகாத்து வந்தான் . இவ 
உணர்ந்து கொள்ளுமாறு சேக் னுடைய இசை திசைபோய் 
கிழார் சிறந்த நூல்களைப் பன் விளங்கியது . அறுகை என்னும் 
னிருதிருமுறைகள் என்று வேறொரு குறுநில மன்னன் 
பெயர் கொடுத்துத் தொகுத் இவன் மீது உட்பகை கொண் 
தார் . அந்நூல்கள் திருஞான டிருந்தான் . அவ்வுட்பகையை 
சம்பந்தருடைய தேவாரங்கள் முளையிலேயே கிள்ளி யெறி 
1,2,3 திருமுறைகள் ; திருநாவுக் யாது வளரவிட்டு விட்டான் . 
கரசருடைய தேவாரப்பதிகங் 

அவ்வ றுகை 

மாபெரும் வீர 
கள் 4,5,6 ஆந் திருமுறைகள் கனாகிய சேரன் செங்குட்டுவனை 
சுந்தரருடைய தேவாரம் ஏழா வனோடு போர் மூட்டி விட் 
வது திருமுறை. திருவாதவூரடி டான் . இவனால் அவனை வெல்ல 
கள் திருவாய்மலர்ந்தருளிய திரு முடியவில்லை . அச் செங்குட்டு 
வாசகம் திருக்கோவையார் வன் இப்பழையனைத் தோற் 
என்பன 8 ஆம் திருமுறைகள் ; கடித்து இவனுடைய காவல் 
திருவிசைப்பா திருப்பல் மரத்தை அடியோடு வெட்டி 
லாண்டு முதலியன ஒன்பதாம் இவனுடைய பட்டத்து யானை 


சைவ 


தனக்குங் 


பறை நிலை 


414 


பாகீரதி 


விழா 


பிறகு 


சுக 


- 


களை 

வண்டியீர்க்கும் பகடு பாகவதம் பகவானுடைய 
களாக்கி மரத்தை யேற்றிச் லாறு பெருமை ஆகியவைகளைக் 
சென்று தன் வெற்றிக்கு அறி 

கூறும் நூலாகையால் இதற் 
குறியாக முரசங்கள் செய்தான் , குப் பாகவதம் என்று பெயர் 
இப்பழையனைப் பல புலவர்கள் உண்டாகியது . 

பகவான் 
பாடியுள்ளனர் . 

தொடர்புள்ளது பாகவதம் , 

பகவான் என்பது திருமாலுக் 
பறை நிலை - ஒருவகைச் சிறு நூல் .. 

குரிய சிறப்புப் பெயர்களுள் 
அரசர்கட்கு முடிபுனை 

ஒன்று . பாகவதம் 

முதலில் 
விலும் , கடவுளர் விழாவிலும் 

வியாச முனிவரால் அவருடைய 
நாடும் நகரமும் நலம் பெற 
வேண்டுமென 

புதல்வராகிய சுகமுனிவர்க்குக் 
இயம்பி வரும் 

கூறப்பட்டது. 
நெறியை வஞ்சிப்பாவில் 

முனிவரால் பரீட்சித்து மன்ன 
அமைத்துப்பாடுவது . இந்நூல் 
இலக்கணம் பன்னிரு பாட்டிய 

னுக்குக் கூறப்பட்டது . பின் 
லில் கூறப்பட்டிருக்கிறது . 

சூதமுனிவரால் நைமிசவனத்து 

முனிவர்களுக்குக் கூறட்பட் 
பனந்தன் இவன் கதிரவகுல 

டது . 

வடமொழியின் மொழி 
மன்னனாகிய 

பெயர்ப்பாக ஆரியப்ப புலவர் , 
நபாகனுடைய 
மகன் . தாய்பெயர் சுப்பிரபை . 

செவ்வைச் சூடுவார் ஆகியோர் 
வில் வேல் வாள் 

தமிழ்ச் செய்யுளாகப் பாடி 

முதலிய 
படைக்கலப் பயிற்சியை நன்கு 

யுள்ளனர் . 
பெற்றிருந்தான் . இவனுடைய 
மனைவியின் பெயர் பிரியவதி . பாகீரதி - ( க ) தேவராட்டியாகக் 
இவன் பேராற்றலும் பேரறி 

கோலம் பூண்ட ஒரு பெண் 
வும் அமைந்தவனாக விளங்கிய 

பிரச்சோதனனுடைய 

நகரில் 
மன்னர்களனைவரும் 

இருந்தவள் . தலைமக்கள் உத 
இவனைப் பாரட்டினர் . இவன் 

யணனால் கல்வி கேள்விகளிற் 
ஊக்கம் மிகுந்தவனாக இருந்த 

சிறந்து விளங்குதலைக் கண்ட 
படியால் ஆக்கம் மிகுதியாகப் 

பிரச்சோதனன் மறுநாள் உத 
விளங்கினான் . 

இவ யணனை அழைத்துப்பாராட்டிப் 
னுக்கு நந்தன் , வத்சந்திரன் , 

படைகளோடு 
நரேந்திரன் என்னும் பெய 

கௌசாம்பி நகரத்திற்கு 
ருடைய மக்கள் மூவர் இருந்த 

அனுப்புவதற்கு எண்ணியிருந் 
னர் . 

தான் . இதனையுணர்ந்த யூகி 

தன்னுடைய சூளுறவு 
பனம்பாரனார் - அகத்தியருடைய 

சூளுறவு தவறி 

விடுமே யென்று எண்ணினான் . 
மாணாக்கர்கள் பன்னிருவரில் இவளையழைத்துத் 

தெய்வ 
ஒருவர் . இவர் 

பனம்பாரம் ஆவேசங் கொண்டவள் போல் 
என்னும் ஊரிற்பிறந்தபடியால் 

நடித்து நீர்விழாக் கொண்டா 
இவ்வாறு பெயர் உண்டாகி டச்சொல்லுமாறு இவளை ஏற் 

இவருடைய இடுகுறிப் படுத்தினான் . இவளும் அவ 
பெயர் இன்னதென்று தெரிய 

னுடைய கருத்தின்படி தெய்வ 
பெயரால் ஆவேசங் கொண்டா 

கொண்டாற் போல் 
ஒரு நூல் செய்ததாகக் கூறு 

நடித்து நீர்விழாக் கொண்டாட 
ஆனால் அந் நூல் இந் 
நாளில் இல்லை . இவர் தொல் 

ஏற்பாடு செய்தாள் . அச்சமயத் 
காப்பியத்திற்குப் பாயிரம் பாடி 

தில் தான் உதயணன் வாசவதத் 
யுள்ளார் . 

தையைக் கைப்பற்றிச் சென் 
றான் . 


படியால் 


பெற்று 


அவனைக் 


யது . 


வில்லை . இவர்தம் 


வர் . 


பாகீரதி ( உ ) 


445 


பாசுபதர் 


ளுடைய 


ஊரில் 


பாகீரதி - ( 2 ) கங்கைக்கு ஒரு மாலதி இவன் 

கோயிலுக்கு 
பெயர் . கதிரவன் வழிமுறை வந்து வரம் வேண்டினாள் . அவ 
யில் தோன்றிய பகீரதனுடைய 

வேண்டுகோளுக் 
தவத்தால் நிலவுலகத்திற்கு வந்த கிரங்கிய சாத்தன் சிறுகுழந்தை 
படியால் இப்பெயர் அடைந்த யாகி மாலதியின் மனத்துயரைப் 
னள் . 

போக்கினான் . 
பாக்கியவதி - இவள் ஒரு வைசியப் பாசதரன் - இவன் ஆயிரத்து இரு 
பெண் . இவளுடைய தமக்கை 
நூறு ஆண்டுகட்கு முன்பு 
யின் பெயர் புண்ணியவதி . கோதாவரியாற்றுக்கு வடகரை 
இவர்களிருவருங் கேதார நாதர் யிலிருந்த தருமசாலை என்னும் 
விரதம் அநுட்டித்து அரசரை ஊரில் மறையவர் 

மறையவர் குலத்தில் 
மணந்து செல்வ வாழ்க்கையில் தோன்றினான் . இவனுடைய 
இருந்தனர் . செல்வச்செருக் தந்தையின் பெயர் கன்மடன் . 
கினால் பாக்கியவதி விரதத்தை தாய்பெயர் சுசீலை . இவன் அழகு 
மறந்தாள் . அவளைத் தீவினை நலம் செல்வநலம் முதலியன 
சேர்ந்தது . அரசனால் நீக்கப் 

உடையவனாக இருந்தும் அறிவு 
பட்டு மகனோடு காட்டை நலம் சிறிதும் இல்லாதவனாக 
யடைந்தாள் . செல்வம் பெற்று இருந்தான் . கழிபெருங் காமி 
வருமாறு தமக்கையிடம் தன் யாய் விலைமாதர் மயக்கிற் பட்டு 
னுடைய மகனையனுப்பினாள் . அலைந்தான் . ஊர்கள் தோறும் 
தமக்கை தந்த செல்வத்தை 

திரிந்தான் . புதுவை என்னும் 
இருமுறை கள்ளர்கள் பறித்துச் 

ஒரு 

விலைமகளுக்குத் 
சென் றனர் . 

தொண்டு பூண்டு ஒழுகினான் . 
கேதார விரதத்தை மறந்த படி இவனுடையவரலாற்றைப் புது 
யினால் உண்டாகிய கேடு என் று வைப் புராணம் விரிவாகக் கூறு 
கூறியது . மீண்டுங் 

கிறது . 
விரதத்தைக் கடைப்பிடித்து 
இழந்த நன்னிலையை மீண்டும் பாசுபதர் - இவர்கள் மயேச்சுரர் 
அடைந்தாள் . 

எனவுங் கூறப்பெற்றனர் . 

இவர்களுடைய பழக்க வழக் 
பாக்சலசந்தி - தென் கிழக்கு இந்தி 

கங்களும் நம்பிக்கைகளும் 
யாவுக்கும் வட இலங்கைக்கும் 
இடையில் இருக்கும் குறுகிய 

புதுமையானவை . இவர்கள் திரு 

நீற்றை அணிவர் ; சிவனே முழு 
சலசந்தி . அகலம் நாற்பது 

முதற் கடவுள் என்பர் . இலிங் 
மைல் . சென்னையில் 1755 முதல் 

கத்தை அல்ல துசிவ மூர்த்தத்தை 
1763 வரை கவர்னராக இருந்த 

வணங்குவார்கள் . 

சிலர் தலை 
இராபர்ட்பாக் என்பவரின் 
பெயர் இதற்கு இடப்பெற் 

முடியைக் கத்தரித்து விடுவர் ; 

சிலர் மொட்டையடித்து விடு 
றிருக்கிறது . இஃது ஆதாமான் வர் ; சிலர் குடுமி வைத்திருப்பர் . 
பாலத்துக்கு வடக்கே யுள்ளது . 

இவர்கள் உலகப் பற்றை 
மன்னார் வளைகுடா இதற்குத் விட்டு மேனிலை யடைதற்குத் 
தெற்கே இருக்கிறது . 

தவ முயற்சியை மேற் கொண் 
பாசண்டச் சாத்தன் இவன் டிருந்தனர் . இவர்களிற் சிலர் 
பாசண்ட நூல்களை உணர்ந்த சிவகணங்களிடம் நம்பிக்கை 
வன் . முன்னாளில் இவனுக்குக் 

அவைகளை 
காவிரிப்பூம் பட்டினத்தில் உளங் குளிரச் செய்யும் 
கோவில் இருந்தது . மாற்றாள் பொருட்டு மக்களைப் பலியிடல் , 
குழந்தையைச் சாகக் கொடுத்த றெந்தவர்களுடைய இறைச் 


கேதார 


யுடையவர்களாய் 


பாச்சில் வேள் நம்பன் 


446 


பாண தான் 


டையை 


மாக 


சியைப் படைத்தல் முதலிய போராடிய முதலாவது விவீரன் 
காரியங்களில் நம்பிக்கை வீரபாண்டியக் கட்ட 
கொண்டிருந்தனர் . 

பொம்மனே . இம்மன்னனுக்கு 
பாச்சில் வேள் நம்பன் 

அஞ்சிய ஆங்கிலேயர்கள் தமது 
இவ 

நவீன போர்க் கருவிகளினால் 
ருடைய இயற் பெயர் நம்பன் . 
இவர் ஒரு புலவர் . 

பாஞ்சாலங் குறிச்சிக் கோட் 
எட்டாம் 

இடித்தழித்துத் 
நூற்றாண்டைச் சார்ந்தவர் . 
கல்வெட்டின் உதவியால் அறி 

தொலைத்த தோடு மன்னனையுங் 

கொன்றொழித்தனர் . 
யப் பெறுபவர்களில் இவரும் 
ஒருவர் . சோழமண்டலத்தைச் பாடலிபுரம் - இவ்வூர் தென்னார்க் 
சார்ந்த மழநாட்டின்கண் விளங் காடு மாவட்டத்தில் இருக்கிறது . 
கும் திருப்பாச்சிலாச் சிராமமே 

இங்கிருந்த சமணப்பள்ளி அக் 
இவரது ஊர் . சுவரன் மாறன் காலத்தில் புகழ் பெற்ற மட் 
என்னும் இரண்டாம் பெரும் 

இருந்தது . நாவுக்கரசர் 
பிடுகு முத்தரையனை இவர் தருமசேனர் என்னும் பெயரோடு 
பாடியிருக்கின்றார் . இந்த முத் சமணராக இருந்த காலத்தில் 
தரையன் திருக்காட்டுப் பள்ளி இந்த மடத்தில் இருந்து தான் 
யின் பக்கத்திலுள்ள நியமம் 

சமண சமயத் தொண்டு செய்து 
என்ற ஊரில் பிடாரியார் 

கொண்டிருந்தார் . 
கோயிலொன் றேற்படுத்தி , அக் 
கோயிலில் உள்ள தூண்களில் , 

பாண தரன் இவன் தொண்டை 
தன்மீது பாடிய பாடல்களைக் 

வள நாட்டிலே குமிழம்பட்டு 
குறித்திருப்பதோடு பாடிய 

என்னும் ஊரிலே முன்னாளில் 
புலவர்களின் பெயர்களையும் 

வாழ்ந்திருந்தான் . வேளாண் 
குறிப்பிட்டிருக்கின்றான் , அக் 

குலத்தினன் . 

வனுடைய 
கோவில் சிதைந்து போன படி 

தந்தையின் பெயர் வேலூ ர் 
யால் அதிலுள்ள தூண்களையும் 

கிழார் . பாண தரன் 

பயிர்த் 
கற்களையும் திருக்காட்டுப் 

தொழில் செய்வதில் சிறந்த 
பள்ளிக் கருகிலுள்ள செந்தலை 

அறிவுடையவனாகத் 
என்னும் ஊரில் கொண்டு 

திருந்தான் . நிலத்தின் மண்ணைக் 
சென்று ஒரு சிவன் கோவில் கதிரவன் நன்கு காயச் செய்யின் 
கட்டினார்கள் . அத் தூண்களுள் 

விளை நிலம் நன்கு 

விளைவைக் 
ஒன்றில் நம்பன் பாடிய பாடல் 

கொடுக்கும் என்னும் வள்ளுவர் 
கள் உள்ளன . பாடல்கள் யாவும் 

வாக்கைக் கடைப்பிடித்த இவன் 
கட்டளைக் கலித்துறைகளாக 

நிலங்களை நன்கு உழுது காயச் 
வும் வெண்பாக்களாகவும் 

செய்து மிகுந்த 

விளைவைப் 
காணப்படுகின்றன . 

பெற்றான் . அந்நாளில் 
பாஞ்சாலங் குறிச்சி - தமிழ் நாட் 

டில் பெரும் பஞ்சம் உண்டாகி 
டில் திருநெல்வேலி மாவட்டத் 

யது . வருத்தமுற்றுத் தன் 
தில் கோவில்பட்டி தாலுகா 

பாலடைந்த அனைவரையும் 
வின் தென்கிழக்கில் இருக்கும் 

இவன் ஆதரித்தான் . 

களுட் புலவர்களாகச் சிறந்து 
ஊர் . வரலாற்றுச் 

திகழ்ந்தவர்களைப் பஞ்சகாலம் 
மிகுந்த இடம் . கட்டபொம்ம போய் நல்லகாலம் வரும்வரை 
நாயக்கக் குறுநில மன்னர்கள் 

தன்னுடைய இல்லத்திலேயே 
பாஞ்சாலங்குறிச்சிக் கோட்டை 
யில் இருந்து அரசாண்டு வந்த 

வைத்துப் போற்றினான் . இவ 

னுடைய 
சர் , இந்திய விடுதலைக்குப் 

பெருமையை 
தாண்டை மண்டல 


திகழ்ந் 


நாட் 


அவர் 


சிறப்பு 


பாணன் 


449 


பாணினி 


படை 


வந்து 


முங் 


என் 


கை 


ஒரு சமயம் 


முடையாரும் " கோலூ ருழவுக் அநிருத்தனைத் தன்னுடைய அந் 
குடியானவன் றன் 

ழ 

ம் தப்புரத்துக்கு வரவழைத்துக் 
பட்டு , வேலூர்க் கிழானொரு களவாகக் கூடியிருந்தாள் . 
வேளாளன் பஞ்சம் விடியள இதனை உணர்ந்த பாணாசுரன் 
வும் , நாலூரிலுள்ள புலவோர்க் அநிருத்தனைச் சிறையில் அடைத் 
குந் தேசத்து நாவலர்க்கும் , தான் . கிருட்டிணன் 
மாலூரிலன்னங் கொடுத்தளித் யெடுத்துக் கொண்டு 
தான் தொண்டை மண்டலமே " இவனோடு போரிட்டார் . இவ 
என்று பாராட்டியுள்ளார் . 

னுடைய கைகளில் இரண்டை 

மட்டும் விட்டுவிட்டு மற்றவை 
பாணன் - இவன் சங்க காலத் 
தைச் சேர்ந்த 

களை வெட்டி விட்டார் . பிறகு 
ஒரு குறுநில 
மன்னன் . 

பாணாசுரன் அநிருத்தனையும் 
அகநானூறு 
நூற்றிருபத்தைந்தாவது பாட்டு 

உஷையையுங் கிருட்டிணனிடம் 
இவனை வடநாட்டவன் 

ஒப்படைத்தான் . இறுதியில் 
கூறுகின்றது . 

இவன் சிவகணத் தலைவனானான் . 
நூற்றுப்பதின் 

சிவபிரான் திருக் கூத்தியற் 
மூன்றாவது பாட்டு இவன் நாடு 

றும் 
வளம் பொருந்தியது என்று 

பொழுது இவன் தன் 
குறிக்கின்றது . 

னுடைய இரண்டாயிரங் 
இவன் கட்டி 

களாலும் குடமுழாவை முழக் 
என்பவனுடன் 

கும் பணியை முன்னர்ப் புரிந் 
கூடி , உறையூர் மன்னன் தித் 

திருந்தானாகையால் இவனுக்கு 
தன் என்னும் சோழன்பாற் 
போர் புரியச் சென்று , நகர்க்கு 

நற்கதி எளிதாயிற்று . இவன் 
வெளியே தங்கியிருந்த போது , 

அமைத்து வழிபட்ட இலிங்கங் 

கள் பாணலிங்கம் என்று பெயர் 
தித்தன் அவையிலெழுந்த , தித் 

பெற்றன . 
தனைப் பாராட்டும் பேரொலி 
கேட்டு , மக்களால் இவ்வாறு 

பாணினி - இவர் ஓர் அந்தணர் . 
பாராட்டுப் பெறும் 

தகுந்த பருவத்தை யடையு முன் 
னுடன் பொருது வென்றி பெற 

தாய் தந்தையர்களை யிழந்தார் . 
ஏலாதென்று எண்ணி 

இளை ஞராக இருக்கும் போதே 

ஓடி 
விட்டதாக அகநானூறு 

வறுமையால் வாடிய படியால் 
நூற்றிருபத்தாறாவது 

கல்வியை நன்கு கற்க முடிய 

பாடல் 
இயம்புகின்றது . 

வில்லை . கல்வியைக் கற்க விரும் 
முந் நூற் 
றண்பத்தாறாவது பாட்டால் , 

பிய இவர் வர்சர் என்னும் 
ஆரியப் பொருநன் என்பவ 

பெயருடைய பெரும் புலவரிடஞ் 
னோடு மற்போர் புரிந்து வெற்றி 

சென்று தம்முடைய எண்ணத் 
பெற்றவன் என்று 

தைக் கூறினார் . அவர் இவருக் 
றோம் . 

குக் கல்வி கற்பிக்க அருளுடன் 

இசைந்தார் . ஆயினும் இவ 
பாணாசுரன் - ஓர் அசுரன் பலிச் 

ருடைய அறிவு கூரியதாக வின் 
சக்கரவர்த்தியின் மகன் . மையின் படிப்பு நன்றாக 
சோணிதபுரத்து மன்னன் . 

வில்லை . உடன் கல்வி பயின்ற 
பிரானிடத்து அன்பு கொண்ட மாணவர்கள் இவரை எள்ளி 
வன் . இவன் சிவபிரானுடைய நகையாடினர் . தம்முடைய 
திருவருளால் இரண்டாயிரங் 

மதிக்கு நாணிய இவர் 
கைகளையும் பேராற்றலையும் தனியே யிருந்து கடவுளை 
பெற்றிருந்தான் . இவனுடைய எண்ணினார் . தமக்கு நன்றாகப் 
மகளின் பெயர் உஷை . 

படிப்பு வரவேண்டு மென்று 
கிருட்டிண னுடைய பேரன் வேண்டினார் . பரமன் 

. வெ 


அறிகின் 


மந்த 


இவள் 


பாண்டரங்கக்கூத்து 


448 பாண்டியன் ... நெடுஞ்செழியன் 


( 60 


இவன் 


குடியில் 


இவர் 


ளிய 


ருடைய முறையீட்டுக் ச் சகாதேவனுந் தோன்றினர் . 
செவிசாய்த்தார் . கலையறிவுகள் இவர்களுடைய வரலாற்றைப் 
யாவும் இவருக்கு அமையுமாறு பாரதம் விரிவாகக் கூறும் . 
அருள் புரிந்தார் . ஆகவே இவர் 

பாண்டி நாயகம் - திருத்தில்லையில் 
சில நாள் தனியே அமர்ந்து ஓர் 

சுப்பிரமணியப் பெருமான் 
இலக்கண நூல் இயற்றினார் . 

எழுந்தருளியுள்ள திருக் 
அதனைக் கொண்டு வந்து தம் 

கோயில் . மாறவர்மன் சுந்தர 
முடைய ஆசிரியரிடங் காட்டி 

பாண்டியன் கட்டிய கோவிலா 
னார் . ஆசிரியர் அதனைப் பார்த் 

கையால் இவ்வாறு 

பெயர் 
துப் பெரிதும் மகிழ்ந்தார் . 

பெற்றது . 
மற்றவர்களும் வியந்து பாராட் 
டினார்கள் . அதுமுதல் 

பாண்டியன் அறிவுடை நம்பி 
ருடைய புகழ் எங்கும் உயர்ந்து 

பாண்டியர் 
விளங்குவதாயிற்று . 

தோன்றிய ஓர் அரசன் . இவன் 
செய்த நூல் பாணினியம் என் கல்வி நலத்தையும் செல்வநலத் 
னும் பெயரை யுடையது . 

தையும் ஒருங்கே பெற்றதன் 
பாண்டரங்கக்கூத்து 

றிச் சிறந்த கொடைவள்ளலாக 

பாண்டு 
வெள்ளை ; அரங்கம் 

வும் விளங்கினான் . கோப்பெருஞ் 
அவை , 

சோழனுக்கு உயிர்த் தோழரும் 
அஃதாவது அம்பலம் . வெள் 
அம்பலத்தினிடத்திலே 

பேரறிஞருமாகிய பிசிராந்தை 

யார் . இவ்வரசன் மீது பொருண் 
நின்று இறைவன் ஆடிய கூத்துப் 

மொழிக்காஞ்சிபாடியிருக்கிறார் . 
பாண்டரங்கக் 

கூத்து என்று 
பெயர் பெற்றது . 

பாண்டியன் ஆரியப்படை கடந்த 

நெடுஞ்செழியன் - பாண்டிய 
பாண்டரங்கம் வானவராடிய 

மன்னர்களில் நெடுஞ்செழியன் 
பதினொருவகை ஆடலுள் இஃது 
ஒன்று . சிவபெருமான் 

என்று பெயருள்ளவர்கள் பலர் 

இருந்தார்கள் . 
ஆடியது . நான் மறைகளைக் 
குதிரைகளாகவும் 

இருந்து இவனை வேறு படுத்து 
வானவர் 
களைத் தேராகவும் கொண்டு 

வதற்கு ஆரியப் படை கடந்த 

சேர்த் 
சிவபெருமான் திரிபுரத்தை 

என்னும் சொல்லையுஞ் 
எரித்த காலத்தில் நெடும் புறம் 

தனர் . ஆரியப்படை யென்பது 
மறைத்து , வார் துகில் முடித்து , 

வடவாரிய நாட்டுப் படை வீரர் 
கூர்முள் பிடித்துத் தேர்முன் 

களையாகும் . தென்குமரிக்குத் 
நின்ற நான் முகன் காணும்படி , 

தெற்கிலிருந்த தமிழ் 
சுடுகாட்டிலாடும் பாரதி வடி 

கடல் கோளுட்படவே அந்நாட் 
வாகிய இறைவன் 

டிலிருந் பாண்டியர்கள் 
வெண்ணீ 

வடக்கு 

நோக்கி 
றணிந்தாடியது என்பர் 

வந்த 
அடி 
யார்க்கு நல்லார் ; ( சிலப் .6 : 44 . 

னர் . அந்நாளில் வடவாரியரும் 
5 உரை ) . அரும்பத உரையா 

தென்னாடு நோக்கி வந்தனர் . 
சிரியர் பைரவி ஆடியது என்பர் . 

அவ்வாறு வந்த 

ஒன்றை இந் நெடுஞ்செழியன் 
பாண்டவர்கள் பாண்டு 

வென்று புறங்காட்டி யோடச் 
மக்கள் . பாண்டு செய்தான் . இவன் கல்வியறி 
மன்னனுக்குக் குந்தி மாத்திரி 

விற் சிறந்து செய்யுளியற்றுந் 
என்று இரு மனைவியர் . இவர் 

திறமும் பெற்று விளங்கினான் . 
களில் குந்திக்குத் தருமன் வீமன் 

இவன் கல்வி கற்றலின் சிறப் 
அருச்சுனன் மூவரும் தோன்றி பைப் பற்றி ஒரு செய்யுள் 
கனர் . மாத்திரிக்கு 

நகுலனும் இயற்றியுள்ளான் 


அவர்களில் 


நாடு 


படைகளில் 


மன்ன 


னுடைய 


. 


பாண்டியன் கீரஞ்சாத்தன் 


449 


பாண்டியன் முடத் திருமாறன் 


மூலங் 


நாடக 


தன் 


பாண்டியன் கீரஞ்சாத்தன் - இவன் 
முடிவேந்தன் அல்லன் . பாண்டி 

வான் . 

இவன் நாடகத்தமிழ் 
மன்னர்களின் கீழிருந்த குறு 

நூல் ஒன்றை இயற்றினான் அது 
நிலத் தலைவன் . கீரன் என்பவ 

மதிவாணர் நாடகத்தமிழ் நூல் 
னுடைய மகனாதலின் கீரஞ்சாத் 

என்னும் பெயருடையது . நூற் 
தன் எனப்பட்டான் . 

பாவாலும் வெண்பாவாலும் 

இவன் 
கொடை நலத்தில் சிறந்து 

இயற்றப்பெற்றது.அடியார்க்கு 
விளங்கினான் . ஆவூர் 

நல்லார் சிலப்பதிகாரத்திற்கு 
கிழார் இவனைப் புகழ்ந்து பாடி 

உரை எழுதுவதற்கு 

மேற் 

கோளாகக் 
யுள்ளார் . 

கொண்ட இசை 

நூல்களுள் இதுவும் 
பாண்டியன் கூடகாரத்துத்துஞ்சிய 

ஒன்றாகும் . இந்நூல் இக்காலத் 
மாறன்வழுதி கூடகாரம்மன் 

தில் இல்லை . மறைந்தொழிந்த 
பது பாண்டி நாட்டிலிருந்த ஓர் 

நூல்களுள் ஒன்றாகி விட்டது . 
ஊர் . இப்பாண்டியன் 
னாட்டிற்குவடக்கிலிருந்த அரசர் 
களோடு பெரும்போர் செய்து பாண்டியன் முடத்திருமாறன் 
வெற்றி யடைந்தான் . 

குமரிநாடு கடற்பெருக்கால் 
னுடைய போராற்றலை வியந்து அழிந்தபிறகுகுமரியாற்றிற்கும் 
ஐயூர் முடவனார் , மதுரை மருத 

தாம்பிரபருணி யாற்றிற்கும் 
னிள நாகனார் என்னும் இருபுல 

இடையிலுள்ள நிலப்பரப்பில் 
வர்களும் பாடியிருக்கின் றனர் . 

தங்கியிருந்த தமிழ்மக்களுக்குத் 
இவன் காலத்தில் சோழ நாட் 

தலைநகராய் இருந்த கபாடபுரத் 
டைக் குளமுற்றத்துத் துஞ்சிய 

தில் தங்கி அரசாட்சி செய்தபாண் 
கிள்ளி வளவன் ஆட்சி புரிந்து 

டியமன்னர்கள் ஐம்பத்தொன் 
கொண்டிருந்தான் . 

பது பெயருக்குள் 

இவ்வேந்தனே 

இறுதியில ரசாட்சி செய்தவன் . 
பாண்டியன் சித்திரமாடத்துத் 

இவன்காலத்தில் நிகழ்ந்த ஒரு 
துஞ்சிய நன்மாறன் - இவன் 

கடல்கோளால் பாண்டிய நாட் 
சித்திரமாடம் என்னுமிடத்தில் 

டின் பெரும்பகுதியும் அதன் 
இறந்தான் . கள்ளங் கபடமற்ற 

தலைநகராகிய கபாடபுரமும் 
உள்ள முடையவன் ; சான்றோ 

அழிந்தொழிந்தன . இச்சமயத் 
ரைப் போற்றுஞ் சால்புடை 

தில் தான் தமிழ் நூல்கள் பல 
யவன் ; பெருவண்மையையும் அழிந்தொழிந்தன . கடல் 
இவன் மேற்கொண்டிருந்தான் . 

கோளுக்குத் தப்பிப்பிழைத்த 
இவனை மதுரைக் கூலவாணிகன் 

இம்மன்னனும் மக்கள் பலரும் 
சீத்தலைச் சாத்தனார் பாடியுள் 

தற்கால மதுரையை யடைந்து 
ளார் . 

அந்நகரைவளநகராக்கினார்கள் . 
பாண்டியன்மதிவாணன் - இவன் இங்கு இம்மன்னன் கடைச்சங் 
கடைச்சங்கத்தைப்புரந்த பாண் கத்தை அமைத்தான் . இச்சங் 
டியமன்னர்களுள் ஒருவன் .சிலப் கத்தின் மூலம் இவன் தமிழுக்கு 
பதிகார உரையாசிரியராகிய நல்ல தொண்டு செய்தான் . 
அடியார்க்கு நல்லார் இவன் தமிழ்மொழிப் பயிற்சியிலும் 
கடைச்சங்கத்தைப் புரந்தபாண் 

இம்மன்னன் சிறந்தவன்.இவன் 
டியருள் கவியரங்கேறியவன் பாலைத்திணையையும் குறிஞ்சித் 
என்று தம்முடைய உரைப்பாயி திணையையுஞ் 

சுவையாகப் 
ரத்திற் கூறியுள்ளார் . எனவே பாடுவதில்வல்லவன் . நற்றிணை 
இவன் செந்தமிழ்ப் புலமையிற் யில் இவன் பாடிய பாடல்கள் 
சிறந்து விளங்கிய வேந்தனா இரண்டு உள்ளன . 

பெ.அ -2 


உ 


பாண்டு 


450 


பாபநாச முதலியார் 


அவனை 


பாண்டு திங்கட்குல அரசன் தென்றும் பண்டைக் காலத்துப் 
விசித்திரவீரியன் தாயான பரி பவுத்தரால் வழிபாடு செய்யப் 
மளகந்தி வியாசரை வேண்ட பட்டுவந்ததென்றுந்தெரிகிறது . 
அவர் விசித்திரவீரியன் மனைவி 

பாதாளவிக்கிநேசுரர் - திருக்காளத் 
யாகிய அம்பாலிகையுடன் கூடி 

திக்கோயிலில் உள்ள 
னார் . அப்பொழுது பாண்டு 

பிள்ளையார் . நிலமட்டத்திற்குக் 
மன்னன் பிறந்தான் . இவனு 

கீழே முப்பதடி ஆழத்தில் 
டைய உடல் முழுவதும் வெண் 

உள்ளபடியால் இவ்வாறு பெய 
ணிறமாகிய பாண்டு என்னும் 

ருண்டாயிற்று . ( ஆழத்துப் 
நோய் பரவியிருந்தபடியால் பிள்ளை யார் என்பதைப்போல ) . 
பாண்டு என்னும் பெயர்பெற் 
றான் . இவனுடைய பெரிய பாதாளலிங்கேசுவரர்- திருவண்ணா 
தாயான அம்பிகையிடம் வியா 

மலைத் திருக்கோயிலில் நிலமட் 
சருக்குப் பிறந்த திருதராட்டிரன் 

டத்திற்குக் கீழே அமைந்துள்ள 

திருக்கோயிலில் 
குருடனானபடியால் 

எழுந்தருளி 
அரசனாக வைத்துக் கொண்டு யுள்ள இறைவன் பெயர் . 
இவனே அரசாட்சி புரிந்தான் . பாதாள வைரவன் - இப்பெய 
பாண்டுகம்பளம் - இஃது இந்திர ருடைய சிறுதெய்வமொன்று 
னிடமிருந்த ஆசனம் என்றோ 

நிலத்துக்குள் ளிருப்பதாகவும் 
அவன் போர்த்தியிருந்த போர் 

கிணறு தோண்டும்போது தண் 
வையென்றோ எண்ணுகின்ற 

ணீர் கண்டவுடன் இவ்வைர 
னர் . உலகில் நல்லவர்கட்கு 

வனுக்குப் பொங்கலிட்டால் 
ஏதேனுந் தீமைநேரிடின் இந்தப் 

தண்ணீர் தாராளமாகக் கிடைக் 
பாண்டுகம்பளம் நடுநடுங்கும் . 

குமென்றுஞ் சிலர் நம்புகிறார் . 

கள் . 
இதனால் இந்திரன் செய்தி 
யறிந்துகொண்டு அந்த நல்ல பாதாளீச்சுரம் - சோழவள நாட் 
வர்கட்கு உதவி செய்ய முற்படு டில் இராசமன்னார் குடிக்கு 
வன் . 

வடக்கில் ஒருமைல் தொலைவில் 
பாதபங்கயமலை - மகத நாட்டின் 

உள்ள ஒரு தேவாரம் பெற்ற 
தலைநகராக விருந்த இராசக் 

சிவப்பதி . இவ்வூர் இந்நாளில் 
கிருக நகரத்தின் அண்மையில் 

பாமணி , பாம்பணி என வழங் 
இருந்தது . புத்ததேவன் எல்லா 

கப்பெறுகிறது . பாதாள உல 
உயிர்களுக்கும் தருமசிந்தையை 

கத்தில் நின்றும் ஆதிசேடனது 
உண்டாக்க எண்ணி 

தம்பியாகிய தனஞ்செயன் என் 

அவைக 
ளெல்லாங் கண்டு கேட்குமாறு 

னும் பாம்பு பிலத்தின் வழியே 
இதன் மேலே நின்று அறவுரை 

வந்து வழிபாடு செய்து பேறு 
கூறியபொழுது அவனுடைய 

பெற்ற தலமாதலின் இவ்வாறு 
அடிச்சுவடு தங்கப் பெற்றமை 

பெயர்பெற்றது . 
யின் இப்பெயர் பெற்றது . பா நுகம்பன் இவன் சிவகணங் 
இதனைக் கிருத்திர கூடம் என களில் ஒருவன் . ஆயிரம் வாய் 
இக்காலத்தில் வழங்குகின்ற கள் உடையவன் . சிவபிரா 
னர் . 

னுடைய திருமுன்பு ஆயிரம் 
பாதபீடிகை - புத்தனுடைய அடிச் 

வாய்களாலும் சங்கு ஊதுவது 
சுவடுள்ள பீடம் . இஃது 

இவனுடைய தொழில் . 
- இலங்கைத்தீவு , காவிரிப்பூம் பாபநாச முதலியார் : ( முத்தமிழ்க் 
பட்டினம் , மணிபல்லவத் தீவம் கவி ராஜசேகரர் ) - இவர் பதி 
முதலிய இடங்களில் இருந்த னெட்டாம் நூற்றாண்டின் முற் 


2 


பாம்பணக்கவுண்டர் 


451 பாரதம் பாடிய பெருந்தேவனார் 


| 


கின்றார் . 


பகுதியைச்சார்ந்தவர்.கும்பகோ. விளக்காகப் போடப்பட்ட 
ணத்தில் வசித்து வந்தார் . தஞ்சா விளக்குகளில் ஒளி குறைய 
வூரில் ஆண்ட ஏக்கோஜி என்ற அதனை முகத்தால் தீண்டி 
மகாராட்டிர அரசரை 

இவர் 

ஒளியை மிகுதிப்படுத்தினான் . 
தமது கும்பேசர் குறவஞ்சியில் இதற்கு அடுத்த பிறப்பில் 
குறிப்பிடுவதால் ( பாட்டு -6,43 ) விரோசனன் என்னும் அரச 
அவர் காலத்தில் வாழ்ந்தவர் னுக்கு மாபலி என்னும் பெய 
என்று தெரிகிறது . துக்கோஜி ருடைய மகனாகப் பிறந்து வாம 
யின் மகனான இந்த ஏக்கோஜி னாவதாரத்திருமாலுக்குத்தானம் 
1736-37 . இல் ஆட்சி புரிந்தவர் . வழங்கி எல்லா நன்மைகளையும் 
சிவபெருமானிடம் பத்திசான்ற அடைந்தான் . ( உ ) இராமநாத 
வர் . சிவனைப் போற்றிப் பல புரத்திற்கும் இராமேசுரத்திற் 
அரிய பாக்கள் இயற்றியிருக் கும் இடையில் உள்ள கடல் 

‘ நடமாடித் திரிந்த பாம்பன் என்னும் பெயரால் 
உமக்கு என்னும் காம்போதி குறிக்கப்படுகிறது . 
ராகக் கீர்த்தனை பெரும்புகழ் 
வாய்ந்தது . கும்பகோணத்தில் பாம்பாட்டிச்சித்தர் - பதினெண் 
கோயில் கொண்டுள்ள கும்பே 

சித்தர்களில் ஒருவர் . பாண்டி 
சர் பேரில் இவர் குறவஞ்சி 

நாட்டில் இருந்ததாகக்கூறுவர் . 
பாடியுள்ளார் . 

இவர் காட்டிற்சென்று கொண் 

டிருந்த போது ஒரு பாம்பு 
பாம்பணக் கவுண்டர் - கொங்குவள இறந்து கிடத்தலைக் கண்டார் . 
நாட்டில் ஈரோடு தாலுகாவில் 

பாம்பை 

உயிர்ப்பிக்க 
உள்ள கிழான் பாடி என்னும் 

வேண்டுமென்று எண்ணினார் . 
ஊரில் ஏறக்குறைய இருநூறு 

தத்துவச்செய்திகளை அமைத்து 
ஆண்டுகட்கு முன்பு வாழ்ந் அப்பாம்பை நோக்கிப்பாடினார் . 
திருந்தவர் . சிறந்த வள்ளல் . அப்பாம்பு உயிர்பெற்றெழுந்து 
பாம்பணன் என்பது பாம்பு ஆடிக்கொண்டு இவரோடு 
மாலையை அணிந்த சிவபிரானு சென்றது . அது முதல் 
டைய பெயர்களில் ஒன்றாகும் . ருடைய பெயர் பாம்பாட்டிச் 
பாம்பணக்கவுண்டர் நூல்களை சித்தர் என்று வழங்கலாயிற்று . 
யும்கற்று நல்ல அறிஞராகவும் பாம்பாட்டிச் சித்தர் பாடல் , 
திகழ்ந்தார் . அந்நாளில் இருந்த சித்தாரூடம் , மருத்துவ நூல்கள் 
பாலபாரதி முத்துச்சாமி ஐயர் முதலியன இவர் செய்துள்ளார் . 
என்பவர் இக்கவுண்டர் மீது இவர் சித்தராகலின் பலவிடங் 
குறவஞ்சி யொன்று பாடியுள் களினுஞ் சுற்றித் திரிந்தார் . 
ளார் . அக்குறவஞ்சி பாம்பணக் 

பாரதம் பாடிய பெருந்தேவனார் 
கவுண்டர் குறவஞ்சி என்னும் 

சங்ககாலத்தில் இருந்த புலவர் 
பெயருடையது . 

களில் ஒருவர் . பாரதக்கதை 
பாம்பன் - ( க ) இவன் ஒரு வீட்டில் யைத்தமிழில்உரையிடையிட்ட 
நெல்லைக் களவு செய்ததோடு பாட்டுடைச் செய்யுளாக இவர் 
பல தீமைகளைச் செய்து இறந் இயற்றியபடியால் இவருடைய 
தான் . மறுபிறப்பில் பாண்டி பெயர் பாரதம்பாடிய என்னும் 
நாட்டில் பிறந்து பல திருப்பணி அடைமொழியையும் பெற்றது . 
கள் செய்தான் . அதன் பின் எலி வருடைய பாரதப்பாடல்கள் 
யாகப் பிறந்தான் . ஒருநாள் தொல்காப்பியப் பொருளதி 
கோயிலில் சுற்றிக் கொண்டு காரத்தில் நச்சினார்க்கினியரா 
வரும்போது கார்த்திகைத் திரு லும் யாப்பருங்கல விருத்தி 


பாரவி 


452 


பாரிசாதம் 


நூல்களில் 


நின்றது . 


கின்றன . 


கபிலர் 


முதலிய 

அவை 

கும் பரவியது . இவனுடைய 
களின் உரையாசிரியர்களாலும் 

பெயரே 

யாண்டும் ஓங்கி 
மேற்கோள்களாக எடுத்தாளப் 

சேரசோழபாண்டி 
பட்டுள்ளன . இவர் கடவுளன்பு 

யர்களாகிய மூவேந்தர்களின் 
மிகுதியும் உடையவராகையால் 

புகழ் ஒருசிறிதும் தலையெடுக்க 
கடவுள் வணக்கப் பாடல்கள் 

வில்லை . இதனால் அழுக்காறு 
இல்லாத நூல்களில் கடவுள் 

கொண்ட மூவேந்தர்களும் வஞ் 
வணக்கப்பாடல்கள் செய்து 

சித்து இவ்வள்ளலைக் கொன்ற 
சேர்த்திருக்கிறார் . இவர்பாடிய 

னர் . இவனுக்கு அங்கவை 
பாரதம் முழுதுங் கிடைக்க 

சங்கவை 
வில்லை . உத்தியோக பருவம் . 

என்னும் பெண்கள் 

இருவர் இருந்தனர் . இவர்கள் 
வீடும்பருவம் , துரோண பருவம் 

கல்விகற்றுச் செய்யுள் பாடுந் 
ஆகிய மூன்று பருவங்களிலும் 
818 வெண்பாக்களும் 6 ஆசிரி 

திறமுடையவர்களாக விருந்த 

னர் . பாரியின் பெயரை அருண 
யப்பாக்களும் 6 விருத்தப்பாக் 

கிரிநாதர் தம்முடைய திருப் 
களும் மட்டுமே கிடைத்திருக் 

புகழில் " பாரியான கொடைக் 

கொண்டலே என்று குறிப் 
பாரவி - இவர் வடநாட்டு அசல 

பிட்டுள்ளார் . பாரி இறந்தபின் 
புரம் என்னும் ஊரைச் சேர்ந்த அவனுடைய 

பெண்கள் திக் 
வர் . இளம் வயதிலேயே கற்றவர்களாயினர் . 
நன்றாகக் கல்விகற்றுச்செய்யுள் குறுநிலமன்னர்கள் 

பலரை 
பாடுந் திறமையும் பெற்றிருங் யடுத்து அப்பெண்களைத் திரு 
தார் . இதனையுணர்ந்த மேலைச் மணஞ் செய்து கொள்ளக்கூறி 
சளுக்கிய இளவரசனான வீட் யும் மூவேந்தருக்கஞ்சி அப் 
டுணுவர்த்தனன் என்பவன் இவ 

பெண்களைக் 

குறுநிலமன்னர் 
ருடைய நட்பைப் பெற்றிருந் கள் மணஞ்செய்து கொள்ள 

மறுத்தனர் . பிறகு ஒளவையார் 

மூவேந்தர்களின் முன்னிலையில் 
பாரி - இவன் வேள் பாரி எனப் 

அப்பெண்கட்குத் 
பெறுவான் . பாண்டி நாட்டுப் 

முடித்தனர் . 
பறம்புமலையைச் சூழ்ந்த நாட் 
டையுடையவன் . பறம்பு நாடு 
முந்நூறு ஊர்களையுடையது . 

பாரிசாதம் - தெய்வமரமாகிய இது 
பறம்பு மலை இந்நாளில் பிரான் பாற்கடலில் தோன்றியது . 
மலை எனவழங்குகிறது . இவன் 

தேவேந்திரனுடைய தோட்டத் 
வேளிர் குலத்தவன் . பறம்பு 

தில் இருந்தது . 

வேண்டுவார் 
நாட்டைச்சேரவிருந்த பாண்டி 

வேண்டுபவைகளை யெல்லாம் 
நாட்டுத் திருவாதவூரில் பிறந்த 

இம்மரம் 

அளிக்கவல்லது . 
வரும் கல்வியறிவுகளிற் சிறந்த 

இந்திராணி சத்தியபாமைக்கு 
வருமாகிய கபிலர் என்னும் இம்மரத்தின் மலரைக் கொடுக் 
புலவர் வேள்பாரிக்கு இனிய 

கக்கூடாது என்று 
நண்பர் . இவன் வள்ளல்களில் படியால் சத்தியபாமை இம் 
முதன்மை பெற்றவன் . தாவிப் 

மரத்தைத் தேவலோகத்தில் 
படரக் கொழுகொம்பற்ற இருந்து தன்னுடைய அந்தப் 
முல்லைக் கொடிக்குத் தன் புரத்திற்குக் கொண்டு வருமாறு 
னுடையதேரைக்கொடுத்தவன் . 

கண்ணனிடங் 
காடைச் சிறப்பினால் . இவ 

கண்ணபிரானும் 

அவ்வாறே 
அடைய புகழ் தமிழ்நாடெங் 

செய்தார் . 


தான் . 


திருமணம் 


எண்ணிய 


கூறினாள் . 


பாரிசாதவனம் 


453 பாரியூர் செட்டி பிள்ளையப்பன் 


ஒரு நாள் 


பாரிசாதவனம் இத்தலம் இந் வேந்தரெங்குன்றுங் கொண் 
நாளில் திருக்களர் என்னும் டார் . யாம் எந்தையுமிலமே " 
பெயரோடு விளங்குகிறது . என்று உள்ளம் வருந்திப் பாடி 
சோழவளநாட்டில் திருத்தருப் னர் . 
பூண்டிப் புகைவண்டி நிலையத் 
திற்கு தென்மேற்கே ஏழுகல் 

பிறகு கபிலர் இப்பெண்களை 
தொலைவில் உள்ளது . திருஞான 

அழைத்துக் கொண்டு இளவிச் 

சிக்கோ என்பவனிடஞ் சென்று 
சம்பந்தருடையதேவாரப்பாடல் 

இவர்தம் வரலாற்றை உரைத்து 
பெற்றது . முன்னாளில் துரு 

இவரை மணந்து கொள்ளுமாறு 
வாசமுனிவர் தேவருலகத்தில் 

வேண்டினர் . மூவேந்தர்கட்கும் 
இருந்து பாரிசாதமரத்தைக் 

அஞ்சிய அவன் மணஞ் செய்து 
காண்டுவந்து வைத்து 

கொள்ள மறுத்தனன் . பிறகு 
வளர்த்து அதன் கீழ்பால் ஒரு 

இருங்கோ வேள் என்பவனிடஞ் 
தடாகம் உண்டாக்கிச் சிவலிங் 

சென்று வேண்டினர் . அவனும் 
கம் அமைத்து வழிபாடு செய் 

அவ்வாறே அஞ்சி மறுத்தான் . 
தார் . நாளடைவில் அவ்விடத் 

கபிலர் இப்பெண்களைப் பார்ப் 
திற்பல பாரிசாத மரங்கள் 

பார்களுடைய 

பாதுகாப்பில் 
தோன்ற அவ்விடம் பாரிசாத 
வனம் என்று பெயர்பெற்றது . 

வைத்து இறந்தார் . ஒளவையார் 

இப்பெண்கள் இருக்குமிடத்தை 
இங்குஎழுந்தருளியசுவாமியின் 

தற்செயலாக 
பெயர் பாரிசாதவனேசுவரர் . 

அடைந்தபோது இப்பெண் 
பாரிமகளிர் இவர்கள் இருவர் . களின் நிலையை உணர்ந்து வருந் 
அங்கவை சங்கவை என்னும் தினார் . இப்பெண்கள் இருவருக் 
பெயரினர் . பாரிமன்னனுடைய குந் திருமணஞ் செய்து வைக்க 
அருபைப்புதல் வியராகிய இவர் 

எண்ணினார் . தெய்வீகன் என்ப 
கள் இருவரும் கபிலரிடம் கல்வி 

வனிடம் 

மணந்து 
கற்றுச் செய்யுள் பாடுந் திற 

கொள்ளுமாறு 

வேண்டினார் . 
மும் உடையவர்களாய்த் திகழ்ந் அவனும் மூவேந்தர் சினத் 
தனர் . பாரி இறந்த பின் பாரி 

துக்கு ஆளாக நேரிடும் என்று 
யின் நண்பராகிய கபிலர் தாமும் எண்ணி மறுத்தான் . ஆயினும் 
இறந்துபட எண்ணினாராயினும் 

விட வில்லை . 
இம்மகளிர் இருவரும் திக்கற்ற மூவேந்தர்களையும் மணத்திற்கு 
வர்களாக இருத்தலைக் கண்டு 

வரச் செய்கிறேன் என்று கூறி 
இவர்களைக் காக்க எண்ணினார் . அவ்வாறே வரச்செய்து அம் 
இவர்களை அழைத்துக்கொண்டு மன்னர் 

வேண்டுகோட்படி 
புறப்பட்டார் . ஒரு நாள் மூவ பனந்துண்டந் தளிர்க்குமாறு 
ரும் ஓர் ஊரில் தங்கியிருந்த செய்யுள் பாடி மணத்தையும் 
போது முழுத்திங்கள் நிலவு 

இனிது முடித்து வைத்தார் . 
தோன்றிற்று . அதற்கு முந்திய பாரியூர் - கோவை மாவட்டத்தில் 
முழுத்திங்கள் நாளில் அரசத் 

கோபிச்செட்டிப் பாளையத்திற் 
திருவோடு மகிழ்ந்திருந்த இம் 
மங்கையர் அம் முழுத்திங்கள் 

குப் பக்கத்தில் உள்ளது . பாரி 

என்னும் வள்ளல் வாழ்ந்திருந்த 
எண்ணி , அற்றைத் 
திங்கள் 

ஊர் இதுவே என்கின்றனர் . 
அவ்வெண்ணிலவில் , 
எந்தையும் 

எங் பாரியூர் செட்டி பிள்ளையப்பன் 
குன்றும் கொளார் , கொங்குவள 

பாரி 

நாட்டில் 
இற்றைத் திங்கள் இவ்வெண் யூரில் செட்டி பிள்ளையப்பன் 
ணிலவில் , வென்றெறி முரசின் என்பவன் வாழ்ந்திருந்தாள் . 


சென்று 


ஒளவையார் 


நாளை 


உடையேம் 


பிறர் 


பார்ச்வ தீர்த்தங்கரர் 


454 


பாலகிருட்டிண முதலியார் 


வாக 


யென்று 


இவன் தன்னிடம் வரும் புலவர் டாயிற்று . அல்லிக்கேணி என் 
கட்கு இல்லையென்னாது வழங்கு 

அல்லிமலர் மலர்ந்த 
வதில் பெரும் புகழ் பெற்றிருந் கிணற்றைச் சுட்டும் . இக்கேணி 
தான் . காலக் கோளாற்றினால் முன்னாளில் சிறுகிணறு 

வடி 
இவ்வள்ளலுக்கு வறுமை யுண் 

இருந்தது . இந்நாளில் 
டாகியது . ஒரு நாள் சிறந்த வளர்ந்து பெருகிக் கோயிலுக்கு 
புலவன் ஒருவன் அரிய செய்யுட் முன்னால் புட்கரணி யென்னும் 
கள் பலவற்றை இவன் மீது 

பெயரோடு விளங்குகிறது . 
பாடிக்கொண்டு வந்தான் . இக்குளத்தில் மீன்களே இல்லை 
அப்புலவனுக்குக் 

யென்று கூறப்படுகிறது . 
பதற்கு இவனிடம் 

பொரு 
ளில்லை . புலவனுக்கு இல்லை 

பார்த்தன் - அருச்சுனன் . பிருதை 
சொல்வதைக்காட்டி 

என்னும் பெயருடைய குந்தி 
லும் உயிர் விடுவது நல்லது 

தேவியினிடத்தில் தோன்றிய 
என்று முடிவு செய்த பிள்ளை 
யப்பன் பக்கத்துக் காட்டுக்குப் 

வனாகையால் பிருதையின் மகன் 
போய் அங்குள்ள புலிக்குகைக் 

பார்த்தன் எனப் பெற்றான் .. 
குள் நுழைந்து புலிக்கு உண 

காரணவிடுகுறிப் பெயர் . 
வாகி விடுவதென்று முடிவு பாலகணபதி - நான்கு திருக்கை 
செய்தான் . புறப்பட்டுக்காட் 

களும் யானை முகமும் உடைய 
டிற்குச் சென்றான் . புலிக்குகை 
யைக் கண்டு அதனுள் நுழைந் 

வர் ; சிவந்த நிறம் உடையவர் ; 

குழந்தை வடிவத்தையுடைய 
தான் , குகையில் புலியில்லை . 

வர் ; வாழைப்பழம் , மாம்பழம் , 
கள்ளர்கள் மறைத்து வைத் 

பலாப்பழம் , கரும்பு இவைகளை 
திருந்த பொருட்குவியல் இருந் 

நான்கு திருக்கைகளிலும் வைத் 
தது . அதனைக் கண்டு வாரிவந்து 

திருப்பார் . கையில் மோதகம் 
புலவனுக்கு வழங்கினான் . இத் 

விளங்கும் . 
தகைய செயற்கருங் காரியஞ் 
செய்த இவனுடைய புகழ் பாலகவி கல்வியறிவினாலோ 
என்றும் நின்று 

அல்லது 

கடவுளின் அருளி 
தாயிற்று . 

னாலோ மிகு இளம் பருவத்தி 
பார்ச்சவ தீர்த்தங்கரர் 

சைநர் 

லேயே ஒருவர் செய்யுள் பாடு 
களில் இருபத்து மூன்றாவது 

வார்களானால் அவர்கள் பால 
தீர்த்தங்கரர் . இவர் வாரணாசி 

கவி என்று பெயர் பெறுதற்கு 
யில் உக்கிரவமிசத்தில் விசுவ 

உரியராவர் . 
சேநருக்கு அவருடைய மனைவி 
யாகிய பிராமியிடத்தில் தைத் பாலகிருட்டிண முதலியார் - இவர் 
திங்கள் கிருட்டிணபட்சம் ஏகா 

தொண்டைவள நாட்டில் குன்ற 
தசி விசாக 

நாள் அன்று 

வர்த்தனம் என்னும் 
பிறந்தவர் 

வாழ்ந்திருந்த செல்வர் . வேளா 

ளக் குலத்தினர் . காஞ்சிபுரம் 
பார்த்தசாரதி - சென்னை திருவல்லிக் 

திருவிழாவுக்கு வந்த ஒரு பெண் 
கேணியில் 

எழுந்தருளிய உற்றார் உறவினரைப் பிரிந்து 
பெருமாளுடைய பெயர் . பார்த் 

இவரையடைந்து தன் நிலையைக் 
தன் - அருச்சுனன் . சாரதி . 

கூற அப்பெண்ணைத் தம் உடன் 
தேரோட்டி . கண்ணபிரான் பிறந்தாளைப்போலப் 
அருச்சுனனுக்குத் தேரோட்டிய 

காத்துக் கணவன் வந்தபோது . 
படியால் இவ்வாறு பெயருண் அவனிடம் ஒப்புவித்தார் . 


நிலைபெறுவ 


ஊரில் 


பாலகுமரன் 


455 


பாலைக் கௌதமனார் 


னால் 


கனக 


செய்து 


நின்று 


பாலாறு 


பாலகுமரன்- ( க ) இவன் ஆரிய மன் யழைத்து அமைச்சராக்கித் 
னர்களில் ஒருவன் . செங்குட்டுவ தொண்டைமான் என்னுஞ் 
வெல்லப்பட்ட 

சிறப்புப் பெயருங் கொடுத் 
விசயர்களுடைய தந்தை . 

தான் . ஆனால் இவர் சோழநாடு 
பாலகுமரன் - ( உ ) பிரச்சோதன 

சென்று அமைச்சுத் தொழிலைப் 
வடைய மக்களில் ஒருவன் ; 

புரியாமல் 

குன்றத்தூரில் 
உஞ்சை நகரில் உதயணன் நள 

இருந்தபடியே அமைச்சுத்தொழி 
கிரியை அடக்கிய பிறகு தந்தை 

லைச் செய்தார் . அக்காலத்திலே 
யின் கட்டளைப்படி அவனுக்கு 

தொண்டைவள நாட்டில் 
வேண்டியவைகளைச் 

பெரும் பஞ்சம் உண்டாகியது . 
கொண்டிருந்தவன் . உதயணன் 

அப்பஞ்சத்தில் மக்கள் வருந்தி 
அரசாட்சி செய்யத்தொடங்கிய மடியாமல் பாதுகாத்தார் . அத 
பிறகு நன்கொடை பெற்றவர் 

னால் இவருக்குத் தொண்டை 
களில் இவனும் ஒருவன் . 

மண்டலம் 

காத்த 
பாலசந்திரவி நாயகர் - ஆனைமுகக் 

பெருமான் எனவும் ஒரு பெயர் 

உண்டாகியது . 
கடவுளுக்கு ஒரு பெயர் . இவர் 
சிறுபிள்ளையாகச் சென்று 

வசிட்டருடைய காம 
அனலாசுரன் என்பவனை தேனு நந்திதேவரைக் கண்டு 
விழுங்கி அவனுடைய வெப்பத் 

காமங் கொண்டது . அதனால் 
தைத் 

தாங்கித் திங்களைப் அதனுடைய பால் சுவறி விட் 
போலக் குளிர்ந்திருந்த படியா 

டது . இதையறிந்த வசிட்ட 
லும் , மாதவ மன்னனும் அவன் 

முனிவர் தருப்பையினால் ஒரு 
மனைவி சுமுதையும் காட்டில் 

கன்றையுண்டாக்கினார் . 
தனித்திருந்து துன்பப்படுகை 

காமந் தணிந்து பால் 
அவர்களுக்குக் சுரந்து ஒழுகியது . அது பாலா 
குழந்தைவடிவாகக் 

காட்சி 

றாயிற்று . இது புனிதத்தன்மை 
தந்து துன்பம் நீக்கியதாலும் யுடைய ஆறு . 
இப்பெயர் உண்டாகியது . 

பாலாசுரன் - இவன் ஓர் அசுரன் . 
பாலறாவாயர் - ( க ) இப்பெயர் திரு இவன் சிந்தாசுரன் என்பவ 
ஞானசம்பந்தப் பிள்ளையாரைக் னுடைய ஏவலால் ஆனைமுகக் 
குறிக்கும் . உமாதேவியார் கடவுளைக் கொல்ல வந்தான் . 
ஊட்டியருளிய ஞானப்பாலின் பார்ப்பனச் சிறுவன் வடிவங் 
மணம் இடையறாது கமழ்ந்து 

கொண்டு பிள்ளையாரோடு 
ஞான வாக்குகளைப் பொழிந்து விளையாடினான் . இவனுடைய 
கொண்டிருந்தபடியால் இவ் வஞ்சக நோக்கத்தையறிந் 
வாறு ஒரு பெயர் உண்டாகி திருந்த பிள்ளையார் 

பிள்ளையார் இவனைக் 

கொன்றார் . 
பாலருவாயர்- (உ ) இவர்தொண்டை பாலைக்கௌ தமனார் சங்ககாலப் 
வளநாட்டில் குன்றத்தூரில் புலவர் பதிற்றுப்பத்தில் மூன் 
சேக்கிழாருக்குத் தம்பியாராகப் றாம் பத்தைப்பாடியவர் . மூன் 
பிறந்தவர் . இவர் தாம் பிறந்த றாம் பத்தின் பாட்டுடைத்தலைவ 
திருப்பணிகள் 

னாகிய பல்யானைச் செல்கெழு 
செய்து கொண்டிருந்தார் . 

வேண்டிப் பத்து 
தமையனாராகிய 

சேக்கிழார் 

வேள்விகளை அவனுதவியாற் 
பெரியபுராணம் பாடி அமைச் 

முடித்துப் பத்தாம் 
சர் தொழிலில் இருந்து விலகிய வேள்வியின் இறுதியில் மனைவி 
சோழமன்னன் 

வரை 

யோடு விண்ணகம் புகுந்தவர் . 


னால் 


யில் 


யது . 


ஊரில் 


குட்டுவனை 


செய்து 


பிறகு 


t 


பால்பாண்டியன் 


456 


பாற்கர தீட்சிதர் 


கூஅ 


இச்செய்தி இன்றும் மலை நாட் கண்டு தன்னிடம் வந்து உணவு 
டில் வழங்குகிறது . இவர் 

கொள்ளுமாறு 

வேண்டி 

க் 
அந்தணகுலத்தினர் . 

கொண்டான் . தீக்கடவுள் தான் 
பால்பாண்டியன் 

நீசன் என்று கூறி மறுத்தான் . 
பாஞ்சாலன் 
குறிச்சிக் கட்டபொம்மு வழி 

அதற்கு இவன் தான் உடலைக் 

குறித்து 
முறையில் நாற்பத்தைந்தாவது 

வழிபாடு செய்ய 
பட்டத்தையடைந்தவன் . 

வில்லை யெனவும் எல்லோரிடத் 
அறிவு , அமைதி , அடக்கம் 

தினும் நிறைந்திருக்கிற இறை 

வனை எண்ணியே வழிபாடு 
முதலிய சீரிய பண்புகளெல் 

செய்வதாகவுங் 
லாம் இவனிடஞ் சிறந்திருந் 

கூறினான் . 
தன . கடவுள் வழிபாட்டிலும் 

வீட்டிற்கு அழைத்துக்கொண்டு 
இவன் மேலோங்கி நின்றான் . 

போய் வழிபாடுகள் செய்து 
இவனுக்குச் செகவீரக்கட்ட 

உணவிட்டான் . தீக்கடவுள் 
பொம்மு , சின்ன பொம்மையா 

இவனுக்குத் தன் வடிவத்தைக் 
என்று இரண்டு மக்கள் தோன் 

காட்டி அருள் புரிந்தான் . 
றினர் . 

பாவாடைராயன் - சிறு தெய்வங் 
பால்ராசபொம்மு - பாஞ்சாலன் 

களில் ஒன்று . அங்காளி அம்மன் 
குறிச்சிக் கட்டபொம்முவின் 

முன்பு தன்னுடைய இதய 
வழிமுறையில் 

கோசம் , குடல் , ஈரல் முதலிய 

ஆவது 
பட்டத்தையடைந்தவன் . இவ 

வைகளைப் பாவாடை நிவேதன 
னுடைய தந்தையின் பெயர் 

மாக்கிய படியினால் இவ்வாறு 

பெயர் 
இரகுவீரராமன் . இவன் எல் 

பெற்றவன் என்பர் ; 
லோரையும் எளிதில் நம்பும் 

மற்றும் 

அங்காளம்மையின் 

காவற் சேவகன் 
இயற்கையுடையவனாக விருந் 

எனவும் 

அங்காளம்மை 
தான் . நல்ல கல்வியறிவில்லாத 

அளித்த 
படியால் தற்புகழ்ச்சியிலும் 

பாவாடையை உடுத்தவன் என 
விருப்பமுடையவனாக 

விருங் 

வுங் கூறுவர் . இப்பாவாடை 
தான் . சிற்றின்பத்திலீடுபட்டு 

ராயனைக் கீழ்மக்களே பெரும் 
நாட்டை நன்கு காவாமலிருந் 

பாலும் வழிபாடு செய்கிறார் 
தான் . இவனுடைய ஆட்சி ஆறு 

கள் . " சென்று நாஞ்சிறு தெய் 
வம் சேர்வோ 

மல்லேம் ” 
ஆண்டுகளே நடைபெற்றன . 

என்பதற் கேற்ப மேலோர்கள் 
பாவருசி - இவன் ஓர் அந்தணன் . 
இவன் அதிதி வழிபாடு செய் போற்றுவதில்லை . 
யாமல் உண்பதில்லை யென்று 
உறுதி கொண்டு அதனைக் 

பாவை மன்றம் - இப்பெயருடைய 
கடைப்பிடித்திருந்தான் . 

ஒன்று 

ஒரு 
நாள் மழை மிகுதியாகப் பெய் 

காவிரிப்பூம் பட்டினத்தில் 
தது . அதிதிகள் எவரும் இவ 

இருந்ததென்றும் , இங்கு பாவை 
னுடைய இல்லத்திற்கு 

ஒன்று நடப்பட்டிருந்த தென் 
வில்லை . தீக்கடவுள் 

இவ 

றும் அரசனுடைய செங்கோல் 
னுடைய திட்பத்தை ஆராய்ந்து 

கோடினும் 

நீ திமன்றத்தினர் 
பார்க்க எண்ணினான் . நோய் 

அறநெறிபிறழ்ந்தாலும் 

அப் 
கொண்ட புலையனாய் வடிவங் 

பாவை கண்ணீர் வடித்ததென் 
கொண்டு புண்களில் 

புழு 

றுஞ் சிலப்பதிகாரங் கூறும் . 
நெளிய மரத்தடியில் பாற்கர தீட்சிதர் 

கோனேரி 
உட்கார்ந்திருந்தான் . அந்தணன் ராசபுரம் என்னும் 
இந்தப்போலி நோயாளியைக் பிறந்தவர் . வடமொழிப் புலவ 


பாவாடை 


ராயனைப் 


மன்றம் 


முன்னாளில் 


. 


ஊரில் 


பாற்கர ராமாயணம் 


457 


பாற்கராசாரியார் 


செய்து 


ராகத் திகழ்ந்த இவர் ஆத்ம இராமாயணமோ 
பரீட்சை , தப்தமுத்திராவித்ரா பகுதி முடிந்திருந்தது . ஆகவே 
வணம் முதலிய 

நூல்களை 

இவர் தம்முடைய மகன் மாண 
இயற்றியுள்ளார் . இவருடைய வர் , நண்பர் ஆகியவர்களையும் 
தந்தையின் 

பெயர் உமா ஒவ்வொரு 

பகுதி இயற்றச் 
மகேசுவராச்சாரியார் . 

தாமும் ஒரு பகுதி 
பாற்கர ராமாயணம் இது பாஸ் 

இயற்றி இராமாயணத்தை 
கரர் என்பவரால் 

முடித்தார் . இவர் அரசனிடம் 
பட்டது . இவ்வாறு 

வழங்கி இராமாயணத்தைக் கொண்டு 
னும் இது இவருடைய குமார 

சென்ற அதே நாளில் அரங்க 
ராகிய 

மல்லிகார்ச்சுனபட்டு , நாதனும் இராமாயணத்தை 
மாணவராகிய 

குமா ரருத்ர முடித்துக் கொண்டுவந்து அரச 
தேவர் ; நண்பராகிய ஐயலார் 

னிடங் கொடுக்கத் தொடங்கி 
என்னும் நால்வரானுஞ் னான் . இருவரும் ஒரே சமயத்தில் 
செய்யப்பட்டது . பாஸ்கரர் இராமாயணத்தைக் 

கொடுத் 
முதற்காரணராக இருந்தமை தனர் . அரசன் இவரிடம் இடக் 
யின் அவருடைய பெயராலே கையையும் அரங்கநாதனிடத் 
யே வழங்கலாயிற்று . நால்வ தில் வலக்கையையும் நீட்டி 
ரால் இயற்றப்பட்டதற்குக் னான் . இதனால் பாஸ்கரருக்கு 
காரணம் யாதெனின் அக்காலத் 

மிகுந்த சினமுண்டாகியது . 
தில் 

இவரை ஆதரித்திருந்த அரசனைப்பார்த்து , “ பட்சபாத 
அரசனிடத்தில் இவருடைய 

முள்ள 

உன்னைப்போன்ற 
உறவினனாகிய அரங்கநாதன் அரசனிடம் 

என்னுடைய 
என்பவன் தான் ஓர் இராமாய 

நூலைக் கொடுப்பதைப் பார்க் 
ணம் 

இயற்றித் தருவதாகக் கினும் ஒருகுதிரைக்காரனுக்குக் 
கூறி அரசனுடைய உடன் 

கொடுப்பது நன்மையாகும் " 
பாட்டைப் பெற்று இராமாய 

கூறிக்கொண்டு 
ணஞ் செய்தான் . அவனிடத் 

னுடைய அவையை 

வீட்டு 
தில் இவருக்கு இயற்கையாக 

வெளியேறினார் . அப்பொழுது 
வே பொறாமை யிருந்தது . ஆக 

அரசனுடைய குதிரைக்காரன் 
வே இவரும் அரசனிடம் உன் 

வந்து “ பண்டிதனே ! நீ 
பெருமைக்குத் தக்க 
ைைடய 

சொன்ன சொல் தவறாதே 
வாறு நான் இராமாயணஞ் 

என்று கூறிச்செல்லும் வழி 
தருகிறேன் அதனைப் யைத் தடுத்துக் கும்பிட்டான் . 
பெற்றுக்கொள் . ” என்று கூறி 

அவ்வளவில் இவர் தம்முடைய 
னார் . ஆனால் அரசனோ 

அரங்க 

நூலை அவனிடங் கொடுத்தார் . 
நாதனுடைய இராமாயணத் அவனையும் முதலிற் பாராட்டிப் 
தையே ஏற்றுக் கொள்ள 

பாடினார் . அவன் 

குதிரைக் 
வேண்டும் என்னும் நோக்க காரனாக விருந்தும் 

லியன் 
முடையவனாக இருந்தபடி 

பொருளுதவியைப் 
யால் " யார் முதலில் முடித்துக் 

பாஸ்கரருக்குச் செய்தான் . 
கொண்டு வருகிறார்களோ பாற்கராசாரியார் - இவர் மிகுபுகழ் 
அதனைத்தான் நான் 

ஏற்றுக் பெற்ற காலக்கணித நூலாசிரி 
கொள்வேன் என்று சொன் யர் . பீசகணிதம் செய்தவர் 

இவர் தம்முடைய இவரே. இந்தப் பீசகணிதத்தில் 
இராமாயணத்தை விரைவாக 

சங்கரண விதி என்னும் அருமை 
முடிக்க வேண்டுமென்று எண் யான விதியொன்று சொல்லப் 
ணினார் . அரங்கநாதனுடைய பட்டிருக்கிறது . ஏறக்குறைய 


என்று 


செய்து 


தன்னா 


ற 


னான் . 


பானுகோபன் 


453 


பிங்கலன் 


போது 


உட 


பொழுது 


என்று 


பகை 


சித்து 


எண்ணூறு ஆண்டுகட்கு முன்பு 

அவனைக்கண்டு 
இவர் வாழ்ந்திருந்தார் . 

னிருந்து உதவி செய்தார்கள் . 

ஆருணியரசனுடைய பெரும் 
பானுகோபன் - சூரபதுமனுக்கும் படைத்தலைவர்களுள் 

ஒருவ 
பதுமகோமளைக்கும் மகனாகத் னாகிய காந்தாரகனை இவர்கள் 

தான்றியவன் . இவன் அம்பால் எய்து வென்றார்கள் . 
குழந்தையாகத் தொட்டிலிற் 
கிடந்த 

கதிரவ பிங்கலன் - ( க ) இவன் வத்தவ 
னுடைய கதிர் இவன் மேற்பட்டு நாட்டிலே கௌசாம்பிநகரிலே 
வெப்பமுண்டாக்கியது அதனாற் 

யிருந்து அரசுபுரிந்த சதானீகன் 
சினந்து கதிரவனைப்பற்றித் என்னும் அரசனுடைய மகன் . 
தொட்டிற்காலிற் கட்டி வைத் இவன் உதயண மன்னனுக்குப் 
தான் . பிறகு நான் முகனுடைய பின் பிறந்தவன் . இவனுக்கு 
வேண்டுகோளுக் கிணங்கி ஓர் தம்பியுண்டு . அவனுடைய 
அவிழ்த்து விட்டான் . இவ்வாறு 

பெயர் கடகன் . இவர்களிரு 
கதிரவனிடத்தில் இவன் சினங் வரும் ஒரே நீர்மையராய் ஒன்று 
கொண்ட படியினால் இவனுக் 

பட்டு நின்றாராகலின் பிங்கல 
குப் பானுகோபன் 

கடகர் என ஒரு தொகையாக 
பெயர் உண்டாகியது . (பானு - வும் பெயரமைந்து நின்றனர் . 
கதிரவன் . ) இவன் அதிக ஆற் பிங்கலன் இன்னிசைபாடுவதில் 
றல் அமையப் பெற்றவன் . 

வல்லவன் . உதயணன் 
மாயங்கள் புரிவதினும் வல்ல வர் சூழ்ச்சியுள் அகப்பட்டு 
வன் . இராவணனுக்கு இந்திர 

மறைந்திருந்த பொழுது அந் 
அமைந்ததைப்போல் நாடும் நகரமும் நலமிழந்து 
இவன் சூரபதுமனுக்கு அமைந் நிலை குலைந்திருந்தன . 

அப் 
தான் . 

பொழுது இவன் அந்நாட்டைக் 

காத்து நின்றான் . அப்பொழுது 
பிங்கலகடகர் - இவர்கள் கடகபிங் 

ஆருணியரசன் என்பவன் 
கலர் எனவும் வழங்கப்பெறு 

போரிட வந்தான் . 
வர் . இவர்கள் உதயணனுக்குத் 

இயலாதென்பதை 
தம்பிகள் . பிங்கலன் , கடகன் , உணர்ந்த இவன் ஓராண்டு வரை 
என்று தனித்தனிப் பெயருடை மறைந்திருந்தான் . பிறகுகால 
யவர்கள் ; ஆயினும் ஒன்று மறிந்து நலமடைந்தான் . 
சேர்த்தே கூறப்பெறுவார்கள் . 
உதயணன் மாய யானையாற் பிங்கலன் - ( உ ) இவன் ஒரு வேடன் . 
பிடித்துக்கொண்டு போகப் 

இவன் காட்டில் வேட்டை 
பட்ட பொழுது 

யூகியின் 

யாடித்திரிகையில் இவனைப்புலி 
வேண்டுகோட்படி தாய் மிருகா 

யொன்று துரத்தியது . புலிக்கு 
வதியையும் கோசம்பி நகரத் 

அஞ்சிய வேடன் வில்வமரம் 
தையும் இவர்கள் பாதுகாத்துக் ஒன்றில் 

ஏறிக்கொண்டான் , 
கொண்டிருந்தார்கள் . 

ஆருணி 

புலி மரத்தின் கீழே படுத்துக் 
ய ர சன் அந்நகரைக் கைப் கொண்டது . 

வேடன் தூக்கம் 
பற்றிய பொழுது அவனை 
வெல்லமுடியாமல் தம்முருவத் 

வராமலிருக்கும் பொருட்டு 

வில்வமரத்தின் 
தை மறைத்துக் கொண்டு 

பறித்துக் கீழே 

போட்டுக் 
வேறிடஞ்சென்று மறைந்திருந் 

கொண்டிருந்தான் . அவ்வில்வ 
தார்கள் . உதயணன் ஆருணி 

இலைகள் மரத்தின்கீழ் இருந்த 
யோடு போர் செய்யச் சென்ற 

ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுக் 


அவனை 


வெல்வது 


இலைகளைப் 


பிங்கலை 


459 


பிச்சையப்பன் 


வடக் 


தான் 


தது . அதனால் அவ்வேடன் பிசிராந்தையார் இவருடைய இயற் 
சிவகதியடைந்தான் . 

பெயர் ஆந்தையார் என்பது . 

ஆதன் என்பவனுக்குத் தந்தை 
பிங்கலை - இவள் ஒரு விலைமகள் . 

யான இவர் அக்காரணம்பற்றி 
இந்நாளில் பவாநி என வழங் 

ஆதன் தந்தையார் என்று 
கும் திருநணாவில் முன்னாளில் 

அழைக்கப்பட்டார் . அப்பெயர் 
வாழ்ந்திருந்தாள் . இவள் 

நாளடைவிற் சிதைந்து ஆந்தை 
தன்னை விரும்புவோரிடம் யார் என்று முடிந்தது . 

பிசிர் 
இருந்து நாள் ஒன்றுக்கு நூறு என்பது இவருடைய 

ஊர்ப் 
பொன் பரிசம் வாங்கும் வழக்க பெயர் . ஆகவே இவர்பிசிராந் 
முடையவள் . அநந்தசயனன் 

தையார் என்றுபெயர்பெற்றார் . 
என்னும் பெயருடைய வணிகன் 

இவரும் கோப்பெருஞ்சோழ 
ஒருவன் பிங்கலையை 

விரும்பி 

னும் ஒருவரையொருவர் பாரா 
னான் . ஆனால் அவனிடம் நூறு 

மலே நட்பு கொண்டிருந்தனர் . 
பொன் இல்லை . மற்றொரு கோப்பெருஞ்சோழன் 
பிறவியிலேனும் அவளைத்தழுவ கிருந்து உயிர்விடத் தொடங்கி 
வேண்டும் என்று 

எண்ணிய னான் . செய்தியை 

உணர்ந்த 
அவன் நினைத்தவைகளை முடிக் 

இவர் பாண்டி நாட்டில் உள்ள 
கும் காயத்திரி மடுவிலே வீழ்ந்து பிசிரில் இருந்து புறப்பட்டு 
உயிர் துறந்தான் . பிங்கலை 

கோப்பெருஞ்சோழ 
அவனுடைய கருத்தை அடி 

னோடு ருங்கிருந்து உயிர் விட் 
யோடு வெறுத்தாள் . 

டார் . அரிய நண்பர்கள் 
மறு பிறப்பில் அவனுடைய தங் 

இருவரைச்சுட்ட நேரும்போது 
கையாகப் பிறக்க வேண்டு 

உலகினர் இவர்களையே குறிப் 
மென்று விரும்பி நினைத்தவை பிட்டுக் , " கோப்பெருஞ்சோழ 
களை முடிக்கும் அதே காயத்திரி 

னும் பிசிராந்தையாரும்போல் ” 
மடுவில் நாள்தோறும் மூழ்கி என்பர் . 
வந்து இறுதியில் இறந்தாள் . 
மறுபிறப்பில் இருவரும் 

பிச்சையப்பன் தொண்டைவள 
மாடப்புறாவின் குஞ்சுகளாய் 

நாட்டில் வளவந்தை என்னும் 
அண்ணன் தங்கையாய்ப் பிறந் 

ஊரில் , 

வேளாண்குலத்தில் 
அதனால் இருவருடைய 

தோன்றியவன் . இவனுடைய 
எண்ணங்களும் நிறைவேறின . 

தந்தையின் பெயர் சிவசங்கர 
பிசாசமோசனவாவி காசியில் 

முதலி . இவன் இறைவனிடத் 
உள்ள தீர்த்த நீர்களில் ஒன்று . 

தில் பேரன்புடையவன் . 
னுக்கு 

நீண்ட நாள் மக்கட் 
தனில் ஒரு பிசாசு மூழ்கி நற் 
கதியடைந்தது . 

பேறில்லை . இறைவனை நோக் 

கித்தனக்கொரு பிள்ளை பிச்சை 
பிசாசன் இராவணனுடைய 

யளிக்கவேண்டுமென்று வேண் 
படைத்தலைவர்களில் ஒருவன் . 

அவ்வாறே பிள்ளைப் 
இயக்கர்களைக்கையால் நசுக்கித் பேறுண்டாயிற்று . அதனால்சிவ 
தின்னக்கூடிய ஆற்றல் பொருந் சங்கரமுதலி தன் மகனுக்குப் 
தியவன் . இவன் குதிரை பிச்சையப்பன் என்று பெயரிட் 
மீதிருந்து போரிட்டுப் 

டான் . பிச்சையப்பன் கல்வி 
வானரர்களைக் கொன்றான் . 

கற்று நல்ல அறிவடைந்தான் . 
லக்குமணர் காற்றுக்கணை செல்வநலமுஞ் சிறந்திருந்தது . 
யைச் செலுத்தி இவனைக்கொன் ஆகவே பிச்சையப்பன் சிறந்த 
றார் . 

வள்ளலாகத் திகழ்ந்தான் . பிச் 


தனர் . 


டினான் . 


பல 


பிட்டங்கொற்றன் 


460 


பிப்பிலாரணியம் 


இவன் 


சையப்பனுடைய வள்ளற்றன் 

தொலைவில் உள்ள இடங்களி 
மையை அவ்வூருக்கு வந்த ஒரு 

லும் கொள்ளையடித்தனர் . 18 
புலவன் கண்டு மகிழ்ந்தான் . 

ஆம் நூற்றாண்டில் இருந்த அர 
இவன் மீது நூறு பாடல்களைப் 

சியல் குழப்பம் இவர்களுடைய 
அஃது இவன் 

கொள்ளை நிலைமைக்கு 
பாடினான் . 

உதவி 
பெயரால் சதகம் என்று வழங்க 

யாக இருந்தது . 

இவர்கள் 
லாகியது . 

பெண்களையும் 

குழந்தைகளை 

யுங்கொல்லுதல் , வீடுகட்குத் 
பிட்டங்கொற்றன் - இவன் சேர தீயிடல் முதலியன சொல்ல 
நாட்டில் இருந்த ஒரு சிற்றர 

முடியாத கொடுமையைச் செய் 
சன் . பெருந்திருவுடையனாக 

தனர் . கவர்னர் செனரல் ஹேஸ் 
விளங்கியதோடு சிறந்த வள்ள 

டிங்ஸ் என்பவர் 1818 இல் 
லாகவுந் திகழ்ந்தான் . படைக் அவர்களை அடியோடு ஒழித்துக் 
கலப்பயிற்சி முதலியவைகளி கட்டினார் . 
னும் வல்லவன் . மிகமுயன்று பிந்துசாரன் - இவன் சந்திரகுப்த 
பொருளைத்தேடிய இவன் அப் 
பொருளை 

னுடைய மகன் . 

இவன் அமித் 
அறவழியிலேயே 
பெரிதுஞ் செலவிட்டான் . புல 

திரகாதன் எனவும் அழைக்கப் 
வர்களுடைய புலமை நலத்தை 

பெற்றான் . 

இருபத் 
நன்குணர்ந்து போற்றத்தக்க 

தெட்டாண்டுகள் அரசாட்சி 
ஏற்றம் இவனிடம் இருந்தமை 

புரிந்தான் . 

சாணக்கியன் இம் 
யால் இவன் புலவர்களுடைய 

மன்னனுக்கு 

அமைச்சனாக 
புகழுரையையும் பெற்றான் . 

அமைந்திருந்தான் . சாணக்கிய 
காரிக்கண்ணனார் என்னும் புல 

னுடைய சூழ்ச்சியினால் பிந்து 
வர் இவனுடைய கொடையை 

சாரனுடைய அதிகாரம் வலுப் 
வியந்து பாடியபாடல் புறநா 

பெற்று விளங்கியது . 
னூற்றில் இடம்பெற்றுள்ளது .. 

பிப்பபாச்சையார் - இவர் ஒரு வீர 
பிண்டாரகம் - துவாரகைக்கு அண் 

சைவ அடியார் . இவர் சிவனடி 
மையில் உள்ள ஓரிடம் . இதில் 

யார்கள் உண்ட மீதியை ஒரு 
தவஞ்செய்து 

வண்டியிற் போட்டுக் காளைக் 
முனிவர்களிடந்தான் யாதவர் 

கொடியை நாட்டி அந்தணர் 
கள் கருப்பிணிக்கோலம் பூண்டு 

தெருவழியே ஓட்டிக்கொண்டு 
குறும்பு விளையாடல் செய்து 

சென்றார் . தெருவில் இருந்த 

அந்தணர்கள் சினங்கொண்டு 
வசவுரை பெற்றனர் . 

பலவாறு இகழ்ந்தனர் . இவர் 
பிண்டாரிகள் - 17 , 18 ஆம் நூற் 

வண்டியிலிருந்தமிச்சிலுணவிற் 
றாண்டுகளில் நடு இந்தியாவில் 

சிறிதையெடுத்து 
ருந்த கொள்ளைக் 
கொள்ளைக் கூட்டத் 

ருடைய வீடுகளின் மேல் எறிந் 
தினர் . இக்கூட்டத்தில் இந்துக் 

தார் . அதனால் வீடுகள் தீப் 
கள் முகமதியர்கள் முதலியபல 

பற்றியெரிந்தன . 
இனத்தவர்களும் அடங்கியிருந் 

தணர்கள் கூடி இவரை வேண் 
வேலையில்லாதவர்கள் 

டிக்கொள்ளத் தீயைத்தம்மிடம் 
குற்றவாளிகள் கடனாளிகள் வருவித்துக் கொண்டார் . 
போன்றவர்கட்கு இக்கூட்டம் பிப்பிலாரணியம் 

அரசங்காடு ; 
புகலிடமாக விளங்கியது . 

இந்நாளில் பேரூர் என வழங் 
இவர்கள் இந்தியாவைத் 

கப்பெறும் மூதூர் . அந்நாளில் 
இருப்பிடமாகக் 
கொண்டு சுற்றுப்புறங்களிலும் 

அரசமரங்கள் நெருங்கிய 
பெருங்காடாக விளங்கியிருந்த 


கொண்டிருந்த 


அந்தண 


பிறகு அந் 


தனர் . 


நடு 


தலைமை 


* 


பிம்பிசாரர் 


461 


பிரகஸ்பதி 


நான்கு 


மையின் வடமொழியாளரால் தன்னரசினும் சிறந்தன வேறு 
இப்பெயரால் கூறப்பெற்றது . 

இல்லையென்று எண்ணி இவன் 

இறுமாந்திருந்தான் . இவன் 
பிம்பிசாரர் - புத்தர் காலத்தில் மகத 

காலத்தில் மதுரையில் இருந்து 
நாட்டை ஆண்ட அரசர் . இவர் அரசு புரிந்திருந்த திண்டோட் 
காலத்தில் மகதநாடு உழவுத் 

செழியன் என்னும் பாண்டிய 
தொழிலிலும் வாணிகத்திலும் மன்னன் இவனுடைய நிலையை 
சிறந்து விளங்கியது . நாட்டுக்கு 

அறிந்து கடுத்திருந்தான் . இந் 
பக்கங்களினும் மலை நிலையில் பிரகத்தன் திண்டோட் 
களும் ஆறுகளும் இயற்கை செழியனைத் தன் அவையில் 
யரண்களாககத் திகழ்ந்தன . 

பலர்முன் இகழ்ந்து பேசினான் . 
தலைநகராகிய கிரிவிரசத்தை 

இச்செய்தியை அறிந்த பாண்டி 
ஐந்து குன்றுகள் சூழ்ந்திருந் 

யன் பெரும் படையோடு வந்து 
தன . நகரத்தைச் சுற்றிலும் 

போர் செய்து இவனுடைய 
கற்சுவர் கட்டப்பெற்றிருந்தது . 

செருக்கையடக்கினான் . கைப் 
பிம்பிசாரரிடம் வலிமை பிடியாக மதுரைக்குப்பிடித்துக் 
பொருந்திய யானைப்படை 

கொண்டு சென்றான் . இவ 
இருந்தது . பக்கத்தில் இருந்த 

னுடைய புலமைத் திறத்தை 
அங்க நாட்டை இம் மன்னர் யுணர்ந்து பாராட்டினான் . பிர 
வென்றார் . வைசாலி 

நாடுக கத்தன் பாண்டியனுடைய 
ளோடு திருமணத் தொடர்பு 

பண்பு நலங்களையும் தான் 
கொண்டார் . கோசலத்தேவி 

இகழ்ந்து நின்றமையால் 
யினால் காசி என்னும் ஊர் 

நேரிட்ட இழிவுகளையும் 
கிடைத்தது . வைசாலித் திரு 

எண்ணி உளம் வருந்தினான் . 
மணத்தால் மகதநாடுநேப்பாள ஆரியத்தை விடச்சிறந்தமொழி 
எல்லைவரையில் பரவியது . இவ 

வேறில்லையென்று செருக்கி 
ருடைய ஆட்சிக் காலத்தில் 

யிருந்த இவனுக்குத் தமிழின் 
வர்த்தமான மகாவீரரும் கௌ பெருமையை அறிவுறுத்தும்படி 
தமபுத்தரும் முறையே சமண 

கபிலரைத் தூண்டினான் . 
பௌத்தக் கொள்கைகளைப் அவரும் அவ்வாறே தமிழின் 
போதித்துவந்தனர் . இவர் ஐம் 

சிறப்புக்களை இவனுக்குப் புலப் 
பத்திரண்டு ஆண்டுகள் ஆண்ட 

படுத்தினார் . குறிஞ்சிப்பாட்டு 
பிறகு தம்முடையமகன் அசாத 

என்னுஞ் செய்யுள் இவன் 
சத்துருவினாற்கொலையுண்டார் . பொருட்டே கபிலரால் இயற் 

றப்பெற்றது . பிறகு இவன் 
பிரகத்தன் - இவன் ஆரிய நாட்டு பாண்டியனிடமிருந்து விடுபட் 
வேந்தன் . சிந்துலம் என்னும் 

டுத்தன்னாடடைந்து அமைதி 
நகரில் இருந்து அரசுபுரிந்திருந் 

யுடன் வாழ்ந்தான் . 
தவன் . கலைகள் பலவற்றையும் 
இவன் நன்கு கற்றிருந்தான் . பிரகஸ்பதி - இவன் நான் முக 
அமரகன் என்னும் அறிவாளன் னுடைய மானச புத்திரருள் 
இவனுக்கு அமைச்சனாக அமைந் அங்கிரசன் என்பவனுடைய 
திருந்தான் . பிரகத்தனிடம் மகனாகிய 

வியாழனாவான் . 
நல்லியல்புகள் அமைந் தேவர்கட்குக்குருவாகிய இவன் 
திருந்ததோடு எவரையும் மதி மிகுந்த பேரறிவாளன் . இவ 
யாமையாகிய புல்லியதன்மை னுடைய பெயர் வாசஸ்பதி 
யும் பொருந்தியிருந்தது . தன் எனவும் வழங்கும் . இவனுடைய 
ஓட்டினும் தன்மொழியினும் மனைவியின் பெயர் 


பல 


1 


பிரகலா தன் 


462 


பிரச்சோதனன் 


அவன் 


முழுவதையும் 


இவன் உடன் பிறந்தாள் யோக மட்டும் காலையோங்கி அத் 
சித்தி . இவன் மனைவியாகிய தூணை உதைத்தான் . அவ்வள 
தாரையைச் சந்திரன் கவர்ந் வில் திருமால் வெளிவந்து நர 
தான் . அதனால் பிரகஸ்பதிக்கும் சிங்க மனிதமடங்கல் ) வடிவங் 
சந்திரனுக்கும் பெரும் போர் கொண்டு 

ரணியகசிபைக் 
மூண்டது . நான்முகன் சந்திர கொன்றார் . பிரகலாதன் தாய் 
னிடஞ் சென்று தாரையை வயிற்றில் இருக்கும் போதே 
விட்டு விடுமாறு செய்தான் . நாரதமுனிவரால் அருளுரை 
தாரை மீண்டும் 

பிரகஸ் வழங்கப்பட்டான் . 
பதிக்கு மனைவியானாள் . தாரை பிரசாபதி - இவர் ஒரு ரிஷி . இவர் 
சந்திரனிடமிருந்த பொழுது கௌதமரைப்பார்த்து , நீ ஒரு 
பிறந்த மகன் தான் புதன் . 

காம வேட்கையன் என்று 
அவனே சந்திரவமிசத்திற்கு 

சொல்லி இகழ்ந்தார் . இதனால் 
முதல்வனாவான் . 

சினங்கொண்ட கௌதமர் 
பிரகலாதன் இவன் இரணிய 

இவரைப்பார்த்து , " நீ புறாவாகி 
கசி பு வி னுடைய மகன் . தய 

மனிதவூன் உண்ணக்கடவாய் 
னுடைய ஆசிரியன் கற்பித்த 

என்று வசவுரை வழங்கினார் . 
வாறுதந்தையினுடைய பெயரை 

அவ்வசவுரையின் படி இவர் 
ஓதாமல் திருமாலின் பெயரைச் 

புறாவாகி மனிதவூன் புசித்துக் 
சொன்னான் . ஆசிரியன் தந் 

திரிந்து கொண்டிருந்தார் . ஒரு 
தையாகிய இரணியகசிபுவிடம் 

நாள் சோழவரசன் ஒருவனைக் 
ச் செய்தியைக் கூறினான் . கண்டு மனிதவூன் 

கேட்க 
இதனைக் கேட்டதும் சினங் 

உடல் 
காண்டு பிரகலாதனைக் 

அரிந்து கொடுத்து உயிர்விட் 
கொன்று விடுமாறு கட்டளை 

டான் . இதனைக்கண்ட புறா 
யீட்டான் . பலவாறு கொல்ல 

வாகிய இருடி சீகாழியிற் சிவ 
முயன்றும் பிரகலாதனை க் 

பூசைசெய்து அரசன் உயிரை 
கொல்ல முடியவில்லை , பிரக யீந்து தம்முடைய வசவுரை 
லாதன் திருமாலுடைய திருப் யைப்போக்கிக் கொண் டார் . 
பெயரைக் கூறியவாறே அத் 

இதனால் சீகாழிக்குப் புறவம் 
தொல்லைகட்கெல்லாம் பிழைத் 

என்று ஒரு பெயர் உண்டாகி 
தான் , அசுரன் சினங்கொண்டு , 
" நீ கூறுந் திருமால் யாண்டு 
ளான் ? என்று உசாவினான . 

பிரச்சிரவணமலை - இராமர் இலங் 
பிரகலாதன் , “ அத் திருமால் 

கைக்குச் சென்ற காலத்தில் 
யாண்டுமுளான் . அவன் தூணி 

மழைக்காலம் முடியும் வரை 
லும் உள்ளான் துரும்பிலும் 

யில் தங்கியிருந்த மலை . 
உள்ளான் அவன் இல்லாத 

இல்லாத பிரச்சோதனன் - இவன் அரசர்க் 
இடமே இல்லை என்று மறு கரசர்களில் ஒருவன் . 
மொழி கூறினான் . இதனைக் 

வதத்தைக்குத் தந்தை. இவ 
கேட்ட அசுரன் சினங்கொண்டு 
தன்னெதிரே உள்ள தூணைச் 

னுடைய நாடு அவந்தி . நாட் 

டின் தலைநகர்உச்சைனி.வேற்று 
சுட்டிக்காட்டி , " இத்தூணிலும் 

நாட்டரசர்கள் பலர் ஆண்டு 
உள்ளான் ? " என்று 

கேட் 
டான் . பிரகலாதன் உள்ளான் 

தோறுந் திறை கொடுக்கப் 

பெற்றவன் . உதயணன் அவ் 
என்று மறுமொழி கூறினான் . வாறு திறை 
இதனைக் கேட்ட அசுரன் சினங் 

கொடாமை 

யினாலே அவனைப் பிடித்துச் 
கொண்டு தன் பலம் கொண்ட சிறையிலடைக்கச் செய்தவன் , 


யது . 


வாச 


பிரதத்தன் 


463 


பிரபாசன் 


0 


னாள் . 


சென்ற 


இவன் தன்னுடைய வழிபடு தாபருத்திரன் என்பவனுடைய 
தெய்வத்தை யன்றிப் பிறரை புகழையே பொருளாகக் 
வணங்கான் . இவனுக்குப் கொண்ட உதாரண சுலோகங் 
பாலகன் , பாலகுமரன் , கோ களையும் தாமே இயற்றி இதனிற் 
பாலகன் என்னும் பெயர்களு சேர்த்திருக்கின்றார் . இந் 
டைய மக்கள் பலர் இருந்தனர் . நூலுக்கு மல்லிநாத சூரியின் 
வனுக்கு மனைவியர் பதி பிள்ளையாகிய குமாரசாமி சூரி 
றாயிரம் . அமைச்சர்கள் பாதி என்பவர் உரை யெழுதியிருக்கி 
றா ரம் என்பர் . 

இவன் 

றார் . 
மிகுந்த சிறப்புடையவன் . 

பிரதீபன் - திங்களின் வழிமுறை 
பிரதத்தன் - ஏறக்குறைய நாலா 

யில் தோன்றிய பீமனுடைய 
யிரம் ஆண்டுகட்கு முன்னர்க் 

மகன் . இவனுடைய தேவியின் 
காசியில் இருந்து அரசாட்சி 

பெயர் சுநந்தை . தேவாபீ , சந் 
செய்திருந்த ஓர் அரசன் . அறி தனு , பாக்லீகன் என்போர் 
விலும் ஆண்மையிலும் அரசதிரு 

இவனுடைய 

மக்கள் . 
விலும் சிறந்து விளங்கியவன் . னுடைய தொடையிற் கங்கை 

" உன்னை 
இவன் சிவப்பதிப் பயணமாகத் 

வந்து உட்கார்ந்து , 
தென்னாட்டுக்கு வந்த போது 

மணக்க வந்தேன் என்று கூறி 
திருவருணையில் சில நாட்கள் 

இவன் , 
தங்கியிருந்தான் . 

ஒரு 

நாள் " தொடையில் உட்காரத்தக்க 
அண்ணாமலையார் திருக்கோயி 

வர்கள் மகன் , மகள் , மருமகள் 
லுக்குச் 

பொழுது முதலியோராவர் . 

நான் ஒரே 

மனைவியோடு 
அங்குப்பணிபுரிந்திருந்த கனகம் 

வாழவேண்டு 

மென்னுங் 
என்னுந் தேவ தாசியைக் கண்டு 

கொள்கையுடைய 
விரும்பினான் , அவளைத் தன் 

வன் ; ஆகையால் நீ என்னுடைய 
னோடு தன் நாட்டிற்குக் 

மகனை மணந்து கொள்வாயாக 
கொண்டு செல்ல வேண்டு 

என்று கூறி மறுத்துவிட்டான் . 
மென்று எண்ணினான் . அவ்வள பிரதை - இவள் சூரன் 

என்பவ 
வில் இவனுக்குக் குரங்கு முகம் 

னுக்கு மகள் . 

குந்திபோசன் 
உண்டாகியது . அதனால் திகைப் என்னும் உறவினன் 

பிரதை 
படைந்த இவன் தன்னுடைய யைப் பெற்றுத் தன்னுடைய 
பிழை பொறுத்தருளுமாறு பர வளர்ப்புப் பெண்ணாக வளர்த் 
மனை வேண்டிப் பல பொருட் தான் . குந்திபோசனால் வளர்க் 
களைச் செலுத்தினான் . பிறகு கப்பட்ட படியினால் இவளுக் 
இவனுக்கு அக்குரங்கு முகம் குக் குந்தி என்று காரணப் 
மாறிப் பழையமுகம் உண்டாகி பெயர் உண்டாகிக் காரணப் 

பெயரே நிலை பெற்று நின்றது . 
பிரதாபருத்திரீயம் - வடமொழியி பிரபாசன் - இவன் தெய்வ கணத் 
லுள்ள ஓர் அணி நூல் . இதில் 

ஒருவகைப் 

பிரிவைச் 
காவிய லட்சணங்களும் நாடக சேர்ந்த அட்டவசுக்களில் 
லட்சணங்களும் குறைவில்லா வன் . இவனுடைய 

மனைவி 
மற் கூறப்பட்டுள்ளன . இதனை 

யின் பெயர் வசுமதி . இவள் 
இயற்றியவர் வித்தியாநாதகவி . அழகுடையவளாயினும் அறி 
இவர் அணி இலக்கணங்களைச் வில்லாதவள் . பிரபாசன் அவ 

ளுடைய 
செய்ததன்றித் தெலுங்கு நாட் 

அழகிலே மயங்கி 
டரசனும் வீரருத்திரனென்று அவள் கூறியபடி செய்து நின் 
பெயர் பெற்றவனுமாகிய பீர றான் . காமதேனுவின் 


துள் 


1 


பெரு 


. 


] 


பிரபுடதேவன் 


454 


பிரமசீலன் 


மையை உணர்ந்த அவள் அத 
னைக் கொண்டுவருமாறு இவ 
னிடங் கூறினாள் . இவன் தன் 
னுடைய நண்பர்கள் எழுவரை 
யுந் துணை சேர்த்துக் கொண்டு 
வசிட்டருடைய இருப்பிடத்திற் 
குச் சென்றான் . அங்கிருந்த காம 
தேனுவைக் களவு செய்து 
கொண்டுசென்றான் , செய்தியை 
உணர்ந்த வசிட்டர் அனைவரை 
யும் மானிடப் பிறப்படையும் 
படியும் துணை புரிந்தவர்கள் 
விரைவில் 

விண்ணுலகடையு 
மாறும் காமதேனுக் களவுக்கு 
முதல் காரணமாகவிருந்த பிர 
பாசனாகிய இவன் நிலவுலகில் 
நீண்டகாலம் இருக்குமாறுங் 
கூறினார் . பிரபாசனாகிய இவன் 
பீஷ்மராகப் பிறந்து மாணியாக 
உலகிலிருந்து பின் தேவருலகை 
அடைந்தான் . 
பிரபுடதேவன் இவன் விசய 
நகரத்தரசன் . திருக்காளத் 
நூறுகால் 

மண்டபம் 
முதலிய திருப்பணிகள் செய் 
வித்தான் . கனவின்படி திரு 
வண்ணாமலைக்குச் சென் 
அருணகிரிநாதரைக் கண்டு 
பணிந்தான் . அருணகிரிநாத 
அருளால் 

முருகக் 
கடவுளை வெளிப்படையாகக் 
கண்டான் . 

அதனால் 
ணொளி மழுங்கியது . 
அருணகிரி நாதரைப் போற்றிக் 
கண்ணொளி வழக்கம்போல் 
உண்டாகப் பெற்றான் . 
பிரபை 

பிரியவிரதன் என்னும் 
அரசனுடைய இளைய மனைவி . 
கணவன் தன்மீது கொண்டிருந்த 
மோகத்தின் வலியால் மூத்தாளை 
யுதைத்தவள் . பிறகு நோய் 
கொண்டு அழகெலாம் இழந்து 
அல்லற் பட்டவள் . 
பிரமசீலன் - இவன் நல்லொழுக்க 
மும் இறைவழிபாடும் உள்ள 
ஓர் அந்தணன் , சித்திரகுப்தன் 

சமயம் யமதாதர்களைப் 


தியில் 


பார்த்துப் , பிரமசீலன் என்னும் 
பெயருடையவனை இங்கு 
அழைத்து வாருங்கள் என்று 
கட்டளையிட்டான் . சித்திரகுப் 
தன் கட்டளை யிட்டது தீவினை 
யாளனாகிய வேறொரு பிரம 
சீலனையாகும் . 

எமதூதர்கள் 
தவறுதலாக 

நல்வினையாள 
னாகிய இவன் சிவ பூசை செய்து 
கொண்டிருந்த சமயத்தில் வந்து 
அழைத்துக் கொண்டு போய் 
நமனிடம் விட்டனர் . நமன் 
நல்வினையாளனாகிய 

இவனைப் 
பார்த்து அஞ்சினான் . தன்பக்கத் 
தில் உட்கார வைத்து வாழ்த் 
துரைகள் கூறினான் . எமதூதர் 
கள் செய்த தவற்றினைக் கூறிய 
துடன் எமதூதர்களைப் பார்த் 
துச் சினந்தான் . 

இந்தப் பிரம 
சீலன் 

எ மனைப் பார்த்து , 
“ நானும் இந்த எமபுரத்தைப் 
பார்க்க வேண்டும் என்னும் 
அவா வுடையேன் , எனக்கு 
நிரயங்களைக் காட்டுமாறு 

கட் 
டளையிட வேண்டும் என்று 
கூறினான் , நமனும் அவ்வாறே 
அழைத்துக் கொண்டு போய்க் 
காட்டுமாறு கட்டளையிட்டான் . 
நிரயத்தில் துன்புறுவோரைப் 
பார்த்துப் பிரமசீலன் வருந்தி 
னான் . 

சிவசிவ என்று பெரு 
முழக்கஞ் செய்தான் . நிரயத் 
தில் வருந்தியவர்களில் ஐந்து 
பேர்களைத்தவிர மற்றவர்களனை 
வரும் 

நற்கதியடைந்தனர் . 
பிரமசீலன் நமனைப் 

நமனைப் பார்த்து 
அந்த ஐவரும் செய்த தீவினை 
யாது ? என்று உசாவினான் . நமன் , 
" நானும் அறியேன் நாளை நீவிர் 
சிவபூசை முடித்தவுடன் உட 
லோடு இவ்விடம் வரின் தெரிவிக் 
கிறேன் " 
பிரமசீலன் அவ்வாறே 
றான் . நமன் பிரமசீலனையழைத் 
துக் கொண்டு நான்முகனிடம் 
போய்க் கேட்டான் , 
தானும் அறியேன் என்றான் , 
பிறகு மூவரும் கைலையடைந்த 


. 


ருடைய 


கண் 


பிறகு 


என்று 


கூறினான் . 

சென் 


அவன் 


பிரமசுந்தரமுனிவர் 


465 


பிரமன் 


வன் . 


னுடைய 


தான 
ஊர் 


பெற்றன . 


நந்தி தேவரிடம் உசாவினர் . பிரமதருமன் - ஒரு பெளத்த முனி 
நந்திதேவர் அவர்கள் ஐவரும் 

அத்திபதியின் மைத் 
சிவநிந்தை , அடியவர் நிந்தை , துனன் . காயங்கரை என்னும் 
சிவப்பொருள் கவர்தல் முதலிய ஆற்றுக் கரையிலிருந்து தவஞ் 
தீமைகளைச் செய்தவர்கள் செய்தான் . முக்கால உணர்ச்சி 
என்று தெரிவித்தார் . அதற்குக் யும்உள்ளவன் . பின்னால் நிகழக் 
கழுவாயுங் கூறினார் . உடனே கூடிய தீமைகளை முன்னாலறிந்து 
பிரமசீலன்புனிதநீர்கொணர்ந்து சொல்லக் கூடியவன் . இலக்கு 
அவர்கள் மீது தெளித்து அவர் மிக்கு மறு பிறப்பில் நிகழும் 
களையும் நிரயத்தில் இருந்து செய்திகளைத் தெரிவித்தவன் . 
கரை யேற்றினான் . 

புத்த பீடிகையினால் தன் 
னுடைய பழம் 

பழம் பிறப்பை 
பிரமசுந்தர முனிவர் - இவர் பல 

யுணர்ந்த மணிமேகலை 

இம் 
பெரிய முனிவர்கட்குத் தலைவர் . முனிவன் இயம்பியதையும் அப் 
அறத்தைக் காப்பதே 

பீடிகையால் அறிந்து இவனை 
ருடைய கொள்கை . 

மிகவும் போற்றிப் பாராட்டி 
ருடைய மனைவியின் பெயர் 

னாள் , 
பரமசுந்தரி . யூகி இவருடைய 
மகனே.உதயணனுக்கு யானையி பிரமதேசம் - பிரம வித்துவான் 
சினத்தை யடக்கும் 

களுக்கு மன்னர்களால் 
வித்தையையும் இந்திரனால் 

மாகக் கொடுக்கப்பட்ட 

கள் பிரமதேசம் என்று அழைக் 
தாம் பெற்ற கோடவதி யென் 

கப் 
னும் யாழையும் இசை நூலையும் 

இத்தகைய 
மற்றும் பல வித்தைகளையும் 

பிரமதேசங்கள் தமிழ்நாட் 
கொடுத்தவர் . யூகியை உதய 

டிலே பலவிடங்களில் உள்ளன . 
ணன் பால் அடைக்கலமாக பிரமபுத்திரா - ஆசியாவில் உள்ள 
ஒப்புவித்தவர் . மகனாகிய யூகியி வற்றாத ஆறுகளில் ஒன்று . 
னுடைய 

சிறப்புக்களுக்கெல் திபெத்து , இந்தியா , 
லாம் இவருடைய முயற்சியே தான் ஆகிய மூன்று நாடுகளில் 
காரணம் . 

ஓடுகிறது . இதனுடைய நீளம் 

மைல் . கங்கையுடன் 
பிரம சேனன் - இவன் ஆருணியரச கலக்கும் ஆறுகளில் இதுவும் 
னுடைய பெரும்படைத் தலைவர் 

ஒன்று . 
களில் ஒருவன் . வனுடைய பிரமபுரம் - நான் முகன் 
பெயர் பரமசேனன் எனவும் 
வழங்கியது . 

னுடைய மனக் குற்றம் நீங்கிச் 

சிறப்படைய வெண்ணித் திரு 
பிரமதத்தன் - இவன் பாஞ்சால 

ஆமையாகி வழிபட்ட 
நாட்டு மன்னனாகிய விப்பிரன் 

கச்சபாலயத்தில் எழுந்தருளிய 
என்பவனுடைய மகன் . ஏறக் 

பரமனைக் கருதித் தவஞ்செய்து 
குறைய ஐயாயிரம் ஆண்டுகட்கு 

பேறு பெற்றதால் உண்டாகிய 
முன்னிருந்தவன் . பல கலைகளை காரணப் பெயர் . 
யுங் கற்று நுண்ணறிவுடையவ பிரமன் - இத்தேவை நான்முகன் 
னாகத் திகழ்ந்தான் . பிறஉயிர்த் என்பர் . உலகம் முழுவதையும் 
தொகைகள் பேசிக்கொள்வதை படைப்பதற்குக் 
யும் உணர்ந்து கொள்ளும் ஆற் அமைந்திருப்பவன் நான் 
றல் இவனிடம் இருந்தது . இவ முகனே . சிவன் , திருமால் 
னுடைய மனைவியின் பெயர் இருவரிடமுங் கற்பங்கள் 
சந்நிதி . 

தோறும் தோன்றி அவர்க 
80 


பாகிஸ் 


1 , 800 


தன் 


மால் 


காரணமாக 


பிரமாண்டதானம் 


466 


பிரலம்பன் 


நான் முக 


நாகரிகம் 


ளோடு கூடி மூவராக நிற்பன் . 
அமரர் அனைவர்க்கும் இவன் 
முதல்வன் . இவனுடைய சக்தி 
கலைமகளாகும் . விரிஞ்சன் , பிதா 
மகன் , பிதாவரன் , அயன் , மல 
ரோன் , வேதா , போதன் முத 
லிய வேறு பெயர்களும் நான் 
முகனுக்கு உண்டு . 
டைய உடல் 

பொன்னிற 
மானது . 

இவன் எழுந்தருளி 
யிருக்கும் உலகம் சத்தியஉலகம் 
என்று பெயர் பெறும் . சத்திய 
உலகம் பதின்மூன்று கோடி 
யோசனை அளவில் அமைந்துள் 
ளது என்பர் . 

மறை முதலிய 
கலைகளெல்லாம் நான் முகனைச் 
சூழ்ந்து நிற்கும் . 

நான் முக 
னுக்கு முன்னர் ஐந்து முகங்கள் 
இருந்தன . சிவனுக்கு ஐந்து 
முகம் நமக்கும் ஐந்து முகம் 
ஆதலால் நாமும் சிவனுக்கு 
நிகரே என்று ஒரு காலத்தில் 
ஆணவங்கொண்ட படியால் 
சிவபிரான் நான்முகனுடைய 
ஒரு தலையைக் கிள்ளி யெறிந் 
தார் என்பர் . பிரமனுக்கு உல 
கில் தனியாகக் கோவில் இல்லை . 
வைணவக் 

கோவில் 
வடக்குச் 

சுவரின் 
வெளிப்புறப் புரையில் உரு 
வம் வைக்கப் பட்டிருக்கும் . 
பிரமாண்டதானம் - பொன்னினால் 
ஒன்று 

செய்வித்து 
எட்டுத் திக்குயானைகள் செய்து 
அவ்வுலகத்தைத்தாங்கச்செய்து 
நான் முகனைப்போல் உருவம் 
ஒன்று செய்து நடுவில் அமைத்து , 
அந்தணரைமுறைப்படி பூசித்து 
அவர்களுக்கு வழங்குவது 
பிரமாண்டதான மாகும் . 
பிரமிட்கோபுரங்கள் - கி.மு. 4000 
ஆண்டுகட்கு முன்னும் பின்னு 

எகிப்திய அரசர்கள் 
தங்கட்கெனக்கட்டிய கல்லறை 
களே பிரமிட் கோபுரங்கள் . 
அவை ஏறக்குறைய எண்ப 
* கும் . அவற்றுள்மிகப் பெரி 


யது 794 சதுரஅடிப்பரப்பும் 
480 அடிஉயரமும் உடையது . 
அதில் உள்ள கற்கள் எழுபது 
லட்சம்டன் நிறையுள்ளவை . 
நான்கு அல்லது ஐந்து அடுக்கு 
களையுடைய 22 ஆயிரம் வீடு 
களைக்கொண்டநகரம் ஒன்றைக் 
கட்டிமுடிக்கப் போதுமானவை 
என்று அறிஞர்கள் எண்ணு 
கின்றனர் . வியக்கத்தக்க இந்தப் 
பிரமிட்கோபுரங்களைக் கட்டிய 
பேரரசருடைய 
பாராட்டத் தக்கதன்றோ? அங் 
குக் கிடைத்த மட்பாண்டங்கள் 
மீது ஓவியங்கள் தீட்டப்பட் 
டிருந்தன.பலநிறங்கள் பூசப்பட் 
டிருந்தன . பானைகளும் பிறவும் 
பெரும்பாலும் 

தட்டையான 
அடியுடையனவாகவே காணப் 
பட்டன . பிரமிட்கோபுரங்களி 
லும் பிறஇடங்களிலும் அக் 
காலத்தார்பயன்படுத்திய ஓவிய 
எழுத்துக்களும் 

விலங்குகள் 
பறவைகள் முதலியவற்றின் 
உருவங்களும் பொறிக்கப் பட் 
டிருந்தன . ஆராய்ச்சி யாளர்கள் 
அவற்றைப் பல 
முயன்று படித்துச் செய்தியை 
உணர்ந்தனர் . அதன் பின்னரே 
எகிப்தின் வரலாறு ஒழுங்காக 
எழுதப்பட்டது . 
பிரயாகம் நல்லகாமேசுவரம் - ஏ றக் 
குறைய இருநூறுயாண்டுகட்கு 
முன்னிருந்த தெலுங்குப்புலவர் 
இவர் . கல்பனா கல்பமஞ்சரி , 
கோ பிகாவஸ்த்ராபரணம், 
சுதந்தா கலியாணம் முதலிய 
தெலுங்கு நூல்களை இயற்றி 
யுள்ளார் . 
பிரலம்பன் - இவன் ஓர்அரக்கன். 
கண்ணனையும் பலராமனையும் 
கவர்ந்து கொண்டு 

போய்க் 
கொலை செய்யவேண்டுமென்று 
எண்ணினான் . இருவரும் மற் 
றைக்கோபாலர்களோடு விளை 
யாடிக்கொண்டிருந்த 

டத் 
திற்கு வந்தான் . சிறுவர்களைப் 


ஆண்டுகள் 


களின் 


உலகம் 


மிருந்த 


பிரளயசித்து 


467 


பிருகத்ரதன் 


டினான் 


வந்து 


போற்கோலம் பூண்டு விளையா இருந்து பிறப்பதால் 

பலராமனைத் தூக்கிக் சத்தை உண்டாக்கும் . பிராண 
கொண்டு சென்றான் . 

அரக்க 

னைப் பிராணாயாம முறையில் 
னுடைய வஞ்சகத்தையுணர்ந்த அடக்கினால் அதன் மூலம் மனத் 
பலராமன் அவன் 

தலைமீது தை அடக்கலாம் . 

அப்படிச் 
ஓங்கிக் குத்தி அவனைக் கொன் செய்தால் காமக் குரோதம் 
றான் . 

முதலிய மனமாசுகள் எல்லாம் 
பிரளயசித்து - காஞ்சி நகர்க்குரிய 

நீங்கிவிடும் . உள்ளத்தூய்மை 
பதின் மூன்று பெயர்களில் 

ஏற்படவே ஆன்மதரிசனம் கை 

கூடும் , 
ஒன்று . நான் முகனுடைய 
உறக்கமாகிய நாட்கற்பத்தினும் பிரான்மலை - இதனைக் கொடுங் 
தினக்கற்பத்தினும் , இறத்த குன்றம் எனவும் வழங்குவர் . 
லாகிய 

மகாகற்பத்தினும் இவ்வூர் பாண்டி நாட்டில் திருப் 
பெருகிய பெரும்பு றக்கடல் பத்தூரில் இருந்து பதினைந்து 
முதலான வெள்ளம் நகரத்தில் கல் தொலைவில் உள்ளது . வள் 
எல்லையில் வருவதற்கு அஞ்சிப் ளல்களிற் சிறந்தவனான பாரி 
புறத்தில் நிற்குமாறுசத்தி காத் வாழ்ந்திருந்த ஊர் இதுவே என் 
திருத்தலால் உண்டாகிய பெயர் . பர் . தேவாரம் பெற்ற திருவூர் 

களில் இதுவும் ஒன்று . 
பிரளயங்காத்தபிள்ளையார் - சோழ 

பிரியதர்சன் 
நாட்டில் காவிரிக்கு வடகரை 

இவன் காமரூப 

மன்னன . 
யில் 

நாட்டு 
உள்ள திருப்புறம்பயம் 

பார்த்தவ 
கோயிலில் எழுந்தருளிய பிள்ளை 

பூசை செய்பவன் . 

இவனுடன் 

வீமன் போருக்கு 
யாருடைய பெயர் . ஊழிக் 

போரிட்டுச் சிறையிலடைத்து 
காலத்துப் பிரளயம் ஒன்றைக் 

விட்டான் . அப்பொழுதும் 
காத்து ஊர்ப்புறத்தே நிறுத்திய 
மையின் பிள்ளையார் இப்பெயர் 

இவன் சிறையில் பூசையை 
பெற்றார் . 

விடாது செய்தான் . சிவபெரு 

மான் சிவலிங்கத்திடங் காட்சி 
பிராணாயாமம் பிராணனை 

கொடுத்து வீமனை வெல்லச் 
அடக்கியாள்வதே 

பிராணா செய்தார் . 
யாமம் . பிராணன் என்பது | பிரியவிரதன் 

சுவாயம்பு மது 
சக்தி . அண்டங்களை ஆள்வதும் 

வுக்குச் சதரூபையிடம் பிறந்த 
அதுவே . அஃது உடலிற் 

இவனுடைய தமையன் 
காணும் பொழுது பிராணன் 
எனப்படும் . அஃது இருப்பதை 

உத்தானபாதன் . இவனைப் 

பற்றிய வரலாறுகள் பலவாறு 
அது சுவாசத்தினால் 

வழங்கும் . 
அறிகிறோம் . பிராணனை நேராக 
அடக்கியாள முடியாது . அதன் பிருகத்ரதன் - இவன் சராசந்த 
செயலான சுவாசத்தை அடக்கு னுடைய தந்தை . இவனுக்கு 
வதன் மூலமாகவே 

அதை 

நீண்ட நாள் மக்கட் பேறில்லை . 
அடக்கி வசப்படுத்த முடியும் . 

மக்கட் பேற்றின் பொருட்டுச் 
பிராணன் வசப்பட்டால் உயிர் சண்ட கௌசிகர் என்னும் முனி 
உறுதி , சுகம் , உலகம் யாவும் வரிடமிருந்து ஒருமாங்கனியைப் 
வசமாய் விடும் . பிராணாயாமம் பெற்றான் . அக்கனியை மனைவி 

யர் 

பகிர்ந் 
மனத்தை அடக்கும் ; ஆன்மார்த் 

இருவருக்கும் 
தத்துக்கும் பயன்படும் . இம் கொடுத்தான் . இருவரும் ஆளுக் 

இராசயோகத்தைச் குப்பாதி குழந்தையாகப்பெற்ற 
முறை 

வர் . 
சேர்ந்தது . பிராணன் மனத்தில் 

அரசன் இது தீமைக்கு 


பிருகந்தளை 


468 


இருது 


அறிகுறி என்று அப்பிண்டங் 

ஊன்றுகோலும் நடக்கும் ஆற் 
களை நகர்ப்புறத்தே எறியச் 

றலும் சிவனருளாற் பெற்றுச் 
செய்தான் . சரை என்னும் 

சிவத்தை மட்டும் வணங்கி வழி 
இயக்கி யெடுத்துப் பொருத்திச் 

பட்டார் . இவருறுதியைக் 
சராசந்தனாக்கி அரசனிடங் 

கண்ட உமா தேவி தவம்புரிந்து , 
கொடுத்துச் சென்றாள் . 

சிவபிரானுடம்பின் ஒரு பாதி 
பிருகந்நளை - அருச்சுனன் விராட 

உருவமாக இருக்கும் வரம் 

பெற்றார் . 
நகரத்தில் கரந்துறைந்த போது 
மேற்கொண்டிருந்த பெயர் ; 

இவர் ஊனிலா உடம்பினர் . 
இந்திரனுலகுக்குச் சென்றி 

தலைமுடி வெண்மையாக இருக் 
ருந்தபோது ஏற்பட்ட சாபத் 

கும் . தண்டம் , சபமாலை , முக் 

கண்கள் உடையவர் . நடனம் 
தினால் நினைக்கும்போது பேடி 
யுருவங் கொள்ளுந் தன்மை 

செய்பவர் . சிவகணத் தலைவர் 
யைப் பெற்றிருந்தானாகலின் 

களுளொருவர் . 
இப்பொழுது பேடி வடிவங் பிருதிவிராசன் - சௌகாண வமி 
காண்டு இப்பெயரையும் 

சத்தைச் சேர்ந்த இவன் அஜ் 
மேற் கொண்டிருந்தான் . 

மீருக்கு அருகிலுள்ள சாகம்பரி 
பிருகுமுனிவர் - இவர் நான்முக 

முதலிய நாடுகளை 12 ஆம் நூற் 

றாண்டின் முதற்பகுதியில் ஆண் 
னுடைய மானத புத்திரரில் 

டான் . பர்மால் என்ற சந்தேல 
ஒருவர் . இவருக்கு மனைவியர் 

வமிசத்து அரசனுடன் போர் 
இருவர் . ஒருத்தி புலோமசை ; 
மற்றவள் கியாதி . இவருடைய 

புரிந்து வெற்றியடைந்தான் . 

சந்தேலரின் தலைநகரமான 
மகன் கவி ; பெயரன் சுக்கிரன் . 

மசோபாவையும் கவர்ந்தான் ; 
இவருடைய மனைவி அசுரர் 

கூர்ச்சரசாளுக்கிய மன்னர்களை 
கட்கு அடைக்கலங் கொடுத்த 

யும் 

போரில் வென்றான் . 
படியினால் திருமால் அவளைக் 

இவனுடைய 
கொன்றார் . இதனால் பிருகு டெல்லி அரசன் ஜயச்சந்திர 
முனிவர் திருமால் மீது சினங் 
கொண்டு பத்துப்பிறவி யெடுக் 

னுடைய மகள் சம்யுக்தையை 

அவள் சுயம்வரத்தன்று தூக்கிச் 
குமாறும் மனைவியைப் பிரிந்து 

சென்ற வரலாறு இந்திமொழி 
அலையு மாறுஞ் சாபங் கொடுத் 
தார் . மேலும் இவரைக் குறித் 

யில் சுவையான இதிகாசமாக 

யாக்கப் பட்டிருக்கின்றது . 
துப் புராணங்களில் பல கதை 
கள் வழங்கும் . 

1191 இல் தலவாரியில் நடந்த 

கொடிய போரில் வெற்றிபெற் 
பிருங்கி முனிவர் - சிவவழிபாட்டிற் றான் . ஆனால் மறு ஆண்டில் 
சிறந்த இவர் கோயிலுக்குச் அதே இடத்தில் முகம்மதுடன் 
சென்று , சத்தியை விட்டுச் 

பொருது தோல்வி எய்தி , வீர 
சிவத்தை மட்டும் வழிபடுவது 

சுவர்க்கம் எய்தினான் . 
வழக்கம் . சத்தியாகிய உமை 
யம்மையார் இவர் தம்மையும் 

பிருது - இவன் கதிரவன் குலத் 
வழிபடச் செய்ய வேண்டு 

தில் தோன்றிய வேனன் என் 
வம் 

அரசனுடைய 
மென்று கருதி மக்களுடம்பில் 

இவன் பலகலைகளையும் நன்கு 
தம் கூறாக இருக்கும் ஊனையும் 

பயின்று கூரிய மதியினனாகச் 
குருதி 

முதலியவற்றையும் 
பிருங்கிமுனிவரின் 

சிறந்து விளங்கினான் . நேரிய 

உடம்பி 
லிருந்து நீக்கிவிட்டார் . அதனால் 

ஆட்சிபுரிந்த இவனுடைய நாட் 
நடக்க வலிமை குறைந்த இவர் 

டில் எல்லா வளங்களும் சிறந் 
தோங்கியிருந்தன . 


பகைவனான 


கன். 


-- பிருந்தை 


r: 409 


பிள்ள , எஸ் . எம் 


உயிர் 


1 


மையை 


துளசிச் 


செடி 


பாக 


பிருந்தை இவள் சலந்தராசுர போது சிறுவனுடைய தாய் , 
னுடைய மனைவி . திருமால் " அந்தோ ! என்னுடைய கண் 
இவள் மீது மோகங் கொண் ணனின் கட்டையாரவிழ்ப்பார் 
டார் . சலந்தராசுரன் சிவபிரா கள் . இதோ நான் வந்து கட்ட 
னுடைய ஆழிப் படையால் விழ்க்கிறேன் " என்று கதறி 
அழிந்தொழிந்த சமயத்தில் னாள் . அப்படியே கீழேவிழுர் 
திருமால் சலந்தராசுரனுடைய 

தாள் . 

அவளுடைய 
வடிவங் கொண்டு இவளிடம் உடலைவிட்டு நீங்கிப் பரம் 
வந்து மகிழ்ந்திருந்தனர் . உண் பதத்தை யடைந்தது . 

உணர்ந்த பிருந்தை 
தீப்பாய்ந்து இறந்தாள் . மால் 

பில்கணகவி - இவர் இன் கவிதை 
மால் தணியப் பெறாதவராய்ப் 

களைக் காதல் துறையில் பாடிய 
பிருந்தையின் சாம்பரில் விழுந்து 

வர் . அரசகுமாரிக்கு இவர்கல்வி 

கற்பிக்க ஏற்பாடாகி இருந்தது. 
புரண்டார் . 
பிருந்தையின் சாம்பரில் இருந்து 

அழகிய அரசகுமாரிக்கும் குரு 
முளைத்ததென்பர் . 

வுக்கும் காதல் ஏற்பட்டு விடக் 
பிரேமாபாய் - இவள் காசியில் 

கூடாதென்று கருதி , ஒருவரை 

யொருவர் பார்க்க முடியாத 
வசித்திருந்தாள் . திருமால்பக்தி 

வகையில் நடுவே திரையிட்டும் , 
யிற் சிறந்து விளங்கினாள் , 
பாகவதர்களிடத்திலும் 

ஒருவரைப் பற்றி ஒருவரிடம் 

விகாரமாயிருப்பவர் என்றும் 
வதத்தினிடத்திலும் மிகுந்த 

சொல்லி வைத்திருந்தும் , ஒரு 
அன்பு கொண்டிருந்தாள் . பாக 

வரை 

யொருவர் அறிந்து 
வதத்தை நாள்தோறுங் 

காதல் கொண்டனர் . அரசன் 
கேட்கும் வழக்கமுடைய இவள் 

கவியைக் கழு வேற்றக் கட் 
ஒருநாள் பாகவதர்கட்கு உண 

டளை யிட்டான் . கவிஞர் தம் 
வளிக்க விரும்பினாள் . அன்று 

கடைசி நேரத்தில் தம் மனக் 
பாகவதங் கேட்பதற்குத் தான் 

கண்முன் நிற்கும் காதலியைப் 
போகாமல் தன்னுடைய மகனைப் 

பற்றியும் , தமக்கும் அவளுக்கு 
போய்க் கேட்டு 

வரு மாறும் 

முள்ள உறவையும் , நடங் 
கேட்டதைத் தனக்குக் கூறு 

திருந்த சில நிகழ்ச்சிகளையும் 
மாறும் சொன்னாள் . மகனும் 

ஐம்பது பாக்களில் பாடினார் . 
அவ்வாறே போய்ப் பாகவதங் 

சௌர பஞ்சாசிகை கள்ளக் 
கேட்டுவந்தான் . தான் கேட்டு 

காதல் ஐம்பது என்ற இப்பாக் 
வந்தபாகவதக் கதையைத் தன் 

களைக் கேட்டு மனமுருகிய 
னுடையதாய்க்குக்கூறலானான் . 

கவிஞரை விடுவித் 
கண்ணன் வெண்ணெயைத் 

தான் . பில் ஹணஸ்தவம் என்று 
தின்றுவிட்டுத் தாழியை யு 

ம் 

இவர் செய்ததாய் அழகிய 
உடைத்தான் . பிறகு தெருவில் 

சிவத்தோத்திர நூல் ஒன்று 
ஓடினான் . தாய் அவனைப் பிடித் 

உளது . 

நாடகத் 
துக்கொண்டு வந்து உரலோடு 

சுந்தரி என்ற 
கட்டிவைத்தாள் , கண்ணன் 
இனிமேல் இவ்வாறெல்லாம் 

எழுதி இருக்கின்றார் . யாமினி 

பூர்ண திலகை என்னும் அவ்விள 
செய்யமாட்டேன் . கட்டவிழ்த் 

வரசிக்கும் இக்கவிக்கும் பிறகு 
துவிடு என்று கெஞ்சினான் . 

திருமணம் நடந்தது . 
( கோபிகைகள் கண்ணன் கட் 
டுண்டு நிற்பதைக்கண்டு பிள்ளை , எஸ் . எம் இவருடைய 
நகைத்துக்கொண்டு சென்றார் முழுப் பெயர் சங்கர முனிசாமி 
கள் என்று சொல்லிவரும் பிள்ளை . இலங்கையிற் பிறந்த 


அரசன் 


துறையில் 


கர்ண 


நூலை 


பிள்ளைப் பிள்ளையாழ்வான் 


470 


பினாகினி 


இதனைப் 


முதலில் 


பிறகு 


இவர் , தென் ஆப்பிரிக்காவில் தனவணிகர்களுடைய நகரக் 
தமிழ்ப் பத்திரிகையாளராக 

கோயில்களில் ஒன்று . 
வும் , நூலாசிரியராகவும் விளங் 

பிள்ளையார் பாளையம் 
கினர் . தமிழ் மணி என்ற பத் 

பிள்ளைப்பாளையம் என வுங் 
திரிகைக்கு இவர் ஆசிரியராக 
இருந்தார் . செந்தமிழ்ச் செல்வி , 

கூறுவர் . இது காஞ்சிபுரத்தின் 
பிராசமலர் ஆகிய பத்திரிகை 

ஒரு பகுதி . இங்கு வந்த திரு 

பிள்ளையார் 
களின் கல்விப்பகுதிக்கும் இவர் 

ஞானசம்பந்கப் 
ஆசிரியராவார் . இந்துத் தமிழ் 

இங்கு தங்கியிருந்தாரென்பர் . 
நிலையத்திற்கு இவர் முதல்வ 

அதனால் இவ்வாறு பெயருண் 

டாயிற்றாம் . 
ராக இருந்து பணியாற்றினார் . 
சரஸ்வதி , பாலர் பாடல் முத 

பிள்ளையுறங்காவில்லி தாசர் - இரா 
லிய நூல்களும் , வில்விதுரன் மாநுசருடைய 

மாணவர் . 
சொல் , நண்பரும் பகைவரும் , 

சோழமன்னனுடைய 

அவைக் 
திருநாவுக்கரசர் 

முதலான களத்தில் அமர்ந்திருந்த வில்லி 
நாடகங்களும் எழுதி யுள்ளார் . கள் மூவரில் ஒருவர் . 
ஷேக்ஸ்பியர் இயற்றிய லியர் னிடத்திலிருந்து 

தமக்குக் 
மன்னன் , மாக்பெத் , ஜூலியஸ் கிடைக்கும் பொருள் எல்லா 
சீசர் முதலிய நாடகங்களை வற்றையும் இராமா நுசருடைய 
மேடைக்கேற்றபடி தமிழாக்கி 

திருவடிகளிலே ஒப்படைத்த 
யுள்ளார் . தென்னாப்பிரிக்காவில் வர் . 

உலகமயலில் 
10 - 11 - 1956 இல் 

புரண்டிருந்த இவர் 
மானார் . 

துறவு நெறியை மேற் கொண் 

டார் . 
பிள்ளைப் பிள்ளையாழ்வான் - கூரத் 
தாழ்வானுடைய மாணவர் பிறவாப்புளி 

திருப்பேரூரில் 
எழுபத்து நான்கு சிம்மாச நாதி தலமரமாக 

உள்ளது . 
பதிகளில் ஒருவர் . இவருடைய 

காலங்கடந்ததாகவும் புதுமை 
பெயர் பிள்ளைப் பிள்ளை யென மிகுந்ததாகவும் 

விளங்குகின் 
வும் வழங்கும் . கூரத்தாழ்வார் 

றது . இம்மரம் பிற மரங்களைப் 
திருநாட்டிற் கெழுந்தருளிய போல் பூத்துக்காய்க்கும் தன்மை 
போது இவருடைய மடியிலே 

யுடையதாயினும் இதனுடைய 
திருமுடியை வைத்துக்கொண்டு விதை முளைப்பதில்லை . இதனை 
திருநாட்டிற்கு எழுந்தருளினார் 

ஆராய்ந்து பார்த்து உண்மை 
என்பர் . 

யறிந்துள்ளனர் . 

மலட்டுத் 
பிள்ளையார்பட்டி - பாண்டி வள 

தன்மையுடைய பெண்கள் இம் 

மரத்தடியிற் சென்று தங்கினால் 
நாட்டில் குன்றக்குடிக்கு அண் 
மையில் உள்ள ஊர் . பல்லவ 

மலட்டுத் தன்மை நீங்கிக் கருப் 
மன்னன் இங்கிருந்த குன்றில் 

பம் உண்டாகின்றதாம் . பிறக் 
பெரிய பிள்ளையார் 

கும் பிள்ளை நீடியவாணாளுடைய 

வடிவம் 
ஒன்றை அமைக்கச் செய்தான் . 

தாகத் திகழ்கிறதாம் . 
அவ்வாறு பிள்ளையார் உருவம் பினாகபாணி 

பினாகபாணி - பினாகம் என்னும் 
அமைக்கப்பட்ட 

ஈக் 

வில்லையேந்தியபடியால் 
காட்டூர் , மருதங்குடி , திருவீங் 

பெருமானுக்கு 
எனப் பலவாறு 

காரணப் பெயர் . 
வழங்கிய பெயர் போய்ப் பினாகினி 
பிள்ளையார் பட்டி என்னும் 

பினாகினி - இது சிவபிரானுடைய 
பெயர் உண்டாகியது . இவ்வர் 

பினாகத் தின் வழிவந்தபடியால் 
பினாகினி யென்று பெயர் பெற் 


பிறகு 


உண்டாகிய 


கைக்குடி 


பின்சென்றவல்லி 


471 


புக்கொளியூர் 


செய்யாறு 


சென்று 


என் 


பாலாறு 

யீல் சிவபூசை செய்தான் . வேவு 
இரண்டிற்கும் நடுவேயிருத்த 

காரர்கள் 

பீமனிடம் போய் 
வால் இதனை வெண்ணெய் நதி அரசன் உன்னைக் கொல்வதற்கு 
யென்பர் . இவ்வாறு தெய்வீக ஏதோ செய்கின்றான் என்று 
ராசன் திருமண காலத்தில் 

கூறினார்கள் . உடனே இவன் 
ஔவையாருடைய பாடலால் 

அரசனிடம் ஆயுதபாணியாகச் 
வெண்ணெயாக ஓடியதென்பர் . 

நீ என்ன செய் 
பின்சென்றவல்லி கரம்பனூர் 

கிறாய் ? " என்று கேட்டான் . 
அம்மையெனக் கூறப்பெறும் 

அரசன் , நான் சிவபூசை செய் 
இவள் திருவரங்கப் பெருமாளை 

கிறேன் என்று மறுமொழி 
முகமதியர்கள் கொண்டுபோகை கூறினான் . அப்பொழுது கோர 
யில் பெருமாளுடன் சென்று 

வடிவங் கொண்டு வந்த சிவ 
பெருமாளின் நிலைமையை 

பிரான் இவனைக் கொன்றார் . 
அறிந்து வைணவர்களுக்குச் பீமன் ( 2 ) பாண்டவர்களில் 
செய்தி கூறினாள் . 

ஒருவனாகிய வீமனும் பீமன் 
பீமசங்கரர் இது சோதிலிங்கங் 

று வழங்கப் பெறுவான் . 
களில் ஒன்று . 

பம்பாய்க்குக் பீலிவளை - நாகநாட்டு மன்னனாகிய 
கிழக்கே எண்பதுமைல் தொலை 

வளைவணன் என்பவனுக்கும் 
வில்பீமா நதிக்கரையில் இருக்கி 

வாசமயிலை என்பவளுக்கும் 
றது . பீமாந்தி என்னும் ஆறு 

மகளாகத் தோன்றியவள் . 
இந்த 

இலிங்கத்திலேயே இவள் சோழமன்னன் கிள்ளி 
பிறக்கிறது . இலிங்கத்தின் அடி 

வளவனைக் 

காந்தருவமணஞ் 
யில் இருந்து சிறிதுசிறிதாகத் 

செய்து ஒரு மைந்தனைப் பெற் 
தண்ணீர் மேலே பொங்கி வருகி றாள் . தொண்டைமான் என்ப 
றது . 

முப்புரங்களை எரித் வனே அப்புதல்வன் . 
தொழித்த பிறகு சிவபிரான் புகழனார் - திருநாவுக்கரசருடைய 
இங்கே ஓய்வாக அமர்ந்திருங் 

தந்தையார் 

பெயர் . புகழனா 
தார் . அந்தநாட்டு மன்னனாகிய 

ருடைய மனைவியாரின் பெயர் 
பீமன் என்பவன் சங்கரரைக் 

மாதினியார் . 
குறித்துத் தவஞ் செய்து கொண் 
டிருந்தான் . சிவபெருமான் இந்த புகார் காவிரிப்பூம்பட்டினம் 
இலிங்கமாகக் காட்சி கொடுத் முன்னாளில் பெரிய வாணிகத் 
தருளினார் . அது முதல் இந்த துறைமுகமாக 

விளங்கியது . 
லிங்கத்துக்குப் பீமசங்கரர் 

அந்நகரில் எல்லாவகையான 
என்று பெயர் உண்டாகியபது . 

பொருள்களும் கிடைத்தன . 

அந்நகரில் இல்லாத எப்பொரு 
பீமன்- ( 1 ) கும்பகர்ணனுக்குக் கற் 

ளும் இல்லை . அந்நகரத்தில் 
கடி என்னும் தைத்தியப் பெண் 

உள்ளவர்கள் 

ஒரு பொருளை 
ணிடம் பிறந்தவன் . 

தன் 

வாங்குவதற்கு வேறோரிடத்திற் 
னுடைய தாயினால் தந்தை 

குப் புகார் . ஆகவே அந்நகரத் 
யிறந்தமையை அறிந்து தந்தை 

திற்குப் புகார் என்றொரு பெய 
யைக் கொன்ற இராமனோடு 

ருண்டாயிற்று . புகார் - புகு 
போரிட எண்ணினான் . நான் 

தலைச் செய்யார் . 
முகனை நோக்கித் தவம் புரிந்து 
வரங்களைப் 

பெற்றான் . புக்கொளியூர் - கொங்கு நாட்டில் 
பிரிய தர்மன் என்னும் பெய தேவாரம் பெற்ற திருப்பதி 
ருடைய அரசனைப் பிடித்துச் யாகிய அவிநாசிக்கு இஃதொரு 
சிறையிலிட்டான் , அரசன் சிறை பெயர் . இவ்வூரில்தான் முதலை 


பல 


புசபலவீரன் ஆகோமல்லராசன் 472 


புட்பதந்தர் 


தான் 


நகரங்களில் 


கிறது . 


யுண்ட பிள்ளையழைக்கப் 

யப் பெற்றவனாக இருந்தான் . 
பெற்றது . 

கலியினுடைய உதவியால் நள 

நாடு நகரங் 

னுடன் சூதாடி 
புசபலவீரன் ஆகோமல்லராசன் - 

கள் 
இவன் கங்க நாட்டிலிருந்த ஒரு 

முழுவதையுங் கவர்ந்து 
சிற்றரசன் . 

கொண்டான் . சூதாடியே தன் 
சோழமாராசன் 
என்னுஞ் சிறப்புப் பெயர் 

னுடைய வாணாளைப் போக்கி 
பெற்றவன்.மகாமண்டலாதிபதி 

னான் . கலி நீங்குஞ் சமயத்தில் 

மீளவும் நளனோடு சூதாடித் 
என்று அக்காலத்தில் 

புக 
ழடைந்து விளங்கியவன் . 

வென்று பெற்றிருந்த 

நாடு 
இவன் காஞ்சிமா நகரில் ஒரு 

நகரங்களை யெல்லாம் 
இழந்து முன் 

வந்தவாறு 
நந்தவனத்திற்கு நிலம் வாங்கும் 
பொருட்டுப் பொருள் வழங்கி 

நாட்டை விட்டுச் சென்றான் . 
யுள்ளான் என்பது காஞ்சிக் கல் புட்பகம் - ( 1 ) இஃது உதயணனுக் 
வெட்டு ஒன்றினால் அறியப்படு 

குரிய 

பெரிய 
ஒன்று . 

படைகளுடனிருந்து 
புசபலன் - இவன் வங்க நாட்டுக்கு 

இதனைப் பாதுகாத்தவன் இட 

வகன் . வேடர்கள் உதயணனைச் 
அரசனாக இருந்தான் . அப் 
பொழுது பலருக்குத் 

சூழ்ந்து கொண்ட செய்தியை 

தான 
மளித்தான் . இவனிடம் தானம் 

வயந்தகனால் அறிந்த இடவகன் 
வாங்கவந்த ஓர் அந்தணன் 

இந்நகரிலிருந்து சென்று தான் 
இவன் திருநீறணியாத வனாக 

உதயணனைப் பாதுகாத்தான் . 
விருத்தலைக் கண்டு திருநீ | புட்பகம்- ( 2 ) குபேரனிடத்திருந்து 
றணிந்து கொண்டு தானந்தரச் இராவணனால் கவரப்பட்டுப் 
சொன்னான் . புசபலன் 

அவ் பின் இராமபிரானிடம் சின்னாட் 
வாறு செய்ய முடியாதென்று டங்கி விண்ணிற் சென்று தன் 
மறுத்து விட்டான் . 

வரலாறு 
அதனால் 

கூறிச்சென்ற 

விமா 
சுசீலன் தானம் வாங்காமலே னம் . இஃது இராமன் இராவ 
போய் விட்டான் . இதனால் 

வென்று அயோத்தி 
அரசனுக்குத் தீவினையுண்டாகி மீளுங்கால் 70 வெள்ளம் வான 
நாடு நகரங்களை யெல்லாம் ரப் படையும் அரக்கர் படைத் 
இழந்து காடு சேர்ந்தான் . 

திரளும் இராம லக்குமணரும் 
மனைவியை வேடர்களிடமிழந் 

சீதையும் 

மங்கையர் 
தான் . கள்ளனெனக் கையறுப் களும் ஏறியமர்ந்தும் வெற்றி 
புண்டு விதர்ப்ப 

நாட்டின் டம் மிகுதியாயிருந்ததென்று 
தெருக்களிற் சென்றான் . முன் 

இராமாயண வரலாறு கூறும் . 
திருநீறு பூசுமாறு கூறிய சுசீ 

சிவகணங்களில் 
லன் இவனைக் கண்டான் . திரு 

புட்பதந்தர் 
நீறு பூச மறுத்த அரசன் என்று 

ஒருவர் . இவர் தெய்வமில்லை 
அறிந்து கொண்டான் . பிறகு 

யென் று இகழ்ந்த தீவினை யினால் 
திருநீறு பூசச்செய்து இழந்த 

தம் மால் வழிபடப்பட்ட ஆன் 
செல்வங்களையும் 

மார்த்த மூர்த்தி மறைந்து போக 

அடையச் 
செய்தான் . 

அதனால் மிகுந்த துன்பமடைந் 

தார் நாத்திகம் பேசிய வாயின் 
புட்கரன் 

நிடத நாட்டின் வட 
மேற்கெல்லையில் இருந்த ஒரு 

பற்களை ( தந்தங்கள் ) ஒவ்வொன் 

றாகப் பிடுங்கி மலராகப் ( புட் 
குறுநில 

வன் 

பங்களாக ) இட்டுப் 
பேராசை , வஞ்சகம் முதலிய 

பாடல்கள் பாடினார் . இதனாற் 
தீக்குணங்களெல்லாம் 
அடிை சிவபிரான் களிப்புற்றுப் புட் 


ணனை 


வானர 


மன்னன் . 


புகழ்ப் 


புட்பவர்கனன் 


478 


புண்டரீகமுனி 


யிரம் 


பிறந்த 


. 


இவ 


னாகிய 


தலைவன் . 


அரசனைக் 


பதந்தர் என்று பெயர் வழங்கிய றான் . அதனை ஊர்தியாகக் 
தோடு வேண்டிய வரங்களையுங் கொண்டு பல விடங்கட்குஞ் 
கொடுத்தார் . இவர் எமபுரத் 

சென்றான் . நான் முகனைப் புட் 
திற்குச் சென்றார் . அங்கு ஒரு 

கரத்தீவிற் கண்டு அதற்கு அர 
வன் தீப்பட்டு எரிதலைக் கண்டு சனாக வேண்டுமென்றான் . நான் 
உள்ளம் இரங்கினார் . அவன் 

முகன் அவ்வாறே வழங்க அர 
சிவப்பொருளைக் கவர்ந்தான் 

சாண்டான் . அப்பொழுதுபதினா 
என்று உணர்ந்தார் . திருக்கயி 

மக்களைப் 

பெற்றான் . 
லையை அடைந்து சிவபெரு 

பிரதேசஸ் என்னும் முனி 
மானைப் போற்றி வழிபட்டார் . 

வரால் முன் பிறப்பறிந்து 
எமபுரத்தில் வருந்துவோனிடம் மீண்டும் காசிக்குப் போய்த் 
அருள் செய்ய வேண்டுமென்று தவஞ் செய்து வீடுபேற்றை 
வேண்டினார் . சிவபிரான் முனி 

யடைந்தான் . 
வரைப் பார்த்து , " அவனுடைய புட்பாரு.ணன்- துருவன் மகனாகிய 
வழிமுறையினர் 

யாரேனும் 

வச்சரனுக்குச் சர்வர்த்தியிடம் 
புனித நீர்ப்பயணஞ் சென்று 

மகன் . பிரபை 
புனித நீராடினால் அவனுடைய 

தோஷை 

என்பவர்கள் 
தீவினை நீங்கும் என்றார் . அத 

னுடைய மனைவியர் . 
னால் இம்முனிவர் அவனுடைய 
வழிமுறையிற் பிறந்து புனித புஷ்யமித்திரன் - மகத நாட்டரச 

என்பவ 

பகுத்ரதன் 
நீராடி அவனை நிரயத்திலிருந்து 
விடுவித்தார் . 

னுடைய படைத் 
இவன் 

கொன்று 
புட்பவாகனன் ( 1 ) வேடனாக இருந்த தானே அரசனானான் . அக்கினி 
இவன் ஒரு தடாகத்தில் தாமரை மித்திரன் என்பவன் 
மலர்களைக் கண்டான் . மனைவி 

னுடைய மகன் . 
யோடு அத்தாமரைப் 

புண்டர நகரம் - வாசவதத்தையும் 
பூக்களைப் பறித்துக் காசியிற் 

சாங்கியத்தாயும் யூகியும் மாறு 
கொண்டு போய் விலை கூறி 

கோலங் கொண்டு தங்கிய 
னான் . எவரும் அம்மலர்களை 

நகரங்களுள் இதுவுமொன்று . 
வாங்கவில்லை . ஆகவே அங் 
கிருந்த 

ஓங்கார லிங்கத்தின் புண்டரீகமகாமுனி- ( 1 ) இவர் வீடு 
மேல் அவைகளைச் சாத்தினான் . பேற்றைக்குறித்து நாகப்பட்டி 
அதன் 

மறுபிறப்பில் னத்தில் தவஞ் செய்தார் . இறை 
அரசனாகப் பிறந்து சிவபெரு வர் இவரைக் காயத்தோடு தம் 
மானை நோக்கித் தவம் செய் மில் ஐக்கியப் படுத்திக் கொண் 
சிவபெருமான் 

டார் . 

இதனால் சுவாமிக்குக் 
தாமரை மலரைக் கொடுத்தார் . காயாரோகணேசுவரர் என்று 
அதிலேறிப் பல விடங்களினுஞ் பெயர் உண்டாகியது . 
சுற்றினான் . இவனுடைய முன் 
பிறப்பு மனைவி அரசகுமாரி புண்டரீகமுனி - ( 2 ) இவர் பௌண் 
யாகப் பிறந்து 

டரம் என்னும் வேள்வியைச் 

வனுடைய 
மனைவியானாள் . 

செய்தார் . அப்பொழுது அசுரர் 

கள் வேள்வி அவிவேண்டி முனி 
புட்பவாகனன்- ( ? ) இவன் ஓர் அர யை வருத்தினார்கள் . முனி மண் 
சன் . இவன் காசியில் தவஞ் டபம் முதலியவைகளை 
செய்துசிவபிரானுடைய திருவரு 

டாக்கி ஒலிக்கருவிகள் முழங் 
ளால் நினைத்த விடஞ் செல்லத் கச் செய்தும் ஒரு மாயையும் 
தக்க தாமரை யொன்று பெற் விதவையையுங் கலந்து பேசும் 


கூடி 


பலனாக 


தான் . 


யுண் 


புண்ணியகோடி முதலியார் 


474 


புத்ததத்தர் 


குதிரைகள் 


கியது . 


படியும் செய்வித்து இருக்கை | புதன் - இவன் வியாழன் மனைவி 
யில் அசுரர்கள் அவ்வொலி யாகிய தாரையிடம் திங்களுக் 
முழக்கத்திலும் மாணிவிதவை குப் பிறந்தவன் . பிரகஸ்பதியும் 
உரையாடலிலும் மயங்கியிருக் திங்களும் தத்தமக்குப் பிறந்த 
கையில் முனி தேவர்களுக்கு வன் என்று சொற்போரிடுகை 
அவிகொடுத்து 

வேள்வியை யில் தாயை நோக்கி உண்மை 
முடித்தார் . 

யைக் கூறச் சொன்னான் . தவஞ் 

செய்து கிரகநிலையை அடைந் 
புண்ணியகோடி முதலியார் தான் . 

நான்கு 
தொண்டை நாட்டிலே மாகறல் பூட்டப்பட்ட தேரையுடைய 
என்னும் ஊரில் இருந்தவர் . வன் . இவன் சுக்கிரனுக்கு மேல் 
இவருடைய பெயர் கோட்டி இரண்டு லட்சம் யோசனை 
முதலியார் எனவுங் வழங் 

தொலைவில் இருக்கிறான் என்பர் . 
பெருஞ்செல்வராக 

இவன் தவஞ் செய்து கொண் 
விளங்கிய இவர் சிறந்த வள்ள 

டிருந்த பொழுது தவச்சாலை 
லாகவுந் திகழ்ந்தார் . தம்மிடம் யண்மையில் வந்த இளை யென்ப 
பொருளை விரும்பி வருகிறவர் வளைத் தழுவிப் புரூரவனைப் 
கள் வாய் திறந்து கேட்பதற்கு பெற்றான் . 
நாணிப் பேசாமல் போய்விடு 
தலுங் கூடுமென்று அஞ்சிய புத்தகயை - இக்காலத்தில் கயை 
இவர் தம்முடைய வீட்டு முற் என வழங்குமிடத்தின் தெற்கே 
றத்தில் மணலைப் பரப்பித் தம் 

ஐந்து நாழிகைவழி தொலைவில் 
மிடம் வருபவர்கள் தங்கட்கு 

உள்ள ஓரீடம் . இங்குதான் 
வேண்டியவற்றை அம்மண்ணில் கௌதம புத்தர் ஞானம் பெற் 
எழுதுமாறு செய்து அதனைப் றார் என்பர் . அவர் ஞானம் 

வந்தவர்களுடைய பெற்ற அரசமரம் இன்னும் 
எண்ணத்தை யுணர்ந்து நிறை உளதென்பர் . 
வேற்றிக் கொண்டிருந்தார் . 
இதனால் இவருடைய இசை புத்தகோசர் - பௌத்த சமயத்தில் 
திசைதொறும் பரவி நின்றது . ஹீனயானா மகாயானா என்று 

இருபிரிவுகள் உள்ளன . இவர் 
புண்ணியராசன் நாகபுரத்து 

ஹீனயானப் பிரிவைச் சேர்ந்த 
அரசன் . 

வயிற்றிற் வர் . இந்தப் பிரிவு வழங்கும் 
பொன் முட்டையில் தங்கிப் இடங்களில் இவர் புத்தரைப் 
பிறந்தவன் . இவன் பிறந்த போலவே மிகப் பெரியவராகக் 
காலத்தில் புத்தன் 

கொண்டாடப்படுகிறார் . இவரு 
பொழுது நிகழ்ந்த நற்குறிக 

டைய வரலாறு விளக்கமாகத் 
ளெல்லாம் நிகழ்ந்தமையின் தெரியவில்லை . 

இந்து சமயத் 
அவன் பெயராகிய தருமராசன் 

தில் அந்தணர் குலத்தில் பிறந்த 
என்பது இவனுக்கு இடப்பட்ட இவர் ஒரு பௌத்தத் துறவி 
தாகக் கூறுவர் . தருமசாவகன் 

யால் பௌத்தராக்கப் பெற்ற 
என்னும் முனிவனிடத்திலே தாகக் கூறப்படுகிறது .. 
அறங் கேட்டவன் . மணிமேகலை 
யோடு மணிபல்லவம் அடைந்து புத்ததத்தர் 

இவர் பௌத்த 
புத்த பீடிகைக் காட்சியால் தன் 

சமயத்தை மேற்கொண்டொழு 
னுடைய பழம் பிறப்பையறிந் 

கிய ஒரு பெரியவர் . அபிதர்மா 
தவன் . இவன் ஆபுத்திரனாக 
முன் பிறப்பில் இருந்தவன் . 

வதாரம் என்னும் நூலை இவர் 
எழுதியிருக்கிறார் . 


பார்த்து 


ஆவின் 


பிறந்த 


புத்தநந்தி 


475 


புறஞ்சயன் 


UTL 


ணர் 


கண 


புத்தநந்தி - இவன் ஒரு புத்தன் . ருக்கு இடப்பட்ட 

பின்னைப் 
திருஞானசம்பந்தரோடு சொற் 

பெயர் சித்தார்த்தர் . 
போர் செய்ய வந்தான் . திரு 
ஞானசம்பந்தருடைய 

ல் 

புத்திசேனன் - ஏமாங்கத காட் 
களை யெழுதுபவராகிய சம்பந்த 

டில் இராசமாபுரத்தில் வாழ்த் 
சரணாலயர் கூறியபடி இவ 

திருந்தவன் . சச்சந்தனுக்கு 
னுடைய தலையில் இடி விழுந் 

அமைச்சனாகவம் படைத்தலைவ 
தது . அதனால் மாண்டான் . 

கைவும் அமைந்து நின்ற பெரு 
வீரனாகிய அசலன் 

என்பவ 
புத்தமித்திரனார் - வீர சோழியம் 

னுடைய மகன் . இவன் அந்த 
என்னும் தமிழ் இலக்கண 

குலத்தினயிைனும் 
நூலை இயற்றியவராகிய இவர் 

போர் செய்தலில் வல்லவனாக 
தமிழ் நாட்டில் பாண்டி மண்ட 

விளங்கினான் . சீவகனுடைய 
லத்தில் மிழலைக் கூற்றத்தில் 

துணைவர்களில் இவன் ஒருவன். 
உள்ள பொன்பற்றி என்னும் புரஞ்சயன் இவன் கதிரவன் 
நகரிற் சிற்றரசராக இருந்தார் . குலத்தில் தோன்றிய சசாந்தன் 
அரசராக இருந்த இவர் இலக் 

என்னும் அரசனுடைய மகன் . 
இலக்கியங்களை நன்கு போராண்மையில் பேராண்மை 
கற்றுச் சிறந்த தமிழ்ப் புலமை பெற்றுச் சிறந்து விளங்கினான் . 
வாய்ந்தவராகவும் விளங்கினார் . அயோத்தியில் இருந்து அரசு 
வீரராசேந்திரன் என்னும் பேர செய்து கொண்டிருந்தான் . அந் 
ரசனுடைய விருப்பப்படி வீர நாளில் தேவர்களுக்கும் அசுரர் 
சோழியத்தை இயற்றினார் . வீர களுக்கும் போர்மூண்டது . அப் 
சோழியம் முன்னாளிற் சிறந்து போரில் தேவர்கள் தோல்வி 
விளங்கியதாயினும் 

காலப் 

யடைந்து கலங்கியோடினார் 
போக்கில் வழக்கொழிந்து கள் . தேவேந்திரன் திருமால் 
இந்நாளில் கற்பாரில்லாத நிலை மூலமாக இவனுடைய பெரு 
யில் விளங்கிக் கொண்டிருக் மையை உணர்ந்தான் . தேவர் 
. 

கள் சிலரோடு இவனிடம் வந்து 

தன்னுடைய குறையைக் கூறி 
புத்தர் சாக்கிய குல 

முறையிட்டுக் 

கொண்டான் . 
னாகிய சுத்தோதனனுக்கும் 

புரஞ்சயன் 

போர்க்கோலங் 
மாயாதேவி என்பவளுக்கும் கொண்டு இந்திரனோடு புறப் 
இவர் மகனாகத் தோன்றினார் . பட்டுச் சென்றான் . அசுரர்கள் 
இவர் தோன்றிய இடம் நேபா ஒரு மனிதன் நம்மோடு போர் 
ளத்தில் உள்ள கபிலவஸ்து . செய்ய வந்தானே என்று 
இவர் பிறந்த ஏழு நாட்களில் பொங்கி யெழுந்தார்கள் . கட 
வருடைய தாய் காலமானாள் . லெனத் திரண்டு அடலுடன் 
மாயாதேவியோடு கூடப் அமர் புரிந்தார்கள் . இவன் ஏறி 
பிறந்தவளாகிய மகாபிரசாபதி யமர் செய்த தேர் இடையே 
என்பவள் புத்தரை 

வளர்த் முறிந்தொழிந்தது . அப் 
தாள் . யசோதரை என்பவள் பொழுது இவன் இந்திரனைப் 
புத்தருடைய 

மனைவியானாள் . பார்த்தான் . இந்திரன் காளை 
இராகுலன் என்பவன் புத்த யாகி இவனிடம் வந்தான் . 
ருக்கு மகனாகப் பிறந்தான் . இவன் அக்காளையின்மீதிவர்ந்து 
கிழவன் , பிணம் , நோயாளி கடும் போர் புரிந்தான் . அசுரர் 
ஆகியோரை இவர் கண்ட பின் கள் தோல்வியடைந்து ஓடினார் 
துறவியாகிப் புத்தரானார் . இவ கள் . பிறகு இந்திரன் இம் 


மன்ன 


பாஞ்சனன் 


: 496 


புரந்தரதாசர் 


இவ 


னாகிய 


மன்னனை அழைத்துக் கொண்டு 
போய்த் தன்னுடைய அவை 
யில் வைத்துப் பாராட்டினான் . 
தேவர்கள் இவனைப் புகழ்ந்தார் 
கள் . ககுத்தம் என்பது 

என்பது எரு 
தின் பீடர் . இவன் இந்திர 

எருதின் பிடரியில் 
அமர்ந்து போர் 

போர் செய்த படி 
யால் இவனுக்கு அக்கால முதல் 
ககுத்தன் என்று காரணப் 
பெயர் ஒன்று உண்டாகியது . 
அப்பெயர் இவனுடைய வழி 
முறையினருக்கும் உரிமை 
யுடையதாக அமைந்து நின்றது . 
இவனுடைய வழி முறையில் 
தோன்றிய இராம பிரானும் 
காகுத்தன் என்னும் பெயரை 
யடைந்தார் . தேவர்கள் ஊரில் 
இவன் வெற்றியடைந்த 
படி 
யால் புரஞ்செயன் 

என்று 
பெயர் வந்தது . அதற்கு முன் 
னர் வழங்கியது வேறு பெயர் 
என்பர் . 


ணர் குலத்தில் 1484 ஆம் ஆண் 
டிற் பிறந்தார் . இவருடைய 
தந்தையாருடைய பெயர் 
வரதப்ப நாயக் என்பது . அவர் 
பெரிய செல்வர் . கோடீசுவரர் 
என்பர் . தாயார் பெயர் கமலாம் 
பாள்.புரந்தரர் கன்னடத்திலும் 
வடமொழியிலும் இசையிலும் 
சிறந்தபுலவரானார் . தம்முடைய 
பதினாறாவதாண்டில் சரசுவதி 
பாய் என்னும் மங்கையைத் 
திருமணஞ் செய்து கொண் 
டார் . இவருடைய இருப்பதாவது 
அகவையில் ஈன்றோர்கள் இவ் 
வுலக வாழ்வைத் துறந்தனர் . 
புரந்தரர் தம்முடைய தந்தை 
யார் நடத்தி வந்த இரத்தின 
வாணிகத்தைத் தாமே நடத்தி 
வந்தார் . இவர் தம்முடைய 
திறமையால் செல்வத்தைப் பன் 
மடங்கு பெருக்கிக் கொண்டு 
நவகோடி நாராயணன் என்கிற 
பெயருடன் விளங்கி வந்தார் .. 


t 


( 


F 


உ 


ஒரு சம 


புரஞ்சனன் - இவன் ஓர் அரசன் . 
இவன் 

தவஞ் செய்வதற்குச் 
சென்று ஒரு பெண்ணிடத்தில் 
மோகங் கொண்டு அவளோடு 
நூறு ஆண்டுகள் கூடியிருந் 
தான் . புரஞ்சனி , வைதர்ப்பி 
என்பவர்கள் 
வனுடைய 
மனைவியர்கள் . இவனுடைய 
பட்டணத்தைப் பயன் காலகன் 
னிகை என்பவர்கள் கைப்பற்றி 
னர் . இவனுடைய பட்ட 
ணத்தை ஒரு பாம்பு காத்தது . 
இவன் உயிர்களைத் துன்புறுத் 
துதற்குச் சிறிதும் அஞ்சான் .. 
இவன் 

தன்னுடைய 
யாளையே 

மனத்திலெண்ணிக் 
கொண்டு உயிர் விட்ட படியி 
னால் மறு பிறப்பில் பெண் 
ணாகப் பிறந்து மலையத்துவச 
பாண்டியனை மணந்தான் . 
புரந்தரதாசர் இவர் பல்லாரி 
மாவட்டத்தில் ஹம்பி நகரத் 
திற்கு அண்மையில் உள்ள புரந் 
தரகட என்னும் ஊரில் . அந்த 


செல்வம் 

அதிகரிக்குந் 
தோறும் இவருக்கு 

லோப 
மும் அதிகரித்துக் கொண்டு 
வந்தது . இதைக்கண்டு 
ருடைய மனைவியே மிகுந்த 
கவலை கொண்டாள் . 
யம் ஓர் அந்தணன் தன்னுடைய 
மகனின் உபநயனத்திற்காக 
புரந்தரரிடம் வந்து 

து பொருள் 
வேண்டினான் . இவர் " நாளைக்கா 
கட்டும் 

நாளைக்காகட்டும் 
என்று பல நாட்களைக் கடத்தி 
னார் . அந்தணனுக்கு இவரிடம் 
அலைவதில் 

வெறுப்புண்டாகி 
புரந்தரருடைய மனைவி 
யிடம் போய்ச் செய்தியைக் 
கூறிக் கேட்டான் . அவள் ஒரு 
சிறிதும் 

எண்ணாமல் விலை 
உயர்ந்த தன்னுடைய மூக்குத்தி 
யைக் 

கழற்றிக் கொடுத்து 
தை விற்று உபநயனத்தை 
நடத்திக் 

கொள்ளுங்கள் " 
என்று கூறி அனுப்பி விட் 


மனை 


யது . 


டாள் . 


ரந்தரதாசர் 


4 


புருகுச்சன் 


சென்று 


புராணங்கள் 


ஆளை 


அந்தணன் புரந்தரரிடமே பெயர் உண்டாகியது . இவர் 

அம் மூக்குத்தியை இசைப்பாடல்கள் பலவற்றைப் 
விற்றுப் பொருள் பெற்றுக் பாடினார் . இறுதிக் காலத்தில் 
கொண்டு சென்றான் . புரந்தரர் துறவறத்தை மேற்கொண்டார் . 
அம் மூக்குத்தியைப் பார்த்து 1564 ஆம் ஆண்டில் 

வீடு 
ஐயங்கொண்டார் . தம்முடைய பேற்றை யடைந்தார் . 
மனைவியின் மூக்குத்தியைப் 

ஊரின் பெருமை 
போல் இருக்கிறதே என்று 

வரலாறு 
எண்ணினார் . 

முதலியவைகளைக் 
த ம் முடைய 

கூறும் நூல்கள் புராணங்கள் 
மனை வியின் மூக்குத்தியை 

எனப்படுகின்றன . வெகுகாலத் 
வாங்கி 

வரும்படி ஓர் 
அனுப்பினார் . அந்த ஆள்வந்து 

திற்கு முன்னர் நிகழ்ந்தன 
செய்தியைத் 

வாகக் கூறப்படும் செய்திகள் 
தெரிவித்தான் . 

வடமொழியில்உள்ள புராணங் 
சரசுவதிபாய்க்குத் திகைப்பும் 

களில் உள்ளன . 

வடமொழி 
அச்சமும் உண்டாயின . அவள் 
தன்னுடைய வழிபடு கடவுளா 

யும் தென்மொழியும் நன்குணர்ந் 
கிய பண்டரிநாதனை மனத்தில் 

தவர்கள் மிகச் சுருக்கமாகக் 

கூறப்படும் வடமொழிப் 
எண்ணினாள் . அப் பெருமான் 
திருவருள் செய்து அம்மூக்குத்தி 

புராணச் செய்திகளின் அடிப் 

படையில் தமிழ்ப் 
யைப் போலவே ஒன்றை 

புராணத் 
க் 

தைச் செய்கின்றனர் . புராணத் 
கையில் வரச்செய்தார் , அம் 

தைப் பாடும் புலவர்களின் 
மைக்கு அவ்வளவில் அளவற்ற 

அறிவு நலத்தின் மாட்சிக் 
வியப்புந் திகைப்பும் உண்டா 

கேற்பப் புராணமும் அமை 
யின . அவள் அம்மூக்குத்தியை 

கின்றது . சூதமுனிவரே மற் 
வந்த ஆளிடங்கொடுத் தனுப்பி 

றைய முனிவர்களு க் น 

புராணங்களைக் கூறினார் என்று 
புரந்தரர் தம்முடைய மனைவி 

ஒவ்வொரு புராண முகப்பிலும் 
யனுப்பிய மூக்குத்தியையும் 

கூறப்பட்டுள்ளன . 
அந்தணனிடமிருந்து வாங்கிய களில் உண்மைச் செய்திகளை 
மூக்குத்தியையும் ஒப்பிட்டுப் விடக் கற்பனைச் செய்திகளே 
பார்த்தார் . இரண்டும் ஒ அதிகம் என்பது பலர் கருத்து . 
மாதிரியாக இருந்தன . அவர் 

குன்றத்தூரில் 
மிகுந்த வியப்படைந்து மனைவி புரிசைக்கிழார் 
யிடம் ஓடிவந்தார் . நடந்ததை 

இருந்த வேளாண் குலத்தினர் . 
மறைக்காமல் கூறுமாறு கேட் 

சோழனால் குடியேற்றப் பட்ட 
டார் . அவள் அச்சமடைந்து 

நாற்பத்தெண்ணாயிரவரில் 
நடந்தவைகளை உள்ளவாறே 

இவரும் ஒருவர் . 
கூறினாள் . அவ்வள வில் புரந் | புருகுச்சன் - இவன் கதிரவகுல 
தரருக்கு மெய்யறிவு உண்டாகி வேந்தனாகிய மாந்தாதாஎன்பவ 

அவர் தம்முடைய னுடைய மகன் . இவன் அறிவி 
பொருள் முழுவதையுந் தானஞ் 

ஆற்றலிலுஞ் 

சிறந்து 
செய்தார் . உடனே தலயாத்தி 

விளங்கினான் . இவனுடைய 

சீர்த்தியை 
ரைக்குப் புறப்பட்டார் . இறுதி 

உணர்ந்த நாகர் 
யில் பண்டரி புரத்திற்கு வந்து 

வேந்தன் 

தன்னுடைய 
சேர்ந்தார் . வியாசராயசுவாமி 

ளாகிய நருமதை 

என்பவளை 
என்னும் பெரியவரிடம் அரு 

இவனுக்குத் திருமணஞ் செய்து 
ளுரை பெற்றார் . பிறகு இவ கொடுத்தான் . ஒரு காலத்தில் 
ருக்குப் புரந்தரதாசர் என்னும் கந்தருவர் கட்கும் நாதர்கட்கும் 


னாள் . 


புராணங் 


லும் 


மக 


- 


புருசுண்டி 


478 


புரோகித அகத்தியர் 


வச 


தர் . 


போர் மூண்டது . இவன் அப் இரண்டு திருவிசைப்பாப் பதி 
போரில் நாகர் பக்கஞ் சேர்ந்து கங்கள் பாடியுள்ளார் . இவர் 
கந்தருவர்களை விரட்டியடித் குலத்தில் அந்தணராக இருக்க 
தான் . அதனால் இவனுடைய லாம் என்று எண்ணுகின்றனர் . 
புகழ் நாகர் உலகினும் பரவி 

புருவன்மன் - இவன் ஓர் அரசன் . 
யிருந்தது . இவனுடைய மகன் 

இவன் அடிக்கடி வேட்டைக்குச் 
பெயர் வசுதன் என்பர் . 

சென்று விலங்குகளை வருத்திக் 
புருசுண்டி - இவர் முதலில் விப்பி கொண்டு திரிந்தான் . 
ராதன் என்னும் பெயருடைய னுடைய செய்கையைக் கண்டு 
வேடனாக இருந்தார் . அப் மரீசி முனிவர் சினமடைந்தார் . 
பொழுது தணட கவனத்தி 

" நீ சிங்கமாகுக என்று 
லருந்து வழிப்பறி செய்து திரிந் வுரை வழங்கினார் . இவன் அவ் 

ஒருநாள் அவ்வழியே வாறே சிங்கமாகிக் காட்டில் 
வந்த முறகல 

முனிவரைக் திரிந்து கொண்டிருந்தான் . ஒரு 
கண்டு அவரைக் கொலை புரியச் நாள் ஒரு பாகவதனைக் கொல்லு 
சென்றார் . அவர் தம்முடைய வதற்குச் சென்றான் . அவன் 
அருட்பார்வையை இவர் மீது அஞ்சித் திருமாலைப் போற்றி 
செலுத்தினார் . அதனால் இவ னான் . அதைக் கேட்டு இவன் 
ருக்கு மெய்யறிவு உண்டாகி முன்னைய 

வடிவத்தை யடைந் 
யது . ஒரு மறை 

மறை மொழியை தான் . இவனுக்குச் சிங்கோதர 
உரைத்தருளினார் . ஒரு மரத் பவன் எனவும் பெயர் வழங்கி 
தைக் காட்டி , இதற்கு நீர் யது . 
விட்டு முக்காலமும் வழபடுக 

புரூரவன் - திங்கட்குல முதல்வனா 
என்று கூறிச் சென்றார் . விப் 
பிராத வேடர் பல நாள் 

புதனுடைய புதல்வன் . 
அவ் தாய் பெயர் இளை . 

இவன் எல் 
வாறே செய்து கொண்டிருந் 

லாக் கலைகளிலும் வல்லவன் . 
தார் . பிறகு முற்கலர் அங்கு இவன் இளவரசனாக இருக்கும் 
வந்து இவருடைய 

மெய்யன் 
பைக் கண்டு வியந்தார் . 

போது பிரதிட்டானபுரம் என் 
ரிடத்தில் அருள் 

னும் நகரையடுத்திருந்த மலர்ப் 
கொண்டு பொழிலில் 

மகளிர் 
ஆனை முகக் கடவுளுடைய 

சிலருடன் 

ஊர்வசி உலாவிக் 
மறையை உரைத்தருளினார் . 
அதனால் இவர் பெருந் தவஞ் 

கொண்டிருந்தாள் . அப்பொழுது 
செய்து ஆனை முகக் 

அசுரர் சிலர் அவளைக் கவர்ந்து 

சென்றனர் . அவள் அஞ்சி அலறி 
ளுடைய வடிவத்தை (சாரூ 
பத்தை ) ப் பெற்றார் . அது முதல் 

னாள் . இவன் அக்குரலைக்கேட்டு 
புருசுண்டி என்னும் பெயரும் 

விரைந்து சென்று அசுரரோடு 
போர்புரிந்து 

ஊர்வசியை மீட் 
உண்டாகியது . 
விநாயகர் காசியரசன் வீட்டில் 

டான் . இந்திரன் இவனுடைய 
எழுந்தருளியிருந்த 

ஆண்மையைப் பாராட்டி அந்த 

ஊர்வசியை 
மகோற்கட விநாயகர் காசியரச 
னுக்கு இவருடைய பெருமை 

கொடுத்தான் . 
யைக் கூறினார் . 

புரோகித அகத்தியர் 

இவர்வட 
மொழியிலுந் 

தென்மொழியி 
புருடோத்தம நம்பி - பன்னிரு 

லும் வல்லவர் . உலக நடையை 
சைவத்திருமுறை ஆசிரியர்களில் 

நன்கு உணர்ந்தவர் . 
ஒருவர் . சிவநேயத்தில் சிறந்த 
வர் , இவர் தில்லையைப் பற்றி 

லோருக்கும் நல்லவராக நடந்து 
கொண்டது மன்றிக் , 


தேவ 


கடவு 


மகோற்கட 


போது 


இவனுககே 


இவர்எல் 


புரோசனன் 


479 


புலோமன் 


உண் 


நூல் " ஒன்றை இயற்றி அதனை வுரை வழங்கினாள் . இவருடைய 
முதுகுடுமியீனுடைய தமிழ்ச் மனைவியின் பெயர் ஆவிர்ப்பு . 
சங்கத்தில் அரங்கேற்றி அக்கா 

இவருக்கு விசிரவசு அகத்தியர் 
லத்துப் புலவர்கள் பலருடைய என்னும் இரண்டு மக்கள் 
நன்மதிப்பையும் பெற்றார் . அர பிறந்தார்கள் . 
சனுடைய 

வேள் வியாசானாக 
விளங்கினார் . அதனால் புரோகித 

புலிகடிமால் - தபங்கர் என்னும் 

பெயருடைய முனிவர் ஒருவர் 
அகத்தியர் என்று பெயர் 

காட்டில் தவஞ்செய்து கொண் 
டாகியது . 

டிருந்தார் . 

அப்பொழுது ஒரு 
புரோசனன் இவன் துரியோத 

புலி அவர்மேல்பாய்தற்குநெருங் 
னனுடைய நண்பன் . 

வஞ்சம் 

கியது . அப்பொழுது யாதவமன் 
நிறைந்தநெஞ்சினன் . கொடிய 

னன் ஒருவன் வேட்டையாடிக் 
சூழ்ச்சிகள் செய்வதில் வல்ல 

கொண்டு அவ்வழியேவந்தான் 
வன் . இவன் பாண்டவர்கட்கு 

முனிவர் அப்புலியைக் கொல்லு 
அரக்கு மாளிகை கட்டி அவர் 

மாறு அரசனிடங் 

கூறினார் . 
களைக் கொல்வதற்கு வழிவகுத் 

அரசனும் அவ்வாறே கொன் 
தான் . ஆயினும் இவனுடைய 

றான் . அது முதல் அம்மன்னனும் 
காரியங்கள் நிறைவேறாதொழிந் 

அவனுடையவழிமுறையினரும் 
தன . 

புலிகடிமால் 

என்று சிறப்புப் 

பெயர் பெற்றனர் . 
புலத்தியர் - இவர் நான் முக 

புலிப்பாணி - இவர் போகருஷியின் 
னுடைய காதில் தோன்றியவர் . 

மாணவர்களில் 

ஒருவராகிய 
இவர் திரணபிந்து வின் தவச் 

சித்தர் . இவர் ஒரு புலியை நட் 
சாலையில் தவஞ்செய்துகொண் 

பாக்கி 

வைத்துக் கொண்டு 
டிருக்கும்போது அரம்பையர் 

தாலைவான இடத்திற்குப் 
நீர் விளையாடுதற்கு அங்கு வந்த 

பாய்த் தண்ணீரையெடுத்துக் 
னர் . இவர் அவர்களைப்பார்த்து 

கொண்டு தம்முடைய இருப் 
னியென்னுடைய எதிரில் 

பிடத்திற்குப் 

புலியின் 
யாராவதுவந்தால் கருப்பமடைக 

வந்து கொண்டிருந்தார் . 
வென வசவுரை வழங்கினா 

னால் இவருக்குப் புலிப்பாணி 
அது முதற் பெண்களஞ்சி வரா 

என்று பெயர் 

உண்டாகியது . 
திருந்தனர் . இவ்வசவுரையை சால வித்தை செய்வதினும் மருத் 
அறியாததிரண பிந்துவின் மகள் 

துவஞ் செய்வதினும் 

இவர் 
வருடைய ஆச்சிரமத்திற்குப் 

வல்லவர் . 
பக்கத்தில் சென்றால் 

உடனே 
அவள் கருப்பமடைந்து தன்னு 

புலியுயர்த்தோர் - சோழ மன்னர் 

புலிக்கொடியுடையவர்க 
டைய தந்தையிடம் போய் செய் 
தியைக் கூறினாள் . பிறகு புலத் 

ளானமையின் புலியுயர்த்தோர் 
தியரை மணந்தாள் . கார்த்த 

என்று சிறப்புப் பெயர் பெற்ற 

னர் . 
வீரியனாற் சிறையிடப் பட்ட 
இராவணனை இவர் மீட்டார் . புலியூர் - திருத்தில்லையாகிய சிதம் 
கலைமகளிடஞ் செல்ல 

பரம் வியாக்கிரபாத முனிவர் 
அவள் இவர் புதல்வர் என்னும் 

வசித்திருந்த படியால் புலியூர் 
விருப்பமில்லாது இருந்தாள் . 

எனவும் பெரும் பற்றப் புலியூர் 
அதனால் அவள் ஆறாகும் படி 

எனவும் 

வழங்கப் படுகிறது . 
இவர் 

வசவுரை வழங்கினார் .. புலோமன் இந்திரன் மனைவி 
அவளோ இவர் அரக்கரில் விபீட 

யாகிய 

இந்திராணியினுடைய 
ணனாகும்படி இவருக்கு 

தந்தை . புலோமனுடைய மக 


னார் . 


. 


கள் 


இவர் 


- 


புல்லி 


480 


புறத்திணை நன்னாகனார் 


வை . 


ளாகியபடியால் இந்திராணி முன்னர் ஆண்ட கேசரி அரசர் 
புலோமசை என்னும் பெயரைப் கள் இங்கு நூற்றுக்கணக்கான 
பெற்றாள் . 

கோயில்களைக் கட்டினர் . அவை 

களில் 
புல்லி - இவன் கள்வர்கட்குத் தலை 

இப்பொழுது ஏறக் 
வன் . இவன் மழவர்நாட்டினைக் 

குறைய 100 கோயில்கள் எஞ்சி 
கைப்பற்றியிருந்ததோடுசிறந்த 

நிற்கின்றன . இவைகளில் இலிங் 
கொடையாளியாகவும் விளங்கி 

கராசர்கோயில் , முக்தேசுவரர் 
னான் . இவன் வேங்கடமலையில் 

கோயில் , இராசாராணகோயில் , 
வாழ்ந்திருந்தான் என்பர் . 

பிரமன் கோயில் , பாற்கரேசு 

வரர் கோயில் , பரசுராமேசுவரர் 
புவனேகவீரன்பட்டினம் திருத் கோயில் ஆகியவை சிறப்பான 
தில்லைக்கு வடபால் இந்நாளில் 

புவனேசுவரத்திற்குச் 
புவனகிரி என்று வழங்கும் சில மைல் தொலைவில் உள்ள 
ஊரே மேற்கூறிய ஊராகும் உதயகிரி , கண்டகிரி மலைகளில் 
என்று ஆராய்ச்சியாளர்கள் 

பாறைக் குடைவுக் குகைகள் 
கூறு கின்றனர் . புவனேக வீரன் இருக்கின்றன . 
என்னும் பெயருடையான் 
இவ்வூரை அமைத்த படியால் 

புள்வேளூர்ப்பூ தன் - தொண்டை 
அவன் பெயரால் அந்நாளில் 

மண்டலத்தல் புள்வேளூர் என் 
இவ்வாறு மீண்டு வழங்கிய 

னும் ஊரில் வாழ்ந்திருந்தவன் . 
பெயர் நாளடைவில் சுருங்கிப் 

செல்வச்சிறப்புடையவனாக 
புவனகிரி என்றாயது . 

இருந்தபடியால் வறியவர்கட் 

கும் புலவர்கட்கும் பொரு 
புவனேகவாகு - விசய கூழங்கைச் ளுதவி செய்து மிகுந்த புகழை 
சக்கரவர்ததியென்பவன் யாழ்ப் யடைந்தான் . இவன் ஒருநாள் 
பாணத்தில் அரசு செய்திருந்த 

ஒளவையாருக்கு வரகரிசிச் 
காலத்தில் இவர் அவனுக்கு சோறிட்டுப் பாடல் பெற்றான் . 
அமைச்சராக இருந்தார் . இவர் ஒளவையாருடைய 

தெய்வத் 
தமிழ்ப் புலமையில் வல்லவர் . 

திருவருளால் கிணற்று நீர் 
இவரால் கட்டப்பட்ட சுப்பிர 

மேலெழுந்து 

இவனுடைய 
மணியர் கோயில் இன்றும் நல் வயல்களிற் பாய்ந்தது என்பர் . 
லூரிற் சிறந்து விளங்குகின் 
றது . இவர் 1850 ஆண்டுகட்கு புள்ளிருக்குவேளூர் - சடாயுவாகிய 
முன்பிருந்தவர் . இவர் ஊர் 

பறவையும் மறையும் காமனும் 
தோறும் 

தருமபாடசாலைகள் வழிப்பட்ட படியால் புள் , 
அமைத்துத்தமிழ் வளர்ச்சிக்குப் 

இருக்கு , வேள் ஊர் என நின் 
பெரிதும் உழைத்தார் . இவர் 

றது . சோழவள நாட்டிலுள்ள 
செய்யுள்கள் பல இயற்றியுள் 

வைத்தீசுவரன் கோவிலுக்கு 
ளார் . 

வழங்கும் பெயர்களில் ஒன்று . 
புவனேசுவரம் - இந்தியாவில் புறத்தாய நாடு- கன்னியாகுமரியும் 
ஒரிசாநாட்டின் புதிய தலைநகர் . அதனைச் சூழ்ந்துள்ள நாடு 
இது பழைய தலைநகரான கட் 

களும் முன்னாளில் புறத்தாய 
டாக்கில் இருந்து 18 மைல் தொலை 

நாடுகள் என்று வழங்கப்பட் 
விலும்பூரியில் இருந்து வடக்கே 

டன என்று கல்வெட்டுக்களால் 
முப்பது மைல் தொலைவிலும் 

தெரிகிறது . 
இருக்கிறது . புகைவண்டிநிலை புறத்திணை நன்னாகனார் 

சங்க 
யம் உள்ளது . இந்நகரைத் தலை காலப்புலவர்களில் 
நகரான் கொண்டு ஒரிசாவை புறத்திணையைப் பாடுவதில் 


- 


ஒருவர் . 


புறநானூறு 


481 


பூங்கண் உத்திரையார் 


புறாவின் 


வேறு 


வல்லவராகையால் இவ்வாறு இருக்கின் றன . உள்ள பாடல் 
அடைமொழி பெற்றார் . நன்னா களிற் சிதைந்த பாடல்களும் 
தனார் எனவும் வழங்கும் . இவ உள்ளன . 
ராற் பாடப் பெற்றோர் ஓய் 
மான் நல்லியக்கோடன் , ஓய் 

புறவார்பனங்காட்டூர் - நடு நாட் 

டில் உள்ள தேவாரம் பெற்ற 
மான் நல்லியாதன் , ஓய்மான் 
வில்லியாதன் , கரும்பனூர் 

சிவப்பதிகளில் ஒன்று . இவ்வூர் 

இப்பொழுது பனையபுரம் என 
கிழான் என்போராவர் . 

வழங்குகின்றது . 
புறநானூறு - கடைச் சங்கப்புல பொருட்டு அதன் எடையளவு 
வர்கள் பாடிய எட்டுத்தொகை தன் சதையை அரிந்து கொடுத்த 
யுள் எட்டாவது . நானூறு சிபிச்சக்கரவர்த்திக்கு அருள் 
அகவற்பாக்களைக் கொண்டது . 

செய்த ஊர் . சிபிச்சக்கரவாத்தி 
இந்நூலால் பண்டைக்காலத் கண்ணைப் பறித்திட்டதும் புறா 
தில் இத்தமிழ் நாட்டில் இருந்த வின் எடை சரியாகி இறைவர் 
சேரசோழபாண்டியர்களாகிய வெளிப்பட்டருளினார் . இதனால் 
முடியுடைவேந்தர் , சிற்றரசர் , இறைவருக்கு நேத்திரோத் 
அமைச்சர் , படைத்தலைவர் வீரர் தாரகேசுவரர் என்று பெயர் 
முதலிய பலருடைய வரலாறு உண்டாகியது . இவ்வூர் முண்டி 
களும் , கடைச்சங்கப்புலவர் யம்பாக்கம் புகைவண்டி நிலை 
பலருடைய வரலாறுகளும் அக் 

யத்திற்கு வடகிழக்கில் இரண்டு 
காலத்து மனிதர்களுடைய கல் தொலைவில் உள்ளது . 
பழக்கவழக்கங்களும் 

இறைவர் பனங்காட்டில் எழுந் 
பலவும் நன்கு புலப்படும் . 

தருளிய படியாலும் புறாவுக்குத் 
இந் நூற்செய்யுட்களால் பாடப் 

தசையரிந்து கொடுக்கப்பட்ட 
பெற்றவர்கள் ஒரு காலத்தார் 

படியாலும் புறவார் பனங்காட் 
அல்லர் ; ஒரு குலத்தார் அல்லர் ; டூர் என்று பெயருண்டாகியது . 
ஓர் இடத்தாருமல்லர் ; பாடிய பனங்காட்டீசுவரர் என்பதும் 
வர்களும் இத்தன்மையினரே 

இறைவர்க்குப் பெயர் , 
இவர்களில் அந்தணர்கள் 

பூகோளம் - பூமியின் மேற்பரப் 
சிலர் ; அரசர்பலர் ; வணிகர் 
பலர் ; வேளாளர்பலர் ; பாடிய 

பைப்பற்றிக் கூறும் நூல் 
வர்களுள் பெண்பாலாருமுளர் . 

பூகோளம் என்று பெயர்பெறும் . 

இது பூமியின் இயற்கை 
இதனைத் தொகுத்தோர் 
தொகுப்பித்தோர் முதலியவர் 

யமைப்பு , தட்பவெப்பம் , விளை 
களைப்பற்றிய 

பொருள்கள் , மக்களின் வாழ்க் 
செய்தியொன் 
றும் விளங்கவில்லை . புறத்தே 

கை முதலியவைகளைப் பற்றிக் 

மக்கள் 

கூறுகிறது . 
நிகழும் ஒழுக்கமாகிய அறத்தை 

வாழ்க் 
யும் பொருளையுமே பொருளாக 

கைக்கும் நிலம் , கடல் , ஆறுகள் 

மலைகள் , சமவெளிகள் , பள்ளத் 
வுடைமையின் 

ஃது இப் 
பெயர் பெற்றது . இது புற 

தாக்குகள் , தட்பவெப்பம் , 
மெனவும் புறப்பாட்டெனவும் 

மழை , காற்று முதலிய இயற் 

கையமைப்பு நிகழ்ச்சி ஆகிய 
புகலப்படும் . இதற்கு இந் 

வைகட்கும்உள்ள தொடர்பைப் 
நாளில் தெளிவான உரைகள் 
வெளிவந்துள்ளன . இந்நூலின் 

பற்றித் தெரிந்து கொள்ளப் 

பூகோள நூல் பெரிதும் பயன் 
இடையில் இரண்டு பாடல்கள் 

படும் . 
மறைந்துபோன படியால் இப் 
பொழுது முந்நூற்றுத்தொண் பூங்கண் உத்திரையார் . - சங்க 
ணூற்றெட்டுப் பாடல்களே காலப்பெண்பாற் புலவர்களில் 

இ.பெ. 


L 


பூங்குன்றனார் 


482 


பூதத்தாழ்வார் 


தன்னை 


என்று 


போது 


கியபோது , 


னாளில் 


ஒருவர் . இவருடைய இயற் பூங்கோயில் - திருவாரூரில் புற்றி 
பெயர் உத்திரையார் . அயலார் டங் கொண்டாரும் தியாகராச 
மணக்க 

முயல்வது ரும் எழுந்தருளியுள்ள திருக் 
மீன்வலையிலே விலங்கைப் கோயில் . 
பிடிக்கும் முயற்சி 

பூதகி - இவள் ஓர் அரக்கி.கண்ணன் 
தலைவி கூறுவதாக இவர் பாடி 

குழந்தையாகவிருந்த 
யுள்ளார் . இவருடைய பாடல் 
கள் குறுந்தொகையிலும் புற 

கஞ்சனுடைய ஏவலால் தன் 

னுடைய முலைகளிலே நஞ்சூட் 
நானூற்றிலும் உள்ளன . 

டிக்கொண்டு வந்து கண்ண 

னுக்குப் பாலூட்டத் தொடங் 
பூங்குன்றனார் - இற்றைக்கு 

அந்தப் பாலின் 
ஆயிரத்து எண்ணூறு ஆண்டு வழியாகவே அவளுடைய 
கட்கு முன்னர்ப் பாண்டிய நாட் உயிரையும் கண்ணன் வாங்கி 
டில் இவர் சிறந்த புலவராகத் விட்டான் . அதனால் இந்த 
திகழ்ந்திருந்தார் . இவருடைய அரக்கி இறந்தொழிந்தாள் . 
தந்தையார் பெயர் கணியனார் . 
இவர் சிறந்த அறிவு நலம் 

பூதசதுக்கம் இப்பெயரினை 

யுடைய இடம் ஒன்று 
உடையவராகத் திகழ்ந்தார் . 

முன் 
இவர் சுமதி என்னும் மங்கையை 

காவிரிப்பூம்பட்டினத் 
மணந்து இல்லறத்தை இனிது 

தில் இருந்தது . இச்சதுக்கத்தில் 
நடத்தினார் . சிறந்த புலவராக 

பூதம் ஒன்று இருந்தது . 
விளங்கியிருந்த இவர் மனிதர் 

பூதம் தீமை செய்தவர்களைத் 
களைப் பாடாத மாண்புடைய 

தன்னுடைய மாயாசக்தியினால் 
வராக விளங்கினார் . 

இழுத்து அறைந்து கொன்று 

தமக்கு 
அமைந்திருந்த சிறு நிலவரு 

இப்பூதம் சோழமன் 
வாய் கொண்டே வாழ்க்கையை 

னர்களுடைய வரபலத்தால் 
இனிது நடத்தியிருந்தார் . இவ 

அங்கு நிலைபெற்றிருந்தது . இப் 
ருடைய பண்புடைமையை 

பூதம் தீமை செய்யாதவர்களை 
அனை வரும் பாராட்டிப்போற்றி 

யாதுஞ் செய்ய மாட்டாது . 
னர் . யாதும் ஊரே யாவருங் 

அந்நாளில் அங்கு 
கேளிர் என்னும் புறநானூற் 

வாழ்ந்திருந்த மக்கள் இப்பூதத் 
றுப்பாடல் இவர் பாடியதாகும் . 

திற்கு அஞ்சி நன்னெறியுடைய 

வர்களாய் ஒழுகியிருந்தனர் . 
பூங்கோதை - மதுரையில் வாழ்க் பூதஞ் சேந்தனார் - 

இனியவை 
திருந்த ஒரு விலைமகள் . இவள் நாற்பது என்னும் நூலின் 
அழகுடையவளாகவுங் கல்வி ஆசிரியர் . இவரை 

இவரை மதுரைத் 
கேள்விகளில் வல்லவளாகவும் தமிழாசிரியர் மகனார் பூதஞ் 
இருந்தாள் . இவளிடம் இருந்த 

சேந்தனார் என்பர் . பூதஞ்சேந் 
செல்வத்தை ஒருநாள் இரவு 

தனார் என்பது பூதனுக்கு மக 
கள்ளர்கள் களவாடிச் சென்ற னாகிய சேந்தனார் என்று 
னர் . எல்லாச்செல்வத்தையும் 

பொருள்படும் . 
இழந்த இவள் அந்நாளில் பூதத்தாழ்வார் - இவர் திருமாலின் 
கொடையிற் சிறந்து விளங்கிய கதையின் கூறாவர் ; 
காயற்பட்டினம் சீதக்காதி 
வள்ளலீடஞ்சென்று , “ தினங் 

புரத்தில் குருக்கத்தி மலரில் 

பிறந்தார் . 
கொடுக்குங் கொடையானே 

பேரன்பு பூண்ட இவர் இரன் 
என்னுஞ் செய்யுளைப் பாடிப் 

டாவது திருவர்தாதியைப் பாடி 
பொருள் பெற்றாள் . 


விடும் . 


ஆகவே 


மகாபலி 


ருமாலிடம் 


பூதப்பாண்டியன் 


485 


பூம்பாவை 


றந் 


. 


சகை 


பூதப்பாண்டியன் இவனுடைய யார் " வரகரிசிச்சோறும் வழு 
முழுப்பெயர் ஒல்லையூர் தந்த துணங்காய் வாட்டும் , முர 
பூதப்பாண்டியன் 

என்பது . முரென வேபுளித்த மோரும் , 
இவன் பாண்டிய மன்னர்கட் திரமுடனே , புள் வேளூர்ப் 
குரிய ஒல்லையூரைப் பகைவரிட பூதன் புகழ்ந்து பரிந்திட்டசோ , 
மிருந்து வென்று கொண்ட றெல்லா உலகும் பெறும் " 
படியினால் ஒல்லையூர் தந்த என்னுஞ் செய்யுள் ஒன்றை 
என்று சிறப்பிக்கப் பட்டான் . இவன் மீது பாடியருளினார் . 
இவனுடைய மனைவியின் அது முதல் இவன் பெருஞ் 
பெயர் பெருங்கோப்பெண்டு . செல்வஞ் 

றந்தோங்கப் 
கணவன் மனைவி இருவருமே பெற்று விளங்கினான் . 
புலமை நலத்திற் சி 

பூதி - இவன் ஓர் அந்தணன் . 
விளங்கினார்கள் . இப்பாண்டிய 

மறை முதலிய கலைகளை ஓ 
னுக்குத் திதியன் என்பவன் 

யுணர்ந்த இவன் சிறந்த அறி 
சிறந்த நண்பனாக இருந்தான் . 

வாளனாகத் திகழ்ந்தான் 
அவன் பொதியின் மலையைச் 

இவனுடைய அறிவாற்றல்களை 
சேர்ந்த நாட்டுக்குரியவன் . 

நன்குணர்ந்த சீயமா சேனன் 
அவன் இன்னிசை வல்லுநனாக 

என்னும் அந்நாட்டு மன்னன் 
இருந்த தோடு விற் போரிலுஞ் 

இவனைத் தன்னுடைய அமைச் 
சிறந்து விளங்கினான் . பூதப் 

வைத்திருந்தான் . 
பாண்டியனுக்கும் சேர சோழ 

வெளிக்குச் சத்திய கோடனாக 
மன்னர்களுக்கும் போர் 

விளங்கிய இவன் பொய்யுங் 
உண்டாயிற்று . அப் போரில் 

களவும் மிகுந்த வனாயிருந்தபடி 
இவன் மாண்டான் . இவனுடைய 

யால் நாளடைவில் இழிந்து 
மனைவியும் தீப் பாய்ந்து உயிர் 

தொலைந்தான் . 
விட்டாள் . 

பூந்துருத்தி நம்பிகாடநம்பி - இவர் 
பூதன் - இவன் தொண்டை வள 

திருப்பூந்துருத்தியில் வாழ்ந் 
நாட்டிலே புள்வேளூர் என் 

திருந்த ஆதிசைவர் . திருவா 
னும் நகரிலே வேளாளர் குலத் 

ரூர்க்கும் திருத்தில்லைக்கும் திரு 
திலே பிறந்தவன் . இவனுடைய விசைப்பாப் 

பாடியுள்ளார் . 
காலம் ஆயிரத்து நானுறு 

இவரைப்பற்றிய பிற செய்தி 
ஆண்டுகட்கு முன்னராகும் . 

கள் விளக்கமாக வில்லை . 
உழவுத் தொழிலையே இவன் 

கொங்கு 
சிறப்பாகக் கொண்டிருந்தான் . பூந்துறைவாரணவாசி 
தனக்கிருந்த சிறு நிலத்தைத் 

வளநாட்டில் மேல்கரைப் பூந் 
தக்காங்கு பயிர் செய்தே 

துறை நாட்டுக்குத் தலைவனாக 
பலர்க்கும் உதவி புரிந்து வந் 

இருந்தவன் . மாட்டையாக்குப் 
தான் . உள்ளதைப் பிறருக்கு 

பிச்சியின் வழிமுறையில் வந்த 

வன் . 
உவந்து மகிழ்ந்து வழங்கிய 
படியால் உயர்ந்த வள்ளலாய்த் | பூம்பாவை - சென்னை திருமயிலையில் 
திகழ்ந்து நின்றான் . ஒரு நாள் இருந்த சிவநேசர் என்னும் 
ஒளவையார் இவனிடம் வந் வணிகருடைய அருந்தவத்தால் 
தார் . அப்பொழுது வரகரிசிச் சான்றிய பெண் . மலர் கொய் 
சோறு வழுதுணங்காய்ப் பொரி கையில் பாம்பினால் கடியுண்டு 
யல் ஆகியவைகள் தாம் இவ இறந்துபோன இவளுடைய 
னிடம் இருந்தன . இவன் இவை எலும்பைத் திருஞானசம்பந்தர் 
களை ஒளவையாருக்குப் படைத் திருப்பதிகம் பாடிப் பெண்ணாத் 
தான்.உண்டு மகிழ்ந்த மாலை 

. 


தோ 


பூரண குண்டலன் 


484 


பூரிசகநர்தம் 


ஆண்டு முழுவதும் பக்தகோடி 
கள் பூரிசக நாதத்திற்கு வந்து 
கொண்டேயிருக்கிறார்கள் . இக் 
கோயிலில் சகநாதர் பலராம 
ருடனும் 

சுபத்திரையுடனும் 
கோயில் கொண்டிருக்கிறார் . 
இத்தலத்தைக் குறித்துத் தல 
புராணம் பின்வருமாறு கூறு 


கிறது . 


வன் . 


பூரணகுண்டலன் - ஆருணியரச 
னுடைய அமைச்சன் . உதயண 
னோடு போர் செய்வதற்கு 
ஆருணியரசன் புறப்பட்ட 
போது , நிமித்தம் சரியாக 
இல்லாததைக் கண்ட இவன் ,, 
" நாம் திரும்பி விடுதல் நலம் 
என்று அறிவுரை கூறினான் , 
பூரணவருணன் 

இவன் மகத 
நாட்டரசன் . பௌத்த சமயத்த 

இவன் கயாவிலிருந்த 
போதி மரத்தைச் சசாங்கன் 
என்பவன் வெட்டினான் எனக் 
கேள்வியுற்றுத் துன்பமடைந் 
தான் , கற்றாக்கள் ஆயிரத்தைக் 
கொண்டுவந்து 

அவற்றின் 
பாலைக் கறந்து மரத்திற்குச் 
சொரிந்தான் . அதனால் அம்மரம் 
ஓர் இரவில் ஏழுமுழம் வளர்ந் 
தது . அதைக்கண்டு மிகுந்த 
மகிழ்ச்சியடைந்தான் . மரத்திற் 

பாதுகாப்பாக மதில் 
ஒன்றை இவன் அமைத்தான் 
என்பர் . 
பூரிசகநாதம் - பூரி என்பது 
இந்தியாவில் ஓரிசா நாட்டில் 
பூரி மாவட்டத்தில் கடலோரத் 
தில் இருக்கும் பட்டினம் . மா 
வட்டத்தின் தலைநகர் , புகழ் 
பெற்ற வைணவத்தலம் . இங் 
குள்ள 

சகநாதர் கோயில் 
இருபத்திரண்டடி உயரமுள்ள 
பெரிய மதிற் சுவருக்குள்ளே 
அடங்கியிருக்கிறது . கோபுரம் 
192 அடி உயரம் 

உடையது . 
து கலிங்கராசன் அநங்கமே 
தவனால் 1189 க்கும் 1223 க்கும் 
இடையில் 

கட்டப்பட்டது . 
காசிப்பதி சைவர்களுக்கு 
எப்படியோ அப்படியே பூரி 
வைணவர்களால் கொண் 
டாடப் பெறுகிறது . வங்காளக் 
குடாக் கடற்கரையில் அமைந் 
துள்ள இக்கோயிலின் தெரி 
சனமும் அத்துறையில் கடல் 
* " நீராடலும் மிகவுஞ் சிறந்தவை 
களாகக் 

கருதப்படுகின்றன . 


“ முன்காலத்தில் திருமாலின் 
திருவுருவத்தை 

நீலக்கல்லிற் 
செதுக்கித் தன் கோயிலில் 
அமைக்க அவந்தி அரசனான 
இந்திரத்துய்மனன் என்பவன் 
விருப்பங் கொண்டான் . 
அந்தணர்களை அனுப்பி நீலமாத 
வனைத் தேடித் தெரிந்து வரும் 
படி பணித்தான் . வித்தியா 
பதி என்ற அந்தணன் காட்டு 
மக்கள் கூட்டத்தைச் சேர்ந்த 
சவரர்கள் கூட்டத்தில் 

நீல 
மாதவன் இருப்பதைப் பார்த்து 
அரசனிடஞ் சொன்னான் . அர 
சன் நால்வகைப் படையுடனும் 
தச்சர்களுடனும் நீலமாதவனைக் 
கொண்டு போக அத்தலத்திற்கு 
வந்தான் . செல்வச் செருக்கால் 
தன்னைக் கொண்டு போக வந் 
திருப்பதை அறிந்த நீலமாதவன் 
மறைந்து விட்டான் . ஆணவம் 
அகன்ற அரசன் ஆயிரங்கு திரை 
வேள்விகள் செய்து நீலமாதவ 
னுடைய சேவையைப் பெற் 
றான் . ஆயினும் கட்டையிற் 
செதுக்கப்பட்ட 
கொண்டுதான் 

நீலமாதவன் 
அரசனுக்குக் காட்சியளித்தான் . 
இந்தக் கட்டை 
மிதந்து வந்தது . இதையேதான் 
அரசன் பூரிகோயிலில் 

நிலைப் 
படுத்தினான் . இவ்வாறு மிதந்து 
வந்த கட்டையை உருவமாகச் 
செதுக்க முயன்றபோது உளி 
உடைந்தது . அச்சமயத்தில் 
அனந்தமகாராணா வென்ற ஒரு 
கிழத்தச்சன் இக்கட்டையைச் 
செதுக்கி உருவஞ்: செய்வதாக 
ஒப்புக் கொண்டான் . இருபத் 


உருவங் 


கடலிலே 


பூரு 


485 


இழிநாடு 


என்று 


கிடந்தன . 


பிறகு 


தொரு நாட்களுக்குள் இதனை னுடைய இளமையைத் தன் 
முடித்துக் கொடுப்பதாக 

னுடைய தந்தைக்குக் கொடுத்த 
வாக்களித்தான் . 

இடையில் 

வன் . இதனால் தந்தையின் அர 
திறந்து 

பார்க்கக் சுரிமை முதலியவைகளை இவன் 
கூடாது 

நிபந்தனை 

அடைந்தான் . 
பேசிக் கொண்டு ஓரறைக்குட் 

பூலோககைலாசம் இஃது இமய 
புகுந்து 

கதவை அடைத்துக் 
கொண்டான் . ஆனால் பொறு 

மலையின் பின் பாகத்தில் உள் 

ளது ; வெள்ளி மயமானது . இது 
மையற்ற அரசன் மூடியிருந்த 

முன் காலத்தில் மனிதர்களால் 
அறையைத் திறந்து பார்த்தான் , 

நெருங்க முடியாமல் இருந்தது . 
தச்சனைக் காணவில்லை . மூன்று 
கட்டைகள் 

ஆனால் இந்நாளில் மனிதர்களும் 
அரைகுறையாகச் 

அம்மலையின் அடிவாரத்திற்குச் 
செதுக்கப்பட்டுக் 

சென்று அதனை வலஞ் செய்து 
பிறகு இந்திரத்துய்மனன் பல 

வணங்கி வருகின்றனர் . மனிதர் 
யுகங்கள் தவமிருந்த 

கள் கண்ணுக்கு அது வெள்ளி 
இறைவன் நான் முகக் 

கடவு 

யாகத் தெரிவதில்லை.எப்பொழு 
ளாகப் பூரி வந்தடைந்தான் . 

பனியால் மூடப்பட்டு 
இன்று காட்சியளிக்கும் மூன்று 

வெண்மையாகத்தான் புலப் 
மூர்த்திகளையும் ஆகம முறைப் 

படும் . மலையின் 

சுற்றளவு 
படி தேரில் வைத்துப் பூரிக்கு 

முப்பது மைல் என்பர் . மலை 
இழுத்து வந்தான் . இதனால் 

யைச் சுற்றி வரலாமே தவிரச் 
இத்தலத்தில் தேர்த் திருநாள் 

சிவபெருமான் எழுந்தருளி 
பெருந்திருநாளாகும் . இஃது 

யுள்ள உள்ளிடத்திற்குச் செல்ல 
ஆனித் திங்கள் பௌர்ணமி 

இயலாது . இக்கைலாசத்தைத் 
கொண்டாடப்படு 

தவிர மகாகைலாசம் ஒன்றும் 
சகநாதப்பெருமாள் 

உண்மையால் இது பூலோக 
முழுத்திங்கள் 

கைலாசம் 

பெயர் 
நீராடிப் பதினைந்து 
நாட்கள் கருப்பவாசஞ் செய்த 

பெற்றது . இக்கைலாச யாத் 

திரையைக் குறித்து நூல்களும் 
பிறகு பதினாறு சக்கரங்கள் 

எழுதப்பட்டுள்ளன . 
கொண்ட தேரில் அமர்ந்து 
ஊர்வலமாக இந்திரத்துய்ம பூவனூர் 

சோழவள நாட்டி 
னது பெயர் கொண்ட இடத் 

லுள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
திற்கு இழுத்துச் செல்லப் 

பதிகளில் ஒன்று தஞ்சைமா 
படுவார் . இவ்விடத்தில் பூம் 

வட்டத்தில் நீடாமங்கலத்திற் 
பொழிலில் பெருமாள் எட்டு 

குத்தென்மேற்கே இரண்டுமைல் 
நாட்கள் விடாயாற்றிக் 

தொலைவில்உள்ளது சுகமுனிவர் 
கொண்ட பிறகு கோயிலுக்குள் 

முதலானோர் பூவனம் ( பூம் 
திரும்பச் சென்று எழுந்தருள் 

பொழில் ) வைத்து இறைவனை 
வார் . கோடிக்கணக்கான வழிபட்ட ஊர் . சுவாமி பெயர் 
மக்கள் உலகப் புகழ் பெற்ற 

புட்பவனநாதர் . இறைவி 
இத்தேரை இழுப்பதற்குப் 

பெயர் கற்பகவல்லி . 
பூரிக்குச் செல்வார்கள் . 

பூழிநாடு - செந்தமிழ் நாட்டைச் 
பூரு - யயாதி மன்னனுக்கும் சன் சேர்ந்த பன்னிரண்டு நாட்டில் 

யென்பவளுக்கும் ஒன்று . இதனைக் கொடுந்தமிழ் 
புதல்வனாகத் தோன்றியவன் . நாடென்று இலக்கண 
தந்தையினுடைய மூப்பைத் 

யாசிரியர்கள் கூறுவர் . பூழி 
தான் ஏற்றுக் கொண்டு தன் புழுதி . இது சேர நாட்டின் ஒரு 


யன்று 
கிறது . 


நாள் 


அன்று 


என்று 


மிட்டை 


பூஷாவிதாதா 


486 


பெச்சமா தேவியார் 


செய்து 


தேசியக் 


பகுதி . இந்நாட்டினர் பூழியர் ரானார் . 1893 இல் இந்தியா 
எனப் பெறுவர் . 

போந்து , அதுமுதல் தம்மை 
பூஷாவிதாதா - உடன் பிறந்தவர் 

இந்தியராகவே ஆக்கிக் கொண் 

டார் . 1898 இல் காசி நகரத்தில் 
களாகிய பூஷா விதாதா என் 

இந்துக் கல்லூரியையும் , 1904 
னும் இருவர் இல்வாழ்க்கையில் 
வெறுப்படைந்து 

இல் மத்திய இந்து உயர்நிலைப் 

இல்லத்தை 
விட்டு வெளியேறினர் . தவஞ் 

பள்ளியையும் நிறுவினார் . 1907 

இல் சென்னை அடையாற்றில் 
வீடுபேற்றையடைய 
வேண்டுமென்று முடிவு செய்து 

அமைந்துள்ள பிரம ஞான 

சங்கத்துக்குத் தலைவியானார் . 
காட்டிற்குச் சென்று தவஞ் 

உலகில் எல்லா நாடுகளுக்கும் 
செய்தார்கள் . இறைவன் அவர் 
கட்குக் காட்சியளித்து 

சென்று பிரமஞானக் கொள் 

கையைப் பரவச் செய்தார் . 
வேண்டியது யாதென உசாவி 

ஆங்கில நாவலர்களுள் சிறந்கவ 
னார் . இருவரும் தங்கட்கு வீடு 

ராக 
பேற்றை யளிக்க வேண்டினார் 

மதிக்கப்பட்டார் ; 1916 
கள் . வீடுபேற்றையடைவதற்கு 

இல் இந்திய ஹோம்ரூல் லீக் 
அவர்கள் இன்னும் தகுதியை 

என்னும் சங்கம் நிறுவி அதன் 

தலைவியாயினர் . தீவிர அரசி 
அடைய வில்லை யென்றும் மேலு 

யல் பிரசாரம் 

காரணமாக 
மொரு பிறப்பெடுக்க வேண்டு 

1917 இல் 
மென்றுங் கூறினார் , இறைவன் . 

அரசாங்கத்தாரால் 
அவர்கள் 

கைது செய்யப்பட்டனர் . காங் 
இறைவனுடைய 
சொல்லைக் கேட்கவில்லை . 

கிரஸின் முதல் 

இப் 
பொழுதே 

கொடியை ஏற்றியவர் இவர் 
கட்டாயம் 
பேற்றைக் கொடுத்தருள 

தாம் . 1933 இல் இறந்தார் . 
வேண்டுமென்று இறைவனைக் பெச்சமா தேவியார் 
கட்டாயப் படுத்தினார்கள் . சிவபிரானிடத்தில் 

மிகுந்த 
இறைவன் 

சிவ 
அவர்களிருவருங் 

அன்பு கொண்டவள் . 
கழுகுகளாகிச் சிவப்பதி 

பெருமான் தாயிலி . தாயிருக் 
தோறுஞ் செல்லும்படி கட்டளை 

கின் பாம்பணிதல் நஞ்சுண்டல் 
யிட்டுச் 

விட்டார் . 

முதலியவைகளைப் பொறுக்க 
திருக்கழுக்குன்றத்திற்கு 

மாட்டாள் 

என்று 
டோறும் வரும் கழுகுகள் அவர் 

வருந்தினாள் . சிவபெருமான் 
களே யென்பர் . 

இவளுக்கெதிரே வந்து சிறு 

குழந்தையாக விளையாடினார் . 
பெசன்ட் அம்மையார் - இந்திய இவள் அச் சிவக்குழந்தையை 
சுதந்திரத்துக்கு அரும்பாடு எடுத்து வளர்த்தாள் . ஒரு நாள் 
பட்ட இவர் , உலகப் 

புகழ் குழந்தை மிகுதியாக அழுதது . 
பெற்ற பிரமஞானக் கொள்கை 

இவள் இக்கு ழந்தை இனிமேற் 
யினர் . இந்திய தேசியக் காங் பிழைக்காது என்று முடிவு 
கிரஸ் மகாசபையில் தலைவர் செய்து குழந்தைக்கு முன்பு 
களாயிருந்தவர்களில் 

முதல் உயிர்விட எண்ணினாள் . வாளைக் 
பெண் தலைவியார் இவர் , கொண்டு தன் கழுத்தையரியத் 
இங்கிலாந்து நாட்டில் இலண்ட 

தொடங்கினாள் . அப்பொழுது 
னில் 1847 அக்டோபர் முதல் சிவபிரான் 

காட்சி 
நாள் இவர் பிறந்தார் . 1889 இல் " உனக்கு 

வேண்டியதைக் 
பிரமஞானக் கொள்கையை 
வகுத்த ரஷ்ய அறிஞர் 

கேள் என்றார் . இவள் உம் 

பிள 
வட்ஸ்கி அம்மையாரின் 

முடைய உடம்பு எப்பொழுதும் 
சீட 

நலத்தோடிருப்பதற்கு 


வள் 


சென்று 


எண்ணி 


நா 


தந்து 


வரங் 


பெண்ணாகடம் 


487 


பெத்தான் சாம்பான் 


விறகு 


அதலை 


நாள் 


ஊர் . 


னன் . 


கொடும் " என்று கேட்டாள் . 
சிவபிரான் அவ்வாறேயருளி 
இவளுக்கு அம்மவ்வை என்று 
பெயரிட்டு மறைந்தார் . 
பெண்ணாகடம் - நடுநாட்டிலுள்ள 
தேவாரம் பெற்ற சிவப்பதி 
களில் ஒன்று . விருத்தாசலத்திற் 
குத் தென்மேற்கில் உள்ள புகை 
வண்டி நிலையம் . தேவப் பெண் 
களும் காமதேனுவும் வெள்ளை 
யானையும் ( பெண் - ஆ - கடம் ) 
வழிபாடு செய்தபடியினால் 
ஊர் பெண்ணாகடம் என்னும் 
பெயரையடைந்தது . இங்குள்ள 
திருக்கோயிலுக்குத் தூங்கானை 
மாடம் என்று பெயர் . கலிக் 
கம்ப 

நாயனாருடைய 
அப்பர் தம்முடைய தோளில் 
சூலக்குறியும் இடபக் குறியும் 
பொறித்தருளப் பெற்ற ஊர் . 
மெய்கண்ட தேவரின் தந்தை 
அச்சுதகளப்பாளர் இருந்த 
ஊர் . 
பெத்தான் சாம்பான் இவன் 
திருத்தில்லைப்பதியில் வாழ்ந் 
திருந்தவன் . திருவடிப் பேறு 

வேண்டும் என்னும் 
எண்ணத்தோடு திருமடைப் 
பள்ளிக்கு விறகு 

கொண்டு 
வந்து போட்டுத் திருப்பணி 
செய்து கொண்டிருந்தான் . ஒரு 
நாள் அம்பலவாணர் வெளிப் 
பட்டுப் பெத்தான் சாம்பா 
னுக்கு அருள் புரியத் தொடங் 
கினார் . " அடியார்க் கெளியன் 
சிற்றம்பலவன் கொற்றங் , 
குடியார்க் கெழுதிய கைச் 
சீட்டுப் - படியின்மிசைப் , பெத் 
தான் சாம்பானுக்குப் பேதமறத் 
தீக்கை செய்து , 
கொடுக்க முறை 

என்னுஞ் 
செய்யுள் ஒன்றை 

எழுதி , 
இதனைக் 

கொண்டுபோய்க் 
கொற்றவன் குடியில் 

உள்ள 
உமாபதி சிவாசாரியாரிடம் 
கொடுப்பாயாக " என்றார் . 
பெத்தான் சாம்பான் மறு நாள் 


முதல் உமாபதி சிவாச்சாரியா 
ருடைய மடத்திற்கு விறகு 
போட்டுப் பணிபுரிந்து கொண் 
டிருந்தனன் . ஒரு நாள் மழை 
மிகுதியாகப் பெய்து கொண் 
டிருந்தது . அன்று 
கொண்டுவர 

முடியவில்லை . 

மடத்துச் சமையல் 
வேலை தாமதமாயிற்று . 
காரணத்தை உசாவியறிந்த 
உமாபதியார் மறுநாள் பெத் 
தான் சாம்பான் விறகு கொண்டு 
வரும் பொழுது 

தம்மிடம் 
அழைத்துக்கொண்டு வருமாறு 
கட்டளையிட்டார் . மறு 
அடியவர்கள் பெத்தான் சாம் 
பானை உமாபதியாரிடம் அழைத் 
துக் கொண்டுபோய் விட்டனர் . 
அவ்வளவில் பெத்தான் சாம் 
பான் அம்பலவாணர் தன்னிடங் 
கொடுத்திருந்தசீட்டை உமாபதி 
யாரிடங் கொடுத்து வணங்கி 

உமாபதியார் சீட்டைப் 
படித்துப்பார்த்து 

மிகுந்த 
மகிழ்ச்சி யடைந்தார் ; பெத் 
தான் சாம்பானுக்குச் சிவ தீக் 
கை செய்து உடனே திருவடிப் 
பேறெய்தச் செய்தார் . இதனைப் 
பெத்தான் சாம்பானுடைய 
மனைவியறிந்தாள் . உண்மையை 
உணர்ந்து கொள்ளுந் திறமை 
அவளுக்கில்லை . தன் கணவனை 
மந்திர வலிமையால் கொன்று 
விட்டதாக அம்மடமாது எண் 
ணினாள் . அரசன்பாற் சென்று 
முறையிட்டாள் . 
உமாபதியாரிடஞ் சிறிதும்ஐயங் 
கொள்ள வில்லை . முறையிட்ட 
வளைத் தெளிவிக்கும் பொருட்டு 
அவளையும் 

அழைத்துக் 
கொண்டு உமாபதியாரிடம் 
வந்தான் ; உமாபதியாரை 
வணங்கினான் . பெத்தான் சாம் 
பானுடைய மனைவியைத் தெளி 
விக்கும் பொருட்டு இன்னொரு 
புதுமை இயற்றியருள வேண் 
டும் என்று வேண்டிக் கொண் 
டான் . உமாபதியார் அங்குள்ள 


பெற 


அரசன் 


முத்தி 


| 


பெரிய அணை 


488 


பெரிய மனத்துளார் 


கதவுகளை 


பெரிய குளம் 


காண 


திருவிளை 
ஓதினார் 


புராணம் 


வர்கள் எல்லாரையும் பார்த் கட்டிய பின் அணையின் அகலம் 
தார் . வீடுபேற்றிற்குப் பக்குவம் 735 அடியாயது. 1886 இல் 2 அடி 
வாய்ந்தவர்கள் 

எவரும் அங் 10 அங்குல உயரமுள்ள தானி 
கில்லை . 

யங்கி வீழ் 

வீழ் மூடு 
அங்கு முள்ளிச்செடி ஒன்று 

(Shutters ) அமைத்தனர் . 1899 
இருந்தது . அஃது திருமுழுக்கு இல் இவற்றை நீக்கி விட்டு 
நீரால் வளர்ந்து மடத்துக்குக் 

32 5 அளவுள்ள உயர்த்து மூடு 
காய்களைக் கொடுத்துப் பயன் கதவுகள் அமைத்தனர் . 
நல்கி வீடுபேற்றிற்குத் தகுதி 

இவ்வூர் மதுரை 
யுடையதாக இருந்தது . உமாபதி 

மாவட்டத்தில் பன்றிமலைச் 
யார் அம்முள்ளிச் செடிக்கு 

சாரலின் கீழ்த்தென்பால் ஓடும் 
அப்பொழுதே சிவ தீக்கை 
செய்தார் அச்செடி பலருங் 

வராக நதியின் தென் கரையில் 
இருக்கிறது . 

இவ்வூருக்குத் 
விண்ணிலிருந்து வந்த 

திருக்குளந்தை எனவும் பெயர் 
விமானத்திலேறி மேலே சென் 

உண்டு பன்றிக் குட்டிகளை 
றது . அனைவருந் தொழுதனர் . 

அமைச்சர்களாக்கிய பரமன் திரு 
அரசனும் மகிழ்ச்சியடைந்தான் . 

விளையாடலைத் 
பெத்தான் சாம்பான் மனைவி 

யாடற் 
யும் உண்மை தெளிந்து உமா 
பதியாரின் அடி தொழுது சென் 

அனைவரும் உணர்வர் . பன்றி 

யின் முகம் பெற்ற அப்பன்னிரு 
றாள் . 

வரும் முருகக் கடவுளின் திரு 
பெரிய அணை காவிரியாற்றின் வருளைப் பெற்று அக்கடவுளுக் 
குறுக்கே திருச்சிராப்பள்ளிக்கு குத் திருமுழுக்குச் செய்வதற்கு 
10 கல் தொலைவில் இஃது அமைந் 

உண்டாக்கிய குளமே பெரிய 
துள்ளது . கல்லணை யெனவும் , குளமாகும் . 
கிராண்டு அணைக்கட்டு எனவும் பெரிய மனத்துளார் 
வழங்கப்படுகிறது . மிகவும் 

தில்லைவாழ் 

அந்தணர்களில் 
தொன்மையானது . இரண்டா 

ஒருவர் . ஈழவள நாட்டில் திருப் 
வது நூற்றாண்டில் சங்ககாலச் 
சோழர்கள் இதைக் கட்டிய 

பணி செய்திருந்த மகளுடைய 

வேண்டுகோட்படி திசையுக்கிர 

காவிரியின் 
குறுக்கேயுள்ள மேட்டூர் அணை , 

சோழன் ஈழவள நாட்டிற்குத் 
கண்ணம்பாடி அணை முதலிய 

தில்லைவாழந்தணர்களில் ஒரு 
எல்லாவற்றையும் 

எண்ணினான் 
வரை அனுப்ப 

விடப் 
பெரிய அணையே பழைமை 

ஒருவரை அனுப்புமாறு தில்லைத் 
வாய்ந்தது . முதலில் கட்டிய 

திருக்கோயில் தலைவனுக்குக் 
போது இதன் நீளம் 1080 அடி , 

கட்டளையனுப்பினான் . இதனைக் 
அகலம் 

கண்ட திருக்கோயில் தலைவன் 

உயரம் 
15-18அடி . 1806 இல் இந்த 

அந்தணர்கள் கப்பலேறுவதும் 
அணையை உயர்த்தினர் . 1830 

அரக்கர் நாடாக விருந்த இலங் 
மணல் நீக்க 

கையிற் போய்த் தங்கியிருப் 

மதகுகள் 
( Sand - Scouring Sluices . ) 

பதுங் கூடாதே இதற்கு யாது 
செய்யலாம் 

என்று 
அமைத்தனர் . 1839 இல் இந்த 
அணையைப் பாலமாகப் பயன் 

மிட்டான் . திருக்கோயிலிலேயே 
படுத்தி இதன் மீது 

மூன்று நாட்கள் பட்டினியாக 
சாலை 

இருந்தான் . அப்பொழுது கன 
அமைத்தனர் . பாலமாக்குவதற் 

விலே , " கீரிமலைச்சாரல் புனித 
குக் கட்டைகள் ( Piers ) 

நீரினாலும் திருக்கோயிலாலும் 


வர் 


தாகக் 


கூறுப . 


40-60 அடி , 


எண்ண 


பெரிய புராணம் 


489 


பெரியவாச்சான் பிள்ளை 


மிகச் சிறந்த சிவப்பதியாக ஆன்றோர்களால் இவ்வாறு 
விளங்குகின்றது . காசியந்தணர் உரைக்க நின்றது எனினுமாம் . 
களும் அங்கே இருக்கிறார்கள் . பெரிய திருமலை நம்பி 
அந்தணர்கள் 

ஆள 
தங்களுடைய 

வந்தாருடையமாணவர் . இராமா 
நாட் கடன்களைத் தவறாமல் 

நுசருக்கும் எம்பாருக்கும் 
செய்வதற்கு எத்தகைய இடை மாதுலர் . இராமா நுசருக்கு 
யூறும் உண்டாகமாட்டாது . 

ஆசாரியருமாவார் . இராமா 
நகுல முனிவர் என்பவர் அவ் 

நுசர் 

இராமாயணத்தின் 
வூரின் பெருமையை 

எண்ணி 

பொருளை இவரிடத்தில் தான் 
அங்குத் தவஞ் செய்து கொண் 

கேட்டனர் . திருவேங்கட 
டிருக்கும்போது அவ் விடத் 

முடையானுக்குத் தொண்டு 
திற்கு அந்தணர்களை அனுப்பு செய் கொண்டு திருமலை 
வதைக் குறித்துக் கவலைப்பட 

யிலேயே 
வேண்டியதில்லை என்று திரு 

வாழ்ந்திருந்தவர். 

இராமா நுசர் திருமலைக்கு எழுந் 
வருளின் அறிவிப்பு உண்டா 

தருளியகாலத்தில் 

எதிர் 
யிற்று . ஆகவே கோயில் தலை 

கொண்டு வரவேற்றுப் போற் 
வன் பெரிய மனத்துளார் என் றியவர் . தேவரீர் எழுந்தருள 
னும் பெயரையுடைய இவரைச் வேண்டுமோ ? வேறு சிறியவர் 
சோழ மன்னனிடம் அனுப்பி கள் இலரோ ? " என்ற போது , 
வைத்தான் . இவர் முருகக் 

நான்கு 

திருவீதிகளிலும் 
கடவுள் திருவுருவம் முதலிய 

ஆராய்ந்து பார்த்த விடத்திலும் 
வைகளோடு புறப்பட்டுத் 

என்னைப் பார்க்கினும் சிறியவர் 
தோணியேறி ஈழவள நாட்டில் களைக் கண்டிலேன் என்று மறு 
கசாத்துறை என்னுமிடத்திற் 

மொழி கூறியவர் . 
போய் இறங்கினார் . முருகக் 

பெரியன் இவன் சோழவள 
கடவுளுடைய திருவுருவம் 
வந்திறங்கிய காரணத்தால் அத் 

நாட்டில் உள்ள புறந்தை என் 
துறைக்குக் காங்கேயன் துறை 

னும் 

வாழ்ந்தவன் . 
யென்று பெயருண்டாகியது . 

புறந்தை என்பது இந்நாளில் 
பொறையாறு 

வழங்கு 

கின்றது . இவனைப் புலவர்கள் 
பெரிய புராணம் - திருத்தொண்டர் 

பாடிப் பரிசில் பெற்றனர் . 
புராணமாகிய அறுபத்து மூன்று 
நாயன்மார்கள் வரலாறு பெரிய 

" பாடுநர்த் தொடுத்த கைவண் 

கோமான் , பரியுடை நற்றேர்ப் 
புராணம் எனவுஞ் சிறப்புப் 

பெரியன் 

என்று இவன் 
பெயரால் வழங்கப் பெறும் .. 

பாராட்டப் பெற்றிருக்கிறான் , 
மற்றைப் புராணங்களைப் 

கோயில் 
போலல்லாமல் இதனுள் 

பெரியாவுடையார் 
தனுள் அறு 
பத்து மூன்று 

பழனிக்கு வடக்கே மூன்று கல் 
அடங்கியிருத்தலின் பெரிய தொலைவில் உள்ள ஒரு சிவன் 

கோயில் . 
புராணம் என்று பெயர் பெற் 

இதனைப் பழநியில் 

உள்ளவர் 
றது . " தொண்டர் தம் பெருமை 

பிரியாவுடையார் 
சொல்லவும் பெரிதே என்ப 

கோயில் என்பார்கள் . இதனில் 
வாகலின் இறைவனுடைய 

புகழ் பெற்ற சில சிற்பங்கள் 

உள்ளன . 
பெருமைகளைப் புகலும் புரா 
ணங்களை விட 

அவனுடைய பெரியவாச்சான்பிள்ளை-நம்பிள்ளை 
அடியார்களின் உண்மை 

யினுடைய மாணவர் . 

அவ 
லாறுகளை உரைக்கும் இஃது ருடைய திருவருளுக்கு உரிமை 
ஏற்றம் மிக்குடையதாகலின் யானவர். திருவாய்மொழிக்கு 


ஊரில் 


என 


புராணங்கள் 


பெரியாழ்வார் 


490 


பெருங்கதை 


இவர் 


திரு 


இருபத்து நாலாயிரப்படி என் 
னும் விரிவுரையை இயற்றிய 
வர் . திவ்யப்பிரபந்தத்தில் 
மற்றை மூவாயிரங்கட்கும் விரி 
வுரை இயற்றியவரும் இவரே . 
இவர் பிறந்த ஊர் கும்ப 
கோணத்திற்கு 

அண்மையில் 
உள்ள சேங்கநல்லூர் . 
வரங்கத்திலேயே வசித்திருந்த 
வர் . கிருட்டிணபாதர் , அபயப் 
பிரதானர் என்னும் வேறு 
பெயர்களும் 

இவருக்குண்டு . 
தனிசுலோகி , பரந்தரகசியம் ,, 
மாணிக்கமாலை , நவரத்நமாலை , 
சகலபிரமாண தாற்பரியம் , 
அபயப் பிரதான வியாக்கியா 
னம் , சரமரகசியம் , அநுசந்தான 
ரகசியம் , நிகமனப்படி என்பன 
இவர் இயற்றிய நூல்கள் . 


போயிற்று . 


தூரிலே 


திருமொழி என்பன 
இயற்றிய நூல்கள் . 
பெருங்கதை - இஃது உதயண 
னுடைய கதையைக் கூறுவது . 
உதயணன் என்பவன் குரு மர 
பில் பிறந்தவன் . வத்தநாட்டில் 
உள்ள கௌசாம்பி என்னும் 
நகரத்தரசனாகிய 

சதானிக 
னுக்கு 

மிருகாபதி என்பவ 
ளிடம் பிறந்தவன் . சதானிகன் 
என்பவன் பாண்டவர் காலத் 
திற்குப் பிறகு அரசாட்சி செய் 
தான் . 

அவனுடைய பேரனின் 
மகனாகிய நிசக்குனு என்பவன் 
காலத்தில் அத்தினாபுரம் அழிந்து 

எனவே அவன் 
கௌசாம்பி நகரத்தைத் தலை 
நகராகக் கொண்டு அரசாட்சி 
செய்தான் . அவனுக்குப்பதினாறா 
வது தலைமுறையில் தோன்றிய 
சதானிகனே உதயணனுடைய 
தந்தையாவன் . இக்கதையை 
விட்டுணுபுராணம் கூறுகிறது . 
கதிரவன் உதிக்குங் காலத்தில் 
பிறந்தவனாகையால் உதயணன் 
எனப்பட்டான் . 
கௌசாம்பி நகரில் சதானிக 
டைய மனைவியாகிய மிருகா 
பதி கருவுற்றிருந்தாள் . கருவுற் 
றிருந்த பத்தாவது திங்களில் 
ஒருநாள்சிவந்த ஆடை அணிந்து 
நிலாமுற்றத்தில் படுத்திருந் 
தாள் . சிம்புட்பறவையொன்று 
மிருகாபதியைப் பெரிய தசைத் 
துண்டம் என்று எண்ணியது . 
அப்பறவை பேராற்றலுடைய 
தாகலின் மிருகாபதியைக்கட்டி 
லோடு 

கொண்டு 
விபுலம் என்னும் மலைக்குச் 

பிறகு அப்பறவை 
உண்ணத்தொடங்கியபொழுது 
உண்மையை உணர்ந்து பறந்து 
போய்விட்டது . அங்குக் கதிர 
வன் உதிக்குங் காலத்தில் உத 
யணன் பிறந்தான் . அம்மலை 
யில் தவஞ்செய்து கொண்டிருந்த 
மிருகாபதியினுடைய தந்தை 


பெரியாழ்வார் - தென்பாண்டி 
நாட்டிலுள்ள திருவில்லிபுத் 

அந்தணர்குலத்தில் 
பிறந்து விட்டுணு சித்தர் என் 
னும் திருப்பெயர்பெற்று விளங் 
கியவர் . 

ஆழ்வார்களுள் ஒரு 
வர் . ஆண்டாளுக்குத் தந்தை . 
திருநந்தவனம் உண்டாக்கித் 
திருமாலை கட்டுதல் முதலிய 

தாண்டுகளைச் 
கொண்டு திருமாலை இடை 

வழிபட்டிருந்தவர் . 
மதுரையில் சீவல்லபன் என்ற 
பாண்டியன் 

விசாரஞ் 
செய்வதில் மிகுந்த விருப்ப 
முடையவனாய்ப் பரமார்த்ததத் 
துவம் இன்னதென்பதை விளக் 
கும் பெரியார்க்குரியது என்று 
தன் அரண்மனையிற் கட்டிய 
பொற்கிழியைத் திருமால் திரு 
வருளால் சமயவாதிகள் 
ரோடு சொற்போர் செய்து 
பெற்றவர் . அதனால் பட்டர் 
பிரான் என்ற சிறப்புப்பெயரும் 
இவருக்குண்டாகியது . 
வாழ்ந்திருந்த காலம் கி.பி. 
எட்டாம் நூற்றாண்டு . 

திருப் 
பல்லாண்டு , பெரியாழ்வார் 


செய்து 


சமய 


தூக்கிக் 


பல 


சென்றது . 


இவர் 


பெருங்கதை 


491 


பெருங்கதை 


யாகிய சேடகர் தாயையும் 
பிள்ளையையும் பாதுகாத்து வந் 
தார் . அங்கிருந்த பிரமசுந்தர 
முனிவருடைய மகனாகிய யூகி 
என்பவனுடன் உதயணன் 
வளர்ந்து வந்தான் . 


வாசவதத்தையோடு அவ் 
விடத்தைவிட்டு நீங்கிச் சயந்தி 
என்னும் நகரத்திற்குச் சென்று 
அவளை மணந்து கொண்டான் . 
அவளுடைய இன்பத்தில் மயங்கி 
எல்லாவற்றையும் மறந்திருந் 
தான் , 


ைைடய 


அவ 
செல்லு 


உதயணன் கல்விகேள்வி 
களில் வல்லவனானான் . தன் 

யாழின் இசையால் 
தெய்வயானை ஒன்றை வசப்படுத் 
தினான் . அந்தயானை , நான் 
உண்ணுமுன் நீ உண்டால் 
நான் உன்னை விட்டுப் பிரிந்து 
போய்விடுவேன் என்னும் 
நிபந்தனையோடுஉதயணனிட 
இருந்துவந்தது . முதலில் உத 
யணன் தன் மாமனாகிய விக்கிர 
மனுடைய அரசுரிமையையும் 
றகு தன் தந்தையின் அரசுரி 
மையையும் பெற்று அரசாட்சி 
செய்திருந்தான் . 

உதயணன் 
ஒருநாள் தெய்வயானை உண்ணு 
முன் தான் உண்டு விட்டான் 
ஆகையால் அஃது அவனை விட்டு 
நீங்கியது . அதனால் உதயணன் 
வருந்தினான் . யாழுங்கையுமாக 
அதனைத்தேடிக்கொண்டு திரிந் 
தான் . அப்பொழுது உச்சயினி 
நகரத்தரசனாகிய பிரச்சோ 
தனன் என்பவனால் சிறைப் 
படுத்தப்பட்டான் . 

இதனை 
உணர்ந்த யூகி அந்நகரத்தில் 
உள்ள நள கிரி 

என்னும் 
பட்டத்து யானைக்கு மதம் 
பிடிக்குமாறு செய்து விட்டான் . 
மதம் பிடித்த நளகிரியை அடக் 
கும் பொருட்டு 

உதயணன் 
சிறையில் இருந்து விடுதலை 
செய்யப்பட்டான் . உதயணன் 
மதம் பிடித்தயானையை அடக்கி 
விட்டான் . பிரச்சோதனன் 

அவனைத் தன் 
மகளாகிய வாசவதத்தைக்கு 
யாழ் கற்பிக்குமாறு ஏற்படுத் 
தினான் . அதனால் உதயணனுக் 
கும் வாசவதத்தைக்குங் காதல் 
உண்டாயிற்று . உதயணன் 


உதயணன் சில நாட்கள் 
வாசவதத்தையைப் பிரிந்திருந் 
தால் தான் 

அரசியலில் 
னுடைய உள்ளஞ் 
மென்று எண்ணினான் யூகி . 
தான் இறந்து விட்டதாக ஒரு 
பொய்ச் செய்தியைப் பரப்பி 
னான் . மேலும் ஒருநாள் உத 
யணன் வேட்டையாடச் சென் 
றிருந்தபொழுதுசாங்கியத்தாய் 
என்பவளுடைய 

உதவியால் 
வாசவதத்தையை அழைத்துக் 
கொண்டு 

உதயணன் தங்கி 
யிருந்த வீட்டிற்கும் நெருப்பை 
வைத்து விட்டுப் போய் விட் 
டான் . வேட்டையில் இருந்து 
திரும்பிவந்த உதயணன் தன் 
வீடு எரிந்திருப்பதைப் பார்த் 
தான்.வாசவதத்தையும் இறந்து 
போனாள் என்று எண்ணி வருந் 
தினான் . பிறகு இறந்துபோன 
யூகி வாசவதத்தை ஆகியோ 
ரைப் பிழைக்கச்செய்யும்நோக் 
கத்துடன் இராசகிரி மலையில் 
இருந்த பெரியவர் ஒருவரிடஞ் 
சென்றான் . 

இராசகிரிக்கு ஏகிய உத 
யணன் 

அந்நகரத்து அரச 
னுடைய தங்கையாகிய பதுமா 
பதியை மணந்து கொண்டான் . 
பிறகு கௌசாம்பிக்கு வந்து 
அந்நகரை யாண்டான் . அங்கு 
யூகி வாசவதத்தையோடு வந்து 
சேர்ந்தான் . அவர்களைக்கண்ட 
உதயணன் மிகுந்த மகிழ்ச்சி 
யடைந்தான் . பிறகு உதயணன் 
மானனீகை , விரிசிகை என்ப 
வர்களை 

மணந்தான் . 
ஆண்டுகட்குப் பிறகு வாசவதத் 
தையின் வயிற்றில் நரவாண 


மகிழ்ந்து 


சில 


பெருங்குன்றூர்கிழார் 


492 


பெருங்கோப்பெண்டு 


வேறு 


சில 


மகத 


தத்தன் என்பவன் பிறந்தான் . சேரலிரும்பொறை என்னும் 
அவன் வளர்ந்து மதனமஞ்சிகை சேரமன்னனைப் பாடிய பத்துச் 
என்பவளை மணந்தான் . மதன செய்யுட்கள் பதிற்றுப்பத்தில் 
மஞ்சிகையை வித்தியாதரன் ஒன்பதாம் பத்தாக அமைந்துள் 
ஒருவன் கவர்ந்து சென்றான் . ளன . அப்பத்தின் இறுதியில் 
நரவாணதத்தன் அவனுலகை உள்ள பதிகத்தின்படி இம் 
யடைந்து அங்கிருந்த அரசர் மன்னன் விச்சிக்கோன் என்ப 
களை வென்றான் . வித்தியாதரச் வனையும் ஒரு 

சோழனையும் 
சக்கரவர்த்தியாக வாழ்ந்தான் . பழையன் மாறன் என்பவனை 
உதயணன் தனக்குப்பதுமாபதி யும் வென் றவனென்றும் இவர் 
யிடம் பிறந்த கோமுகனுக்கு இவனிடம் பெற்ற பரிசில் முப் 
அரசபதவியை அளித்து விட்டுத் பத்திரண்டாயிரம்பொற்காசும் 
துறவு பூண்டு தவஞ் செய்யச் 

பொருள்களும் 
சென்றான் . இந்நூல் பெருங் என்று தெரிகின்றன . கடைச்சங் 
காப்பியவகையைச் சேர்ந்தது . கத்தில் இருந்து தமிழ் ஆராய்ந்த 
ஆசிரியப்பாவால் அமைந்தது . 

புலவர்களில் இவர் ஒருவர் 
உதயணன் உச்சயினி நகரத்துப் என்று இறையனார் களவியலு 
பட்டத்து யானையை அடக்கியது ரையால் தெரிகின்றது . 
முதல் 

வித்தியாதரன் மதன பெருங்கோப்பெண்டு- இவள் பூதப் 
மஞ்சிகையைத் தூக்கிச்சென் 

பாண்டியனுடைய மனைவி . 
றது வரையில் உள்ள வரலாறே 
இப்பொழுது கிடைத்திருக்கி 

பாண்டி நாட்டின் வடவெல்லைப் 

பகுதியாகிய ஒல்லையூர் நாட் 
றது . அவை உஞ்சைக்காண்டம் 

டைச் சோழவேந்தர் கைப் 
இலாவாணகாண்டம் , 

பற்றிக் கொண்ட படியினால் 
காண்டம் , வத்தவகாண்டம் , 

பாண்டியர் குடிக்குச் சிறுமை 
நரவாணகாண்டம் என்னும் உண்டாகியது . 

சோழரோடு 
ஐந்து காண்டங்கள் . அவற்றுள் போர் செய்து இழந்தநாட்டை 
உஞ்சைக்காண்டத்தின் 

முற் 

மீட்டுச்சிறுமையைப் போக்கிய 
பகுதியும் நரவாண காண்டத் 
தின் பிற்பகுதியும் அழிந்து 

பெருமையுடையவன் இந்தப் 
போய்விட்டன . கிடைத்துள்ள 

பூதபாண்டியன் . 

இவன் ஒல்லையூர் தந்த என்னும் 
பகுதிகள் அச்சாகி வெளிவந் 

அடைமொழியோடு சான்றோர் 
துள்ளன . 

களாற்சிறப்பித்துப்பாராட்டப் 
பிருகத்கதா என்னும் நூலை 

பெற்றவன் . இந்தப்பூதபாண்டி 
ஆதாரமாகக் கொண்டு 

யன் இறந்தான் . அவனுடைய 
நூல் தோன்றியதாகத் தெரி 

மனைவியாகிய 
கிறது . அது குணாட்டியர் என் 

பாய்ந்து உயிர் விடுவதற்கு 
பவரால் பைசாச மொழியில் 

முடிவு செய்தாள் . இவள் அர 
இயற்றப்பட்டதென்றும் அதில் 

சியல் நீதிகளை யெல்லாம் நன் 
பல்வேறு கதைகள் உள்ளன 

குணர்ந்தவள் . 
வென்றும் பைசாச மொழியில் 

மாண்புடையவள் . அரசனுக்குப் 
இருந்த நூலைத் துர்விநீதன் என் 

பின் நாட்டை 
னும் அரசன் வடமொழியிற் 

வேறு யாருமில்லையாதலின் 
செய்தான் என்றும் ஆராய்ச்சி 

இவளே அரசாட்சியை மேற் 
யாளர்கள் கூறுகின்றனர் . 

கொள்ள வேண்டுமென்றுந் தீப் 

பாய்ந்து உயிர் விடலாகாது 
பெருங்குன்றூர்கிழார் -சங்ககாலப் 

என்றும் பெரியோர்கள் பலரும் 
புலவர் . இவர் குடக்கோ இளஞ் 

வற்புறுத்தினர் . இப்பெரியோர் 


இதனால் 


ங் 


இவள் 


மறத்திலும் 


ஆள்வதற்கு 


ஆனால் 


தலைக் 


உயிர் 


கரை 


ஒல்லை யூர் 
பெருஞ்சாத்தன் 

493 

பெருநற்கிள்ளி 
கள் நாட்டின் நன்மையை நாடி பெரும் " என்பதனாற் பெறப் 
இவ்வாறு கூறினர் . 

படுகிறது . 
வள் அவர்களது 

வேண்டு 

பெருஞ்சாத்தன் - ( உ ) இவனுடைய 
கேளாமல் செய்யுள் 

முழுப்பெயர் ஒல்லையூர் கிழான் 
ஒன்றினால் அவர்களுக்கு மறு 

மகன் பெருஞ்சாத்தன் என்பது . 
மொழி கூறி விட்டுத் தீப் 

என்பது புதுக் 
பாய்ந்து துறந்தாள் . 

கோட்டை நாட்டிலுள்ள ஊர் 
இவள் தீப்பாய்ந்த காலத்தில் 

களில் ஒன்று . இப்பொழுது 
மதுரைப் பேராலவாயார் என் 

இவ்வூர் ஒலிய மங்கலம் என்று 
பவர் உளம் வருந்திப் 

உரைக்கப்படுகிறது . சோழ 
பாவொன்று பாடியுள்ளார் . 

நாட்டிற்கும் பாண்டி நாட்டிற் 

கும் எல்லையாக ஓடும் தென் 
பெருஞ்சாத்தன் - ( க ) இவனுடைய வெள்ளாற்றின் தென்கரை 
முழுப்பெயர் சோழநாட்டுப் தென்கோனாடு என்றும் வட 
பிடவூர் கிழான் மகன் பெருஞ் 

வடகோனாடு என்றும் 
சாத்தன் என்பது . இவன் வழங்கின . தென்கோனாட்டின் 
ஆயிரத்து எண்ணூறு ஆண்டு மேலைப்பகுதி ஒல்லையூர் நாடு . 
கட்கு முன்பு சோழவள நாட் இந்த ஒல்லை யூரில் வாழ்ந்த 
டிலே பிடவூர் என்னும் ஊரிலே கிழானுக்குப் பெருஞ்சாத்தன் 
வாழ்ந்திருந்தான் . வேளாண் 

மகனாவன் . சோழர்க்கும் 
மரபினன் . 

முடிமன்னர்கட்கு பாண்டியர்க்கும்ஏற்படும்போர் 
மகட்கொடை செய்துவந்த வழி களில் இவன் பாண்டியர் பக்கம் 
முறையினன் . ஏர்கள் 

நின்று போர் புரிந்து வெற்றி 
வைத்துப் பயிர்த்தொழில் தேடித்தந்து பெருஞ்செல்வமும் 

செல்வ நலத்தைப் பெற்று அதனை இரவலர்க்கு 
பெருக்கினான் . செல்வத்துப் வழங்கிப் பெரும்புகழும் பெற் 
பயன் ஈதலே என்று பலருக்கும் றான் . இவனைக் குடவாயில் 
உதவி செய்து பெருங்கொடை கீரத்தனார் பாடியுள்ளார் . 

. 
நக்கீரர் இவனுடைய சிறப்பை பெருஞ்சோற்றுதியஞ்சேரலாதன் - 

இவன் சேரமன்னருள் ஒருவன் . 
யுணர்ந்து ஒருமுறை இவ 

இவனை உதியன் என்றும் , உதி 
னுடைய இல்லத்துக்குவந்தார் . 

யஞ்சேரலென்றும் , உதியஞ் 
அவரைக்கண்டவுடன் இவன் 

சேரலன் என்றும் கூறுவர் . 
விரைந்தெதிர் கொண்டு போற் 

இவனைக் கோட்டம்பலத்துத் 
றிப் பாராட்டினான் . தன் மனைவி 

துஞ்சிய சேரமானும் மாமூல 
யிடம் “ இப்புலவர் பெருமானை 
என்போல் மதித்துப்போற்றுக ” 

னாரும் பாடியுள்ளனர் . பாண்ட 

வர்கட்கும் துரியோதனனுக்கும் 
என்று கூறிப் போற்றச் செய் 

போர் நடந்த காலத்தில் இவன் 
தான் . பலநாள் உடன் வைத் 

இருதிறத்துப் படைகட்கும் 
திருந்து விருந்து செய்தான் . 

நல்ல உண விட்டான் . இதனால் 
பிறகு மிகுந்த பொருள் வழங்கி 

இவனை அக்காலத்தினர் பெருஞ் 
அனுப்பிவைத்தான் . இவனு 

சோற்று தியஞ் சேரலாதன் 
டைய பிடவூர் உறையூருக்குக் 

என்று கூறலாயினர் . இவனை 
கிழக்கே யிருந்தது என்பது , 

முரஞ்சியூர் முடிநாகனார் என் 
" செல்லா நல்லிசை உறந்தைக் 

னும் புலவர் பாடியிருக்கிறார் . 
குணாது , நெடுங்கை வேண்மான் 
அருங்கடிப் பிடவூர் , அறப் பெருநற்கிள்ளி இராசசூயம் 
பெயர்ச் 

ராத்தன் கிளையேம் வேட்ட பெருநற்கிள்ளி என் 


செய்து 


பெருந்தலைச் சாத்தனார் 


194 


பெரும்பாக்கனார் 


னும் இவன் சோழமன்னர்களில் சொல் வருகிறது . முத்தரையர் 
ஒருவன் . பல போர்கள் செய்து என்னும் சிற்றரசர்கள் இருந்த 
வெற்றிபெற்றவன் . இராசசூய தாகவும் கூறுகின் றனர் . எட் 
வேள்வி என்னும் வேள்வியை டாம் நூற்றாண்டைச் சார்ந்த 
இவன் செய்து முடித்தானாகை கல்வெட்டுக்களில் இவர்களைப் 
யால் இராசசூயம் வேட்ட என் பற்றியறியப் பெறுகின்றன . 
னும் அடைமொழி இவன் 
பெயருக்கு முன்னர் எய்தியது . பெருமாக்கோதையார் - சேரமான் 
இவனை உலோச்சனார் என்னும் 

பெருமாளுடைய இயற்பெயர் . 
புலவர் பாடியுள்ளார் . 

சேரமானுடைய 

வாழ்நாளின் 

முற்பகுதியில் இப்பெயரே 
பெருந்தலைச் சாத்தனார் சங்க 

பெருவழக்காக விருந்து 
காலப் புலவர்களில் ஒருவர் . 

நாளடைவில் மறைந்தது . 
சாத்தனார் என்பது ஐயனா 
ருடைய பெயர் . பெருந்தலை | பெரும்பதுமனார் - சங்ககாலப்புல 
என்பது ஏதேனும் ஒருகாரணம் வர்களில் ஒருவர் . பதுமனார் 
பற்றிச் சேர்ந்திருக்காலம் . 

என்னும் பெயருடைய புலவர் 
குமணனிடம் பரிசில் வேண்டி 

கள் இருவர் இருந்தமையால் 
இவர் சென்றார் . அவனோ காட் 

இருவரையும் வேறுபிரித்தறி 
டில் இருந்தான் . இவர் அங்குச் 
சென்று கண்டார் . குமணனோ 

தற்கு ஒருவர் பெரும்பதுமனார் 

என்று கூறப்பெற்றார் . இவ 
தன்னுடைய தலையைக் கொண்டு 

ருடையபாடல்கள் புறநானூறு 
போய்த்தம்பியிடம் கொடுத்துப் 
பரிசில் பெற்றுக்கொள்ளுமாறு 

குறுந்தொகை ஆகியவைகளிற் 

சேர்க்கப்பட்டுள்ளன . 
கூறினான் . புலவர் வேறொரு 
சூழ்ச்சியால் உடன்பிறந்தார் பெரும்பற்றப்புலியூர் - திருத்தில்லை 
களை ஒன்று சேர்த்தார் . இவ யின் பெயர்களில் ஒன்று . 
ருடைய பாடல்கள் புறநானூற் புலியூர் என்பது வியாக்கிர 
றிற் சேர்க்கப்பட்டுள்ளன . 

பாதர் வழிபாடு செய்தபடியால் 
இவர் ஒருமுறை கடிய நெடு 

உண்டாகியது . முனிவர் தேவர் 
வேட்டுவன் என்னுங் குறுநில 

மனிதர் முதலிய யாவருக்கும் 
மன்னனிடம் பரிசில் பெறச் 

பெரும் பற்றுக்கோடாக 
சென்றார் . அவன் சி 

லி 
அமைந்தபடியால் பு யூர் 
ங் 

ற 
கொடையாளியாக இருந்தும் 

பெரும்பற்று என்னும் அடை 
இவரை உவந்து பாராட்டிப் 

மொழி 

புணர்ந்து பெரும் 
போற்றாமல் இரவலர் என்ற 

பற்றப் புலியூர் என நீண்டு 
மனப்பான்மையோடு பொருள் 
வழங்கினான் . இவர் அதனை 
ஒருபொருட்படுத்தாது உதறிச் 

பெரும்பாக்கனார் இவருடைய 
சென்றார் . 

இடுகுறிப் பெயர் இன்னதென்று 

தெரியவில்லை . சங்ககாலப்புல 
பெருமுத்தரையர் - கொடையிற் வர்களில் ஒருவராகிய 
சிறந்த ஒருவரையோ , 

பெரும்பாக்கம் என்னும் ஊரின 
சோழ பாண்டியர் ஆகிய முந் 

ர் 

ராதலின் பெரும்பாக்கனா 
நில மன்னர்களையோ 

என்றே கூறப்பெற்றார் . இவ் 
குறிக்கு மென்பர் . 

வாறு கூறப்பெறவே இடுகுறிப் 
நாலடியார் என்ற நூலில் பெயர் 
200 , 288 ஆம் செய்யுட்களில் 

மறைந்தொழிந்தது . 
இவருடைய 

பாடல் 
போத்தரையர் என்றும் வாதொகையில் வருகிறது . 


நின்றது . 


இவர் 


சேர 


ஒன்று 


பெரும்பிடுகு ...... மாறன் 


495 


பெருவாயில்முள்ளியார் 


பெரும்பிடுகு முத்தரையன்சுவரன் இவனை இரும்பிடர்த் தலையார் 
மாறன் இவன் முத்தரையர் என்னும் புலவர் பாடியுள்ளார் . 
மரபிலே தோன்றியவன் . திருச் | பெருவழுதி - பாண்டிய மன்னர் 
சிராப்பள்ளியை அடுத்த செந் 

களில் ஒருவனாகிய இவனுடைய 
தலை என வழங்கும் சந்திர 
லேகைச் 

முழுப்பெயர் பாண்டியன் 
சதுர்வேதமங்கலம் 

பல்யாகசாலை முதுகுடுமிப் 
என்ற ஊரில் 

ஊரில் உள்ள சிவன் 
கோயிற் சாசனத்தில் இவ 

பெருவழுதி என்பது . 
னுடைய திறத்தைப் 

பாண்டியன் பலவேள்விச்சாலை 

பாடிய 
நான்கு புலவர்களுடன் இவன் 

கள் அமைத்துப் பல வேள்வி 
களைச் செய்தவன் . 

இவன் 
சிறப்பு , பாக்களில் அமைந்துள் 

குமரி நாடும் பஃறுளியாறும் 
ளன . அப்புலவர்களில் பாச்சில் 

கடலால் விழுங்கப்படுவதற்கு 
வேள் நம்பன் பாடியுள்ள பாக் 

முன்பே தமிழகத்தில் வாழ்ந் 
களால் அழுந்தியூர் , மணலூர் , திருந்தவன் என்று தெரிகிறது 
கொடும்பாளூர் , காரை என்ற 

வனைக் காரிகிழார் என்னும் 
போர்க்களங்களில் மாறன் 

புலவர் பாடியுள்ளார் . மற்றும் 
என்ற மறுபெயர் பெற்ற இம் 

நெட்டிமையார் நெடும்பல்லி 
முத்தரையன் வெற்றிபெற்ற 

யத்தனார் முதலியவர்களும் 
வன என்றும் , வல்லம் , தஞ்சை 

பாடியுள்ளனர் . 
என்பன இவனுக்குரிய ஆட்சி 
யிடங்களாக அமைந் திருந்தன | பெருவழுதி - இவனுக்குப் பின் 
என்றும் அறியலாம் . மற்றும் 

னாளில் வழங்கியபெயர் கானப் 
ஆசாரியர் அநிருத்தர் , கோட் பேர் எயில் கடந்த உக்கிரப் 
டாற்று இளம்பெருமானார் , பெருவழுதி என்பது . இவன் 
குவாவங்காஞ்சன் என்னும் புல பழைய பாண்டியமன்னர்களில் 
வர்பாடிய பாடல்களும் ஒருவன் . சேரமான் மாரிவெண் 
சிதைந்தும் முழு 

உருவிலுங் கோவும் சோழன் இராசசூயம் 
காணப்பெறுகின்றன . 

ம் 
குவா 

வேட்ட பெருநற்கிள்ளி 
வங்காஞ்சன் பாடல்களில் இவனுக்கு நண்பர்கள் . இவன் 
இருந்து கண்ணனூர், அண்ணல் முன்புதான் திருக்குறள் அரங் 
வாயில் என்னும் இடங்களிலும் கேற்றப்பட்டதெனவும் அகநா 
இவன் பகைவரை வென்றவன் னூற்றைத் தொகுப்பித்தோன் 
என்று அறியலாம் . பெருமுத் இவனே எனவும் கூறுவர் . 
தரையர் என நாலடியாரில் கானப்பேர் என்பது இந்நாளில் 
குறிப்பிடப் பெறும் பெயர் 

காளையார் கோவில் 

என்று 
இவனையே குறிப்பதாக இருக்க வழங்குகின்றது . இங்கிருந்த 
லாம் . 

வேங்கைமார்பன் 

என்பவனு 

டைய கோட்டை முதலியவை 
பெரும்பெயர்வழுதி 

களை அழித்து வெற்றிகொண்ட 
மனனர்களில் ஒருவனாகிய இவனு 

மையால் இவனுக்குக் கானப் 

பேர் எயில் கடந்த என்னும் 
டைய முழுப்பெயர் பாண்டி 

உண்டாகியது . 
யன் 

அடைமொழி 
கருஙகையொள் 
பெரும் பெயர்வழுதி என்பது . 

இவனை ஐயூர்மூலங்கிழார் என் 
இவன் கவுரியர் வழித்தோன் 

னும் புலவர் பாடியுள்ளார் . 
லென்றும் தன்பால் வரும் இர பெருவாயில்முள்ளியார் இவர் 
வலர்களுடைய குறிப்பறிந்து ஆசாரக்கோவை 

என்னும் 
அவர் வேண்டுவன கொடுக்கும் நூலின் ஆசிரியர் . இவருடைய 
தோதயாளவ என்றும்கூறுவர் . முன்னோர்கள் 


பாண்டிய 


வாட் 


பேகள் 


பேகன் 


496 


பேரளம் 


சங்க 


னும் ஊரினராகையால் பேயனார் - சங்ககாலப் புலவர்களில் 
இவரைக் கயத்தூர்ப் பெரு ஒருவர் . இவர் முல்லைத்திணை 
வாயில் முள்ளியார் என்பர் . பாடுவதில் வல்லவர் . ஐங்குறு 
இவர் வாழ்ந்த பெருவாயில் நூற்றின் ஐந்தாம் நூறாகிய 
என்னும் ஊர்திருச்சிராப்பள்ளி முல்லைத்திணையைப் பாடியவர் 
மாவட்டத்தில் புதுக்கோட்டை இவரே . மற்றும் இவருடைய 
யைச் சார்ந்த குளத்தூர்த் பாடல்கள் அகநானூறு , குறுந் 
தாலுக்காவில் உள்ளது . 

தொகை ஆகியவைகளிலும் 

உள்ளன . 
பேகன் இவனுடைய முழுப் பேயாழ்வார் - 

இவர் திருமயிலை 
பெயர் வையாவிக்கோப்பெரும் 

யில் மாதவப் பெருமாள் கோவி 
பேகன் என்பது . இவன் ஆவியர் 

லுக்கு அண்மையில் ஒரு கிணற் 
குடியிற் பிறந்தவன் . ஆவியர் 

றின் இடையே மலர்ந்திருந்த 
முதல்வனான வேள் ஆவி என்ப 

செவ்வல்லி மலரில் 

மலரில் தோன்றி 
வன் பண்டைப்பொதினி நகரத் 

னார் . திருமாலின் சிறந்த அடியவ 
தின்கண் இருந்து அரசு புரிந் ராகிய இவர் மூன்றாவது திரு 
தவன் . அப்பொதினி பின் 

வந்தாதியைப் 

பாடினார் . 
னாளில்பழநி எனவும் வையாவி 

பொய்கையாழ்வார் , பூதத்தாழ் 
என்பது வையாபுரி 
வையாபுரி எனவும் 

வார் , பேயாழ்வார் என்னும் 
மருவி வழங்கலாயின . இது 

மூவரும் முதலாழ்வார் என்று 
திருவாவிநன்குடி 

யெனவும் 

கூறப்பெறுவர் . 
வழங்கும் . வையாவிக்கோப் 
பெரும்பேகன் சிறந்த வள்ள 

பேய்மகள் இளவெயினி 
லாவான் . 

மயில் 

காலப் பெண்பாற் புலவர்களில் 
ஒன்று கார்முகிலைக் கண்டு 

ஒருவர் . இளவெயினி என்பது 
தோகைவிரித்தாடியது . 

இயற்பெயர் . பேய் பிடித்தாற் 
அதனைக்கண்ட பேகன் அதன் 

போன்ற வேச 

வசத் 
ஆடலை வியந்தும் அது குளிரால் 

தோடிருந்தபடியால் பேய் மகள் 
நடுங்குகின்றதென்று எண்ணி 

என்னும் 

அடைமொழி உண் 
யும் தன்னுடைய உயர்ந்த 

டாகியிருக்கக் 

கூடும் என்று 
உடையாகிய போர்வையை 

தெரிகிறது . இவராற் பாடப் 
அதனுக்களித்து மகிழ்ந்தான் . 

பெற்றோன் சேரமான் பாலை 
அதனால் வனுடைய புகழ் 

பாடிய பெருங்கடுங்கோ .பாடல் 
என றுஞ் சிறந்தோங்குவதா 

புறநானூற்றிற் சேர்க்கப்பட் 
இவனுடைய மனை வி டிருக்கிறது . 
யின் பெயர் கண்ணகி . 

கண் 

பேரளம் - சோழவள நாட்டில்உள்ள 
ணகியோடு களிப்புற்று 

சைவத்தலங்களில் ஒன்று . 
வாழ்ந்த பேகன் நாளடைவில் 

மாயூரத்திலிருந்து 
ஒரு பரத்தையின் தொடர்பு செல்லும் வழியில் புகைவண்டி 
கொண்டு கண்ணகியை அறவே 

நிலையமாக இருக்கிறது . தஞ்சை 
மறந்தொழு 

தாழுகினான் . அப் மாவட்டத்தில் நன்னிலம் தாலு 
பொழுது அறிஞர்கள் சிலர் 

இருக்கிறது . 

இத் 
பேகனுக்கு அறிவுரைகள் கூறித் தலம் மிகவும் 
தெளியச் செய்தனர் . இவனைப் 
யானது . 

கோயில் முழுவதும் 
புகழ்ந்து பரணர் , கபிலர் , அரி 

செங்கற் கட்டிடமாக அமைந் 
பெருங்குன்றூர் 
கிழார் முதலிய புலவர்கள் பாடி 

திருக்கிறது . இத்தலத்தின் 

தேவாரப் பதிகம் 
யுள்ளனர் . 

போன பதிகங்களோடு சோர் 


ஒருநாள் 


யிற்று . 


திருவாரூர் 


காவில் 


பழைமை 


சில்கிழார் , 


மறைந்து 


பேராலவர்யார் 


457 


பேரெயின் முறுவலார் 


2 


பெறற் 


திருக்கலாம் . பேரளம் என்ப கன்பேரிசாத்தனார் என்றும்கூறப் 
தற்குப் பொருள் பெரிய உப் பெறுவர் . வண்ணக்கன் என்பது 
பளம் என்பது . ஆனால் இங்கு நாணயப் பரிசோதனையாளனுக் 
உப்பளம் ஒன்றும் இல்லை . குரிய பெயர் . இவர் அத் 

தொழிலை மேற் கொண்டிருந்த 
பேராலவாயார் - சங்ககாலப் புல வர் போலும் . இவருடைய 
வர்களில் ஒருவர் . மதுரையில் பாடல்கள் 

நற்றிணை 

புற 
சோமசுந்தரக் கடவுளின் திருக் நானூறு ஆகியவைகளில் சேர்க் 
கோயிலுக்கு ஆலவாய் என்னும் 

கப்பட்டுள்ளன . 
பெயருண்டு . சோமசுந்தரப் பேரிசாத்தனார் - ( உ ) இவர் இற் 
பெருமானுக்கும் பேராலவாயர் 

றைக்கு ஆயிரத்து எழு நூறு 
என்னும் பெயருண்டு . அப் 

ஆண்டுகட்கு முன்பு இருந்தவர் . 
பெயரைக் கொண்ட புலவர் 

கலைகளை நன்கு ஓதியுணர்ந்த 
இவர் , மதுரைப் பேராலவாயர் 

பெரிய புலவர் . வருடைய 
என்றும் கூறப் பெறுவர் . இவர் மனைவியின் பெயர் மானகை . 
மதுரையையும் பாண்டியமன்ன 

புலவர்களைப் பற்றும் வறுமை 
னையுந் தம்பாடலில் குறிப்பிட் 

இவரையும் பற்றியிருந்தது . அந் 
டிருக்கிறார் . ஒல்லையூர் தந்த 

நாளில் மதுரையில் நன்மாறன் 
பூதப் பாண்டியன் இறந்த 

என்னும் பாண்டிய மன்னன் அரசு 
பொழுது அவர் மனைவி தீப் 

புரிந்திருந்தான் . புலவர் அம் 
பாய்தல் கண்டு வருந்திப் பாடி மன்னனிடம் பரிசு 
யுள்ளார் . இவருடைய பாடல் 

பொருட்டுச் சென்றார் . அவன் 
கள் அகநானூறு , புறநானூறு புலவரைப் பாராட்டிப் போற் 
நற்றிணை முதலியவைகளிற் றிச் செய்ய வேண்டிய சிறப்புக் 
சேர்க்கப்பட்டிருக்கின் றன . களைச் செய்தானாயினும் விரை 

வாகப் பரிசு கொடுத்தனுப்பா 
பேராவூரான் - இவன் தொண்டை மல் எக்காரணத்தாலோ பரிசு 
நாட்டில் பேராவூர் என்னும் கொடுக்கக் காலந் தாழ்த்தான் . 
ஊரில் 

வாழ்ந்திருந்தவன் . விரைவாகச் செல்ல விரும்பிய 
வேளாள குலத்தினனாகிய இவர் அவன் மீது பாடல் ஒன் 
இவன் பெருஞ்செல்வமுடையவ றைப் பாடிவிட்டுப் பரிசிலைப் 
னாகவும் தாராள மனப் 

பெறாமலே சென்று விட்டார் . 
பான்மை 

யுடையவனாகவும் 
இருந்தான் . புலவர்கட்குப் 

பேரியாறு - இவ் வாறு ஆனைமலை 
பொன்மாரிபொழிந்தான் பசித்த 

யில் உண்டாகி மேற்கு நோக் 

கிச் சென்று கடலை யடைவது . 
வர்கட்குச் சாதி பேதம் பாராட் 
டாமல் உண விட்டான் . புலையர் 

செங்குட்டுவன் மலை வளங் 

காணச் சென்ற போது இந்த 
களையும் உடன்வைத்து உண்ட 

ஆற்றின் கரையில் தங்கினான் . 
தாகவும் உரைப்பர் . இவன் 
செயலை நோக்கின் , பேரெயின்முறுவலார் - சங்ககாலப் 
" கற்றவர்க்கும் ......வண்மைகை புலவர்களில் ஒருவர் . சோழ 
உற்றவர்க்கும் ஒன்று 
ஒன்று சாதி நாட்டிலே காவிரியின் 

தென் 
நன்மை தீமையில்லையால் " கரையிலே பேரெயில் என்னும் 
என்பதன் பொருள் 

தேவாரப் பாடல் பெற்ற சிவப் 
விளங்கும் . 

பதி ஒன்றுள்ளது . அஃது இவ 

ருடைய ஊராக இருக்கலாம் . 
பேரிசாத்தனார் - ( க )சங்ககாலப்புல இவருடைய பாடல்கள் புற 
வர்களில் ஒருவர் . வடமவண்ணக் நானூறு , குறுந் தொகை முத 

.. பெ . அ . - 82 


நன்கு 


பேரையூரார் 


498 


பொங்கல் 


ளன . 


கால 


சில 


பைரவ சம் 
ஆறனுள் 


லியவைகளிற் சேர்க்கப் பட்டுள் முகம் ; படைத்தற் கடவுளான 

பிரமன் முன்பு ஐந்து முகங்க 
பேரையூரார் - இவர் ஒரு வேளா 

ளோடு இருந்தான . ஒரு முறை 
ளர் . சிறந்த கொடையாளி . 

சிவபிரானை இகழ்ந்த காரணத் 
மாறுபாட்டால் வறிய 

தினால் மேல்நோக்கியிருந்த அத் 
நிலையை அடைந்தார் . தம்மிடம் 

தலையைக் கிள்ளி அவனுடைய 
வந்த ஒரு புலவருக்கு அரிசிச் 

செருக்கையழிக்கப் பைரவரைச் 
சோற்றை முன்னர்ப் படைத்து 

சிவபிரான் படைத்தார் . பைர 

வர் 
விட்டுப் பிறகு தாம் கூழுண்டு 

மேல் 

நான் முகனுடைய 
வெளியே வந்தார் . 

நோக்கிய அத் தலையை கிள்ளி , 

புலவர் 
இவரைப் பார்த்து " நீர் சிறந்த 

அதன் ஓட்டில் செருக்கு மிகுந்த 
உணவுகளை உண்டீரோ " என்று 

முனிவர்கள் , தேவர்கள் 
கேட்க இவர் தம்முடைய 

முதலியவர்களின் இரத்தத்தைப் 
வயிற்றைக் கீறித் தாம் உண்ட 

பிச்சையாக ஏற்று , அவர்களைச் 
கூழைக் காட்டினார் . 

செருக்கடக்கி நல்லறிவு பெறச் 

செய்தார் . இக்கடவுள் ஊழி 
பைரவகொண்டா ஆந்திர நாட் 

யிறு தியில் சிவபிரானுடைய 
டில் நெல்லூர் மாவட்டத்தில் 

ஆணையால் யாவற்றையும் 
உதயகிரியில் இருந்து வடமேற் 

அழிப்பார் . இவருக்கு நான் 
கில் 28 மைல் தொலைவில்உள்ள 

மறையே நாய் வடிவுடன் ஊர்தி 
ஒரு குன்று . இதில் உள்ள ஒரு 

யாக இருக்கிறது . 
குறுகிய பள்ளத்தாக்குச் சரி 

யம் சைவசமயம் 
விலே பாறையைக் குடைந்து ஒன்று . 
கோயில் செய்துள்ளனா . 
பள்ளத்தாக்கின் கீழ்க் கோடி பொகுட்டெழினி இவன் அதிய 
யிலே அங்குப் பாயும் ஓர் ஓடை 

மான் நெடுமான் அஞ்சி யி 
யின் ஒரு பக்கத்திலே பைரவ 

மகன் . இவன் தன் 
ருக்கு ஒரு கட்டுக் 

கோயில் 

னுடைய இளமைப் பருவத்தில் 
இருக்கிறது . இக் கோயிலுக்கு இனப நலத்திலேயே பொழுது 
எதர்ப்புறத்திலே ஓடையின மறு போக்கினான் . 

அதியமான் 
பக்கத்தில் பாறைச் சரிவில் நெடுமானஞ்சியிடம் பேரன் 
எட்டுக் குடைவுக் கோயில்கள் புடையவராக இருந்த ஒளவை 
உள்ளன . மகேந்திரன் 

யார் அவன் மகனாகிய 
மல்லன் காலத்துப்பல்லவக்கலை னுக்கு அறிவுரைகள் பல கூகூறி 
வடிவங்களாகவே அவை 
விளங்குகின்றன . ஒவ்வொரு பொங்கல் - பொங்கல் எனின் உலை 
கோவிலிலும் சிவபிரானுடைய 
இலிங்கவடிவம் உள்ளது . 

யிலிட்ட அரிசி மேலே பொங்கி 
வருதலை உணர்த்தும் . கை 

தைத் 
பைரவர் - சிவமூர்த்தங்களில் ஒரு 

திங்கள் முதனாளில் மிகு சிறப் 
வர் . இவரை வழிபடுவோரும் 

பாக இப் பண்டிகை கொண் 
பைரவர் எனப் பெறுவர் . இவர் டாடப்படுகிறது . 
வீற்றிருப்பது பைரவபுவனம் . பொருள்கள் புதிதாக விளைந்து 
தோற்றம் நீலநிறம் . 

வீட்டுக்கு வருதல் இத்திங்க 
திருவடிகளில் சிலம்பு , மார்பில் ளிலே யாகும் . மற்றும் பல 
தலைமாலை ; கைகளிற் சூலம் , 

காரணங்களைக் கொண்டும் இப் 
மழு , பாசம் , உடுக்கை , முக் பொங்கல் மிகுந்த சிறப்பினை 
கண்கள் ; கோரப்பற்கள் ; செஞ் 

யுடையது . உலையிலிட்ட அரிசி 
சடை சீற்ற நகை கொண்ட 

பொங்கும் பொழுது , மாடுங் 


னுடைய 


இவ 


மா 


னார் . 


றது . விளை 


. 


பொதியமலை 


499 பொத்தப்பிக் ... சோடம்காராசன் 


கன்றும் பெருகப் பெருக | பொதியமலை அகத்தியர் - 

இவர் 
நோயும் பிணியும் தீரத் தீரச் பொதிய மலையில் தங்கியிருந்த 
சங்கராதேவிக்குப் பொங்கலோ படியினால் பொதியமலை அகத்தி 
பொங்கல் என்று கூவும் பழக் 

என்று பெயர் பெற்றார் . 
கம் இன்றும் நாட்டுப்புறங் சிவபெருமானுக்கும் உமா 
களில் இருந்து வருகிறது. தேவிக்கும் திருமணம் நிகழ்ந்த 
பொங்கலை யடுத்த மறு நாளில் காலத்தில் கைலையில் இருந்து 
மாடுகளின் பொருட்டுப் பொங் சிவபெருமானால் உலகத்தைச் 
கல் வைத்து அவைகளைப் பூசித் சமப்படுத்துதற் பொருட்டு 
தல் மாட்டுப் பொங்கல் எனப் அனுப்பப்பட்ட அகத்தியர் 
பெறும் . இதற்கு அடுத்தநாள் இவரே என்பர் . 
கன்னிப் பொங்கல் எனக் கூறப் 
பெறினும் அன்று எவ்விதமான 

பொதியவெற்பன் - பொதியமலைக் 
பொங்கலும் வைக்கப் பெறுவ 

குத் தலைவனாக விளங்கிய படி 
தாகத் தெரியவில்லை . இந்த 

யால் பாண்டியனுக் குண்டாகிய 
நாளில் கன்னிப் பெண்கள் முன் 

சிறப்புப் பெயர் . 
னாளில் பொங்கல் 

வைத்தன 
ரென்று தெரிகிறது . 

பொதினி 

முருகப் பெருமான் 
திருக்கோயில் கொண்டிருக்கும் 

ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகத் 
பொதியமலை - தமிழகத்தில் பாண் 

திகழும் பழனிமலை முன்னாளில் 
டிய நாட்டில் உள்ள ஒரு மலை . 

பொதினி என்னும் பெயரோடு 
தேவரெல்லோருங் கூடியிருத் 

விளங்கியது . 
தற் கிடமாதலின் இதனைப் 
பொதுவில் எனவழங்கினரென | பொதும்பில் - பாண்டிய நாட்டில் 
வும் அது நாளடைவில் பொதி 

மதுரைத் தாலுகாவில் உள்ள 
யில் என மருவிற்றென்றும் கூறு தோர் ஊர் . இப்போது 
வர் . இம்மலை அகத்தியருக்கு பொதும்பு எனவழங்குகிறதாம் . 
இருப்பிடமென்றும் , அகத்தியர் 

இவ்வூரில் சங்ககாலத்தில் பல 
தமிழ் இலக்கண ஆசிரியராகை 

புலவர்கள் இருந்தனர் என்று 
யால் தமிழ் பிறந்தமலையென்றும் 

சங்க நூல்கள் கூறுகின்றன . 
பாராட்டித் தமிழ் நூல்கள் 
கூறும் . மயமலையினும் பொத்தப்பிக் காமதேவ சோடமகா 
பொதியமலை அகவை முதிர்ந்த 

ராசன் இவன் பொத்தப்பி 
தென்பர் . இம்மலையை அகத்திய நாட்டிலிருந்த ஒரு சிற்றரசன் . 
மலை என்றுங் கூறுவர் . 6125 பொத்தப்பி என்பது கடப்பை 
அடி உயரம் உள்ளது . இம்மலை மாவட்டத்திலுள்ள ஓர் ஊர் . 
யில் மனிதர் இயங்குதற் கரிய அதனைச் சூழ்ந்த நாடு பொத் 
விடத்தில் அகத்தியர் இன்றும் தப்பி நாடாகும் . அந்நாட்டை 
வாழ்ந்திருப்பதாகவும் அவரைச் யாண்டவர்கள் பொத்தப்பிச் 
சித்தர்கள் பார்க்கக் கூடும் என் சோடர் எனப்படுவர் . அவர்க 
றுங் கூறுவர் . இம்மலையின் ளில் ஒருவனே இவன் . இவன் 
வளத்தைக் காண்பதற்கு வந்த குலோத்துங்க சோழனுக்குக் 
காயசண்டிகை விருச்சிகன் என் கப்பஞ் செலுத்திக் கொண்டு 
னும் முனிவன் உண்ணுதற்கு அரசாட்சி புரிந்த ஒரு சிற்றர 
வைத்திருந்த கனியைக் காலாற் சன் என்பதுகர்னூல் மாவட்டம் 
சிதைத்து யானைத்தீ என்னும் திரிபுராந்தகத்திலுள்ள 
பெரும் பசியை , அடையுமாறு வெட்டுக்களால் அறியப் படு 
சாபம் பெற்முள் . 

கிறது . 


கல் 


* 


* 


உளது . 


கின்றது . 


ரசனும் தடைபட 
GNAR 
பொத்தப்பி நாடு 

500 

பொம்மலாட்டம் 
பொத்தப்பி நாடு - இதன் தலைநக பொருதுவென்று தோற்கடிக்க 
ராயிருந்த பொத்தப்பி என் 

எண்ணி 

ஆவனபுரிந்தான் . 
னும் ஊரினால் இப்பெயர் வக் இவர் இடையே புகுந்து அற 

என்பர் . கல்வெட்டுக் வுரைகள் பல கூறினார் . இவ் 
களால் அத்திராலா , குண்ட வாட்சி உனக்குப் பின் அவர் 
லூரு , கொத்தமல்லி , நந்தலூரு களையே சேரும் . தந்தையும் மக் 
தங்கருேஎன்னும் ஊர்கள் பொத் களும் போரிட்டு 

ஒருவரை 
தப்பி நாட்டைச் சேர்ந்தவை யொருவர்வெல்லல் வசையாகும் . 
என்று கருதலாம் . பொத்தப்பி நீ ஆட்சியை விட்டு மறுமைக் 
என்னும் ஊர் இப்போது ஆங் காவன புரிதல் நல்லது என்று 
திர நாட்டில் கடப்பை மாவட் உரைத்தார் . இவர் உரைகளைக் 
டத்தில் புல்லம் பேட்டைத் கேட்ட மன்னன் வடக்கிருந்து 
தாலுகாவில் 

இவ் உயிர் விட முடிவு செய்தான் . 
வூர்ப் பக்கத்தில் தெற்கில் இவரும் அவனோடு வடக்கிருந்து 
பெண்ணையாற்றின் துணையாறா உயிர் விட எண்ணினார் . ஆயி 
கிய செய்யாறு ஓடுகின்றது : இந் னும் அந்நாளில் இவர் இளைஞ 
நாடு ஒரு செழிப்பான பள்ளத் ராகவும் மக்கட் பேற்றை அடை 
தாக்கில் அமைந்துள்ளது . இந் யாதவராகவும் இருந்தபடியால் 
நாட்டின் வழியே அரக்கோணம் 

இவரும் தன்னோடிருந்து உயிர் 
கடப்பை இருப்புப்பாதை செல் விடுதலை மன்னன் தடுத்து விட் 

இதன் மேற்கில் டான் . இவர் அம்மன்னன் மீது 
சேஷாசலம் என்னும் மலைத் பலபாடல்களைப் பாடியுள்ளார் . 
தொடரும் , கிழக்கில் சிறுமலைத் 
தொடர்களும் உள்ளன . இந் 

பொப்பணகாங்கேயன் இவன் 
நாட்டில் உடுப்பூர் என்னும் 

கொங்குவள நாட்டில் மோரூரில் 
கண்ணப்ப நாயனார் 

காங்கேயர் குடும்பத்தில் தோன் 
பிறந்ததாகப் பெரிய புராணம் 

றியவன்.தமிழறிவும் கொடைப் 
பகர்கின்றது . 

பண்பும் ஒருங்கே அமையப் 
பொத்தியார் - இவர் சோழ நாட் 

பெற்றவன் . அடியார்க்கு நல் 
டிலே உறையூரிலே இருந்தவர் . 

லாரைக் கொண்டு சிலப்பதி 
கல்வியறிவிற்சிறந்து விளங்கிய 

காரத்திற்கு உரை எழுதுவித்த 
பெரும்புலவர் , உண்மையும் 

வன் இவனே . அடியார்க்கு நல் 
நேர்மையும் உடைய நுண்ணறி 

லார் உரையெழுதிய காலத்தில் 
இவருடைய மனைவி 

அவருடைய குடும்பத்தையும் 
யின் பெயர் விநயசீலை . 

தன் வீட்டில் வைத்துப் பாது 

இவர் 
காலத்தில் உறையூரில் கோப் 

காத்து அடியார்க்கு நல்லார்க்கு 
பெருஞ்சோழன் அரசு புரிந் 

அடியாராகவும் அமைந்து நின்று 
திருந்தான் . அவன் இவருடைய 

புகழ் கொண்டவன் . இவன் 
புலமை நலத்தையுணர்ந்து இவ 

கி . பி . கஉ ஆம் நூற்றாண்டி 
ரோடு நட்புக் கொண்டிருந் 

னன் என்பர் . 
தான் நெறிவழுவாத 

பொம்மலாட்டம் பொம்மைகளை 
நீர்மையனாயினும் இவருடைய 

ஆட்டும் ஆட்டம் பொம்மலாட்ட 
நீதிமுறைகளைக் கேட்டு அதன் 

மாகும் . பொம்மைகளின் உறுப் 
வழி ஒழுகி 

ஒழுகி நின்றான் . இவ புக்களில் கயிறுகளைக் கட்டி 
னுடைய மக்கள் இவனைவென்று வேறோர் இடத்தில் இருந்து 
அரசினைத் தாம் கைப்பற்ற 

கயிறுகளை இழுப்பதால் பொம் 
எண்ணினர் . 

மைகள் ஆடும் . நாடகங்களைப் 
அவர்களைப் 

இப்பொம்மலாட்டம் 


ஊரில் 


வாளர் . 


தான் . 


1 


பொம்முதுரை 


501 


பொருநராற்றுப்படை 


பிறகு 


நடை 


ஊர் 


நடைபெறும் . இவ்வாட்டவிளை யானையைச் சினத்தாற் கொன் 
யாட்டுத் திருவள்ளுவர் காலத் றார் . 

அரசனுடைய 
திற்கு முன்பிருந்தே 

வேண்டுகோட்படி 

அதனைப் 
பெற்று வருகிற தென்பது , பிழைத்தெழச் செய்தார் . 
நாணகத் தில்லா ரியக்கம் பொய்கை ஆழ்வார் - இவர் திரு 
மரப்பாவை , 

மாலின் பாஞ்ச சன்யத்தின் 
நாணால் உயிர்மருட்டி யற்று 

கூறாகக் காஞ்சிபுரத்தில் ஒரு 

தாமரைத் தடாகத்தில் பிறந் 
என்னும் திருக்குறளால் பெறப் 

தார் . திருமாலிடம் பேரன்பு 
படுகிறது . 

கொண்டார் . 

இவர் பாடிய 
பொம்முதுரை 

இவன் கட்ட பாடல்கள் 

நூறு . அதற்கு 
பொம்முவின் வழிமுறையினன் . முதல் திருவந்தாதி என்று பெயர் . 
இராசபாண்டியன் என்பவ பொய்கையிற் பிறந்த படியி 
னுடைய மகன் . துரைமல்லு னால் பொய்கையாழ்வார் என்று 
என்பவனுக்குத் தம்பி . அவ 

பெயர் பெற்றார் . 
னுக்குப் பிறகு ஆட்சி தொடங் 

பொய்கையார் - சங்ககாலப்புலவர் 
கிப் பாஞ்சாலன் குறிச்சியை 

களில் ஒருவர் . இவருடைய 
ஆண்டான் . 

நேரியமுறையில் 

மலைநாட்டில் 

உள்ள 
ஆளவில்லை . சேவல் போர் விடு 

தொண்டி எனத் தெரிகிறது . 
வதிலும் இன்பக்களியாடல்களி 

இவர் சேரமான் கணைக்கால் 
னும் பொழுது போக்கினான் . 
பாளையம் பலவகையிலும் அல் 

இரும்பொறையினுடைய நண் 

பரும் அவைக்களப் புலவரும் 
வலையடைந்து நொந்தது . இவன் 

ஆவர் . தம் அரசனைச் சோழன் 
ஆறு ஆண்டுகள் ஆண்டபின் 

செங்கணான் வென்று சிறைப் 
காலமானான் . 

படுத்திய போது அவனைச்சிறை 
பொம்மையர் - ( க ) கோவூரில் மீட்க இவர் பாடியது களவ 
இருந்த வீரசைவர் . இவர் சம நாற்பது என்னும்சிறந்த நூலா 
ணரிடஞ் சொற் போரிட்டார் . கும் , இவர் சேரமான் கோக் 
அவர்கள் தெய்வத் தன்மையை கோதைமார்பன் என்பவனையும் 
வெளிப்படையாகக் காட்ட பாடியிருக்கிறார் . இவருடைய 
வேண்டுமென்று கேட்டார்கள் . பாடல்கள் புறநானூறு நற் 
இவர் என்ன செய்யவேண்டு றிணை முதலியவைகளிற் சேர்க் 
மென்று கேட்டார் . சமணர் கப் பட்டிருக்கின்றன . 
கள் , " இதோ எதிரில் இருக்கும் பொருநராற்றுப்படை பத்துப் 
ஆலமரத்தைச் சுட்டெரிக்கி 

பாட்டினுள் இரண்டாவதாக 
றோம்.நீர் அதனை மீளவுந்தளிர்க் 

அமைந்துள்ளது . 
கச் செய்யும் பார்க்கலாம் ” என் 

களையுடையது . பரிசில் பெறக் 
றார்கள்.இவர் அவ்வாறே செய்து 

கருதிய ஒரு பொருநனைப் பரி 
சிவபெருமானுடைய முழு 

சில் பெற்றானொருவன் இளஞ் 
முதற்றன்மையைக் 

காட்டிச் 

சேட் சென்னியின் 
சமணர்களை அழித்தொழித்தார் . 

சோழன் கரிகாற் பெருவளத் 
பொம்மையர் ( உ ) இவர் ஒரு தானிடத்தே ஆற்றுப் படுத்தி 
வீர சைவர் . பாவூரில் இருந்த யதாக அக்கரிகாற் பெருவள 
வர் . இவர் கல்லைக்காளையாக்கி வனை முடத் தாமக்கண்ணியார் 
மேயவிட்டார் சோளத்தைச்சிவ பாடியது . இது கரிகாற் பெரு 
லிங்க உருவமாக்கினார் . தம்மை வளவனுடைய கொடையையும் 
யெதிர்த்து வந்த அரசனுடைய அவனுடைய வீரத்தையும் 

அவன் 


248 அடி 


மகனாகிய 


- 
பொருந்தில் இளங்கீரனார் 

502 

பொன்னனையாள் 
ஆண்ட சோழ நாட்டின் வளத் பட்டதாகவும் கூறுவர் . மக்கள் 
தையும் காவிரியாறு பயன்படு வழக்கில் பொன்பேத்தியாக 
தலையும் நன்றாகக் கூறும் . மாறிவிட்டது . இவ்வூரில்பதி 

னொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந் 
பொருத்தில் இளங்கீரனார் - சங்க 
காலப் புலவர்களில் ஒருவர் . 

திருந்த புத்தமித்திரர் என்பவர் 

வீரசோழியம் என்னும் இலக் 
பொருந்தில் என்னும் ஊரில் 
வாழ்ந்திருந்தவர் . இவருடைய 

கண நூலை இயற்றினார் . பொன் 
பாடல்கள் அகநானூற்றிலும் 

பற்றிக்காவலன் என்னும் அர 

சன் இவ்வூரையாண்டான் . இவ் 
புறநானூற்றிலுஞ் சேர்க்கப் 
பட்டிருக்கின்றன . 

வூர்தஞ்சை மாவட்டத்திலுள்ள 

ஆவுடையார்கோவிலில் இருந்து 
பொல்லாப்பிள்ளையார் - திருநாரை 

திருப்புன வாயிலுக்குச் செல் 
யூரில் எழுந்தருளிய ஆனை முகக் லும் வழியில் இருக்கிறது . 
கடவுள் . அபயகுல சேகர பொன்முடியார் - சங்ககாலப்புல 
சோழராசன் படைத்த பழம் 

வர்களில் ஒருவர் . சேரமான் 
முதலியவைகளை உண்டு நம்பி 

தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் 
யாண்டார் நம்பிக்குத்திருமுறை 

இரும்பொறையென்னும் மன் 
யிருந்த இடத்தைக் கூறியவர் . 

னன் காலத்தவர் . தகடூர்யாத் 
பொறையாற்றுக் கிழான்பெரியன் திரை என்னும் நூலில் இவர் 
தஞ்சை மாவட்டத்திலுள்ளது பாடியசிலசெய்யுட்கள் உள்ளன. 
பொறையாறு என்னும் ஊர் . இவருடைய பாடல் புறநானூற் 
நெய்தல் வளம் நிறைந்த இந்த 

றிற் சேர்க்கப்பட்டிருக்கிறது . 
ஊரில் வாழ்ந்திருந்தவன் பெரி பொன்விளைந்தகளத்தூர் - இவ்வூர் 
யன் . இவன் சிறந்த கொடை ஒத்திவாக்கம் புகைவண்டி நிலை 
வள்ளலாய் வாழ்ந்தான் . பரி யத்திற்கு அண்மையில் உள்ளது . 
சிலர்கள் எப்பொழுதும் இய ஊர்மிகச் செழிப்பானதாகை 
னிடம் வந்து கொண்டே யிருப் யால் நெல்மிகுதியாக விளைந்து 
பார்கள் . இவனைப் புலவர்கள் அதனால் பொன்னைமிகுதியாகக் 
பலர் புகழ்ந்து பாடியுள்ளனர் . கொடுத்தமையின் இவ்வாறு 
பொற்கைப்பாண்டியன் - இவன் தன் 

பெயர்பெற்றது . இவ்வூர்புல 
னுடையகையைக்கீரந்தையென் 

வர்கள் பலரைப்பெற்றெடுத்த 
னும் அந்தணன் பொருட்டு புகழுடையது . படிக்காசுப் புல 
நிகழ்ந்த ஒரு தவறுதலுக்காகத் வர், அந்தகக்கவி வீரராகவ முத 
துணித்து விட்டுப் 

லியார் , நளவெண்பாப் பாடிய 
பொன்னாற் கை செய்து அதனைப் 

புகழேந்திப்புலவர் ஆகியோர் 
பூட்டிக்கொண்டமையின் பொற் 

இவ்வூரில் தான் தோன்றினர் . 
கைப் பாண்டியன் என்று சிறப் பொன்னம்பலம் - திருத்தில்லையில் 
புப் பெயர் பெற்றான் . 

கூத்தப்பிரான் திருக்கூத்தியற் 
பொன்பற்றி 

இவ்வூரின் பெயர் றும் திருக்கோயிலாகிய அம்ப 
பொன் பெயர்த்தி என்று அறிஞர் 

லம் பொன் தகடுவேயப்பெற்றி 
கூறுவர் . பழையகாலத்து அர 

ருத்தலால் 

பொன்னம்பலம் 
சன் ஒருவனுடைய 

என்று பெயர்பெற்றது . 
, 
கணக்கற்றபொருளைப்பகைவர் 
கள்பெயர்த்துக்கொண்டு சென் 

தில் உருத்திரகணிகையர் குலத் 

திற்பிறந்தவள் . 
றதாகவும் தனால் பொன் 

தேடிய 
பெயர்த்தி என்று பெயர் ஏற் 

சிவனடியார்கட் குண விடுதல் 


பிறகு 


பலம் 


க 


இவள் தான் 
பொருளைக் கொண்டு 


பொன்னனையாள் 


508 


போகையர் 


முதலிய 


செய்து 


டில் 


மனக் 


சிவத்தொண்டுகள் | பொன்னிடும்பாறை - இரத்தினகிரி 

கொண்டிருந்தாள் . என்னும் வாட்போக்கியில் குன் 
இவள் இறைவனுடையதிருவுரு 

றின் மீதுள்ள ஒருபாறை . இப் 
வை அழகாகச் செய்துக்கண்குளி பாறையில் சிவருெமான் சுந்தரர் 
ரப்பார்க்கவேண்டுமென்று எண் 

குப் பொன்னளித்த படியினால் 
ணினாள் . ஆயினும் அதற்குப் 

இவ்வாறு பெயர்உண்டாகியது 
போதியபொருள் அவளிடத்தில் 

என்பர் . 
இல்லை . அதனால் மிகுந்தகவலை | பொன்னித்துறைவர் - சோழமன் 
கொண்டிருந்தாள் . இறைவன் னர்கள் காவிரியாற்றுத் துறை 
பொன்னனையாளுடைய மனக் கட்குத்தலைவர்களாகி விளங்கிய 
கவலையைப் போக்கவெண்ணி 

படியால் பொன்னித்துறைவர் 
னார் . ஒருசித்தரைப்போல் வடி என்று பெயர்பெற்றனர் . 
வங்கொண்டு இவளுடைய வீட் 

பொன்னியாறு - கொங்குநாட் 
டிற்கு வந்தார் . பொன்னனையாள் 

உள்ள 
சித்கரைப் போற்றிப் புகழ்ந்து 

கஞ்சமலையில் 
வழிபட்டு மகிழ்ந்தாள் . சித்தர் 

தோன்றிக் காவிரியிற் கலக்கும் 
பொன்னனையாளுடைய 

ஒருசிற்றாறு . 
கவலையைப் பற்றி உசாவினார் . 

போகர் முனிவர்களிற் சிறந்து 
அவளுடைய எண்ணத்தைத் 

விளங்கியவர் . சிறந்த அழ 
தாம் நிறைவேற்றுவதாகத்திரு 

கோடு திகழ்ந்திருந்தார் . துறந்த 
வாய்மலர்ந்தருளினார் . அவளி 

வராக இருந்தும் இந்திரன் 
டமிருந்த உலோகங்களை யெல் 

போல் உயர்ந்த போகங்களை 
லாம் கொண்டுவரச்செய்தார் . 

யெல்லாம் இவர் நுகர்ந்திருந்தா 
அவைகளின் மீது திருநீற்றைப் ராதலால் போகர் என்று பெய 
பூசினார் . " இவைகளை உலையி ரடைந்து விளங்கினார் . சட்ட 
லிட்டு உருக்குவாயானால் செம் 

முனி . மச்சமுனி, கமலமுனி , 
பொன்னாக மாறும் . அதனைக் நந்தீசர் , கொங்கணர் , கருவூர்த் 
கொண்டு 

உன்னுடைய விருப் தேவர் முதலிய பலர் இவரிடம் 
பத்தை நிறைவேற்றிக்கொள்வா அருளுரை பெற்று மாணவர் 
யாக என்று கூறி மறைந்தருளி 

விளங்கி இருந்தனர் . 
பொன்னனையாள்சித்த 

போகர் பேரழகும் உடல் வன் 
ரைக்காணாது மயங்கித் தயங்கி 

மையும் நீண்ட ஆயுளும் படைத் 
னாள் . பிறகு ஒருவாறு தெளிந் 

திருந்தார் . தவச்சிறப்பால் 
தாள் . பிறகு தகுந்த ஆட் 

காயசித்தி பெற்ற இவர் பல 
களைக்கொண்டு இறைவனு 

நுட்பமான முறைகளை யெல் 
டைய திருவுருவத்தை வார்க்கச் 

லாம் கண்டறிந்து அவைகளைச் 
செய்தாள் . 

வார்க்கப்பட்ட செய்யுள் வடிவில் பாடிவைத் 
உருவம் மிகுந்த அழகோடு விளங் 

துள்ளார் . அப்பாடல்கள் 

போகர் 
கியது . அழகைக்கண்டு வியந்த 

ஏழாயிரம் என்னும் 
அவள் அவ்வுருவத்தின் கன்னத் 

பெயரோடு சிறந்து விளங்கு 
தைக்கிள்ளி , 

ஆ ஆ என்ன 
பேரழகு என்று , கை நெரித்துக் 

போகையர் இவர் கெம்பாவில் 
கொண்டாள் . அவ்வாறு அவ 

வாழ்ந்திருந்த ஓர் அந்தணச் 
ளால் கிள்ளப்பட்டவடு இன்றும் சிவனடியார் . சிவபிரான் நீசக் 
அப்பெருமானுடைய திருவுரு 

கோலம் பூண்டு இறந்த கன்றி 
வில் அமைந்துள்ள தென்பர் . னைத் தோளில் தூக்கிக் கொண்டு 
இவளுடைய செய்தி பலராலும் இவரிடம் வந்தார் . இவர் சிவ 
போற்றப்பெறும் . 

னடியார் என்று எதிர்கொண்டு 


களாக 


னார் . 


கின்றன . 


போசன் 


504 


போதிதருமர் 


போசனுடைய 


எம் 


லிங்க 


போற்றினார் . நீசக் கோலச் சிவ 

அவைக்களப் 
பிரான் போகையரைப்பார்த்து , புலவனே . 
" இக் கன்றினிடம் நமக்கு போ தலகிரி அகத்தியர் - இவ்வகத் 
மிகுந்த விருப்பம் உண்டு . 

தியர் பௌத்தமதத்தைச் சேர்ந்த 
இதனை நீரே சமைப்பீராக " 

வர் . அவலோகிதன்பால் தமிழ் 
என்று சொன்னார் . போகையர் 

கற்று உலகத்தாருக்கு வேண் 
அவ்வாறே செய்தார் . அந்தணர் 

டிய இலக்கண 

நூல்களைச் 
கள் சினங்கொண்டு மடத்தைத் 

செய்தார் . போதலகிரி என்பது 
திறந்து உள்ளே புகுந்தார்கள் . 

மேற்கு மலைத்தொடரில் மைசூர் 
நீசக்கோலச் சிவபிரான் மறைந் 

நாட்டில் உள்ள மலைப் பகுதி 
தார் . அந்தணர்கள் திகைத்து நின் 

யாகும் . அங்கு இவர் தங்கி 
றார்கள் . போகையர் அந்தணர் 

யிருந்த படியால் போதலகிரி 
களைப்பார்த்து , " உங்களுடைய 

அகத்தியர் என்று கூறப் பெற் 
அந்தணத் தெருவுக்கு நாம் வர 

றார் . 
வில்லை . தனித்திருக்கும் 
முடையஇருப்பிடத்தில் நீங்கள் 

போதாயனர் - இவர் கௌதமர் 
வந்து தொல்லை கொடுத்த படி 

காலத்திற்குப் பின்னிருந்தவர் . 
யால் உங்களூரில் நானும் சிவ 

கிருட்டிணயசுர் வேதத்தைப் 
மூர்த்தியும் இரோம் 

பிரமாணமாகக் கொண்டவர் . 
என்று கூறி அவ்வூரை விட்டுப் 

இவர் தமது நூலில் கௌத 
புறப்பட்டார் . சிவலிங்கத்திரு 

மரைக் குறிப்பிடுகிறார் . அற 
வுருவங்களும் மறைந்தன . சிவ 

நூல்கள் செய்த நால்வருள் 
லிங்கங்கள் மறையவே 

ஊர் இவர் ஒருவர் . அற நூலையன்றி 
வளங் குன்றியது . அந்தணர் 

மீமாம்ச சூத்திர விருத்தி என் 
கள் போகையரை 

னும் நூலையும் எழுதியுள்ளா 
குறையிரந்து பழைமை போல் 

ரென்றும் 

கிருதகோடி 
நலம் பெற்றார்கள் . 

என்னும் பெயரை 

பெயரை உடையது 

என்றுங் கூறுவர் . 
போசன் - இவன் ஏறக் 
இவன் ஏறக் குறைய 

போதி - ஓர் அரசமரம் . இது பல் 
இரண்டாயிரம் ஆண்டுகட்கு 

குனி நதிக்கரையில் உள்ளது . 
முன்னர் விதர்ப்ப நாட்டில் சிந் புத்தர் இதன் நிழலில் தவஞ் 
துலன் என்னும் மன்னனுக்கு 

செய்து கொண்டிருந்தார் . அப் 
மைந்தனாகத் தோன்றினான் . 

பொழுது நான்கு வகைச்சத்திய 
சிறிய தந்தையாகிய முஞ்சன் ஞானமுண்டான 
என்பவன் இவனை வஞ்சமாகக் 

இதற்கு மகாபோதி என்று 
கொன்றொழிக்க 

பெயருண்டாகியது . 
னாயினும் இவன் மாண்டொழி போதிதருமர் 

சீனாவில் ஷான் 
யாமல் உயிர் பிழைத்தான் . 

பௌத்தம் என்றும் சப்பானில் 
பிறகு அரசனாகி அரசாட்சியை சென் பௌத்தம் என்றும் வழங் 
மேற்கொண்டான் . வடமொழி 

கும் பௌத்த சமயத்தை உண் 
யிற் சிறந்த புலமையுடையவ டாக்கியவர் . 

இவர் காஞ்சி 
னாகத் திகழ்ந்த இவன் கவியரச புரத்தில் இருந்த ஓர் அரசனுடைய 
னாகவும் புவியரசனாகவுந்திகழ்ந் மூன்றாவது மகனார் . 
தான் . இவனுடைய 

புகழ் 
உலகம் முழுவதும் பரவியது . 

பிரஞ்ஞதர என்னும் பௌத்த 
இவன் ஐம்பத்தாறு ஆண்டுகள் 

மத ஆசிரியரிடம் நாற்பதாண்டு 

கற்றார் . முதலில் தென்னிந்தி 
வரை அரசாட்சி செய்தான் . யாவில் பௌத்த மதத்தைப் 
புகழ் பெற்ற காளிதாசன் இப் போதித்து வீட்டுப் பிறகு 


வேண்டிக் 


படியால் 


முயன் 


( 


போத்தரசர் 


505 


பௌத்தசமயம் 


உடன் 


சீனாவுக்குச் செல்லுமாறு ஆசிரி பெற வேண்டும் . இவருடைய 

கூறினார் . போதிதருமர் முறைகளை மாற்றுவதற்கும் 
அவ்வாறே நடந்து கொண்டார் . பொருள் கூறுவதற்கும் இவரே 
இவர் ஒரு வாணிகக் கப்பலில் அதிகாரி . மதக் காரியங்கட் 
றி மூன்றாண்டுகள் பயணஞ் காக வரிவிதிக்கும் அதிகாரமும் 
செய் சீ னாவை 

யடைந்தார் . இவருக்கு உண்டு . இவர் முன் 
அந்நாளில்சீனாவை ஆண்டிருந்த னாளில் இத்தாலி நாட்டின் நடுப் 
அரசர் பௌத்த மதத்தில் பகதியில் மத அரசராகவும் 
மிகுந்த பற்றுடையவர் . அவர் இலௌகீக அரசராகவும் இருந் 
இவரை யழைத்துப் பாராட்டி தார் . 1870 ஆம் ஆண்டில் இத் 
னார் . சீனாவில் ஒன்பதாண்டு தாலி நாடு தனியே நிறுவப் 
கள் வரை தங்கியிருந்தார் . பல பட்ட பொழுது போப்பாண்ட 
நாடுகட்குஞ் சென்று சமயச் வரிடமிருந்து இந்தப் பகுதி 
சொற் பொழிவுகள் செய்து எடுத்துக் கொள்ளப் பட்டது . 
நீண்ட காலம் வாழ்ந்திருந்தார் . போப்பாண்டவர் இதனை ஒப் 
150 ஆம் ஆண்டில் ( வயதில் ) புக்கொள்ளாமல் வாடிகன் என் 
காலமானார் . 

னுந்தமது அரண்மனையை விட்டு 
போத்தரசர் - பல்லவர்கள் தங்க 

வெளிவராமலே இருந்தார் . 
ளைப் போத்தரசர் என்று பல 

1929 இல் முசோலினி போப் 
சமயங்களில் கூறிக் கொண்ட 

பாண்டவரோடு ஓ 
தாக ஆராய்ச்சியாளர்கள் எண் படிக்கை செய்து கொண்டார் . 
ணுகின் றனர் . 

அதன்படிபோப்பாண்டவர்வாடி 
போந்தின் தாரோர் 

கன் பகுதி தவிர மற்றவைகளை 
பனம் 

அரசாங்கத்துக்குக் கொடுத்து 
மாலையைச் சூடிய படியால் 

விட்டு நட்ட ஈடும் 
சேரமன்னர்கட்குண்டான 

மன்னர் என்னும் பதவியும் 
காரணப் பெயர் . 

பெற்றார் . இப்பொழுது போப் 
போப்பாண்டவர் இவர் உலகத் பாண்டவர் வாடிகன் நகரத்தின் 
தில் உள்ள கத்தோலிக்கர் அனை அரசர் . அது 100 ஏக்கர் பரப்பும் 
வருக்கும் மத குரு ஆவர் . போப் 

ஐநூறு மக்களையும் உடையது . 
என்னும் ஆங்கிலச்சொல் தந்தை இவர் பிற நாடுகட்கத் தூதுவர் 
என்று பொருள்படும் . பப்பா களை அனுப்பும் உரிமையுடைய 
என்ற இலத்தீன் சொல்லில் வர் . ரோமன் கத்தோலிக்கர்கள் 
இருந்து பிறந்ததாகும் . போப் கொடுக்கும் பணந்தான் இவ 
என்னும்பட்டம் ஆதியில் பிஷப் 

ருடைய வருவாய் . 
புகள் அனைவருக்கும் உரியதாக 
இருந்தது . 

இவன் 
நான்காம் 

பௌண்டரவாசுதேவன் 

நூற் 
றாண்டு முதல் ரோமன் கத் 

காசிக்கு மன்னனாக இருந்தவன் . 
தோலிக்கக் கிறித்தவ 

மாயங்கள் செய்வதில் வல்ல 
யின் தலைவருக்கு மட்டுமே 

வன் . திருமாலைப் போல் ஐந்து 
வழங்கலாயிற்று . 

ஆயுதங்களும் கருடனும் மாயை 
யாற் 

இன்பங்களை 
இவர் கிறித்தவ மதத்தவர் 

நுகர்ந்தான் . கண்ணனோடு 
நம்பவேண்டியவை இவைஎன்று 

போரிடச் சென்று 

சென்று பலவாறு 
வகுப்பார் . இவைகளை நம்பாத 

இழித்துரைத்துப் போர் செய்து 
வர்கள் கிறித்தவ சபைக்குப் 

மாண்டான் . 
புறம்பானவர்கள் என்று நீக்கப் 
படுவர் . இவர் வகுக்கும் முறை பௌத்தசமயம் 

பௌத்தசமயம் - மனிதன் இன்ப 
களிலேயே வழிபாடுகள் நடை வாழ்வு பெறுவது எப்படி என் 


வாடிகன் 


சபை 


பெற்று 


மகதநாடு 


506 


மகாகாளேசுவரர் 


இவன் 


மகாயான 


முன் 


பது பற்றிச்சிந்தித்துத் தெளிந்த என்னும் நடுநாட்டதிபதி 
முடிவுதான் பௌத்த சமயம் . யாகையால் 

வனுடைய 
புத்தர் பிரார்த்தனையும் நோற்ற பெயர் மகதைப் பெருமாள் 
லும் பயனற்றவை எனக் காட் எனவும் வழங்கியது . 
டினார் . உலகில் அனைத்தும் சேர சோழ பாண்டியர்களான 
துன்ப மயம் ; எதுவும் நிலைப்ப மூவேந்தர்களையும் மதிப்ப 
தில்லை ; அதனால் அழியாத தில்லை . பல புலவர்கட்கு நன் 
ஆன்மா என்று ஒன்று இல்லை கொடை 

வழங்கி அவர்க 
என்று புத்தர் கூறுகின்றார் அநித் ளுடைய பாராட்டுகளைப் பெற் 
தியம் , துக்கம் , அனாத்மா என்ற றிருந்தான் . இவனை யாரேனும் 
மூன்றும் பௌத்தமதத்தின் அடி பிடித்துத் தன் முன் 
நிலை உண்மைகள் என்று கூறு 

நிறுத்தினால் வேண்டுவன 
கின்றனர் . காரணம் இன்றிக் கொடுப்பதாசப் பாண்டியன் 
காரியம் எதுவும் நிகழ்வதில்லை 

பறை சாற்றினான் . மோரூரில் 
என்ற பேருண்மை புத்தர் பெரு அந்நாளில் வாழ்ந்திருந்த சூரிய 
மான் உலகுக் களித்த பெருங் காங்கேயன் என்பவன் சூழ்ச்சி 
கொடையாகும் . பௌத்த மதத் 

செய்து இம்மகதைப் 

பெரு 
தில் ஹீனயான பௌத்தம் , மாளைப் பிடித்துக் கொண்டு 

பளத்தம் என்ற போய்ப் பாண்டியன் 
இரு பிரிவுகள் உள . உலகத்தி நிறுத்திவிட்டான் . 
லுள்ள எல்லா உயிர்களிடத் 
தும் அன்பும் அருளும் கொள்ளு 

மகாகர்ணர் - இவர்கள் சதகர்ணி 
மாறு மேற் கொள்ளும் தியான 

கள் எனவுங் கூறப் பெறுவர் . 
நிலையைப் புத்தர் வற்புறுத்திக் 

சிலப்பதிகாரத்தில் குறிக்கப் 
கூறுகின்றார் . 

பட்ட மகதப் பேரரசர் நூற்று 
அந்த நிலை 
கைகூடும்போது அதைச் சமாதி 

வர் கன்னர் இவர்களேயாவர் . 
று கூறுவர் . தியான நிலை 

இவர்கள் வடபெண்ணையாற் 
களில் தேர்ச்சி பெறுபவர்கள் 

றின் - கரையிலிருந்து மகாநதி 
வானத்தில் சஞ்சரிப்பது 

வரையிலுள்ள 
போன்ற சித்திகளைக் 

ரசின் எல்லையும் இமயம் வரை 

கூடப் 
பெறுவர் . இம் மதத்தின் சில 

பரவிய கங்கை வெளி யெல்லை 
புராதன வகைகள் இன்றும் 

யும் பர்மாவுஞ் சேர்ந்த மூன்று 
சப்பான் நாடுகளில் பேரரசெல்லைகளாகிய 

முக் 
இருந்து வருகின்றன . 

கலிங்கத்தையும் ஒரு குடைக் 

கீழ் ஆண்டவர்களாவர் . 
மகத நாடு - வடநாட்டிலே கங்கை 
யாற்றை யடுத்துள்ள நாடு . 

மகாகாளேசுவரர் பன்னிரண்டு 

சோதிலிங்கங்களில் ஒன்று . 
மகதைப் பெருமாள் சேலம் இந்த லிங்கம் அவந்தியில் இருக் 
மாவட்டமும் ஆர்க்காடு 

மாகாளேசுவரர் என் 
வட்டமும் ஒன்று சேருகிற 

ங் கூறுவார்கள் . வீடுபேற் 
இடத்தில் ஒன்றனுள் ஒன்றாக 

றை யளிக்கும் பதிகளில் இது 
ஆறு அகழிகளால் சூழப்பட்ட 

வும் ஒன்று . இத்தலம் சிப்ரா 
தான ஆறகழூர் என்பது மகத 

நதிக் கரையில் இருக்கிறது . 
மண்டலம் . அவ்விடத்தில் சிப்ரா நதியில் 
மாவலிவாணன் வழிமுறையின 

பெருமானை 
னான வாண அரசன்பேராற்ற 

எல்லாத் தீவினைகளும் ஒழிந்து 
அரசாட்சி 
கொண்டிருந்தான் . 

போகும் . ஓர் இடைச் சிறுவ 
மகதம் 

னுடைய தவப் பெருமையினால் 


என் 


ஆந்திரப்பேர 


சீன , 


மா 


கிறது . 


மூழ்கி இப் 
வழிபட்டால் 


லோடு 


செய்து 


மகாகூடேசுரர் 


567 


மகாமண்ட.... சூரப்பராசன் 


திருக் 


ஊர் 


இத்தலம் உண்டாகியது . கரைக் கோயில் , ஒற்றைக்கல் 
ஈசுவரன் இங்கே அஞ்சத்தக்க கோயில்கள் , கலங்கரை விளக் 
தோற்றத்துடன் விளங்குகிற கம் , மலை மீதுள்ள பல மண்ட 
படியால் மகாகாளேசுவரர் பங்கள் முதலிய 

யன 

பார்க்கத் 
என்று பெயர் உண்டாகியது . தக்கன . இங்குள்ள காட்சிப் 
குரு சிம்மராசியிற் செல்லும் பொருள்களைக் குறித்துப் 
போது இங்கே கும்பமேளா பலரும் எழுதியுள்ளனர் . பூதத் 
என்னும் சிறப்பு விழா நடை தாழ்வார் பிறந்த ஊரும் இது 
பெறுகிறது . 

அப்பொழுது தான் . திருமங்கை மன்னனால் 
இலட்சக்கணக்கான மக்கள் பாடப்பெற்ற , “ கடன் மல்லைக் 
கூடுவார்கள் . 

தலசயனப் பெருமாள் கோயில் 
மகாகூடேசுவரர் வாதாபியை 

என்னும் திருமால் 
ஒட்டியுள்ள 

சிற்றூர் . 

கோயிலும் இவ்வூரில் இருக் 
இத்தகைய பெயருள்ள இறை 

கிறது . பழங்காலத்துச் சிற்பக் 
வன் கோயில் 
கோயில் இங்கிருந்தபடி 

கலையின் சிறப்பையுணர்த்தும் 
யால் இவ்வாறு பெயர் 

ஊர் இதுவேயாகும் . 
பெற்றது போலும் . இக்கோயி மகாபலேசுவரம் இந்தியாவில் 
லுக்குத் துர்லபாதேவி என்ப பம்பாய் மாகாணத்தில் 

சாத் 
வள் சில சிற்றூர்களைத் தான தாரா மாவட்டத்தில் இருக்கும் 
பாக வழங்கினாள் . இக்கோயில் ஊர் . பம்பாய்க்குத் தென்கிழக் 
குடைதளி என்பர் . குடைதளி - கில் 144 கிலோ மீட்டர் 
குடையப்பட்ட கோயில் . 

தொலைவில் இருக்கிறது மேற்கு 
மகாசத்தர் - பசுவின் வயிற்றில் 

மலைத்தொடரைத் சேர்ந்த உச்சி 
பிறந்த ஒரு முனிவர் . இவர் 

ன்றில் 4,500 அடி உயரத்தில் 

இருக்கிறது . 
காட்டில் தவஞ் செய்து கொண் 

மழை மிகுதி 

ஆண்டுக்கு 300 முதல் 400 அங் 
டிருந்த போது அங்கு சென்ற 
பரிச்சித்து மன்னன் இவரோடு 

குலம் வரையில் மழை பெய் 
உரையாட இவர் 

யும் . இவ்வூர் கிருட்டிணா ஆறு 

யாதும் 
பேசாமலிருந்தார் . 

தோன்றுமிடத்துக்கு அண்மை 
செத்த பாம் பொன்றை 

யில் இருப்பதால் இஃது இந்துக் 

களுக்குப் புண்ணியத் தல 
ருடைய கழுத்தில் மாலையாகப் 
போட்டுச் சென்றான் . 

மாகும் . 
அங்கு வந்த முனிவருடைய மகாபாரதம் - பரதன்வழிமுறையின 
மகன் அரசனைப் பாம்பு கடிக்கு ரான் பாண்டவர் 
மாறு வசவுரை வழங்கினான் . யோரின் வரலாறு கூறும் நூல் . 

வியாச முனிவர் எழுதிய மகா 
மகாபலிபுரம் - இவ்வூர் மாமல்ல 

பாரதம் என்னும் இதிகாசத்தை 
புரம் என்றுஞ் சொல்லப் 

இந்துக்கள் அனைவரும் ஐந்தாம் 
பெறும் . வரலாற்றிலும் வாணி 
பத்திலும் கலையிலும் 

வேதமாகக் கருதுகிறார்கள் . 

புகழ் 
பெற்றது சென்னையிலிருந்து 

அறம் பொருள் இன்பம் என் 
59 கிலோ மீட்டர் தொலைவில் 

னும் நான்கு உறுதிப் பொருள் 

பற்றியும் 
உள்ளது . இவ்வூர் இக்காலத்தில் 

இந் நூல் 

கூறும் . மனு நூல்நெறி முறை 
உலகப்புகழ் பெற்றதாக 
விளங்குகிறது . பழங்காலத்துச் 

யில் பத்தில் ஒரு பாகம் பாரதத் 

தில் காணப் பெறும் . 
கருங்கல் வேலைப்பாடுகள் 
சிறந்த 

காட்சியாக விளங்கு மகாமண்டலேசுவரன் சூரப்பரா 
கின்றன . இவ்வூரில் கடற் சன் - இவன் தெலுங்கு நாட்டில் 


அரசன் 


பிறகு 


முதலி 


களைப் 


மகாமுனிவர் 


508 


மகாவீரர் 


என 


புதிய 


வளர 


வீரகொட்டாவிலிருந்த 

காட்சி நல்கினார் . ஆநந்த 
சிற்றரசன் . இவன் 

தன்னைப் 

முனிவருக்கு ஆநந்தக்கூத் 
பாரத்துவாச கோத்திரத்தினன் தாடிய அவ்வூர் அந்நாள் முதல் 
எனவும் கட்டுவாங்க கேதனன் ஆநந்த தாண்டவபுரம் என்று 
எனவும் இடபலாஞ்சனன் என பெயர் பெற்றது . 
வும் காஞ்சீபுரேசுவரன் 

தில்லையைவிட இவ்வூரில் ஆருத் 
வும் கூறிக்கொண்ட படியினால் திரா தரிசனம் மிகுந்த சிறப் 
பல்லவர் மரபினனாக இருத்தல் புடையதென்று கூறப்படுகிறது . 
வேண்டும் என்று 

ஆராய்ச்சி 

ஆநந்த தாண்டவபுரம் புகை 
யறிஞர்கள் எண்ணுகின் றனர் . வண்டி நிலையம் உள்ள ஊரே 
கோதாவரி மாவட்டத்தில் இவ்வூராகும் . 
திராட்சாராமத்திலுள்ள 

கல் 
வெட்டு 

மகாயானம் - புத்தரால் உண்டாக் 
ஒன்றினால் இவன் 
குலோத்துங்கனுக்கு உட்பட்ட 

கப் பட்டு அசோகனால் பரப்பப் 
பெற்ற 

பௌத்த சமயத்தில் 
சிற்றரசனாக இருந்தானென்று 
பெறலாயிற்று . 

இருந்து மாறுபட்ட 

வகையான ஒரு புத்த சமயம் 
மகாமுனிவர் - முன்னாளில் வாழ்ந் 

இது கனிஷ்கன் என்பவனுடைய 
திருந்த சிறந்த முனிவர்களுள் 

காலத்தில் 

தோன்றி 
ஆநந்தமகா முனிவர் என்பவரும் 

லாயிற்று . 
ஒருவர் . இவர் ஆண்டுதோறும் 
மார்கழித் திருவாதிரை நாள் 

மகாரதன் முன்னாளில் பாண்டி 
அன்று தில்லை ஆநந்தக்கூத்த 

நாட்டில் அரசு புரிந்திருந்த ஒரு 
னைப் போற்றி வழிபடும் உறுதி 

பாண்டிய மன்னன் . 

இவன் 
யுடையவர் . 

சோழவள நாட்டிலுள்ள திருக் 
ஒரு சமயம் 
தில்லையை நோக்கிப் புறப்பட் 

களர் என்னும் பாரிசாத வனத் 
டார் , வழியிலுள்ள சிவப் 

தில் எழுந்த நளிய சிவபிரானைப் 
பதிகளி - லெல்லாம் இறைவழி 

போற்றி வழிபட்டு நன்மக்கட் 
பாடு செய்து கொண்டு 

பேற்றை 

யடைந்தான் . 8 
மாயூரத்தையடைந்தார் . 

கடவுளின் வழிபாடு முதலிய 
கிருந்து தில்லையை நோக்கிப் 

வைகளுக்கு 

நிலபுலங்கள் 
புறப்பட்டார் . 

நான்கு கல் 

வழங்கினான் . 
தொலை சென்றதும் பெரு மழை மகாவீரர்- இவர் வைசாலி என்னும் 
உண்டாகியது . அண்மையில் 

நகருக்கு அண்மையில் இருந்த 
இருந்த சிற்றூர் ஒன்றிற் 

கிராமம் என்னும் 
தங்கினார் . இரண்டு ஊரில் சித்தார்த்தர் என்பவருக் 
நாட்கள் 

பெருமழை பொழிந் கும் திரிசிலை என்பவளுக்கும் 

நிற்கவே இல்லை . மகனாகப் பிறந்தார் . யசோதை 
ஆருத்ரா தரிசன நாளாகிய 

என்னும் பெயருடைய 

ஓரு 
திருவாதிரை நாளும் 

பெண்ணை 

இவர் மணந்தார் . 
தம்முடைய விரதத் ஒரு பெண் மகவைப் 

பெற்ற 
திற்குப் பழுது நேரிட்டு விட்ட 

இல்ல றத்தை வெறுத் 
தைக் கண்ட முனிவர் தம் தார் . பெற்றோர் இறந்த பிறகு 
முயிரைப் போக்கிக் கொள்ள 

தம் முப்பதாம் ஆண்டில் 
முயன்றார் . முனிவருடைய 

துறவு பூண்டார் . பன்னிரண்டு 
மெய்யன்பைக் கண்ட கூத்தப் ஆண்டுகள் கடுமையான தவஞ் 
பிரான் தில்லையிலாடும் ஆநந்தக் செய்தார் . நாற்பத்திரண் 
கூத்தை அவ்வூரிலேயே ஆநந்த 
டாவது 

அகவையில் மெய் 
மாக ஆடி ஆநந்த முனிவருக்குக் யுணர்வு பெற்றார் . இதன் பிறகு 


அங் 


குண்ட 


சென்று 


மழை 


வந்து 


விட்டது . 


பிறகு 


பாசு 


509 


மகிடாசுரன் 


மகேந்திரர் 


வட 


ராஜ 


தான் மகாவீரர் என்னும் பெயர் தன்னுடைய இயற்கை வடிவத் 
உண்டாகியது . தாம் 

கண்ட தோடு போர் செய்தான் . இறு 
நெறியை மக்களுக்குக் கற்பித் தியில் தேவி இவனைக் கொன்று 
தார் . மகதம் , அங்கம் ஆகிய தொலைத்தாள் . 

அதனால் 
நாடுகளில் தொண்டு செய்தார். தேவிக்கு மகிடாசுரமர்த்தனி 
பிம்பசாரன் அசாதசத்துரு என்னும் பெயர் உண்டாகியது . 
முதலிய மன்னர்களோடு 

மகிந்தன் - இலங்கையில் இருந்த 
நெருங்கிய 

உறவு 

பூண்டிருந் சிலாமேகன் , சேனன் என்னும் 
தார் . புத்தரோடு போராட்டம் பெயர்களையுடைய 
அ ர ச 
( சொற்போர் ) நிகழ்த்தினார் . 

னுக்குத் தம்பி . அரசுரிமையில் 
புத்தருக்குப் 

பிறகும் இருப் ஏற்பட்ட குழப்பத்தினால் தமிழ் 
தாண்டுகள் வரை வாழ்ந்திருந்து நாட்டையடைந்து 

அடைக் 
இராச கிருகத்துக்கு அண்மை 

கலம் புகுந்திருந்தான் . சேனன் 
யில் உள்ள பாவா என்னும் 

தன்னுடைய ஆட்களை அனுப்பி 
ஊரில் உயிர் நீத்தார் . 

இவனைக் கொன்று விட்டான் . 
மகிடாசுரன் இரம்பன் என்னும் 

மகேந்திர பாலர் மிகிர போஜ 
அசுரன் தீக்கடவுளிடம் வரம் 

ரின் புதல்வர் . மகத நாட்டை 
பெற்றவனாய்ச் சிறந்து விளங் 

யும் 

வங்காளத்தையும் 
கினான் . அவன் ஒரு நாள் ஒரு 

வென்றவர் . இவருடைய குரு 
மரத்தடியில் அமர்ந்திருந்தான் . 

இராஜசேகரர் என்ற புகழ் 
அப்பொழுது ஓர் எருமையைக் 

பெற்ற புலவர் . மைய இந்தியா 
கண்டு அதனைச் சேர்ந்தான் . வில் ஆட்சி நடத்திய பிரதிகார 
அந்த எருமையிடம் கருவுண்டா வமிசத்தைச் சேர்ந்த 
கியது . இரம்பன் அந்த எருமை 

புத்திர அரசர் என்று கூறுப . 
யைக் 

காத்திருந்தான் . அப் 
பொழுது ஓர் எருமைக்கடா 

மகேந்திரத் தடாகம் மகேந்திர 
கருவுற்ற எருமையிடம்வந்தது . வாடி யில் மகேந்திரவர்மன் தன் 
இரம்பன் அதனைத் துரத்தினான் . 

பெயரால் 
அது திரும்பி முட்டியது . அத 

டாக்கிய ஒரு தடாகம் . 
னால் குத்துண்டிறந்தான் . இரம் 

மகேந்திரப்பள்ளி - இது பின்னாளில் 
பனைத் தீயில் இடுகையில் 

மயேந்திரப் பள்ளி யென மருவி 
அந்த எருமையுந் தீயில் விழுந் 

இந்நாளில் கோயிலடிப் பாளை 
தது . அதன் கருப்பத்திலிருந்து 

என்னும் 

பெயரோடு 
மகிடாசுரன் தோன்றினான் . 

வழங்குகிறது . மகேந்திரன் 
இவன் இரம்பனுடைய பட்ட 

தன் பெயரால் ஊரமைத்துத் 
ணத்தையடைந்து அரசாட்சி 

தன் பெயரால் இக்கோவிலையுங் 
செய்யத் தொடங்கினான் . தன் 

கட்டினான் . இச்சிவப்பதி திரு 
னுடைய படைத்தலைவர்களைத் 

ஞானசம்பந்தருடைய தேவாரம் 
தனித்தனியாகத் தேவியோடு 

பெற்றது . 
போர் செய்ய அனுப்பினான் . 
அவர்கள் அனைவரும் தேவி மகேந்திரர் 

243 இல் 
யோடு போரிட்டு இறந்தார் உலகனைத்தும் பௌத்த மதம் 
கள் . பிறகு தானே 

அழகிய 

பரவ விருப்புற்று அசோகச் 
வடிவத்தோடு போர் சக்கரவர்த்தியால் 

நாடு 
செய்தான் . 

அரிமா களுக்கு அனுப்பப்பட்ட பௌத் 
ருவத்தோடு போர் செய்தான் . தப் பிரசாரக் குழுக்களில் இலங் 
பிறகு யானை யுருக் கொண்டு கைக்குச் 

குழுவின் 
போர் செய்தான் . இறுதியில் தலைவராக விளங்கியவர் மகேந் 


னுடைய 


உண் 


வந்து 
பிறகு 


சென்ற 


மகேந்திரவர்மன் 


310 


மகேந்திரன் 


நூலைப் 


மகா 


திரர் . உலகில் முதல் மதப் மலைக்கோயில் கல்வெட்டுக் 
பிரசாரகர் எனக் கூறும் பெற்றி கூறுகிறது . மரம் , செங்கல் , 
வாய்ந்தவர் . இவர் திரிபிடகம் சுண்ணாம்பு இல்லாமல் கல்லைக் 
என்னும் 

பாராமல் 

குடைந்து முதன் முதலாகக் 
ஒப்பிக்கும் அளவு 

பயிற்சி கோயிலைக்கட்டியவன் இவனே . 
பெற்றிருந்தார் . இலங்கையில் 
மிச்சகா மலையில் மன்னரைச் 

இவன் காஞ்சிபுரத்தில் 

இருந்து அரசாண்டான் . இவ 
சநதித்து , அவரைப் பௌத்த 

னுக்கு மகேந்திரன் , மகேந்திர 
ராக்கி , அனுராதாபுரம் என் 

வர்மன் , மகேந்திரவிக்கிரமவர் 
னும் தலைநகர் சென்று அங்கு 
முதல் நாள் சொற்பொழி 

மன் , மகேந்திரப்போத்தரசன் , 
விலேயே 40 ஆயிரம் மக்களைப் 

பகாப்பிடுகு , லளிதாங்குரன் , 
பௌத்தராக்கினார் . மகேந்திர 

குணபரன் , மத்தவிலாசன் , 

அவனிபாசனன் , சத்யசந்தன் , 
ரின் 

தங்கை இலங்கையில் 
நட்ட போதி மரம் இன்றும் 

புருடோத்தமன் , சத்துருமல் 
உள்ளது . அம்மரமே இலங்கை 

லன் , சங்கீர்ணசாதி , சித்திர 
யில் அகவை முதிர்ந்த மரம் . 

காரப்புலி. சேத்தகாரி , விசித்திர 
மகேந்திரர் 

சித்தன் ,அலுப்தகாமன் , கலகப் 
துறவு பூண்டு 

பிரியன் , அ பி முகன் , 
அறுபதாம் அகவையில் இறந் 
தார் . இவர் தங்கை சங்கமித் 

மேகன் , நரேந்திரன் முதலிய 
திரை இரண்டாண்டுகள் 

பல சிறப்புப்பெயர்கள் வழங் 

கின 
ழித்து இறந்தார் . 
மகேந்திரவர்மன் - பேரரசர்களில் மகேந்திரவாடி - அரக்கோணம் 
ஒருவன் . பெருவீரன் ; மேலும் தாலுகாவைச் சேர்ந்த சிற்றூர் 
இவன் கலையார்வம்மிக்க கலைஞ 

சோழசிங்கபுரம் புகைவண்டி 
னாகவுஞ் சிறந்து விளங்கினான் . 

நிலையத்திற்குக் கிழக்கில் நான்கு 
வன் பல கோயில்களைக் 

கல்தொலைவில் உள்ளது . 
கட்டியபடியினால் சேதகரி என 

மகேந்திரவர்மன் இவ்வூரை 
வும் , ஓவியங்கள் பலவற்றை 

அமைத்து , இங்கு ஒரு பெரிய 
அவைகளிலே தீட்டியபடியால் 

ஏரி கட்டி , 
சித்திரகாரப்புலி எனவுங்கூறப் 

கோயிலையும் அமைத்தான் . 
பெற்றான் . செங்கற்பட்டிற்கு 

ஆகையால் இவ்வூர் 
அண்மையில் உள்ள வல்லத்தி 

பெயரால் மகேந்திர வாடி " 
லும் , திண்டிவனத்திற்கு அண் 

எனவும் , ஏரி மகேந்திர தடா 
மையிலுள்ள தளவனூரிலும் , 

கம் எனவும் , குகைக்கோயில் 
அரக்கோணத்தையடுத்த 

விஷ்ணுக் கிருகம் 
மகேந்திரவாடியிலும் சமணர் 

( விண்ணகரம் ) எனவும் வழங்கு 
கட்குரிய குகைக்கோயில்களை 
இவன் கட்டினான் . இம்மன்னன் திரன் பாணிக்குகைக் கோயில் 
தொடக்கத்தில் சமணனாகவிருந் 

களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக 
தான் . திருநாவுக்கரசு நாயனா 

விளங்குகின்றது . 
ரால் சைவசமயத்திற்கு மாற்றப் மகேந்திரன் - இவனை மகேந்திர 
பட்டான் . சைவனான 

வர்மன் என்பர் . 

இவன் சிறிது 
சமணப்பள்ளிகள் சிலவற்றை 

காலமே அரசாட்சி செய்தான் 
யிடித்துக் குணபரேசுரம் , என் 

எனினும் பலசிறந்த காரியங் 
னுஞ் சிவன் கோயிலைக் கட்டு களைச் செய்து என்றும் அழியாப் 
வித்தான் . இச்செய்தியை இவ 

புகழ்பெற்றான் . இவன் காலத் 
ருச்சிராப்பள்ள 

தில் இரண்டாம்புலிகேசிகாச்சி 


ஒரு குடவரைக் 


அவன் 


மகேந்திர 


கின்றது . 


குடைதளி , மகேந் 


பிறகு 


அடைய 


மகேந்திரன் 


511 


மகோதை 


யைநோக்கிப்டடையெடுத்துவந் கேசி மீண்டுங் காஞ்சியை 
தான் . 

புலகேசியைக் காஞ் நோக்கிப் படையெடுத்தான் : 
சிக்கு அண்மையில் வரும்வரை நரசிம்மனுடைய படைத்தலை 
யிலும் எதிர்க்காமலிருந்து பிறகு வராக இருந்த பரஞ்சோதியார் 
வளைத்து வெற்றிப்பெற்றான் . ( பின்னாளில் சிறுத்தொண்டர் 
இவனுடைய காலம் போரிடு என்று புகழ்பெற்றவர் ) புலி 
வதில் மிகுதியாகச் செலவான கேசியை அவனுடைய தலைநக 
போதினும் கலைவளர்ப்பதினும் ராகிய வாதாபிவரை துரத்திச் 
விருப்பம் உடையவனாக இருந் சென்று வாதாபியையுங் கைக் 
தான் . இவன் முதலில் சமண கொண்டு வெற்றிபெற்றார் . நர 
னாக இருந்து பிறகு அப்பர் சிம்மன் கி.பி. 630 முதல் 668 
என்னுந் திருநாவுக்கரசரால் வரை அரசாண்டான் என்பர் . 
சைவசமயத்தை மேற்கொண் 

இவன் 
டான் . 

மகோதரன் - 
வடமொழி 

இவன் இராவண 
யினும் வல்லவனாகையால் , 

னுக்கு அமைச்சனாகவுந் தோழ 
மத்தவிலாசப்பிரகசனம் என் னாகவும் இசைந்திருந்தான் . 
னும் நூலை வடமொழியிற் 

வஞ்சகத்தில் எவரையும் விஞ்சி 
செய்துள்ளான் . 

நின்றவன் . 

இவன் மாயைகள் 

பலவற்றையும் நன்கு கற்றிருந் 
சிற்பக்கலையில் அதிக விருப் 

தானாகையால் 

தன்னுடைய 
பங்கொண்டிருந்த 

இவன் 

பகைவர்களை ஏய்ப்பதில் புகழ் 
மலைகளில் குகைக்கோயில்கள் பெற்று விளங்கினான் . 

உணவு 
பலவற்றை 

அமைத்ததோடு களைக் கண்டபடி உண்டு தன் 
மலைகளில் பல உருவங்களைக கை 

னுடைய வயிற்றை மிகப் 
தேர்ந்த சிற்பிகளைக் கொண்டு பெருக்க வைத்திருந்தானாகை 
செதுக்கச்செய்தான் . இவனால் யால் இவனுக்கு மகோதரன் 
செய்விக்கப்பட்ட 

குகைக் 

( பெருவயிறன் ) என்னுங் 
கோயில்கள் , பல்லவபுரம் ,, காரணப்பெயர் அமைந்து நின் 
வல்லம் , மாமண்டூர் , மகேந்திர றது . இராவணனை நல்வழியிற் 
வாடி , தளவானூர் , மண்டப் செல்ல விடாமல் இவன் எப் 
பட்டு , சீயமங்கலம் , திருச்சி , பொழுதுந்தடுத்து நின்று இறுதி 
நாமக்கல் முதலிய இடங்களில் 

அவனுக்கு அழிவைத் 
உள்ளனவென்பர் . மாமல்ல தேடிக் கொடுத்தான் . 
புரத்தினும் இவனாற் செய்யப் 
பட்டன உளவென்பர் . மகேந்மகோதை - மேற்குக் கடற்கரைப் 

பகுதியில் உள்ள துறைமுக 
திரன் பலகல்வெட்டுக்களையும் 

நகரமாகிய 

கொடுங்கோளு 
வெட்டுவித்தான் . அவைகளின் 

ரைக் குறிக்கும் .இது முன்னர்ச் 
மூலமாக இவனுடைய பட்டப் 

சேரமன்னர்களுடைய தலைநகர 
பெயர்களும் இவன் செய்த 
வேலைகளும் தெரிகின்றன . 

மாக இருந்தது . இதற்கு இரண் 
இவன் இசை , நடனம் , சிற்பம் , 

டரைமைல் தொலைவில் 
வஞ்சைக்களம் 

இருக்கிறது . 
ஓவியம் , நாடகம் ஆகிய 

திருவஞ்சைக்களமும் மகோதை 
களையும் வளர்த்தான் . 

யும் சேர்ந்த பகுதியே வஞ்சிமா 
இவனுடைய மகன் நரசிம் நகர் என்பர் . மகோதை என் 
மன் . இவனுங் கலை வளர்ப்பதில் னும் பெயர் கொடுங்கோளு 
தந்தையைப் பின் பற்றினான் . ருக்கு உண்டென்பதனையும் 

காலத்தினும் இங்கே சேரமான் பெருமாள் 
, சளுக்கிய வேந்தனாகிய புலி 

இருந்து அரசாண்டார் என்ப 


யில் 


திரு 


கலை 


+ 


வடைடைய 


மகோற்கடர் 


512 


மங்கண சித்தர் 


தூமாக்கன் 


அரசாட்சி 


தனையும் , சேரமன்னரின் தலை ணித்தவஞ் செய்து கொண் 
நகரம் இஃது என்பதனையும் டிருந்த 

என்ப 
பெரிய புராணத்தால் அறிய வனைக் 

கொன்றார் . அவனு 
லாம் . மகோதைக்கு இரண்டு டைய மக்களாகிய யசனன் மனு 
மைல் தொலைவில் இப்போது என்பவர்கள் எதிர்க்க அவர் 
அழிக்கோடு என்று கூறப் களைப் பெருமூச்சாற் கொன்று 
பெறும் இடத்தில் முன்பு முசிறி நராந்தகனுடைய 
என்னும் துறைமுக 

நகரம் 

மண்டபத்தில் விழச் செய்தார் . 
இருந்ததென்பர் . கொடுங் சிந்துரன் விகண்டன் என்பவர் 
கோளூரில் உள்ள பகவதியம் களைத்தழுக்கொன்றார் . மேலும் 
மன் கோயில் மிகுந்த சிறப் 

நராந்தகன் ஏவிய அரக்கர்கள் 
புடையது . 

பலரைக்கொன்றார் . இறுதியில் 
மகோற்கடர் ஆனை முகக் கடவு 

நராந்தகன் தானே போருக்கு 
ளுடைய திருப்பெயர்களில் வர அவனைத் தம்முடைய திருக் 
ஒன்று . காசிபர் மனைவியாகிய கையில் இருந்த கொம்பினால் 
அதிதிதவஞ் செய்கையில் ஆனை தலையில் அடித்துக்கொன்றார் . 
முகக்கடவுள் தோன்றினார் . இப்படிப் பல திருவிளையாடல் 
காசிபர் இவருக்கு மகோற்கடர் 

களைச்செய்து இறுதியில் தம் 
என்று பெயரிட்டு வளர்த்தார் . முடைய உலகத்தையடைந்தார் . 
இவ்வாறு வளர்த்து வரும் மக்கா- முகமதியரின் மிகச் சிறந்த 
பொழுது , தேவாந்தகர் நராந் 

புண்ணியத் தலங்களுள் ஒன்று . 
தகர் , என்பவர்கள் கேட்டு இவ 

மெக்கா எனவுங் 

கூறுவர் . 
ரோடு போர் செய்யுமாறு பல 
அரக்கர்களை அனுப்பினார்கள் . 

சவுதி அரேபியாவின் மேற்கில் 
மகோற்கடர் அவர்கள் அனை 

இருக்கிறது . 
வரையுங் கொன் றருளினார் . 

பிறந்த இடம் . மற்றொரு சிறந்த 

புண்ணியத்தலமான மதீனாவுக் 
மூன்றாவது ஆண்டில் சித்திரன் 
என்னுங்காந்தகுவன் முதலைவடி 

குத் தெற்கே 220 மைல் தொலை 
வங்கொண்டு தடாகத்தில் 

வில் இருக்கிறது . அரேபியா 
கிடந்தான் . மகோற்கட 

வின் மிகப்பழைய நகரங்களில் 

ர் 
அங்கு விளையாடச் 

ஒன்று . ஹெசாஸ் மாவட்டத் 
போது இவரை விழுங்கத் 

தின் தலை நகர் . சுற்றிலும் 
தொடங்கினான் . இவர் அம் 

குன்றுகள் சூழ்ந்த குறுகிய 
மூதலையை வெளியில் இழுத்து 

பள்ளத்தாக்கில் அமையப்பெற் 

ம் 
அம்முதலையின் சாபத்தைப் 

றுள்ளது . ஆண்டு தோறு 
போக்கினார் . ஆகா , ஊ கூ என் 

இலட்சக்கணக்கான யாத்தி 
னுங் காந்தருவர்கள் வழிபட்ட 

கர்கள் போய் வருகின்றனர் . 

. 

மக்கா மசூதி மிகப்பெரியது ! 
ஐவகை வடிவை 

மறைத்து 
அவர்கட்குத் தம் வாயிடம் அவ் 

இதில் 35 ஆயிரம் பேர் ஏக 
வடிவங்களைக் காண்பித்தருளி 

காலத்தில் இருக்கலாம் . 
பிங்களன் முதலிய மங்கணசித்தர் - இவர் ஒரு சித்தர். 
அசுரர்களை வென்றார் . இந்தி 

இவர் புட்கரம் என்னும் ஊரில் 
ரன் ஏவிய வாயு , அக்கினி ஆகிய 
வர்களின் செருக்கையடக்கினார் 

மறையவர் குலத்திலே பிறந்து 

யோகம் பயின்றார் . ஆயிரம் 
தந்தையினுடைய 
காசிராசனுக்கு ஆசிரியராகச் 

ஆண்டுகள் தவஞ் செய்தார் . 
சென்று வழியில் படைக்கலம் 

ஒருநாள் இவர் தம்முடைய 

யோகம் நீங்கி மலர் எடுக்கச் 
பேறுமாறு கதிரவணயென் 

சென்னார் . அப்போது வழியில் 


முகமது நபி 


சென்ற 


னார். 


சொற்படி 


மங்கம்மாள் 


513 


ங்கலை....... மருத்துவச்சி 


நன்மைகள் உண்டாயின . 
இவளால் செய்யப்பட்ட அறங் 
களிற் பல இன்றும் நாட்டு மக் 
களுக்குப்பயனுடையனவாயுள் 


ளன . 


கால் 


காலிலும் கையிலும் முட்கள் 
ழித்து உதிரம் பெருகியது . 
அவ்வுதிரம் புலால் நாற்றம் 
வீசாமல் நறுமணம் வீசியது . 
இதனைக் கண்ட சித்தர் தம் 
முடைய குருதி நறுமணம் வீசு 
தற்குக் காரணம் தம்முடைய 
தவத்தின் பெருமையே என்று 
இன்பக் கூத்தாடினார் . அப் 
பொழுது இவருடைய 
தூமப்பர் என்னும் முனிவர் 
மீது பட்டது . அம் முனிவர் 
சினந்து இவரை மானாகுமாறு 
சாபம் இட்டார் . 

சித்தர் 
சாபத்தை நீக்குமாறு முனிவ 
ரைக் 

கேட்டார் . முனிவர் , 
இவ்வாறு நீ நூறு ஆண்டுகள் 
இருந்த பிறகு சிவவழிபாட்டி 
னால் இச்சாபம் நீங்குக என்று 
கூறியருளினார் . சித்தரும் அவ் 
வாறே சாபம் நீங்கப்பெற்றார் . 


|. 


மங்கம்மாள் இவள் திருமலை 
நாயக்கரின் பேரனாகிய சொக்க 
நாதநாயக்கனின் மனைவி . கண 
வனாகிய சொக்கநாத நாயக்கன் 
காலமான பிறகு மகனாகிய 
அரங்ககிருட்டிணமுத்து வீரப்ப 
நாயக்கன் என்பவன் ஏழாண்டு 
கள் அரசாட்சி செய்தபின் 
இறந்தான் . அப்பொழுது அவ 
னுடைய மனைவியாகிய முத்தம் 
மாள் என்பவள் கருப்பவதியாக 
இருந்தாள் . சிறிது காலஞ் 
சென்ற பிறகு முத்தம்மாள் 
ஓர் ஆண் குழந்தையைப் பெற் 
றாள் . முத்தம்மாளுக்குப் பிறந்த 
குழந்தைக்கு விசயரங்க சொக்க 
நாதன் என்று பெயரிடப் 
பட்டது . 

மூன்றாந் திங்களி 
லேயே முடிசூட்டு விழாவும் 
நடைபெற்றது . குழந்தைக்குத் 
தகுந்த பருவம் வரும் வரையி 
லும் ஏறத்தாழப் பதினாறு 
ஆண்டுகள் மங்கம்மாளே அர 
சாட்சியை நடத்தினாள் 

டத்தினாள் . இவ 
ளுடைய அரசாட்சிக் காலத்தில் 
நாட்டிற்குப் பலவகையான 

* .பெ.வி . 8 


மங்கலேசன் இவன் ஒரு பேரர 
சன் . இரண்டாம் புலிகேசி 
மன்ன னுடைய 

சிற்றப்பன் . 
மங்கலேசனின் மாற்றாந் தாயி 
னுடைய பெயர் துர்லபாதேவி . 
மங்கலையென்னுங் கொங்கமருத்து 
வச்சி காந்தபுரத்திலிருந்து 
கொங்கு நாட்டை அரசாண்டு 
வந்த 

அரசனுடைய மகள் 
கருப்பமுற்றாள் . மகப்பேறு 
காலம் நெருங்கியது . வயிற்று 
வலி மிகுதியாகியது . வல்லமை 
யுள்ள பல மருத்துவச்சிகள் 
மருத்துவம் பார்க்கவந்தார்கள் . 
மகப்பேறு இனிது நிகழாமல் 
தொல்லை மிகுதியாகியது . சிலர் 
குழந்தையின் தலை திரும்பிவிட் 
டது என்றார்கள் . 

பெண்ணோ 
வயிற்று வலியுந்துன்பமும் 
பொறுக்க முடியாமல் துடித் 
தாள் . சிலர் குழந்தைக்குத் தலை 
பெரிதாக இருக்கிறது , எளிதாக 
வெளியே வரமாட்டாது என் 
றார்கள் . தாயுஞ்சேயும் இத் 
தொல்லையில் இருந்து மீள்வது 
அரிது என்றார்கள் சிலர் . சிலர் 
குழந்தையை மாய்த்து வெளியே 
இழுத்து விட்டுப் பெண்ணி 
னுடைய உயிரை மட்டும் 
காப்பாற்றலாம் என்றார்கள் . 
பெண்ணினுடைய தந்தையோ 
செய்வதறியாது திகைத்து வருந் 
தினான் . தாயையுஞ் சேயையும் 
இருவரையுமே காப்பாற்றிவிட 
வேண்டும் . அவ்வாறு 

காப் 
பாற்றியவர்கட்குத் தக்கவாறு 
நன்கொடை வழங்குவேன் 
என்று சொன்னான் . எவரும் 
முன்வரவில்லை . இறுதியில் 
நறையூர் நாட்டினளாகிய 
மங்கலையென்னும் ஒரு 
தச்சி , " இருவரையும் நாள் 


காவி 


மங்களூர் 


54 


மசக்காளி மன்றாடியார் 


. 


காப்பாற்றி விடுகிறேன் 

மங்கையர்க்கரசியார் - சோழமன்ன 
என்று கூறிக்கொண்டு முன் னுடைய மகள் . நின்றசீர் நெடு 
வந்தாள் . அவள் ஆயுள் வேதத் மாறநாயனார்க்கு மனைவி . தம் 
தில் வல்லவள் . பிள்ளைப்பேறு கணவனைச் 

சைநசமயத்தி 
களைப்பார்ப்பதிலும் வல்லவள் . லிருந்து மீட்டுச் சைவனாக்கிய 
பெண்ணை நன்முறையில் படுக்க 

பெருமையுடையவர் இவ்வம்மை 
வைத்துச் சிறிது நேரத்தில் யார் . இவ்வம்மையாரைத் திரு 
வயிற்றைக் கீறிக் குழந்தையை 

ஞானசம்பந்தரும் தம்முடைய 
வெளியே எடுத்து விட்டாள் . 

திருவாக்காற் புகழ்ந்துள்ளார் . 
ஒரு நல்ல மருந்தைத் தடவிக் " மங்கையர்க்குத் தனியரசி 
கீறிய புண்ணையும் விரைவில் எங்கள் தெய்வம் வளவர் திருக்கு 
ஆற்றிவிட்டாள் . கருப்பமுள்ள 

லக்கொழுந்து வளைக்கைமானி, 
பெண் இறந்தால் வயிற்றை 

செங்கமலத்திருமடந்தைகன்னி 
யறுத்துக் குழந்தையை எடுத் 

நாடாள் தென்னர் குலப்பழி 
துத்தனியே புதைப்பது வழக் 

தீர்த்ததெய்வப்பாவை , எங்கள் 
கம் . அவ்வாறு எடுப்பதில் 

பிரான் சண்பையர்கோன் அரு 
இவள் தேர்ச்சிபெற்றிருந்த படி 

ளினாலே இருந் தமிழ்நாடுற்ற 
யினாலேயே அரசனுடைய விடர் நீக்கித்தங்கள் , பொங் 
மகளையும் அவளுடைய வயிற்றி 

கொளிவெண் திருநீறு பரப்பி 
லிருந்த குழந்தையையுங் காப் 

னாரைப் போற்றுவார் கழலெம் 
பாற்றி விட்டாள் . அரசன் மாற்போற்றலாமே ” என்பது 
மிகுந்த மகிழ்ச்சி யடைந்து 

சேக்கிழார் பெருமான் திரு 
பட்டி என்னும் ஊரை அம் 

வாக்கு . 
மருத்துவச்சிக்கு நன்கொடை 

மங்கோலியர் - இவர்கள் பர்மா , 
யாக வழங்கினான் . அவ்வூர் 

அஸ்ஸாம் , பூட்டான் , நேப் 
அவளுடைய பெயரால் மங் 

பாளம் முதலிய 
கலைப்பட்டி என்று வழங்கலா 

வாழுகின் றனர் . 

இவர்கள் 
சிறிது மஞ்சளும் 

கறுப்பும் 

கலந்த நிறமுடையவர்கள் . 
மங்களூர் - தென்னிந்தியாவில் இவர்களுடைய தலை அகலமாக 
மைசூர் நாட்டில் தென்கன்னட 

விருக்கும் . மூக்கு கூர்மையாக 
மாவட்டத்தில் இருக்கும் துறை 

இருக்கும் . முகம் தட்டையாகக் 
முகப் பட்டினம் . மாவட்டத் 

காணப்படும் . 
தின் தலைநகர் . கேரள நாட்டின் | மசக்காளிமன்றாடியார் - கொங்கு 
எல்லைக்கு அண்மையில் இவ்வூர் 

வளநாட்டில் உள்ள கவசை 
இருக்கிறது . அழகிய நகரம் . 

என்னும் ஊரில் பதினேழாம் 
இயற்கைக் காட்சிகள் நிறைந் 

நூற்றாண்டில் வாழ்ந்திருந்தவர் 
தது . 

சென்னையில் இருந்து வேளாளர் குலத்தில் தோன்றி 
கோயம்புத்தூர் வழியாகச் செல் யவர் . 

கல்வி கேள்விகளில் 
லும் இருப்புப்பாதை இங்கு வல்லவர் . சங்ககால வள்ளல் 
முடிவடைகிறது . காப்பி , மிளகு 

களைப்போன்ற கொடையாளி . 
சந்தனமரம் , மீன் , மீன் உரம் 

இவர் , “ கொங்குத் தமிழ்ச்சங் 
முதலியன ஏற்றுமதியாகின் 

கம் 

என்னும் பெயரோடு 
றன . ஓடு செய்யும் தொழில் 
சிறப்பாக நடைபெறுகிறது . 

சங்கம் ஒன்றை அமைத்து அதில் 
மங்களூர் ஓடுகள் புகழ்பெற்ற 

பல புலவர்களை இருத்தித்தமிழ் 

ஆராய்ச்சி செய்யச் செய்தவர் . 
வை . 

இத்தமிழ்ச் சங்கப் புலவர் 


நாடுகளில் 


கியது . 


மச்சகந்தி 


515 


மச்சகந்தி 


சென்று 


யால் 


என்று 


வடிவாக 


ளோடு படிக்காசுப்புலவர் 
வண்ணப் போரிட்டுத் தம் 
முடைய விருதுகள் பல்லக்கு 
முதலியவைகளை இழந்தார் . 
மச்சகந்தி - அத்திரிகை என்னும் 
பெயருடைய அப்சரப்பெண் 
ஒருத்தி ஒரு காலத்தில் கங்கை 
யில் நீராடி விளையாடிக் கொண் 
டிருந்தாள் . 

அப்பொழுது 
கங்கையில் நீராடிக்கடன்களைப் 
புரிந்து கொண்டிருந்த ஒரு 
முனிவருடைய காலைப்பற்றி 
யிழுத்து விளையாடினாள் . அம் 
முனிவர் மெய்யறிவுப் பார்வை 

அவள் கந்தருவமாது 
என்று உணர்ந்தார் . மிகுந்த 
சினத்தோடு அவளைப்பார்த்து , 
“ நீ தண்ணீரில் மீனைப்போல 
என்னுடைய 

காலைப்பற்றி 
இழுத்து என்னுடைய 

நாட் 
கடனைக் கெடுத்தபடியால் இந் 
நீரிலே வாழுகிற 

மீனாகக் 
கடவாய் 

வசவுரை 
வழங்கினார் . இதனைக் கேட்ட 
கந்தருவமாது அஞ்சிக் கலங்கி 

முனிவருடைய அடி 
களைப் பணிந்தாள் ; பெரியீர் ! 

அறியாமையால் 
செய்த இக் குற்றத்தைப் 
பொறுத்துச் சாபநீக்கஞ் செய் 
தருள 

வேண்டும் " 
வேண்டிக்கொண்டாள். 
முனிவர் உள்ளம் இரங்கினார் : 
" நீ மீனாக இந்நீரில் வாழ்ந்து 
இரண்டு 

குழந்தைகளைப் 
பெறுவாய் ; அவ்வாறு பெற்ற 
வுடன் விண்ணுலகத்தை யடை 
வாய் என்று கூறித்தம்முடைய 
இருப்பிடத்தை அடைந்தார். 
கந்தருவமாது 

கயல் வடி 
வுடன் யமுனை நீரில் வசித் 
திருந்தாள் . சேதி 

நாட்டரச 
னாகிய உபரிசரவசு என்பவன் 
இந்திரனை 

நோக்கித் தவஞ் 
செய்து விசும்பாறாகச் செல்லும் 
விமானம் ஒன்று பெற்றுப் பல 
விடங்கட்குஞ் 


சாட்சி செய்து கொண்டிருந் 
தான் . அவன் ஒருநாள் விமானத் 
திற் சென்று கொண்டிருக்கும் 
போது தன் மனைவியை எண்ணி 
னான் . அவனது வீரியம் வெளிப் 
பட்டுக் கீழே விழுந்தது . அப் 
பொழுது விமானம் யமுனை 
யாற்றுக்கு மேலே 
கொண்டிருந்தபடியால் கீழே 
விழுந்த வீரியம் யமுனை யாற் 
றில் விழுந்தது . அதனைக் கய 
லுருவோடு கிடந்த 

கந்தருவ 
மாது விழுங்கினாள் . வீரியம் இரு 
கூறாக விழுந்தபடியால் அம் 
மீன் வயிற்றில் இரு குழந்தை 
கள் தோன்றி வளர்ந்தன . ஒரு 
நாள் அம்மீன் ஒருவலைஞனுடைய 
வலையில் அகப்பட்டது . அவன் 
அம்மீனைக் கொண்டு போய் 
அறுத்தான் . ஆண் குழந்தை 
யொன் றும் பெண் குழந்தை 
யொன்றும் மீன் வயிற்றில் 
இருந்தன . மீன் 
இருந்த கந்தருவமாது தன் 
வரலாறு 

கூறி 

விண்ணுல 
கடைந்தாள் . வலைஞர் தலைவன் 
பிள்ளைகள் உபரிசரவசுவின் 
பிள்ளைகள் என்றறிந்து அம் 
மன்னனிடம் கொண்டு போய்க் 
கொடுத்து நிகழ்ந்தவைகளைக் 
கூறினான் . அரசன் 

ஆண் 
குழந்தையைத் தான் எடுத்துக் 
கொண்டு பெண் குழந்தையை 
அவ்வலைஞனுக்கே கொடுத் 
தான் . வலைஞன் அப்பெண் மச்ச 
நாற்றம் உடையவளாக இருந்த 
படியால் மச்சகந்தி 
பெயரிட்டு வளர்த்தான் . 
இவளுக்குக் காளி, சத்தியவதி , 
யோசனைகந்தி , பரிமளகந்தி 
எனப்பல பெயர்கள் பின் 
னாளில் உண்டாயின . 
சிறு பெண்ணாக இருந்த போது 
பராசரர் என்னும் முனிவரைச் 
சேர்ந்து வியாசரைப் பெற்ற 
தோடு பரிமளகந்தி என்னும் 
பெயரையும் அடைந்தாள் , 


னாள் . 


அடியேன் 


என்று 


என் 


இவள் 


மச்சபுராணம் 


516 


மச்சேந்திரர் 


1 . 


உள்ளது . 


உன்னை 


பிறகு இவள் சந்தனு மன்ன 
னுக்கு மனைவியானாள் . 
மச்சபுராணம் - இது பதினான் 
காயிரம் கிரந்தம் 
மச்சாவதாரத் தோற்றம் திரு 
மால் நீர்ப் பெருக்கில் மனுவைக் 
காத்தமை , நான்முகன் படைப்பு , 
திரிபுர எரிப்பு , தாரகாசுரப் 
போர் , உமாதேவி திருமணம் , 
முருகன் தோற்றம் முதலியவை 
இதனில் கூறப்பெற்றுள்ளன . 
மச்சயந்திரம் - ஓர் 
உயரமான 
கால்நாட்டி அதன்மீது பொன் 
மீன் ஒன்று அமைத்து அதன் 
அடியில் ஒரு சக்கரத்தை அப் 
பொன் மீனுக்கு இடுக்கண் 
நேரிடாதபடி சுழலச செய்து 
ஒரு வில்லையும் அம்பையும் 
வைத்து எவன் அச்சக்கரத்தைச் 
சுழலுகையில் நிறுத்தி வில்லில் 
அம்பைப் பூட்டி ஒரே கணையி 
னால் அதில் மச்சத்தை அறுக்கி 
றானோ அவனுக்கு நன்கொடைப் 
பொருள் வழங்குவது . இவ் 
வாறு செய்வது ஒருவரின் தகு 
தியை அறிதற்கேயாம் . அருச் 
சுனன் இத்தகைய மச்சத்தை 
யறுத்துத் திரௌபதியை மணந் 
தான் . ஆனால் மற்றவர்களால் 
அம்மச்சத்தை அறுத்து வீழ்த்த 
முடியவில்லை . 
ச்சேந்திரர் - சிவபிரான் கடற் 
கரையில் உமாதேவியாருக்குத் 
தாரக மந்திரத்தை உரைத்துக் 
கொண்டிருந்தார் . அப்பொழுது 
உமாதேவிக்கு உறக்கம் உண் 
டாகியது . சிவபிரான் உரைத் 
துக் கொண்டிருந்த 

தாரக 
மறையை ஒருமீன் வயிற்றில் 
இருந்த மீன்குஞ்சுகேட்டு மனித 
வடிவாகி வெளிவந்தது . இக் 
குழந்தையைக் கண்ட 
பிரான் அதற்கு மச்சேந்திரன் 
என்று பெயர் கொடுத்தார் . 
மச்சேந்திரர் தவஞ் செய்து 
சிறந்த சித்தரானார் . ஒருநாள் 

ஓர் ஊரிற் சென்று 


கொண்டிருந்த போது இவரை 
ஒருபெண்கண்டு ஐயமிட்டாள் . 
பிறகு தனக்கு மகப்பேறு உண் 
டாகுமாறு அருள்புரியவேண்டு 
மென்று வேண்டிக் கொண் 
டாள் . மச்சேந்திரர் அவள் மீது 
அருள் கொண்டு சிறிது திரு 
நீற்றையளித்தார் . “ இதனை 
உட்கொள்வாயானால் 

மக்கட் 
பேற்றையடைவாய் " 

என்று 
கூறி விட்டுச் சென்றார் . 

திருநீறு பெற்றவள் அத்திரு 
நீற்றினை உடனே உட்கொள்ள 
வில்லை . தான் திருநீறு பெற்ற 
செய்தியைப் பக்கத்து வீட்டுக் 
காரியிடம் கூறினாள் . அவள் , 
உனக்குத் திருநீறு கொடுத்த 
வர் போலித் துறவியாக இருங் 
தாலும் இருக்கலாம் . 
மயக்கும் பொருட்டுத் திருநீறு 
கொடுத்தும் இருக்கலாம் . 
ஆகவே நீ அத்திருநீற்றை உட் 
கொள்ளாதே என்று சொன் 
னாள் . இதனால் அச்சமடைந்த 
அப்பெண் தான் பெற்ற திரு 
நீற்றை 

அடுப்பிற் போட்டு 
விட்டாள் . 

சில ஆண்டுகள் சென்றன . 
திருநீறு அளித்த மச்சேந்திர 
நாதர் அவ்வூருக்கு வந்தார் . தம் 
மிடம் திருநீறு பெற்றவளைக் 
கண்டு " உன்னுடைய மகனை 
நான் பார்க்க வேண்டும் அவனை 
அழைப்பாயாக என்று கூறி 
னார் . திருநீறு பெற்றவள் தான் 
திருநீறுபெற்றதை உண்ணாமல் 
அடுப்பிற் போட்டு விட்டதாக 
உண்மையைக் கூறினாள் . 
னைக் கேட்ட மச்சேந்திரநாதர் , 
" அவ்வாறாயீன் அச்சாம்பரை 
எங்குக் கொட்டினாய் ? என்று 
உசாவினார் . “ வழக்கமாகக் 
கொட்டும் குப்பைப் பட்டரை 
யில் கொட்டினேன் ” என்று 
கூறி அச்சாம்பர் கொட்டப்பட் 
டிருந்த குப்பைப் பட்டரையை 
யுங் காட்டினள் . மச்சோதி 


சிவ 


வர் 


மச்சேந்திரர் 


517 


மச்சேந்திர் 


பார்த்து 


பையை 


நாதர் குப்பைப் பட்டரையிடம் 
போய்க், கோரக்கா ! " என்று 
கூப்பிட்டனர் . குப்பைப் பட் 
டரையில் இருந்து , " ஏன் " என் 
னும் ஒலியுண்டாயிற்று . சித் 
தர் அங்கிருந்தவர்களிடங் குப் 

அகற்றுமாறு கூறி 
அகற்றச் செய்தார். அதிலிருந்து 
குழந்தையொன்று சித்தர் திரு 
நீறு கொடுத்த கால முதல் 
இருக்க வேண்டிய 

வளர்ச்சி 
யோடு வெளிப்பட்டது . சித்தர் 
அக்குழந்தையைப் பெண்ணி 
டங் கொடுத்தார் . ஆனால் அச் 
சிறுவனோ தாயிடம் இராமல் 
சித்தரைப் பின் தொடர்ந்து 
சென்று தானும் பெரிய சித்த 

கிக் குருவை மிஞ்சிய சீடனாக 
விளங்கினான் . 


கொடு " 


ை 


. 


என்ன செய்வது ? உம்முடைய 
ஆசிரியர் உம்மைப் 
உன்னுடைய 

கண்வேண்டு 
மென்று கேட்டால் கொடுப் 
பீரா ? என்று சொன்னாள் . 

தனைக் கேட்ட கோரக்கர் , 
என்னுடைய ஆசிரியர் என் 
னுடைய கண்ணைக் கேட்டா 
லும் உடனே கொடுக்கக் காத்தி 
ருக்கிறேன் . 

அந்தக் கண்ணை 
நீயே பெற்றுக்கொண்டு வடை 
என்று 

கூறித் தம் 
முடைய கண்ணொன்றைப் 
பெயர்த்து 

அப்பெண்ணிடங் 
கொடுத்தார் . இதனைக் கண்ட 
அப்பெண் மிகுந்த அச்சங் 
கொண்டாள் . உடனே இனி 
மையான வடைகளை நெய்யிற் 
சுட்டுக் கோரக்கரிடங் கொடுத் 
தாள் . அதனைக் கோரக்கர் தம் 
முடைய ஆசிரியரிடங்கொண்டு 
போய்க் கொடுத்தார் . 
ரைப் பார்த்த மச்சேந்திரர் , 
" உன்னுடைய 

கண் ஒன்று 
எங்கே ! ” என்று உசாவினார் . 
கோரக்கர் நிகழ்ந்ததைக் கூறி 
னார் . இதனைக் கேட்ட மச்சேந் 
திரர் தம்முடைய மாணவரின் 
சிரிய அன்பைக் கண்டு அவ 
ரிடத்தில் மிகுந்த பற்று வைத் 
தார் . அவர் இழந்த கண்ணைப் 
பெறுமாறு செய்தார் . 

மச்சேந்திரர் மலையாள நாட் 
டிற்குச் சென்றார் . அங்குப் பிரே 

என்னும் பெயருடைய 
பெண் ஒருத்தி மச்சேந்திரரை 
மயக்கித் தன் வழிப்படுத்தி அவ 
ரோடு இன்பம் 

நுகர்ந்து 
கொண் டிருந்தாள் . அப் 
பொழுது அவர்கட்கு 

ஒரு 
குழந்தை பிறந்தது . அதற்கு 
மீனநாதன் என்று பெயரிட்டு 
வளர்த்தனர் . 

ஒருநாள் 

மச் 
சேந்திரர் பிரேமளாவைப் 
பார்த்து என்னுடைய மாண 
வன் கோரக்கன் 
அழைத்துக் கொண்டு போவ 


ஒருநாள் கோரக்கர் ஒரு வீட் 
டிற்குச் சென்று ஐயங்கேட்டார் . 
வீட்டுப் பெண் ஒரு வடையைக் 
கொடுத்தாள் ; கோரக்கர் அவ் 
வடையைக் கொண்டு போய்த் 
நம்முடைய ஆசிரியரிடங் 
கொடுத்தார் . ஆசிரியராகிய 
மச்சேந்திரநாதர் அவ்வடை 
யைத் தின்றார் . அது மிக இனி 
மையாக இருத்தலைக் கண்டு 
மறு நாளும் அதேபோல் வடை 
வேண்டும் 

சொன் 
னார் . மாணவராகிய கோரக்கர் 
மறு நாள் முதனாள் வடை தந்த 
வீட்டிற்குச் சென்று பிச்சை 
கேட்டார் . முதனாள் 
கொடுத்த பெண் அன்றுசோற் 
றைப் போட்டாள் . கோரக்கர் 
தமக்குச் சோறு 
தில்லை யென்றும் முதல் நாள் 
கொடுத்ததைப் போல் வடை 
வேண்டும் என்றுங் கேட்டார் . 
இதனைக் கேட்ட அப்பெண் , 
நேற்று வடைசுட்டேன் . அத 
னால் கொடுத்தேன் . இன்று 
வடை சுட்வில்லையே ! உள்ள 
தைத் தானே கொடுக்கலாம் ? 
இல்லாததைக் கேட்டால் 


என் 


வடை 


மளா 


வேண்டிய 


. 


என்னை 


மிச்சேந்திரர் 


518 


பச்சேந்திரர் 


கோரக்கர் அவர்களைப் 
பார்த்து , எனக்கு மத்தளம் 
முழக்குவதிற் பயிற்சியுண்டு . 
நான் முழக்குகிறேன் . நீங்கள் 
புறப்படுங்கள் என்று கூறி 
அவர்களோடு போய் அரசி 
முன்பு அவர்கள் கூத்தாடும் 
போது மத்தளம் முழக்கினார் . 
அம்முழக்கத்தில் சில அறிகுறி 
களைச் செய்தார் . 

இதனைக் 
கேட்ட மச்சேந்திரர் தம் 
முடைய மாணவன் தம்மை 
அழைத்துச் செல்ல 

வந்துள் 
ளான் 

என்பதை உணர்ந்து 
கொண்டார் . தம்முடைய 
மாணவர் வந்திருக்குஞ் செய் 
தியைத் தம்முடைய காதற் 
கிழத்தியீடங் கூறினார் . அவள் 
இதனைக் கேட்டு வருந்தியிருந் 
தாள் . கோரக்கர் தம்முடைய 
ஆசிரியரை 

அழைத்தார் . 
மச்சேந்திரர் காதற் கிழத்தியை 
யும் மகனையும் நீங்குவதற்கு 
மனமில்லாதவராக இருந்தார் . 
கோரக்கர் சிலநாள் தம்முடைய 
ஆசிரியரோடு தங்கியிருந்தார் . 


( 


தற்கு வருவான் என்று சொன் 
னார் . 

பிரேமளா அந்நாட்டு 
அரசியாதலின் அவள் 

தன் 
னுடைய அமைச்சர்களைப் 
பார்த்து , “ இந்நாட்டில் துறவி 
களைக் கண்டால் உடனே அவர் 
களைக் 

கொலை செய்யுமாறு 
நாடெங்குந்தெரியப்படுத்துக " 
என்று கூறினாள் . அமைச்சர் 
களும் அவ்வாறே அறிவித்த 
னர் . 

கோரக்கர் தம்முடைய ஆசிரி 
யருடைய நிலையை அறிவுப் 
பார்வையால் அறிந்தார் . ஆசி 
ரியரை அழைத்துக் கொண்டு 
வரவேண்டுமென்று மலையாள 
நாட்டை அடைந்தார் . 
வீட்டிற்குப் போய்ப் பிச்சை 
கேட்டார் . அவ்வீட்டுக்காரி 
இவர் மீது இரக்கங் கொண் 
டாள் , 

அந்நாட்டில் துறவி 
களைக் கொல்லுமாறு கட்டளை 
பிறப்பிக்கப் பட்டிருத்தலைக் 
கூறினாள் . இதனைக் கேட்ட 
கோரக்கர் அச்சங்கொண்டார் . 
இதற்குயாது செய்யலாம் என்று 
எண்ணமிட்டுக் கொண்டு 
துறவிக் கோலத்தை மாற்றி 
ஓரிடத்தில் இருந்து எண்ண 
மிட்டுக் கொண்டிருந்தார் . அவ் 
விடத்திற்குக் கூத்தாடிகள் 
சிலர் 

மனவருத்தத் 
தோடிருந்தார்கள் . கோரக்கர் 
அவர்களைப் பார்த்து , 

" உங் 
களுடைய மன வருத்தத்திற்குக் 
காரணம் யாது ? என்று உசா 
வினார் . அவர்கள் 

இவரைப் 
பார்த்து , " நாங்கள் இந்நகரத் 
தரசியிடம் பரிசு பெறலாம் 
என்று வந்தோம் . எங்களுடைய 
மத்தளம் முழக்குவோன் 
நோய்வாய்ப் பட்டுள்ளான் . 

மத்தளம் முழக்கு 
வதற்குத் தக்க 

ஆளில்லை . 
தற்கு என்ன செய்யலாம் 
என்று எண்ணமிட்டு வருத்தப் 
பட்டுக் கொண்டிருக்கிறோம் 
என்று கூறினார்கள் . 


ப 


1 


மக 


வந்து 


குழந் 


மச்சேந்திரர் ஒருநாள் தம் 
காதற் கிழத்தியோடும் 
னோடும் பஞ்சணையில் படுத் 
திருந்தார் . அப்பொழுது 
குழந்தை படுக்கையில் மலங் 
கழித்தது . மச்சேந்திரர் கோரக் 
கரைக் கூப்பிட்டுக் 
தையைக் கழுவி வருமாறு கூறி 
னார் . 

கோரக்கர் அக்குழந் 
தையைக் குளத்திற்கு க் 
கொண்டு போய்த் தண்ணீரில் 
கழுவிக் கல்லில் 

துவைத்து 
வெய்யிலிலே காயப் போட் 
டார் . மச்சேந்திரர் கோரக் 
கரைக் கூப்பிட்டு , மீனநாதன் 
எங்கே ? என்று உசாவினார் . 
“ கல்லில் துவைத்துக் காயப் 
போட்டிருக்கிறேன் 

என்று 
கோரக்கர் மறுமொழி கூறினார் . 
இதனைக் கேட்ட மச்சேந்திரரும் 
அவருடைய காதற் கிழத்தியும் 


ஆகவே 


1 


வாயிலும் 


வந்து 


பொழுது 


ஒரு மலை மீது 
மச்சேந்திரர் 

619 

மஞ்சையர் 
வயிற்றிலும் 

போது மச்சேந்திரர் எதிர்ப் 
அடித்துக் கொண்டு அழுதனர் . 

பட்டவர்களைப் பார்த்து 
பிறகு , " மீன நாதனை இங்கே 

ஈண்டுக் கள்ளர் அச்சம் 
கொண்டு வா என்றனர் . 

ண்டோ ? " என்று உசாவினார் . 

இதனைக் கேட்ட கோரக்கர் , 
கோரக்கர் கல்லின் மேல் 

" அவ்வச்சம் தங்கட்கேன் ? 
துவைத்தபடியினால் சிதறிய 

இனிமேல் 

வேண்டிய 
துண்டுகள் நூற்றெட்டாகை தில்லை ” யென்றார் . இதனைக் 
யால் நூற்றெட்டு மீனநாத 

கேட்ட மச்சேந்திரர் பையை 
வடிவங்கள் இருவர் முன்பும் 

அவிழ்த்துப் பார்த்தார் . 
நின்றன . இவர்களைக் 

அதனுள் கல்லிருத்தலைக் கண்டு 
கண்ட பிரேமளா, " என் வயிற் 

திடுக்கிட்டார் . கோரக்கரைப் 
றில் பிறந்த மீன நாதன்யார் ? " 

பார்த்து , " நீ என்னுடைய 
என்று கேட்டாள் . கோரக்கர் 

மகனைக் 

கொன்றாய் ; 
நூற்றெட்டுப் பிள்ளைகளையும் 

என்னுடைய 
ஒன்றாக்கி அவர்களிடங் 

பொருளைக் கைப்பற்றிக்கொண் 
கொடுத்தார் . பிறகு 

சிரி 

டாய் . நீ எனக்கு நல்ல மாண 
யரைப் பார்த்து , “ நீர் புறப் வன் அல்லன் ; ஆகவே என்னை 
படும் ; நாம் நம்முடைய இருப் விட்டு நீங்குவாயாக ! " என்று 
பிடத்திற்குப் போவோம் 

சொன்னார் . 
என்று சொன்னார் . மச்சேந்திரர் 
இவனோடு போகாமலிருந்தால் 

கோரக்கர் வழியில் இருந்த 
இன்னும் ஏதேனுந் தொல்லை 
களை உண்டாக்குவான் என்று 

கழித்தார் . அம்மலை தங்கமய 
எண்ணியவராய் மாணவனோடு 

மாகியது . கோரக்கர் தம் 
செல்லத் தொடங்கினார் . 

முடைய ஆசிரியரைப் பார்த்துத் 
இவர்களுடைய வழிச் 

" தங்களுடைய பொருளை 

யெடுத்துக் கொள்ளலாம் " 
செலவுக்கு வேண்டுமே என்று 
எண்ணியவளாய்ப் 

பிரேமளா 

என்று கூறினார் . அவ்வளவில் 
தங்கக்கட்டி ஒன்றை ஒரு பையி 

மச்சேந்திர நாதரைப் பிடித் 
லிட்டுக் கோரக்கர் அறியாமல் திருந்த மாயை விலகியது . நல் 
மச்சேந்திரரிடம் கொடுத்தனள் . லறிவு பெற்றுத் தம்முடைய 
இருவரும் வழிச் செல்கையில் மாணவனைப் புகழ்ந்து பாராட் 
மச்சேந்திரர் 

ஆங்காங்கே டினார் . 
எதிர்ப்பட்டவர்களிடம் , 
இங்கே கள்ளர் அச்சம் | மஞ்சையர் - இவர் ஒரு வீரசைவர் . 
உண்டோ ? ” என்றுக் கேட்டுக் சிவபிரான் அல்லாத 
கொண்டே சென்றார் . இவ தேவர்களைத் தொழுபவர்களைக் 
ரிடத்தில் ஐயங் 

கொண்ட கண்டால் இவர் அவர்களுடைய 
கோரக்கர் ஆசிரியர் பிரிந்திருந்த மூக்கை யரிந்துவிடுகிற தென் 
சமயம் பார்த்துப் பையைத் னும் உறுதியுடையவராக இருக் 
திறந்து பார்த்தார் . அதனுள் தார் . வைணவர்கள் இவரோடு 
தங்கக் கட்டி யிருத்தலைப் சொற் போரிட்டுத் தோற்றுப் 
பார்த்து அதனை யெடுத்துத்தூர போனார்கள் . காட்சிப்பிர 
எறிந்து விட்டு அதே அளவு மாணம் வேண்டு மென்றார்கள் . 
கனமுள்ள 

ஒன்றை இவர் திருமாலை யழைத்துக்காசி 
யெடுத்துப் பைக்குள் வைத்து விசுவநாதரைத் தொழச் செய் 
விட்டார் . மேலும் வழி நடந்த தார் . 


கல் 


மடிவாலமாச்சையர் 


320 


பணமேற்குடி 


அரசன் 


மடிவாலமாச்சையர் - இவர் 

இவர் ஒரு 

அளித்த பொருளினாலும் தம் 
வீர சைவ அடியார் . இவர் சிவ முடைய சொந்தப் பொருளி 
னடியார்களுடைய ஆடைகளை னாலும் பல சிவன் கோயில் 
வெளுத்துக் காயவைத்து அவை களிலும் பெருமாள் கோயில் 
களை யாருந் தீண்டாதபடி பாது களிலும் பல வகையான திருப் 
காத்துக் காய்ந்த பிறகு அடி பணிகளைச் செய்தார்கள் . சைன 
யவர்களிடங் கொடுப்பார் . பௌத்த சமயங்களைக் கண்டித் 
இவர் ஒரு நாள் 

ஆடையைக் துச் சைவ வைணவ சமயங்களை 
காயவைத்து விட்டுக் காவலிருந் நிலை நாட்டினார்கள் . இவர்கள் 
தார் . அப்பொழுது அ சுத்த மட்லி என்னு மிடத்திலிருந்து 
முடையவன் ஒருவன் அவ்வழி வந்ததால் மட்லி என்னும் அடை 
வந்தான் . வராதே " என இவர் மொழியைப் பெற்றார்கள் . 
தடுக்கவுங் கேளாது மீறி வந்த மட்லி என்பது கடப்பை மாவட் 
வனைக் கொலை செய்தார் . டத்தில் ராயகோட்டிக்கு வட 
இதனையறிந்த அரசன் யானைப் கிழக்கில் ஐந்துகல் தொலைவில் 
பாகரையேவி இவரை அழைத் மாண்டவ்வான் ஆற்றின் கரை 
துக் கொண்டுவரச் செய்தான் . யீல் உள்ளது . 
இவர் யானையையும் யானைப் 
பாகரையுங் கொன்றார் . இவ 

மணக்கால் நம்பி - மணக்கால் என் 
ருடைய தன்மையை 

னும் ஊரிற் பிறந்தவராதலின் 
யறிந்த 
இவரைப் பணிந்து 

மணக்கால் நம்பி என்று பெயர் 
போற்றினான் . இவர் ஒருநாள் 

பெற்றார் . இவருடைய இடு 
வசவரோடு இருக்கும்போது வச 

குறிப் பெயர் இராமர் என்பது . 
வர் சிவனடியார்கள் தம்மிடம் 

நாதமுனிகளின் மாணாக்கராகிய 

உய்யக் கொண்டாருடைய திரு 
எதுவும் வாங்கிக்கொள்வதில்லை 
யென்று வருத்தமாக விருந்தார் . 

வருளுக்கு உரிமையானவர் . 
வருத்தத்தின் காரணத்தை மணப்பாக்கத்து நம்பி - பிள்ளை 
யுணர்ந்த இவர் தாம் வெளுப்ப 

லோகாச்சாரியாருடைய 
தற்கு வாங்கி வைத்திருந்த சிவ 

வடிச் சம்பந்தி . தேவப் பெருமா 
னடியவர்களுடைய ஆடையில் 

ளுடைய கட்டளைப்படி கோயி 
ஒன்றை யெடுத்து நீரில் லுக்குச் சென்று பிள்ளை லோகா 
உதறினார் . 

சாரியார் தம்முடைய 
லிருந்து தெறித்து வீழ்ந்த நீர்த் 

வர்கட்கு அருளுரை வழங்கு 
துளிகளெல்லாம் விலை யுயர்ந்த 

கையில் மறைவிலிருந்து கேட்டு 
ஒன்பான் வகை மணிகளாயின . அவருக்கு மாணவரானார் . 
இதனைக் கண்ட வசவர் அடி மணமேற்குடி 
யவருடைய பெருமை அளவிடு 

- தஞ்சாவூர்மாவட் 
தற் கரியது என்று 

டத்தில் அறந்தாங்கிதாலுகாவில் 

உள்ளது . கூன் பாண்டிய 
மகிழ்ந்தார் . 

னுக்கு அமைச்சராக இருந்த 

வரும் பாண்டிமாதேவி மங்கை 
மட்லி குமார அனந்தராசாக்கள் யர்க்கரசியார்க்குச் சைவ சமய 
இவர்களுடைய காலம் கி . பி . 

வளர்ச்சியில் 
1550 - க்கும் 1628 க்கும் உட் 

நின்றவரும் ஆகிய குலச்சிறை 
பட்டது . இவர்கள் விசய நகர நாயனார் பிறந்தவூர் . 

இஃது 
அரசர்கட்கு உட்பட்டவர் 

ஆவுடையார் கோயிலுக்குத் 
களாகவும் அவர்களுடைய 

தென் கிழக்கில் பதினாறு 
படைத் தலைவர்களாகவும் இருந் நாழிகை வழித் 
தனர் . இவர்கள் அரசர்கள் 

உள்ளது . முன்னாளிற் பாண்டி 


நனைத்து 


மாண 


வியந்து 


உறு துணையாக 


தொலைவில் 


மணவாள மாமுனிகள் 


B21 


மணவிற் . 


காலிங்கராயன் 


நாடு , 


சென்று 


* 


நாட்டைச் சேர்ந்ததாக இருந்த 
இவ்வூர் இந்நாளில் சோழநாட் 
டைச் சேர்ந்ததாக விளங்கு 
கிறது . 
மணவாள மாமுனிகள் இவர் 
பாண்டிய நாட்டிலே திருநெல் 
வேலி மாவட்டத்தில் சிக்கில் 
கிடாரம் என்னும் பதியில் ஐப் 
பசித் திங்கள் சுக்கில பக்கம் 
சதுர்த்தசி வியாழக்கிழமை மூல 
நாளில் திகழக் கிடந்தான் , திரு 
நாவீறுடைய அண்ணர் என்ப 
வருக்குப்புதல்வராகத் தோன்றி 
. இவரை 

சேட 
னுடைய கூறு என்றும் , இராமா 
நுசருடைய மறு பிறப்பு என் 
றுங் கூறுவார்கள் . திருவாய் 
மொழிப் பிள்ளை என்னும் பெரி 
யாரிடம் திருவாய்மொழி முத 
லான திவ்ய பிரபந்தங்களையும் 
மற்றைய சிறந்த நூல்களையும் 
அறிந்தவர் . இராமா நுசரிடத் 
திற் பேரன்பு வாய்ந்தவர். 
பெரிய ஜீயர் " என்ற திருப் 
பெயர் பெரிய பெருமாளால் 
கொடுக்கப் பட்டது . சொந்த 
ஊராகிய ஆழ்வார் 

திருநகரியை 
விட்டு நீங்கித் திருவரங்கத்தி 
லேயே வாழ்ந் திருந்தவர் . தம் 
முடைய ஆசாரியர் கட்டளைப் 
படி அருளிச் செயல்களின் ஆழ் 
பொருள்களை அனைவருங் கேட் 
டுய்யுமாறு எங்கும் பரப்பியவர் . 
தத்துவத் திரயம் , ரகசியத்திர 
யம் , சீவசன பூடணம் , ஆசார்ய 
இருதயம் , ஞானசாரம் , பிரமேய 
சாரம் , பெரியாழ்வார் திரு 
மொழி , இராமா நுச நூற்றந் 
தாதி ஆகிய நூல்கட்கு விரி 
வுரை முதலியன . இயற்றியுள் 


கோட்டங்களுள் 

ஒன்றாகிய 
மணவிற் கோட்டத்து மணவில் 
என்னும் ஊரினன் . அருளாக 
ரன் , அரும்பர்க்கிழான் , பொன் 
னம் பலக்கூத்தன் , நரலோக 
வீரன் 

முதலிய பெயர்களும் 
இவனுக்கு வழங்கின . குலோத் 
துங்க சோழ மன்னனிடத்தில் 
படைத்தலைவனாக அமர்ந்து 
புகழ் பெற்றவர்களில் இவனும் 
ஒருவன் . குலோத்துங்கன் 
வேணாடு , மலை நாடு , பாண்டி 

வடநாடு முதலியவை 
களில் 

நிகழ்த்திய போரில் 
இவன் படைத் 

தலைவனாகச் 
போரிட்டு வெற்றி 
யுண்டாக்கித் தன்னுடைய அர 
சனுக்குப் புகழை யுண்டாக்கி 
னான் . இவனுடைய திறமைக்கு 
மகிழ்ச்சி யடைந்த குலோத்துங் 
கன் இவனுக்குக் காலிங்கராயன் 
என்னுஞ் சிறப்புப் பெயரை 
வழங்கிப்பாராட்டினான் . இவன் 
தில்லைக் கூத்தப்பிரானிடத்தில் 
பேரன்புடையவன் . தில்லையில் 
திருப்பணிகள் செய்யத்தொடங் 
கிப் பேரம்பலத்திற்குச் செம் 
புத் தகடுகள் வேய்ந்தான் . நூற் 
றுக் கால் மண்டபமும் பெரிய 

ருச்சுற்று மாளிகையும் , 
தேவாரம் பாடுதற்குரிய மண்ட 
பமும் கட்டினான் . திருஞான 
சம்பந்தருடைய கோயிலுக்குப் 
பொன் வேய்ந்தான் . பூம் 
பொழில் அமைத்தான் . மேலும் 
திருவதிகை வீரட்டானே சுரர் 
திருக்கோயிலுக்குப் பொன் 
வேய்ந்தும் சில மண்டபங்கள் 
கட்டியுந் திருப்பணி செய்தான் . 
சமயகுரவர்கள் மூவரும் பாடிய 
தேவாரத் 

திருப்பதிகங்களைச் 
செப்பேடுகளில் எழுது வித்துத் 
தில்லைத் திருக் கோயிலில் பாது 
காப்புச் செய்ததும் இவனுடைய 
திருத் தொண்டே என்பர். 
இவன் மீது பாடப்பட்ட வெண் 
பாக்கள் பல கல்வெட்டுக்களில் 
உள்ளன . 


ளார் . 


மண விற் கூத்தனான 

காலிங்க 
ராயன் - இவனுடைய பெயர்க்கு 
முன்னால் அரும்பாக்கிழான் என் 
பதுஞ் சேர்ந்து வழங்கியது . 
இவன் தொண்டை மண்டலத் 
திலுள்ள இருபத்து நான்கு 


மணிகர்ணிகை 


( 


மணிமேகலை 


னால் 


கிறது . 


மணிகர்ணிகை - காசியில் உள்ள மணிமாந்தன் இவன் குபேர 
கங்கை யாற்றின் புனித நீர்த் னுடைய காவலன் . இவன் ஒரு 
துறைகளில் ஒன்றன் பெயர் . முறை குபேரனோடு விண் வழி 
சிவபிரான் தமது வாமபாகத் யாகச் செல்லும் போது எச்சில் 
தில் திருமாலைப் படைத்து துப்பினான் . அஃது அகத்தியர் 
மறைந்தார் . திருமால் தம் மீது விழுந்தது . அதனால் அகத் 
முடைய கையில் இருந்த உரு தியர் சினங் கொண்டு , " இவ் 
ளைப் படையால் தடாக 

எச்சில் துப்பியவன் 
மொன்றை உண்டாக்கி அங்குத் மனிதனால் இறக்கக் கடவன் " 
தவஞ் செய்து கொண்டிருந்தார் . என்று வசவுரை வழங்கினார் . 
இவருடைய தவத்திற்கு மகிழ்ந்த வீமன் மலர் கொண்டு வருதற்கு 
சிவபிரான் காட்சி தந்து தலையை அளகைக்குச் சென்ற போது 
அசைத்தார் . அப்போது காதில் வீமனோடு போரிட்டு மாண் 
இருந்த மணி யொன்று இந்தத் டான் . 
தடாகத்தில் விழுந்தது . அத 

மணிமிடைபவளம் - சிறப்பமைந்த 
அவ்விடத்திற்கு 

ப் 
பெயர் உண்டாகியது . 

மணியும் பவளங்களும் விரவி 

யுள்ள மாலையைப் போல் ஒலி 
மணிபத்திரன் - இவனொரு காந் நயமும் பொருளமைதியும் 
தருவன் . சிந்து முனிவருடைய 

ஒருங்கே யமையப் பெற்ற கஅ 0 
வசவுரையினால் கடலில் மீனா பாடல்களைக் கொண்ட அகநா 
கக் கிடந்தான் . பட்டினத் 

னூற்றின் இரண்டாவது பகுதி 
தார்க்கு மகவாக வந்த மருதப் 

இப்பெயரால் 

வழங்கப் படு 
பீரானால் உதையுண்டு வசவுரை 
நீங்கப் பெற்றான் . 

மணிமேகலா தெய்வம் 
மணிபல்லவம் - இத்தீவு இந்தியா 

துன்புறுத்தாதபடி 
வுக்கும் இலங்கைக்கும் இடையே 

னேவலாலே சில தீவைப் பாது 
இருந்தது . புத்த பீடிகை என் 

காத்துக் கொண்டிருத்தலை 
பது இத்தீவில் இருந்தது . இத் 

யுடைய ஒரு தெய்வம் . தன் 
தீவைப் புத்தர்கள் அடைந்து 

குலத்தான் ஒருவனை இத்தெய் 
புத்த பீடிகையை வழிபட்ட 

வம் கடலிற் பாதுகாத்த நன்றி 
னர் . இத்தீவு புகாரில் இருந்து 

பாராட்டியே கோவலன் தன் 
முப்பது யோசனை தொலைவில் 

னுடைய மகளுக்கு மணிமேகலை 
இருந்த தென்பர் . 

என்று பெயரிட்டான் . 

சாவகத் 
திற்கு அந்நாளிற் சென்ற கப் 

மேகலையை நல்வழிப் படுத்தும் 
பல்கள் இத்தீவின் வழியே 

பொருட்டு அவளை உவ வனத்தி 
லிருந்து மணி பல்லவத்திற்குக் 

கொண்டு போய்ப் புத்த பீடி 
மணிமலை - இம்மலை மேரு மலைத் 

கைக்காட்சியால் பழம்பிறப்பை 
தொடரின் நாற்பத் தொன்பது 

உணர்வித்துப் பழம் பிறப்புக் 
கொடு முடிகளில் ஒன்று . ஏழ் 

கணவன் யார் என்பதைத் தெரி 
குன்ற நாட்டு மகேந்திர மலைக் 

வித்ததன்றிச் சிறந்த மூன்று 
குத் தெற்கே பெருவள நாட் 

அருமறைகளை மணிமேகலைக்குக் 
டில் இருந்தது . இம் மலையில் 

கூறியது . 
மணிமலைத் தமிழ்ச் சங்கம் என் 

மணிமேகலை - இவள் காவிரிப்பூம் 
னும் பெயரோடு தமிழ்ச்சங்கம் 

ம் 

பட்டினத்தில் 
ஒன்று இருந்ததாகத் தெரி கோவலனுக்கும் 

பிறந்தவள் . 
கோவலன் மாதவியைப் பிரிந்து 


அரக்கர் 


மணி 


சென்றது . 


மாதவிக்கு 


கிறது . 


மண்டனமிசிரர் 


5 : 9 


மதங்க சூளாமணியார் 


அவன் 


மாலை 


மதுரை சென்று கொலையுண் 

போருக்கு மண்டன மிசிரரின் 
டிறந்த செய்தியைக் கேட்டதும் 

மனைவியாரே நடுவுநிலைமை 
மாதவி தன் மகளாகிய இவ 

யாளராக அமைக்கப் பட்டார் . 
ளுடைய கூந்தலைக் 

களைந்து 

அந்த அம்மையார் சொற் போர் 
இவளைத் துறவு 

நிலைபெறச் நிகழ்த்தும் இருவரையும் கழுத் 
செய்தாள் . பேரழகியாக தில் மாலையணிந்து கொள்ளு 
இருந்த இவளிடம் மன்னன் 

மாறு செய்தார் . எவருடைய 
மகன் உதயகுமரன் காதல் மாலை முதலில் வாடத்தொடங்கு 
கொண்டான் . மணிமேகலையின் 

கின் றதோ அவர் தோற்றவர் 
பாட்டியும் மாதவியின் தாயு என்று கூறினார் . பலநாட்கள் 
மானசித்திராபதி யென்பவளும் சொற் போர் நடைபெற்றது . 
உதயகுமரனுடைய காதல் 

மண்டனர் கருமமே பெரியது 
நிறைவேறுவதற்கு உறுதுணை என்று சொற்போரிட்டார் . 
யாக அமைந்து நின்று பெரு 

சங்கரர் , ஞானமே பெரியது 
முயற்சி செய்தாளாயினும் 

என்று சொற்போரிட்டார் . 
உதயகுமரனுடைய எண்ணம் 

இறுதியில் மண்டன மிசிரர் 
நிறைவேற வில்லை . 

அணிந்திருந்த 

வாடத் 
வீகேண கொலையுண்டிறந்தான் . தொடங்கியபடியால் தோல்வி 
தன் மகன் மாண்டொழிதற்குக் 

யடைந்துசங்கரருடையமாணவ 
காரணமாக இருந்த இவளைக் 

ரானார் . 
கொன்றொழிக்கவும் துன்புறுத்த 
வும் அரசி மிக முயன்றாளாயி 

ண்டோதரி - இவள் மயனுடைய 
னும் அவளுடைய எண்ணம் மகள் . ராவணனுடைய 
நிறைவேற வில்லை . பௌத்த மனைவி . இந்திரசித்துக்குத்தாய் .. 
சமயத் துறவு நிலையை மேற் இராவணன் இறந்த துன்பத்தி 
கொண்டிருந்த இவள் அச்சமய 

னால் 

அவனுடைய உடலின் 
நன்குணர்ந்து அற 

மீது விழுந்து இவளும் உயிர் 
நெறிகளை முறைப்படி கடைப் 

விட்டாள் . இவள் சிவபிரா 
பிடித் தொழுகினமையின் வீடு னிடத்தில் மிகுந்த அன்புடைய 
பேற்றை யடைந்தாள் . மது 

இவளுடைய பெயர் மந் 
ரைக் கூல வாணிகன் சீத்தலைச் தோதரி எனவும் கூறுவர் . 
சாத்தனார் மணிமேகலையின் 

மண்முகன் - தவள மலை யில் 
முழு வரலாற்றையும் மணிமே 

இருந்து தவஞ்செய்த ஒரு முனி 
பெருடைய 

வன் . இவனிடத்திலிருந்த பசு 
சிறந்த காப்பியமாகச்செய்தார் . 

வயிற்றிலேதான் புண்ணிய 
இதனுடைய தொடர்பாக அமை 

ராசன் பிறந்தான் . 
யப் பெற்றது தான் சிலப்பதி 
காரம் . 

மதங்க சூளாமணியார் இவர் 

திரு நீலகண்ட யாழ்ப்பாண 
மண்டனமிசிரர் - இவர் வேதத்தில் 

ருடைய மனைவியார் . 

மனைவியார் . திருநீல 
காண்டமே 

முதன்மை நக்க நாயனார் இவர்களிருவருக் 
யானது 

வாதிக்கும் கும் நடுமனைவேதிகைப் பக்கத் 
மீமாம்சகர்களின் தலைவர் . தில் இரவு தங்குதற்கு இடங் 
இவர் 

மாகிஷ்மதி என்னும் கொடுத்தனர் . தீண்டத்தகாத 
பட்டணத்தில் இல்வாழ்கையை வகுப்பினராகிய இவர்களிடத் 
நடத்திக் கொண்டிருந்தார் . தில் திருநீலநக்கர் பேதம் 
சங்கராச்சாரியார் இவரோடு பாராட்டாது போற்றினர் . 
சொற் போர் செய்தார் . சொற் யாழ்ப்பாணர் இசை பாடுதலில் 


நூல்களை 


வள் . 


கலை 


என்னும் 


கரும் 


என் 


தேங்கருஷி 


504 


மதிதயன் 


தான் . 


ஊரில் 
இவன் 


என்று 


வாட் 


படையை 


களைக் 


ஊரில் 
தருமதத்தன் 


பேச்சில் 


யடைய 


வல்லுநர் என்பர் . திருநீலநக் னிடஞ் சென்று , " சீவகனைக் 
கர் மறையவர் குலத்தினர் . கொன்று விட்டேன் " 

என்று 
மதங்கருஷி - இவர் தவத்திற் 

பொய்யுரை புகன்றான் .. அப் 
சிறந்தவர் . வாலி துந்துபியின் 

பேதையும் இவன் கூறியதை 
உடலைத் தூக்கி ஒரு சமயம் இவ 

உண்மை யென்று நம்பி இவ 
ரிருந்த மதங்க மலைமீது எறிந் 

னுக்குப் பல சிறப்புக்கள் செய் 
தான் . அதனாற் சினமடைந்த 
இவர் தம்முடைய மலையை 
வாலி மிதித்தால் அவனுடைய 

மதன் - இவன் கலிங்க நாட்டில் 
தலை வெடிக்குமென்று வசவுரை 

மதங்கபுரி என்னும் 
வழங்கினார் . பிரியம்பதன் என் வாழ்ந்திருந்தவன் . 
கிற காந்தருவனை யானையாகச் பொன் செய்யும் வித்தையைக் 
சபித்தார் . 

கற்றுணர முயன்றும் முடிய 
மதங்கியார் மதங்கராவார் 

வில்லை . ஆகவே பொன் செய் 
இசைக்கும் கூத்துக்கும் உரிய 

யும் சூழ்ச்சி தனக்குத் தெரியும் 
சாதியார் . தம்முடைய 

பலரிடமும் கூறி 
ரண்டு கைகளிலும் 

ஏமாந்தவர்களுடைய பொருள் 

கவர்ந்து 
ஏந்திச் சுழன்று 

திரிந்தான் . 
ஆடும் மகளிர் மதங்கியார் 

அரிபுரம் என்னும் 
எனப் படுவார் . 

வாழ்ந்திருந்த 
மதனமஞ்சிகை - இவள் கலிங்க 

என்னும் பெருஞ் செல்வனும் 
சேனை என்பவளுடைய மகள் . 

இம்மதனுடைய 

மயங்கி மிகுதியான பொருளை 
நரவாணதத்தனுடைய மனைவி . 

வேண்டு 

மென்று 
மிகுந்த அழகு வாய்ந்தவள் . 

பேரவாக் கொண்டான் . தன் 
மானசவேகன் என்னும் வித்தியா 
தரனால் விரும்பி யெடுத்துச் 

னுடைய பொருளை யெல்லாம் 
செல்லப் பட்டுத் தன்னுடைய 

இவனிடங் கொடுத்து ஏமாந் 

தான் , 
கணவனால் மீட்கப் பெற்றவள் . 
மதனன் - ஏமாங்கத நாட்டை மதிதயன் - ஆயிரத்து எண் ஜாறு 
வஞ்சனையாகக் கைப்பற்றிய 

ஆண்டுகட்கு முன்பு காஞ்சிமா 
கட்டியங் காரனுடைய மைத்து 

நகரில் அரசு புரிந்திருந்த துணை 
னன் . மிகக் கொடியவன் ; யிளங்கிள்ளி என்னும் அரச 
இரக்கமென்பது சிறிதுமில்லாத 

னுடைய அமைச்சர்களில் இவன் 
அரக்கனாகிய இவன் 

ஒருவன் , அறிவும் அடக்கமும் 
தின்று கொழுத்து உடல்வளர்த் பெருந்தன்மையும் 
ருந்தான் . கட்டியங்கார 

பெற்றவன் . இவன் எப்பொழு 
னுடைய ஏவலால் இவன் சீவ 

தும் அரசனுக்கு அண்மையில் 
கனைப் பிடித்து வஞ்சனையாகக் 

இருந்து காரியங்களைச் செய்ய 
கொன்று விட ஏற்பாடு செய் 

எக்காரியத்துக்கும் 
தான் , சீவகன் தெய்வத் திரு 

காரணத்தைக் கேட்க 
வருளால் இவனுடைய கையி 

டான் . உரிய காலத்தில் எல் 
லிருந்து தப்பித்துக் கொண்டு 
போய்விட்டான் . 

லாம் தானே விளங்கு மென்று 
கட்டியங் உணர்ந்து 
காரன் தன்னை இகழ்வானே 

காரியங்களைச் செய்வான் . ஒரு 
என்று அஞ்சிய இவன் தன் 
னுடைய நண்பன் ஒருவனைக் 

காலத்தில் காஞ்சியில் மழை 
கொன்று விட்டுக் கட்டியங்கார 

பெய்யாது அல்லல் மிகுதியா 
யிற்று . அனைவரும் வருந்தினர் . 


நன்கு 


அமையப் 


னும் 


மாட் 


அடக்கமாகக் 


1 


மதிவாணனார் 


525 


மதுகைடவர் 


என்னும் 


என்று 


பல 


தான் 


தூவதிகன் என்னுந் தேவதை மைப் படுத்தினான் . ஒரு புறமுங் 
ஒன்று அரசனிடம் வான் வழி கோணாமல் 

கூறுவதில் 
யாக வந்து , அரசனே வருத் இவன் மிகவல்லவன் . இவ 
தப் படாதே சில காலத்தில் னுடைய சீரிய பண்புடைமை 
மணிமேகலை என்பவள் இங்கு எல்லா மக்களாலும் இனிது 
வருவாள் . அவள் வரவால் பாராட்டப் 

பெற்றது . அந் 
மழை பொழியும் . அவள் வந்து நாளில் மதுரையில் இருந்து 
தங்குவதற்கு இந்நகரின் நடுவே அரசு புரிந்த சந்திரகுல தீபன் 
ஒரு பொய்கையும் சோலையுஞ் 

பாண்டியன் 
செய்து வைப்பாயாக என்று னுடைய அறிவு நலத்திற்கு 
கூறியது . அரசன் அவ்வாறேற மகிழ்ந்து இவனைத் தனக்கு 
செய்யுமாறு 

அமைச்சனாகிய அமைச்சனாக்கிக் கொண்டான் . 
வனிடம் கட்டளையிட்டான் . பொய்யாமொழிப் 

புலவரால் 
அமைச்சனாகிய இவன் அரசன் பாடப்பட்ட தஞ்சை வாணன் 
கட்டளைப்படி அவ்வாே ற கோவை என்னும் அரிய நூல் 
செய்து முடித்தானே யன்றி இம்மதிவாணன் மீது இயற்றப் 
அவைகள் எதற்காக 

பட்டதே . 
அரசனிடங் கேட்க வில்லை . 

இவனோர் அசுரவீரன் 
அரசனுங் கூறவில்லை . மணி மது 
மேகலை வந்து தங்கிய பிறகு 

அருந் தவம் 

புரிந்து 
இவன் உண்மையை 

பெருந்திருவடைந்து நின்றான் . 

சிவபிரானருளிய 
உணர்ந்தான் . இவனுடைய 

முத்தலைச் 

சூலம் ஒன்று எப்பொழுதும் 
அமைதியையும் 

அடக்கத்தை 
யும் அரசனும் பெரிதும் பாராட் 

வனிடம் இருந்தது . ஆண்மை 

மிகுந்த இவன் 
டினான் , 

தன்னுடைய 

பெயரால் மதுபுரம் என்னும் 
மதிவாணனார் - பாண்டிய மன்னர் ஊர் ஒன்றை அமைத்து அதில் 
களில் 

ஒருவர் . கடைச்சங்க அரசாட்சி செய்து கொண்டிருந் 
காலத்தவர் . நாடகத் தமிழ் 

தான் . 

பேராண்மையுடைய 
நூல் இயற்றியவர் . இந்நூல் வர்களாய்த் தம்மை யெண்ணிய 
முன்னாளில் புகழ் பெற்று வர்களிட மெல்லாம் இவன் 
விளங்கிற்றெனினும் 

தன்னுடைய போராண்மையைக் 
ளில் இறந்தொழிந்தது . அடி காட்டினான் . இராவணனுடைய 
யார்க்கு நல்லார் இவரையும் சிறிய தாயாகிய கும்பீநசி 
இவருடைய நூலையும் சிலப் என்பவள் சிறந்த அழகுடைய 
பதிகார உரையில் குறிப்பிட் வளாகத் திகழ்ந்தாள் . இவன் 
டிருக்கிறார் . 

அவள் மீது நாட்டங் கொண் 

டிருந்தான் . ஒரு நாள் இலங் 
மதிவாணன் - பாண்டி நாட்டில் 

கையிற் புகுந்து அவளைத் தன் 
தஞ்சாக்கூரில் இருந்தவன். 

னுடைய மதுபுரத்திற்குக் 
இவனிடம் அறிவு நலம் , கொண்டு 

வந்து மணந்து 
செல்வ நலம் , கொடை நலம் 

கொண்டான் . இவனோடு போர் 
முதலிய யாவும் ஒருங்கமைந் 

செய்ய வந்த இராவணன் உற 
திருந்தன . சேர சோழ அரசர் 

வாகிச் சென்றான் . 
களிருவரும் ஒருவரோடொரு 
வர் மாறுப்பட்டுப் பெருங் மதுகைடவர் - இவர்கள் அசுரர்கள் . 
கலகம் விளைத்த போது இவன் பல்லாயிரம் ஆண்டுகட்கு முன் 
அவர்களிடையே 

புகுந்து பிருந்தவர்கள் . மதுகைடவன் 
பகைமையை 

விலக்கி ஒற்று என்னும் இருவரும் 


பின்னா 


மதுரகவி 


- 526 


மதுராபதி 


என்று 


ளாக 


வந்து 


ஒரு நாள் 


அழகிய 


பிறந்தவர்கள் .உருவிலும் ஆற்ற டொரு கவிகள் மட்டும் இனிய 
லிலும் ஒத்து விளங்கியவர்கள் . 

தாக விருப்பின் பயனில்லை . 
மதுகைடவர்கள் 

அவர்கள் பாடும் எல்லாப் 
சேரப் பெயரெய்தி நின்றனர் . பாடல்களுமே இனிமையுடை 
இவர்களை எவராலும் வெல்ல யனவாக இருத்தல் வேண்டும் . 
முடிய வில்லை . இவர்கள் தந்நிக 

குலோத்துங்க 
ரற்ற தனிப்பெருந் தலைவர்க மதுராந்தகனான 
விளங்கியிருந்தனர் . 

சோழ கேரள ராசன் 
நாரதர் ஒரு நாள் இவர்களிடம் 

னுடைய பெயருக்கு முன்னால் 

அரையன் என்பதுஞ் சேர்ந்து 
" நீங்கள் திருமாலை 
வென்றாலன்றி 

வழங்கும் . இவன் சோழவள 
உங்களுடைய 

நாட்டில் முழையூரிலிருந்தவன் . 
புகழ் ஒரு புகழாகமாட்டாது 

குலோத்துங்க சோழனுடைய 
என்று கலக மூட்டிச் சென்றார் . 
அதுமுதல் இவர்கள் திருமாலை 

படைத் தலைவர்களில் ஒருவன் . 
வெல்வதற்குச் சமயம் பார்த்துக் 

குலோத்துங்க சோழ கேரள 
கொண்டிருந்தனர் . ஒரு 

ராசன் என்பது குலோத்துங்க 
திருமாலின் இருப்பிடத்திற்குச் 

சோழ மன்னனால் கொடுக்கப் 
சென்று அவரைப் போருக்குக் 

பட்ட சிறப்புப் பெயர் . சேரர் 
களோடு நடந்த 

போரில் 
கூப்பிட்டனர் . திருமால் இவர் 
களை வெல்ல முடியாதென்பதை 

படைத்தலைமை தாங்கிச் சென்ற 

வீரர்களில் இவன் ஒப்பற்றவ 
தன்குணர்வார் . ஆகவே அவர் 

னாக விளங்கினான் . குலோத்துங் 
ஒரு வடிவத்தோடு 

கன் கோட்டாற்றில் நிலை 
இவர்கள் முன்னே வந்து 

நிறுத்திய நிலைப்படைக்குத் 
நின்றார் . அவ்வடிவம் இவர் 
கட்கு மகிழ்ச்சியை அளித்தது . 

தலைவனாயிருந்தான் . கோட்டாற் 
இவர்கள் அவ்வடிவத்தைப் 

றில் தங்கியிருந்த காலத்தில் 
பார்த்து , உனக்கு வேண்டி 

அங்கு இராசேந்திர சோழேச் 
யதைக்கேள் தருவோம் " என்ற 

சுரம் என்னும் பெயருடைய 

திருக்கோயிலைக் கட்டினான் . 
உடனே அவ்வடிவம் , 
" நீங்கள் என்னுடைய கையால 

ஆந்தாயக்குடி என்னும் ஊர் 
இறந்தொழிய வேண்டும் 

இராசேந்திர சோழ நல்லூர் 
என்றது . " இவர்கள் அவ்வாறே 

என்று பெயர் மாற்றப் பெற்று 
தந்தோம் . எம்மை நிலத்தில் 

அக்கோயிலுக்கு 

இறையிலி 

நிலமாக 
நிறுத்தாமல் உன்னுடைய 

வழங்கப் பட்டது . 

கடவு 
தொடையில் நிறுத்தி அடித் 

இப்படைத் தலைவன் 
தால்யாம் இறந்தொழிவோம் 

ளிடத்தில் மிகுந்த அன்புடைய 

வன் . 
என் றனர் . திருமாலும் இவர் 
களை அவ்வாறே கொன்றொழித் மதுராந்தகன் 
தார் . 

வென்று மதுரையைச் சுட்டுப் 
மதுரகவி - மதுரகவி என்பது ஆசு , 

பாழாக்கியமையின் மதுரையும் 
மதுரம் , சித்திரம் , வித்தாரம் 

ஈழமுங் கொண்ட 
என்னும் நால்வகைப் பாக்களில் 

வர்மன் என்னும் 

சோழனுக் 
ஒன்றாகும் . ஒருவருடைய பாடல் 

குண்டாகிய காரணப் பெயர் . 
பலரும் போற்றத்தக்கவாறு | மதுராபதி 

தென் மதுரையின் 
னிமையாக அமையுமானால் அதிதேவதை. 

இத்தெய்வத் 
அப்பாடல்களை இயற்றியவர் 

தாலே தான் கண்ணகி கோவல 
கள் மதுரகவி என்னும் பெய ைைடய 
நக்குரியவர்களாவர் . 

வரலாறு 


னர் . 


பாண்டியனை 


பரகேசரி 


முற்பிறப்பின் 
முதலைகளைத் 


கு 


மதுரை 


527 


மதுரைச் சுவாமிகள் 


சோழ 


தெரிந்து கொண்டாள் . இவள் கட்கு முன்னர்ச் சோழவள 
மதுரைமா தெய்வம் என்றுங் நாட்டின் உட்பகுதியாகிய 
கூறப் பெறுவாள் . 

கோனாட்டில் எறிச்சில் என்னும் 
ஊரிலே 

வாழ்ந்திருந்தார் . 
மதுரை 

யென்னும் 
மதுரை 
பெயருடைய ஊர்கள் இரண்டு . 

இவருடைய தந்தையாரின் 

பெயர் மாடலன் . 
ஒன்று தமிழ் நாட்டில் உள்ளது . 

குமரனார் 
மற்றது வடநாட்டில் உள்ளது . 

அரிய நூல்கள் பலவற்றைங்யு 
தென்னாட்டில் உள்ளது தென் 

கற்றுப் பெரிய புலவரானார் . 
மதுரை யெனவும் வடநாட்டில் 

அந்நாளில் மதுரையில் சிறந்து 
உள்ளது வடமதுரை யெனவும் 

விளங்கியிருந்த சங்கத்தாருடன் 
வழங்கும் . தென்மதுரையாகிய 

சேர்ந்து அங்குத்தங்கியிருந்தார் . 
தமிழ் மதுரையில் சிவபிரான் 

அதனால் இவருடைய 

இவருடைய பெயர் 
மீனாட்சியம்மையை மணந்தார் . 

கோனாட்டு எறிச்சிலூர் மாட 
அறுபத்து நான்கு திருவினை 

லன் மதுரைக் குமரனார் என்று 
யாடல்களைச் செய்தார் . இம் 

நீண்டு வழங்கியது . பெரும் 
மதுரையினுடைய சிறப்பை 

புலவராகச் சிறந்து விளங்கி 

யிருந்த 
ஆலாஸ்ய மான்மியம் , திருவிளை 

இவரிடம் இழிந்த 
யாடற் புராணம் , கடம்பவன 

வறுமையுங் குடிகொண்டிருந் 
புராணம் முதலியன விளக்க 

தது . அதனால் இவர் மிகவும் 

வருந்தினார் . அந்நாளில் சோழ 
மாகக் 

கூறும் . வைகையாறு 
இம்மதுரையை யொட்டி 

வளநாட்டில் பெருந்திருமா 
வளவன் 

என்னுஞ் 
அமைந்திருக்கிறது . வடமதுரை 
யமுனை யாற்றின் கரையில் 

மன்னன் சிறந்த கொடையாளி 

யாகத் 
அமைந்திருக்கிறது . மது என்ப 

திகழ்ந்திருந்தான் . 

கொடையாளியாக இருந்தும் 
வனால் ஆளப்பட்ட படியால் 

பெருமிதம் என்னும் புல்லிய 
மதுரை யென்று பெயர் பெற் 

குணமும் அவனைப் பொருந்தி 
றது . கண்ணபிரான் இம்மது 
ரையில் இருந்தார் . 

நின்றது . எவ்வளவு பெரியவர் 

களாக இருந்தாலும் தன் முன் 
மதுரைக்காஞ்சி - சங்கப் புலவர்கள் மேலாடையோடு வருவதை 
இயற்றிய பத்துப் பாட்டில் அவன் பொறுக்க மாட்டான் . 
ஆறாவதாக அமைந்தது . எஅஉ பரிசிலின் பொருட்டு அவனிடஞ் 
அடிகளையுடைய அகவற்பா . சென்ற இவர் தம் கல்விச் சிறப் 
தலையாலங்கானத்துச் 

பின் வீறு தோன்ற மேலாடை 
வென்ற பாண்டியன் நெடுஞ் யுடனேயே சென்றார் . அதனைப் 
செழியனுக்கு வீடுபேற்றின் பொறுக்காத மன்னன் மேலா 
பொருட்டு நிலையாமையைச் 

எடுத்து விடுமாறு 
செவியறிவுறுத்தி மாங்குடி இவருக்குக் குறிப்பால் உணர்த் 
மருதனார் பாடியது . 

தினான் . இவரோ தம்முடைய 
பாண்டியனுடைய முன்னோர் பெருமைக்குப் பங்கம் ஏற்படு 
பெருமையையும் பாண்டி வதைச் சிறிதும் பொறாராய்த் 
நாட்டின் ஐந்திணை வளங்களை 

தம்முடைய சிறப்புத் தோன்றச் 
யும் மதுரையின் அழகையும் செய்யுளொன்று பாடிச் சென் 

பலவற்றையும் இது 
கூறும் . இதில் கீதையின் 
பெருமை கூறப்பட்டிருக்கிறது . மதுரைச் சுவாமிகள் - பரஞ்சோதி 

யடிகள் என்னும் இயற் பெய 
ரினையுடைய 

பெரியார் 
மதுரைக் குமரனார் - இவர் ஏறக் 
குறைய இரண்டாயிரம் ஆண்டு கொங்குவள நாட்டில் மோர் 


டையை 


அப் 


வேறு 


றார் . 


மதுரைச் சுவாமிகள் 


528 


மதுரைச் சுவாமிகள் 


முன்னமே 


னுடைய திருவருள் இவருக் 
குண்டாகியது . 
அறுமுகப்பரமனைப் போற்றி 
வழிபட்டுக் கொண்டிருந்த 
இவருக்கு முருகன் மெய்யறிவை 
வழங்கினான் . அதனால் இவ 
ருடைய பொய்யறி வெல் 
லாம் போன இடந் தெரியாமற் 
போய் விட்டது . மெய்ஞ்ஞானி 
கட்குண்டாக வேண்டிய மத்தர் , 
பாலர் , பேயர் தன்மை இவருக் 
கும் உண்டாகி விட்டது . அத 
னால் இவர் எதையும் அறியாதவ 
ரானார் . இல்லத்திற்குச் செல்ல 
வில்லை . மனம்போன போக்கில் 
கால்போன போக்கில் செல்ல 
லானார் . 


சிதம்பரம் என்னுந் திருப்பேரூ 
ரில் வேளாண் குலத்திற் பிறந் 
தார் . இளம் பருவத்தில் கல் 
வியை முறையே கற்றுத் தேறி 
னார் . அகவை முப்பத்திரண்டு 
முடியும் மட்டும் ஊரிலே 
இருந்தார் . 

இதன் பிறகு ஊரைவிட்டுப் 
புறப்பட்டுப் பழநி மலையை 
அடைந்து அங்கே சில ஆண்டு 
கள் பழநியாண்டவனைப் 
போற்றி வழிபட்டுக் கொண் 
டிருந்தார் . பிறகு பழநியை 
அடுத்த குமரலிங்கம் என்னும் 
ஊரில் சில ஆண்டுகள் தங்கித் 
தம்மையடுத்த அன்பர்கட்குக் 
கல்வி கற்பித்துக் கொண்டிருந் 
தார் . 

அன்பர்கள் சிலர் இவரைத் 
திருமணஞ் செய்து கொள்ளு 
மாறு வற்புறுத்தினர் . இவருக் 
குத் திருமணஞ் செய்து கொள் 
வதில் அடியோடு விருப்பம் 
இல்லை . 

ஆயினும் அன்பர்க 
ளுடைய வேண்டுகோளை மறுக் 
காமல் மணஞ் செய்து கொண்டு 
இல்லறத்திலே 

காலம் 
இருந்தார் . 

இவர் குமரலிங்கத்தில் தங்கி 
யிருக்கும் பொழுது அடிக்கடி 
பழநிக்குச் 

பழநி 
யாண்டவனை வழிபட்டு மீள் 
வது வழக்கம் . பழநியில் பழநி 
யாண்டவனுக்குத் திருநீற்றினை 

முழுக்காட்டுவர் . 
அதனால் 

பழநியாண்டவ 

வெண்மை 
யாக விளங்கும் . அதனைக்கண்ட 
இவர் 

பழநியாண்டவனுக்கு 
வெள்ளையப்பன் என்று பெயர் 
கொடுத்தார் . அடிக்கடி 
" வெள்ளையப்பன் வெள்ளையப் 
பன் என்று சொல்லிக் கொண் 
டிருப்பார் . ஒரு நாள் நீண்ட 
நேரம் பழநியாண்டவனைப் 
போற்றி வழிபட்டுக் கொண் 
டிருந்தார் . பழநியாண்டவ 


சில 


பித்தரைப் போற் பலவிடங் 
களிற் சுற்றிக் கொண்டு திரிந்த 
இவர் மதுரையை அடைந்தார் . 
மதுரையில் மீனாட்சி கோயி 
லுக்கு வெளியில் மீனாட்சியின் 
திருமுன்புக்குச் சிறிது தென் 
புறமாய் ஓர் ஒற்றைக் கல்லில் 
நிட்டையில் அமர்ந்தார் . சில 
ஆண்டுகள் வரை அப்படியே 
இருந்து விட்டார் . காற்று . 
வெயில் , கடும்பனி , மழை 
முதலியன எவற்றையும் ஒரு 
பொருட்படுத்தவில்லை. 
னால் இவருடைய மெய்யறிவுச் 
சுடர் மிகுதியாகியது . அதன் 
பிறகு அந்நிலையை விட்டு எழுந் 
தார் . பித்தரைப் போல் நகரிற் 
சுற்றிக் கொண்டிருந்தார் . 


சென்று 


நிறைய 


| 


ைைடய 


வடிவம் 


இப்பெரியாருடைய 

பெரு 
மையைச் சிலர் 

உணர்ந்து 
கொண்டு பாராட்டலானார்கள் . 
சிலர் இவரைக் கீழப்பூங்குடி 
என்னும் ஊருக்கு அழைத்துக் 
கொண்டு சென்றார்கள் . இந்தக் 
கீழப்பூங்குடியில் தான் 

மிள 
காய்ச் 

சுவாமிகள் என்னும் 
பெரியார் சில ஆண்டுகள் தங்கி 
அவ்விடமே 

திருக்கோயில் 
கொண்டருளினார் . 


. 


மதுரைச் சுவாமிகள் 


525 


மதுரைச் சுவாமிகள் 


1929 ஆம் 


வான் ” 


என்று 


முற்கூறிய மிளகாய்ச் சுவாமி 
களும் மெய்ஞ்ஞானச் செல்வர் . 
அவர் அடிக்கடி , பெரியராமன் 
போனால் சின்ன ராமன் வரு 

சொல்லிக் 
கொண்டிருப்பது 

வழக்கம் . 
மேற்படி மிளகாய்ச் சுவாமிகள் 
மறைந்த சில ஆண்டுகளில் இப் 
பெரியார் அங்குப் 

போய்ச் 
சேர்ந்தார் . இதன் பிறகுதான் 
மிளகாய்ச் சுவாமிகள் மேற் 
கூறியவாறு கூறியதன் பொருள் 
அன்பர்கட்கு விளங்கியது . 


குடிக்கும் 


என்னாற் கண்டு போற்றப் 
பெற்ற மெய்ஞ்ஞானச் செல்வர் 
களில் இவர் ஒருவர் . இவரை 
நான் 

ஆண்டில் 
கீழைப்பூங்குடியில் போற்றி 
வழிபட்டேன் . ஆடை முதலி 
யன இல்லை . சிறிய திருமடம் 
ஒன்றில் எழுந்தருளியிருந்தார் . 
பிறர் வழிபடுவது செய்யுஞ் 
செயல் முதலிய எவற்றையும் 
அறியார் . நீராட்டி வைத்தால் 
நீராடுவார் . உண்பித்தால் உண் 
பார் . இல்லா விட்டால் பச்சைக் 
குழந்தையைப் போல் விட்ட 
இடத்தில் இருப்பார் . எதைக் 
கொடுத்தாலுஞ் 

சாப்பிட்டு 
விடுவார் . இவரைப் பாதுகாத் 
திருந்தவர் புகை 
பழக்க முடையவர்களாக இருந் 
தனர் . அவர்கள் தாம் பிடிக்கும் 
புகையை இப்பெரியாரின் வாயி 
லும் வைத்துப் பிடிக்கச் செய் 
ததைப் பார்த்தேன் . மெய்ஞ் 
ஞானச் செல்வர்களைச் சூழ்ந்து 
பணியாற்றுபவர்கள் 
ஒழுக்கமுடையவர்களாக இருந் 
தால் தான் அப்பெரியார்களும் 
தூய்மையுடையவர்களாகக் 
காணப் பெறுவர் . அப்பெரியார் 
கள் , " ஆக்கைக்குஞ் சாட்சி 
நாமே அனைத்திற்கும் சாட்சி 
நாமே , போக்கொடு வரவு 
மில்லை புண்ணிய பாவ மில்லை , 
வாக்கொடு மனமும் 

இல்லை 
மந்திரத்தியான மில்லை சாட்சி 
மாத்திரமே நாம் " என்று இருப் 
பவர்களாதலின் அவர்கள் மீது 
யாரும் எத்தகைய குற்றமுஞ் 
சொல்ல முடியாது . 


மெய்ஞ்ஞானச் செல்வர்களிற் 
பலர் உலக மக்கள் வியப்படை 
யும் படியான புதுமைகளைச் 
செய்து கொண்டிருந்தார்கள் . 
இவர்களுடைய நோக்கம் இத 
னால் தான்சிறப்படைய வேண்டு 
மென்பதன்று . உலக மக்கட்குக் 
கடவுளின் ஆற்றல் எத்தகைய 
தன்பதைக் காட்ட வேண்டு 
மென்பதே யாம் . சிலரோ எத் 
தகைய புதுமைகளையுஞ் செய் 
யாமல் தம்மையும் உலகத்தை 
யும் அடியோடு மறந்து போனார் 
கள் . இவ்வாறு மறந்து போன 
மையால் அற்புதங்களைச் செய்ய 
வேண்டும் என்னும் நோக்கமே 
இவர்கட்கு இல்லாது 
போயிற்று . இவர்களைப் புது 
மைகள் இயற்றி மக்களின் 
மனத்தைக் கவர்ந்தவர்களை 
விடப் பெரியவர்கள் என்று 
சொல்ல வேண்டும் . இவர்கள் 
இவ்வுடலுக்குப் பிறகு வேறு 

எடுப்பது நிகழாது . 
அற்புதங்கள் புரியாதவர்களை 
அற்புதங்கள் புரிந்தவர்களை 
விட மேன்மையாகத்தான் 
பாராட்ட வேண்டுமேயன்றி , 
இவர்கள் புதுமை செய்யும் 
ஆற்றலில்லாதவர்கள் 
எண்ணிக் கீழாக நினைத்துவிடக் 
கூடாது . 

இவர்களைக் கடவு 
ளுக்கு அடுத்த படியில் வைத் 
சப் பாராட்டுதல் வேண்டும் . 

சி . போ . - 34 


தூய 


உடலை 


என்று 


ஒரு நாள் பெருநிலக்கிழார் 
( சிற்றரசர் ) ஒருவர் இவரைக் 
கண்டு வழிபட வந்தார் . இப் 
பெரியார் அவர் மீது எச்சிலைக் 
காறியுமிழ்ந்தார் . அதனை அப் 
பெருநிலக்கிழார் சந்தனத் 
தைப் பூசிக் கொள்வது போல் 
உடல் முழுவதும் பசிக் கொண் 


மதுரைத் தமிழ்ச்சங்கம் 


" 530 


மத்தவிலாசப்பிரகசனம் 


டார் . இதற்குப் பின் அப்பெரு அரசன் அஞ்சி இவனைக் காட் 
நிலக்கிழாருக்குச் 

செல்வ டிலே கொண்டுபோய் விடச் 
நலம் முதலியன மிகுதியாகி செய்தான் . இவனை ஒரு சக்கிலி 
யது . தாம் நினைத்து வந்த குறை யெடுத்துவளர்த்தான் . நாகராச 
விரைவில் நீங்கப் பெற்றவராய் னால் பல சித்திகள் பெற்றான் . 
மிகுந்த களிப்புடன் வாழ்ந் பொம்மண நாயக்கனுடைய 
திருந்தார் . 

மகள் பொம்மி என்பவளை 
இப்பெரியார் அவ்வூரிலேயே 

மணந்தான் . தென்னாட்டை 
உடலை ஒழித்தார் . உடல் சமாதி 

யடைந்து விசயரங்கச் சொக்க 
செய்யப் பெற்று நாள் வழிபாடு 

நாதனிடம் வேலையில் அமர்ந் 
சிறப்பு வழிபாடு முதலியன 

தான் . திருமலை நாயக்கனுடைய 
நன்கு செய்யப்படுகின்றன . இப் 

பட்டணத்தில் கள்ளரை வேர 
பெரியார் மீது பலர் பாமாலை 

றுத்தான் . வெள்ளச்சி யென்ப 
களும் பாடியுள்ளனர் . 

வளையும் மணந்தான் . அரசனால் 

கை கால் வாங்கப்பட்டான் . 
மதுரைத்தமிழ்ச்சங்கம் - இச்சங்கம் 

மனைவியர் தீக்குளித்து இறந்த 
பாண்டித்துரைத் தேவரால் 

படியால் இவன் மீனாட்சி திரு 
1901 ஆம் ஆண்டில் மதுரையில் 

முன்பு உயிரைப் போக்கிக் 
ஏற்படுத்தப்பட்டது . பாண்டித் கொண்டான் . இவன் வீரனா 
துரைத் தேவருக்குத் துணையாக 

கையால் இவனுக்கு வீரக்கல் 
இருந்தவர் இராமநாதபுரம் நாட்டப்பட்டது . பேதைமக்கள் 
பெருநிலக்கிழார் பாஸ்கர சேது 
பதி . இச்சங்கத்தின்உறுப்புக் 

இவனைத் தெய்வமாக எண்ணி 

வணங்குகின்றனர் . 
களாகச் செந்தமிழ்க்கல்லூரி, 
பாண்டியன் புத்தகசாலை , நூல் 

மத்தவிலாசப்பிரகசனம் - 
ஆராய்ச்சித்துறை , 

இஃதொரு வடமொழி நூல் . 

அச்சகம் 
முதலியன அமைந்துள்ளன . செந் 

இதனை இயற்றியவன் மகேந்திர 
தமிழ் என்னும் திங்கள் இதழ் 

வர்மன் என்பர் . இந்நூல் கி.பி 
ஒன்றும் நடைபெறுகிறது . 

ஏழாம் நூற்றாண்டின் முற்பகுதி 
சங்கத்தின் தொடக்ககாலத்தில் 

யில் பலசமயத்தாரும் 
இருந்து செந்தமிழ்க்கல்லூரி 

பட்டநிலையில் வாழ்க்கை நடத் 
யல் பிரவேசபண்டிதம் , பால 

தியதை ஓரளவு எடுத்துக்காட்டு 
பண்டிதம் , பண்டி தம் என்னும் 

கிறது . காபாலிக சமயத்தவன் 

ஒருவன் 
தேர்வுகளுக்குப் 

கெட்ட 
பாடங்கள் 
போதிக்கப் பட்டுத் தேர்வுகள் 

காபாலினி 

ஒருத்தியோடு 
நடத்திப்பட்டமளித்துவந்தனர் . 

குடித்து மயங்கிக் கிடத்தல் ; அப் 
முதலில் மதிப்புடன் விளங்கிய 

பொழுது அவன் கையிலிருந்த 
பட்டம் நாளடைவில் மதிப்பற்ற 

பிச்சையேனத்தை ஒரு நாய் 
தாகியது . ஆகவே இந்நாளில் 

கவர்ந்து செல்லல் ; இதனை உண 
சென்னைப் பல்கலைக் கழகத் 

ராத காபாலிகன் அவ்வழியே 
திட்டப்படி தமிழ்வித்துவான் 

சென்ற பௌத்தத் துறவியை 
தேர்வுக்குரிய பாடங்கள் நடை 

மறித்துப் போரிடல் ; போரைத் 
தீர்ப்பதற்கு ஒழுக்கங் கெட்ட 

பாசுபத சமயத்தான் ஒருத்த 
மதுரைவீரன் இவன் காசிராச 

னைக் காபாலிகன் அழைத்தல் ; 
னுடைய மகன் . இவன் பிறந்த 

இறுதியில் வெறியன் ஒருவனிட 
போது மாலையோடு பிறந்தான் 

மிருந்துகாபாலத்தைப்பெறுதல் 
காலக்கணிதர்கள் இவனால் நாட் 
டுக்கு அழிவு வரும் என் றனர் . 

ஆகிய செய்திகளை இந் நூல் 
கூறுகிறது . மகேர் தீரன் சிறப்பு 


தனிப் 


ஒழுக்கங் 


பெறுகின்றன . 


மத்தி 


531 


மந்தரை 


என் 


முதலியவைகளும் இந்நூலில் 

பூரணப் 

பிரக்ஞர் என்னும் 
இடம் பெற்றுள்ளன . 

பெயரை யடைந்தார் . 
மத்தி - இவன் கழாஅர் என்னும் 

இடங்களுக்குஞ் சுற்றுப்பய 
ஊரில் இருந்த ஒரு வீரன் . தன் 

ணஞ் சென்றார் . திருவனந்த 
னோடு 

எதிர்த்துப் போரிட்ட புரத்தில் சிருங்ககிரி சங்கராச் 
எழினி என்பவனுடைய பல்லைப் 

சாரியரோடு 

சொற்போர் செய் 
பிடுங்கி அதனைத் தன்னுடைய 

தார் . வடநாட்டுக்குப் போய் 
நிலைவாயிற் கதவில் பதித்தான் 

இமயமலையில் வேதவியாசரிடம் 
என்பர் . 

அருளுரை பெற்றார் . இவருக்கு 

மாணவர்கள் பலர் ஏற்பட்ட 
மத்துவாசாரியர் - உடுப்பி 

னர் . தாம் கப்பலில் இருந்து 
னும் ஊருக்கு அண்மையில் 

பெற்ற கண்ணன் திருவுரு 
உள்ள பசக என்னுஞ்சிற்றூரில் 

வத்தை உடுப்பியில் அமைத்து 
ஏறக்குறைய 

எண்ணூறு வழிபாடு செய்தார் . தம்முடைய 
ஆண்டுகட்கு முன் பிறந்தார் . 79 ஆம் அகவையில் இவ்வுலக 
இவருடைய தந்தையார் பெயர் 

வாழ்வைத் துறந்தார் . 
மத்தியகேகர் ; தாயார் பெயர் 
வேதவதி . இவர் இளம்பருவத் மந்தபாலமுனிவர் - இவர்காண்டவ 
திலேயே புதுமைகள் பல செய் வனத்தில் இருந்தவர் . இவர் 
தார் . இவ 

இவருடைய தந்தை பிதுர்க் கடன்களைச் செய்யா 
யாரைக் கடன்காரன் ஒருவன் 

மையால் தேவர்களின் சாபத்தை 
வந்து மறித்துக் கொண்டான் . யடைந்தார் . சாரங்கன் என் 
அதனால் மத்தியகேகர் மிகுந்த னும் பறவையுருக் கொண்டு 
தொல்லைப் பட்டார் . இதனைக் சரை யென்னும் பறவையைப் 
கண்ட மத்துவர் அக்கடன் புணர்ந்தார் . சிலபறவைகளை 
காரனைப் 

புளியங்கொட்டை யும் மனிதர்களையும் பெற்றார் . 
இருந்த இடத்திற்கு அழைத்துக் 
கொண்டு 

போய்ப் புளியங் மந்தரவரசன் - வெள்ளிமலையில் 
கொட்டைகளையள்ளி அவனு 

இருந்தவித்தியாதரஅரசர்களில் 
டைய கையிற் போட்டார் .அக் 

ஒருவன் . 

இவன் தன்னுடைய 

மனைவியோடும் மகள் விரிசிகை 
கொட்டைகள் அவனுக்குக் 
கொடுக்க 

யோடும் காட்டிற்கு வந்து வீடு 

அளவு 
பெறும்படியான 

பொன்னாக 

பேற்றை விரும்பித் தவஞ்செய் 
மாறி விட்டன . கடன்காரன் 

தான் . உதயணனுக்குத் தன் 
இச்செய்தியை ஊரெங்குந்தெரி 

மகளைத் திருமணஞ் செய்து 

கொடுத்து விட்டுப்பிறகுமனைவி 
யப் படுத்தினான் . எல்லோரும் 

யையுந் துறந்து தவஞ்செய்து 
மிகுந்த வியப்படைந்து 

மத்து 
வரைப் பாராட்டினர் . 

நற்கதி பெற்றான் . 
மத்துவர் தம்முடைய தகப்ப மந்தரை - கைகேசியின் தோழி . 
னாரிடத்தும் ஓர் ஆசிரியரிடத் 

கூன் 

ஒன்று இருந்தமையால் 
துங் கல்வி கற்றார் . தம்முடைய கூனியென்னுங்காரணப் பெயர் 
நண்பன் ஒருவனுடைய தீராத் பெற்றவள் . 

இராமபிரான் 
தலைவலியைக் காதில் ஊதித் இளம்பருவத்தில் தன்னிடம் 
தீர்த்தார் . கல்வி முடிந்தகால குறும்புத் 

நடந்து 
தில் ஐதரேய உபநிடதத்தின் கொண்டது பற்றிப் பழிதீர்க்க 
உட்பொருளைத் தம்முடைய வேண்டு மென்னும் 

மென்னும் எண்ண 
குருவுக்கு உரைத்தார் . 

முடையவளாக இருந்து கை 

கேசியின் மனத்தைக் கலைத்து 
அதவறத்தை மேற்கொண்டு 


வேண்டிய 


தனமாக 


தாம் 


மந்தாரன் 


532 


A 


மயானேசுவரர் 


ருடைய 


ஏளனமாக 


பிறகு 


வேண்டிய 


இராமாயண நிகழ்ச்சிகட் கெல் 

அஞ்சிக் கதிரவனை 

யாதுஞ் 
லாம் மூல காரணமாக இருந்த செய்யமுடியாமல் அகன்றனர் . 
வள் . 
மந்தாரன் தௌமிய முனிவ 

மமகாரன் - இவன் இளவலதேயத் 
ருடைய மகன் . சவுனக முனிவ 

தில் வனவசை என்னும் நகரில் 
மாணவன் . இவன் 

இருந்து அரசு புரிந்தவன் . இவ 
அவுரவ முனிவருடைய மகளா னுடைய மனைவியின் பெயர் 
கிய சமியை மணந்து அவளோடு 

மோகினி . 
காட்டிற் சென்று கொண்டிருக் | மயன் - ( ச ) இவன் அசுரத்தச்சன் . 
தான் . அப்பொழுது புருசுண்டி 
என்னும் முனிவர் எதிர்ப்பட் 

மிகுந்த தெய்வத்தன்மை வாய்ந் 
டார் . இவன் 

தவன் . விசுவகர்மன் தேவத்தச் 
தன்னுடைய 
மனைவியோடு 

சன் . இவர்கள் இருவரும் இரு 
அம்முனிவரை 
வணங்காமல் அவருடைய உரு 

மரபினருக்கும் ஆகவேண்டிய 

பணிகளைப் புரிவார்கள் . அசு 
வத்தைப் பார்த்து நகைத்தான் . 
புருசுண்டிமுனிவர் இவனும் 

ரத்தச்சனாகிய இவன் விசுவகர் 
இவனுடைய மனைவியும் தம் 

மனினும் வியக்கத்தக்க வினைத் 
மைப் பார்த்து 

திறமுடையவனாக விளங்கி 
வணங்காமல் 

னான் . எவ்வளவுநகரங்களைஉண் 
நகைத்ததற்காகப் 

டாக்க வேண்டுமானாலும் 
பெருஞ்சினங் கொண்டு இரு 

நினைத்த அளவில் உண்டாக்க 
வரும் மரமாகுமாறு இவனுக்கு 

வல்லவன் . 
வசவுரை வழங்கி 

அசுர வேந்தர்கள் 
விட்டார் . 

அனைவரும் தங்களுக்கு ஆக 
இவனால் அவ்வச 

காரியங்களை 
வுரையை மாற்ற முடியவில்லை . 
மனைவி வன்னி மரமாகவும் தான் 

இவனைக்கொண்டுதான் முடித் 
மரமாகவும் முடிந்து 

துக் கொள்வார்கள் . இவன் 
என்றும் அம்மரமாகவே இருக் 

செய்த மாடமாளிகைகளும் 
கின்றனர் . 

கூடகோபுரங்களும் 

றந்தன . முப்புர அசுரர்களுக்கு 
மந்தேகர் - இவர்கள் அசுரர்கள் ; 

முப்புரங்களையும் படைத்துத் 
பலர் ஒன்றுசேர்ந்திருந்தமை 

தந்தவனும் இவனே . இவனு 
யின் பன்மையில் சுட்டப்பட்ட 

டைய மனைவியின் பெயர் தருச் 
னர் . இவர்கள் தென்கீழ்த் 

சனை . இவனுடைய பட்டணத் 
திக்கில் மந்தேகம் என்னும் 

தின் பெயர் ஏமபுரி . மாயாவி 
நகரில் வாழ்ந்திருந்தனர் . இவர் 

யும் துந்துபியும் இவனுடைய 
களுடைய செயல் பிறருக்குக் மக்கள் . 

இராவணனுடைய 
கேடு செய்வதாகவே இருக்கும் . 

மனைவி இவனுடைய மகளே . 
தம்முடைய கொடுஞ் செயலுக் 
குக் கதிரவன் தடையாக இருக் | மயன்- ( உ ) காவிரிப்பூம்பட்டினத் 
கிறான் என்று எண்ணிய இவர் 

தில் பளிக்கறையிலுள்ள புத்த 
கள் காலைநேரத்தில் கதிரவ பீடிகையையும் 

சக்கரவாளக் 
பே போர் செய்தற்குப் 

கோட்டத்தையும் செய்து 
புறப்பட்டனர் . அப்பொழுது முடித்த தெய்வத் 
அந்தணர்கள் காயத்திரி மந்தி 

இவனை அசுரத்தச்சன் என்றுங் 
ரத்தைக் கூறிக் கதிரவனை 

கூறுவார்கள் . 
நோக்கித் தண்ணீரை அள்ளித் 
தூவினர் . பலவிடங்களி 

மயானேசுவரர் - காஞ்சியில் உள்ள 
லிருந்தும் பல்லாயிரவர் தூவிய 

இறைவனுக்கு இவ்வாறு ஒரு 
படியால் நீரின் நிறைவலிக்கு பெயர் இருக்கிறது . 


மந்தார 


எண்ணி 


தச்சன் . 


மயித்தன் 


1588 


மயிலிராவணன் 


தால்லை 


ன்றி 


மயிந்தன் - இவன் சோழவள மயிலன் - இவன் வெகுகாலத்திற்கு 
நாட்டில் ஆலஞ்சேரியில் வாழ்ந் முன்னர் பாண்டிவள நாட்டில் 
திருந்தான் . பெருஞ்செல்வனாக வாழ்ந்திருந்தான் . வணிக 
விளங்கியிருந்த இவன்பாண்டிய குலத்தினன் . பொருளில் 
வட்டில் வற்கடத்தி 

த்தினால் பேரவாக்கொண்டவன் . யாருக் 

நேரிட்ட போது கும் எத்தகைய உதவியுஞ் 
பாண்டியநாட்டிலிருந்து வந்த செய்யாமல் நாளும் நாளும் 
புலவர்கட்குணவிட்டுப் போற் பொருள் சேர்ப்பது 
றிப் பாதுகாத்துப் பெரும்புகழ் லேயே கண்ணுங் கருத்துமாக 
பெற்றான் . வற்கடந் தீர்ந்தபின் இருந்தான் . கடும்பற்றுள்ள 
பாண்டியனாட்டை யடைந்த முங் கொடுமையும் இவனிடம் 
புலவர்கள் பாண்டிய மன்ன மிகுந்திருந்தது . பொருளால் 
னிடத்தில் இவனைப் பற்றிக் அடையத்தக்க பயனை அடை 
கூறத் தொடங்கிய போது ,, வதற்கு இவன் சிறிதும் எண்ண 
தாயில்லவர்க்குத் தாயே யாகி வில்லை . ஒருநாள் காளமயீடன் 
யும் , தந்தையில் லவர்க்குத் தந் என்னும்மந்திரவாதியொருவன் 
தையே யாகவும் , இந்த ஞாலத் பட்டினியோடு வந்து நண்பகற் 
திடுக்கண் தீர , வந்து தோன்றி போதில் இவனுடைய இல்லத் 
னன் மாநிதிக் கிழவன் , நீலஞ் துத் திண்ணையில் படுத்திருந் 
சேரும் நெடுமால் போல்வன் , தான் . உண்டு வெளியே வந்த 
ஆலஞ் சேரிமயிந்தன் என்பான் , மயிலன் காளமயீடனைக் கண் 
ஊருண் கேணி நீரொப்பானே , டான் . அவனுடைய பசியைப் 
தன்குறை சொல்லான் பிறர்பழி போக்க இவன் சிறிதும் எண்ண 
உரையான் , மறந்தும் பொய் வில்லை . நீ யார் ? இங்கேன் 
யான் வாய்மையுங் குன்றான் , வந்து படுத்தாய் ? உடனே 
இறந்து போகா தெம்மையுங் புறப்பட்டு வெளியே போ 
காத்தான் என்று புகழ்ந்து என்று கடிந்து இரைந்து பேசி 
பாராட்டினர் . 

னான் . காளமயிடனும் உடனே 
மயிலம் இது தென்னார்க்காடு புறப்பட்டு அப்பாற் போய் 
மாவட்டத்தில் திண்டிவனம் விட்டான் . அன்றிரவு கள்வர் 
தாலுகாவில் இருக்கிறது . 

கள் பலர் இவனுடைய இல்லத் 
இங்கு ஒரு சிறிய குன்றின் மீது திற் புகுந்து இவனை அடித்து 
முருகக்கடவுளின் கோவில் உதைத்துப் புரட்டி விட்டு இவ 
இருக்கிறது . மயில் வழிபட்ட னுடைய செல்வத்தைக்கவர்ந்து 
தால் மயிலம் என்று பெயர் 

போய் விட்டனர் . 
உண்டாகியது . இத்தலத்திற்கு 

த்தலத்திற்கு மயிலிராவணன் - இவன் இலங்கை 
அருணகிரிநாதர் திருப்புகழ் யில் இருந்த இராவணனுக்குத் 
பாடியுள்ளார் . 

முருகதாச தாயாதியென்றும் பாதாள 
சுவாமிகள் என்னும் 

என்னும் தண்ட இலங்கையில் இருந்து அரசு 
பாணிசுவாமிகள் மயிலாசலக் புரிந்தான் என்றும் கூறப்பெறு 
கலம்பகம் பாடியுள்ளார் . இங் கிறது . மயிலிராவணன் கதை 
குச் சிவஞான பாலைய சுவாமி யாவது : " இராவணன் இராம 
கள் தமிழ்க் கல்லூரி என்னும் ரோடு போர் செய்ய முடியாமல் 
செந்தமிழ்க் கல்லூரி ஒன்று எப்படியாவது இராமலக்கு 
இருக்கிறது . கோவில் கல்லூரி மணர்களை வஞ்சனையாற் 
முதலியன சிவஞானபாலைய கொல்ல விரும்பினான் . பிரகத் 
சுவாமிகளின் மடத்து ஆதரவி தன் என்னும் அமைச்சன் மயிலி 
லுள்ளன . 

ராவணனைப் பற்றிக் கூறினான் . 


மயிலேறும் பெருமாள் 


534 


மரபாலன் 


களை 


ராவணன் மயீலிராவணனை னான் . " அவர் உன் தலை தேவர் 
அழைத்து இராமலக்குமணர் முதலியவர்களால் வணங்கத் 
எப்படியாவது ஒழிக்க 

சிறப்புடையதாகுக 
வேண்டும் என்று கேட்டுக் என்று நற்பேறு வழங்கினார் . 
கொண்டான் . மயிலிராவணன் இவன் ஒருநாள் காட்டின் வழி 
இராமலக்குமணர்களைக் காளி 

யாகச் 

சென்றுகொண்டிருந் 
தேவிக்குப் பலிகொடுத்து விடு தான் . அப்போது நாரதர் 
வதாகக் கூறிச் சன் றான் . எதிரே வந்தார் . இவன் அவர் 
இதனை விபீடணன் உணர்ந்து நாரதர் என்று அறியாத படி 
இராமருக்குத் தெரியப்படுத்தி யால் வணங்காமற் சென்றான் . 
னான் . அனுமான் தன்னுடைய நாரதர் சினங்கொண்டு , " நீ 
வாலாற் கட்டிய கோட்டைக் யானையாகுக என்று வசவுரை 
குள் இராமலக்குமணர்களை ஒரு வழங்கினார் . இவன் மறுபிறப் 
பெட்டியில் அமைத்துத் தன் பில் யானை வடிவமுடைய கய 
வாயே வாயிலாக அமைத்துக் 

முகாசுரனாகப் பிறந்தான் . 
காத்துக் கொண்டிருந்தான் . உமாதேவியார் எழுந்தருளி 
மயிலிராவணன் இதனை அறிந் யிருந்த மண்டபத்தைக் கோட் 
தான் . விபீடணன்போல் வடி டால் குத்தித் தள்ளினான் 
வம் எடுத்துக் கொண்டு அநு 

சிவபிரான் இவனுடைய கழுத் 
மான் வாய் வழியே சென்று தை யறுத்தார் . இவன் 
பெட்டியோடு இராமலக்கு பேற்றையடைந்தான் . 
மணர்களை எடுத்துக்கொண்டு 

னுடைய அறுந்த தலைதான் 
சென்றான் . பிறகு 

அநுமான் 

விநாயகருக்குத் தலையாயிற்று . 
இதனை உணர்ந்தான் . பாதாள இவ்வாறு பிரகஸ்பதியின் சிறப் 
இலங்கைக்குப் போய் மயிலி 

புரை பலித்தது . 
ராவணனோடு போர் செய்து 
ராமலக்குமணர்களைக் 

மரக்காற்கூத்து 

அவுணர்கள் 
கொண்டு வந்தான் , என்ப வஞ்சத்தால் வெல்லக் கருதித் 
தாம் . இக்கதை இராமாயணத் 

தேள் பாம்பு முதலிய வடி 
தில் இல்லை . 

வெடுத்து வருதலைக் 

கண்ட 
அவைகளை 

வருத்திக் 
மயிலேறும் பெருமாள் 

முருகக் 

கொல்லுதற்கு மரத்தாலாகிய 
கடவுள் மயிலூர்தியின் மீது 

கால்கொண்டு ஆடிய கூத்து . 
ஏறுகிற படியினால் உண்டான 
காரணச் சிறப்புப் பெயர் . மரபாலன் வன் கங்கைகுலத் 
மயேச்சுரர் - முன்னாளில் இருந்த ஓர் 

திற்பிறந்த ஒரு வேளாளன் . 
இலக்கணப்புலவர் . 

கீழ் உலகஞ்சென்று மீளுகை 

எழுத்து , யில் விசுவகன்மன் பொறாமை 
சொல் , பொருள் , யாப்பு , அணி 

கொண்டு போரிட்டுத் தோற் 
என்னும் ஐந்திலக்கணங்களி 
னும் வல்லவர் . 

வேளாளன் 
தம்முடைய 

றான் . இவனை 
பெயரால் மயேச்சுரர் யாப்பு 

பிடித்து நிலத்தில் விட்டான் . 
என் னும் பெயருடைய ஓர் 

தேவர்கள் இவனுடைய செய் 
இலக்கண நூலை இவர் இயற்றி 

கையைக் கண்டு வாழ்த்திச் சில 

நன்கொடைகள் 
இந் நூல் வெகுகாலத் 

வழங்கினர் . 
திற்கு முன்னரே 
ரே மறைந்து 

நான் முகன் அரியணை கொடுத் 
தான் . எண்வகைத்திருமகளிரும் 

எண்வகைச் செல்வங்களையுங் 
மயேச்சுரன் - இவன் ஓர் அரசன் . கொடுத்தனர் . குமரக்கடவுள் 
இவன் பிரகஸ்பதியை வணங்கி குவளை மாலையைக் கொடுத்தார் , 


காளி 


னார் . 


விட்டது . 


மருகல் நாட்டுத் தஞ்சாவூர் 


535 


மருதி 


1 


மற்றைத் தேவர்கள் மயில் மருணீக்கியார் திருநாவுக்கரச 
குயில் மீனம் சிங்கம் முதலிய ருக்குத் தாய் தந்தையர் இட்ட 
கொடிகளை யளித்தனர் . இந்தி பிள்ளைப் பெயர் . 
ரனுங் குபேரனுந் தம் பெண் 
களையளித்தனர் . அது முதல் 

மருதப்பிரான் - சிவசருமருடைய 

வறுமையை நீக்கும் பொருட்டும் 
இவனுக்கு மரபாலன் என்று 
பெயருண்டாகியது . 

பட்டினத்துப்பிள்ளையாருடைய 

பிள்ளைக் கலியைப் போக்கும் 
மருகல் நாட்டுத் தஞ்சாவூர் - இது 

பொருட்டும் சிவபிரான் தம் 
கீழைத்தஞ்சாவூர் என வழங் 

முடைய கூறாகத் தோன்றிய 
- கும் திருமருகலில் 

நின்றும் 

வடிவம் 16 ஆண்டு வரை பட்டி 
தென்கிழக்கில் நான்கு நாழிகை 

னத்தார்க்குப் பிள்ளையாக 
யளவிலும் திருச்செங்காட்டங் 

விருந்து பிறகு , " காதற்றவூசி 
குடியிலிருந்து தெற்கே இரண்டு 

யும் வாராது 

காணுங்கடை 
நாழிகை அளவிலும் செல்லத் 

வழிக்கே என்னுஞ் சீட்டைப் 
தக்கது . மேலும் விற்குடிப் 

பட்டினத்தார்க்குக்கொடுத்துத் 
புகைவண்டி நிலையத்தினின்று 

துறவை மேற்கொள்ளச் செய் 
திருவிற்குடியை அடைந்து அங் 

தவர் . 
கிருந்து திருப்பயற்றூர்சென்று மருதமலை - கோயம்புத்தூருக்கு 
அதன்மேல் இரண்டு நாழிகை வடமேற்கே ஏழுகல் தொலை 
அளவில் அடையத்தக்க ஊர் . 

வில் மேற்குத்தொடர்ச்சி மலை 
இவ்வூர் செருத்துணை நாயனா யில் இம்மலை உள்ளது . கோயில் 
ருடைய ஊராகும் . 

இருக்குமிடம் கடல் மட்டத்தில் 

இருந்து இரண்டாயிரத்து 
மருசி - இவன் இரத நூபுரம் என் 

ஐந்நூறு அடி உயரத்தில் உள் 
னும் நகரில் இருந்தவன் . விஞ் ளது . மலைமீது முருகக்கடவுள் 
சையர் மரபினன் . இவனுடைய திருக்கோயில் கொண்டிருக்கி 
தந்தையின் பெயர் அஞ்சுமான் . றார் . இத்தலத்திற்கு அருண 
தாய்பெயர் அருசிமாலை , இவன் கிரிநாதர் பாடிய திருப்புகழ் 
நீதியும் நேர்மையும் அறிவும் இருக்கிறது . 
ஆண்மையும் உடையவன் , 
இவன் உலகியலறிவோடு 

மருதம் பாடிய இளங்கடுங்கோ 
பெருங்கடுங்கோ 

என்பவன் 
சால்லாற்றலையும் நன்குபெற் 

பாலை நிலத்தைப் 
றிருந்தான் . விஞ்சையர் வேந்த 

பாடியபடி 

யால் பெருங்கடுங்கோ என்று 
னாகிய சடி என்பவனுக்கு அரிய 

பெயர் பெற்றான் . 

இளங் 
துணைவனாக அமைந்திருந்தான் . 

கடுங்கோ என்னும் இவன் மருத 
சடியரசன் தன்னுடைய 

நிலத்தைப் பாடிய படியால் மரு 
ளாகிய சுயம்பிரபையின் திரு 

தம் பாடிய 

இளங்கடுங்கோ 
மண நிகழ்ச்சி இனிது முடிதற்கு 
இவனைத்தான் போதனபுரத்து 

என்று சிறப்பிக்கப் பெற்றான் . 

இவன் சிறந்த புலமைத்திறம் 
அரசனிடங் தூதனுப்பினான் , 

உடையவனாவான் . 
இவனுந் தூது 

சென்ற 
காரியத்தை இனிது முடித்துக் மருதி - இவள் முன்னாளில் 
கொண்டு திரும்பினான் . 

காவிரிப்பூம்பட்டினத்தில் 

இருந்த ஓர் அந்தணன் மனைவி . 
மருச்சுதன் - வீமன் . வீமன் வாயு வள் 

அழகுடைய 
னுடைய மகனாகையால் இவ் வளாய் விளங்கினான் . அந் 

பெயருண்டாகியது . நாளில் ககந்தன் என்பவன் அக் 
மரு - காற்று , வாயு , சுதன் - மகன் . காவிரிப்பூம்பட்டினத்தை அர 


மக 


சிறந்த 


மருதூருடையான் .கலியன் 1836 


மருத்துவன் 


என்று 


பலவகையான 


இவன் 


நன்கு 


சாட்சி செய்து கொண்டிருந் யான சிறந்த மூலிகைகள் இருப் 
தான் . அவனுக்குக் காமந்தன் 

பதால் மருத்துமலை 
என்னும் பெயருடைய மகன் 

பெயர் பெற்றது . வேதாந்த 
ஒருவன் இருந்தான் . அவன் தேசிகர் தவஞ் செய்து கொண் 
தன்னுடைய பெயருக்கேற்பக் டிருந்தபோது கருடன் அவருக் 
காமமுடையவனாக விருந்தான் . குக்காட்சி கொடுத்தான் . 
ஒருநாள் மருதி காவிரியில் மருத்துவமலை - இம்மலை குமரி மா 
நீராடிவிட்டுத் தெரு வழியே வட்டத்தில் நாகர் கோயிலில் 
வந்தாள் . அப்பொழுது இக் இருந்து எட்டாவது மைலில் 
காமந்தன் அவளைக்கண்டு இருக்கிறது . 

இதனுடைய 
மையல் கொண்டான் . 

தீய உயரம் 400 அடி . இம்மலையில் 
எண்ணத்தோடு இங்கே வா 

மூலிகைகள் 
என்று கூப்பிட்டான் . 

உள்ளன . 

அவைகள் யாவும் 
செயலைக்கண்ட மருதி உள்ளம் உடல் நலத்துக்கு ஏற்றவை . 
வருந்தினாள் . - பூதசதுக்கத்திற் நாராயணகுரு என்னும் பெரிய 
பொருந்திய பூதத்திடம்போய்த் வர் இம்மலையிற் பல ஆண்டுகள் 
தன்னைக் கொன்று விடுமாறு தங்கியிருந்தார் . மலையின் முடி 
கூறினாள் . அப்பூதம் இவள் யிலிருந்து பார்த்தால் குமரி மா 
மீதிருந்த சிறுகுற்றங்களைக் வட்டத்தின் பெரும்பகுதிகளை 
கூறிக்கொல்லமறுத்துவிட்டது . 

காணலாம் . 

இராமா 
மருதூருடையான் அருணிதி கலி 

யணப்போர் நிகழ்ந்த காலத் 
யன் - இவன் முதலாம் பராந்தக 

தில் அநுமான் கொண்டு வந்த 
மன்னனுடைய அரசியல் அதி 

சஞ்சீவி மலையின் ஒரு பகுதியே 
காரிகளில் ஒருவன் . மருதூர் 

ம்மலை யென்கின்றனர் . இம் 
என்னும் ஊரைத் தனக்கு 

மலையில் அமல் பொரி , 
உரிமையாகப் பெற்றவன் . இம் 

தோடை , 

இருவேலி, கொடு 
மரு தூர் சோழநாட்டைச் 

வேலி , துளசி , தும்பை , தூது 
சேர்ந்ததென்பர் . 

வேளை , வில்வம் , விளாத்தி , 

வெட்டிவேர் , இராமிச்சம் , அரி 
மருத்தன் இவன் திருக்குடந் 

தாரம் , தேவதாரம் , எட்டி 
தையில் ஒளவையார் காலத்தில் 

மட்டி , கோவைப்பாவை , நாக 
வாழ்ந்திருந்தவன் . சிறந்த வள் 

வல்லி , அதிவிடயம் , குன்றி , 
ளல் . விருந்தினர்க்கு உணவிடு 
தலைப்பெரும் பேறாகக்கொண்ட 

நங்கை , நாகப்பூசத்தி , அகில் , 

கருடக்கொடி , கருவேல் , வெள் 
இவனை ஒளவையார் , வேல் , பொன்னாங்கண்ணி , நீர் 
“ மருத்தன் திருக்குடந்தை 

மேல் நெருப்பு முதலிய பல 
வாழை - குருத்தும் , இலையுமிலை 
பூவுமிலைகாயுமிலை என்றும் , உல 

வகையான மூலிகைகள் உள் 
கில் 

வருவிருந்தோடுண்டு ” 
என்றும்புகழ்ந்து பாடியுள்ளார் . மருத்துவன் - இவன் ஓர் அரசன் . 

இவன் வேள்வித் தீட்சை 
மருத்துமலை - தென்னார்க்காடு மா 

செய்து கொண்டு வேள்விச் 
வட்டத்தில் திருவகீந்திரபுரத் 

சாலையில் இருந்தான் . திக்கு 
வேதாந்த விசயஞ் செய்து 

கொண்டு 
தேசிகர் இவ்வூரில் தங்கியிருந்த 

இராவணன் அப் 
போது இக்குன்றிலிருந்து தவஞ் பொழுது 
செய்தார் . இக்குன்றுக்கு 

செய்ய வந்தான் . இவன் சினங் 
ஒளடாத்திரிமலை என்றும் பெய 

கொண்டு போர் செய்வதற்கு 
ருண்டு , மலையில் 

ஏற்பாடு செய்தான் . வேள்வி 


வன் . 


ளன . 


தில் உள்ளது . 


இவனிடம் போர் 


பலவகை 


மருந்தீசர் 


537 


மலைபடுகடாம் 


மான் 
னன் 


நான் 


என் 


செய்துகொண்டிருந்த முனிவர் நாட்டிற்கு வடமேற்காகவும் 
கள் , " நீவேள்வித்தீட்சை பெற் அருவா நாட்டிற்கு மேற்காக 
றிருக்கிறாய் . இப்பொழுதுபோர் வும் இருந்தது . இங்கு மலைய 
செய்யத் தொடங்கினா 

என்னுங் குறுநில மன் 
தோற்று விடுவாய் ; ஆகவே 

அரசாட்சி செய்தான் . 
தோற்றேன் 

இவன் சோழ மன்னனுக்கடங் 
கூறிவிடுக " என்றனர் . அவ் கியவன் . இந்நாட்டின் தலைநகர் 
வாறே கூறினான் . வேள்விக்கு தென்பெண்ணையாற்றின் கரை 
வந்திருந்த தேவர்கள் 

ரா 

யிலுள்ள திருக்கோவலூர் . 
வணனைக் கண்டதும் பலவாறு இப்போது தென்னார்க்காடு 
வேற்று வடிவங் கொண்டு மாவட்டத்தில் உள்ளது . 
மறைந்தனர் . 

மலைகண்ட வேளாளர்கள் - இரத் 
மருந்தீசர் - சென்னை திருவான்மி 
யூரில் திருக்கோயில் கொண் 

தினகிரி என்னும் 

என்னும் வாட்போக் 
டுள்ள இறைவனுடைய பெயர் . 

கியை ஒட்டியுள்ள ஊர்களில் 

வாழும் வேளாளர்கள் . இவர் 
அடியவர்களுடைய உடற்பிணி 

கள் காலையில் 
யையும் பிறவிப் பிணியையும் 

எழுந்தவுடன் 
போக்குகிற மருந்தாக இருப்ப 

முதல் 

முதல் இரத்தினகிரி 

மலையைக்கண்டுதொழும்வழக்க 
தால் இவ்வாறு பெயர்பெற்றார் . 
மேலும் இவ்விறைவன் அமுதத் 

முடையவர்களாகையால் இவ் 
தால் ஆனவரென் றும் அமுதீசர் 

வாறு பெயர் பெற்றனர் . 
என்னும் பெயருடையவர் 

மலைபடுகடாம் - பத்துப் பாட்டி 
என்றுங் கூறுவர் . 

னுள் பத்தாவதாக அமைந் 
மருந்தீசுவரர் வில்வாரணியம் துள்ள பாட்டு . 583 அடிகளை 
என்னும் பழம் பெயருடைய உடையது . மலையை யானையாக 
தும் இந்நாளில் திருத்தருப் உருவகித்து அதன்கட் பிறந்த 
பூண்டி என வழங்கப்பெறுவது ஒலியைக் கடாமெனச் சிறப்பித் 
மாகிய சிவப்பதியில் எழுந்த தமையின் இப்பாட்டு இவ்வாறு 
ருளியுள்ள இறைவனுடைய 

பெயர் பெற்றது . 

பரிசில் 
பெயர் . தம்மைப் போற்றி வழி பெறுதற்கு 

கூத்தன் 
படுபவர்களுடைய பிறவிப் 

பரிசில் பெற்றான் 
பிணியைப் போக்குகிறபடியால் ஒருவன் பல்குன்றக் கோட்டத் 
இவ்வாறு பெயர் உண்டாகியது துச் செங்கண் 

மாத்து வேள் 
இதனை வடமொழியில் 

நன்னன் சேய் நன்னனிடத்தே 
ஔடதேசுவரர் என்பர் . 

ஆற்றுப்படுத்தியதாக 

நன்னனை இரணிய முட்டத்துப் 
மருமக்கட்டாயம் ஒருவனுடைய 

பெருங்குன்றூர்ப் பெருங் 
செல்வம் அவனுக்குப் பிறகு 

கௌசிகனார் பாடியது . இதனால் 
அவனுடைய மகனுக்கு உரிமை 

இதனுடைய பெயர் கூத்த 
யாகாது உடன் 
உடன் பிறந்தாளின் 

ராற்றுப் படை எனவும் வழங் 
மகனாகிய மருமகனுக்கு உரிமை 

கும் . இதில் அந்நன்னனுடைய 
யாகும் மலையாள வழக்கு 

பலவகைச் 

சிறப்பும் , நவிர 
முறை . 

மென்னும் மலையில் காரியுண்டிக் 
மலாடு 

இது மலையமான் நாடு கடவுளென்னுந் திருப்பெய 
என்பதன் மரூஉ . இது செந் ரோடு எழுந்தருளியிருக்கும் 
தமிழ் சேர் பன்னிரண்டு நாடு சிவபெருமானுடைய பெருமை 
களில் ஒன்று . இந்நாடு புனல் யுங் கூறப் பெறும் . இதற்கு 


நின்ற 


ஒருவனைப் 


பவ 


மலையத்துவச பாண்டியன் 


538 


மலையமான் திருமுடிக்கார் 


படியால் 


ஏை 


என்று 


நச்சினார்க்கினியர் முதன் முத காலத்துக் குறுநில மன்னர் 
லில் உரை எழுதினார் . 

களில் ஒருவன் . இவன் சிறந்த 

வள்ளல் . சோழ மன்னனுக்குப் 
மலையத்துவச பாண்டியன் - இவன் படைத் தலைவனாக இருந்த 
மணவூரையாண்டு கொண் 

சோழிய 
டிருந்த குலசேகர பாண்டிய 

என்னும் பட்டம் பெற்றனன் . 
னுடைய மகன் . இவன் காஞ்சன சோழனுடைய மகன் ஒருவன் 
மாலை என்பவளை மணந்தான் . 

பகைவருக் கஞ்சி இவனிடம் 
இவன் தொண்ணூற்றொன்பது 

அடைக்கலம் புகுந்தான் . இவன் 
குதிரை வேள்விகளைச் செய்து அவனைக் காப்பாற்றி முள்ளூர் 
முடித்து நூறாவது வேள்வி 

மலையில் தங்கியிருக்கச் செய் 
யைச் செய்யத் தொடங்கினான் . தான் . இவன் கோவலூர்க்கு அர 
அப்பொழுது இந்திரன் இவன் 

சன் . இவனை மலையமான் சோழிய 
நூறாவது வேள்வியை முடித் 

ஏனாதி திருக்கிள்ளி எனவுங் 
தால் தன்னுடைய பதம் மாறும் 

கூறுவர் . 
என்று எண்ணினான் . இவனிடம் 
வந்து , மக்கட் பேற்று வேள்வி 

மலையமான் திருமுடிக்காரி - திருக் 

கோவ லூருக்கு மேற்கே 
செய்க 

கூறினான் . பெண்ணையாற்றின் த 

ன் 
இவனும் அவ்வாறே செய்தான் . 
அப்பொழுது உமாதேவி மூன்று 

கரைப் பகுதியும் தென் பகுதி 
தனங்களோடு 

யும் முன்னாளில் மலாடு என் 
இவனுக்குப் 
பெண்ணாகத் தோன்றினாள் . 

னும் பெயரால் வழங்கியது . 
இதனைக் கண்டு மன்னன் வருந் 

அதற்குக் கோவலூரே தலை 
தினான் . அப்பொழுது உருவிலி 

நகர் . கபிலர் காலத்தில் அக் 

கோவலூரிலிருந்து 
வாக்குக் கணவனைக் காணும் 
போது மூன்றாவது 

புரிந்தவன் திருமுடிக்காரி என் 
மறையும் என்று உண்டாகியது . 

னும் பெயருடையவன் . இவன் 
இப்பெண்ணே 

கடையெழு 

வள்ளல்களில் 
தடாதகைப் 
பிராட்டி , 

ஒருவன் . இவன் தன்னுடைய 

குதிரைக்கும் தன்னுடைய 
மலையமலை அகத்தியர் 

பெயரையே வைத்திருந்தான் . 
ஒளி நாட்டு வேளாளர் வகுப் 

செங்கை 

தெற்கே 
பைச் சேர்ந்தவர் . இவர் இராமா 

பெண்ணையாற்றின் 

ெ 
காலத்தில் பொதிய 

மேற்கில் உள்ள முள்ளூர் 
மலையில் இருந்த தமிழ்ச் சங்கத் 

இக்காரிக்குரியதாக இருந்தது . 
தில் தலைமை தாங்கியவர் . ஒருகால் அதனைக் கைப்பற்ற 
முப்புர அரக்கர்கள் காலத்தில் 

எண்ணி 

வடநாட்டு 
பொதிய மலையில் ஏற்படுத்தப் 

மன்னர் பெரிய வேற் படை 
பட்ட தமிழ் சங்கத்தில் தலைமை 

யோடு வந்து முற்றுகையிட்ட 
தாங்கிய அகத்தியருடைய 

னர் . 

காரி தன் வேற்படை 
மாணவரின் வழிமுறையில் 

யோடு சென்று தாக்கினான் . 
வந்தவர் . இவர் இசையிலும் 

வடநாட்டுப் 
யாழ் வீணை முதலிய ஒலிக் 

யோடி 
கருவிகளை வாசிப்பதிலும் 

இரவலர்க்குப் பெருங் கொடை 
தேர்ச்சி பெற்றவர் 

வழங்கிச் சிறப்புச் செய்தான் . 

இவனைக் கபிலர் , மாறோக்கத்து 
மலையமான்சோழிய ஏனாதி திருக் 

நப்பசலையார் , வடம வண்ணக் 

கன் பெருஞ் சாத்தனார் ஆகி 
கண்ணன் இவன் சங்க 

யோர் பாடியுள்ளனர் . 


ஆட்சி 


தனம் 


இவர் 


மாவின் 


தன் 


பண 


ஆரிய 


படை 


அஞ்சி 
இவன் 


விட்டது . 


என் 


தெரிகிறது . 


மலையர் 


589 


மல்லிகார்ச்சுனர் 


பல 


சென்று 


செய்து 


1 


மலையர் - இவர்கள் தென்னார்க்காடு தமிழாக இருந்தது .. 

சிறந்த 
மாவட்டத்தில் பெண்ணையாற் 

செந்தமிழ் இலக்கியங்களாக 
றின் கரையில் உள்ளதிருக் கோவ உள்ளவைகளில் 
லூரைத் தலைநகராகக் கொண்டு நாட்டுப் புலவர்களாற் செய்யப் 
சிலசி று நாடுகளை அந்நாளில் பெற்றவை . சோழ நாட்டின 
ஆட்சி புரிந்தனர் . 

ரையும் பாண்டி நாட்டின 
மலையாண்டியப்பையன் - பாண்டி 

ரையும் போலவே சேர நாட்டி 
னரும் செந்தமிழ்க்கு 

நல்ல 
வளநாட்டில் கன்னிவாடியில் 

தொண்டு செய்திருக்கின் றனர். 
இருந்த பெருநிலக்கிழான் . 

முன்னாளில் மலையாளம் தமிழ் 
வனுடைய காலம் நூற்றைம் 

மொழியாக இருந்தது . பேச்சில் 
ஆண்டுகட்கு முன்ன 

மாறுபட்டு மலையாளம் என்னும் 
ராகும் . இவனுடைய தந்தை 

பெயருடைய வேறு மொழி 
யின் பெயர் நரசிங்கையன் . 

மாறியது . தமிழின் தன் 
இவன் சிறந்த கொடையாளி 
விளங்கினான் . 

மையை இன்றும் மலையாளத்தில் 

இவன் 
காலத்தில் இருந்த சங்கரமூர்த் 

நன்கு காணலாம் . 
திக் கவிராயர் என்பவர் பலரிட மலைவழி விநாயகர் சென்னி 
முஞ் 

எத்தகைய மலையடிவாரத்தில் , மலைப்படி 
பயனும் பெறாமல் முடிவில் தொடங்கும் இடத்தில் எழுந் 
இவனிடம் வந்தார் . 

தருளியுள்ள பிள்ளையார் பெயர் . 
குறுநில மன்னன் அப்புலவரைப் 

மலைவழியில் அமைந்துள்ள 
பெரிதும் பாராட்டிச் சிறப்புச் 

படியால் இவ்வாறு பெயர் 
மிகுந்த பொருள் பெற்றனர் . 
வழங்கித் தன்னோடு பல நாள் மல்ல தேவன் பாண வம்சத்திற் 
இருக்கச் செய்தான் . இவ றோன்றிய ஓர் அரசன் . இவனுக் 
செயல்களால் 

குச் சகதேகமல்லன் என்றும் 
மகிழ்ச்சியடைந்த 

கவிராயர் 

ஒரு பெயர் உண்டு . 
" கல்லொக்குஞ் சிந்தைமுட் 
டாள் 

கொடை 

மல்லர் இவர்கள் குசிநகர் , 
கற்க வென்னால் , வல்லக்க பாவா நகர் என்னுமிடங்களில் 
வார்குல நாரசிங்கையன் வரத் 

வாழ்ந்திருந்தனர் . இவர்கள் 
செல்லக் குமரன் புத்த சமயத்தைப் பின்பற்றி 
மலையாண்டியப்பைய 

சிங்கத் 

யொழுகியவர்கள் . 
துக்குப் , பல்லக்குக் கொம்பு மல்லாரி - இவன் சுங்கபுரி என்னும் 
சுமந்தீ ரென்றால் புத்தி பாலிக் நகரில் இருந்து அரசு புரிந்த 
குமே " என்னுஞ் செய்யுள் சீயகங்கன் என்னும் 
ஒன்றைப் பாடினார் . 

னுடைய அமைச்சன் . கல்வியறி 
மலையாளம் திராவிட மொழிக் 

வினும் சூழ்ச்சித் திறத்தினுஞ் 
சிறந்து 

விளங்கிய இவன் 
குடும்பத்தைச் சேர்ந்த மொழி 

உள்ளம் கள்ளத்தினுஞ் சென்ற 
களுள் இதுவும் ஒன்று . இது 
சேரனாடு 

படியால் தாழ்ச்சியடைந்தான் . 
கேரள 
என்னும் 
நாட்டு மக்களாற் 

பேசப் மல்லிகார்ச்சுனர் - தென் கயிலாயம் 
படுவது . சேரநாடு தமிழகத் 

என்று 

புகழ் பெற்றதும் 
திலிருந்த மூன்று நாடுகளில் திருச்சைலம் எனப்படுவதும் 
ஒன்றாக இருந்தது . 

அப் தெலுங்கு நாட்டில் உள்ளது 
பொழுது சேர நாட்டிலுள்ள மாகிய தலத்தில் எழுந்தருளிய 
மக்களின் இலக்கிய மொழி இறைவன் இப்பெயரால் 


னுடைய 


துரைகாள் 


( 


பல்லிகிழான் காரியாதி 


540 


மறைஞான சம்பந்தர் 


. 


டில் 


பல 


இவனைச் 


அழைக்கப்படுகிறார் . இது மழவரங்கன் ஏறக்குறைய இரு 
சோதிலிங்கங்கள் பன்னிரண் நூறு ஆண்டுகட்கு முன்பு 
ஒன்று . 

மல்லிகார்ச் தொண்டைவள நாட்டில் 
சுனரைத் தொழுதால் குதிரை வங்கபுரி என்னும் ஊரில் வாழ்க் 
வேள்வி ( அசுவமேதயாகம் ) திருந்தான் . இவன் பள்ளியர் 
செய்த பலன் கிடைக்கு மென் குலத்தைச் சேர்ந்தவன் . விளை 
பர் . திருச்சைல முடிக்காட்சி 

நிலங்களாலும் வேறு 
பிறவியைப் போக்கும் பெருமை வழிகளாலும் இவன் பொருள் 
யுடையது . 

திரட்டினான் . 

அறிவிலாரிடம் 

குவியும் பொருள் இவனிடமும் 
மல்லிகிழான் காரியாதி - காரியாதி 

மிகுதியாகக் குவிந்தது . 
யென்பவன் மல்லி யென்னும் 

பொருள் மிகுதியாகக் குவியவே 
ஊருக்குத் தலைவன் . மல்லி 

இவனுக்கு அகந்தையுஞ் செருக் 
யென்பது சீவில்லிபுத்தூர்ப் 

கும் அளவு கடந்து பெருகின . 
பக்கத்திலுள்ள ஓர் ஊர் . இவன் 

அறிவிலிகள் பலர் 
வேளாண் குடியினன் . பரிசிலர் 

சேர்ந்து புகழ்பாடி நின்றனர் . 
விரும்புவன நல்கிப் புலவர் 

நாளடைவில் இவன் 
பாடும் புகழுடையவனாக 

குறுநில மன்னன் 

போல் 
விளங்கினான் . சோழன் குள 

பெருமிதத்தோடு வாழ்க்கை 
முற்றத்துத்துஞ்சிய கிள்ளிவள 

நடத்தினான் . தன்னுடைய பெய 
வனையும் பூஞ்சாற்றூர்ப் பார்ப் 

ரையும் அதிவீர மழவரங்க 
பான் விண்ணந்தாயனையும் 
பாடிப் பரிசில் பெற்றுச் சிறப் 

பூபன் என்று நீட்டிக் கொண் 

டான் . இவன் பணக்காரனாக 
படைந்த ஆவூர் மூலங்கிழார் 

இருக்கிறானே ஏதேனும் பொரு 
இவனையும் பாடியுள்ளார் . 

செய்வான் 
சீவில்லிபுத்தூர் வைத்தியநாத 

எண்ணி இராமச்சந்திர கவிரா 
சாமி கோவில் கல்வெட்டுகளி யர் 

என்பவர் 

இவனிடஞ் 
லும் ஆண்டாள் கோயில் கல் 

செய்யுட்கள் 
வெட்டுகளிலும் மல்லி நாடு 
குறிக்கப்பட்டுள்ளது . 

பாடினார் . இவன் புலவரைச் 

சிறிதும் மதிக்க வில்லை . “ போம் 
மல்லி நாத தீர்த்தங்கரர் பத் 

போம் உமக்கு இது தானா 
தொன்பதாவது சைந் தீர்த்தங் 

வேலை ? என்று கூறி விரட்டி 
கரர் . இவர் அங்க நாட்டில் 

னான் . சினங்கொண்ட கவிராயர் 
மிதிலாபுரியில் கும்பமகராசா 

இவன் மீது வசைப் பாட்டு 
வுக்குப் பிரசாவதியிடம் பிறந் 

ஒன்று பாடிச் சென்றார் . அத 
தவர் . 

னால் இவனுடைய சிறப்பெல் 

லாம் 
மழநாடு - சோழ நாட்டின் ஒரு 

மிகுவிரைவில் அழிந் 

தொழிந்தன . 
பகுதி . 

திருச்சிராப்பள்ளிக்கு 
மேற்கே காவிரியாற்றுக்கு வட 

மறந்தை 

ஈரோட்டின் பெயர் 
புறத்திலுள்ள பகுதி . 

களில் ஒன்று . 

நான் முகன் 
மழபாடி - மழவர்கள் பாடியமைத் 

தன்னை மறந்து தவஞ் செய்த 
துத் தங்கியவிடம் , மழபாடி 

படியால் மறந்தை யென்னும் 
என்று பெயர் பெற்றது . மழு 

பெயர் உண்டாயிற் றென்பர். 
வாடி வந்து நின்ற விடம் மழு 

மறைஞான சம்பந்தர் 
வாடி என்று பெயர் பெற்றுப் வெள்ளாற்றின் 
பின்னர் மாறிய தென்பாரும் 

பெண்ணாகடம் என்னும் திருக் 
உளர் . 

கடந்தையில் 

வைதிக சைவ 


ளுதவி 


என்று 


சென்று 


சில 


இவர் 
கரையில் 


மறையோன் கண்ணன் 


541 


மனோன்மணி 


தணன் 


மறையோர் குலத்தில் பிறந் இருந்தான் . இவன் திருப்புக 
தார் . கல்வியில் 

கல்வியில் வல்லவராய் லூரில் முடி கொண்ட சோழப் 
அருணந்தி சிவாச்சாரியாரிடம் . பேராற்றின் வடகரையில் கி.பி. 
சிவ தீக்கை பெற்றுச் சிவதருமம் 1128 ஆம் 

ஆண்டில் 
என்னும் ஆகமத்தின் உத்தர மருத்துவ சாலையும் மடமும் 
பாகத்தைத் தமது மாணாக்கர் அமைத்து அவைகளைப் புரத்தற் 
கேட்கத் தமிழில் மொழி பொருட்டு நிலம் வழங்கியிருக் 
பெயர்த்தார் . 

திருக்களாஞ் தானென்று அவ்வூர்க் கல் 
சேரியில் பிரமபுரேசர் சந்நிதி வெட்டொன்றால் 

அறியப் 
யில் இருந்து கொண்டு பிச்சை 

படுகிறது . 
வாழ்க்கை நடத்திக் கொண் 
டிருந்தார் . ஒரு நாள் ஓர் அந் மனவாசகங்கடந்தார் - இவர் திரு 
வீட்டுப் பக்கத்தில் 

வதிகையில் இருந்தவர் . மெய் 
பிச்சைக்கு நிற்கையில் உமாபதி கண்ட சந்தானத்தைச் சேர்ந் 
சிவம் பல்லக்கிலேறி மங்கல 

தவர் . இவர் உண்மைவிளக்கம் 
வாத்தியங்களுடன் அவ்வழியே என்னும் சைவசித்தாந்த நூலை 
சென்றார் . அவரைக் கண்ட 

இயற்றியிருக்கிறார் . 
வுடன் இவர் , பகல் குருடன் 
செல்லுகின்றான் ” என்று கூறி மனோசவன் - இவன் உச்சயினி 
னார் . இதனைக் கேட்ட உமாபதி 

புரத்து அரசன் . இவனுடைய 
சிவம் பல்லக்கினின்றும் இறங் 

மனைவியின் பெயர் சுமுத்திரா 

தேவி , மகன் சந்திரகாந்தன் . 
கித் திருவடி பணிந்து நின்றார் . 

இவன் கொடுங்கோல் அரசு செய் 
அவருண்ட மிச்சிலை நுகர்ந்து 
நிழல் போலிருந்தார் . மறை 

தான் , தன்மசயன் என்பவனால் 

வெல்லப்பட்டான் . காட்டை 
ஞானசம்பந்தர் உமாபதி சிவத் 
தின் பக்குவமறிந்து ஞான 

யடைந்த இவன்பராசரமுனிவர் 
தீட்சை செய்தருளினார் . பிறகு 

கூறியபடி நாக்கிரியில் நீராடி 
இவர் திருக்களாஞ்சேரியில் 

இராமமந்திரம் உருவேற்றி 
வீடுபேற்றையடைந்தார் . 

இராமபிரானுடைய அருளைப் 

பெற்று இழந்த நலங்களை 
மறையோன் கண்ணன் இவன் 

யெல்லாம் திரும்பப் பெற்றான் . 
விக்கிரமசோழனுடைய அமைச் 
சர்களில் ஒருவன் . மறையவர் மனோஞ்ஞை 

மனோஞ்ஞை - இவள் சுச்சிரவன் 
குலத்தினன் . கண்ணன் என் என்னும் காந்தருவன் மகள் . 
னும் இயற் பெயரினன் . இவன் இவள் மித்திரன் 

என்னும் 
தஞ்சை மாவட்டத்திலுள்ள மறையவனிடம் மயல்கொண்டு 
கஞ்சனூர் என்னுஞ் கஞ்சாந் 

அவனை வலுக்கட்டாயமாகத் 
றில் வாழ்ந்திருந்தவன் என்று தழுவினாள் . அவன் இவள் 
தெரிகிறது . 

பேயாகுமாறுவசவுரை வழங்கி 

னான்.இவள்பேயாகத்திரிந்தாள் . 
மனதுக்கினியான் இவனுடைய 

அசிதமுனிவர் 

கட்டளைப்படி 
முழுப் பெயர் தேவூருடையான் காவிரியில் நீராடிப் பேயுரு 
மன துக்கினியான் ஆகிய விராட நீங்கிப் புனிதமடைந்தாள் . 
ராசன் என்பது . இவன் சோ ழ 
வளநாட்டில் நாகப்பட்டினம் மனோன்மணி - இவள் ஆன்மாக் 
பிரிவிலுள்ள தேவூரில் வாழ்ந் களின் மலங்களை நீக்கிச் சிவா 
திருந்தவன் . இவன் தன்னுடைய நந்தத்தைத் தரும் சிவசக்தி . 
பெயருக்கேற்ப மக்கட்கினிமை இவள் பரசிவத்தை நீங்காதிருப் 
செய்யும் நன்மனமுடையவனாக 

பார் , 


மனோர் 


542 


மன்சூர் 


மன்சூரு 


மனோரா தஞ்சை மாவட்டத் 
தில் பேராவூரணி என்னுமிடத் 
திலிருந்து ஏறக்குறைய எட்டுக் 
கல் தொலைவில் உள்ள சேது 
பாவா சத்திரத்திற்கு அண்மை 
யில் இஃது இருக்கிறது . இது 
தஞ்சையை ஆண்ட சரபோசி 
மனனன் கட்டிய ஓர் அழகிய 
கோட்டையைச் சேர்ந்தது. 
1814 இல் 

நெப்போலியனை 
ஆங்கிலேயர் தோற்கடித்ததற்கு 
அறிகுறியாக இங்கு அமைக்கப் 
பட்ட வெற்றிக் கோபுரம் 
என்பர் . இதனுடைய உயரம் 


1 


113 அடி . 


என்று 


என் 


மனுச்சோழன் - இவனை மனு நீதி 
கண்ட சோழன் எனவுங் கூறு 
வர் . மனு என்பவர் 

வகுத்த 
அரசியல் முறைப்படி இவன் 
அரசாட்சியைச் செய்தபடியால் 
இவ்வாறு பெயருண்டாகியது . 
தேவர்கள் இவனுடைய நீதி 
முறையை ஆராய்வான் புகுந்த 
காலையில் தன் மகனைத் தேர்க் 
காலில் அரைத்தான் . இதனால் 
அமரர்கள் வியந்து இவனுக்கு 
நல்லருள் செய்து சென்றனர் . 
இவன் ஆட்சி செய்திருந்த இடம் 
பிறக்க வீடுபேறளிக்கும் பெரும் 
பதியாகிய திருவாரூர் ஆகும் . 
மன்சூர் - இவர் பஞ்சாப் நாட் 
மூல்தான் 

என்னும் 
ஊரிலே ஏறக்குறைய ஐந்நூறு 
ஆண்டுகட்கு முன்பு வாழ்ந் 
திருந்தார் . இவர் சூபி என்னும் 
வகுப்பைச் சேர்ந்தவர் . அந்த 
நாட்டில் சூபி என்பது ஒரு 
சமயம் . மன்சூர் புகழ் பெற்ற 
மெய்ஞ்ஞானச் செல்வராக 
விளங்கியிருந்தார் . இவர் இடை 
விடாமல் , “ அனல்காக் அனல் 

சொல்லிக் 
கொண்டிருப்பார் . 

அனல்காக் 
எபைது அந்நாட்டு மொழிகள் 
ஒன்றின் ஒரு சொல் . இதற்குப் 
பொருள் " நானே கடவுளாக 
இருக்கிறேன் என்பது . இச் 


சொல் வேதாந்திகள் கூறும் 
" அகம்பிரமாஸ்மி ” “ நான் பிரம 
மாக இருக்கின்றேன் ” என்பதைப் 
போன்றது . மக்கள் 
டைய மெய்மைத் தன்மையை 
அறிந்து கொள்ள வில்லை ! 
நானே கடவுள் 

நானே 
கடவுள் ” என்று கூறும் இவர் 
ஒரு நாத்திகர் என்று முடிவு 
கட்டினார்கள் . முகமதிய மன்ன 
னாகிய பாட்சாவிடம் போய் , 
" மன்சூர் ஒரு நாத்திகர் . அவர் 
எப்பொழுது 

பார்த்தாலும் , 
அனல்காக் 

அனல்காக் 
கத்திக் கொண்டிருக் 
கிறார் என்று கோள் சொன் 
னார்கள் . பாட்சாவும் மன்சூ 
ருடைய நிலைமையை உணர்ந்து 
கொள்ள வில்லை . அவன் , " அப் 
படியா செய்தி ? அந்நாத்திகனைக் 
கண்ட துண்டமாக வெட்டிக் 
கொலை செய்து விடுங்கள் 
தன்னுடைய 

வீரர் 
கட்குக் 

கட்டளை யிட்டான் . 
பாட்சாவின் வீரர்கள் தத்துவ 
ஞானியாகிய மன் சூரைப் 
பிடித்துக் கொண்டு போய்ப் 
பல துண்டங்களாக வெட்டிக் 
கொலை செய்து விட்டார்கள் . 
மன்சூர் உடல் 

உணர்ச்சியை 
எல்லாம் ஒழித்து 

விட்டவ 
ராகையால் அவர் எத்தகைய 
துன்பத்தையும் அடையவில்லை . 
வெட்டுப் பட்ட அவருடைய 
உடல் துண்டங்கள் ஒவ்வொன் 
றும் “ அனல்காக் அனல்காக் " 
என்று ஓலமிட்டன . இதனைக் 
கேட்டுப் பாட்சாவின் வீரர்கள் 
மேலுஞ் சினங் 

கொண்டார் 
கள் . அவர்கள் அறிவற்றவர் 
களாகையால் இத் தத்துவ 
ஞானியின் இயல்பை உணர்ந்து 
கொள்ள 
உடலின் துண்டங்கள் எல்லா 
வற்றையும் 

நெருப்பிலே 
போட்டுக் கொளுத்திச் சாம்ப 
ராக்கினார்கள் . அப்பொழுதும் 
அனல்காக் அனல்காக் " என் 


டிலே 


காக் 


என்று 


முடியவில்லை 


மன்மதன் 


543 


மாங்குடிமருதனார் 


ஊரை 


என 


பல 


னும் ஓலம் ஓயவில்லை . அச் அந்தணர்கள் இவனை 
சாம்பரில் இருந்து 
ருந்து ஒலி பே 

விட்டுத் துரத்தினர் . மனைவி 
ரொலியாக முழங்கியது . இதன் மக்களோடு இவன் ஒரு காட் 
பிறகே பாட்சாவும் மற்றவர் டின் வழியே செல்லும்போது 
களும் மன்சூரின் பெருமையை கள்ளர்கள் இவனிடமிருந்த 
உணர்ந்து பாராட்டினார்கள் . பொருளைப் பறித்துக் கொண்டு 
மன்மதன் - இவன் காமன் 

இவனையும் இவனுடைய மனைவி 
வும் பெறுவான் . அழகுக்கு 

மக்களையுங்கொன்று விட்டனர் . 
அதி தேவதை.. இவனுடைய 

இவன் இறக்குஞ் சமயத்தில் 
தொழில் உலகத் துயிர்களுக்குக் 

காசியை எண்ணினான் . 
காம விருப்பத்தை உண்டாக்கி 

னால் மறுபிறப்பில் இவன் சேவ 
உலகை விருத்தி செய்வதாகும் . லாகவும் இவன் மனைவி பெட் 

வனுடைய மனைவியின் பெயர் டையாகவும் பிள்ளைகள் குஞ்சு 
இரதி . ( காமனைக் காண்க ) 

களாகவும் பிறந்து காசிக்குச் 
செல்வாருடன் சென்று 

காசி 
மன்னியூர் - இதனைத் திரு அன்னி 

யில் முத்தி மண்டபத்தில் 
யூர் என்றும் இந்நாளில் அண் 

இருந்து வீடுபெற்றனர் . இவர் 
ணூர் எனவும் வழங்குகிறார் 

கள் இருந்த மண்டபம் குக்குட 
கள் . இவ்வூர் கோயமுத்தூரில் மண்டபம் எனப்படும் . 
இருந்து சத்திய மங்கலம் 
போகும் வழியில் இருபது கல் மாகலூர்க்கிழான் - புறப்பொருள் 
தொலைவில் உள்ளது . இவ்வூரில் 

வெண்பாமாலைக்கு உரையியற் 
உள்ள கோயிலில் 

கல் றிய உரையாசிரியர் . இவருக் 
வெட்டுக்கள் இருக்கின்றன . 

குச் சாமுண்டி தேவநாயனார் 
இதனைத் தேவார வைப்புத் 

எனவும் பெயர் உண்டு . 
தலம் என்று எண்ணுகிறார்கள் . மாங்கலிய தீர்த்தம் திருத்தருப் 
மாகதர் - வசிட்ட முனிவரின் வழி பூண்டி என வழங்கும் வில்வா 
முறையில் 

தோன்றியவர் . ரணியச் சிவப்பதியில் உள்ள 
இவர் சிறந்த தூய்மையுடைய ஒரு புனித நீர் . இப்புனிதநீரில் 
வராய் மேருமலையில் தவஞ் அமங்கலைகள் மூழ்குவார்களே 
செய்து கொண்டிருந்தார் , யானால் இனி வரும் பிறப்புக் 
அசுரர் குலத்தைப் பெருக்கிக் களில் 

சுமங்கலிகளாக வாழ் 
கொள்ள விரும்பிய அசுரேந்தி வார்கள் . மற்றைப் பெண்கள் 
ரன் விபூதி யென்னும் அசுரமங் மூழ்குவார்களானால் தீர்க்க 

இவரிடம் அனுப்பி சுமங்கலிகளாகவே வாழ்வார் 
னான் . இவர் அவ்வசுரமாதோடு கள் . இப்புனித நீரில் மூழ்கு 
யானைவடிவங் கொண்டு சேரக் பவர்கட்கு எல்லா வகையான 
கசமுகாசுரன் முதலிய அசுரர் செல்வங்களும் உண்டாகும் . 
கள் பிறந்தனர் . 

மாங்குடிமருதனார் - இவர் பாண்டி 
மாகந்தன் - ஓரந்தணன் . இவன் வள நாட்டில் ஏறக்குறைய 
தன்னுடைய தந்தை தேடிய இரண்டாயிரம் ஆண்டுகட்கு 
பொருள்களைத் தீய வழியிற் முன்பு வாழ்ந்திருந்தார் . அங் 
செலவிட்டான் . தன்னுடைய நாளில் நிலைபெற்றிருந்த கலை 
நண்பன் மனைவியைத் தழுவி கள் யாவையும் இவர் மலைவற 
னான் . அதனாற் செல்வங் உணர்ந்திருந்தார் . இவருடைய 
கெட்டு வறுமையுண்டாயிற்று . இயற்பெயர் மருதனார் . இவர் 
ஆகவே இழிந்தவர்களிடத்தில் வாழ்ந்திருந்த ஊர் மாங்குடி . 
தானம் வாங்கினான் . ஆகவே ஊர்ப்பெயரையும் உடற்பெய 


கையை 


மாசாத்தனார் 


Mans 


மாசேனன் 


டினான் . 


குடிகளோ 


ரோடிணைத்து இவரைமாங்குடி செய்து பெரும் பொருள் திரட் 
மருதனார் என்று அனைவரும் 

தான் திரட்டிய 
கூறினர் . அந்நாளில் மதுரை பொருளை அறவழியில் தக்க 
மாநகரில் தலையாலங்கானத்துச் வாறு செலவு செய்து செல்வத் 
செருவென்ற பாண்டியன் துப் பயனை நன்கு பெற்றான் . 
நெடுஞ்செழியன் அரசனாகவீற் இவனை இளங்கோவடிகள் , 
றிருந்தான் . அவன் மருதனா 

" பெருநிலம் முழுதாளும் பெரு 
ருடைய புலமைச் சிறப்பை மகன் தலைவைத்த , 

ஒருதனிக் 
யுணர்ந்து தன் அவைக்களப் 

டுயர்ந்தோங்கு 
புலவராக அமைத்தான் . இப் செல்வத்தான் , வருநிதி பிறர்க் 
புலவர் பெருமானுடைய அறி கார்த்தும் மாசாத்துவான் என் 
வுரைப்படியே ஆட்சியை பான் இருநிதிக்கிழவன் ” என்று 
மாட்சிபெற நடத்தினான் . ஒரு பாராட்டியுள்ளார் . 

தன்மக 
கால் வஞ்சினங் கூறத்தொடங் னாகிய கோவலனுக்குத் திரு 
கியபொழுது , " ஓங்கிய சிறப் மணம் முடிந்தவுடன் தனியாக 
பின் உயர்ந்தகேள்வி , மாங்குடி இருந்துவாழ்க்கை நடத்துமாறு 
மருதன் தலைவனாக , உலகமொடு செய்தான் . கோவலன் 
நிலை இய பலர் புகழ் சிறப்பில் , மதுரையில் கொலையுண்டிறந்த 
புலவர் பாடாது வரைக என் தைக் கேள்வியுற்ற இவன் தன் 
நிலவரை " என்று பலருமறியு 

னுடைய பொருள்களையெல் 
மாறு வஞ்சினங்கூறினான் . இத லாம் அறஞ்செய்து விட்டுப் 
னால் இவரிடத்தில் அம்மன்னர் பௌத்தமதச் சார்பினனாய்த் 
பருமான் கொண்டிருந்த 

துறவு பூண்டு வஞ்சி நகரஞ் 
மதிப்பை நாம் 

ஒருவாறு சென்று தவஞ்செய்தான் . அற 
உணர்ந்துகொள்ளலாம் . திருக் வண வடிகளைக் காணுதற்குக் 
குறளைப் புகழ்ந்துபாடிய நாற் காஞ்சி நகரஞ் செல்லுமாறு 
பத்தொன்பதின்மரில் இவரும் வன் மணிமேகலைக்கு அறி 
ஒருவர் . 

வுரை கூறினான் . 

இவன் வாமதேவ 
மாசாத்தனார்- அரிகரபுத்திரராகிய மாசேனன் 
ஐயனார் இவரே . இவர் திருக் 

னுடைய மாணாக்கன் . 

மாணாக்கன் . இவன் 
கைலையில் இருந்தபோது சேர 

ஆசிரியனுடைய 
மான் பெருமாளுடைய திருக் 

கேளாமல் 
கைலாய ஞானவுலா அரங் 

புரிந்துகொண்டு திரிந்தான் . 
கேற்றம் நடைபெற்றது . இவர் 

நல்லொழுக்கமும் தெய்வபக்தி 
அதனைக் கேட்டுத் திருப்பிட 

யும் உள்ள காசியரசன் மீது 
வூரில் வெளியாக்கித் தமிழுல 

மூன்று முறை படையெடுத்துக் 
கில் பரவச் செய்தார் . 

கொண்டு போய்த் தோல்வி 

யடைந்தான் . ஆசிரியனைப் 
மாசாத்துவான் - இவன் இரண்டா 

பார்த்து , " என்னுடைய பெரும் 
யிரம் ஆண்டுகட்கு முன்னர்ச் 

அவனுடைய 
சோழவள நாட்டில் காவிரிப் படைக்குமுன் 
பூம்பட்டினத்தில் வாழ்ந்திருந் 

வதற்குக் காரணம் யாது என்று 
தான் . வணிகர்களுக்குத் 

உசாவினான் . அதற்கு 
தலைவன் . கோவல 
கோவலனுடைய யன் , 

" அவன் தெய்வ பக்தி 
தந்தை . இவனுடைய மனைவி 
யின் பெயர் பெருநிலக்கிழத்தி . 

யுள்ளவன் . அஃது உனக்கு 

இல்லை " யென்று கூறினான் . 
வென் பல மரக்கலங்களைவைத் 

ஆசிரியன் கூறியதை மதியாது 
கடல் கடந்து வாணிகன் 

மீண்டும் பெரும்படை யுடன் 


சொல்லைக் 
தீமைகளைப் 


படை 


தோற்று விடு 


மாடலன் 


4 


மாட்டையாக்குப்பிச்சி 


போய்ப் போரிட்டு மீண்டான் . 
ஆசிரியன் கூறியது உண்மை 
யென்றுமதித்துக்காசியடைந்து 
புனித நீராடி வீடுபேறடைந் 
தான் . 
மாடலன் 

சோழவள நாட்டில் 
தலைச்செங்கானம் என்னும் 
ஊரில் இருந்தவன் , அந்தணர் 
குலத்தினன் . இவன் ஓரிடத் 
தில் தங்காமல் பல விடங்களி 
னுஞ் சுற்றித்திரிவான் . கோவ 
லன் கொலையுண்டு மதுரையில் 
மாண்ட செய்தியைக்காவிரிப் 
பூம்பட்டினத்தில் கூறியவன் 
இவனே . இவனுடைய சொற் 
களால் தீமைகள் பல விளைந்த 
மையின் இவன் கங்கையாடித் 
தன்னுடைய குற்றங்களை நீக்கிக் 
கொண்டான் . 
மாட்டூர் - இவ்வூரைச் சுந்தர 
மூர்த்தியடிகள் தம்முடைய 
தேவாரப் பதிகத்தில் சுட்டி 
யிருக்கிறார் . இப்பொழுது 
இவ்வூர் சேவூர் என்னும் பெய 
ரால் வழங்கப்படுகிறது . இவ் 
வூர் கொங்குவள நாட்டில் அவி 
நாசிக்கு வடக்கே ஐந்து மைல் 
தொலைவில்இருக்கின்றது . இவ் 
வூரிற் 

கோயில்கள் 
இரண்டு 

ருக்கின்றன . 
சுவாமியினுடைய பெயர் வாலீ 
சுவரர் . வாலியால் வழிபடப் 
பெற்ற சிவப்பதி என்பர் . 
கோயிலில் கல்வெட்டுக்கள் பல 
உள்ளன . இவ்வூரில் பெருமாள் 
கோயில் ஒன்றும் உண்டு . 
மாட்டையாக்குப்பிச்சி - கொங்கு 
வள நாட்டில் மேல்கரைப்பூந் 
துறையில் கொங்கு வேளாளர் 
குலத்தில் 

மாட்டையாக்குப் 
பிச்சி தோன்றினான் . இவன் 
நல்ல பலம் பொருந்தியவன் .. 

வன் தன்னுடைய ஆண் 
மையை அரசர்களிடங்காட்டிச் 
சிறப்படைய எண்ணினான் . 
ஊரைவிட்டுப்புறப்பட்டு விசய 
நகரத்திற்குச் சென்றான் , விசய 

சி.பெ.அ. 35 


நகரத்திலே மல்லன் ஒருவன் 
இருந்தான் . அம்மல்லனும் 
நல்ல பலம் பொருந்தியவன் . 
அவன் தன்னுடைய இட 
காலில் சங்கிலி ஒன்றின் தலைப் 
பைக்கட்டி மற்றொரு தலைப்பை 
வாசற்படியின் எதிர்ப்பக்கமாக 
மேலே மாட்டித் தோரணம் 
போலத் தொங்க விட்டிருந் 
தான் . ஆண்மையுடையவர் 
களானால் தன்னை வென்று 
உள்ளே 

செல்லவேண்டியது . 
இல்லையேல் தன்னுடைய காலில் 
தாங்கவிட்டிருக்கும் சங்கிலிக் 
குக்கீழே நுழைந்து செல்ல 
வேண்டுமென்பதற்காகவே 
மல்லன் இவ்வாறு செய்துள் 
ளான் என்பதை மாட்டையாக் 
குப்பிச்சி உணர்ந்து கொண் 
டான் . அம்மல்லனோடு போர் 
செய்து குப்புற வீழ்த்தினான் . 
அரசிருக்கை மண்டபத்திற்குள் 
நுழைந்து அரசனைக்கண்டான் . 
அரசன் இவனைப் பார்த்து , 
“ என்னிடம் ஒரு குதிரையிருக் 
கிறது . அதன்மேலேறிச் சவாரி 
செய்து வருவாயானால் நீ கெட் 
டிக்காரன் தான் . உனக்குத்தக்க 
படி நன்கொடை வழங்கு 
கிறேன் ” என்று சொன்னான் . 
குப்பிச்சி அதற்கு இணங்கினான் . 
அரசனிடம் உள்ள அக்குதிரை 
யைப்பற்றி உசாவினான் . அது 
மிகவும் பொல்லாதது . தன் 
மீது ஆள் ஏறியவுடனே அந் 
நகரத்திற்கு அண்மையில் 
உள்ள நீர்நிலைக்குச் சென்று தன் 
மீதிருக்கும் ஆளைக்கீழே தள்ளி 
மிதித்துத் துன்புறுத்துந்தன்மை 
யுடையது 

தெரிந்து 
கொண்டான் . அதனுடைய 
கொட்டத்தை யடக்குவதற்குச் 
சூழ்ச்சி செய்தான் . சுண்ணாம் 
புக் கல்லைத் துணியிற் கட்டிக் 
குதிரையின் அடிவயிற்றிற் பல 
மாகக்கட்டினான் . பிறகு குதி 
ரையின்மீது ஏறினான் . குதிரை 
மிகு விரைவாகத் தெருவழியே 


பழைய 


என்று 


மாணவர்மன் 


546 


மர் தங்காரி 


னுடைய 


பல 


சென்று வழக்கம் போல் இறங் டனையும் வென்று கி.பி. 668 
கும் 

நீர்நிலையை அடைந்து இல் இலங்கைக்கு அரசனானான் . 
அதனுட்பாய்ந்தது . வயிற்றளவு 
நீருக்குட் சென்றவுடன் மாணிபத்திரன் இவன் குபேர 
சுண்ணாம்புகரைந்து எரிச்சலைக் னுடைய படைத்தலைவனாகிய 
கொடுக்கத் தொடங்கியது . 

ஓர் இயக்கன் . இவன் இரா 
எரிச்சலைத் தாங்காத குதிரை வணனை எதிர்த்துப் போரிட்ட 
ஏறியது கரையிலே , குப்பிச்சி 

பொழுது இராவணன் தன் 
அதனை நகரத்துத் தெருவெல் 

கதையினால் இவ 
லாஞ் சுற்றித்திரியுமாறு 

னுடைய தலையில் மோதினான் . 
விரட்டி விரட்டிச் சவாரி செய் தலை ஒரு பக்கமாகச் சாய்ந்தது . 
தான் . பிறகு அரசனுக்கு முன் 

அதனால் இவனுக்குப் பார்சுவ 
கொண்டுபோய் நிறுத்தினான் . 

மௌலி என்னும் பெயர் உண் 
அரசன் குப்பிச்சியின் சூழ்ச்சித் 

டாகியது . 
திறமையை வியந்து பாராட்டி 

மாண்டி சோரி அம்மையார் - இல் 
னான் . பூந்துறை நாட்டு அதி வம்மையார் 31-8-1870 இல் 
காரங் கொடுத்ததோடு வேறு 

இத்தாலியைச் சேர்ந்த சியாரா 
சிறப்புக்களுஞ் செய்து 
அனுப்பினான் . 

வல்லி ( Chiaravalle ) என்ற 
சிறு நகரத்தில் பிறந்தவர். 

“ மாண்டிசோரிமுறை என்ற 
மாணவர்மன் - இவன் ஈழவள 
நாட்டில் அரசாட்சி செய்திருந்த 

புதுக்கல்வி 

முறையைத் 

தோற்றுவித்தவர் . டால்ட் 
இரண்டாங் காசியப்பன் என்ப 

டன் முறை என்ற சிறந்த 
வனுடைய மகன் . இவன் சிங் 

கல்விமுறை இவ்வம்மையாரின் 
களவரசர்கட்கஞ்சிச் சிலகாலம் 

மாணவியருள் ஒருவராகிய 
யாழ்ப்பாணத்தில் மறைந்திருந் 

ஹலன் பார்க்ஹர்ஸ்ட் என்ற 
தான் . இந்தியாவை 

அம்மையாரால் தோற்றுவிக்கப் 
யடைந்து , பல்லவ அரசனாகிய 

பட்டது . பெண்கல்வி மிகுதி 
முதலாம் நரசிங்கவர்மனுக்குக் 

யாகப் 
கீழ் அலுவலில் அமர்ந்து அதி 

பரவாத காலத்தில் 
காரியாக இருந்தான் . இவன் 

ரோம்பல் கலைக்கழகத்தில் கல்வி 
நரசிங்கவர்மனுடைய படைத் 

பயின்று , 1894 இல் முதல்முதல் 
தலைவராக இருந்த சிறுத் 

மருத்துவப் பட்டம் பெற்றார் . 

சாண் பிரான்ஸிஸ் கோவில் 
தொண்டருடன் வடநாட்டிற் 
குப் படையெடுத்துச் சென்று 

நடைபெற்ற உலகக்கண்காட்சி 

யில் சிசுக்கள் பள்ளிக்கூடம் 
போர் செய்து தன்னுடைய 
வீரத்தைக் காட்டினான் . இத 

ஒன்று நடத்திக்காட்டி , தங்கப் 
னால் மகிழ்ச்சியடைந்த பல்லவ 

பதக்கம் பரிசாகப் பெற்றார் . 
அரசன் இவனுக்கு இருமுறை 

தம் இறுதிக்காலம் வரையிலும் 
படைகளுதவி இலங்கையரசனை 

குழந்தைகளின் நலனுக்காகவே 

பாடுபட்ட இவ்வம்மையார் 
அனுப்பினான் . 

6-5-1952 இல் 
இரண்டாந்தடவை யாழ்ப் 
பாணத் துறைமுகமொன்றில் 

னால் ஹாலந்தில் நோர்ட் விக் 
இறங்கி அந்நாட்டை வெற்றி 

Sai Gon ( Noordwijkaan Zee) 
கொண்டான் . அநுராதபுரத் 

என்னும் இடத்தில் காலமானார் . 
திற்குப்போய் இரண்டாம் ஆத் | மாதங்காரி 
தடாத்தனையும் அவனோடு 

மதயானையைக் 

கொன்ற 
உதவிக்கு வந்த பொட்டக்குட் பெயர் . ததீசி முனிவர் குபன் 


பிறகு 


வெல்லுமாறு 


மாரடைப்பி 


முருகக்கடவுளின் 


த 


மாதரத்தூடையார் 


547 


மாதரி 


குபன் 


மாதவா 


தந்து , 


பிறகு 


என்னும் அரசனோடு நட்புக் சென்று தவஞ்செய்தார் . அர 
கொண்டிருந்தார் . அரசர் 

சனுடைய பசுமேய்ப்பவனாகிய 
ஆற்றல் உயர்ந்ததோ அந்தணர் புக்கணன் என்பவன் இவருக்கு 
ஆற்றல் உயர்ந்ததோ என்ப நாள்தோறும் பால் வழங்கிக் 
தைக்குறித்து ஒருநாள் இருவ கொண்டிருந்தான் . ஒருநாள் 
ருக்குஞ்சொற்போர் மூண்டது . திருமகள் புக்கணனிடஞ் 

வச்சிரப்படையினால் சென்று " இவனுக்கு இப்பிறப் 
அடித்தான் . அதனால் ததீசி 

பிற் செல்வங் கிடையாது 
முனிவர் இறந்தார் . சுக்கிரன் என்று சொன்னாள் . 
சஞ்சீவினி மந்திரத்தால் ததீசி சாரியர் தம்முடைய பூணூலை 
முனிவரை எழுப்பிக் குபனைப் யறுத்தெறிந்துவிட்டுத்துறவை 
பார்த்து , “ அரசனே ! அந்தணர் மேற்கொண்டார் , மேலுந் 
பிழை செய்தால் அவர்களைக் தவஞ்செய்தார் . பிறகு திரு 
கொல்லுதல் கூடாது . நீ அரச மகளுங் 

கலைமகளுங் 

காட்சி 
நெறி தவறிக் கொன்றபடியி 

" யாது வேண்டும் ? 
னால் மதயானையாகுக என்று 

என்று 

கேட்டனர் . இவர் 
வசவுரை வழங்கினார் . குபன் இனிமேல் எனக்குச் செல்வம் 
உவா என்னுங்காட்டிலே மத வேண்டியதில்லை . எனக்குக் 
யானையாகத் திரிந்தான் . தேவர் கல்வியும் , எனக்குப் பாலளித்த 
முதல் அனைவரும் அஞ்சினர் . புக்கணனுக்கு அரசசெல்வமும் 
சற்புத்திரன் என்னும் பெய 

வேண்டுமென்று கேட்டார் . 
ருடைய ஒரு வணிகன் முறைப் இருவரும் அவ்வாறே கொடுத்து 
படி விரதங்களை முடித்து முருக மறைந்தனர் . 

அரச 
னுடைய ஆணையின் வண்ணம் னிறக்க அரசயானை புக்கணனை 
கதிர்காம வழிபாட்டிற்காகப் அரசனாக்கியது . புக்கண 
புறப்பட்டுச் சென்றான் . நடுக் அரசன் அரசாளும் 

போது 
காட்டில் குப்யானையாகிய மத இவரைப் பாராட்டிப் போற்றி 
யானையைக் கண்டு அஞ்சினான் . னான் . பல நூல்கள் செய்யு 
முருகக்கடவுள் அப்பொழுது மாறு செய்தான் . இவருக்கு 
வேடக் கோலத்தோடு தோன்றி வித்தியாரண்யர் எனவும் 
அந்தயானையைக் கொன்று 

பெயர் வழங்கியது . 
வணிகனைக் காப்பாற்றினார் . மாதரி - சிலப்பதிகாரக் காவியத் 

தில் கூறப்படும் ஓர் ஆயர் முது 
மாதரத்தூடையார் 

இவர் ஒரு 
வீரசைவர் . இவர் காலத்தில் 

மகள் . மதுரையில் ஆயர் சேரி 
சிவநிர்மாலியமாகிய அபிடேக 

யில் வாழ்ந்தவள் . திருமாலை 
நீராலாகிய சேற்றில் ஒரு பசு 

வழிபட்டவள் . சமணத்துறவி 
செல்ல அதனை ஓட்டிச்சென்ற 

யாகிய கவுந்தியடிகளிடம் 
ஒருமறையவனும் 

மிகுந்த அன்பு கொண்டவள் . 
அழுந்தித் 

இவளிடந்தான் கவுந்தியடிகள் 
தாண்ட அவனுடைய உடலில் 

கண்ணகியை அடைக்கலமாக 
இருந்தநோய் நீங்கியது . இதனை 

ஒப்புவித்தார் . அவர் விருப்பத் 
அறிந்த வேறுநோயாளர்களும் 

தின்படியே இவள் கண்ணகி 
அச்சேற்றில் மூழ்கி நோய் நீங் 
கப் பெற்றனர் . 

யையுங்கோவலனையும்போற்றி 

னாள் . உணவுசமைத்துஉண்டு 
மாதவாசாரியர் - இவர் மாயணன் தன் வீட்டில் தங்கியிருக்கச் 
என்பவருடைய 

செய்தாள் . சமையலுக்குத் 
இவர் செல்வத்தில் 

செல்வத்தில் மிகுந்த துணைபுரியுமாறு தன்னுடைய 
விருப்பங்கொண்டுகாட்டிற்குச் மகள் ஐயையையும் உடனிருத் 


புதல்வர். 


மாதவக்கோன் 


548 


மாதவதாசர் 


பிறந் 


மகளாக 


வந்து 


கச்செய்தாள் . கோவலனும் 
கண்ணகியும் இறந்த பின்னர்த் 
தன்னிடம் ஒரு துறவியால் ஒப் 
படைக்கப்பட்டவர்களைக் காப் 
பாற்றமுடியாமற் போனதற்கு 
உளம் வருந்தி இறந்தாள் . மறு 
பிறப்பில் சேரநாட்டில் திரு 
மாலுக்குப் பணிபுரியும் சேடக் 
குடும்பிக்கு மகளாகப் 
தாள் . கண்ணகிக்குச் சேரன் 
செங்குட்டுவன் வஞ்சிமாநகரில் 
கோயில்கட்டிக் கண்ணகியின் 
சிலையை அமைத்து விழாச் 
செய்தபோது இவள் சேடக் 
குடும்பியின் 
மாடலன் தெளித்த நீரால் முற் 
பிறப்பில் தான் மாதரியாக 
இருந்ததைக் கூறி அடைக்கலப் 
பொருளை இழந்தேன் என்று 
புலம்பினாள் . 
மாதவக்கோன் - இவன் ஓர் இடை 
யன் . இவன் காட்டில் பசுநிரை 
மேய்த்துக் கொண்டிருந்தான் . 
அப்பொழுது ஒரு முனிவன் 
இவனைக்கண்டு அன்று தளிர்த் 
தான் மூலிகையைக் காட்டுக 
என்று கேட்டான் . மாதவக் 
கோனும் அவ்வாறே காட்டி 
னான் . முனிவன் அதனடியில் 
வேள்வி செய்து மாதவக்கோனை 
அதனில் தள்ள முயன்றான் . 
மாதவக்கோன் உயிர்தப்பி 
முனிவனைப் பிடித்துத் தள்ளி 
னான் . 

முனிவன் சுடர்விடும் 
பசும்பொன்னாக மாறி நின்றான் . 
மாதவக்கோன் அதனையெடுத்து 
அதன் உறுப்புக்களில் ஒன்றைத் 
துணித்தான் . அது பழையபடி 

மாதவக்கோனான் 
அதனைக்கொண்டு தன்னுடைய 
வாழ்க்கையை நடத்தினான் . 
இதனை அரசன் உணர்ந்து 
இவனைக் கேட்டான் . 

இவன் 
பொற்பாவையை அரசனுக்குக் 
கொடுத்துப் புகழ்பெற்றான் . 
பாதவதாசர் - இவர் மிகு இளம் 
பருவத்தில் 

தாய் தந்தையரை 


யிழந்தார் . சம்சாரபந்தம் 
விட்டதற்கு மகிழ்ச்சியடைந்து 
பல தலங்களையடைந்து திரு 
மால் வழிபாடு செய்தார் . சக 
நாதஞ் சென்று பெருமாளின் 
சகுண ரூபத்தைச் சந்நிதி முன் 
னிருந்து தோத்திரஞ் செய்து 
கொண்டிருந்தார் . அர்ச்சகர் 
கள் இவரால் தங்களுக்கு ஒரு 
காசும் பயனில்லாதபடியினால் 
சினமடைந்து இவரை வெளி 
யிலே தள்ளிவிட்டார்கள் . இவர் 
வெளியே ஒருபுறத்தில் உணவு 
முதலியன இல்லாமல் மூன்று 
நாள் வரையிலும் இருந்தார் . 
இவருக்கு அமுதூட்டிவருமாறு 
பெருமாள் 

உ ருக்குமணி 
தேவியை அனுப்பினர் . 

பிராட் 
டியார் பொன் தாம்பாளத்தில் 
உணவு கொண்டு 

வங் 
கொடுத்து விட்டுச் சென்றார் . 
தாசர் உணவு செய்து விட்டு 
அத்தட்டைக் கழுவித்தலையணை 
யாகவைத்துக் கொண்டு உறங் 
கினார் . அர்ச்சகர்கள் தட்டினைத் 
தாசரிடங் கண்டு 
சிறையிலடைத்தார்கள் . பெரு 
மாள் அருச்சகர்களுடைய கன 
விற் சென்று நடந்ததைக் கூறி 
அருச்சகர்கள் தாசருடையனார் . 
பெருமையை உணர்ந்து அவரை 
அவருடைய விருப்பம் போல் 
இருக்கச் செய்தனர் . ஒருநாள் 
தாசர் திருக்கோயிலில் தியானத் 
தில் இருந்தார் . அருச்சகர்கள் 
கோயிலைப் பூட்டிக் கொண்டு 
சென்றனர் . 

பாதி இரவில் 
தாசருக்குக் குளிர் உண்டாகி 
யது . பெருமாள் தம்முடைய 
சால்வையைத் 

தாசருக்குப் 
போர்த்திச்சென்றார் . காலையில் 
அருச்சகர்கள் தாசரைப்பார்த்து 
மிகுந்த வியப்படைந்தனர் . 
இவர் பெருமாளுக்கு மிகவும் 
வேண்டியவர் என்று மகிழ்ந்த 
ஊர் 

ச் 
செய்தியைத்தெரிந்து தாசரைப் 
பாராட்டிப் போற்றிப்புல 


தாசரைச் 


வளர்ந்தது . 


னர் . 


அரசன் 


மாதவவூறன் 


549 


மாதேசன் 


4 


கிறது . 


சினந்து 


என்று 


வச 


உதவிகள் செய்யத் தொடங்கி இவருடைய பாடல் 

குறும் 
னான் . தாசர் அவ்வுதவிகளை தொகையில் சேர்க்கப் பட்டிருக் 
ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து 
விட்டார் . இவர் வடமதுரை மாதிராசர் - மாதாம்பையின் கண 
பிருந்தாவனம் முதலிய இடங் 

வர் . வசவ தேவருக்குத் தந்தை . 
களுக்குஞ் சென்று வழிபாடு 

இவர் ஒரு சமயங் கூழுண்டார் . 
செய்தார் . நீண்ட நாள் பெரு 

அக்கூழ் மிகவும் இனிமையாக 
மாளைப் போற்றிக் கொண் 

விருந்தது . ஆகவே , " இக்கூழ் 
டிருந்து இறுதியில் பரமபதம் 

சிவபிரானுக்குப் 

படைப்பு " 
அடைந்தார் . 

என்றார் .சிவபிரான் இவருடைய 
மாதவவூறன் - இவன் விசுவகன் வாயையே பாத்திரமாகக் 
மனுடைய கண்ணில் தோன்றிப் 

கொண்டு உண்டதாக உருவிலி 
படைப்புத் தொழிலை நடத்தத் 

வாக்காக உரைத்தருளினார் . 
தொடங்கினான் . நான்முகன் மாதிருசேடன் - பௌத்தக் கவி 
நீ நூலிழைக்குஞ் 

ஞர் 

கனிஷ்கனுடைய காலத் 
சிலந்தியாகுக " 

தில் இருந்தவர் . காட்டில் திரி 
வுரை வழங்கினான் . மீண்டும் 

யும் விலங்குகளை வேட்டையின் 
இவன் வேண்டத் , 

வண்டத் , " திருக்கா பெயரால் வதை 
ளத்தியில் சிவவழிபாடு செய்து வேண்டாமென்று அரசனுக்குக் 
சாபம் நீங்குக " என்று சாபத் கடிதம் ஒன்று எழுதினார் . இக் 
தீர்வு கூறினான் . இவனும் 

கடிதம் திபெத்து மொழிபெயர்ப் 
அவ்வாறே 

வழிபாடு பில் இருந்து வருகின்றது . புத் 
செய்து வீடுபேற்றை யடைந் தரைக் குறித்து 150 அனுஷ்டுப் 
தான் . 

செய்யுட்களில் துதி ஒன்றும் , 
மாதவி - காவிரிப்பூம் பட்டினத் 

400 செய்யுட்கள் கொண்ட 
தில் இருந்த சித்திராபதி என்பவ துதி ஒன்றும் செய்துள்ளார் .. 
ளுடைய மகள் . கோவலனுக் இவ்விரண்டும் பல நூற்றாண்டு 
குக் காதற் பரத்தையாக இருந் கள் பௌத்த விகாரைகளில் 
மணிமேகலையினுடைய 

ஓதப்பட்டு வந்ததாகத் தெரி 
தாய் . ஒரு முறை 

நடந் 
இந்திர விழாவின் க்டைசி 

மாதுபாதியன் பாதிவடிவம் 
நாளில் நடந்த கடலாடு விழா பெண்ணாக உள்ள இறைவன் 
வின் போது இவள் பாடிய வடிவம் அர்த்த நாரீசுவரர் 
கானல் வரியினால் கோவலன் என்று கூறப் பெறும் . இறை 
இவளை வெறுத்துப் பிரிந்தான் . வன் இவ்வாறு பாதி மாதுட 
கோவலன் தன் மனைவியோடு னானது . சத்தியுஞ் சிவமும் 
மதுரை சென்று இறந்ததைக் ஒன்றே என்பதைப் 
கேள்வி யுற்ற இவள் தன் மகள் படுத்து தற்காம் . 
மணிமேகலையைப் பௌத்த சம 

மாதேசன் - இவன் ஒரு வணிகன் . 
யத்துறவியாக்கியதோடுதானும் 

இவன் வணிகத்தொழில் செய்து 
பௌத்தசமயச் சார்பினளாகித் 

பெரும் பொருள் தேடினான் . 
துரவுபூண்டு அறவண அடிக 

ஆனால் தருமஞ் செய்யாமற் 
ளிடம் தருமங் கேட்டாள் . 

பொருளைச் சேர்த்து வைத்திருந் 
மாதிரத்தர் - சங்க காலப் புலவர் தான் . 

வனுடைய 
களில் ஒருவர் . இப்பெயர் பறந்தாள் . இவனுக்கு மக்கட் 
மா தீர்த்தர் , மா தீரத்தர் என பேறுமில்லை . ஒரு வேசியோடு 
வேறுபாடாகவும் வழங்கும் . வாழ்க்கை நடத்தினான் . அவள் 


தாள் . 


கின்றது . 


புலப் 


மனை வி 


| 


மாதேசுவரமலை 


550 


மாப்பிள்ளைக் கலகம் 


கிடையாது 


என் 


அரசாட்சி 


இவனுடைய உலோப குணத் னாளில் மாந்தை யென்று வழங் 
தைக் கண்டு வெறுப் படைந் கியதாகத் தெரிகிறது . முன் 
தாள் . " உன்னிடந்தரும குணங் னாளில் இம் மாந்தை நகரில் 

நீ தருமஞ் செய் நாகர் குலத்தைச் சேர்ந்த ஓவிய 
தால் தான் உன்னைச் சேர்வேன் குலத்தவரும் தேவசிற்பியாகிய 
சொன்னாள் . இவன் 

விசுவகர்மாவின் வழிமுறை 
அவளை விட்டுக் காசிக்குச் சென் யினருமாகியகம்மியர் அரசாட்சி 
றான் . அங்குப் புராணங் கேட் 

செய்து 

கொண்டிருந்தார்கள் . 
டல் முதலிய நற்காரியங்களைச் இலங்கையை அரசாண்ட 
செய்து கொண்டிருந்ததோடு அரக்கவரசனாகிய இராவணன் 
தருமங்களுஞ் செய்தான் . அத 

மனைவி மண்டோதரியும் குபே 
னால் மிகுந்த நல்வினையுண்டாக ரன் தேவி சித்திரரேகையும் 
வீடு பேற்றை யடைந்தான் . 

இம்மாந்தை நகரில் அரசு செய்த 
மாதேசுவரமலை - தென்னிந்தியா 

தேவகம்மியரின் பெண்க 
வில் மைசூர் நாட்டில் மைசூர் 

ளாவர் . 

பதுமனுடைய 
மாவட்டத்தில் கொள்ளேகால் 

மனைவியாகிய பதும கோமளை 
தாலுகாவில் இருக்கிறது . மகா 

யும் இம் மாந்தை நகரத்தவளே . 
தேசுவரகிரி எனவும் வழங்கும் . 

மாந்தை நகரில் 
இங்குச் சிவன் கோயில் இருக் 

செய்த கம்மிய அரசர்கள் 
கிறது . சிவராத்திரி சிறப்பாகக் 

பெருஞ் செல்வமும் புகழும் 
கொண்டாடப் படுகிறது . 

பொருந்தினவர்களா யிருந்தார் 
மாத்திரி - மத்திரதேசாதிபதியான 

கள் ; இக் காரணம் பற்றியே 

இராவணன் முதலியோர் இவர் 
ருதாயனன் என்பவனுடைய 

களோடு திருமணத் தொடர்பு 
மகள் . பாண்டுவின் இரண்டா கொண்டார்கள் . 
வது மனைவி . நகுல சகாதேவர் 
களைப் பெற்றவள் . 

மாந்தை 2 - இது சேரநாட்டின் 
மாந்தாதா - கதிரவ குலத்தரசன் . 

தலைநகர்களில் ஒன்று . சேரன் 
யுவநாசுவன் என்பவனுக்கு 

செங்குட்டுவனுக்குத் தாயத் 
மகன் . இருக்கு வேதத்தின் ஒரு 

தாரான சேரமன்னர்கட்கு இது 
பகுதியை இயற்றியவன் . இவ 

தலைநகர் எனத் தெரிகிறது . 
னுடைய பெண்கள் ஐம்பது மாபுராணம் - இது தமிழ் இலக் 
பேரைச் சௌபரி என்னும் கண நூல்களில் ஒன்று . இடைச் 
முனிவர் மணந்தார் . இவன் சங்க காலத்தில் வழங்கியதாக 
இராச சூயவேள்வி செய்தான் . 

இறையனார் களவியலுரையால் 
நாட்டில் ஒரு 

தெரிகிறது . இப்போது இந் 
காலத்தில் மழை பெய்யாதிருந் 

நூல் இல்லை . 
தது . அப்போது இந்திரனோடு மாப்பிள்ளைக் கலகம் - மாப்பிள்ளை 
போரிட்டு மழை பெய்யச் செய் 

என்போர் மலையாளத்து முக 
தான் . இவன் தாயினுடைய 
வயிற்றில் பிறவாமல் தந்தை 

மதியர்கள் . மலையாளத்து மாப் 
பிள்ளைக் 

என்றொரு 
யின் உடம்பில் கருவாக வளர்ந்து 

சொல் நீண்ட காலமாக வழங்கி 
இடப்பாகத்தைப் 
கொண்டு வெளியே வந்தான் 

வருதலை அனைவரும் அறிவர் . 
மலையாளத்து 

மாப்பிள்ளைகள் 
என்பர் . 

1836 க்கும் 1855 க்கும் இடை 
மாந்தை 1 - ஈழவள நாட்டிலே யில் இருபத்திரண்டு முறை 
இந்நாளில் மாதோட்டம் என்று 

கலகஞ் செய்தனர் . 1852 இல் 
அழைக்கப் பெறும் ஊரே முன் 

மக்களைக் கொன்று கொடுமை 


வனுடைய 


கலகம் 


பிளந்து 


மாமல்லபுரம் 


551 


மாயாபுரம் 


எல் 


களை 


அடக்க 


கஞ் 


போது 


முயன் 


கள் . 


செய்தனர் . ஆங்கில அரசாங் கப் படுகின்றது . இங்கு உள்ள 
கம் சட்டங்கள் இயற்றி அவர் சிற்பச் செல்வங்கள் 

முயற்சித்தது ; லோரும் கண்டுகளிக்க இன்றி 
ஆனால் அடக்க முடியவில்லை . யமையாதன . திருமங்கையாழ் 
1855 ஆம் ஆண்டில் மலையாளத் வார் பாடல் பெற்றது . 
துக் கலெக்டரைக் கொலை செய் 

மாமல்லன் விராட நகரத்தில் 
தனர் . 1896 இல் பெருங் கல 

பாண்டவர்கள் 
கம் நடைபெற்றது . 

மறைந்துறை 

தலை மேற்கொண்டுதங்கியிருந்த 
1921 ஆம் ஆண்டில் பெருங் கல 
செய்தனர் . கலகத்தின் 

போது இம்மல்லன் விரா 

னுடைய அவைக்குவந்துவீராட 
அடக்க 
போலீஸ்காரர்களையும் தாக்கி 

னுடைய அவைக்கள மல்லர் 

களை யெல்லாம் தோற்கடித்து 
னர். கலகக்காரர்கள் மூன்று 

அரசனால் சிறப்புப் பெற்றான் . 
தாலுகாக்களில் தங்களுடைய 
அதிகாரத்தை நிலைநாட்டினார் 

மடைத் தொழிலாளனாகவிருந்த 

வீமனாகிய பலாயனன் விராட 
ஐரோப்பியர்களையுங் 
கொன்றனர் . இந்துக்களைக் 

னுடைய விருப்பப்படி இம் மல் 
கொள்ளையடித்தும் கொலை செய் 

லனை எதிர்த்துப் போரிட்டுக் 

கொன்று அரசனால் சிறப்புச் 
தும் பெண்களைக் கெடுத்தும் 

செய்யப் பெற்றான் . 
சொல்லொணாக் கொடுமை 
களைச் செய்தனர் . இராணுவச் மாமாங்கக்குழி திருமுருகன் 
சட்டம் பிறப்பிக்கப் பட்டது . 

பூண்டியில் கோவிலுக்கு எதி 
இராணுவத்தினர் பலமுறை 

ரில் உள்ள பிள்ளையார் கோவி 
கலகக்காரர்களோடு கைகலந்த 

லுக்கு முன்புறம் அமைந்த 
னர் . கலகக்காரர்கள் பலரைக் 

பாறையில் உள்ள சிறு குழியில் 
கைது செய்து இரயில்வே 

பன்னிரண்டு ஆண்டுகட்கு ஒரு 
மூட்டை வண்டிகளில் அவர் முறை ஊற்றுப் பெருகும் . 
களை அடைத்துக் கோயமுத் அக்குழி மாமாங்கக்குழி என்று 
தூருக்குக் கொண்டு வந்தனர் . 

வழங்கப் பெறுகிறது . 
காற்றோட்ட மில்லாத படியால் மாமூலனார் - சங்ககாலப் புலவர் 
பலர் மாண்டனர் . இதன் பிறகு களில் ஒருவர் . காஞ்சீபுரத்தில் 
கலகம் ஒருவாறு அடங்கியது . மாமரத்தடியில் எழுந்தருளிய 

சிவபிரானுக்கும் இப் பெயர் 
மாமல்லபுரம் சென்னைக்குத் 

வழங்கும் . 
தெற்கில் கடற்கரை யோரமாக மாயாபுரம் - நம்முடைய உடலே 
முப்பத்தைந்து மைல் தொலை மாயாபுரம் எனப்படும் . இவ் 
வில் சீரும் சிறப்பும் பெற்றுப் 

வுடலானது மாயையின் 
பட்டினமாக விளங்கி , 

காரியத்தினால் அமைந்துள்ளது . 
பொழுது சிற்றூராக 

இருக் இந்திரசாலத்தைப் போன்றது . 
கின்றது . பல்லவ வமிசத்தில் அஞ்ஞானத்திற்குக் 
மூன்றாவது பேரரசனாகத்தோன் மாகிப் பேத புத்தியை விளை 
றிய மாமல்லன் ( முதலாம் நர விப்பது . கடவுளுக்கு உபாதி 
சிம்மவர்மன் ) காலத்தில் இப் ரூபமாக 

விளங்குவது . 
பட்டினம் சிறப்பெய்தி , அவன் பேற்றையடைவதற்கு வ் 
சிறப்புப் பெயரை வுடல் 

இருந்த 
“ மாமல்லபுரம் ” என வழங்கப் போதிலும் இப்பயனைச் சில 
பட்டது . 

( மல்லை எனவும் , நாள் சென்ற பிறகு சாதித்துக் 
மகாபலிபுரம் " எனவும் வழங் கொள்ளலாம் என்று எண்ணி 


காரண 


காரணமாக 


மாயாபுரி 


550 


மாயூரம் 


போன்றது ; 


என்று 


ஒன்று . 


வாணாளை வீணாளாகக் கழிப் பார்த்து , " உலகத்தார்கள் என் 
போர்க்கு உடலின் நிலையற்ற னுடைய ஆற்றலைக் குறித்து 
தன்மையை உணர்த்தும் யாது கூறுகிறார்கள்? " என்று 
பொருட்டு இவ்வுடலை அறிஞர் உசாவினான் . வம்பு மூட்டுதலில் 
கள் மாயாபுரம் என்கின்றனர் . வல்லவராகிய நாரதர் இட் 
மாயாபுரமாகிய இவ்வுடல் பொல்லாதவனைக் கொன் 
பொய்யானது , துன்பத்திற்கு றொழிக்க வேண்டும் என்னும் 
இடமானது , அறிவற்றது , 

நோக்கத்தோடு , " எல்லோரும் , 
இழிந்தது , நீர்க்குமிழியைப் நல்லவன் பேராண்மையுடைய 
மின்னலை யொத் 

வன் | என்று 

புகழ்ந்து தான் 
தது நிலையற்றது . இம்மாயா பேசுகிறார்கள் . வாலி ஒருவன் 
புரம் நன்னிலையில் இருக்கும் மட்டுந்தான் , அவன் கிடக் 
போதே கடவுளடியை அடை 

கிறான் 

கையால் ஆகாதவன் 
வதற்கு வழி தேடிக் கொள்ள என்று இகழ்ந்து பேசுகிறான் " 
வேண்டும் . 

என்று வம்பு மூட்டிவிட்டுத் 
மாயாபுரி - இதனைக் கங்காத் 

தம் வழியே நடையைக் கட்டி 
துவாரம் எனவும் அரித்துவாரம் 

னார் . வாலியோடு போர் செய்து 
எனவுங் கூறுவர் . இந்தியாவில் 

அவனைத் தொலைக்க வேண்டும் 
உள்ள ஏழு சிறந்த பதிகளில் 

இவன் எண்ணினான் . 
இதுவும் 

கங்கை வாலியினுடைய 

பேராற்றலை 
( தோன்றும் இடம் என்று காளி 

இவன் சிறிதும் 

எண்ணிப் 

பார்க்க வில்லை . வாலியின் 
தாசன் சொல்லும் கனகலம் 
என்பதும் இவ்விடமே . இங் 

இருப்பிடத்தை யடைந்து 
குள்ள புனித நீருக்குப் பிரம 

அவனை வம்புக்கு இழுத்தான் . 
குண்டம் என்று பெயர் . தக்கன் 

வாலி 

நம்மிடம் வலியவந்து 
வேள்வி நடத்தியபோது சதி 

வாலாட்டுகிறானே 

என்று 
தன் உடலை நீத்த 

இடமும் 

உளங் கொதித்தான் . இவனோடு 
இதுவே என்பர் . 

போர் புரியத் தொடங்கினான் . 

வாலி இவனுக்குச் செம்மையாக 
மாயாவி - இவன் அசுரத்தச்சனாகிய 

அடிகள் கொடுக்கவே இவன் 
மயனுடைய மகன் . துந்துபி திணறினான் . ஒரு பீலத்தைக் 
என்பவனும் மண்டோதரியும் 

கண்டு 

அதனுட் புகுந்தான் . 
இவனுடன் பிறந்தவர்கள் . 
செல்வச் செருக்கினால் மிகுந்த 

வாலியும் பின் தொடர்ந்து புகுந் 

தான் . பிலத்துக்குள் இருவரும் 
களிப்படைந்திருந்த 

இவன் நெடுங்காலம் 

போரிட்டனர் . 
நல்லவர்களுக்கெல்லாம் நாளும் 
அல்லல் பல செய்து திரிந்தான் . 

இறுதியில் வாலி மாயாவியைக் 
மாயத் 

கொன்றொழித்தான் . இச்சமயத் 
தொழில் புரிவதில் தில் தான் சுக்கிரீவன் 
இவன் மிக வல்லவன் . இதனா 

ல் 

யோர் வாலி சென்ற பிலத்து 
இவனுடைய பெயர் 
மாயாவி என்று 

வார வாசலை யடைத்து வாலி 
இசைந்து 

யின் பகையைத் தேடிக் கொண் 

டனர் . 
பொல்லாதவனாகிய 

இவன் 
ஒரு முறை நாரதரைக் கண் மாயூரம் - தஞ்சை மாவட்டத்தில் 
டான் , நாரதர் இவனிடம் 
நெருங்கி இவன் மனம் மகிழு 

மாயூரந்தாலுகாவின் தலைநகரம் . 

தேவாரப்பாடல் பெற்ற சைவா 
உரையாடி 

திருப்பதிகளில் ஒன்று . உமத் 
அப்பொழுது இவன் நாரதரைப் 

தேவியார் மயிலாக இருந்து 


முதலி 


தான் 


நின்றது . 


மாறு 


நின்றார் . 


மாராபிராமன் 


558 


மார்சன் 


புராணம் 


இறைவனை வழிபட்டதால் கிறது . மாரியம்மன் பெயரை 
இவ்வாறு பெயர் உண்டாகி மக்களுக்கு மாரி , மாரிமுத்து , 
யது . இறைவன் பெயர் மாயூர மாரியாயி , முத்துமாரி , அங்க 
நாதர் . இறைவி பெயர் அவயாம் முத்து , முத்தம்மா , கண்ணாயிரம் 
பிகை . இத்தலத்தில் காவிரித் என இட்டு அழைப்பதுண்டு . 
துறைக்கு இடப தீர்த்தத்துறை 
என்று பெயர் . ஐப்பசித் திங் மாரிவெண்கோ- பாண்டி நாட்டில் 
களில் அமாவாசையன்று இங்கு 

கானப் பேரெயில் கடந்த 
துலா முழுக்காடுவது சிறப்பு . 

உக்கிரப்பெருவழுதியும் , சோழ 
இக்கோவிலின் பெரிய பிரகா 

நாட்டில் இராசசூயம் வேட்ட 
ரத்தில் வடபக்கத்தில் பழைய 

பெருநற் கிள்ளியும் 
கோயில் எனப் பெறும் பிரம 

செய்து கொண்டிருந்த காலத் 
புரீசர் கோயில் இருக்கிறது . தில் 

மாரிவெண்கோ 
இத்தலத்திற்குத் திரிசிரபுரம் 

சேர நாட்டில் அரசு செய்து 
மகாவித்துவான் மீனாட்சி கொண்டிருந்தான் . இவ 
சுந்தரம் பிள்ளை 

னுடைய பெயர் மாவெண்கோ 
பாடியிருக்கிறார் . 

எனவும் வழங்கியது . இவன் 

சிறந்த குண நலன்களும் பெரு 
மாராபிராமன் புகழேந்திப் வீரமும் உடையவன் . இவனை 
புலவர் காலத்திலே தொண்டை ஒளவையார் புகழ்ந்து பாடி 
நாட்டிலே செஞ்சி 

நகரில் 

யுள்ளார் . 
இருந்து அரசாட்சி 

செய்த 

மாரீசன் 
ஒரு சிற்றரசன் . இவன் சிறந்த 

இவன் ஓர் அரக்கன் . 
கல்வியறிவுடையவனாய்த் 

தாடகை என்பவளுக்கு மகன் . 
தமிழாராய்ச்சி செய்ததோடு 

இவனுடன் பிறந்தவன் சுபாகு . 
தமிழறிஞர்கட்கு நன்கொடை 

விசுவாமித்திரர் வேள்வி செய் 
வழங்கி அவர்களைப் பாதுகாப்ப 

யும் பொழுது அதற்கு இடை 

யூறு செய்த தாடகையை அவ 
வனாகவு மிருந்தான் . 

ருடைய விருப்பப்படி இராமன் 
மாரியம்மன் மாரி என்றால் கொன்ற பொழுது 

பொருள் , 

விழுந்து உயிர் தப்பிய இவன் 
வெப்பத்தைத் தணிவித்து தென் கடற்கரையில் தவஞ் 
வெப்ப நோய்களாகிய அம்மை 

செய்து 

கொண்டிருந்தான் . 
முதலியவைகளைப் 

போக்கி இராம லக்குமணர்களுஞ் சீதை 
நாடு தழைக்கச் செய்து 

யும் பஞ்சவடியில் இருக்கும் 
மக்களை மழை போலக் காப்ப பொழுது சீதையைக் கவர்ந்து 
வள் இத்தெய்வம் 

செல்ல 

இராவணன் 
கொண்டு மக்கள் மாரியம்மன் வேண்டுகோளின் படி இவன் 
என்று பெயரிட்டனர் . தமிழ் மாயமானாக வந்தான் . 
நாட்டிலே 

தோறும் அம்மானைப் பிடித்துத் தரும்படி 
பிடாரி , 

காளி , அங்காளி , இராமனை வேண்டினாள் . 
திரௌபதி 

இராமன் அம்மானைப் பிடிக்க 
தெய்வங்களை 

முயன்றான் . மாயமானாகிய மாரீ 
மக்கள் வழிபட்டு வருகின்றனர் .. சன் நெடுந்தொலை இராமனைப் 
மாரியம்மன் வழிபாடு தமிழ் போக்குக்காட்டி இழுத்துக் 
நாட்டில் மட்டுமன்றி இந்தியா கொண்டு சென்றான் . இறுதி 
முழுவதிலும் பழங்குடி 
மக்கள் யில் 

இராமனுடைய அம்பு 
முதல் இக்காலத்தினர் வரை பட்டதும் இவன் , " இலக்கு 
பலரிடையேயும் வழங்கி வரு மணா" என்று கூவிக் கொண்டு 


கடலில் 


மழை 


யென்று 


எனக் 


வந்த 


சீதை 


ஊர் 


போன்ற 


பல 


ங் 


சாய 


மாருதப்பிரவல்லி 


554 


மாருதப்பிரவல்லி 


மெலிந்து 


பெருமையையும் புனித நீரின் 
சிறப்பையும் அங்கு நீராடிய 
படியால் தமக்குக் கீரிமுகம் 
மாறிய செய்தியையுங் கூறினார் . 
அவர் கூறியவைகளைக் கேட்டு 
மாருதப்பிரவல்லி மகிழ்ச்சி 
யடைந்தாள் . நாடோறும் 
புனித நீராடித் திருக்கோயில் 
வழிபாடு செய்து கொண்டிருந் 
தாள் . சிலகாலத்தில் அவ 
ளுடைய குன்மநோய் ஒழிந்தது . 
அவளுக்கிருந்த குதிரை முக 
மும் மாறிற்று . அவளுடைய 
பேரழகைக் 

கண்டவர்கள் 
மிகுந்த வியப்படைந்தார்கள் .. 


புறப் 


பல 


நகுலே 


வீழ்ந்து இறந்தான் . இச்சமயத் 
தில் இராவணன் சீதையைக் 
கவர்ந்து கொண்டு சென்றான் . 
மாருதப்பிரவல்லி - இவள் சோழ 
நாட்டரசனாகிய திசையுக்கிர 
சோழன் 

என்பவனுடைய 
மகள் . இவள் குன்ம நோயினால் 

வருந்தினாள் . அந் 
நோயை மருத்துவர் எவராலும் 
போக்க . 

முடியவில்லை . புனித 
நீர்ப்பயணஞ் சென்றால் இந் 
நோய் நீங்கக் கூடும் என்று 
எண்ணினாள் . காவிரிப்பூம் 
பட்டினத்திலிருந்து 
பட்டுப் 

விடங்களினும் 
நீராடிக் கொண்டு சுற்றினாள் . 
சாந்தலிங்கர் என்னும் பெய 
ருடைய துறவி ஒருவர் மாருதப் 
பிரவல்லியைப் பார்த்து , " உன் 
னுடைய 

நோய் மருத்துவர் 
எவராலுங் குணமாக்கத் தக்க 
தன்று . நீ இப்பொழுது மேற் 
கொண்டுள்ள 

முயற்சியே 
நன்மையளிக்கக் 

கூடியது . 
இலங்கையின் வடபகுதியிலே 
கீரிமலை என்னும் பெயருடைய 
மலை ஒன்று இருக்கிறது . அது 
கடற்கரையில் 

உள்ளது . 
அங்கே உப்புத் 
நடுவில் நல்ல நீரும் மலையருவித் 
தீர்த்தமுங் கலந்த புனிதநீர் 
ஒன்று உண்டு . அஃது உலகங் 
களிலுள்ள புனித நீர்கள் 
எல்லாவற்றினுஞ் சிறந்ததாக 
விளங்குகின்றது.அங்குப்போய் 
நீராடிச் சில காலந் தங்கியிருந் 
தால் நலம் பெறுவாய் என்று 
கூறினார் . 

மாருதப்பிரவல்லி தோழி 
மார்களும் 

படைவீரர்களும் 
புடைசூழ்ந்து வரக் கீரிமலைச் 
சாரலையடைந்தாள் . 

குமரத்தி 
பள்ளம் என்னுமிடத்தில் 
தங்குமிடம் 

அமைத்துக் 
கொண்டு 

தங்கினாள் . நகுல 
முனிரைக் கண்டு வணங்கினாள் . 
நகுலமுனிவர் அந்த இடத்தின் 


அந்நாளில் உக்கிரசிங்க 
மன்னன் என்பவன் 
சரைப் போற்றி வழிபடுவதற்கு 
மூன்றாவது முறையாகக் கீரி 
மலைக்கு வந்தான் . 

அவன் 
நகுலேசர் கோயிலிலே மாருதப் 
பிரவல்லியைக் கண்டு 
ளுடைய பேரழகால் மயங்கி 
னான் . தான் அவளைத் திருமணஞ் 

கொள்ள வேண்டு 
மென்று முடிவு செய்தான் . 


செய்து 


தண்ணீர் 


மாருதப்பீரவல்லி தனக்குக் 
குதிரை முகம் நீங்கியகாரணத்தி 
னால் கோவிற்கடவை என்னும் 
ஊருக்கு மாவிட்டபுரம் என்று 
பெயர் கொடுத்து அவ்விடத் 
திலே கந்தசாமி 

கோயிலைக் 
கட்டத் 

தொடங்கினாள் . 
அதற்கு வேண்டிய பொருளை 
யும் தெய்வ உருவையும் அந்தண 
ரையும் அனுப்ப 

வேண்டு 
மென்று தந்தையாகிய திசை 
யுக்கிரசோழனுக்குச் செய்தி 
யனுப்பினாள் . அவனும் அவ் 
வாறே 

எல்லாவற்றையும் 
அனுப்பி வைக்கத் 

திருக் 
கோயில் திருப்பணியை நிறை 
வேற்றித் தன்னைக் காதலித்த 
உக்கிரசேன 

மன்னனைத் திரு 
மணஞ் செய்து இனிது வாழ்ந் 
திருந்தாள் . 


மாருதவேகன் 


555 


மார்க்கோபோலோ 


சிவ 


சென்று 


மாருதவேகன் - இந்திர விழாப் 
பார்த்தற் பொருட்டுக் காவிரிப் 
பூம்பட்டினத்திற்கு வருகையில் 
சண்பை நகரத்தில் சுதமதியைக் 
கவர்ந்து கொண்டு சென்ற ஒரு 
வித்தியாதரன் . 
மாயாதேவி - சுத்தோதனனுடைய 
மனைவி ; கௌதம புத்தருடைய 
தாய் . 
மார்க்கண்டேயர் 

ஒரு முனிவர் . 
மிருகண்டு முனிவருக்கு மருத்து 
வதியிடம் பிறந்தவர் . மிரு 
கண்டு மகனாராகையால் மார்க் 
கண்டேயர் 

என்று 

பெயர் 
பெற்றார் . இவருக்குச் 
பிரான் வயது பதினாறெனக் 
கூறியிருந்தார் . பதினாறு வயது 
முடியும் போது காலன் வந்து 
இவரைப்பாசக்கயிற்றால் இழுத் 
தான் . இவர் சிவபிரானை 
நோக்கி முறையிட்டார் . சிவ 
பிரான் வெளிப்பட்டு 
காலனைக் காலால் உதைத்து 
வீழ்த்தி இவரைக் காப்பாற்றி 
யருளினார் . இதனால் சிவபெரு 
மானுக்குக் காலகாலன் என்றும் 

பெயர் உண்டாகியது . 
இதன் பிறகு மார்க்கண்டேயர் 
என்றும் பதினாறு வயதுடைய 
வராய் விளங்கலானார் . 
மார்க்கண்டேயனார் 

சங்க 
காலப் புலவர்களில் 
மார்க்கண்டேயனார் காஞ்சி 
என்று ஒரு நூல் பெயரும் ஒரு 
செய்யுளும் யாப்பருங்கல 
விருத்தி யாப்பருங்கலக்காரிகை 
களில் காணப்பெறுகிறது . 
தமிழ்ச் செய்யுட்களில் மார்க் 
கண்டேயனாரியற்றியவை தலை 

ஓத்தென்று நச்சினார்க் 
கினியர் கூறுவர் . இவருடைய 
பாடல் 

புறநானூற்றிலுஞ் 
சேர்க்கப்பட்டிருக்கிறது . 
மார்க்கோபோலோ - இத்தாலிய 
யாத்திரிகர் . இத்தாலி நாட்டில் 
உள்ள வெனிஸ் நகரில் பிறந் 
தார் . இவருடைய காலத்தில் 


தான் சைபீரியாவில் பைக்கால் 
ஏரிக்கு மேற்கே கூப்ளைக்கான் 
மங்கோலிய மன்னர் ஆட்சி 
புரிந்து கொண்டிருந்தார் . 
வாணிகத்தின் பொருட்டு 
மார்க்கோபோலோ 

ரஷ்ய 
நாட்டின் தென்பகுதிக்குச் 
சென்றார் . அப்பொழுது அங்குத் 
தங்கியிருந்த கூப்ளைக்கான் 
மன்னரின் தூதர்கள் இவரைக் 
கண்டு தங்கள் 

மன்னரிடஞ் 
செல்லுமாறு 

தூண்டினர் . 
அவ்வாறே இவர் அத்தூதர் 
களுடன் மன்னரைக்காணப் 
புறப்பட்டார் . பாரசீகத்தைக் 
கடந்து மேற்கு ஆசியா, துருக் 
கிஸ்தானம் முதலிய நாடுகளின் 
வழியாகச் 

கோபி 
பாலைவனத்தைக் கடந்து 
பீக்கிங் நகரையடைந்தார் . 
அங்கு மன்னரைப் பேட்டி 
கண்டார் . 

முதன் முதலாக 
ஐரோப்பாவில் இருந்து ஆசி 
யாவுக்குத் தரைவழியாகப் 
பயணஞ் செய்தவர் இவரேயா 
வார் . 

கூப்ளை மன்னரின் அவையில் 
இவருக்குச் சிறந்த முறையில் 
வரவேற்பு அளிக்கப்பட்டது. 
இவரிடம் இருந்து மன்னர் மே 
னாடுகளைப் பற்றிய பல செய்தி 
களைத்தெரிந்து கொண்டார்.மார் 
கோபோலோ பிறகு தம் தாய் 
நாடு திரும்பினர் . இரண்டு 
ஆண்டுகட்குப்பிறகு மறுமுறை 
யுஞ்சீனத்திற்குச் 

சென்றார் . 
அங்கு விரைவில் சீனமொழி 
யைக் கற்று ஓர் அரசியல் அலு 
வலை ஏற்றார் . தாம் அலுவல் 
பார்த்தகாலத்தில் சீனம் , சப் 
பான் பர்மா முதலிய நாடுகளைச் 
சுற்றிப் பார்த்தார் . ஒரு சீன 
நகரில் மூன்று 

ஆண்டுகள் 
கவர்னராகப் பணி செய்தார் . 
பிறகு மன்னர் அவையில் உறுப் 
பினரானார் . இருபதாண்டு 
கட்குப் பிறகு மன்னரின் உடன் 
பாடு பெற்றுக் கடல்வழியாகத் 


ஒருவர் 


யாய 


மாலதி 


556 


மால்ட்டா 


தரி 


களை 


பல 


செய்து 


வட 


ஆப்பிரிக்கக் 


தம்முடைய தாய்நாடு திரும்பி உண்டாக்கினான் . அந்நகரம் 
னார் . திரும்பும் போது சுமத் திரிகூடம் என்னும் 

மலைச் 
திரா , இலங்கை , தென் இந்தியா , சாரலில் உண்டாகியது . சவுந் 
பாரசீகம் முதலிய நாடுகளின் 

என்னும் மங்கையை 
கடற்கரையோரமாகப் பயணஞ் மணந்து வாழ்க்கையை நடத்தி 
செய்தார் . இவர் மூலம் சீன னான் , வச்சிரமுட்டி , பெரும் 
நாட்டைப் பற்றிய பல செய்தி பாக்கன் , துன் முகன் , சுதகத் 

வெனிஸ் நகர வாசிகள் தன் , நியாயகோபன் , மத்தன் , 
தெரிந்து கொண்டனர் . இவர் உன்மத்தன் என்னும் ஏழு 
தாம் சுற்றிப்பார்த்த நாடுகளின் மக்களைப் பெற்றான் . அனலை 
தன்மையைப் பற்றிப் 

என்னும் மகளுந் தோன்றினாள் . 
செய்திகளை எழுதியிருக்கிறார் . தன்னுடைய தம்பியர் இருவருக் 
மாலதி - இவள் ஒரு பார்ப்பனி . 

கும் இரு பெண்களைத் திரு 
மணஞ் 

வைத்துத் 
முன்னாளில் காவிரிப்பூம்பட்டி 
னத்தில் 

வைத்துக் 
வாழ்ந்திருந்தாள் . 

தன்னுடனேயே 

கொண்டான் . இவ்வாறு 
வள் ஒரு நாள் தன்னுடைய 

சிறந்து விளங்கிய இவன் 
மாற்றளின் குழந்தைக்குப் 

பாட்டன் 

இராவணனுக்குப் 
பால் கொடுத்துக்கொண்டிருந் 
தாள் . அப்பொழுது 

ஆவான் . 

பால் 
விக்கியபடியால் 

மால்ட்டா மால்ட்டா என்பது 

குழந்தை 
இறந்து விட்டது . தன்மாற்றாள் 

மத்திய தரைக்கடலில் இட்டா 
தன்மீது அடாப்பழி சுமத்து 

லிக்கும் 
வாள் என அஞ்சிக் கலங்கிய 

கரைக்கும் இடையில் உள்ள 
இவள் குழந்தையைத் தூக்கிக் 

பழந்தீவு . இதன் தலைநகரம் 
கொண்டு பல கோயில்கட்கும் 

வாலெட்டா என்பது . 
போய்க் குறையிரந்து வருந்தி 

அரண்மனைகளைக் கொண்டுள்ள 
னாள் . இறுதியில் 

பாசண்டச் நகரம் எனப்படும் . இதிலுள்ள 
சாத்தன் கோவிலை யடைந்து 

மாடமாளிகைகள் செருச 
முறையிட்டாள் . அப்பொழுது 

லேத்தின் மகானான 
சுடுகாட்டுக் கோயிலில் இருந்த 

என்பவருடைய 

வீரர்களால் 
கட்டப்பட்டவை . இது 

மிகப் 
இடாகினிப்பேய் இவள் கையி 
லிருந்த குழந்தையைப் பிடுங்கித் 

பழைய காலமுதலே சிறப்புற்ற 

தீவாகும் . இதன் ஒரு பக்கத்தில் 
பாசண்டச் சாத்தனே குழந்தை 

ஆராய்ச்சி வேலை 
இவளுடைய மனத் 

பெற்றது . 

பலனாக 

அதன் 
துயரைப் போக்கினான் . 

ஆராய்ச்சி யாளர்களுடைய 

கருத்தைக் கவர்ந்த மட்கலங் 
மாலியவான் 

இவன் அரக்கர் களும் பலவகை 

மணிகளும் 
குலத்தில் முதன்மை பெற்ற வெளிப்பட்டன . 
வனாக விளங்கிய சுகேசன் என் முற்றுப் பெறவில்லை. 
பவனுடைய 

மகன் . இவ பாண்டங்கள் மீது 
னுடைய தாய் பெயர் தெய்வ 

ஓவியங்கள் 
வதி . சுமாலி , மாலி என்பவர் டுள்ளன . 
கள் இவனுடைய தம்பிகள் . உடைந்த 

நிலையில் 
வன் தவஞ் செய்து சிறந்த 
மேன்மைகளை 

பட்டன . சுண்ணாம்புக் கல்லா 
யெல்லாம் 

லாகிய லிங்கம் 
பெற்றான் . தெய்வத் தச்சனை 
யழைத்து அரிய நகரம் ஒன்றை 

கிடைத்தது . மால்ட்டா நாக 
ரிகம் 

வெண்கலக் காலத்தது 


0 


பல 


சான் 


தின்று 


விட்டது . 


நடை 


யாகி 


ஆராய்ச்சி 


மட் 


பலவகை 
தீட்டப்பட் 
பல பாண்டங்கள் 

காணப் 


ஒன்றுங் 


மாவடிவைகுஞ் செவ்வேள் 


LAN 


மாவளவன் 


யாக 


என்று ஆராய்ச்சி அறிஞர்கள் பாதாள உலகத்திலேயே எல்லா 
எண்ணுகின்றனர் . 

இன்பங்களையும் நுகர்ந்து 
மாவடிவைகுஞ் செவ்வேள் - காஞ்சி 

கொண்டிருக்கச் செய்தார் 
புரத்தில் ஏகாம்பரநாதர் திருக் மாவளத்தான் - இவன் காவிரிப் 
கோவிலில் உள்ள மாமரத்திற்கு பூம்பட்டினத்தில் இருந்து அரசு 
வடபால் எழுந்தருளிய முருகக் புரிந்த சோழன் நலங்கிள்ளியி 
கடவுள் . 

னுடைய தம்பி . இவன் சிறந்த 

கொடையாளியாக விளங்கி 
மாவண்டூர்க் கருமாரச் சிங்கன் 
சிங்கன் என்னும் பெயருடைய 

இருந்தான் . நற்பண்புகளும் இவ 
வனாகிய இக்கருமான் 

கம்பர் 

னிடம் நன்கு அமைந்திருந்தன . 
காலத்தினன் . இவன் வாழ்ந் 

இவன் ஒருநாள் தாமப்பல் 

கண்ணனார் 
திருந்த ஊர் 

என்னும் 
மாவண் டூர் என் 
பது . கம்பர் இவனிடம் ஓர் 

புலவரோடுபொழுதுபோக்கின் 
எழுத்தாணி செய்து தருமாறு 

பொருட்டு வட்டாடிக் கொண் 
சொல்லியிருந்தார் . 

இவனும் 

டிருந்தான் . புலவர் வட்டாடு 
அவர் கேட்டவாறே 

நல்ல 

வதில் தேர்ச்சியில்லாதவர் ; முன் 
எழுத்தாணி ஒன்றைச் செய்து 

சினம் உடையவர் . ஆட்டத்தில் 
கொடுத்தான் . கம்பர் அதனை 

இவனே பன்முறையும் வெற்றி 
எழுதிப்பார்த்தார் . மிக அருமை 

யடைந்து கொண்டிருந்தான் . 
எழுதியது . சிங்கனைப் 

இதனால் புலவருடைய உள்ளத் 
புகழ்ந்து ஒரு செய்யுள் இயற்ற 

தில் வெகுளி உண்டாகியது . 
வேண்டும் என்று எண்ணினார் . 

இச்சமயத்தில் மாவளத்தான் 
“ ஆழியான் ஆழி ஆயனெழுத் 

புலவரைப் பார்த்துத் " தங்க 
தாணியென்பான் , கோழியான் 

ளுடைய பாட்டுப்பாடும் ஆற் 
குன்றெறிய வேலென்பான் 

றல் இவ்வட்டாடுவதில் பயன் 
- பூழியான் , அங்கைமழு 

படவில்லையே என்று கேலி 
வென்பான் அருள் 

பெரிய 

யாக மொழிந்தான் . புலவர் 
மாவண்டூர்ச் சிங்கன் உலைக்களத் 

வெகுண்டார் . உன் தாய் உன்னை 
திற் சென்று என்னுஞ் செய் 

யாருக்குப் பெற்றாள் ? என்று 
யுளைப் பாடினார் . 

கேட்டார் . மாவளத்தான் புல 

வர் சினம் அளவுக்கு மேலே 
மாவலி இவன் விரோசனன் போய்விட்டது என்று நகைத் 
என்னும் அரசனுக்கும் தேவி 

தெழுந்தான் . புலவரைப் பார்த் 
என்பவளுக்கும் மகனாகப் பிறந் 

துத் தன்னுடைய பிழையைப் 
தவன் . பிரகலாதனுக்குப் பெய பொறுக்குமாறு 

வேண்டிக் 
ரன் . இவன் ஒருவேள்வி செய்து கொண்டான் . 
அதில் குதிரை , தேர் , அரிமாக் 
கொடி , வில் இரண்டு அம்பறாத் 

புலவருடையசினந்தணிந்தது 
முதலியவைகளைப் தாம் அளவுக்கு மேலே போய்ப் 

பேசி விட்டதை நினைந்து 
பெற்று மண்ணுலகம் விண் 
எல்லாவற்றையும் 

உள்ளம் வருந்தினார் . மாவளத் 
வென்று அரசாண்டான் . இவன் 

தானுடைய பெருந்தன்மையை 
வேள்வி செய்தபோது திருமால் 

வியந்து பாடல் ஒன்றும் பாடி 

னர் . 
சென்று மூன்றடி மண் தானங் 
கேட்டுப் பெற்றுப் பாதாள 

மாவளவன் 

ஏறக்குறைய 
வுலகத்திற் கழுத்தி அவனுக்கு இரண்டாயிரம் ஆண்டு கட்கு 
மேன்மைகள் கொடுத்து அவன் முன்பு தமிழ் நாட்டிலே உறை 
இந்திரனாகும் வரையிலும் யூரிலே அரசு புரிந்திருந்த ஒரு 


தூணிகள் 


ணுலகம் 


மாவிலங்கை 


558 


மாறவர்மன் அரிகேசரி 


சோழ 


இவன் 


முதலில் 


கலா 


வகைமை 


என்பது 


இவர் 


மன்னன் . 

மாளவியா - இவருடைய 

வருடைய முழுப் 
திண்மையுஞ் சூழ்ச்சித் திறமும் பெயர் பண்டித மதன் மோகன 
உடையவன் . இவனுடைய மாளவியா 

என்பது . 

மிகச் 
தந்தையின் பெயர் பொலந் சிறந்த தேச பக்தர் . அலகா 
தேர்க்கிள்ளி . தந்தையாகிய பாத்தில் 1861 டிசம்பர் 25 ஆம் 
அவன் மாவளவன் இளைஞனாக நாள் பிறந்தார் . 
விருக்கும் போதே காலமாயி இரண்டு சமக்கிருதக் 
னன் . தந்தை மீது சினங் 

சாலைகளில் பயின்று , பின்பு 
கொண்டிருந்த பகையரசர்கள் அலகாபாத் மாவட்டப் பள்ளி 
அச்சினத்தை மைந்தன் மீது யில் - மெட்ரிக்குலேஷன் தேறி , 
திருப்பி இவனை வருத்தத் மூயர் மத்தியக் கல்லூரியில் 
தொடங்கினர் . ஆயினும் இவன் சேர்ந்தார் . அக்காலம் அலகா 
எதற்கும் அஞ்சாத திண்ணிய பாத்தில் பல்கலைக் கழகம் 
னாகவும் பகைவர்களை யெல் கிடையாது . ஆகையால் கல் 
லாம் வாட்டி வதைக்கத் தக்க கத்தாப் பல்கலைக் கழகத்தில் 

தெரிந்தவனாகவும் 1884 இல் பி.ஏ. பட்டம் பெற் 
இருந்தபடியால் வந்த பகைவர் றார் . 1886 இல் கல்கத்தாவில் 
களை யெல்லாம் வாட்டி விரட்டி காங்கிரஸ் மகாசபைக் கூட்டத் 
னான் . பருவமெய்திய பிறகு தில் , “ பிரதிநிதித்துவ மின்றி 
அரசாட்சியைச் சீர்மையுஞ் 

விதிப்பில்லை 
சிறப்பும் சிறந்து விளங்க நடத் பற்றி 

முழங்கியதை 
தினான் . இவனுடைய பகைவர் எல்லோரும் 

பாராட்டினர் . 
கள் இவனிடந் தம்முடைய அன்று முதல் இவர் காங்கிரஸ் 
காரியம் 

பலிக்காதென்று பிரமுகர்களுள் ஒருவரானார் . 
அடங்கி விட்டனர் . இவனுக்குச் 1891.இல் எல் எல் பி ( LL B. ) 
செல்வச் சிறப்பும் வெற்றிச் பட்டம் 

பெற்று 1893 இல் 
சிறப்பும் நாள் தோறும் வளர்ந் உயர் அறமன்ற வழக்கறிஞரா 
தோங்கின . அதனால் பெருந் 

னார் . இவர் முயற்சியால் காசி 
திருமா வளவன் என்று கூறப் 

இந்துப் பல்கலைக் கழகம் 1915 
பெரும் புகழடைந்து விளங்கி 

இல் நிறுவப்பட்டது.மாளவியா 
னான் . இவனுடைய சிறப்பைக் பல்லாண்டுகள் அதன் துணை 
குறித்து மருத்துவன் தாமோ 

வேந்தராக இருந்தார் . கிறித்த 
விளக்கமாகப் பாடி வர்களை 

இந்துக்களாக்கினார் . 
யுள்ளார் . 

இந்து மகாசபை 

நிறுவினார் . 

மூன்று முறை தேசீயக் காங்கி 
மாவிலங்கை 

தமிழ் நாட்டில் ரசின் தலைமைப்பதவி வகித்தார் . 
தொண்டை மண்டலத்தில் 1946 இல் காலமானார் . 
தன்னார்க்காடு மாவட்டத்தில் 
உள்ளது . ஓய்மானாட்டு நல்லியக் மாறவர்மன் அரிகேசரி 
கோடன் தொன் மாவிலங்கைத் 

செழியன் சேந்தனுடைய மகன் . 
தலைவன் எனவும் , பெருமா அவன் இறந்த பிறகு மாற 
விலங்கைத் தலைவன் எனவும் , வர்மன் என்னும் 

பட்டம் 
தமிழ் நூல்களிற் கூறப்படு 
கின்றான் . செந்தமிழ் சேர்ந்த 

புனைந்து அரசாளத் தொடங்கி 
பன்னிரு - நிலத்தில் 

னான் . இவனைச் சுந்தர பாண்டி 

அருவா யன் எனவுங் கூன் பாண்டியன் 
நாடும் அருவாவட தலைநாடும் 
சேருமிடத்தில் 

எனவுங் கூறுவர் . திருஞான 
மாவிலங்கை 

சம்பந்தர் காலத்தில் இருந் 
உள்ள தென்பர் . 

தவன் . இவனுடைய முன்னிலை 


தரனார் 


இவன் 


மாறவர்மன் அவனி சூளாமணி 559 


மானகர் 


அனல் 


சமண 


நில 


என்பது 


தான் 


இவன் 


யில் தான் திருஞானசம்பந்தருக் மாறன் பரமேசுவரன் - இவன் சீட் 
கும் சமணர்களுக்கும் 

புலி என்பவனை வென்று நெல் 
வாதம் புனல்வாதம் முதலியன லூரை அழித்தான் . திரும்பி 
நிகழ்ந்தன . 

சமணர்கள் வரும் பொழுது தான் வெற்றி 
போதனையால் 

மதஞ் பெற்றதற்காகத் திருவொற்றி 
சார்ந்து திருஞான சம்பந்தரால் யூர்ச் சிவபெருமானுக்கு 
சைவமதத்தைச் சார்ந்தவன் . தானஞ் செய்தான் . 
மாறவர்மன் அவனி சூளாமணி - மாறன் பொறையனார் - பதினெண் 
இவன் பாண்டியன் 

கடுங் 

கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றா 
கோனுடைய மகன் . இவன் கிய ஐந்திணை ஐம்பது என்னும் 
ஏறக்குறைய இருபத்தைந் நூலின் ஆசிரியர் . இவர் சிறந்த 
தாண்டுகள் அரசாட்சி செய் 

புலமை யுடையவர் 

இவருடைய நூலாற் பெறப் 
மாறன் எயினன் - இவன் மாறன் 

படும் . 
காரிக்குத் தம்பி . காரி இறந்த மாறோகம் - இது தமிழ் நாட்டில் 
பிறகு இவன் பராந்தகனுக்கு உள்ள ஒரு சிறு நாடு . மாசேக் 
முதல் அமைச்சனாக இருந்தான் . கம் எனவும் வழங்கும் . இது 
இவனுக்கு அரசன் , " பாண்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் 
மங்கல விசையரையன் என் 

கொற்கையைச் சூழ்ந்த நாடு . 
னும் பட்டங் கொடுத்தான் . இங்கு பல சிறந்த புலவர்கள் 
இவன் தமையன் ஆனைமலையிற் 

வாழ்ந்திருந்தனர் . அவர்களில் 
கட்டிய நரசிங்கப் பெருமாள் நப்பசலையார் , காமக்கணி நப் 
கோயிலுக்கு 

முன் 

பாலத்தனார் என்போர் குறிப் 
மண்டபங் கட்டினான்ன் , 

பிடத் தக்கவர்கள் . 
மாறன்காரி - திருநெல்வேலி மாற்பித்தியார் - சங்க காலத்துப் 
மாவட்டத்தில் உக்கிரன் பெண்பாற் புலவர்களில் ஒரு 
கோட்டை யென வழங்கும் 

வர் . இவருடைய செய்யுட்கள் 
களக்குடியில் மாறன் என்பவ 

புறநானூற்றில் சேர்க்கப் பட் 
னுக்கு மகனாகத் தோன்றினான் . 

டிருக்கின்றது . 
மருத்துவ குலத்தினனாகிய இவ 
னுக்கு மதுரகவி என்னுஞ்சிறப் மாற்றுரைத்த பிள்ளையார் - இப் 
புப் பெயரும் வழங்கியது . 

பிள்ளையார் திருவாரூரில் கம 
நெடுஞ்சடையன் பராந்தகன் லாலயத்தின் வடகிழக்கு மூலை 
என்னும் மன்னனுக்குச் சில யில் எழுந்தருளியுள்ளார் . சுந் 
காலம் அமைச்சனாகவும் இருந் தர மூர்த்தியார் திருமுதுகுன் 
தான் . மதுரைக்கு வடக்கே றத்தில் மணிமுத்தா நதியில் 
ஆறு மைல் தொலைவில் உள்ள இட்ட பொன்னைக் 
மலையில் திருமாலுக்கு 

தீர்த்தத்தில் எடுத்த போது 
ரு கற்கோயில் கட்டி அத 

மாற்று ஒப்பாகுமாறு உரைத் 
னில் நரசிங்கப் பெருமாளை துக் காட்டிய படியால் 
எழுந்தருளுவித்தான் . இவனுக் பிள்ளையார் இவ்வாறு பெயர் 
பாண்டிய மன்னன் 

பெற்றார் . 
" மூவேந்த மங்கலப் பேரரை மானகர் - இவர் ஏறக்குறைய 
யன் என்னுஞ் சிறப்புப் 

ஆயிரம் ஆண்டுகட்கு முன்பு 
பெயரை வழங்கினான் . 

பாண்டி வளநாட்டில் புனல் 
மாறன் சடையன் வரகுண 

வாய் என்னும் ஊரில் இருந்த 
மன்னனுடைய பெயர் . 

வர் . சிறந்த 

கல்வியறிவும் 


கமலாலய 


ஆனை 


குப் 


மானசவேகன் 


560 


மித்திரசித்து 


னர் . 


( னை 


- 


ஒருவன் . 


கணவனா 


மாறு 


உயர்ந்த ஒழுக்கமும் உடைய இவள்யவன மொழியிலும் சிற்ப 
வர் . வடமொழி தென்மொழி வேலையிலும் 

பந்தாடுதலிலும் 
இரண்டினும் வல்லவர் . இவர் மிக வல்லவள் . 
காலத்தில் மறை முதலிய கலை 
களை நன்கு ஓதி யுணர்ந்து மானோதயன் - தெள்ளாறெறிந்த 
சிறந்த 

நந்திவர்மனுடைய 
சீலர்களாய் 
ஞான 

சிறப்புப் 
விளங்கியிருந்த சவுனகர் , விரு 

பெயர்களில் ஒன்று . 
சிகர் , சதானிகர் , சாண்டிலியர் | மிஞிலி- இவன் இரண்டாம் நன்ன 
என்னும் நால்வரும் இவருக்கு 

னுடைய படைத் தலைவன் . 
நண்பர்களாக விளங்கி இருந்த பாரம் என்னும் ஊருக்குத்தலைவ 
அற நூலிலேனும் பொரு 

னாகவிருந்தான் . இவன் பாண்டிய 
ணூலிலேனும் , அரச நீதியிலே 

னுடைய படைத் தலைவனாகிய 
னும் ஏதாவது மாறுபாடு அதிகமான் நெடுமிடல் அஞ்சி 
தோன்றுமாயின் அக்காலத்தில் 

யையும் , சேரன் படைத்தலைவ 
இருந்தவர்கள் இவரிடந்தான் 

வெளியன் வேண்மான் 
கேட்டு ஐயந் தீர்ந்தனர் . 

ஆய் எயினனையும் போரில் 
மானசவேகன் வெள்ளி மலை 

வென்றான் . 
வித்தியாதரர்கள் மித்திர காமன் இவன் 

ஒரு 
இவன் 

மதன மஞ்சிகையை வணிகன் . பெருஞ் செல்வனாக 
விரும்பி எடுத்துக் கொண்டு இருந்ததன்றி நற்குண நற் 
சென்ற படியினால் , மதன செய்கைகள் உடையவனாகவும் 
மஞ்சிகையினுடைய 

இருந்தான் . 

கோலங் 
கிய நரவாணதத்தனால் வெல் கொண்ட வாசவதத்தை முதலிய 
லப்பட்டான் . 

நால்வரும் இவன் வீட்டிற் சில 
மானனீகை இவள் 

காலம் மறைந்திருந்தனர் . 

கோசல 
நாட்டு அரசனுடைய 

மகள் . 

மித்திரசித்து - இவன் வடகோசல 
இவளுக்கு வாசவதத்தை என் நாட்டில் இருந்த ஓர் அரசன் . 
றும் பெயர் வழங்கியது . இவ இவன் காசியில் இருந்து அர 
ளுடைய தாய் பெயர் வசுந்தரி . சாட்சி செய்து கொண்டிருந் 
பாஞ்சால ராசன் கோசல 

தான் . இவனுடைய அரசாட்சி 
நாட்டு மன்னனை வென்று அவ சீருஞ் சிறப்பு 

முடையதாக 
னுடைய அந்தப் புரத்தில் விளங்கிற்று . இவன் திருமா 
இருந்து கவர்ந்து சென்ற மங்கை லிடத்தில் சிறந்த அன்பு 
யர்களுள் இவளும் 

இவளும் ஒருத்தி . செலுத்தி நின்றான் . அந்நாளில் 
அவனுடைய பட்டத் வாழ்ந்திருந்த 

கங்காளகேது 
தரசியின் பணிப் பெண்ணாக 

என்னும் ஓர் அரக்க வேந்தன் 
இருந்தாள் . உதயணன் பாஞ் மங்கை யொருத்தியைச் சிறைப் 
ராசனைக் கொன்று 

படுத்தி வைத்திருந்தான் . இம் 
கொண்டு வந்த மகளிரோடு 
மன்னன் அவ்வரக்கனோடு 
இவளுங் கொண்டு வரப் 

கொன் 
பட்டாள் . வாசவதத்தையி 

ராழித்தான் . அம்மங்கையின் 
பணிப் 

சிறையை மீட்டுத் திருமணஞ் 
இருந்தாள் . மானனீகையி 

கொண்டான் . 
பந்தாட்டத்தைக் 

மங்கையின் பெயர் மலையகர் 
கண்டு காதல் கொண்ட உத் தினி . கந்தருவ வகுப்பினள் .. 
யணன் பிறகு இவளைத் திரு 
மணஞ் செய்து கொண்டான் . 

இவ்வாறு அம்மங்கையை அரக்க 
னிட மிருந்து சிறை மீட்ட 


பிறகு 


சால 


போராடி 


அவனைக் 


னுடைய 


பெண்ணாக 


செய்து 


அம் 


ைைடய 


மித்திரமகரிஷி 


KG 


61 


மிருத்யுஞ் சயபக்தர் 


யுணர்ந் 


படியால் இவனு 
இவனுடைய புகழ் 

சொல்லி யெறிந்து அதனால் 
யாண்டும் பரவி மிகுந்த பெரு நற்கதியடைந்தான் . 
மையை உண்டாக்கியது . 

மிருகாசுரன் - இவன் ஓர் அசுரன் . 
மித்திரமகரிஷி - இவர் ஒரு முனி 

திருமாலோடு மூன்று 

நாள் 
வர் . இவர் பன்னிரண்டு ஆண் 

போர் செய்தான் . ஆயினுஞ் 
டுக் கொருமுறை 

யோகத்தி 

சாகாமல் தேவர்களை வருத்தி 
லிருந்து எழுந்திருப்பார் . இவ 

னான் . பிறகு சிவபிரானுடைய 
ருக்கு அப்பொழுது ஒரு நெல் 

வேற்படையால் இறந்தான் . 
கனி பழுக்கும் . அதனை | மிருகாபதி உதயணனுடைய 
இவர் தம்முடைய நாட் கடன் நற்றாய் . இவளுடைய உடன் 
களை முடித்துக் கொண்டு உண் பிறந்தான் விக்கிரன் . 
பது வழக்கம் . பாண்டவர்கள் ளுடைய தந்தை ஏயர் குலத்திற் 
வனவாசஞ்செய்கையில் திரௌ குத் தலைவனாக விளங்கினான் . 
பதி அக்கனியைக் கண்டு அத மிருத்யுஞ்சயபக்தர் - இவர் பிதரி 
னைத் தனக்குப் பறித்துத் தரு 

என்னும் பட்டணத்திலிருந்த 
மாறு வேண்டினாள் . அருச்சு 

ஓர் அரசர் . இவருடைய பழைய 
னன் பறித்துக் கொடுத்த பிறகு 

பெயர் சாந்த பிரம்மணி என் 
அதன் வரலாற்றை 

பர் . இவர் தம்முடைய அரண் 
தான் . பிறகு கண்ணனருளால் 

மனையின் மேன் மாளிகையில் 
அக்கனி மறுபடியும் மரத்தில் மனைவியோடு அமர்ந்திருந்த 
பொருந்தியது . 

போது வாழைப் பழத்தை 
மிருக கண்டூயர் இவர் குச்சக யுண்டார் . அதன் தோலைச் 
ருடைய மகன் . இவர் தவஞ் 

சாளர வழியாகக் கீழே யெறிந் 
கொண்டிருக்கையில் தார் . அத்தோல்களை அரண் 
விலங்குகள் தம்முடைய உடல் 

மனைக்கு வெளியே கீழேயிருந்த 
தினவைத் தீர்த்துக் கொள்ளும் ஒருவர் எடுத்துத் தின்று 
பொருட்டு இவருடைய உடலைத் 

இனிமையாக இருக்கிறது " 
தறி நினைத்துத் 

என்று சொல்லி மகிழ்ந்தார் . 
தேய்த்துக் கொண்டமையின் 

அம்மனிதரைத் தன் 
இவருக்கு ப் பெயர் உண் னுடைய கணவனுக்குக் காட்டி 
டாகியது . இவர் தவத்தை 

னாள் . அரசன் அரண்மனைக்கு 
முடித்த பிறகு உசத்தியர் அவ்வளவு அண்மையில் 
என்பவருடைய பெண்ணாகிய 

மனிதர்கள் வந்ததைக் குறித்துத் 
விருத்தை என்பவளை மணந்து தம்முடைய சேவகர்களைக் கடிந் 
மிருகண்டைப் பெற்றார் . இவ 

தார் . சேவகர்கள் வாழைத் 
ருக்குக் கௌசிகர் எனவும் 

தோல் தின்ற அம்மனிதரைப் 
பெயர் வழங்கியது . 

பிடித்து , இங்கு 

வந்தனை ? என்று சொல்லிப் 
மிருகன் - இவன் விராட நகரத்தி புடைத்தனர் . அம் மனிதரோ 
லிருந்த ஓர் அந்தணன் . ஒழுக்கங் அடியைப் பட்டுக் கொண்டு 
குன்றி வேசையுடன் அலைந்தான் . நகைத்தார் . இதனைப் பார்த்த 
வேற்றூர்க்குச் சென்றபோது அரசர் அம்மனிதரைத்தம்மிடம் 
அங்குப் பழம் ஒன்றைக் களவு அழைத்துக் 

க் கொண்டுவரச் 
செய்தான் . அதற்கு உரியவர்கள் சொல்லி அம் மனிதரைப் 
இவனைப் பிடிப்பதற்கு வந்தார் பார்த்து , சேவகர் உன்னை 
கள் . இவன் தான் களவு செய்த யடிக்கும் போது வருந்தாமல் 
பழத்தைச் சிவார்ப்பணம் என்று என் நகைத்தாய் ? என்று உசா 

தி.பெ.அ. - 30 


செய்து 


யென்று 


அரசி 


பிற 


ஏன் 


மிலைச்சர் 


562 


மிளகாழ்வார் 


வென்று 


தளராச் 


என்று 


உடையவ 


பல 


பாலை 


வினார் . அதற்கு அம் மனிதர் , 

புறங்காணச் செய் 
" உலகத்தில் யாவருக்கு தான் . " மாற்றோர்த் தொலைத்த 
பொதுவாகிய பொருளின் கூற்றுறழ் கொடுந் தொழில் , 
தோலை யுண்டதற்கும் அரண் மிக்குயர் வென்றியொடு வேந் 
மனையின் வெளியே நின்றதற் தரை அகப்படுத்து , அக்களம் 
குமே இவ்வாறு தண்டனையா வேட்ட அடலருஞ் சீற்றத்துப் , 
யின் பழத்தையே உண்டு புனைமதில் ஓங்கிய போதன 
அரண்மனைக் 

குள்ளிருக்கு புரத்திறை , தடவரை மார்பில் 
உனக்கு எவ்வாறு தண்டனை 

செங்கோல் , மிலைச் 
கிடைக்குமோ என்று எண்ணி சன் என்னும் நலத்தகை ஒரு 
நகைத்தேன் 

சொன் வன் " என்று இவனைக் கொங்கு 
னார் . இதனா ல் அரசருக்கு வேளிர் பாராட்டி யுள்ளார் . 
மெய்யறிவு தோன்றியது . மிளகாழ்வார் - இவர் 
வாழ்வில் வெறுப்படைந்து ரால் ஏற்படுத்தப்பட்ட எழு 
ஞானாசிரியரிடம் அறிவுரை 

பத்து நான்கு சிம்மாசனாதிபதி 
பெற்று மிருத்யுஞ்சயன் என் களில் ஒருவர் . இவர் சிறந்த 
னும் 

பெயரை யடைந்தார் . அன்பர் . இவர் உடையவர்க் 
மெய்யறிவு பெற்றபின் 

குப் பாலமுது கொடு 
புதுமைகளைச் செய்தார். 

எண்ணி நாடோறுந் திருவானைக் 
மிலைச்சர் - இவர்கள் ஒரு வகை 

காவுக்குச் சென்று அங்கு நள் 
வீரர்கள் . அரசர்களிடத்தில் ளிரவு வழிபாட்டிற்குப் பிறகு 
மெய் காப்பு , வாயில் காவல் அந்தணர்க்களிக்கும் சிவ 
முதலிய வேலைகளைச் செய்து 

நிவேதனப் 

வாங்கிக் 
கொண்டு நம்பிக்கைக்கு உரிய 

கொண்டுவந்து 

உடையவர்க் 
வர்களாக விளங்கினார்கள் . குக் கொடுத்துக் கொண்டிருந் 
போர் செய்வதினும் வல்லவர் தார் . இவ்வாறு சிவவிட்டுணு 
கள் . போருக்குச் சென்றால் மாறுபாடு பார்க்காமல் செய் 
எப்போழுதும் படை யின் 

வதை 

வைணவர்கள் சிலர் 
முன்னணியிலேதான் ரு ப் 

பொறாமல் சிவ வழிபாட்டுப் 
பார்கள் . 

பாலை வாங்கி வந்து கொடுக் 
கிறார் என்று 

உடையவரிடம் 
மிழலைக்கூற்றம் - சோழ நாட்டின் 

உரைத்தார்கள் . 
ஒரு பகுதி . இதன் தலைவன் 
எவ்வி , இவனை வென்று இக் 

இவரை அழைத்து , " அவ்வாறு 

செய்யலாமோ ? 
கூற்றத்தைத் தலையாலங்கானத் 

கேட்டார் . 
செருவென்ற 

மறு நாள் இவர் 
செழியன் கைப்பற்றினான் . 

தாம் உடையவருக்குச் செய்யும் 

மடைப்பள்ளித் திருப்பணியில் 
மிலைச்சன் - இவன் மகத நாட்டை மிளகுரசம் வைக்கத் தொடங்கி 
யொட்டி இருந்த போதனபுரம் மிளகை அம்மியிலிட்டு நசுக்கா 
என்னும் நகரில் இருந்து அரசு 

மல் முழு மிளகைப் போட்டு 
புரிந்தவன் . நல்ல அறநெறி 

ரசம் வைத்தார் . உடையவர் , 
யாளன் . படை வலிமையும் " ஏன் இவ்வாறு 

செய்திருக் 
அறிவு வலிமையும் ஒருங்கே கிறீர் ? என்று உசாவினார் . 
அமையப்பெற்றிருந்த இவனைப் 

அதற்கு இவர் , தேவரீர் சிவ 
போர் செய்து வெல்ல வேண்டு நிவேதனம் 

ஆகாது என்று 
பகையரசர் 
படையெடுத்து 

கூறியபடியால் இவ்வாறு செய் 
வந்தனர். தேன் என்றார் . உடையவர் , 
வென் அவர்களை யெல்லாம் " இஃதெவ்வாறு சிவநிவேதனம் 


உடையவர் 


என் 


நெடுஞ் 


மென்று 


சிலர் 


மீமாம்சக சபரர் 


រំចង់ 


முகமது நபி 


ஆகும் ? என்று கேட்டார் . 
அதற்கு இவர் , மிளகை நசுக் 
கும் அம்மியுங் குழவியும் அவ் 
வுருவந்தான் . ஆதலால் குற்ற 
மாகுமென்று இவ்வாறு செய் 
தேன் என்று கூறினார் . உடைய 
வர் இவருடைய அன்புக்கு 
வியந்து இச் செய்தியை மற்ற 
வர்கட்கும் கூறினார் . 
மீமாம்சகசபரர் 

சைமினியின் 
பூர்வ மீமாம்ச சூத்திரங்களுக்கு 
மிகப் பழைமையாகவுள்ள விரி 
வுரையை இயற்றியவர் . 
மீராபாய் - இவள் சிவனடியார் 
களுடைய வீட்டிற் பிறந்தாள் . 
கண்ணனைத் தன் கணவனாகச் 
சிறு வயதிலேயே மதித்தாள் . 

வளுடைய கணவன் இவளைச் 
சிவ பக்தியில் ஈடுபடுத்த 
முயன்றான் . ஆனால் மீராபாய் 
கிருட்டிண பக்தியில் உறுதி 
யான நம்பிக்கையுடையவளாக 
இருந்தாள் . ஆகவே இல் 
வாழ்க்கையைத் துறந்து சாதுக் 
கள் கூட்டத்தைச் சேர்ந்தாள் . 
பிறகு துவாரகை சென்று வசித் 
தாள் . பிறகு கிருட்டிணனோடு 
ஒன்றானாள் . மீரா முதலில் 
இராசஸ்தானி மொழியிலும் 
துவாரகை சென்ற பிறகு குச 
ராத்தி மொழியிலும் பசனைப் 
பாடல்களைப் பாடியிருக்கிறாள் . 
முகமது நபி - மக்காவில் குறைஷி 
என்னும் வகுப்பில் இவர் பிறந் 
தார் . இவர் பிறந்த 
20- 4 - 571 என்பர் . 

இவர் 
தம்முடைய தாயின் கருவில் 
இருக்கையில் தந்தையாகிய 
அப்துல்லா காலமாகிவிட்டார் . 
அன்னை ஆமீனா கருவுயிர்த்து 
ஆறு ஆண்டுகளில் உயிர் நீத் 
தார் . ஆகவே 

ஆகவே முகமது தம் 
முடைய பாட்டனாராகிய அப் 
துல் முத்தலியால் வளர்க்கப் 
பட்டார் . இப் பாட்டனாரும் 
ரண்டு ஆண்டுகளில் காலமா 
னார் . அப்துல்லாவின் தமையனா 


ராகிய அபூத்காலிப் என்னும் 
பெரிய தந்தையே முகமதை 
வளர்த்தார் . முகமது எழுதப் 
படிக்கக் கற்றுக் கொள்வதற்கு 
வழியில்லாமற் 

போயிற்று . 
ஆயினும் சிறுவயது முதல் நல் 
லொழுக்கத்தையே 

மேற் 
கொண்டிருந்தார் . இவர் சிறு 
வயதில் ஆடு மாடு ஒட்டகங் 
களை மேய்த்து வந்தார் . என 
னும் தம்முடைய பெரிய தந்தை 
யான அபூத்காலிப்பிடம்வணிகத் 
தொழின் முறை 

பயின்று 
25 வயது நிரம்பும் வரை சிரியா 
முதலிய இடங்கட்கு அவருடன் 
சென்று வாணிகஞ் செய்து வந் 
தார் . 

இவருடைய வணிகத்திற 
மையையும் உண்மைப் பொறுப் 
பையும்களங்கமற்ற தன்மையை 
யுங்கண்டுகதீசா என்னும் பெரிய 
பணக்காரச் சீமாட்டியான 
விதவை தன்னுடைய வெளி 
நாட்டு வாணிகத்தைக் கவனித் 
துக் கொள்வதற்கு இவரை 
அமர்த்தினாள் . அப்பொழுது 
அச்சீமாட்டிக்கு வயது நாற்பது . 
முகமது நபிக்கு இருபத்தைந்து . 
ஆயினும் முகமதின் நேர்மை 
யையும் நல்லொழுக்கத்தையுங் 
கண்டு வியந்து இவரை மணஞ் 

கொண்டாள் . 
மான பிறகு இவர் மக்காவி 
லேயே தங்கித் தம்முடைய 
மனைவியின் செல்வத்தைப் 
போற்றிப் பாதுகாத்து வந்தார் . 
அதன் வருமானத்தை அறநெறி 
யிலும் , சமூக சேவையிலும் செல 
விட்டார் . இவர் தம்முடைய 
நாற்பதாவது வயதில் 

கடவு 
ளுடைய திருவருள் கிடைக்கப் 
பெற்றார் . தாமே ஒரு சமயத்தை 
உண்டாக்கினார் . அச்சமயத் 
திற்கு இஸ்லாம் என்பது பெயர் . 
இஸ்லாம் சமயத்திற்குக் குர் 
ஆன் என்பது மறையாகியது . 
இம்மறை அரபி 

மொழியில் 
எழுதப் பட்டது . முகமதுரபி 


செய்து 


மண 


நாள் 


முகுராந்நன் 


564 


முக்தேசுவரர் 


டைய 


பகைமை 


யென்னும் 


கண்ணாடி 

போன்ற 


தாம் கண்ட புதிய இஸ்லாம் திருவாலவாய் முதலிய இடங் 
சமயத்தை மெக்கா நகரத்து 

களில் இருக்கிறார் , உருவம் 
மக்களுக்குப் போதித்தார் . சிலர் மிகப் பெரியதாக அமைந்துள் 
இவருடைய சமயத்தை ஏற்றுக் ளது . முக்குறுணி அரிசியை 
கொண்டார்கள் . சிலர் 

லர் இவ ஒரே கொழுக்கட்டையாகச் 
சமயத்தை 

ஏற்றுக் செய்து இப் பிள்ளை யாருக்குப் 
கொள்ளாமல் 

படைக்கும் வழக்கம் உண்டு . 
பாராட்டினார்கள் . இவரைக் 
கொலை செய்யவுஞ் சூழ்ச்சி முக்கூடல் - தமிழ் நாட்டில் திரு 

நெல்வேலி 
செய்தார்கள் . முகமது மெக் 

மாவட்டத்தில் 
காவை விட்டு மதினா என்னும் 

தாமிரபருணியாற்றின் வடகரை 
நகரத்திற்குப் போய் விட்டார் . 

யில் உள்ள சிற்றூர் . சித்திரா 
இவருடைய சமயம் அரபு நாடு 

நதி 

சிந்றாறும் , 
முழுவதினும் இவருடைய 

கோதண்டராமாதி யெனனும் 
காலத்திலேயே பரவி விட்டது . 

கயத்தாறும் தாமிரபருணியில் 
இவர் கி . பி . 632 ஆம் ஆண்டிற் 

கூடுமிடத்தில் இருந்ததால் முக் 
காலமானார் . 

கூடல் என்று பெயர் உண்டாகி 

யது . கோதண்டராமநதி இப் 
முகுராந்நன் முகுரம் கண் 

பொழுது உப்போடை யென 
ணாடி ; ஆநநன் - முகத்தையுடைய 

வழங்குகிறது . இக்காலத்தில் 
வன் . 

இம் மூன்றும் கலக்குமிடம் 
முகத்தையுடையவன் . 

திருத 

வேறு . முக்கூடலுக்கு 
ராட்டிரன் 

தான் பிறராற் 

பொழுது வழங்கும் பெயர் 
காணப்பட்டுத் தான் பிறரைக் சீவலப்பேரி . 12 ஆம் நூற்றாண் 
காணுந் தன்மையில்லாதவனாக 
இருந்த படியால் 

டில் அரசு புரிந்த பாண்டியன் 
இப்பெயர் 

மாறவர்மன் சீவல்லபனால் 
திருதராட்டிரனுக்கு 

உண்டா 
சீவலப்பேரி 

ஏரி 
யிற்று . 

வெட்டப்பட்டது . அதை 
முக்களாலிங்கர் 

பாபநாசத்தி 

யொட்டி இவ்வூரும் சீவலப்பேரி 
லுள்ள சிவபெருமான் பெயர் . யாயிற்று . இங்குக் 

கோயில் 
மூன்று கிளைகளுள்ள களாமரத் கொண்ட திருமாலுக்கு அழகர் 
தின் கீழ் எழுந்தருளியபடியால் என்றும் செண்டலங்காரர் என் 
இப்பெயர் உண்டாகியபது . 

றும் பெயர்கள் உண்டு . 
முக்குளத்தீர்த்தம் - திருவெண் வழகர்மீது முக்கூடற்பள்ளு 
காட்டில் உள்ள மூன்று திருத் 

என்னும் நூல் பாடப் பட்டுள 
தடாகங்கள் . 

சிவபெருமான் 
இன்பக்கூத்தாடிய 
அப் பெருமானுடைய மூன்று 

முக்தேசுவரர் - இவர் மகாராட்டிர 
கண்களிலும் இருந்து வீழ்ந்த 

நாட்டில் 1608 ஆம் ஆண்டில் 
நீர்த்துளிகள் மூன்று திருத்த 

பிறந்தவர் . இவருடைய தந்தை 
நீர்களாயின . இவை 

யார் பெயர் சிந்தாமணி ; தாயார் 

சோம 
சூரியாக்கினி தீர்த்தம் எனப் 

பெயர் கோதாவரி . இவருடைய 
பெறும் . இம்மூன்று தீர்த்தங் 

இடுகுறிப் பெயர் 
களிலும் மூழ்கினோர் எல்லா 

இவர் பாரதம் 

இயற்றிய 
நலன்களையும் அடைகின்றனர் 

பொழுது தம் வழிபடு கடவு 
என்ப . 

ளின் கட்டளையின்படி முக்தேசு 
முக்குறுணிவிநாயகர் 

வரர் என்று பெயர் வைத்துக் 

இப் பெய கொண்டார் . 
நடையபிள்ளை யார் திருத்தில்லை, 

இவருடைய 
சமாதி கோலாப்பர் மாவட்டத் 


என 


ஓர் 


இவ் 


விது . 


பொழுது 


முற்கலர். 


14 


வ்விரு 
முசுகுந்தன் 

565 

முடத் திருமாறன் 
தில் தேர்வாட் என்னும் ஊரில் தான் . இதனால் காலயவனன் 
இருக்கிறது . புராணக்கதை சாம்பரானான் . பிறகு பதரிகா 
களை அடிப்படையாகக் கொண்டு சிரமஞ் சென்று தவஞ் செய் 
காவியங்கள் இயற்றிய கவி 

தான் , 
களுக்குள் இவர் முதன்மையான 
வர் . மகாராட்டிரர்கள் இவ 

முஞ்சன் - தாரா நகரத்திலிருந்து 
ரைப் பெரிதும் பாராட்டு கின் 

அரசு புரிந்த சிந்துலன் என்னும் 

ற 
னர் . 

மன்னனுடைய தம்பி . போச 
ராசனுக்குச் 

சிறிய 
முசுகுந்தன் - 

தந்தை . 
கதிரவ குலத்து 

வன் போசனைக் கொலை 
மன்னன் . இவன் திலீபன் மக 

செய்ய எண்ணினான் . ஆனால் 
னென்றும் மாந்தாதாவின் மக 

பிறகு நல்லறிவு வரப் பெற் 
னென்றும் நூல்கள் 

கூறும் . 
விதூமன் என்னுங் கந்தருவன் 

றான் . 
மறுபிறப்பில் முசுவாகப் முடங்கிக் கிடந்த நெடுஞ் சேர 
பிறந்து சிவபிரானை வில்வத் லாதன் - பெருஞ் சோற்றுதியன் 
தால் 

அருச்சித்து வழிபட் சேரலாதனுடைய வழி முறை 
டான் . மறு பிறப்பில் கதிரவ யில் வந்த சேர மன்னர்களுள் 
மரபிலே முசுமுகத்துடன் பிறந் இவனும் ஒருவன் . இவன் 
தான் . வசிட்டரிடம் கந்தவிரத ஓரிடத்திலேயே அமைதியாக 
முறைகளைக் கேட்டு நோன்பு இருந்து 

நூலாராய்ச்சிகள் 
நோற்றான் . முருகன் துணைவர் செய்து நன்கு செய்யுள் இயற் 
களாகிய வீரர்களைப் றும் 

திறமும் உடையவனாக 
படைத் தலைவர்களாகப் பெற் இருந்தான் . போர்த் தொழில் 
றுத் தமிழ் நாட்டில் கரூரில் கள் முதலியவைகளில் ஈடுபடா 

புரிந்தான் . இந்திரன் மல் அடங்கி இருந்த படியால் 
வலன் என்பவனைக் கொல்வ இவனுக்கு முடங்கிக் கிடந்த 
தற்குப் படைத் தலைவனாகத் நெடுஞ்சேரலாதன் என்று 
துணை செய்தான் . திருமால் பெயர் உண்டாகியது . இவன் 
வழிபட்ட சோமாஸ்கந்த மூர்த் நெய்தல் திணை தழுவிய பாட் 
தியை இந்திரனிட மிருந்து டொன்றைப் பாடியுள்ளான் . 
பெற்றுக் கொண்டுவந்து 
திருவாரூரில் நிலை பெறுத்தி முடத்தாமக் கண்ணியார் - பத்துப் 

பாட்டுள் ஒன்றாகிய பொருந 
னான் . அப்பொழுது மேலும் , 
பெற்றுவந்த ஆறுமூர்த்திகளைத் 

ராற்றுப் படையை இயற்றிய 

வர் . இப் பெயர் முடவர் என் 
திருநாகை முதலிய இடங்களில் 

னுங் 
அமைத்தான் . தன்னை இடை 

காரணத்தால் 
யில் எழுப்புவோர் 

தென்றும் , கண்ணி யென்பதால் 
சாம்பரா 

இவர் 

பெண்பாற் புலவர் 
கும் வரத்தைத் தேவர்களிடம் 
பெற்று ஒரு குகையில் நீண்ட 

என்றுங் கூறுவர் . 
காலம் உறங்கிக் கொண்டிருங் முடத்திருமாறன் - பாண்டிய மர 
தான் . அப்பொழுது 

கண்ண பினரான இவர் புலவருமாவார் . 
னைப் போரில் துரத்திக்கொண்டு இறையனார் களவியலுரையில் 
வந்த காலயவனன் என்பவன் 

இடைச் சங்கத்திற் சங்கம் நடத் 
குகையில் தூங்கும் முசுகுந்த திய பாண்டியர்களில் முடத் 
னைக் கண்ணன் என்று எண்ணி திருமாறன் என்பவர் ஒருவர் 
எழுப்பிய படியால் முசுகுந்தன் காணப் பெறுகிறார் . 
விழித்துக் கொண்டு 

வரும் வெவ்வேறாவர் . இவர் தம் 
வனனைச் சினத்துடன் பார்த் முடைய செய்யுளில் குட்டுவன் 


வந்த 


காலய 


முடமோசியார் 


386 


முதலாம் பராக்கிரமபாகு 


என 


செய்து 


என்னும் ஒரு சேர மன்னனைக் முடிநாகராயர் - முடிநாக அரையர் 
குறிப்பிடுகிறார் . 

என்பது முடிநாகராயர் 

மாறிற்று . இவர்கள் ஈழநாட் 
முடமோசியார் - இவர் சோழவள டையும் அதன் பக்கமுள்ள தீவு 
நாட்டிலே ஏணிச்சேரி என்னும் களையும் ஆண்ட அரச குடும் 
ஊரிலே அந்தணர் குலத்தில் 

பத்தினர் . நாகர் என்பார் 
தோன்றினார் . வருடைய பதினெண் பழந்தமிழ்க் குடி 
முழு நீளப்பெயர் ஏணிச்சேரி 

களில் ஒரு பிரிவினராவார் . நாக 
முடமோசியார் என்பது . இவ அரசபரம்பரையினர் தங்கள் 
ருடைய காலம் 

காலம் ஆயிரத்து முடியில் ஐந்தலை நாகப்படத் 
எண்ணூறு ஆண்டுகட்கு முற் 

தைப் 

பொன்னால் 
பட்டதாகும் . இவர் திருந்திய அணிந்து கொள்ளும் வழக்கம் 
அறிவும் பொருந்திய 

குண 

உடையவரான படியினால் முடி 
நலன்களும் அமையப் பெற்ற நாக அரையர் என்று சிறப்புப் 
வர் . முடியுடை மூவேந்தருக்கும் பெயர் பெற்றனர் . முடிநாக 
அறிவுரைகள் கூறி அவர்களை அரசர்களால் புதுப்பிக்கப்பட்ட 
நல்வழிப்படுத்தியவர் . 

தமிழ் நாட்டுக் கோவில்களில் 
ருடைய பாட்டுப் புறநானூற் ஐந்து தலை நாகப்படத்தையுடைய 
றிலே சேர்க்கப்பட்டுள்ளது . முடிகளை அணிந்த பல உருவங் 
முடிகொண்டசோழபுரம் - சோழ 

களை இன்றும் பார்க்கலாம் . 
நாட்டிற் கும்பகோணத்திற்குத் 

தலைச்சங்கத்தில் ஒரு முடிநாக 
தென்மேற்கே மூன்று மைல் 

ராயர் உறுப்பினராக இருந் 
தொலைவில்உள்ள பழையாறை 

தார் . 
என்னும் ஊராகும் . 

முண்டமர்த்தனி சும்பநிசும்பப் 
இப்பொழுது சிற்றூராக 

போரில் முண்டன் என்னும் 
விளங்குகிறது . இப்பகுதியில் அசுரனைக் கொன்ற படியினால் 
சோழமன்னர்களுடைய மாளி 

தேவிக்கு இவ்வாறு ஒரு சிறப் 
கைகள் இருந்த இடம் இப் 

புப்பெயர் வழங்குகிறது . 
பொழுது சோழன் மாளிகை 

முதலாம்கயவாகு - கி . பி . இரண் 
என்னும் ஊராக 

டாம் நூற்றாண்டில் வாழ்ந் 
முடிகொண்டசோழன் என்பது 

திருந்தவன் . சேரன் செங்குட்டு 
முதல் இராசேந்திர சோழ வன் காலத்தவன் . 

கரிகால 
னுடைய சிறப்புப்பெயர்களில் 

சோழன் காலத்தில் சோழர் 
ஒன்று 

ஈழநாட்டுக்கு இடையூறு 
முடித்தழும்பர் - இரத்தினகிரி 

செய்ததால் அவர்களிடமிருந்து 
என்னும் வாட் போக்கியில் 

கயவாகு இழப்பீடு பெற்றான் . 
எழுந்தருளியுள்ள இறைவன் முதலாம் பராக்கிரமபாகு - இவன் 
பெயர் . அ ர சன் 

ஒருவன் ஈழநாட்டில் அரசாட்சி செய்த 
வெட்டிய தழும்பை முடியில் வன் . விசயவாகு இறந்தபிறகு 
ஏற்றபடியால் இவ்வாறு பெயர் ஏற்பட்ட உள்நாட்டுக்கலகங் 
உண்டாகியது . இப்பெயரைத் களை அடக்கி ஈழம் முழுமைக்கும் 
தவிர இரத்தின கிரீசுவரர் , அரசனானான் . ஈழநாட்டு இள 
இராசலிங்கேசுவரர் , மாணிக்க 

வரசி ஒருத்தியைப் பெகுவில் 
மலையுடைய மகேசுவரர் , 

வலுக்கட்டாயமாகத் தங்கச் 
வாட்போக்கி செய்த அதன் 
நர்தா என்னும் பெயர்களும் 

தண்டிக்கும் பொருட்டு 1165 
உண்டு . 

இல் 

கப்பற்படையை 


ஃது 


உள்ளது . 


சொக்கநாதர் , 


மன்னனைத் 


முதலாழ்வார்கள் 


567 


முதுகண்ணன் சாத்தனார் 


படை 


னுப்பியவன் . 1169 
1169 இல் 

பிறந்தவர் . இராமாநுசரின் 
ஏற்பட்ட பாண்டியரின் உள் உடன் பிறந்தாள் மகனார் . 
நாட்டுப்போரிலும் இவன் தலை இராமாநுசருடைய திருவடி 
யிட்டான் . 

களைப் பற்றியிருந்தவர் . 
முதலாழ்வார்கள் - பொய்கையார் , 

எழுபத்து நான்கு சிம்மாசனாதி 
பூதத்தார் , பேயார் , என்ற 

பதிகளில் ஒருவர் . இவருடைய 
மூவரும் முதலாழ்வார்கள் 

மற்றைப் பெயர்கள் தாசரதி , 
என்றழைக்கப்பெறுவர் . மற் 

வாதூலதேசிகன் , ஸ்ரீவைணவ 

தாசன் , இராமா நுசபாதுகை 
றைய ஆழ்வார்கட்கெல்லாம் 

என்பன . 
முன்னே தோன்றின படியால் 
முதலாழ்வார்கள் ஆயினர் . 

முதலூழித்தனியூர்ச்சேந்தன் 
பொய்கையார் காஞ்சியிலும் , மறைந்துபோன செங்கோன் 
பூதத்தார் திருக்கடன் மல்லையி 

தரைச்செலவு என்னும் நூலை 
லும் , பேயார் மயிலாப்பூரிலும் இயற்றிய ஒரு புலவர் . இவ 
ஒரே திங்களில் தோன்றியவர் 

ருடைய நூல் பெருவள நாட் 
கள் . வர்களுடைய காலம் 

டரசனாகிய செங்கோன் என் 
கி . பி . 5,6 ஆம் நூற்றாண்டு பான் வேற்றரசனுடைய 
களின் பின் முன் பகுதிகளாகும் . நாட்டை விரும்பிப் 
தனித்தனியே சுற்றித் திரிந்து யெடுத்துச் சென்ற சிறப்பைப் 
வந்த இவர்கள் திருக்கோவலூ பற்றிக் கூறுவது . 
ரில் நெருக்கமான இடைகழி 
ஒன்றில் மழைபெய்த ஒருநாள் முதுகண்ணன்சாத்தனார் - இவர் 
இரவு ஒதுங்குவற்காக ஒன்று 

சோழவள நாட்டில் உறையூரில் 
கூடிய போது திருமால் இவர் 

இருந்து அரசு புரிந்திருந்த 
கட்கு அருள்புரிந்தனர் . 

சோழன் நலங்கிள்ளி என்ப 

வனுக்கு உசாத்துணைவராகவும் 
முதலிக்காமிண்டன்- கொங்குவள 

உயிர்த்தோழராகவும் அமைந் 
நாட்டில் பருத்திப்பள்ளி என் 

திருந்தார் , விரிந்த அறிவும் 
னும் ஊரில் முன்னாளில் ஓர் 

பரந்த நோக்கமும் உடையவர் . 
இளைஞன் இருந்தான் . அந் 

ஆலத்தூர்கிழார் , கோவூர் 
நாளில் தாராபுரம் நாட்டில் 

கிழார் முதலிய முதுபெரும் 
பகைவர்கள் உண்டாகித் 

புலவர்களும் மகிழ்ந்து போற் 
தொல்லை கொடுத்துக் கொண் 

றும்படி சிறந்த குணமுடையவ 
டிருந்தார்கள் . மேற் கூறிய 

ராக இவர் உயர்ந்திருந்தார் . 
இளைஞன் படைவீரனாகிப் பல 

நினைத்ததை நினைத்தபடி முடிக் 
கொங்குப் படைகளைச் சேர்த் 

கும் ஆற்றல் இவரிடம் நன்கு 
துக்கொண்டு அரசனுடைய 

அமைந்திருந்தது . இவர் அர 
கட்டளைப்படி சென்று பகைவர் 

சனுக்கு நெருங்கிய உறுதிச் 
களை அடித்து விரட்டினான் . 

சுற்றத்தினராக அமர்ந்து அறம் 
இவனுடைய ஆற்றலை விசய 

உரைத்து ஆட்சியைத் 
நகரம் கிருட்டிணராயர் நன்கு 

திறம்பெற நடத்தச் செய்தார் . 
மதித்து இவனுக்கு முதலிக்கா 

இப்புலவருக்கும் மன்னனுக்கும் 
மிண்டன் என்னுஞ் சிறப்புப் 

இருந்த நட்பைச் சிலர் கெடுக்க 
பெயரை வழங்கினார் . 

முயன்றனர் . ஆயினும் அரசன் 
முதலியாண்டான் - காஞ்சீபுரத் தீயோர்களுடைய புன்சொல் 
தில் ஒரு பகு தியான பச்சை லைப் பொருட்படுத்தாமல் 
வண்ணப் பெருமாள் கோயில் இவரைப் பெரிதும் பாராட்டி 
என்கிற புருட மங்கலத்தில் யிருந்தான் . இவருடைய பாடல் 


பல 


முதுகூத்தனார் 


568 


முத்தால 


புறநானூற்றில் சேர்க்கப்பட் முதுமலை வனவிலங்கு நிலையம் 
டுள்ளது . 

முதுமலை என்பது தமிழ் நாட் 

டில் நீலகிரி மாவட்டத்தில் 
முதுகூத்தனார் - இவர் சோழவள கூடலூர் வட்டத்தில் உதக 
நாட்டில் உறையூரில் இருந்த மண்டலத்திற்கு நாற்பது கல் 
வர் . அந்நாளில் கூத்தர் என் தொலைவில் இருக்கிறது . இந்த 
னும் பெயருடையவர்கள் வேறு இடம் கடல் மட்டத்திற்குமேல் 
சிலரும் இருந்தபடியால் அக 

மூவாயிரம் அடி 

உயரத்தில் 
வையிலும் அறிவிலும் முதிர்ந்து உள்ளது . இங்கு வனவிலங்கு 
விளங்கிய இவர் முதுகூத்தர் கள் வாழிடம் ஒன்று அமைக்கப் 
என்று கூறப்பெற்றார் . சங்க பட்டிருக்கிறது . இந்த இடம் 
காலப்புலவர்களில் ஒருவராகிய கேரளம் , மைசூர் மாநிலங் 
இவருடைய பாட்டுப் புறநா 

களின் எல்லையில் இருக்கிறது . 
னூற்றிற் சேர்க்கப்பட்டிருக் இங்குப் பலவகையான விலங்கு 
கிறது . தெய்வப் புலமைத் 

களும் இருக்கின்றன . 
திருவள்ளுவ நாயனாருடைய 

முதுமொழிக்காஞ்சி - இஃதோர் 
திருக்குறளுக்குச் சிறப்புப்பா 

அற நூல் . பதினெண் கீழ்க் 
யிரம் பாடியவர்களில் இவரும் 

கணக்கு நூல்களில் ஒன்று . 
ஒருவர் . 

இந்நூல் குறள் தாழிசைகளால் 

இயற்றப்பெற்றது . சிறந்த 
முதுமக்கட்டாழி - முதுமக்களாவார் 

பத்து , அறிவுப்பத்து , பழியாப் 
அகவை நூற்றுக்கு மேற்பட்ட 

பத்து , துவ்வாப்பத்து , அல்ல 
வர்கள் . முன்னாளில் 

நமது 

பத்து , இல்லைப்பத்து , பொய்ப் 
நாட்டில் இருந்த மக்களிற் பலர் 

பத்து , எளியபத்து , நல்கூர்ந்த 
அகவை நூற்றைம்பது 

பத்து , தண்டாப்பத்து எனப் 
நூறு வரை வாழ்ந்திருந்தனர் . 

பத்துப் பிரிவுகளையுடையது . 
அவர்கள் அகவை நூற்றைத் இதனை இயற்றியவர் கூடலூர் 
தாண்டியபிறகு பெரும்பான் கிழார் . 
மையும் நடமாட்டம் 
உறக்கம் முதலியன இல்லாத முத்தரையர் - இவர் ஓர் சிற்றரசர் . 
வர்களாகவும் ஆனால் உடலில் 

பல்லவ நாட்டிற்கும் பாண்டி 
உயிர் மட்டும்சஞ்சரிக்கும் இயல் 

நாட்டிற்கும் இடையில் 
புடையவர்களாகவும் , 

சாண்டார் . இவருடைய பெயர் 

உணவு 
கொள்ளாமையின் மிகச்சிறுத் 

முத்தரசர் எனவும் வழங்கும் . 
தும் இருந்தனர் . இத்தகைய 

இவர் ஆண்ட நாடுகள் இப் 
வர்களைப் பெரிய பானையொன் 

பொழுதுள்ள தஞ்சை திருச்சி 
றில் வைத்து உள்ளே சிறிது நீர் 

மாவட்டப்பகுதிகளில் அடங்கி 
உணவு முதலியவைகளையும் 

யிருந்தன . இப்பெயருடையவர் 
வைத்து உயிருடனேயே சமா 

பல்லவ அரசர்கட்குக் கீழடங்கி 
வைத்து விடுவர் . அத்தகை 

யிருந்தனர் . 
யோர் அடக்கஞ் செய்யப்பட்ட முத்தாலை - இவள் ஒரு தொட்டியப் 
பானைகள் முது மக்கட்டாழி 

பெண் . சிறந்த கற்புடையவள் . 
எனவும் முது மக்கட்சாடி என 

இவளுடைய உடன் பிறந்தார் 
வும் வழங்கப்பெற்றன . இத் 

இவள் கற்பிழந்தனள் 
தகைய பானைகள் இக்காலத்தில் 
சிலவிடங்களில் 

என்று தவறாக எண்ணி இவளைக் 
நிலத்திற்கு 

கொன்று விடமுடிவு செய்தனர். 
அடியில் இருந்து எடுக்கப்படு 

இச்செய்தியை உணர்ந்த இவள் 
குயவன் ஒருவனை வேண்டி மட் 


உணவு 


தி 


கள் 


கின் றன . 


முத்துப்பேட்டை 


569 


முருக நாதேசுவரர் 


படியால் 


கலஞ்சுடுஞ் சூளையிற் புகுந்து முயலகன் 

தாருகவனத்து 
வெந்து நீறாகி முத்தாலம்மன் முனிவர்கள் சிவபிரானைக் 
என்னும் பெயருடையவளானாள் . கொல்ல வேண்டுமென்று 
முத்துப்பேட்டை தஞ்சை மா 

எண்ணிக் 

கொடிய வேள்வி 
வட்டத்தில் 

யொன்று செய்தனர் . 
கடற்கரையை 

அவ் 
அடுத்துள்ள ஓர் ஊர் . 

வேள்வித் தீயில் 
இங்கு 

தீயீல் பூதனாகிய 
முன்னாளில் முத்துக்குளிட்பவர் 

இவன் தோன்றிச் சிவபிரானைக் 
கள் மிகுதியாகக் குடியிருந்த 

கொல்லும் பொருட்டுக் கடுஞ் 

சிவ 
சினத்தோடு வந்தான் . 
முத்துப்பேட்டை 
யென்னும் பெயரையடைந்தது . 

பிரான் இவனுடைய முதுகில் 

அடிவைத் தூன்றி மிதித்து 
முத்துவிசயராமு - கட்டபொம்மு 

இவனுடைய இடுப்பையொடித் 
நாய்க்கனுடைய பத்தாவதுவழி 

தார் . 
முறையில் தோன்றியவன் . பல 
கலைகளினுஞ் சிறந்து விளங்கிய 

முரன் - இவன் நரகாசுரனுடைய 
இவன் பாஞ்சாலன் குறிச்சியை 

அமைச்சர்களில் ஒருவன் . இவன் 
இருபத்தோராண்டுகள் 

ஆற்றல் மிகுந்தவனாக இருந்தும் 

அர 
சாட்சி செய்தான் . 

அறிவில் குறைந்தவனாக இருந் 

தான் . பலருக்கும் அல்லல்களை 
முத்தூர் அகத்தியர் - இவர் சூர நரகாசுரனைப்போலவே செய்து 
பன்மன் காலத்திற்கு முன்பு கொண்டிருந்தான் . கண்ணன் 
இருந்த செங்கோவின் காலத் நரகாசுரனைக் 

கொன்ற 
தில் வாழ்ந்திருந்தவர் . பெரு பொழுது இவனையுங் கொன் 
வளநாட்டில் இருந்த பஃறுளி றார் . முரன் என்னும் இவனைக் 
யாற்றின் முதல் அணைக்கட்டின் கொன்றொழித்தபடியால் கண் 
வாய்க்காற் பாய்ச்சலையுடைய ணனாகிய திருமாலுக்கு முராரி 
முத்தூர் என்னும் ஊரில் வாழ்ந் என்று ஒருபெயர் உண்டாகி 
திருந்தார் . சிறந்தபுலவர்களில் 
ஒருவர் . மணிமலைத் தமிழ்ச் 

முருகக்கடவுள் 

முருகு எனின் 
சங்கத்தில் சக்கரன் தலைமையில் 

இளமை மணம் முதலியவை 
தமிழாராய்ச்சி செய்தவர். 

களைக் குறிக்கும் . 

சிவபிரா 
முத்தொள்ளாயிரம் மூன்று 

திருக்குமாரராகத் 
தொள்ளாயிரம் 2700 பாடல் 

தோன்றிய முருகக் கடவுள் 
களாகும் . இவை சேர சோழ 

இளமை அழகு நன்மணம்முதலி 
பாண்டியர்கள் ஒவ்வொரு 

யவைகளைப் பெற்றுள்ள படி 
வருக்கும் தொள்ளாயிரம் 

யால் இப்பெயர் அவருக்குக் 
பாடல்களாகும் . ஆயினு 

காரணப்பெயராயிற்று . 
இப்பொழுதுள்ள வை 109 முருகநாதேசுவரர் - திருமுருகன் 
பாடல்களே . 

புறத்திரட்டு பூண்டியில் எழுந்தருளிய இறை 
என்னும் 

இவை 

வனுடைய பெயர் , 
தொகுக்கப் பெற்றுள்ளன . 

இப்பதி தேவாரம் பெற்ற 
கிடைத்துள்ள வரையில் உரை 

கொங்கு நாட்டுச் சிவப்பதி 
எழுதப் பெற்று வெளிவந்துள் 

களில் ஒன்று . 

சூரசம்மாரத் 

தின்பிறகு முருகக்கடவுள் வழி 
மும்முடிமன்னர்கள் - சேர சோழ பட்ட பதிகளுள் ஒன்றாதலின் 
பாண்டியர் என்னும் மூவேந் முருகன் பூண்டி என்னும் பெயர் 
தர்களும் மும்முடி மன்னர்கள் 

உண் டாகியது . 

இப்பதியில் 
என்று கூறப்பெறுவார்கள் . இறைவழிபாடு செய்பவர் 


- 


னுடைய 


னும் 


நூலில் 


என . 


முருகம்மையார் 


570 


முருகம்மையார் 


களுக்குப் பைத்தியம் தீவினை 
முதலியன விரைவில் நீங்கும் 
என்பர் . 


பேறு 


தகுதி 


முருகம்மையார் - இவ்வம்மையார் 
ஆறுபடை வீடுகளுள் முதன்மை 
பெற்றதாகிய திருப்பரங் 
குன்றத்திலேவெகுகாலத்துக்கு 
முன்னிருந்தவராவர் . முரு 
கம்மையாரின் பெற்றோர்கள் 
வைசிய குலத்தினர் . அறுமா 
முகப் பரமனிடத்திலே அள 
வற்ற அன்புடையவர்கள் . அவர் 
கட்கு நெடுங்காலமாக மக்கட் 

உண்டாகவில்லை . தங் 
கட்கு மக்கட்பேறு உண்டாக 
வேண்டுமென்று அல்லும் 
பகலும் ஆறு மாமுகத்தண்ணலை 
அன்புடன் போற்றி வந்தனர் . 
தங்கட்குப் பிறக்குங் குழந்தை 
ஆணாக இருந்தாலும் அல்லது 
பெண்ணாக இருந்தாலும் முரு 
கக் கடவுளுடைய திருப்பெய 
ரையே வைப்பதென்று உறுதி 
செய்து கொண்டிருந்தனர் . ஒரு 
நாள் முருகன் முருகம்மையாரின் 
பெற்றோர்களது 

கன வில் 
தோன்றி , " உங்கட்கு இப்பிறப் 
பில் ஆண் பிள்ளைப் பேற்றுக் 
கான நல்வினையில்லை . உங்கட் 
கொரு பெண்மகவினை அளிப் 
போம் " என்று கூறி 

மறைந் 
தருளினர் . காலப்போக்கில் 
கனவின்படி பெண் குழந்தை 
பிறந்தது . 

தாய் 
தந்தையர்கள் ஆணோபெண்ணோ 
நாம் ஒரு பிள்ளையைப் பெற்று 
விட்டோம் 

என்று 

உள்ளங் 
களித்தனர் . அப்பெண் 

முருகம்மை யென்று 
பெயரிட்டு நாளொருமேனியும் 
பொழுதொரு வண்ணமுமாக 
வளர்த்தனர் . 
முருகப் 

பெருமானுடைய 
திருவருளாற்பிறந்தமுருகம்மை 
யார் முருகனிடத்திலே முறுகிய 
அன்புடையவராகத் 

திகழ்ந் 
தனர் . எந்நேரமும் முருகா !, 


முருகா !! " என்று மொழியும் 
தன்மை அம்மையாரிடத்தில் 
அமைந்திருந்தது . " முருகா 
எனவோர் தரமோதடியார்முடி 
மேல் இருதாள் புனைவோனே " 
என்பது அருணகிரிநாதருடைய 
திருவாக்கு . அம்மையாருடைய 
தெய்வபக்தி நாளும் வளர்ந்து 
வந்தது . இந்த நிலையில் அம்மை 
யார் மணஞ் செய்தற்குரிய 
பருவத்தையடைந்தார் 

அம்மையாரின் தந்தையுந் 
தாயும் தம்மகளுக்குத் திரு 
மணஞ் செய்ய எண்ணினர் . 

வாய்ந்த மருமகனைத் 
தேடினர் . அம்மையார் முருகனி 
டத்தில் முறுகிய அன்புடையவ 
ராக விளங்குதலைக்கண்டு அனை 
வரும் அஞ்சினர் . தெய்வப் 
பித்தம் பிடித்துள்ள இப்பெண் 
குடும்ப வாழ்க்கைக்குத் தகுதி 
வாய்ந்ததாக இருக்குமா என்று 
எண்ணமிட்டனர் . பலர் இப் 
பெண்ணை 

நம் முடைய 
பிள்ளைக்குக் கட்டக்கூடாது . 
கட்டினால் நம்முடைய பிள்ளைக் 
குந் தெய்வப் பித்தேறினாலும் 
ஏறும் என்று 

எண்ணரியவர் 
களாய் மணஞ்செய்ய விருப்ப 
மில்லாதவர்களானார்கள் . 

தனஞ்செயன் என்னும் 
இளைஞன் ஒருவன் தாய் தந்தை 
யர்களை இழந்தவனாக இருந் 
தான் . அவன் முருகம்மையைத் 
திருமணஞ் செய்து கொள்ள 
முன் வந்தான் . மற்றவர்கள் 
தனஞ்செயனைப் 

பார்த்து , 
" முருகம்மை முருகப்பித்துப் 
பிடித்தவள் .எப்பொழுதுபார்த் 
தாலும் முருகா முருகா என்று 
முணு முணுத்துக் கொண்டிருக் 
கிறாள் . இந்தப்பித்து இன்னும் 
அதிகரிக்கவுங் கூடும் . அவ்வாறு 
அதிகரித்து விட்டாற் பிறகு 
அவளோடு வாழ்க்கை நடத்து 
வது சரிப்படாமற் போகும் . 
ஆகவே எல்லாவற்றையும் இப் 


யொன்று 


மக 


விற்கு 


1 


முருகம்மையார் 


571 


முருகம்மையார் 


பொழுதே நன்றாக எண்ணிப் 
பார்த்து முடிவு செய் என்று 
முன்னறிவிப்புக் கொடுத்தனர் . 
தனஞ்செயன் 

னை யு 

ம் 
கேளாமல் முருகம்மையைத் 
திருமணஞ் செய்து கொள்ள 
உறுதி செய்தான் . நன்னாள் 
ஒன்றில் 

திருமணம் இனிது 
நடைபெற்றது 

முருகம்மையும் தனஞ்செய 
னும் இல்வாழ்க்கையை இனிது 
நடத்திக் கொண்டிருந்தனர் . 
முருகம்மையிடம் , " முருகா 
முருகா என்று கூறும் அந்த 

உயரிய செய்கைதான் 
தனஞ்செயனுக்கு ஒரு குறை 
யாகத் தெரிந்தது . ஆயினும் 
அவன் அதனை ஒரு பொருட் 
படுத்தவில்லை . அதனால் நமக் 
கென்ன குறை ? அவள் முருகப் 
பெருமானுடைய திருவடியை 
எண்ணியவளாய் , முருகா 
முருகா என்கிறாள் . நல்லது 
தானே என்று 
திருந்தான் . 

எக்காரணத்தாலோ தனஞ் 
செயனுடைய செல்வ 

நலங் 
குன்றியது . அவன் வெளி நாடு 
கட்குப் போய்ப் பொருள் தேட 
வேண்டும் என்று எண்ணினான் . 
தன்னுடைய எண்ணத்தைத் தன் 
னுடைய மனைவிக்குத் தெரிவிக் 
காமலே கப்பலேறித் தொலை 
நாடுகட்குப் போய் விட்டான் . 
முருகம்மை கணவனைக் காணா 
மல் வருந்திக்கொண்டிருந்தாள் . 
" முருகா முருகா ! ” என்று ஓல 
மிடுவது மிகுதியாகி விட்டது . 
முருகம்மை இவ்வாறு கூறுவது 
தனஞ்செயனின் 

உறவினர் 
கட்குப் பிடிக்கவில்லை. அவர்கள் 
முருகம்மையின் மீது குற்றஞ் 
சுமத்துவதற்கு வழி தேடிக் 
கொண்டிருந்தார்கள் 

முருகம்மையின் செய்தி இவ் 
வாறாகத் தனஞ்சயன் வீட்டிற் 
குப்பக்கத்து வீட்டில் முருகன் 


முடிவு செய் 


என்னும் பெயருடைய முழு 
மகன் ஒருவன் இருந்தான் . 
அவன் அறிவுடையவன் அல் 
லன் . முருகம்மை அடிக்கடி 
" முருகா முருகா " என்று ஒல 
மிடுவதை 

அவன் தவறாக 
எண்ணிக் கொண்டான் . தனஞ் 
செயன் செட்டியாருடைய 
மனைவி நம்மிடத்தில் காதல் 
கொண்டிருப்பாள் போல் தெரி 
கிறது . நம்முடைய பெயரைச் 
சொல்லிக் கூப்பிடுகிறாள் என்று 
எண்ணமிட்டுக் 

கொண்டிருந் 
தான் . தனஞ்செயனுடைய உற 
வினர்களோ முருகம்மை 
பக்கத்து வீட்டு முருகனிடம் 
காதல் கொண்டிருக்கிறாள் . 
அடிக்கடி அவனையே எண்ணி 
உள்ளம் உருகுகிறாள் 

உருகுகிறாள் என்று 
கதைகட்டி விட்டுக் கொண் 
டிருந்தனர் . 

இந்நிலையில் முருகம்மை 
யினுடைய கணவனாகிய தனஞ் 
செயன் பொருள் தேடிக் 
கொண்டு விரைவாக ஊருக்குத் 
திரும்பி விட்டான் . தனஞ்செய் 
னுடைய உறவினர்கள் தனஞ் 
சயனிடம் . இல்லாததும் 
பொல்லாததுமான பல பழிச் 
சொற்களைக்கூறித் தனஞ்செய 
னுடைய 

மனத்தை மாற்றித் 
திருப்பி விட வேண்டும் என்று 
முடிவு செய்து கொண்டிருந் 
தனர் . அவர்கள் தனஞ்செயனைப் 
பார்த்து , நீ சென்றது முதல் 
உன்னுடைய மனைவி உள்ளம் 
வேறுபட்டவளாக இருக்கிறாள் . 
பக்கத்து வீட்டு முருகனிடங் 
காதல் கொண்டிருப்பாள் போல் 
தெரிகிறது . 

எப்பொழுது 
பார்த்தாலும் அவனுடைய 
பெயரையே கூறிக் கொண்டி 
ருக்கிறாள் . என்று கோளுரை 
புகன்றனர் . தனஞ்செயன் தன் 

டைய மனைவியின் தன்மையை 
யும் ஒழுக்கங்களையும் அறியாத 
வனல்லன் . 

அவன் 
அவர்களுடைய கோளுரையை 


. 


ஆகவே 


முருகம்மையார் 


572 


முருகம்மையார் 


முதலில் 


பன்முறை 


பெரு 


தன் 


மீது 


ஒரு 

பொருளாக 
எண்ணவில்லை . கோளுரைப் 
பவர்களோ தங்களுடைய 
வேலையை நிறுத்திக் கொள்ள 
வில்லை . மேன்மேலும்உரைத்துக் 
கொண்டே இருந்தார்கள் . 
கரைப்பார் கரைத்தால் கல்லுங் 
கரையும் அன்றோ ? 

தனஞ்செயனுடைய மனம் 
மாறுபட்டது . அவன் 
னுடைய மனை 

கண்டிக்க 
லானான் . " இனி மேல் நீ முருகா 
முருகா என்று கூறக்கூடாது . 
அவ்வாறு 

கூறுவாயானால் 
எனக்கு மிகுந்த சினம் உண்டா 
கும் . ஆகவே அவ்வாறு இயம்பு 
வதை இன்று முதல் நிறுத்திக் 
கொள் " என்று 

சொல்லிக் 
கண்டித்தான் , மருகம்மையார் 
" அவ்வாறே செய்கிறேன் 
முருகா அவ்வாறே செய்கிறேன் 
முருகா என்று கூறினர் . 
அம்மையார் தம்மையும் மறந்து 
உரைத்தலைத் 

தனஞ்செயன் 
அறிந்து கொள்ள வில்லை. 

மேன்மேலும் முருகா முருகா 
என்று கூறுதலைக் கண்ட அவன் 
விரைந்து உள்ளே சென்றான் . 
கையில் 

அகப்பட்ட 
யொன்றைத் தூக்கிக் கொண்டு 
ஓடிவந்தான் . 

முருகம்மை 
யினுடைய கை ஒன்றை ஓங் 

ங்கி 
வெட்டினான் . வெட்டப் பட்ட 
கைகீழே விழுந்தது . முருகம்மை 
யார் , “ முருகா முருகா என்று 
கதறினர் . தனஞ்செயன் முரு 
கம்மையைப் பார்த்து , உன் 
னுடைய முருகன் வந்து அருள் 
செய்யட்டும் பார்க்கலாம் 
என்று 

சொன்னான் 
முருகன் 

கணத்தில் 
மயிலின் மீது காட்சி கொடுத் 
தான் . சதறிக்கொண்டு நிற்கும் 
அம்மையார்க்கு அருள் செய் 
தான் . அம்மையாருடைய கை 
முன்னிருந்தவாறு வளர்ந்து 
விட்டது . அம்மையாரை மனைவி 


யாகப் பெற்ற பெருமையினால் 
தனஞ்செயனும் முருகக் கட 
வளைக் கண்ணினாற் கண்டான் . 
நிலத்தின் மீது 
விழுந்து விழுந்து வணங்கினான் . 
இப்புதுமையைக் கேள்வியுற்ற 
உறவினர்கள் விரைந்து தனஞ் 
செயன் வீட்டிற்கு வந்து கூடி 
னர் . ஆனால் 

கோளர்களாகிய 
அவர்கட்கு முருகப் 
மானுடைய 

திருக்காட்சி 
கிடைக்கவில்லை . ஆனால் தனஞ் 
செயனுடைய வசவுரை கிடைத் 
தது . " தீவினையாளர்களே ! ஒரு 
விதமான குற்றமுமற்ற என் 
மனைவி 

கோளுரை 
சொன்னீர்களே . இப்பொழுது 
பாருங்கள் . வெட்டி வீழ்த்தப் 
பட்ட அவளுடைய கை ஒட்டிக் 
கொண்டது . முருகப்பெருமான் 
அவளுக்குக் காட்சி கொடுத்த 
தோடுஎனக்குங்காட்சி கொடுத் 
தருளினார் . பொல்லாதவர் 
களாகிய நீங்கள் யாரும் எனக்கு 
முன் நில்லாதீர்கள் . இனிமேல் 
என்னிடம் நெருங்காதீர்கள் . 
என்னிடம் 

வந்து இனிமேல் 
கோளுரை சொல்வீர்களாயின் 
உங்கட்குத் தக்கபடி அறிவு 
புகட்டுவேன் என்று சொல்லி 
அச்சுறுத்தினான் . உறவினர்கள் 
திகைத்து இஃதேது தொல்லை 
யாக முடிந்தது என்று எண்ணிக் 
கொண்டு அகன்றனர் . 


மறு 


அன்று முதல் தனஞ்செயனும் 
முருகக் கடவுளிடத்திலே 
பேரன்புடையவனானான் . அவ 
னும் தன்னுடைய மனைவியைப் 
போல்முருகக்கடவுளிடத்திலே 
பேரன்பு கொண்டவனாய் எப் 
பொழுதும் " முருகா முருகா " 
என்று கூறத் தொடங்கினான் . 
கணவன் மனைவி இருவருமே 
முருகனுடைய அடியவர்களா 
னார்கள் . அதுமுதல் " முருகா 
முருகா என்னும் ஒலி தனஞ் 
செயன்வீட்டில் அதிகமாயிற்று . 


முல்லான் 


573 


முனிவர்கள் 


ஊரில் 


மகள் 


தனஞ்செயன் உலக விவகாரங் ளசை வேலப்பன்- கொங்குவள 
களில் அதிகமாக மனத்தைச் நாட்டில் 

முளசை 

எனனும் 
செலுத்தாமல் முருகக் கடவுளி 

வேலப்பன் என்னும் 
டத்திலேயே உள்ளத்தைச் பெயருடையவன் 

ஒருவன் 
செலுத்தினான் . இருவரும் முரு இருந்தான் . அவன் 

பெருஞ் 
கனிடத்தில் அன்பு செலுத்திக் செல்வனாக 

விளங்கியதோடு 
கொண்டிருந்து இறுதியில் 

சிறந்த வள்ளலாகவுந் திகழ்ந் 
முருகனுடைய திருவடியை தான் . ஒரு காலத்தில் பாண்டி 
அடைந்தார்கள் . முருகம்மை 

நாட்டில் கொடிய 

பஞ்சம் 
யைப்பெற்றவர்களும் 

பரவியது . 

அப்பொழுது 
கம்மையை மகளாகப் பெற்ற பாண்டிய மன்னன் தன்னுடைய 
நல் வினையினாலும் முருகக்கடவு படையின் 

பகுதியை 
ளிடத்திலே 

அன்பு முளசை 

வேலப்பனிடம் 
கொண்டிருந்து முருகக் கடவு அனுப்பிப் பஞ்சம் நீங்கும் வரை 
ளுடைய அருளைப் பெற்ற தன உண விட்டுக் காப்பாற்றுமாறு 
மையைக் கண்ணாரக் கண்டபடி கேட்டுக் கொண்டான் . வேலப் 
யினாலும் முருக பக்தியடைந்து பனும் அவ்வாறே செய்தான் . 
உலகில் வாழ்ந்து பிறகு முருக்க இதனால் மனமகிழ்ந்த பாண்டிய 
கடவுளுடைய திருவடியைப் 

மன்னன் முளசை 

வேலப்ப 
பெற்றார்கள் . 

னுக்கு அன்னத்தியாகி என்னுஞ் 
முல்லான் 

இவன் சோழவள சிறப்புப் பெயர் வழங்கினான . 
நாட்டில் ஆமூர் என்னும் 

இம்முளசை வேலப்பனாகிய 
ஊரில் ஒளவையார் காலத்தில் அன்னத் தியாகியின் 
வாழ்ந்திருந்தான் . இவன் 

வழிமுறையினர் கொங்குவள 
பயிர்த் தொழிலை நன்கு பேணிப் நாட்டில் இன்றும் உள்ளார்கள் . 
பொருள் திரட்டி எல்லாருக்கும் முள்ளியாறு - தஞ்சை மாவட்டத் 
உதவி புரிந்து சிறப்படைந்து 

தில் திருத்தருப்பூண்டி வட்டத் 
விளங்கினான் . ஒளவையார் ஒரு 

தில் ஓடும் 

ஒரு 

சிற்முறு . 
நாள் இவனுடைய இல்லத்தை 

இவ்வாறு 

காவிரியின் கிளை . 
யடைந்தார் . ஒளவையாரை 

இதற்கு முன்னாளில் அகத்திய 
நன்குணர்ந்திருந்த இவன் பல 

நதி யென்றும் பெயர் 

வழங் 
நாள் தன்னுடைய இல்லில் 

கியது . முல்லைச் செடிகள் இவ் 
தங்கச் செய்து மிகுந்த அன் 

வாற்றின கரையில் முன்னாளில் 
போடு போற்றினான் . மற்றவர் 

மிகுதியாக இருந்தபடியால் 
கள் ஒருநாள் இருநாள் ஆன 

முல்லையாறு எனவும் பெயர் 
வுடன் மாறுபட்டு விடுவதைப் 

வழங்கியது . 

மன்னனார்குடி 
போல் மாறுபட்டு விடவில்லை . 

என்னும் மன்னார்குடிக்கு அண் 
இதனால் மனமகிழ்ச்சி யடைந்த 

மையில் 

கோரையாற்றில் 
ஒளவையார் . இம்முல்லானைப் 

இருந்து பிரியும் இவ்வாறு 
புகழ்ந்து செய்யுள் ஒன்று 

திருமறைக்காட்டிற்கு அண்மை 
பாடிச் சென்றார் . அச்செய்யுள் , 

யில் கடலிற் கலக்கிறது . 
" காலையிலொன்றாவர் கடும் 
பகலில் ஒன் முவர் , மாலையி முனிவர்கள் -உலக வாழ்க்கையை 
லொன்றாவர் 

மனிதரெலாம் - முனிந்தவர்கள் . ( முனிதல் - 
சாலவே முல்லானைப் போல சினத்தல் , வெறுத்தல் ) முனிவர் 
முகமுமகமும்மலர்ந்த , 

கள் என்று பெயர் பெற்றனர் . 
லானைக் கண்டறியோம் நாம் ரிஷிகள் என்பவர்களும் இவர் 
என்பது . 

களே , இவர்கள் " கனியேனும் 


நல் 


முனிவர்கள் 


514 


மூகாம்பிகை 


கண் மூடி 


கள் 


நரசிங்க 


உதிர்சருகு செங்காயேனும் 

கையை மேற்கொண்டிருந்தவர் 
கந்த மூலங்களேனும் கனல் கள் முனிவர்களாகவே மதிக்கப் 
வாதைவந்தெய்தின் 

அள்ளிப் 

பட்டனர் என்பது இருபத் 
புசித்து நான் 

தேழு மக்களைப் பெற்ற குசேல 
மௌனியாகித் தனியேயிருப் ரையும் குசேல முனிவர் என 
பதற் கெண்ணினேன் என்னும் வழங்குதலில் இருந்து 
தாயுமானவரின் திருவாக்கிற் உணர்ந்து கொள்ளலாம் . 
கற்ப அமைந்து நீர்நிலை ) முனைப்பாடித் தலைவர் - சுந்தர 
வசதிகள் உள்ளதும் காய் 

மூர்த்தியார் திருமுனைப்பாடி 
கனிகள் கிழங்குகள் முதலியன நாட்டில் தோன்றியவரும் அந் 
உணவுக்குக் கிடைக்கக் கூடியது நாட்டார் அனைவரினும் தலை 
மான இடங்களில் இலைக்குடில் சிறந்து விளங்கியவருமாதலின் 
அமைத்துக் கொண்டு 

முனைப்பாடித் தலைவர் என்னும் 
தவம் புரிந்தனர் . இவர்கள் 

காரணச் சிறப்புப் பெயரைப் 
தனித்துஞ் சிலர் 

சேர்ந்தும் பெற்றார் . 
அடுத்தடுத்தும் தங்கியிருந் 
தனர் . இவர்கள் தீயவிலங்கு 

முனையரையர் 

தமிழகத்தில் . 
களையும் தம்முடைய தவச்சிறப் 

உள்ள திருமுனைப்பாடி என்னும் 

நாட்டின் அரசர் . 
பால் 

கட்டுப்படுத்தினர் . 
முதலில் தனிமையாகவே இருக் 

முனையரையர் எனவும் வழங் 

கும் . சுந்தரமூர்த்திநாயனாரை 
தவர்கள் பிறகு மனைவி பணி 
புரியத் தவஞ் செய்து கொண் 

வளர்ப்புப் பிள்ளையாகப் 

பெற்று வளர்த்தவர் . 
டிருந்தனரென்றும் 

பெரும் 
பாலான முனிவர்கள் மக்கட் 

மூகாசுரன் 

துரியோதனனிடம் 
பேற்றையும் அடைந்திருந்தன 

நட்புக் கொண்டிருந்த ஓர் 
ரென்றும் புராணச் செய்தி அசுரன் . 

அருச்சுனன் தவஞ் 
களால் விளங்குகிறது . இவர் 

செய்து 

கொண்டிருக்கையில் 
களுடைய சேர்க்கை மக்கட் 

துரியோதனன் 
பேறு ஒன்றை மட்டும் நாடிய 

யழைத்து 

அருச்சுனனை 
தாக இருந்ததேயன்றிக் காம 

வதைக்குமாறு 

அனுப்பினான் . 
வின்பத்தை நாடியதாக இருக்க 

இவன் பன்றியுருக் கொண்டு 
வில்லை . இம்முனிவர்களுடைய 

அருச்சுனனிடஞ் சென்று தவத் 
மனைவியரும் இன்ப நாட்டம் 

திற்கு இடையூறு செய்தான் .. 
இல்லாதவர்களாய் முனிவர் அப்பொழுதுசிவபிரான் அங்குப் 
களின் பணிகளிலேயே 

போந்து 

அருச்சுனனோடு 
ணுங் கருத்துமாக இருந்தனர் . 

போரிட்டார் . அப்பொழுது 
அகலிகை , அருந்ததி , 

உலோ இவன் கொல்லப்பட்டான் . 
பாமுத்திரை , நளாயனி முதலி | மூகாம்பிகை - மைசூர் நாட்டில் 
யோர் முனிவர்களுடைய 

தென் கன்னட மாவட்டத்தில் 
மனைவியரே . சில அரசர்களும் உள்ள கோல்லூரு என்னும் 
தமது அரசாட்சியை மக்களிடம் 

சிற்றூரில் 

எழுந்தருளியுள்ள 
தந்து தவஞ் செய்தனர் . விசுவா அம்பிகையின் பெயர் . இந்த 
மித்திரமுனிவர் முதலில் அரச அம்மனைப் போற்றினால் ஊமை 
ராக இருந்தவரே . நைமிசாரணி களும் பேசும் ஆற்றலை அடைவ 
யம் என்னுங் காட்டில் முன்னா 
ளில் பல முனிவர்கள் தவஞ்செய் 

கூறப்படுகிறது . இக் 
கோயிலில் ஐந்து 

உலோகங் 
திருந்தனர் . மனைவி மக்களோடு களினால் செய்த மூகாம்பிகை 
கூடியிருப்பினும் தவ வாழ்க் யின் 

திருவுருவத்தை 


இவனை 


கண் 


தாகக் 


ஆதி 


. 


சேர்ந்து 


மன்னனிடம் 
மூக்கறுத்தான் போர் 

575 

மூலன் 
சங்கரரே அமைத்து வழி ஐந்திணை எழுபதை இயற்றிய 
பட்டாராம் . கோயிலுக்கு அண் 

வர் . இவரைப் பற்றிய வேறு 
மையில் குடசமலை என்னுஞ் செய்திகள் விளங்கவில்லை . 
சிறிய மலை இருக்கிறது . இதி 

மூலபலம் - இஃது இராவணனுக்கு 
லிருந்து சௌபர்ணிகாஎன்னும் மூலபலம் - இஃது 

உரிமையாக இருந்த பெரிய படை . 
திருத்தநீர் புறப்படுகிறது . 
இந்தத் திருத்த நீரில் 64 திருத்த 

முந்நூறு வெள்ளம் என்னும் 

பெரிய அளவினையுடையது . 
நீர்கள் கலந்திருப்பதாகக் கூறப் 

நூறுகோடிப் படைத் தலைவர் 
படுகிறது . இதனில் நீராடுபவர் 
களுடைய 

களைத் தனக்குத் தலைமையாகக் 
பிணிகள் தீர்ந்து 

கொண்டது இப்படை . இரா 
விடுகின்றனவாம் . 

வணனுடைய முன்னோர்க 
மூக்கறுத்தான் போர் 

மதுரையை ளாகிய மாலி சுமாலி முதலாயி 
ஆண்ட திருமலை நாய்க்கர் 

னோர் காலந் தொடங்கி நீடித்து 
முகமதியர்களோடு 

வந்தது . இப்படையினர் எப் 
கொண்டு விசயநகரத்திற்குத் பொழுதும் 
தீமை செய்தார் என்று மைசூர் 

ஒன்றாகத் திரண்டிருப்பவரல் 
அரசரான நரசராசர் திருமலை 

லர் , தத்தமக்குரிய இடங்களில் 
நாய்க்கர் மீது போர் தொடுத் இயற்கையான வாழ்வை நடத்தி 
தார் . அப்போரில் பிடிபட்ட 

இருப்பவர் . அரசனுடைய 
எல்லாருடைய 

மூக்கையும் 

அறிக்கை கிடைத்ததும் விரைவில் 
அறுத்து விடும்படி கட்டளை 

ஒன்றாகத் திரள்வர் . பழந்தமிழ் 
யிட்டார் . இப்போர் " மூக்கறுத் 

நாட்டு மன்னர்களும் இத்த 
தான் போர் என்று பெயர் 

கைய மூலபலப் படையை வைத் 
பெற்றது . 

திருந்தனர் . 
மூதேவி தேவர்களும் அசுரர் 

மூலன் ( 1 ) - இவனோர் அந்தணன் . 
களும் பாற்கடல் கடையும் 

அகவை முதிர்ந்த 
பாற்கடலில் திரு இளமையடைய 

வேண்டு 
மகளுக்கு முன் தோன்றியவள் . 

மென்னும் 

அவா இவனுக் 
ஆகவே இவளுக்கு மூதேவி 

குண்டாயிற்று . தன்னுடைய 
என்று பெயர் உண்டாகியது . 

மாணவன் 
இவள் தேவர்களைப் பார்த்து , 

னழைத்துக் கொண்டு கஞ்ச 
நான் உங்களுக்கு எவ்வாறு 

மலைக்குச் சென்றான் . இளமை 
உதவி செய்ய வேண்டும் ? " 

தரும் மூலிகையை இருவரும் 
என்று உசாவினாள் . அதற்குத் 

தேடினார்கள் . ஒரு நாள் மூலன் 
தேவர்கள் ; “ எவ்வீட்டில் 

மூலிகை 

தேடப் போய் 
சண்டையும் அழுகையும் 

விட்டான் . மாணவன் சமையல் 
இருக்கின்றனவோ எங்கே 

கொண்டிருந்தான் . 
பொய்யும் கடுஞ் சொல்லும் 

வெந்து கொண்டிருந்த உண 
மலிந்திருக்குமோ இத்தகைய வைப் பக்கத்தில் கிடந்த ஒரு 
இடங்களில் நீ சென்று வாழ்ந் 

கோலை யெடுத்துக் கிளறினான் . 
திருக்க வேண்டும் என்று 

உணவு கறுத்து 
வேண்டிக் கொண்டனர் . மூதே 

இதனைக்கண்ட மாணவன் 
வியும் தேவர்களின் வேண்டு 

ஆசிரியன் 

வந்தாற் சினங் 
கோளுக்கிணங்கி அவ்வாறே 

கொள்வானே என்று 

அஞ்சி 
சென்று வாசஞ் செய்யலானாள் . 

அவ்வுணவைத் தான் 
மூவாதியார் - பதினெண் கீழ்க் உண்டுவிட்டு வேறு உணவைச் 
கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சமைத்து வைத்தான் . 


பிறகு 


போது 


ஒருவனை 


செய்து 


விட்டது . 


. 


னான் . 


அவ் 


மூலன் 


* 576 


மெய்கண்டார் 


அவன் 


வந்து 


உண் 


வுணவை உண்டவுடன் மாண தாயினும் வள்ளல் தன்மை 
வனுக்கு இளமையுண்டாகி 

சிறிதும் 

இல்லாதபடியினால் 
விட்டது . அகவை நாற்பதுக்கு இரந்தோர்க்கும் புலவர்கட்கும் 
மேல் ஆகியிருந்த 

யாதும் உதவி செய்யாமல் 
இளைஞனாகி அடையாளந் தெரி புலவர்களுடைய வசைக்கு 
யாமல் மாறிப் போனான் . ஆளானான் . பலரும் இவனுடைய 
ஆசிரியன் வந்து , “ எவ்வாறு தன்மையை இகழ்ந்து பாடவே 
இளமை பெற்றாய் ? என்று 

இவன் மிகுவிரைவில் தன் 
கேட்டால் யாது மறுமொழி னுடைய செல்வத்தை யிழந்து 
கூறுவது என்று அஞ்சினான் . வறியவனானான் . 
ஓரிடத்தில் மறைந்திருந்தான் . 
ஆசிரியன் 

பார்த்து 

மூன்று திருமேனிகள் இராமா 
மாணவனைக் காணாமல் கூப்பிட் நுசர் 

உயிர் வாழ்ந்திருந்த 
டான் . மாணவன் மறைவிடத்தி 

காலத்திலேயே அவருடைய 
லிருந்து வெளியே வந்தான் . 

வடிவத்தை அழகிய 

சிற்ப 
ஆசிரியன் தன்னை யடையாளங் 

வடிவங்களாகச் 

செய்வித்து 
கண்டு கொள்ள 

அவ்வடிவங்களை அவரை 

முடியாமல் 
திகைப்பதைக் கண்டு நிகழ்ந்த 

ஆலிங்கனம் பண்ணச் செய்து 
தைக் கூறினான் , 

கோவிலில் அமைத்திருக்கிறார் 
உடனே 

கள் . 

அவ்வாறு 
ஆசிரியன் மாணவன் 

அமைக்கப் 
உண்ட 
உணவைக் கக்கச் சொல்லி 

பட்டவைகளில் மூன்று புகழ் 
அதனைத் தானெடுத்து 

பெற்றவை . இவ்வாறு சீரங்கத் 
டான் . இதனால் ஆசிரியனுக்கும் 

தில் அமைக்கப்பட்டது தானான 
இளமையுண்டாகி விட்டது . 

திருமேனி என்றும் மேல் 
கோட்டையில் 

அமைக்கப் 
மூலன் ( 2 ) - இவன் ஓர் இடையன் . பட்டது தான் உகந்த திரு 
திருவாவடு துறையினை யொட் மேனி என்றும் திருப்பெரும் 
டிய சாத்தனூர் 

என்னும் 

பூதூரில் அமைக்கப்பட்டது தமர் 
ஆநிரை மேய்த்துக் உகந்த திருமேனி என்றுஞ் 
கொண்டிருந்தவன் . மாடு சொல்லப் பெறுகின்றன . 
மேய்க்கச் சென்ற விடத்தில் 
ஊழ்வினையினால் இவன் இறந் 

மெய்கண்டார் தென்னார்க்காடு 
தான் . திருக்கைலையிலிருந்து 

மாவட்டத்தில் திருப்பெண்ணா 
பொதியமலைக்குச் சென்ற 

கடம் என்னும் ஊரில் வாழ்ந்த 

வேளாண் 
சுந்தரநாதர் மூலன் மேய்த்த 

மரபைச் சேர்ந்த 
ஆக்களின் வருத்தத்தைப் அச்சுதகளப்பாளர் . 

தமக்கு 
போக்க அவனுடலிற் புகுந்து 

மகப்பேறு இல்லாத குறை 
திருமூலராக எழுந்தார் . சுந்தர 

யைத் தம் 
நாதர் பரகாயப் பிரவேசஞ் 

பண்டிதர் என்பவ 
செய்தல் முதலிய செயற்கருஞ் 

ரிடம் விண்ணப்பஞ் 

செய்து 
செயல்களினும் வல்லவராக 

கொண்டார் . அவர் தேவாரத் 
இருந்தபடியால் அச்சித்தருக்கு 

தில் கயிறு சார்த்திப் பார்த்த 
இச்செயல் எளிய 

செயலா 

பொழுது திருவெண்காடு என் 
யிற்று . 

னும் சுவேதவனத்திலுள்ள 

முக்குளத்தில் 
மூவன் - முற்காலத்தில் கொங்கு பிள்ளை வரம் பெறுவர் என்னும் 
வளநாட்டில் இருந்த 

பொருள்படும் சம்பந்தர் தேவா 
குறுநில மன்னன் . இவனிடம் ரப் பாடல் கிடைத்தது . அதன் 
பெருஞ் செல்வம் இருந்த மேல் அச்சுதகளப்பாளர் தம் 


ஊரில் 


குலகுருவாகிய 


சகலாகம் 


முழுகுவோர் 


மெய்கண்டார் 


ாே 


மேட்டூர் அணை 


மானை 


நூலாகக் 


மனைவியாருடன் அங்குச்சென்று கல்வெட்டுகள் கூறுகின்றன . 
மூழ்கிச் சுவேதவனப் பெரு சிவஞானபோதம் சைவசித் 
வழிபட்டு வந்தார் . 

தாந்த நூல்களில் முதன்மை 
அதன் பயனாகப் பிறந்த ஆண் வாய்ந்த 

கருதப் 
மகவுக்கு அவ்விறைவன் பெய படுகிறது . 
ரையே இட்டார் . பிறகு குழந் மேகவர்ணன் - இவன் சமுத்திர 
தையின் தாய்மாமன் அதைத் 

குப்தனுடன் நட்புறவை மேற் 
தம்முடன் தமது 

திருவெண் 

கொண்டவன் . புத்தரின் நினை 
ணெய் நல்லூருக்குக் கொண்டு 

வுக் குறியான பல் கலிங்க 
போய் வளர்த்து 

வந்தார் , 

நாட்டிலிருந்து இவனால் பெறப் 
மெய்யுணர்வு பெறுதற் கேற்ற 

பட்டது . 
தகுதி வாய்ந்திருந்த அக்குழந் 

மேட்டுக்குப்பம் 
தையைக் கண்ட பரஞ்சோதி 

வடலூரையடுத் 
முனிவர் என்பவர் அதற்குச் 

துள்ள ஒரு சிற்றூர். இதனைச் 
சைவசித்தாந்த உண்மைகளை 

சித்திவளாகம் என்றுங் கூறு 
உரைத்து மெய்கண்டான் 

வர் . இங்குள்ள ஒரு 

குடிசை 
என்னும் சிறப்புப் பெயர் தந்து 

யில் இராமலிங்க 

அடிகளார் 

1874 ஆம் ஆண்டு சனவரித் 
நீங்கினார் . அதன் பிறகு மெய் 
கண்டார் மெய்யறிவு கைவரப் 

திங்கள் 30 ஆம் நாள் ( தைப்பூச 
பெற்றுச் சிவஞான போதம் 

நாள் ) திருக்காப்பிட்டுத் 
என்னும் நூலை இயற்றினார் . 

திருவுருவை மறைத்தார் . 

மேட்டுப்பாளையம் - தமிழ் நாட்டில் 
தம்மிடம் கல்வி கற்பதற்கு 

கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 
மெய்கண்டார் வராததைக் 

கோயம்புத்தூருக்கு 

வடக்கே 
கண்ட 

பண்டிதர் 

பத்தொன்பது மைல் தொலை 
மெய்கண்டாரிடஞ் 

வில் இருக்கும் பட்டணம் . 
பொழுது மெய்கண்டார் ஆண் 

நீலகிரிமலையின் அடிவாரத்தில் 
வத்தைப் பற்றி அறிவுரை 

இருக்கிறது . கோயம்புத்தூருக் 
நிகழ்த்திக் கொண்டிருந்தார் , 

உதகமண்டலத்திற்கும் 
பண்டிதர் மெய் 

இடையிலிருக்கும் ஒரு புகை 
கண்டாரைப் பார்த்து , " ஆண 

வண்டி நிலையம் . பட்டணத்தின் 
வத்தின் உருவம் யாது ? என்று 

ஓரமாகப் பவானி ஆறு ஓடு 
செருக்கோடு கேட்டார் . மெய் கிறது . தொழில்வளஞ் சிறந்த 

ஊர் . 
கண்டார் சகலாகம 
ரையே சுட்டிக் காட்டினார் . மேட்டூர் அணை - சேலத்திற்கு 
உடனே பண்டிதர் மெய்யறிவு வடக்கே முப்பத்தைந்து கல் 
பெற்று மெய்கண்டாருடைய 

தொலைவில் 

உள்ள மேட்டூர் 
மாணவராயினார் . மெய்கண் என்னுமிடத்தில் காவிரியின் 
டார் அவருக்கு 

கட்டப்பட்டுள்ள 
என்று 

பெயர் கொடுத்தார் . அணைக்கு மேட்டூர் அணை என்று 
தம்முடைய சிவஞான போதம் பெயர் . இதனுடைய நீளம் 
என்னும் நூலுக்கு விரிவுரை ஐயாயிரத்து முந் நூறடி . 

உயரம் 
எழுதுமாறு கட்டளையிட்டார் . 

நடைவழிக்கு மேல் 
மெய்கண்டாருடைய மாணவர் நூற்று எழுபத்தாறடி . இஃது 
கள் அருணந்தி உட்பட நாற்பத் உலகத்திலேயுள்ள மிகப்பெரிய 
தொன்பதின்மராவர் . மெய் 

அணைகளில் 

மூன்றாவதாகும் . 
கண்டாருடைய காலம் பதின் இதன் மதகிலுள்ள அடைப்புக் 
மூன்றாம் நூற்றாண்டு என்று கதவுகளைத் திறக்கவும் மூடவும் 
..பெ.அ . - 37 


சகலாகம 


சென்ற 


கும் 


சகலாகம் 


பண்டித 


அருணந்தி 


குறுக்கே 


மேதாவி முனிவர் 


578 


மேருமந்தர புராணம் 


பாய்கிறது . 


மின்சார 

ஆற்றலைப் பயன் கின்றன . சூரிய சந்திரர்கள் 
படுத்துகிறார்கள் . இந்த அணை இம்மலையைச் சுற்றி வருவதா 
1928 ஆம் ஆண்டில் தொடங்கி லேயே இராப்பகல்கள் உண் 
1934 ஆம் ஆண்டில் முடிவு டாகின் றன என்றும் கூறப் 
பெற்றது . இதனைக் 

கட்டி பெறுகிறது . 
முடிப்பதற்கு ஐந்து கோடி 

கோடி மேலைச்சிதம்பரம் 
செலவாகியது . 

மேலைச்சிதம்பரம் - இந்நாளில் 
ரூபாய் 

இவ் 

பேரூர் திருப்பேரூர் எனவழங் 
வணையினால் காவிரியின் நீர் ஒரு 

கப்படும் ஊராகும் . முன்னாளில் 
பெரிய ஏரியில் தேக்கப்பட் 

பெரிய ஊராக விளங்கியபடி 
டிருக்கிறது . இவ்வேரியின் 

யால் பேரூர் என்று பேர்பெற் 
பரப்பு அறுபது சதுர மைல் . 

றது என்பர் . 

சுந்தரமூர்த்தி 
இதில் 93,500 மில்லியன் கன 

கட்குத் தில்லைக் கூத்தப்பிரான் 
அடி தண்ணீர் தேங்கி நிற்கும் . 

தம்முடைய திருக் கூத்தை 
இதிலுள்ள நீர் திருச்சி மாவட் 

ஈண்டுக் காட்டிய படியால் இவ் 
டம் தஞ்சை மாவட்டம் முதலிய 
விடங்கட்குப் 

வாறு பெயர் பெற்றதென்பர் . 

மேலும் இவ்வூருக்கு ஆதிபுரி , 
இவ்வணையினால் மூன்று லட்சம் 

பிறவாநெறி முதலிய வேறு 
ஏக்கர் அதிகப்படியான நிலங் 
கள் விளைச்சலுக் குரியவாயின . 

பெயர்களும் உள வென்பர் . 

மேலைச்சேரி - தென்னார்க்காடு 
மேதாவி முனிவர் - திருநறையூர்த் 

மாவட்டத்தில் செஞ்சிக் 
தலத்தில் இருந்து தவஞ்செய்த கோட்டையை அடுத்து வடக் 
வர் . திருமகளை அருமை கில் உள்ள சிங்கவரத்தின் பகுதி 
மகளாகப் பெற்று வஞ் சுள 

யாக விளங்கியது இவ்வூர் . இம் 
வல்லி என்று பெயரிட்டு 

பெயர் சிம்மவிட்டுணு என்ற 
வளர்த்துத் திருமாலுக்குத் திரு நரசிம்ம பல்லவனின் பெயரை 
மணஞ் செய்து கொடுத்தவர் . யொட்டியே எழுந்தது.இதற்கு 
திருநறையூர் என்பது இந்நாளில் 

அறிகுறியாக இவ்வூர்மலையுச்சி 
நாச்சியார் கோவில் என்று யில் 

ஒரு பல்லவர் குடை 
வழங்குகின்றது . 

கோயில் 

பள்ளி 
மேருமலை - இது தங்கத்தினால் 

கொண்ட பெருமாளின் உருவம் 
ஆனது ஆகவே பொன்மலை என 

உண்ணாழி கையில் கல்லில் 
வும் பெயர்பெறும்.இஃது இரத் 

செதுக்கப் பட்டுள்ளது . இக் 
தின முடிகளைக் கொண்டது . 

குகைக் கோயிலைச் சுற்றியும் 
இது தட்டுப்போல் தட்டையும் 

பிற்காலக் கட்டிடங்கள் எழுந் 
வட்டமுமான நிலத்தின் மேற் துள்ளன . கருவறையில் உள்ள 
பரப்பின் நடுவில் இருக்கிறது . 

கல்லிற் செதுக்கிய மூலவரும் , 
இதைச் சுற்றிச் சம்புத்துவீப 

இதையடுத்துத் தாயார் சந்நிதி 
மும் , அதைச் சுற்றி உப்புக் 

யின் பின்னர் உள்ள பாறையிற் 
கடலும் , அதைச் சுற்றி பிலட் 

செதுக்கப்பட்ட 
சத்து வீபமும் அதைச் சுற்றிக் 

துர்க்கை சிற்பமும் மாமல்லன் 
கருப்பஞ் சாற்றுக்கடலும் 

காலத்திற்குப் பிறகு பரமேசுர 
அதைச் சுற்றிக் குசம் முதலிய 

வர்மன் காலத்தியவை 
மற்றைத் துவீபங்களும் கட் 

விளங்கும் . இதை அரங்கநாதர் 
கடலும் பிறகடல்களும் மாறி 

கோயில் என்று இக்காலத்தில் 
மாறி அமைந்திருக்கின்றன . 

வழங்குகின்றனர் . 
= மேருமலையைக் குறித்துப் மேருமந்தரபுராணம் 
பராண 
பாணங்கள் பலவாறு 

யுள்ள ஒருசைன நூல் . வாமனா 


உள்ளது . 


அழகிய 





என 


தமிழிலே 


கூறு 


மைசூர் 


579 


மொக்கணீசுரர் 


சிவிகா 


கின்றன . 


சாரியர் என்பவர் இந் நூலை உள்ளன . மைசூரையடுத்துள்ள 
இயற்றினார் . வைசயந்தன் கண்ணம்பாடி அணையும் அதை 
முத்திச்சருக்கம் முதல் 

யடுத்துள்ள பிருந்தாவனம் 
சருக்கம் இறுதியாகப் பூங்காவும்குறிப்பிடத்தக்கவை . 
பன்னிரண்டு சருக்கங்களையும் மேலும் இந்நாட்டில் சீரங்கபட் 
கசசு செய்யுட்களையும் உடை டினம் , சாமுண்டிமலை , நந்தி 
யது . 

தீர்த்தங்கரரிற் பதின் துர்க்கம் , சோமநாதபுரம் , 
மூன்றாமவரான விமல தீர்த்தங் பேலூர் முதலியனவும் இருக் 
கரருடைய கணதரர்களாகிய 
மேருமந்தரர் என்னும் இருவ மொகஞ்சதாரோ - இந்த இடம் 
ருடைய வரலாற்றை விரித்துக் 

பாகிஸ்தானில் லார்க்கானா 
கூறுதல் பற்றி மேருமந்தரர் 

மாவட்டத்தில் லாகூர் கராச்சிப் 
புராணம் என்னும் பெயரைப் 

புகைவண்டிப்பாதையில் உள்ள 
பெற்றது . 

டோக்கிரி இரயில் நிலையத்தில் 

இருந்து ஏறக்குறையஏழுமைல் 
மைசூர் - தென்னிந்தியாவில் தட் 

தா லைவில் உள்ளது . 

இந்த 
சண பீடபூமியில் மேற்குக்கரை மொகஞ்சதாரோவை யொட்டி 
யோரத்தில் இருக்கும் நாடு.இந் 

ஹரப்பா என்னும் நகரமும் 
நாடு முன்னாளில் எருமை நாடு உண்டு . இந்த இரண்டு நகரங் 
என்று வழங்கப்பெற்றுவந்தது . களும் மிகப்பரந்த ஒரு பெரிய 
அப்பெயர் பின்னாளில் மகிஷா சாம்ராச்சியத்தின் தலைநகரங்க 
சூர்எனவடமொழிப் பெயராக ளாக இருந்திருக்கலாம் என்று 
மாறியது . மகிஷம் என்னுஞ் ஆராய்ச்சியாளர்கள் எண்ண 
சொல்லுக்கு எருமை என்பது கின்றனர் . இந்த இரண் 
பொருள் . நாளடைவில் மகி 

நகரங்களிலும் பழங்காலச் 
ஷாசூர் மைசூர் என்று மாறி சின்னங்கள் பல கண்டெடுக் 
விட்டது . மைசூர் நாட்டுக்கு கப் பட்டிருக்கின்றன . 
மேற்கில் அரபிக்கடலும் வட 

மொகலாயர் - இவர்கள் இந்தியா 
மேற்கில் மகராட்டிரமும் கிழக் 

வில் பேரரசை நிறுவி 16 ஆம் 
கில் ஆந்திர நாடும் தென்கிழக் 
கில் தமிழ்நாடும் , தென்மேற் 

நூற்றாண்டு முதல் 18 ஆம் நூற் 

அரசாண்ட 
கில் கேரளமும் நாட்டு எல்லை 

றாண்டு வரையில் 

இஸ்லாமியராவர் . இவர்கள் 
இருக்கின்றன . மேற் 
கில் மேற்குத் தொடர்ச்சி 

புகழ் பெற்ற மங்கோலியத் 

தலைவரான செங்கிஸ்கானின் 

கிழக்குப் 
மலை இருக்கிறது . 

இரண்டாம் புதல்வரான சக் 
பகுதியில் பரந்த பள்ளத்தாக்கு 
களும் சமவெளிகளும் இருக் 

தாயி என்பவரின் பெயரால் 
கின்றன . தெற்கெல்லையோரத் 

வழங்கப்பட்ட துருக்கியப் பிரி 

வினரைச் சேர்ந்தவர்கள் . 
தில் நீலகிரி மலையின் சிறுபகுதி 
கள் உள்ளன . மலைகளின் சரிவு 

மொக்கணீசுரர் கொங்கு வள 
களில் அடர்ந்த காடுகள் இருக் நாட்டில் மொக்கணீசுரம் 
கின்றன . காடுகளில் யானைகள் என்னு மிடத்தில் முன்னாளில் 
முதலிய விலங்குகள் உள்ளன . மொக்கணியினால் தோன்றிய 
வடபகுதியில் கிருட்டிணாஆறும் றைவனுடைய பயர் . 
துங்கபத்திரையாறும் உள்ளன . 

மொக்கணியினால் தோன்றிய 
தென்பகுதியில் காவிரியாறும் 

விவரமாவது ; கொங்கு வள 
கி ழ க்கில் வட 

நாட்டில் அந்நாளில் வாழ்ந் 
பெண்ணையாறும் பாலாறும் திருந்த உறவின் முறையினர் 


களாக 


உள்ளது . 


- 


மொக்கணீசுரர் 


580 


மோசிகீரனார் 


போது 


. 


ה 


உவகை 


இருவர் ஒரு காலத்தில் வழிப் 

தொழுது வழிபட்ட சிவலிங்கம் 
பயணஞ் சென்றனர் . ஒருவர் 

மிகவும் உயர்ந்தது என்றார் . 
இறைவனிடத்தில் அன்பு 

மற்றவர் என்ன காரணம் என்று 
கொண்டவர் . மற்றவர் பொது 

உசாவ இவர் தாம் 

செய்த 
வானவர் . இவர்கள் இருவரும் 

விளையாட்டு வேலையைக் கூறி 
வழிப் பயணத்தின் 

னார் . பிறகு அவரை அழைத் 
உண்ணும் பொருட்டு அந்நாள் துக் கொண்டு போய்ப் பக்கத் 
வழக்கப்படி கட்டமுது 

தில் நிறுத்திக் கொண்டு கொள் 
கொண்டு சென்றனர் . குடக் 

ளுப் பையைத் தூக்கினார் . அது 
கோட்டூர் என்னும் இடத்தை 

கொள்ளுப் பையாக 

இல்லை . 
அடைந்தபோது இருவருக்கும் மெய்யன்பர் வழிபட்டுப் போற் 
பசி யுண்டாகியது . நீராடி றியவாறு அஃது உண்மையான 
உண்ண விரும்பினர் . இறைவழி 

சிவலிங்கமாகவே விளங்கியது . 
பாடு செய்தே உண்ணும் வழக் 

அன்பர் அளவிலா 
கத்தை உடையவர் இறைவழி 

கொண்டு இன்பக்கூத்தாடினார் . 
பாட்டிற் கென் செய்வதென்று மற்றவரோ அச்சமும் அன்புங் 
உள்ளங் கவன்றார் . மற்றவர் 

கொண்டு தாமும் 

விழுந்து 
சூழ்ச்சியை உள்ளத்தே 

போற்றி வழிபட்டார் . பிறகு 
எண்ணியவராய் ஈண்டொரு 

அந்த இடத்தில் 

ஊரார்கள் 
சிவலிங்கம் உளது . அதனை நுமக் 

அனைவரும் ஒன்று கூடித் திருக் 
குக் காட்டுவேன் . நீவிர் 

கோயில் ஒன்றை அமைத்தனர் . 
நீராடிக் கடன்களை முடித்து 

அந்த இடம் மொக்கணீசுவரம் 
வருக என்றார் . அவர் நீராடி என்று வழங்கப் பட்டதோடு 
நாட்கடன்களைச் செய்து கொண் இறைவன் பெயர் மொக்கணீசு 
டிருக்கும் போது மற்றவர் தம் 

என்றும் வழங்கியது . 
முடைய குதிரையின் கொள்ளுப் 

வெகுகாலம் வரையில் சிறப் 
பையை எடுத்து அதனில் மணலை 

போடு விளங்கிக் கொண்டிருந்த 
நிறைத்து ஓரிடத்தில் நிலத்திற் 

அச் சிவப்பதி பின்னாளில் அழி 
பதித்து அதனைச் சிவலிங்கம் வடைந்தது . இந்நாளில் கோட் 
போற் செய்து பக்கத்திலிருந்த டூர்ப் பள்ளம் என்று ஒரு பெயர் 
காட்டுப் பூக்களைப் பறித்து 

மட்டும் உள்ளது . இக் கோயி 
மாலையாகத் தொடுத்துச் சிவ லில் இருந்தமூர்த்திகள் வேறொரு 
லிங்கத்திற்குச் சார்த்தித் திரு 

கோயிலிற் கொண்டு போய்ச் 
நீற்றைக் குழைத்துப் பட்டை 

சேர்க்கப்பட்டனவாம் . " மொக் 
யாகப் பூசிச் சிவலிங்கம் கணி 

யருளிய முழுத்தழன் 
போலவே செய்து முடித்தார் . 

மேனி, சொக்கதாக் காட்டிய 
சிவ வழிபாடு செய்யும் அன் 

தொன்மையும் என்பது திரு 
அழைத்து வந்து தம் 

வாசகம் . 
முடைய போலி லிங்கத்தை மோகூர் - இவ்வூர் குமரி முனைக்கு 
அவருக்குக் காட்டினார் . அவரும் 
மனங் குழைந்து தேவாரத் திரு 

அண்மையில் இருந்தது . இவ் 
வாசகப் பாக்களை 

வூரில் அரசாட்சி செய்திருந்த 
போற்றி வழிபாட்டை முடித் 

வன் பழையன் மாறன் . 
தார் . பிறகு இருவரும் உண் மோசிகீரனார் 

இவர் 

பாண்டி 
ணத் தொடங்கினார்கள் . நாட்டில் இருந்தவர் . பல கலை 
போலிச் சிவலிங்கத்தை யுண் 

களையும் நன்கு கற்றுணர்ந்த 
டாக்கிய அன்பர் மற்றவரைப் 

வர் . இவர் ஒரு சமயம் கொண் 
பார்த்து நகைத்தார் . நீவிர் கானங் கிழான் என்னுங் குறு 


வரர் 


பரை 


யோதிப் 


மோதிலால் நேரு 


581 


மெள்ளகுரு 


நில மன்னனை நாடிச் சென்றார் . குறைவு ஏற்பட்டதால் 
அவன் கல்வி யருமை அறிந்தவ சாங்கம் இவரை விடுதலை செய் 
னாக இருந்துஞ் செல்வச் செருக் தும் , பல மருத்துவங்களும்பயன் 
குடையவனாக 

விளங்கினான் . படாமல் போகவே ,6-2-1921 
புலவர் தன்மீது பாடிய பாடல் இல் காலமானார் . 
களை மகிழ்ந்து கேட்டானாயினும் மோரூர் - சேலம் மாவட்டத்தில் 
எத்தகைய உதவியுஞ் செய்ய 
வில்லை . புலவர் 

திருச்செங்கோட்டிற்கு எட்டுக் 
புலவர் அவன் 
அவன் மீ 

கல் தொலைவில் உள்ள ஓர் ஊர் . 
பாடிய பாடல் புறநானூற்றிற் 
சேர்க்கப் பட்டிருக்கிறது . 

காங்கேயர் குடும்பம் என்னும் 

வழிவழிக் குடும்பம் இவ்வூரி 
மோதிலால் நேரு 

இவர் நம் 

லுண்டு . 
மதிப்பிற் குரியவராகத் திகழ்ந்த மோஸிகைமாரையர் - இவர் விறகு 

ந்தியாவின் முதல் பிரதமர் 
பண்டிதநேரு அவர்களின் தந்தை 

விற்று அதனால் கிடைக்கும் 
யார்.ஆக்ராவில் 1861 இல் பிறந் 

பொருளைக் கொண்டு சிவனடி 
தார் . பத்து அகவை வரைபார 

யார்கட்கு உணவிடுந் திருத் 
சீக மொழியும் அரபு மொழியும் 

தொண்டு செய்து கொண்டிருந் 
பயின்று கான்பூரிலும் அலகா 

தார் . இவருடைய 

நிலையை 
பாத்திலும் ஆங்கிலம் பயின்று , 

அறிந்த வசவ தேவர் இவருக் 
உயர்நீதிமன்ற வக்கீல் தேர்வில் 

குத் தெரியாமல் பொன்னைப் 
முதலாவதாகத் தேறித் தங்கப் பெட்டியில் மறைத்து மாரையர் 
பதக்கம் பெற்றுக் கான்பூர்மா 

வீட்டில் வைத்து விட்டு வந்தார் . 
வட்டத்தில் வழக்கறிஞராகத் 

நடந்ததை மாரையர் அறிந்து 
திகழ்ந்து , 1909 ஆம் ஆண்டு 

காண்டார் . தாம் காட்டி 
அகில இந்தியக்காங்கிரஸ்கமிட்டி 

லிருந்து கொண்டுவந்த விறகின் 
உறுப்பினராகி 1919 டிசம்பரில் 

மீது நீரைத் தெளித்தார் . அவ் 
அமிருதசரஸ் காங்கிரஸ் பேர 

விறகு முழுவதும் 

பொன்னா 

யின . 
வைத்தலைமை வகித்து , 1921 இல் 

அவைகளைச் 

யார்கட்கு 
சிறைத் தண்டனையேற்று , 1923 

வழங்கினார் . 

பொன் 
இல் சட்டசபைஉறுப்பினராகி , 

பெற்ற அடியவர்கள் 

வசவரிடம் ச் செய்தியைக் 
சுயராஜ்யக் கட்சியை நிறுவி , 
1927 இல் மகன் நேருவுடனும் , 

கூறினர் . வசவர் இவருடைய 
மகள்விஜயலட்சுமியுடனும் , மரு 

பெருமையை உணர்ந்தார் . 
மகள் கமலாவுடனும் சோவியத் 

இவரிடம் வந்து தாம் செய்த 
ஆண்டுவிழாவுக்கு மாஸ்கோ 

குற்றத்தைப் பொறுத்துக் 
வுக்குச் சென்று , 1928 இல் 

கொள்ளுமாறு 

வேண்டிக் 

கொண்டார் . 
கல்கத்தாக் காங்கிரஸின் 
தலைமை யேற்று , 1930 இல் மௌனகுரு 

இவர் 

திருமூல 
அலகாபாத்திலுள்ள 

ருடைய மரபில் 

வந்தவர். 
பவனம் " என்ற தமது பெரிய மௌனமாக 

இருந்தபடியால் 
மாளிகைக்குச் " சுயராச்சிய மௌன குரு என்று காரணப் 
பவனம் " என்ற பெயர் சூட்டி பெயர் உண்டாகியது . 
நாட்டிற்கு அளித்து , 1930 இல் ருடைய இயற்பெயர் இன்ன 
காந்தியடிகளின் உப்புச் சத்தி தென்று தெரியவில்லை . திரிசிர 
யாக்கிரகம் காரணமாக ஜவஹர் புரத்தில் இருந்த இவரை அங் 
சிறை சென்றதனால் , காங்கிரஸ் கிருந்த தாயுமானவர் போற்றி 
பேரவையின் தலைவராகிச் சிறை வழிபட்டார் . தமக்கு அருளுரை 
புகுந்தார் . பின்பு உடல் நலக் வழங்க வேண்டு மென்று அடிக் 


சிவனடி 


" ஆனந்த 


மௌன சுவாமிகள் 


583 


மௌனசுவாமிகள் 


கடி வேண்டிக் கொண்டார் . 
மௌனகுருவோ சும்மா இரு " 
என்றார் . இதையே அருளுரை 
யாகக் கொண்ட தாயுமானவர் 
தாமுஞ் சிலகாலம் மௌனமாக 
விருந்து மெய்யறிவு கைவரப் 
பெற்றார் . 
மௌன சுவாமிகள் - பல மெய்ஞ் 
ஞானச் செல்வர்கள் தோன்றிய 
இடம் காலம் முதலியன அறி 
யப் படாமற் போனது போல் 

பெரியாரைப் பற்றிய 
செய்திகளும் அறியப் படாமற் 
போயின . இவர் தென்னாட்டி 
லிருந்து வந்தவரா வடநாட்டில் 
இருந்து வந்தவரா எந்நாட்டில் 
இருந்து வந்தவர் என்று எவரா 
லும் உணர்ந்து கொள்ள முடிய 
வில்லை . திருபுவனம் என்னும் 
ஊரில் முதன் முதலாகக் காணப் 
பட்டார் . 

மெய்ஞ்ஞானச் செல்வராகிய 
இவருடைய தன்மையை முத 
லில் மக்கள் உணர்ந்து கொள்ள 
வில்லை . இவரை மட்டுமன்று . 
எந்த மெய்ஞ்ஞானச் செல்வரை 
யுமே மக்கள் முதலில் உணர்ந்து 
கொள்வதில்லை ; முதலில் பைத்தி 
யக் காரர்களாகவே 

எண்ணு 
கின்றனர் . காலப் போக்கில் 
தான் அவர்களுடைய பெரு 
மையை உணர்ந்து பாராட்டத் 
தொடங்கு 

இப் 
பெரியார் ஊண் உறக்கம் முத 
லியவைகளைத் துறந்தவராகவும் 
ஆடையற்றவராகவும் விளங்கி 

குளிர் வெப்பம் முதலி 
யவைகளை இவருடைய உடல் 

கொள்ளும்படியான 
ஆற்றலைப் 

பெற்றிருந்தது . 
இவர் பலநாள் மண்ணை 
வாகக் கொண்டிருந்தார் . 
பார்த்தவர்கள் இவர் எவ்வாறு 
உயிர் வாழ்கிறார் என்று மிகுந்த 
வியப்படைந்தார்கள் . 

சிலர் 
இவருக்கு 

உ ண வினைக் 
கொடுத்து உண்ணச் செய்தார் 


கள் . சில நாள் ஊரில் இராமல் 
காடு கரை முதலிய விடங்களிற் 
சுற்றித் திரிந்தார் . மேற்படி 
அடிகளார் வாய் திறந்து தம் 
முடைய ஊரையோ பெய 
ரையோ கூறியவரல்லர் . இவர் 
வாய் பேசாதிருத்தலைக் கண்ட 
அன்பர்கள் இவருக்கு மௌன 
சுவாமிகள் என்று பெயர் சூட் 
டினர் . கும்பகோணத்து அன் 
பர்கள் சிலர் இவரைக் கும்ப 
கோணத்திற்கு 

அழைத்துக் 
கொண்டு போய்ச் சேர்க்க 
வேண்டுமென்று எண்ணினர் . 
திருபுவனத்து அன்பர்களோ 
தம் மூர்க்கு வந்து தங்கிய பெரி 
யாரை வெளியூருக்கு அனுப்பி 
விட விரும்ப வில்லை . ஆனால் 
அன்றிரவில் திருபுவனத்தார் 
களுடைய கனவிற் 

கனவிற் சிவபெரு 
மான் தோன்றி " இந்த மௌன 
சுவாமிகளை இங்கு வைத்துக் 
கொண்டிருக்க வேண்டாம் . 
கும்பகோணத்துக்கு அனுப்பி 
விடுங்கள் 

று 

கட்டளை 
யிட்டருளினர் . மறுநாள் திருபு 
வனத்தார் கும்பகோணத்தார் 
களிடம் இறைவன் கட்டளை 
யைத் தெரிவித்துச்சுவாமிகளைக் 
கும்பகோணத்திற்கு அழைத் 
கொண்டு 

போகலாம் 
என்று கூறினர் . கும்பகோணத் 
தார்கள் மௌனசுவாமிகளைப் 
பல்லக்கிலே அமரச் செய்து 
ஒலிக் கருவிகள் முழங்கக் கும்ப 
கோணத்திற்கு 

அழைத்துக் 
கொண்டு சென்றனர் . 


என் 


துக் 


கின்றனர் . 


னார் . 


தாங்கிக் 


உண 


கும்பகோணம் பெரிய நகர 
மாகையால் 

அன்பர்கள் 
சுவாமிகளிடம் வந்து 

வணங் 
கிப் போற்றினர் . மெய்ஞ் 
ஞானியின் திருமுன்பு ஆகக் 
கூடாத செயல் யாதுமில்லை. 
நோய் பிடித்தவர்களும் பேய் 
பிடித்தவர்களும் 
வணங்கி நலம் பெற்றனர் . 
பிள்ளைப் 

பேறில்லாதவர்கள் 


அடிகளை 


மௌனசுவாமிகள் 


583 


மௌனசுவாமிகள் 


அடிகளைப் போற்றிய பலனால் 
நல்ல மக்கட் பேற்றை யடைந் 
தார்கள் . சுவாமிகளுடைய 
மிச்சில் உணாவை உண்டவர்கள் 
எண்ணியவைகளை யெல்லாம் 
எண்ணியாங் 

கடைந்தனர் . 
சுவாமிகட்கு முன் சாதி வேறு 
பாடு , சமய வேறுபாடு முதலி 
யன இல்லாமல் எல்லோரும் 
நெருங்கித் தொழுது 

பலன் 
பெற்றார்கள் . 


ஊர் 


நல்லறிவு படைத்தவர் . மெய்ஞ் 
ஞானிகளின் இயல்பைஉணர்ந்து 
காள்ளக் கூடியவர் . அவர் 
அருணாசல சுவாமிகளைக் கண்ட 
தும் இவர் ஒரு மெய்ஞ்ஞானச் 
செல்வர் என்று எளிதாக 
உணர்ந்து கொண்டார் . ஆகவே 
அவர் நடுநடுங்கி 
லரைப் பார்த்து , " இத்துற 
விக்கு ஏன் இவ்வாறு தீமை 
செய்தீர்கள் ? இஃது ஒழுங் 
கான காரியமன்று . 

நீங்கள் 
ஞானிகளையும் அஞ்ஞானிகளை 
யும் உணர்ந்து கொள்ளக்கூடிய 
ஆற்றலமையப் பெற்றவர் 
களல்லர் . இவர் உங்கள் மீதுது 
சினங் கொள்வாராயின் நீங்கள் 
அடியோடு அழிந் தொழியும் 
படியாக 

நேரிடலாம் . நீங்க 
ளிவரிடம் மன்னிப்புக் கேட்டுக் 
கொண்டு விட்டு விடுங்கள் " 
என்று அறிவுரை கூறினார் . 
இதனைக் கேட்டதும் அவர்கள் 
அஞ்சிச் சுவாமிகளைப் பணிந்து 
மன்னிப்புக் கேட்டுக் கொண்டு 
அனுப்பி விட்டனர் . அப்பெரி 

திருவை யாற்றுக்குப் 
போய்க் காவிரியில் முழுகி 
மிதந்து கும்பகோணத்தை 
யடைந்து கரை யேறினார் . 


வந்து 


யார் 


அந்நாளில் அருணாசலசுவாமி 
என்னும் பெயருடைய மெய்ஞ் 
ஞானி ஒருவர் திருவண்ணாமலை 
யில் இருந்தார் . 

ருந்தார் . அவர் மௌன 
சுவாமிகளைப் போலவே ஆடை 
யற்றவராக இருந்தார் . அவர் 
மௌன சுவாமிகளின் பெரு 
மையைக் கேள்விப் பட்டார் . 
தன்னினம் தன்னைச் சேரும் 
என்பது முது மொழியன்றோ? 
அவர் அருணையை விட்டுப் புறப் 
பட்டுக் குடந்தைக்கு 
மௌன சுவாமிகளின் அணுக் 
கத் தொண்டராக இருந்தார் . 
அவர் ஒரு நாள் தெருவிலே 
சென்றார் . அவரைக் கண்ட 
ஊர் 

காவலர்கள் ( போலீஸ் 
காரர்கள் ) இப்பித்தன் இவ் 
வாறு ஆடையற்றவனாகத் தெரு 
வில் வருகின்றனனே ! இவனைக் 
காணும் பெண்கள் 
மடைந்து ஒதுங்குவரே . இவனை 

அடைத்து 
வைக்க வேண்டும் என்று 
எண்ணினர். பிடித்துக் 
கொண்டு போய் அடைத்து 
வைந் திருந்து பிறகு தஞ்சையில் 
உள்ள நடுவர் முன்பு கொண்டு 
போய் நிறுத்தி , “ இப்பித்தன் 
ஆடையில்லாது தெருவில் திரி 
கின் றனன் . இவனைக் காணும் 
பெண்கள் மிகுந்த வெட்கத்தை 
யும் அச்சத்தையும் அடைகின் 
றார்கள் . 

வெளியே 
விட்டு வைத்திருத்தல் கூடாது 
என்று கூறினர் . அந் நடுவர் 


காண 


உள்ளே 

தள்ளி 


மௌன சுவாமிகளின் புகழ் 
ஈழ நாட்டிலும் பரவி இருந் 
தது . யாழ்ப்பாணத்தில் 
இருந்த ஒருவர் குடந்தையை 
அடைந்து மௌன 

சுவாமி 
களைப் பணிந்து பலவகையான 
தொண்டுகளைச் செய்துகொண் 
டிருந்தார் . அவருக்குக் கல்வி 
யறிவு முதலியன சிறந்தோங் 
கியது . அவர் புலமைத் திறம் 
அடைந்து புகழ் பெற்றார் . 


இவனை 


கோட்டாறு என்னும் ஊரில் 
தோன்றிய அண்ணாமலை , சல் 
லாக் குளம் என்னும் 

என்னும் ஊரில் 
தோன்றிய சொக்கையர் முதலி 
யோருஞ் சுவாமிகட்குப் பணி 


மௌனசுவாமிகள் 


534 


மௌனசுவாமிகள் 


கொடி 


வந்து 


பணி 


தும் 


புரிந்து பெரும் பயன் பெற்ற 
னர் . 

வேங்கடாசலப் படையாச்சி 
என்பவர் மருத்துவ நூலிலே 
தேர்ச்சி பெற்றவர் . இவர் 
மளன சுவாமிகளுடைய பெரு 
மையை உணர்ந்து மடத்திற்கு 

அடிகளுக்குப் 
புரிந்து கொண்டிருந்தார் . 
மருந்து செய்தல் முதலியவை 
களையும் மடத்திலேயே செய் 
தார் . ஒருநாள் மருந்து செய் 
யும் பொருட்டு நேர்வாளத்தை 
யெடுத்தவர் ஒரு மாடத்திலே 
எல்லோருங் காணும் படியான 
இடத்திலே வைத்து விட்டுத் 
தம்முடைய வீட்டிற்குப் போய் 
விட்டார் . எதையுந் தாமாகவே 
எடுத்து வாயிற் போட்டுக் 
கொள்ளாத இயல்பினை யுடைய 

சுவாமிகள் எதனை 
எண்ணியோ மாடத்திலிருந்த 
நேர்வாளத்தை எடுத்து உண்டு 
வீட்டார் . நேர்வாளம் என்பது 
ஒரு கொடிய நஞ்சு . மருந்து 
களிற் சிறிது சிறிது சேர்க்கப் 
பயன்படுவது . இதனை யாரே 
னும் அதிகமாக உண்டு விட் 
டால் அவர்கள் பேதியும் வாந் 
தியுங் கண்டு உடனே மாண் 
டொழிவது திண்ணம் . சுவாமி 
கள் நேர்வாளத்தை யெடுத்து 
உண்டு விட்டதைக் 

கண்டு 
டத்திலிருந்தோர் திடுக்கிட்ட 
னர் . 

உடனே வேங்கடாசலப் 
படையாச்சிக்குச் செய்தியைத் 
தெரியப் படுத்தினர் . அவர் 
விரைந்து மடத்திற்கு வந்தார் . 
" அந்தோ இந்தச் சுவாமிகள் 
விரைவாகச் சிவலோகம் போய் 
விடுவாரே . உலகினர் அனைவ 
ரும் என்னை 

வைவார்களே . 
மூடனாகிய நான் நேர்வாளத்தை 
வெளியிலே 

வைத்து விட்டுச் 
சென்றேனே இதற்கு யான் என் 
செய்வேன் ? என்று புலம்பினார் . 

உணர்ந்த எல் 
லோரும் மடத்திற்கு ஓடி வந் 


தார்கள் . மருத்துவரைப் 
பார்த்து , • அடா 
யோனே ) நல்லவனைப் போல் 
வெளிக்குக் காணப் பட்டாயே ! 
நஞ்சைக் கொடுத்துச் சுவாமி 
களைக் கொன்று விட்டாயே , 
என்று கூறிப் பலவாறு வைதார் 
கள் , ஆனால் சுவாமிகளிடத் 
திலே எத்தகைய மாறு பாடுங் 
காணப்படவில்லை . எப்பொழு 
போலவே 

இருந்தார் . 
நஞ்சு சிவபெருமானுக்கு எத்த 
கைய தீங்கையுஞ் செய்யாத 
தைப்போல் நேர்வாளம் சுவாமி 
கட்கு எத்தகைய கொடுமையை 
யுஞ்செய்யவில்லை .இதனைப்பார்த் 
தோர் , நம்முடைய சுவாமிகள் 
சிவபெருமானைப் போல் பெரு 
மையிற் 

சிறந்தவ ராயினரே . 
இவரை 

நேர்வாளங் கொல் 
லுமா ? மெய்ஞ் ஞானிக்கு நஞ் 
சும் அமுதாகும் என்பதை அறி 
யாமற் போனோமே என்று 
கலக்கந் தீர்ந்தார்கள் . 


மௌன 


மட 


சுவாமி 


மெய்ஞ் ஞானச் செல்வராகிய 
சுவாமிகளுடைய பெருமையை 
அறியாத முகமதியர்கள் சிலர் 
இவர் ஆடையணிந்து கொள் 
ளாமல் இருக்கிறாரே . இவர் 
உண்மையான ஞானியாக இருந் 
தால் இவருக்கு வலி முதலிய 
யா துந் தெரியாதிருத்தல் வேண் 
டும் என்று பேசிக் கொண்டு 
சமயம் பார்த்துச் 
களுடைய குறியிலே ஊசியைச் 
செருகி விட்டார்கள் . சுவாமி 
களோ எப்போதும் போல் 
இருந்தாரேயல்லாமல் அலறித் 
துடித்துக் 

கீழே 

விழுந்து 
புலம்பவில்லை . ஞானிகள் இன்ப 
துன்பங்களை ஒரே நோக்காக 
நோக்குபவர்கள் . அவ்வாறாக 
இதனை எவ்வாறு பொருட் 
படுத்துவர் ? ஆனால் மெய்ஞ் 
ஞானியிடம் இந்த ஆராய்ச்சி 
யைச் செய்தவர்கள் மிகு விரை 
வில் மாண்டொழிந்தார்கள் , 


செய்தியை 


மௌனசுவாமிகள் 


585 


யசோதரன் 


சனிக் 


கிழமை 


வேறுசிலர் சுவாமிகள் பெண் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22 
ணாசையை அடியோடு ஒழித்து தேதிக்குச் சரியான விகாரி 
விட்டாரா என்று அறிந்து 

யாண்டு சித்திரைத் திங்கள் 
கொள்ள விரும்பினார்கள் . சில பதினொன்றாம் நாள் 
தாசிகளை யழைத்து , " நீங்கள் 

உத்திர 

நட்சத்திரத் 
மௌன சுவாமிகளிடம் போய்ச் திலே வீடு பேற்றை யடைந் 
சுவாமிகளை மயக்குங்கள் அவர் தார் . 
உண்மையான பெரியவரா என் 

யசோதரகாவியம் - சங்ககாலத்துச் 
பதைத் தெரிந்து கொண்டு 

சிறு நூல்களில் ஒன்று . இஃது 
வாருங்கள் என்று சொல்லி 

ஐந்து சருக்கங்களையும் முங் 
யனுப்பினர் . அவர்களும் அத 

நூற்றிருபது செய்யுட்களையும் 
னைக் கேட்டுச் சுவாமிகளிடம் 

உ.டையது ; சைனமுனிவர்களில் 
வந்து பல விதமான குறும்பு 

ஒருவரால் இயற்றப்பெற்றது . 
களைச் செய்து பார்த்தார்கள் . 
சுவாமிகள் எப்பொழுதும் யசோதரன் - ஔதய நாட்டில் 
போலவே இருந்தார் . ஆனால் 

இராசமாபுரம் என்ற பட்டணத் 
தாசியை அனுப்பி ஆராய்ந்து 

தில் மாரிதத்தன் என்னும் பெய 
பார்க்கச் சொன்னவர்களுக்கும் 

ருடைய அரசன் ஒருவன் இருந் 
ஆராய்ந்து பார்த்த தாசிகட்கும் 

தான் . அவன் வசந்த காலத் 
கைம்மேற் பலன் கிடைத்து விட் திலே சோலைக்குச் சென்றான் , 
டது . அவர்கள் நோயடைந்து அப்பொழுது நகர மக்கள் . 
சில காலத்தில் மாண்டொழிந் 

“ இக்காலத்தில் தேவியைப் 
தார்கள் . " எரியாற் சுடப்படி 

பூசை 

செய்ய வேண்டும் . 
னும் உய்வுண்டாம் உய்யார் , இல்லாவிட்டால் நமக்குத் தீங்கு 
பெரியார்ப் பிழைத் தொழுகு 

வரும் என்றனர் . 
வார் என்னுந் தேவர் குறளின் 

கேட்ட அரசன் தேவியினுடைய 
மெய்ம்மொழி பொய்ம்மொழி திருமுன்பு சென்று எம்முடைய 
யாகுமோ ? 

துன்பத்தை நீக்குக 

என்று 

வேண்டிக்கொண்டான் . 
மௌன 

சுவாமிகளுடைய தேவிக்குப் பலியிடும் பொருட்டு 
புகழ் இந்நாட்டில் மட்டு மன்றி மயில் , கோழி , பன்றி , ஆடு , 
வெளி நாட்டிலும் பரவி இருந் எருமை முதலியவைகளைக் 
தது . அமெரிக்கா , ஐரோப்பா . 

கொண்டு 

வரச் 

செய்தான் . 
ஆஸ்திரேலியா முதலிய நாட்டு சண்டகருமன் என்னும் தன் 
அறிஞர்கள் 

பலர் சுவாமி 

னுடைய காரியக்காரனைப் 
களுடைய புகழைக் 

கேட்டு 

பார்த்து மக்களில் ஆண்பெண் 
சுவாமிகளை 

இரண்டைக் கொண்டு 
வணங்கிச்சென்றார்கள் . சுவாமி என்று சொன்னான் . 
விவேகாநந்தரும் தென்னிந்தியா 

சண்ட கருமன் மக்களிரட் 
வுக்கு வந்த போது கும்ப 

டையைக்கொண்டு வருவதற்கு 
கோணத்தை யடைந்து சுவாமி 
களைப் போற்றினார் . ஆறுகாட் 

நகரத்திற்குச் சென்றான் . ஓரிடத் 

தில் சுதத்தாசாரி என்பவர் 
டில் இருந்த 
இருந்த பிரம சமாசத்த 

மாதவத்தோர் சூழவிருந்தார் . 
வரான அருண்டேலும் பிறரும் 

அவரிடத்தில் அபயருசி அபய 
கும்பகோணம் வந்து மௌன 
சுவாமிகளைப் பார்த்தார்கள் . 

மதி என்னும் பெயருடையவர் 

இருவர் அறங்கேட்டிருந்தனர் . 
இவ்வாறு புகழ் பெற்று அவர்கள் பசிக் கொடுமையை 
விளங்கிய சுவாமிகள் 1899 ஆம் நீக்கும் பொருட்டு நகரத்துக் 


இதனைக் 


வந்து 


வருக 


யசோதரன் 


586 


யசோதரன் 


என்று 


னும் மனைவியோடு வாழ்க்கை 
நடத்திக் கொண்டிருந்தான் . 
அவனுக்கு யசோதரன் என்னும் 
ஒரு மகன் பிறந்தான் . அந்த 
யசோதரன் பருவமடைந்த 
பிறகு அமுதமதி என்பவளை 
மணந்து யசோமதி என்னும் 
ஒரு மகனைப் பெற்றான் . அசோ 
கன் தனக்கு நரை திரை வந்த 
தைக்கண்டு நாட்டைத் தன் 
மகனிடம் அளித்து விட்டுத் 
தான் தவஞ் செய்யப் போய் 
விட்டான் . 


( 


சன் 


நன்குவாழ 


குள் வந்து கொண்டிருந்தனர் . 
இவ்வாறு வருகின் றவர்களைச் 
சண்டகருமன் கண்டான் . 
சனுடைய விருப்பப்படி பலி 
யிடுவதற்கு இவர்கள் தகுதி 
யானவர்கள் 

முடிவு 
செய்து இவர்களைப் பலியிடு 
வதற்குப் பிடித்துக்கொண்டு 
சென்றான் . அபயருசியின் தங் 
கையாகிய 

அபயமதி கலங்கி 
னாள் . அபயருசி யாக்கைநிலை 
யாமை , ஊழ்வலி முதலியவை 
களைத் தன்னுடைய தங்கைக்குக் 
கூறினான் . தங்கையும் மனந் 
தேறினாள் . சண்டகருமன் 
இவர்களைக் 

கொண்டுபோய் 
அரசன் முன்பு விட்டான் . மாரி 
தத்தமன்னன் இவர்களைக் காளி 
தேவிக்குப் பலியிடும் பொருட்டு 
வாளைக்கையிலெடுத்தான் . 
பலிக்குவந்துள்ள இருவரும் 
மகிழ்ச்சியோடு நின்றனர் . அர 

வேண்டும் 
என்று வாழ்த்துக் கூறினர் . 

அரசன் இருவரையும் பார்த் 
துப் பலியாகப் போகும் இச் 
சமயத்தில் நீங்கள் மகிழ்ச்சி 
யோடிருப்பதற்குக் 

காரணம் 
யாது ? என்று உசாவினான் . 
இருவரும் அரசனைப் பார்த்து , 
வரவேண்டியதுவரும்பொழுது 
அஞ்சுவதால் பயன் ஒன்றும் 
இல்லை . நாங்கள் முன்பிறப்பில் 
செய்த தீவினையால் இவ்வாறு 
பலபிறப்புக்களையடைந்தோம் . 
இனிமேல் யாது நிகழுமோ 
என்று மகிழ்ச்சியோடிருக் 
கிறோம் " என்றனர் . 

அரசன் அவர்கள் இருவரை 
யும் பார்த்து " உங்களுடைய 
முற்பிறவியைக்கூறுக " என்று 
சொல்லி வாளைத் தரையிலே 
போட்டான் . அவர்கள் இரு 
வரும் அரசனைப் 

பார்த்து , 
" அவந்தி நாட்டிலேயுள்ள உஞ் 
சயனிபுரத்தில் அசோகன் என் 
னும் அரசன் சந்திரமதி என் 


அரசனாகிய யசோதரன் சிற் 
றின்பத்தில் மூழ்கியிருந்தான் . 
ஒருநாள் அவன் தன்னுடைய 
மனைவியோடு உறங்கிக்கொண் 
டிருந்தான் . 

அப்பொழுது 
யானைக் 

கூடத்தில் இருந்து 
வீணையொலி கேட்டது . 
னுடைய மனைவி அவ்வீணையை 
வாசித்தவன் மீது கடுங்காதல் 
கொண்டாள் . 

மறுநாட் காலை 
யில் தோழியை வீணை வாசித்த 
வனிடம் 

தூதனுப்பினாள் . 
தோழியாகிய குணவதி வீணை 
வாசித்தவனைப் பார்த்தாள் . 
அவனுடையநிலையைத் தெரிந்து 
கொண்டு அரசியிடம் , வந்து 
" நீ ஆசைகொண்டவன் உடல் 
எட்டுக் கோணலாகவும் மிகு 
விகாரமாகவும் உறுப்புக்குறை 
வோடும் இருக்கிறது . இதனால் 
அவனுடைய பெயர் அட்டபங் 
கன் என்று வழங்குகிறது . நீ 
அவன் மீது கொண்ட காதலை 
ஒழிப்பாயாக " என்றுகூறினாள் . 

குணவதியாகிய தோழி கூறி 
யதைக் கேட்ட அரசி அவன் 
எவ்வாறிருப்பினும் இருக்கட் 
டும் . என்னுடைய மனம் அவ 
னிடஞ் 

விட்டது . 
அதனை முடிக்க வேண்டியது 
உன்னுடைய 
கூறி அவனோடு தொடர்பு 
கொண்டு தீய ஒழுக்கத்தை 
மேற்கொண்டிருந்தாள் . அரசி 


சென்று 


கடமை 


என் 


யசோதரன் 


587 


யசோமதி அகத்தியர் 


பழைய 


சென்றான் . 


ஒரு நாள் 


முன் போல் தன்னிடம் அன்பாக நடத்துவதாகக் கூறி நஞ்சிட்டு 
இராமையை அரசன் பலகுறிப் இருவரையுங் கொன்றாள் . தன் 
புக்களால் உணர்ந்து கொண் னுடைய மகனுக்கு முடி சூட்டி 
டான் . ஒருநாள் பொய்யு றக்கங் னாள் . இவ்விளைவுகட்கெல்லாம் 
கொண்டிருந்தான் . 

காரணம் 

தீவினை 
அட்டபங்கனிடம் செல்லுகை யென்று அபயருசி மாரிதத்த 
யில் 

அவளறியாது பின் னுக்கு அறிவித்து அந்த யசோ 
தொடர்ந்தான் . அட்டபங்கன் தரனும் அவன் தாய் சந்திரமதி 
அமுதமதியாகிய அரசியைக் யும் பல பிறவியடைந்த விதத் 
கண்டதும் அவள் காலங் தைக் கூறத் தொடங்கினாள் , 
தாழ்த்து வந்ததாகச் சினங் 
கொண்டான் . 

முதலில் யசோதரன் விந்த 
அவளுடைய 

மலையில் ஒருமயிலின் வயிற்றில் 
கூந்தலைப் பற்றியிழுத்து 

முட்டையாயிருக்கையில் ஒரு 
அலைத்து அடித்து வருத்தினான் . 

வேடனால் மயில் கொல்லப்பட் 
பிறகு அரசியினுடைய வேண்டு 
கோளுக்கிரங்கி அவளோடு 

டது முதலிய பல செய்திகளைக் 
களித்திருந்தான் . அரசன் இவை 

கூறினான் . இவைகளைக்கேட்ட 

மாரிதத்தன் பலியிடுதலை நிறுத் 
களை யெல்லாம் தன்னுடைய 
கண்களால் கண்டான் . 

தித்துறவியாகித்தவஞ் செய்யச் 
வரையுங் கொலை செய்வதற்கு 
வாளை யெடுத்தான் . பிறகு யசோதை 

கண்ணனை வளர்த்த 
இவர்களைக் கொல்வது தக்க 

தாய் . 

இவள் 
தன்று என்று வாளை உறையி 

கண்ணனை மடியில் 

மடியில் வைத்துக் 
லிட்டான் . அவளுக்கு முன் 

கொண்டு பாலூட்டுகையில் 
படுக்கைக்குச்சென்று படுத்துக் 

கண்ணன் கொட்டாவி விட் 
கொண்டான் . அரசன் தான் 

டான் . அப்பொழுது கண்ண 
கண்டவைகளைக் 

கனா நிலை னுடைய வாயில் சகல உலகங் 
யாகத் தன்னுடைய தாயிடங் களையும் 

தன்னையுங் 

கண்டு 
கூறினான் . 

மயங்கினாள் . மற்றொரு நாள் 

கண்ணன் மண்ணுண்டதாக 
அரசனுடைய தாய் காளிக் 

எண்ணி வாய் திறக்கச்சொன்ன 
குப் பலியிட்டு வழிபாடு செய் 

பொழுது அவ்வாறே எல்லா 
உலகங்களையுந் ன் னை 

த 
யின் தீமையொன்றும் உண் 

யு 

ங் 
டாகாது என்று தன் மகனாகிய 

கண்ணனுடைய வாயிற்கண் 

டாள் . 
அரசனிடங் கூறினாள் . உயிர்க் 
கொலை செய்வதற்கு 

உடன் 

யசோமதி அகத்தியர் - ஆரியநாட் 
படாத அரசன் மாவால் கோழி டில் அகத்தியன் என்னும் 

பெயரையுடைய அந்தணன் 
காளிக்குப்பலியிட்டான் . அஃது ஒருவன் இருந்தான் . இவன் 
அரசன் முன் கூவிக் கொண்டு வடமொழியிலும் தென்மொழி 
விழுந்தது . அரசன் அதனால் யிலும் வல்லவன் . இவ்வகத்தி 
மிகுந்த 

வருத்தமடைந்தான் யன் கடல் கடந்து கம்போடியா 
தான் துறவடைவதாகத் தாய்க் நாட்டிற்குச்சென்றான் . அங்கே 

தெரியப் படுத்தினான் . அப்பொழுது அந்நாட்டு அர 
இதனை அறிந்த அரசன் மனைவி சனாக இருந்தய சோவர்மன் என் 
தானுந்து றவடைவதாக மாயஞ் பவனுக்கு இவ்வந்தண அகத் 
செய்தாள் . அரசனுக்கும் அரச தியன் நண்பனானான் . இவ் 
னுடைய தாய்க்கும் விருந்து வகத்தியன் கல்வியிலும் ஒழுக் 


யொன்று 

செய்து 


அதனைக் 


குத் 


யஞ்ஞதத்தன் 


588 


யயாதி 


கத்திலும் உருவிலும் அரசியல் உயிர்களை அவர்கள் செய்த நல் 
அறிவிலுஞ் சிறந்து விளங்கி வினை தீவினைகளுக் கேற்பக் 
னான் . இதனால் யசோவர்மன் கால முடிவில் சுவர்க்க நிரயங் 
தன் மகளாகிய யசோமதியை கட்குச் செலுத்துபவன் . இவ 
இவ்வகத்தியனுக்குத் திருமணஞ் னுடைய பட்டணம் சையமனி . 
செய்து கொடுத்தான் . யசோ ஊர்தி எருமைக்கடா . படைக் 
மதிக்கும் அந்தண அகத்தியனுக் கலங்கள் தண்டம் , பாசம் , 
கும் நரேந்திரவர்மன் என்னும் குடாரம் , சுரிகை என்பன . 
ஆணும் நரேந்திர இலக்குமி இவனுடைய தேவி சாமளை . 
என்னும் பெண்ணும் பிறந்தார் தூதர்கள் ஒளதும்பரன் , சண்டா 
கள் . யசோவர்மன் இறந்ததும் மிருகன் , சம்பரன் , சார்த்தூலன் 
நரேந்திரவர்மன் , நரேந்திர 

முதலியோர் . மார்க்கண்டே 
ஆரியா " என்னும் சிறப்புப் யர்க்காக இவன் சிவபிரானால் 
பெயர் தாங்கி முடி சூடினான் . 

தண்டிக்கப்பட்டான் . 
இவ்வகத்தியன் மலாயா தீபகற் ) யமுனை - கதிரவனுக்குச் சுவாகா 
பத்திலுள்ள மலைய 
இருப்பிடம் அமைத்துக் 

தேவியிடம் பிறந்தமகள் . யமி 
கொண்டு அங்குத் தங்கியிருந்த 

யெனவும் பெயர் . யமனுடைய 
தாகவுந் தெரிகிறது . 

தங்கை . இஃதொரு புனிதநீர் . 

இவளுக்கு மற்றொரு பெயர் 
யஞ்ஞதத்தன் தசரத மன்னன் 

காளிந்தி . இவளுக்கு ஆமை 
வேட்டைக்குச் சென்றிருந்த 

ஊர்தி , ஒருகையில் கருநெய்தல் ; 
போது இவன் 
வன் தன்னுடைய 

மற்றொருகையில் நிறைகுடம் . 
தாய்தந்தையரோடு காட்டில் 
பயணஞ் செய்து கொண்டிருந் யயாதி - ( க ) நகுடன் மக்களில் 

இவன் நீர் எடுக்கச் ஒருவன் . தாயினுடைய பெயர் 
சென்றபோது தான் 

தசரதன் பிரியம்வதை . 

தெய்வயானை 
புதர் மறைவில் இருந்து இவன் யைக் கிணற்றிலிருந்து தூக்கிச் 
மீது அம்பெய்து சாபத்திற்கு சுக்கிரனுடைய 

சொற்படி 
இடந்தேடிக்கொண்டான் . 

அவளை 

மணந்தவன் . இவன் 

விடபன் மன் 
யஞ்ஞவற்கலமுனிவர் - தருமருக்குக் 

சன் 

மகளாகிய 
குதிரை வேள்வியை நடத்திய 

மிட்டையைச் சேர்ந்து மூன்று 

மக்களைப் 
வர் . இவருடைய மனைவியின் 

பெற்றான் . 

தேவ 
பெயர் மயித்திரி . 

யானையினிடத்து அன்பில்லா 

மையை அறிந்தசுக்கிரனால் மூப் 
யமகம் 

யமகமாவது பாடலுக் 
குரிய ஒவ்வோர் அடியின் 

படையச் சாபம் பெற்றான் . 

தேவயானையின் மக்கள் இரு 
முதலெழுத்துத்தொடங்கிப்பத் 

வரையுந்தன் மூப்பைப்பெற்றுக் 
தெழுத்து ஈறாக ஓர் அடிபோல் 

கொண்டு அவர்களுடைய இள 
நான்கடியும் பாடப்பெறுவது . 

மையைத் தருமாறு கேட்டான் . 
ஓர் அடிபோல் 

நான்கடியும் 
இருப்பினும் ஓரடியில் வந்த 

அவர்கள் மறுத்து விட்டனர் . 

அவர்களை வேடர்களாகுமாறு 
பொருள் மற்றோரடியில் வருதல் 

சபித்தான் . சன் மிட்டையின் 
ஒவ்வோரடியிலும் 
பொருள் 

மூத்த மகனாகிய பூரு இவனு 
வேறுபட்டிருக்க 
வேண்டும் . 

டைய மூப்பைப் பெற்றுக் 

கொண்டு இளமை கொடுத் 
யமன் கதிரவனுக்குச் சாயா 

தான் . 
தேவியிடம் பிறந்தவன் . இவன் 

எந்த உலகத்தையும் 

பார்ப்பதற்கு இவன் நான் முக 
இறைவனுடைய 

ஆணையால் னிடமிருந்து விமானம் பெற் 


தான் . 


கூடாது . 


யயாதி ( உ ) 


389 


யாதவ மன்னன் 


றிருந்தான் . இவனுடைய அர பேறின்மையால் கீரிப்பிள்ளை 
சாட்சித் தலைநகர் காண்டவப் யொன்றை வளர்க்கலாயினர் . 
பிரத்தம் . 

கீரிப்பிள்ளையை வளர்க்கத் 
யயாதி - ( உ ) இவன் ஓர் அரசன் , 

தொடங்கியகாலபலனால் இவர் 
இவனுக்குச் சையாதி எனவும் 

கட்குக் குழந்தையொன்று 
பெயர் உண்டு .. 

வனுடைய 

பிறந்தது . யாக சேனை குழந் 
மகள் சுகன்னி . இவள் புற்று 

தைக்குக் காவலாகக் கீரியை 
மூடியிருந்த சௌ நகரின் கண் வைத்து விட்டுத் தான் தண்ணீர் 
ணைக்குத்திய படியால் அரச 

எடுக்கச் சென்றாள் . அப் 
னுடைய படைகளுக்குக் கண் 

பொழுது பாம்பு ஒன்று 
தெரியாமல் போயிற்று . பிறகு 

தொட்டிலிடம்வந்தது.அதனைக் 
முனிவர்க்கு மகளைத் திருமணஞ் 

கீரிகடித்துத் துண்டாக்கிற்று . 
செய்து கொடுத்து உண்டாகிய 

பிறகு இரத்தந் தோய்ந்த 

வாயோடு 
குற்றத்தைப் போக்கிக்கொண் 

பார்ப்பனியைக் 
டான் . 

காணவோடிற்று . அவள் இக் 

கீரி குழந்தையைக் கடித்து 
யவனம் - தச்சுவேலையிற் சிறந்து 

விட்டு இவ்வாறு வந்திருக்கிற 
விளங்கிய ஒருநாடு . 

இந்நாட் தென்று மாறுபட 

எண்ணித் 
டினர் வேலையின் பொருட்டுப் 

தண்ணீர்க்குடத்தை அக்கீரியின் 
பலவிடங்களினுஞ் சென்று 

தலைமீது போட்டு உடைத்துக் 
தங்கி இடவாகு பெயராய் 

கொன்று விட்டு வீட்டிற்கோடி 
யவனர் எனப் பெயர் பெற்ற 

னாள் ; அங்கு நிகழ்ந்துள்ள 
னர் . இவர்கட்குத் தனியாக 

நிகழ்ச்சியைப் பார்த்து ஆறாத் 
ஒருமொழியும் அமைந்திருந்தது . 

துயரங் கொண்டு 

உள்ளம் 
அம்மொழி யவன மெனப்பட் 

வருந்தினாள் . இவளுடைய இக் 
டது . 

கொடிய செயலையுணர்ந்த 
யாகசேனன் - இவனுக்குத் துருப் அந்தணன் இவளைத் துறந்து 
தன் என்றும் பெயருண்டு . இவ சென் றனன் . 
னுடைய தந்தையின் பெயர் 

யாசோப யாசர் 
பிருஷதன் . இவன் பாஞ்சால 

துருபதனாகிய 
நாட்டு மன்னன் . 

பாஞ்சால மன்னன் திரௌபதி 
மன்னனும் பரத்துவாசமுனி 

யையும் திஷ்டத்தூய்மனையும் 
வரும் நண்பர்கள் . இதனால் 

பெறுவதற்கு வேள்வி நடத்திய 
துருபதனுக்கும் பரத்துவாசர் முனிவர் . 
மகனாகிய துரோணருக்கும் 

யா தவமன்னன் 

வன் 
இளம்பருவத்தில் நண்புண்டா 

தொண்டைநாட்டில் நாராயண 
கியது . பின்னாளில் துரோணர் 

புரத்தில் 

அரசாட்சி செய்து 
அருச்சுனனைக் கொண்டு துரு 

கொண்டிருந்தான் . இவன் அர 
பதனைத் தோற்கடித்தார் . அத சாட்சி செய்து கொண்டிருக்குங் 
னால் சினங்கொண்ட துருபதன் 

காலத்தில் ஒருநாள் சிவபிரான் 
வேள்வி செய்து அருச்சுனனுக் 

விடசங்கமத் திருவுருவங் 
காகத் துரோபதையைப் பெற் 

கொண்டு தெருவில் வந்தார் . 
றான் . 

வ்வரசனுக்கு உண்கலன் 
யாக சேனை - இவள் காவிரிப்பூம் அமைக்கும் பெண் இவருடைய 
பட்டினத்திலிருந்த தேவசன்மா வடிவத்தைப் பார்த்துத் தன் 
என்னு அந்தணனுடைய னுடைய இல்லத்திற்கு அழைத் 
மனைவி . இவர்கட்கு நெடுங் துக்கொண்டு சென்றாள் . உணவு 

பரையினும் மக்கட் முதலியனவளித்து அங்குவைத் 


பிருஷத 


1 


காலம் 


யாதவர்கள் 


590 


யானைமடு 


ஏவ 


போது 


து . 


திருந்தாள் . இதனால் அரச யாப்பியை 

இவள் சாலங்காய 
னுக்குச் செய்ய வேண்டிய 

னுடைய தங்கை . யூகியால் 
வேலையை மறந்து விட்டாள் . மணஞ்செய்து கொள்ளப்பட்ட 
அரசன் சாப்பிடுமிடத்திற்குச் வள் . 
சென்று பார்த்தான் . உண்கலம் 

யாழ்ப்பாணம் - உக்கிரசிங்கன் 
வைக்கா திருத்தலைக்கண்டு 

என்னும் அரசனுடைய மகனா 
சினங்கொண்டான் . 

கிய நரசிங்கன் என்பவன் 
லாளரையேவிப் பிடித்துக் சிங்கை நகரில் இருந்து அர 
கொண்டு வரச் செய்தான் . 

சாட்சி செய்து கொண்டிருந்த 
அவள் கொண்டு வரப்பட்டதும் 

யாழ்பாடி 

என்னும் 
அவளுடைய கூந்தலைக் களைந்து 

பாணகுலத்தான் ஒருவன் பரிசில் 
விடுமாறு செய்தான் . அப்பெண் 

பெறும் பொருட்டு அரசனு 
கூந்தலையிழந்து இல்லத்திற்குச் 

டைய அவைக்களத்தையடைந்து 
சென்றாள் . விடசங்கமரிடம் 

யாழ்வாசித்து யாழ்பாடுதலில் 
நிகழ்ந்ததைக் கூறினாள் . விட 

தனக்குள்ள பேராற்றலைக்காட் 
சங்கமர் தம்முடைய கையால் 

டினான் . அரசன் யாழிசையின் 
அவளுடைய கூந்தலைத் தடவி 

இன்பத்தில் ஈடுபட்டுத் தன் 
னார் . அவளுடைய கூந்தல் 

நாட்டிற்குத் தென்கோடியில் 
முன்போல் வளர்ந்து விட்டது 

இருந்ததும் மணல் 

மேடாக 
இவ்வாறுவளர்ந்த கூந்தலோடு 

விளங்கியதுமான ஒரு சிற்றூ 
அரசனுக்கு முன் சென்றாள் . 

ரைப் பரிசிலாக வழங்கினான் . 
நிகழ்ந்ததைக்கூறினாள் . அரசன் 
விடசங்கமரிடத்திற்குப் போய் 

யாழ்பாடினோன் அதனை மகிழ்ச் 

சியோடு ஏற்றுக்கொண்டான் . 
அவரைப் பணிந்தான் . அவரு 

தன்னூருக்குச் சென்று தன் 
கட்டளைப்படி திருக் 

குலத்தவர்களாகிய பாணர்கள் 
காளத்திநாதருக்குப் பல திருப் 

சிலரைக் கொண்டு 

வந்து 
பணிகள் செய்தான் . 

மேட்டை ஒழுங்கு செய்து குடி 
யாதவர்கள் 

வர்கள் கண்ண யேற்றினான் . அவனும் அவன் 
னுடைய வழிமுறையில் தோன் குலத்தாருங் குடியேறிய இடம் 
றியவர்கள் என்று செவிவழிச் யாழ்ப்பாணம் என்று பெயர் 
செய்திகள் கூறுகின்றன . 

பெற்றது . இவ்வூர் கடற் 
நாசிக் முதல் தேவகிரி வரை 

கரையை ஒட்டியிருந்தபடியால் 
அகன்று கிடந்த செவுண நாட் யாழ்ப்பாணப்பட்டினம் 
டைக் கைப்பற்றித் தமது அர 

றும் பெயர் பெறலாயிற்று : 
சியலை அங்கு அமைத்துக் பிறகு இப்பெயர் ஒரு பகுதி 
கொண்டனர் . இவர்களில் நாடு 

முழுவதற்குமே உரியதாய் 
சிறந்தவராக விளங்கியவர் சிங் வழங்கலாயிற்று . 
கணர் என்பர் . 

யானைப்பாதை - பழநி மலையின் 
யாதவன் - கண்ணன் . யதுமரபிற் 

உச்சிக்கு யானை செல்லுமாறு 
பிறந்தபடியினால் கண்ணனுக்கு 

படிகளில்லாமல் சரிவாக அமைக் 
இப்பெயர் உண்டாகியது . 

கப்பட்ட பாதை . 

இப்பாதை 
துவாரகைக்கு அரசனாகவிருந்த 

சிறிது சுற்றுவழியாக இருப்பி 
படியால் துவரைக் கிறை 

னும் இப்பாதையில் மலையேறிச் 
எனவும் கூறுவர் . கண்ணபிரா 

சென்றால் கால் வலி அதிகம் 
னுக்கு உபமன்னிய மாமுனிவர் 

ராது . 
சிவதீக்கை செய்ததாகக் கூறு 

யானைமடு - காளையார் கோவில் 
என வழங்கும் திருக்கானப் 


டைய 


என் 


யூகாதித்தன் 


591 


யோகம் 


P 


சிவ 


டைய 


னார் . 


கள் 


பேர்ச் சிவப்பதியில் அமைந் யூகிமுனி - இவர் தேரையருடைய 
துள்ள ஒரு பெரிய நீர்நிலை இப் மாணவர்களில் ஒருவர் . தம் 
பெயரோடு வழங்கப்பெறுகி முடைய மருத்துவத்திறமையை 

துர்வாசமுனிவருடைய அகத்தியரிடங் காட்டிச் செல் 
வசவுரையினால் காட்டானை 

வாக்குப் பெற எண்ணினார் 
யான இந்திரனுடைய ஐராவதம் அகத்தியருடைய இருப்பிடத் 
இங்குப்பூசித்து வழிபாடாற்றிய திற்குச்சென்று அவ்விடமிருந்த 
போது ஏற்படுத்திய தடாகமா காக்கையொன்றுக்குத் 

தாம் 
கையால் இவ்வாறு யானை மடு செய்துவைத்திருந்தமருந்தாகிய 
என்று பெயர் பெற்றது . 

வீரசுன்னத்தைக் கொடுத்தார் . 

மருந்தையுண்ட கருங்காக்கை 
யூகாதித்தன் கதிவரன் 

வெள்ளைக்காக்கையாகிவிட்டது . 
பிரானை எண்ணித் தவஞ்செய் 

இதனைக் கண்ட அகத்தியர் 
தான் . சிவபிரானுடைய அரு 

மகிழ்ச்சியடைந்தார் . இவருக்கு 
ளால் பல கதிர்களைப் பெற்று 

பெயரிட் 
மிகுதியாக 

மதியூகியென்று 
ஒளிவிட்டான் . 
தேவர்கள் கதிரவனுடைய 

டழைத்தார் . அதுமுதல் இவ 
வெப்பத்தைத் 

ருக்கு யூகிமுனியென்னும் பெய 
தாங்க முடியா 
மல் சிவபிரானிடம் முறையிட் 

ருண்டாகியது . இவர் வைத் 
டனர் . சிவபிரான் கதிரவனு 

திய சிந்தாமணி முதலிய நூல் 

களை இயற்றியிருக்கிறார் . 
முதுகைத் தடவினா 
அதனால் வெப்பங் குறைந்தது . யோகதட்சணாமூர்த்தி - முனிவர் 
கதிரவனுக்கு யூகாதித்தன் 

யோகலட்சணம் அறிய 
என்று ஒரு பெயர் உண்டாகி விரும்பிச்சிவபிரானை வேண்டிய 

காலத்தில் சிவபிரான் குரு 

மூர்த்தமாக எழுந்தருளி யோக 
யூகி - இவன் உதயணனுடைய 

நிலையை இருந்து காட்டிய நிலை . 
அமைச்சர்களுள் முதன்மை 
வாய்ந்தவன் . இவனுடைய யோகம் - இஃது இயமம் , நியமம் , 
குணங்கள் வியக்கத்தக்கனவாக 

ஆதனம் , 

பிராணாயாமம் , 
அமைந்திருந்தன . வில்வித்தை பிரத்தியாகாரம் , 
முதலிய எல்லாக் கலைகளையும் யானம் , சமாதி என்று எட்டு 
உதயணனோடு பயின்று உடன் வகைப்படும் . இயமம் கொலை 
வளர்ந்தவன் . உதயணனுக்கு களவு செய்யாமை , மெய்கூறல் , 
உயிர்த்தோழன் .இவன் உதயண கள்ளுண்ணாமை , பிறர் பொருள் 
னுக்குத் துன்பம் நேர்ந்தபொழு விரும்பாமை , 

புலனடக்கல் 
தெல்லாம் அதனை விரைந்து 

ஆகியன . நியமம் தத்துவ 
நீக்கினான் . சிறையிலடைக்கப் நூலாராய்தல் , தவம் , தூய்மை , 
பெற்ற உதயணன் அதிலிருந்து தெய்வவழிபாடு , மனமகிழ்ச்சி 
மீள்வதற்கும் அரசாட்சி பெறு ஆகியன . ஆதனம் 
வதற்குங் காரணமாக இருந் நிலையில் அமர்ந்திருத்தல் . 

வஞ்சக பிராணாயாமம் மூச்சடக்குதல் . 
மாகப்பிரச்சோதனன்பிடித்தது பிரத்தியாகாரம் உபாதியை 
பற்றி அவனுடைய மகளைக் கள நீக்கி உண்ணோக்குதல் . தாரணை 
கொண்டு போமாறு 

ஆறாதாரங்களில் தேவதைகளைக் 
உதயணனுக்குக் கூறி அவ் குருமுகமாக அறிந்து இன்புறு 
வாறே செய்யச் செய்தவன் . தல் . தியானம் ஐம்புலனடக் 
இவனுடைய பெயர் யூகந்தரா கிக் கடவுளை யெண்ணுதல் , 
யணன் எனவும் வழங்கியது . சமாதி தன் மெய்ந்நிலை கண்டு 


யது . 


தாரணை , 


பலவகை 


தான் . 


உதயணனை 


வாகக் 


யோகவதி 


592 வங்கிய சூடாமணிப் பாண்டியன் 


கற் 


இவன் 


னால் 


மாறு 


கூந் 


தாள் . 


வள் . 


இன்புறுதல் . இதன் 

விரிவு 
களைப்பரந்த நூல்களில் காண்க . 
யோகவதி 

இவள் ஞானசுதரி 
சனன் என்பவனுடைய மனைவி . 
சிறந்த கற்புடையவள் . 
பெனப் படுவது சொற்றி றம் 
பாமை என்பதைக் கடைப் 
பிடித்துக் கண வன் உரைப்படி 
நடந்தவள் . அவளுடைய 
கணவன் அதிதி பூசை செய்யு 

கூற விருந்தாக வந்த 
யமனுடன் சேர்வதற்கு இசைந் 

இதனால் இவளுக்கும் 
இவள் கணவனுக்கும் யமன்சில 
நன்மைகளை யளித்தான் . 
யோகினி - இவள் 

பெண் 
தேவதை . ஆடையற்றவள் . 
விரித்த கேசம் உடையவள் . 
உடல் முழுவதும் வெண்ணீற் 
றுப் பூச்சுடையவள் . 

மங்கல 
அணிகலம் அற்றவள் . கையில் 
மண்டையோட்டைத் தாங்கிய 

சிவந்த நிறமுடையவள் . 
இவளுக்கு முன்புறமும் இடப் 
புறமும் ஆகாது . பின்புறமும் 
வலப்புறமும் நன்றாகும் . 
வக்கிராசுரன் 

அசுரர்களில் 
ஒருவன் . இவன் வாழ்ந்திருந்து 
இறைவனைப் பூசித்த இடம் 
திருவக்கரை என வழங்கப் 
படுகிறது . இவ்வூர் இந்நாளில் 
தேவாரம் பெற்ற சிவப்பதி 
களில் 

ஒன்றாகத் திகழ்கிறது . 
தொண்டை நாட்டில் 

புதுச் 
சேரிக்கு வடமேற்கில் பன்னி 
ரண்டு கல் 

தொலை வில் 
உள்ளது . 
வங்கன் - பலியின் மனைவியிடத்தில் 
தீர்க்க 

தபசு முனிவரால் 
தோன்றியவன் . இவனுடைய 
பெயரால் வங்க நாடு 

உண் 
டாயிற்று . 
வங்கிய சூடாமணிப் பாண்டியன் 
இவன் வங்கிய சேகர பாண்டிய 
னுடைய மகன் . 

வன் 
விடங்களினு மிருந்து செண்பக 


மலர்ச் செடிகளைக் கொண்டு 
சிவபிரான் பொருட்டுப் பயிர் 
செய்தான் . இதனால் 
னுடைய 

பெயர் செண்பக 
மா றன் என்று 

மாறியது . 
ஒரு நாள் தன்னுடைய 
பூம்பொழிலுக்குச் 

சென்று 
உலாவினான் . 

ன் . இவனுக்கு முன் 
இவனுடைய 

மனை வி 
அங்குவந்து ஓரிடத்தில் அமர்ந் 
திருந்தாள் . அவளுடைய 
தலில் இருந்து இயற்கை மணம் 
வீசியது . இந்தப் பூம்பொழிலின் 
மணத்தை நாம் அறிவோம் . 
இப்பொழுது 

வருகிற மணம் 
எவ்வாறுண்டாகியது 

என்று 
எண்ணினான் . 

மணம் 

தன் 
னுடைய மனைவியின் கூந்தலில் 
இருந்து உண்டாயிற்றென்று 
உணர்ந்தான் . இந்த மணம் 
கூந்தலுக்கு இயற்கையா 
அல்லது செயற்கையா என்று 
எண்ணமிட்டான் , உயர் குலப் 
பெண்களின் கூந்தல் இயற்கை 
மணம் 

உடையதாக இருக்கும் 
என்னும் முடிவுக்கு வந்தான் . 
தன்னுடைய உளத்தெழுந்த 
ஐயத்தைப் போக்குபவர்கட்குப் 
பொற்கிழி ஒன்று அளிப்பதாகப் 
பொற்கிழி ஒன்றைச் சங்கப் 
புலவர்கள் 

தங்கியிருக்கும் 
மண்டபத்தில் 

கட்டச் செய் 
தான் . 

மதுரையில் இருந்த எளிய 
அந்தணன் ஒருவன் அப்பொற் 
கிழி தனக்குக் கிடைக்குமாறு 
செய்யுள் ஒன்று செய்து தர வேண் 
டும் என்று சொக்கநாதப் பெரு 
மானை வேண்டிக் கொண்டான் . 
அவ்வந்தணன் மெய்யன்பனாகை 
யால் ஆலவாய்க் கடவுள் அவ 
னுடைய எண்ணத்தை நிறை 
வேற்றக் கருதினார் . “ கொங்கு 
தேர் வாழ்க்கை என்று தொடங் 
கும் செய்யுள் ஒன்றைச் செய்து 
கொடுத்தார் . அந்தணன் அச் 
செய்யுளைக் கொண்டு போய் 
அரசனிடங் கொடுத்தான் . அச் 


வங்கிய சேகரபாண்டியன் 


599 


வசவதேவர் 


லிருந்த 


. 


வந்த 


செய்யுள் தன்னுடைய முடிவுக் வித்தார் . இவர் தம் வீட்டி 
குத் தக்கபடி பொருத்தமாக 

மலட்டுப் பசுவைக் 
இருத்தலை அறிந்து பொற் கறக்குமாறு கூறினார் . வந்தவர் 
கிழியை எடுத்துக் கொள்ளு அவ்வாறே கறக்க அது நல்ல 
மாறு அரசன் கூறினான் . ஆனால் பாலைப் பொழிந்தது . அப் பசு 
நக்கீரர் அச் செய்யுளுக்குக் குற் கட்டப் பட்டிருந்த வில்வத் 
றங் கூறிப் பல தொல்லைகளை தறியை நோக்க அது தளிர்த் 
யடைந்தார் . ஆயினும் அந்தண தது . இரண்டையும் சங்கமரி 
னுக்குப் பொற்கிழி கொடுக்கப் டங் கொடுத்தனுப்பினார் . இவர் 
பட்டது . 

தம்முடைய தலையை அறுத்துச் 
வங்கிய சேகரபாண்டியன் - மதுரை 

சிவ சந்நிதியில் இட்டுச் சிவ 
யில் அரசாண்ட பாண்டிய 

பிரானுடைய அருள் பெற்ற 

வர் . 
மன்னர்களில் ஒருவன் . மதுரை 
யைக்கடல் கொண்ட பிறகு இவன் வசவதேவர் - இவருடைய பெயர் 
அரசாளத் தொடங்கினான் . குடி பசவண்ணர் எனவும் வழங்கி 
கள் வாழ்வதற்கு மதுரையில் 

பசவண்ணர் என்னுந் 
டம் போதாதாக இருந்தது . தலைப்பிலும் இவரைப் பற்றிய 
மதுரைக்கு எல்லை யமைத்து செய்திகள் சில வந்துள்ளன. 
விரிவு படுத்த எண்ணினான் . 

வேந்தனுக்கு விண்ணில்இருந்து 
தன்னுடைய எண்ணத்தைச் 

திருமுகச் சுருளை அங் 
சொக்கநாதப் பெருமான் திரு குள்ளவர்கள் படிக்க முடியா 
முன்பு தெரியப் படுத்தினான் . மல் திகைத்தபொழுது அதனை 
சொக்கநாதப் பெருமான் சித்த 

இவர் படித்துணர்ந்து அரச 
ராக எழுந்தருளினார் . தம் 

னுடைய அரியணைக்கு அடியில் 
முடைய கையிலிருந்த பாம்பை 

இருந்த பொருளை எடுத்து அரச 
யெடுத்து விட்டு மதுரைக்கு 

னுக்குக் கொடுத்தார் . அல்லம 
காட்டுமாறு கட்டளை 

தேவருக்கு இவர் உண விட்டார் . 
. 

பட்டணத் ஓர் இலட்சத்து எண்பதினாயி 
தைச் சுற்றி வளைந்து கிடந்து ரம் சங்கமர்க்குச் சமைத்து 
எல்லையைக் காட்டியது . இத வைத்திருந்த உணவுகளை யெல் 
னால் மதுரைக்கு ஆலவாய் என் லாம் அல்லமதேவர் ஒருவரே 
னும் பெயர் உண்டாகியது . உண்டு விட்டு மேலும் பசி 
வங்கிய சோழன் - சோழ மன்னர் 

யென்று கூற வசவதேவர் அல் 
களில் ஒருவன் . இவன் திரு 

தேவரிடம் தம்முடைய 
நெடுங் களத்தில் நாடோறுஞ் குற்றத்தைப் பொறுக்குமாறு 
சிவ தெரிசனஞ் செய்து கொண் வேண்டிக் கொண்டார் . 
டிருந்தான் . ஒருநாள் 

வசவதேவருடைய திருமடத் 
பிரான் மிகுந்த அழகுடன் 

தில் உண்பதற்கு இலிங்க மணி 
தந்தார் . 

யாத சிலர் கத்திரிக்காய்களை 
கண்ட இவன் அக் கடவுளுக்கு 

இலிங்கம் போல் அணிந்து 
நித்திய சுந்தரர் என்று பெய 

கொண்டு பந்தியிற் புகுந்திருந் 
ரிட்டான் . 

தனர் . இப்போலியடியார்களைக் 
வங்கையர் - இவர் ஒரு வீரசைவர் . கண்டு அங்கிருந்த அடியார்கள் 
இவரிடம் ஒரு சங்கமர் நள்ளிர சினங் கொண்டனர் . வசவர் 
வில் வந்து தாம் திருமஞ்சனத் சிவபிரானை உள்ளத்தில் எண்ணி 
திற்குப் பாலும் வில்வமும் இல் னார் . கத்திரிக்காய்கள் எல்லாம் 
லாது வருந்துஞ் செயலைத் தெரி சிவலிங்க 

மாயின் . 
.. uெ ... 50 


எல்லை 
யிட்டார் . 


லம 


சிவ 


காட்சி 


அதனைக் 


வசவதேவர் 


594 


வசிட்டர் 


ருடைய 


கண்ணாடி 


போல 


பெற்று 


கடவுளன்பு விச்சல கூறி அவருக்குக் 
ராசனுக்கு வியப்பை யளித்தது . காட்டினார் . 
அவன் இவருடைய அன்பை 

கூடலசங்கமத்திலிருந்த சிவா 
மேலும் ஆராய்ந்து பார்க்க 

லயத்தைக் காத்துக் கொண் 
எண்ணினான் . மரத்தாலும் 

டிருந்த வேடர்களுக்குச் சிவ 
மண்ணாலும் சிவனடியார்களைப் 

சேடத்தைக் கொடோம் என்று 
உருவங்களைச் 

செய் 
மறுத்தார் . 

அரசனுடைய 
வித்து இவருக்குக் காட்டினான் . 

வேண்டு கோட்படி 

நஞ்சை 
இவ் வுருவங்களைக் கண்டதும் 
வசவர் வணங்கி அமுது செய் 

யுண்டு காட்டினார் . 
யக் கூப்பிட்டார் . அவ்வுருவங்க தம்முடைய 

பே வியார் 
ளெல்லாம் உயீர் 

உடுத்தியிருந்த ஆடையை விட 
நடந்து சென்றன . இப்புது சங்கமர் ஒருவர் கேட்க , வசவர் 
மையைக் கண்ட அரசன் அஞ்சி தம்முடைய தேவியாரையழைத் 
னான் . 

துப் புடைவையை அவிழ்த்துத் 

தருமாறு கேட்டார் . தேவியார் 
ஒருநாள் அரசன் தன்னுடைய 

நாணமடைந்து நின்றார் . தேவி 
படைகளுக்கு ஊதியங் கொடுக் 

யாரின் புடைவையைத் தா 

மே 
கப் பணப் பெட்டியை இவ 

அவிழ்த்தார் . அப் புடைவை 
ரிடங் கொடுத் தனுப்பினான் . 

அவிழ்க்க அவிழ்க்க வளர்ந்தது . 
அப்பொழுது ஒரு விட சங்கமர் 

விடசங்கமருக்கு 

வேண்டிய 
வசவரைக் கண்டு இப் பணப் 

அளவு 
பெட்டியில் 

ஆடையை அறுத்துக் 
உள்ள 

பொருள் கொடுத்தார் . 
முழுவதையும் எனக்குத் தர 
வேண்டும் என்று வேண்டிக் 

இவர் மேலும் பல புதுமை 
கொண்டார் . வ சவர் 

களைச் செய்து கொண்டிருந்து 
வானேறே அப்பொருளை அவருக் 

வீடு பேற்றை யடைந்தார் . 
குக் கொடுத்தார் . அரச சேவ 

வசவபுராணம் வீ ர சைவ நூல் . 
கர்கள் அரசனிடஞ்சென்று இச் 

பசவபுராணம் எனவும் வழங் 
செய்தியைக் கூறினர் . அரசன் 

கும் . இது வசவண்ணருடைய 
வசவரைக் கேட்டான் . வசவர் , 

வரலாற்றைக் கூறுகிறது . 
நான் கொடுத்தது உம்முடைய 

இந்நூலில் வீரசைவக் கொள் 
பொருள் அன்று ; நீர் கொடுத்த கைகள் விரிவாகக் கூறப்படு 
பொருள் உம்முடைய பெட்டி கின்றன . 

வசவண்ணருடைய 
யில் அப்படியே இருக்கிறது சொற்பொழிவுகளும் வீரசைவ 
என்று கூறி அரசனுக்கு அவ 

சமயக் கண்டன 

மறுப்புரை 
னுடைய பணப் பெட்டியைக் களும் உள்ளன . 

இந்நூல் 
காட்டினார் . இதனைக் கண்டு 

முதலில் ஆந்திர மொழியில் 
அரசன் அஞ்சிப் பேசாமல் சோமநாத 

பண்டிதரால் 
இருந்தான் . 

இயற்றப் பெற்றது . பிறகு 
சங்கம உருக் கொண்ட சிவ 

பீமகவி என்பவரால் கன்னட 
பிரான் வசவரிடம் வந்து நெற் 

மொழியில் இயற்றப் பெற்றது . 
றிக்கண் வேண்டும் 

இதனைத் தமிழில் செய்தவர் 
கேட்டார் . 

யாரென்பது 

விளங்கவில்லை . 
எழுந்தருளியவர் 
சிவபிரான் என்பதை உணர்ந்த 

தமிழ் 
வசவர் அவரைப் போற்றினார் . 

செய்யுட்களைக் கொண்டது . 
" உம்முடைய நெற்றிக் கண் வசிட்டர் நான் முகனுடைய 
உம்மிட்மே இருக்கிறது " என்று 

மானச புத்திரர்களில் ஒருவர், 


அவ் 


என்று 


வசவபுராணம் 1747 


ஆத்திரர்கள் 


வசு ) 


595 


வச் 


பகை 


ஏழு 


வசு 


ஊரில் 


இவருடைய மனைவி அருந்ததி . டிருந்தான் . பொல்லாதவனாகிய 
வைவச்சு தமன்வந்தரத்தில் 

பரதன் 

இச்சங்கமனிடத்திற் 
ஏழு இருடிகளில் ஒருவராக 

கொண்டான் . 

வசுவி 
இருந்தவர் . கதிரவ குலத்து 

னிடம் சங்கமன் குமரனுடைய 
அரசர்களுக்குக் குருவான இவர் ஒற்றன் என்றும் வாணிகஞ் 
தட்சப் பிரசாபதியின் பெண் செய்வதைப் போல் 
களில் ஒருத்தியை 

மணந்து உளவறிகிறான் என்றும் கோள் 
இரசன் கோத்திரன் முதலிய உரைத்தான் . 

பரதன் 
மக்களைப் பெற்றார் . கூறியதை நம்பினான் . அச் 
மிகுந்த தவஞ் செய்து சிறந்த சங்கமனைக் கொன்று விடுமாறு 
முனிவராக விளங்கினார் . 

ஏற்பாடு செய்தான் . சங்கமன் 
விசவாமித்திரருக்கும் இவருக் மனைவி தமக்குத் தீமை செய் 
கும் எப்பொழுதும் பூசல் ஏற் தோர் மறுபிறப்பில் இத் தீமை 
பட்டுக் கொண்டே இருந்தது . யை அடைக வென்று வசவுரை 
மெய்யறிவு கைவரப் பெற்று 

கூறி மாண்டாள் . இத்தீவினையி 
விளங்கிய இவர் தசரத இராம னால் மறுபிறப்பில் பரதன் 
னுக்கு ஞான வாசிட்டத்தை கோவலனாகப் பிறந்தான் . 
உரைத்தருளினார் . 

சங்கமன் தட்டானாகப் பிறந்து 

பழிக்குப்பழி வாங்கினான் . 
- ( 1 ) இவன் கலிங்க நாட்டிலே 
சிங்கபுரம் என்னும் 

வசு - ( 2 ) முன்னாளிற் சேதி 
இருந்து அரசு புரிந்தவன் , 

நாட்டை யாண்டிருந்த 
இவனிடம் ஆண்மை 

அமைந் 

அரசன் . இவனுடைய மனைவி 
திருந்த தாயினும் 

அறிவு யின் பெயர் கிரிசை . தேவேந் 
போதிய அளவு அமையவில்லை . 

திரனால் கொடுக்கப்பட்ட 
பொல்லாதவர்களுடைய 

விமானம் ஒன்று இவனிடம் 
டுறவையே மிகுதியாகக் 

இருந்தது . இவன் ஒரு நாள் 
கொண்டிருந்தான் . பரதன் 

விமானத்திற் செல்லும் போது 
என்னும் தீயவன் ஒருவன் 

தன்னுடைய மனைவியை மிகுந்த 
இவனுக்கு இனிய நண்பினனாக 

காதலோடு எண்ணினான் . அப் 
அமைந்திருந்தான் . இத்தீயவன் 
சொற்படியே இவன் காரியங் 

பொழுது இவனுடைய வீரியம் 
களைச் செய்தான் . குடிகளைத் 

வெளிப்பட்டுக் கீழே யமுனை 
தொல்லைக்குள்ளாக்கி அச்சுறுத் 

யாற்றில் விழுந்தது . அவ்வாற் 

றில் அத்திரிகை யென்னும் பெய 
தினான் . இவனுடைய கொடு 

அனைவரும் 

ருடைய அரமகளொருத்தி தரும் 
வருந்தினர் . அந்நாளில் கபில 

தீபர் என்னும் முனிவர் ஒருவ 
புரம் என்னும் நகரில் இருந்து 

ருடைய வசவுரையினால் கயலா 

கிக் கிடந்தாள் . 
குமரன் என்பவன் 

விழுந்த வீரி 
ஒருவன் 
அரசு புரிந்து கொண்டிருந் 

யத்தை அவள் விழுங்கிக் கருப்ப 
தான் . அக்குமரன் இவ்வசுவுக்கு மடைந்தாள் . ஒரு வலைஞன் வலை 
ஒருவகையில் உறவினன் . அவ் யிலகப்பட , அவன் மீனை யரிங் 
வாறாக , அக் கபிலபுரத்திலி 

தான் - வயிற்றில் ஒரு பெண்ணும் 
ருந்த சங்கமன் என்னும் பெய பிள்ளையும் இருந்தனர் . அவர் 
ருடையவன் ஒருவன் தன் மனைவி 

கள் மச்சகந்தி மச்சன் என்னும் 
யோடு 

இவனுடைய நகரத் பெயரையடைந்தனர் . மச்ச 
திற்கு வந்து ஓரிடத்தில் தங்கி கந்தியே பிறகு பரிமளகந்தி 
வாணிகன் செய்து கொண் 


1 


கூட 


நினைந்து 


மையை 


4 


வசுதேவர் 


596 


வச்சிரக்கோட்டம் 


இதுவக்கி ேைதவகன் 


பகை 


என்று 


வசுதேவர் இவர் சூரசேனன் 

தான் . இவனுடைய மதிநலத் 
என்பவனுடைய புதல்வர். 

தையும் மன நலத்தையும் அனை 
யமுனையாற்றை யடுத்திருந்த வரும் வியந்து போற்றினார்கள் . 
ஒரு சிறிய நிலப்பகுதிக்கு வசைகவி 

வசைகவி 

என்பது 
உரியவர் . நற்குணங்க ளெல் 

ஒருவரை இகழ்ந்து பாடுவது . 
லாம் நன்கமையப் பெற்ற 

ஃது இசைகவிக்கு 

நேர் 
வர் தேவகன் மகளாகிய 

மாறானது . 

வசைகவியைப் 
தேவகியை மணந்து இல்வாழ்க் 

பாடுவார் மிகுந்த அறிவு நலம் 
கையை இனிது நடத்திக் 

அல்லது 

தெய்வத் திருவருள் 
கொண்டிருந்தார் . இவர் ஒரு 

அமையப் பெற்றவர்களாக 
மனைவியும் 
நாள் 

தாமும் 

விருப்பின் அவர்கள் வாக்குப் 
மைத்துனனாகிய கம்சனும் 

பலித முடையதாகிப் பாடலைப் 
உடன்வர ஒரு தேரிலேறி 

பெற்றவர்கட்குத் தீமையை 
உலாவச் சென்றார் . 

விளை விக்கும் . இதனைக் கருதியே 
பொழுது இவருடைய மனைவி 

திருவள்ளுவரும் , 

வில்லே 
யாகிய தேவகி கருப்பவதியாக 

ருழவர் 

கொளினுங் 
இருந்தாள் , அப்பொழுது . கொள்ளற்க , சொல்லே ருழவர் 
வானொலி ஒன்று , " ஓ கம்சனே 

பகை என்று 

திருக்குறளில் 
தேவகியின் வயிற்றில் தோன் 

கூறியிருக்கிறார் . ஒளவையார் 
றும் பிள்ளையால் உனக்கு 

கம்பர் முதலியவர்களும் வசை 
அழிவு ஏற்படும் 

கவி பாடியிருக்கிறார்கள் . 
கூறியது . இதனைக் கேட்டுக் 

" எட்டேகால் லட்சணமே எம் 
கம்சன் நடுங்கினான் . உடனே 

னே 

றும்பரியே மட்டில் 
தேவகியைக் கொல்லத் துணிந் 

பெரியம்மை 

வாகனமே 
தான் . வசுதேவர் தடுத்தார் . 
கம்சன் இருவரையும் 

முட்டமேற் கூரையில்லா வீடே 

குலராமன் தூதுவனே , ஆரை 
சிறையிலடைத்துக் காவல் 

சொன்னாயது 

என்று 
செய்தான் . திருமாலின் 

ஒரு 

ஒளவையார் கம்பர் மீது பாடிய 
கூறாகிய கண்ணன் இவருக்குத் 

மிகப்புகழ் பெற்று 
திருமகனாகத் தோன்றித் திரு 

விளங்குகிறது . 
விளையாடல்கள் பலவற்றைச் 
செய்தார் . கம்சனையும் அழித் 

வச்சணந்தி 

இவன் களந்தை 
தொழித்தார் . 

என்னும் ஊரிலிருந்த சைனன் . 
இவன் குணவீரபண்டிதரைக் 
கொண்டு தன்னுடைய 

பெய 
வசுமன் - கதிரவகுல வேந்தனாகிய 

ரால் வச்சணந்தி மாலை என்னும் 
அரியச்சுவன் என்பவனுடைய 
புதல்வன் . வைவசுவதமனுவின் 

நூலை இயற்றச் செய்தனன் . 
இருபத்தேழாவது வழிமுறை வச்சிரகேசி - இவன் ஓர் அசுரன் 
யில் வந்தவன் . போர் செய் தேவர்களையும் இந்திரனையுஞ் 
வதில் பேர் பெற்றவன் . தன் 

சிறையிலடைத்து விட்டுத் 
புகழ் எங்குஞ் செல்ல இவன் திருமாலோடு 

நெடுங்காலம் 
அயோத்தியில் இருந்து அரசு 

போர் புரிந்தான் . பிறகு சிவ 
செய்தான் . இவனுடைய மனை பிரானுடைய நெற்றிக் கண் 
வியின் பெயர் வசுமதை . இவ 

ணால் இறந்தொழிந்தான் . 
னுக்குத் திரிதனுவா என்னும் வச்சிரக்கோட்டம் - இக்கோட்டம் 
பயருடைய மகன் 

ஒருவன் முன்னாளில் காவிரிப்பூம்பட்டி 
இருந்தான் . இவன் வேள்விகள் னத்தில் இருந்த 

தென்றும் 
பலவற்றைச் செய்து முடித் இங்கு விழா முரசு 

வைக்கப் 


பிறகு 


வசை 


வச்சிர நாடு 


597 


வடக்கிருத்தல் 


என் 


விருப் 


நான் 


நின் றன . 


பட்டிருந்த தென்றுஞ் சிலப்பதி வாரை இவன் அன்புடன் வர 
காரங் கூறும் . 

வேற்றுப் பாராட்டிப் போற் 
வச்சிர நாடு - இது வடநாட்டிலே 

றிப் பரிசுகள் வழங்கினான் . 
சோணை நதியால் சூழப் பெற்ற 

இவனைத் திருத்தாமனார் என் 
நாடாகும் . 

னும் புலவர் புகழ்ந்து பாடி 
வச்சிராங்கபாண்டியன் 

யுள்ளார் . 

- இவன் 
இந்திரனாக இருந்தான் . அக் வஞ்சுளை - இவள் ஒரு பார்ப்பனி . 
காலத்தில் சிவபிரானை வச்சிரத் இவளுடைய கணவன் பெயர் 
தால் தாக்கப் போனான் . அத் விதுரன் . இவன் தன் மனைவியை 
தீவினையினால் நிலவுலகில் விட்டு விட்டு விலை மாதர் 
வச்சிராங்கபாண்டியன் 

களோடு திரிந்தான் . இவளும் 
னும் மன்னனாகப் பிறந்தான் . விபசாரத் தொழிலில் இறங்கி 
ஒரு குதிரையின் மீது ஏறிக் 

னாள் . 

இவளுடைய கணவன் 
கொண்டு வேட்டையாடச் இதையறிந்து இவளை வருத்தத் 
சென்றான் . ஒரு புனுகு பூனையைத் தொடங்கினான் . இவள் தன் 
துரத்தினான் . அஃது அருணாசல னுடைய கணவனைப் பார்த்துக் , 
மாகிய திருவண்ணாமலையைச் காமம் என்பது ஆடவர் பெண் 
சுற்றிக் கொண்டு 

ஓடியது . கள் இருவருக்கும் பொதுவான 
அரசனும் குதிரைமீதிருந்த தாகும் . நீ என்னுடைய 
வாறே ஓடினான் . அரசன் ஏறிய பத்தைத் தணிக்காத படியால் 
குதிரையும் பூனையும் இறந்து 

இவ்வாறு செய்யத் 
கந்தருவர்களாகி அரசன் முன் தொடங்கினேன் என்று கூறி 

அண்ணாமலையை னாள் . கணவன் இரக்கங் 
வலஞ் செய்த நல்வினையினால் கொண்டு , " ஆயின் உன் 
அவைகள் நற்கதியை அடைந் னுடைய விருப்பம் போல் நட . 
தன . 

பொருளை என்னிடங் கொடு " 
வச்சிராசுரன்- இவன் ஓர் அரக்கன் . 

சொல்லி 
இவன் ஒரு பட்டணத்துக் 

கொடுத்த பொருளை விபசாரத் 
ஒவ்வொருவராகக் 

தில் செலவிட்டு இறந்தான் . 
கொன்று தின்று கொண்டிருந் 

வஞ்சுளை விதவையான பிறகு 
மண்ணுடையான் என் 

கோகர்ணஞ் சென்று சிவவழி 
னுங் குயவன் ஒருவன் அகத் 

பாடு செய்தாள் . விபசாரஞ் 
தியரை நோக்கித் தவஞ் செய்து 

செய்பவர் அடையுங் கதியைப் 
மந்திர சித்தி பெற்று இவ்வரக் 

புராணிகர் சொல்லக் கேட்டு 
கனையழித்தான் . 

அஞ்சினாள் . 

புராணிகரைக் 
கொண்டு 

கதைகளைக் 
வஞ்சன் மன்னர்களில் 

கேட்டாள் . இதன் 
இவனும் ஒருவன் . இவனுடைய 
பெயர் அஞ்சன் எனவும் வழங் 

நல்ல கதியை அடைந்தாள் . 
கியது . இவன் 

பாயல் 

நாடு வடக்கிருத்தல் - வானக வாழ்வை 
என்னும் நாட்டை அரசாண் விரும்பினோர் இவ்வுலக நுகர்ச் 
டான் . 

முன்பு பாயல் நாடு சியைத் துறந்து பட்டினியால் 
என்று பெயர் வழங்கிய நாடு உடல் மெலியச் செய்து யோக 
பின்னர் வயநாடாகி 

முயற்சியால் உயிரை நீத்தற் 
பொழுது வைநாடு என வழங்கு பொருட்டுத் தாம் வாழ்ந்த 
கின்றது . இவன் கொடையும் இடத்தை விட்டு வட திசையிற் 
வீரமும் 

அமையப் சென்று 

வடக்குத் திக்கை 
பெற்றவன் , பரிசில் நாடி வரு நோக்கி இறைவனை யெண்ணித் 


என்று 


அவள் 


குடிகளை 


தான் . 


சிவ 


பலனாக 


ஒருங்கே 


வடக்குத்திருவீதிப் பிள்ளை 


598 


வடலூர் 


வேறு 


தவநிலையில் அமர்ந்திருத்தல் . பூசை செய்யத் தொடங்கினார் . 
தமிழ் நாட்டில் கோப்பெருஞ் பூசையின் முடிவில் இவருக்கு 
சோழன் முதலிய சிலர் வடக் ஆவேசம் வருவதும்உண்டு . அப் 
கிருந்ததாகத் தமிழ் நூல்கள் பொழுது இவர் கூறுவன வெல் 
கூறுகின்றன . 

லாம் பலிக்கும் . இவருடைய 
வடக்குத் திருவீதிப் பிள்ளை முருக பத்தியைக் கண்டு இரத் 
திருவரங்கத்தில் பிறந்து 

தின வேல் செட்டியார் என்ப 
அங்கேயே வாழ்ந்தவர் 

. 

வர் இவருக்கு மாணவரானார் . 
திராவிட வேதாந்த தேசிகர் , 

இருவரும் பழனியாண்டவர் 
கிருட்டிண பாதர் என்னும் 

வழிபாட்டை நடத்தினார்கள் . 
பெயர்களும் 

இவர்க் நாளடைவில் பழநியாண்டவர் 
குண்டு . ஈடு முப்பத்தாறாயிரப் 

சிலை ஒன்றையும் 

செய்து 
படி என்னும் விரிவுரையை 

வைத்து 

வழிபடலானார்கள் . 
எழுதியவர் . பிள்ளை லோகாரிய 

பாக்கியலிங்கத் 

தம்பிரான் 
ரும் அழகிய மணவாளப் பெரு 

என்பவர் ஒருவர் 

முற்கூறிய 
மாள் நாயனாரும் இவருடைய 

இருவரோடுஞ் சேர்ந்து 
புதல்வர்கள் . 

கொண்டு கோயிலுங் கட்ட 
வடசர்க்கார் - கிழக்குத் தொடர்ச்சி 

லானார் . இவ்வாறு மூவரால் 
மலைகளுக்கும் வங்காள விரி 

உருவானது தான் சென்னை வட 
பழனி யாண்டவர் 

கோயில் . 
குடாவிற்கும் நடுவில் உள்ளது . 

இக்கோயில் இருபத்தைந் 
பெரும்பாலுஞ் சமவெளி . 

தாண்டுகட்குள்ளே தோன்றி 
இதில் சீகாகுளம் , விசாகபட் 

யதுதான் . எனினும் வளர்ந்து 
டினம் , கீழக்கோதாவரி , மேலக் 
கோதாவரி , கிருட்டிணா குண் 

வருஞ் சென்னையிலே வடபழநி 

யாண்டவர் கோயிலும் வளர்ந்து 
டூர் மாவட்டங்களும் அடங்கி 
ரயுள்ளன . இதில் தென்மேற்கு , 

வருகிறது . இங்குச் சென்று 

அன்பர்கள் 
வழிபடும் 

நாள் 
வடகிழக்கு ஆகிய இருபருவக் 
காற்றுகளாலும் மழை உண்டு . 

தோறும் அதிகரித்து வருகிறார் 

கள் . 
மலைப்பகுதிகளில் காடுகள் 
நெருங்கியுள்ளன . இக்காடு வடம வண்ணக்கன் பேரிசாத்தனார் - 
களில் ஆதிகுடிகளான கோண்டு தேர்வண் மலையனைப் பாடிய 
களும் சவரர்களும் வசிக்கின் சங்க காலப் 

புலவர் . இவ 
றனர் . 

ருடைய பாடல்கள் புறநானூறு 
வடபத்திர சயனர் திருவில்லி அகநானூறு முதலிய வகை 
புத்தூரில் திருக்கோயில் 

களில் சேர்க்கப் பட்டிருக் 
கொண்டுள்ள 

திருமாலின் 
பெயர் . 

வடலூர் தென்னார்க்காடு மா 
வடபழனி சென்னை மாநகரில் 

வட்டத்தில் கூடலூர்த் தாலு 
கோடம்பாக்கத்திற்கு மேற்குப் காவில் உள்ள ஒரு சிற்றூர் . 
பக்கத்தில் உள்ள பழனியாண் இதற்குப் பார்வதிபுரம் 
டவர் கோயில் . அண்ணாச்சாமி 

வும் பெயர் உண்டு . இராம 
நாயக்கர் என்பவர் 

லிங்க அடிகளார் உத்தரஞான 
தணிகை முருகனிடத்தும் பழநி சிதம்பரம் என்னும் பெயரை 
யாண்டவனிடத்தும் பேரன்புடை 

வழங்கினார் . இராமலிங்க அடி 
யவர் . இவர் பழநிக்குச்சென்ற களார் 

தம்முடைய இறுதிக் 
பொழுதுபழநியாண்டவர் படம் காலத்தில் இங்கு தான் எழுந் 
ஒன்றை வாங்கிவந்து அதனைப் 

தருளி இருந்தார் . இங்கு தைப் 


கின்றன . 


என 


வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் 9 


வடுகப்ப முதலியார் 


பெயருடைய 


பூசத்தன்று ஒளி வழிபாடு 
நடைபெறுகிறது . இராம 
லிங்க அடிகளார் தொடங்கிய 
உணவிடும் தருமப் பணி இன் 
றுஞ் சிறப்பாக நடைபெற்று 
வருகிறது . 

அருட் 
பெருஞ் சோதி தரிசனம் வெள் 
ளிக் கிழமைதோறும் ஞான 
சபையில் மூன்று திரைகளை நீக் 
கிக் காட்டப்படுகின்றது . திங் 
கள் தோறும் பூச நாளில் ஆறு 
திரைகள் விலக்கப்படுகின்றன . 
தைப் பூசத்தன்று மட்டும் ஏழு 
திரைகளும் நீக்கி ஒளிக் காட்சி 
காட்டப் படுகிறது . 
வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் 
இவன் நிலந்தரு திருவிற்பாண்டி 
யன் எனவும் , 

பாண்டியன் 
மாகீர்த்தியெனவும் வழங்கப் 
பெறுவான் . தொல்காப்பியத் 
திற்கு உரையெழுதிய நச்சினார்க் 
கினியர் இவன் இருபத்து நாலா 
யிரம் ஆண்டுகள் அரசு செய் 

எனவும் இவனுடைய 
அவையிலே தான் தொல்காப்பி 
யம் அரங்கேற்றப் பெற்ற 
தென்றும் கூறியுள்ளார் . இவன் 
நெடுங்காலம் அஃதாவது 
தொண்ணூறாண்டுகள் வரை 
வாழ்ந்து அரசியற்றினனாதலின் 
இவ்வாறு புனைந்துரைத்துப் 
போற்றப் பட்டான் . 
இவ்வாறு நெடுங்காலம் வாழ்ந் 
திருந்தமையின் நெடியோன் 
எனவுங் கூறப் 

பட்டான் . 
இவன் கடற் பெருக்கினால் 
குமரிமுனைக்குத் தெற்கிலிருந்த 
குமரிநாடு முதலியன அழிவ 
தற்கு முன்னர் அக்குமரி நாட் 
டில் பஃறுளியென்னும் ஆற்றை 
வெட்டிக் கடற்றெய்வத்திற்குத் 
திருவிழா நடத்தினான் . 

முதலியார் இவர் 
தொண்டைவள நாட்டிலே 
வாயற்பதி என்னும் ஊரிலே 
வாழ்ந்திருந்தார் . விளை நிலங் 
கள் மிகுதியும் உடையவராக 


தான் 


இருந்த - படியால் பெரும் 
பொருள் திரட்டி அவைகளைத் 
தக்கார்க்குதவிப் பயன் படுத்தி 
னார் . இவருடைய இசை திசை 
தாறுஞ் சென்று விளங்கியது . 
அனைவரும் இவரை 

வள்ளல் 
எனப் பாராட்டினர் . விருந்தி 
னர்களைப் போற்றுவதிலும் 
இவர் திருந்திய பண்புடையவ 
ராகப் பொருந்தி இருந்தார் . 
இவருடைய இல்லத்திற்குச் 
செல்பவர்கள் உணவு 

கொள் 
ளாமல் வெளிப்பட விடமாட் 
டார் . இல்லறத்தான் விருந் 
தினரைப் போற்ற வேண்டு 
மென்பதை இவர் உறுதியாகக் 
கடைப் பிடித்திருந்தார் . இந்த 
வடுகப்ப முதலியாருக்கு நாகை 
யன் 

என்னும் 
தம்பி யொருவன் இருந்தான் . 
அவன் திடீரென்று இறந்து 
போனான் . இச்சமயத்தில் ஒரு 
புலவன் வடுகப்ப முதலியாரை 
நாடி அவருடைய இல்லத்துக் 
குச் சென்றான் . அப்புலவனை 
வெளியிலேயே எதிர் கொண்டு 
வரவழைத்துப் பாராட்டினார் . 
உடன் பிறந்தான் இறந்த செய்தி 
தெரிந்தால் இப்புலவர் உண்ணா 
மற் சென்று விடுவார் என்று 
அஞ்சினார் . வீட்டில் நிகழ்ந் 
துள்ள சாக்காட்டுச் செய்தியை 
அப்புலவனுக்குக் கூறாமலே பக் 
கத்து வீட்டிற்கு அழைத்துக் 
கொண்டு போய் அங்குத்தங்கச் 
செய்தார் . விரைவாகச் சமை 
யலை முடிக்கச் செய்து புலவ 
னுக்கு உணவு படைத்து உண் 
ணச் செய்தார் . உண்ட பிறகு 
வடுகப்ப முதலியாரின் உடன் 
பிறந்தான் மாண்டு கிடக்குஞ் 
செய்தியைப் புலவன் உணர்ந் 
தான் . இத்தகைய புதுமையான 
மனிதனும் உலகத்தில் இருக் 
கிறானா என்று வியந்து , " தன் 
னுடன் கூடப் பிறந்த அருந் 
துணைத் தம்பியுயிர் , அந்நிலை 
மாண்டது தோன்றாமல் மூடி 


இவன் 


1 


- 


வடுகப்ப 


கட்குப் பிறகு கட்டிமுடிக்கப் 

முடியைச் சூட்டியதோடுவாடாகாரத்திற்குச் 
சென்ற சிவபெரு 
வணங்காமுடிக்கட்டி 

600 

வண்டிக்குப்பம் 
வைத்தன்னமிட்டான் , மன்னவர் அவைகளை அவனுக்கே திரும்பக் 
போற்றிட வாழ் செங்கலங்கை கொடுத்தார் . 
வடுகனுக்குக் , கன்னனும் 

வணிகமல்லையர் - வைசியர் குலத் 
சோமனுமோ இணையாகக் 

தில்தோன்றியவர்.சிவவழிபாடு 
கழறுவதே என்று புகழ்ந்து 
பாடிவிட்டுச் சென்றான் . வடு 

இல்லாமல் உணவுகொள்வ 
கப்ப முதலியாருடைய இச் 

தில்லை யென்னும் உறுதியை 
செய்தி தொண்டை 

மேற்கொண்டிருந்தவர் . 

மண்டல 
சதகத்திலும் , " நேயத்துடன் 

வழிபாட்டிற்கு இடை யூ று 
பிறந்தோன் பிணமூடி நெருப்ப 

நேர்ந்தால் உண்ணாமல் விரதம் 
வித்துத் , தாயொப்பன வெதிர் 

இருப்பவர் . இவரும் இவருடைய 
கொண்டழைத்தே தன்னுடன் 

மைத்துனரும் வாணிகத்தின் 
எனவே , ஆயத்தமிழ் கொண் 

பொருட்டு வேறோர் ஊர்க்குச் 
டருங் கவிராயனுக்கன்பு செய்த 

சென்றனர் . அவ்விடத்தில் 
வாயற்பாதியில் வடுகப்பனும் 

சிவன் கோவில் இல்லாததனா 
தொண்டை மண்டலமே " 

இவர் வருந்தினார் . இவருடைய 
என்று கூறப்பட்டுள்ளது . 

மைத்துனர் தாம் கையிற் 
கொண்டு சென்றிருந்த மரக் 

காலைப் புதராக இருந்த ஓரிடத் 
வணங்காமுடிக்கட்டி - சேலம் மா 
வட்டத்தில் 

தில் கவிழ்த்து விட்டு மல்லை 
தாரமங்கலத்திற் 
குப் பக்கத்தில் உள்ள அமர 

யரைப் பார்த்து , “ இங்குஓரிடத் 

தில் சிவலிங்கத்தைக் கண்டேன் 
குந்தி என்னும் ஊரில் பதி 

வருக என்று அழைத்துக் 
னழாம் நூற்றாண்டுவரை 

கொண்டு விளக்கோடு சென்று 
வாழ்ந்திருந்த புகழ் பெற்ற ஒரு 

மரக்கால் சிவலிங்கத்தைக் 
மரபினர் . இம்மரபில் வந்த மும் 

காட்டினார் . மல்லையர் உண்மை 
முடிக் கட்டி என்பவன் சிற்ப 
வேலைப்பாடுகள் நிறைந்த தார 

யென்று நம்பினார் . அந்த மரக் 
மங்கலம் கோவிலைக் கட்டத் 

காலைப் பணிந்து போற்றினார் . 
தொடங்கினான் . 

பிறகு சாப்பாட்டையும் முடித் 
அவனுடைய 
காலத்தில் அவ்வேலை முடிவு 

துக் கொண்டார் . பிறகு இரு 

வரும் உரையாடிக் கொண்டிருக் 
பெறவில்லை . அவனுடைய வழி 
முறையினரால் நாற்பதாண்டு 

கையில் மைத்துனர் தாம் செய்த 
சூழ்ச்சியைக் கூறினார் . இதனைக் 

கேட்ட வணிகமல்லையர் மிகுந்த 
பட்டது . வணங்கா முடிக்கட்டி 
பதினேழாம் 

சினங்கொண்டார் . மைத்துன 
நூற்றாண்டில் 

ரோடு போய் அம்மரக்காலைப் 
வாழ்ந்திருந்தான் . சிறந்தவீரன் . 
வெற்றிப் 

பார்த்தார் . மரக்கால் உண்மை 
புகழுடையவன் . 
பெருங்கொடையாளன் , தமிழ் 

யான சிவலிங்கமாகவே விளங்கி 
மொழியிடத்தில் அளவு கடந்த 

யது . 

அதனைக்கண்டு 
பற்றுடையவன் . 

மகிழ்ச்சி கொண்டார் . பிறகு 

தமிழ் 
மொழியை வளர்ப்பதில் கருத் 

அவ்விடத்தில் திருக்கோயில் 
துச்செலுத்தியவன் . பூங்கோதை 

முதலியன உண்டாயின . 
யார் என்னும் பெண்பாற்புலவர் | வண்டிக்குப்பம் - இவ்வூர் அச்சிறு 
இவனைப் புகழ்ந்து பாடியிருக்கி 

பாக்கத்தில் உள்ளது . அச்சிறு 
றார் . தன்னைப் புகழ்ந்த அப்புல 

பாக்கம் தொண்டை நாட்டில் 
வருக்கு இவன் தன்னுடையமணி 

உள்ள தேவாரம் பெற்ற சிவப் 

திரிபுரசங் 
யும் 


5 


வண்டோதரி 


601 


வத்சந்திரன் 


என் 


தனன் . 


வன் 


செய்து 


மான் விக்கிநேசுவர வழிபாடு திங்கள் தேவர்களாலும் ஆறு 
செய்யாமல் சென்ற படியினால் திங்கள் மனிதர்களாலும் பூசிக் 
தேரின் அச்சு முறிந்த இடம் 

கப் பெறுவது . 

இந்நகரில் 
அச்சிறுபாக்கமாயிற்று 

வெந்நீரூற்றுண்டு. நரனுக்கு 
னுஞ் செய்தி வழங்குவதோடு , ஞானமுரைத்ததலம் வீற்றிருந்த 
பாண்டிய நாட்டு மன்னன் ஒரு திருக்கோலம் . இத்தலம் இமய 
வன் தன்னுடைய நாட்டிலே மலையின் மேல் உள்ளது. 
அமைக்கும் பொருட்டு கங்கையி 
லிருந்து மணல் கங்கை நீர் இலிங் வத்சந்திரன் - இவன் பனந்தன் 
கம்முதலியவைகளைக் கொண்டு 

என்பவனுடைய மகன் . இவன் 
வந்தனன் எனவும் இவ்வூருக்கு 

இந்திரனுக்குப் பகைவனான 
மேலே செல்லாமல் 

வண் டி கு சம்பனைக் 

கொன்று 
தடைப்பட்டு நிற்க அதனைமேற் 

சௌநந்தை என்பவளை மணந் 
கொண்டு செலுத்த முயன்ற 

அரசாட்சி 
போது வண்டியின் அச்சு ஒடிந்து 

கொண்டிருக்கையில் , 
விட்டதென்றும் , பாண்டியன் 

இவனுடைய தந்தையின் நண்ப 

னாகிய 
அசரீரியினால் உண்மை 

வீடூரதன் என்னும் 
யுணர்ந்து அவ்விடத்திலேயே 

வேறோர் அரசனும் அரசாட்சி 
கோயிலமைத்து இலிங்கத்தை 

செய்து கொண்டிருந்தான் . அவ் 
நிலைபெறுத்தி வழிபட்டான் 

விடூரதனுக்குச் சுநீதி , சுமதி 
எனவும் செய்தி கேட்கப்படுகி 

என்னும் புதல்வர்களும் முதா 
றது . வண்டியின் அச்சு முறிந்த 

வதி என்னும் மகளும் இருந்த 
இடம் வண்டிக்குப்பம் என 

னர் . இவ்வத்சந்திரன் ஒருநாள் 
வழங்குகின்றது . 

வேட்டைக்குச் சென்றான் . சுவி 

ரதன் என்னும் முனிவருடைய 
வண்டோதரி - இராவணனுடைய இருப்பிடத்திற்குப் பக்கத்தில் 
மனைவி . இவள் சிவபெருமா ஓர் ஆழமான 

ழமான பிலம் இருப்ப 
னிடத்தில் மிகுந்த அன்பு 

தைக் கண்டான் . முனிவரைப் 
கொண்டு வழி பாடாற்றினாள் . பார்த்து அப்பிலத்தினுடைய 
சிவபெருமான் தனக்குக் காட்சி வரலாறு யாது என்று கேட் 
கொடுத்தருள வேண்டுமென்று 

டான் . 
வேண்டிக்கொண்டாள் .திருவுத் 
தரகோசமங்கையில் சிவபிரான் 

முனிவர் அரசனைப் பார்த்து 

உன் 

" ஓ அரசனே ! உனக்கு 
ஆயிரம் முனிவர்கட்கு ஆகமப் 

நடக்குஞ் 
பொருளை அருள் செய்து கொண் 

னுடைய நாட்டில் 

செய்திகளே தெரியவில்லை . 
டிருந்தார் . அச்சமயத்தில் இரா 

அதன் 
வணனுக்கும் வண்டோதரிக்கும் 

வரலாற்றைக் கூ று 
அருள் செய்ய எண்ணியசிவ 

கிறேன் கேள் , பாதாளத்தில் 
மான் குழந்தையுருவில் அருள் 

குசம்பன் என்னும் பெயருடைய 
செய்தார் . இதனைத் திருவாத 

அரக்கன் ஒருவன் இருக்கிறான் . 

அவன் துவட்டாவிடம் இருப் 
வூரடிகள் தமது திருவாசகத்தி 

தேவர் 
னுங் குறிப்பிட்டுள்ளார் . 

புலக்கை பெற்றுத் 

முதலியவர்களை வருத்தி வேள்வி 
வதரியாச்சிரமம் - இதனைப் பத்ரி முதலியவைகளை யழிக்கிறான் . 
நாராயணம் என்பர் . சுவாமி 

தானுந் தன்னுடைய படைகளும் 
பெயர் பத்ரி நாராயணன் . வருவதற்குப் 

வழிகளை 
தாயார் அரவிந்தவல்லி , தத்வ யுண்டாக்கினான் . அவற்றுள் 
காஞ்சன விமானம் . தத்வண்ட நீ கண்ட பிலம் அவனுடைய 
தீர்த்தம் . இலந்தைமரம் ஆறு இருப்பிடத்திற்குப் போகும் 


பெரு 


பல 


வம்பப் ... வறுமொழியாளனும் 


602 


வயந்தகன் 


போது 


தீயொழுக்க முடையவர் 
களாய்ப் 

இடங்களினும் 
அலைந்து திரிந்து கொண்டிருந்த 
னர் . கோவலனுங் கண்ணகி 
யும் கௌந்தியடிகளோடு மது 
ரைக்குச் செல்லும் 
இடைவழியில் தங்கியிருந்த 
அவர்களைக் கண்டு 

வீணுரை 
யாடி இழித்துப் பேசினர் . அத 
னால் சினங் கொண்ட கௌந்தி 

இவர்களிருவரையும் 
நரிகளாகுமாறு 

சபித்தனர் . 
கண்ணகியுங் கோவலனும் 
வேண்டிக்கொண்டதற்கிணங்கி 
ஓராண்டிற்குப் பிறகு நரி வடி 
வம் ஒழியுமாறு 

சாப நீக்கம் 
பெற்றனர் . 


யடிகள் 


3 


வழியாகும் . அவனிடத்தில் 
ஓர் இருப்புலக்கை இருக்கிறது . 

. 
அது மிகுந்த ஆற்றலுடைய 
தாகும் . ஆனால் அதனை ஒரு 
பெண் தொடுவாளானால் அவ் 
வுலக்கையின் ஆற்றல் அழிந்து 
போகும் . விடூரதன் பெண் 
ணாகிய முதாவதியை அவ்வரக் 
கன் பாதாளத்திற்கு எடுத்துக் 
கொண்டு சென்றான் . அவ 
ளுடைய உடன் பிறந்தார்கள் 
அவளை மீட்கப் போய் அரக்க 
னோடு போரிட்டுச் சிறைப்பட் 
டார்கள் . 

" விடூரதன் இவர்களை யார் 
விடுவிக்கிறார்களோ அவர்கட் 
குத் தன்னுடைய மகளைத் தருவ 
தோடு தன்னுடைய நாட்டிலும் 
பாதியைக் கொடுப்பதாகப் 
பறையறைந்திருக்கிறான் 
என்று கூறினார் . வத்சந்திரன் 
விடூரதனைக் கண்டு செய்தி கூறி 
விட்டுப் பாதாளத்தில் அரக்க 
னோடு போர் செய்யச் சென் 
றான் . வத்சந்திரன் விடுவிக்க 
வருதலைக் கேட்ட 

முதாவதி 
இருப்புலக்கையைப் பெண்கள் 
தொட்டால் அதன் 

ஆற்றல் 
கெடுமென்பதை யறிந்தவளா 
கலின் அவனோடு களித்திருப் 
பவள் போல் நடித்து உலக்கை 
யைத் தொட்டு விட்டாள் . அத 
னால் உலக்கையினுடைய ஆற் 
றல் அழிந்தது . வத்சந்திரன் 
அரக்கனோடு போரிட்டு அரக் 
கனைக் கொன்றான் . முதாவதி 
யையும் அவளுடைய 

உடன் 
பிறந்தவர்களையும் விடுவித்து 
விடூரதனிடஞ் சேர்த்தான் . விடூ 
ரதன் தான் அறிவித்திருந்தபடி 
முதாவதியை மணஞ் செய்து 
கொடுத்ததோடு நாட்டிலும் 
பாதியைக் கொடுத்தான் . வத் 
சந்திரன் பல மக்களைப் பெற் 
றான் . 
வம்பப்பா த்தையும் 

வறு மொழி 
யாளனும் - இவர்கள் இருவருந் 


வன் . 


குறிப் 


வயந்தகன் - உதயணனுடைய 
அமைச்சர்களுள் ஒருவன் . அவ 
னுக்கு உயிர்த் தோழன் , குலத் 
தால் பார்ப்பனன் . வில் வித்தை 
முதலிய பல கலைகளினும் வல்ல 

அவனுடைய 
பறிந்து நடந்து சிறப்புப் பெற் 
றவன் . பகைவன் விடுத்த மாய 
யானையைத் தன்னுடைய யானை 
யாக நினைத்து அதனைப் பிடித் 
தற்குப் புறப்பட்ட உதய 
ணனைப் பார்த்து , " நிமித்தம் 
நன்றாக இல்லாமையாற் புறப் 
பட வேண்டாம் " என்று தடுத்த 
வன் . அந்தயானையின் உள்ளே 
யிருந்தும் வெளியே யிருந்தும் 
போர் செய்யத் தொடங்கிய 
வீரர்களோடு போர் செய்தவன் . 
யூகியிடம் செய்தியைக் கூறி 
மேலே செய்ய வேண்டிய காரி 
யங்களை 

விரைவாகச் செய்ய 
வேண்டுமென்று 

ஊக்கியவன் . 
யூகி கூறியவைகளை யெல்லாம் 
உடனுக்குடன் செய்து முடித்த 
வன் . இவனுக்கு உதயணன் நல்ல 
நகரங்கள் பதினொன்றை நன் 
கொடையாக 

வழங்கியதோடு 
நாடோறும் ஆயிரம் பொன் 
கொடுத்துத் தன்னுடனேயே 
வைத்துக் கொண்டிருந்தான் . 


வயிரப்பமுதலியார் 


009 


காட 


தான் 


விட்ட 


இவ் 


கால 


வயிரப்பமுதலியார் - இவர் ஏறக் 

டோமே என்று உள்ளம் இரங்கி 
குறைய ஐந்நூறு ஆண்டுகட்கு னான் . வயிரப்பமுதலியாரிடந் 
முன்பு தொண்டைவள 

செய்த குற்றத்தைப் 
டில் குன்றக் கோட்டத்திலே பொறுக்க வேண்டும் என்றும் 
மெய்யூர் என்னும் ஊரில் வாழ்ந் 

வேண்டிக் கொண்டான் . வயி 
திருந்தார் . கல்வியறிவிலும் 

ரப்ப முதலியாருடைய பெருந் 
நல்லொழுக்கத்திலுஞ் சிறந்த தன்மையைத் தொண்டை மண் 
வர் . இவர் எல்லாரிடத்தினும் டல சதகமுடையார் " பயிரைப் 
அன்புடையவராகவும் கொடை 

பெரும் பன்றி தின்றதற்காகப் 
யாளராகவும் விளங்கி இருந் பரிசனத்தோர் , உயிரைப் பருகி 
தார் . இவருடைய பொறுமை உடலவர்க்கீய ஒரு புலவன் 
மிகு வியக்கத்தக்கதாக இருந் 

செயிரைப் புடைத்துந் தானே 
தது . இவருடைய பண்ணை 

பொறுத்தந்தச் செய்யு தவும் , 
யாட்களுள் கண்ணன் என்பவன் 

வயிரப்பன் வாழ்வானதுந் 
ஒருவன் இருந்தான் . அவனுக் தொண்டை மண்டலமே ” என்று 
குச் சில பன்றிகள் இருந்தன . 

பாடியுள்ளார் . 
அவைகளுள் ஒரு பன்றி ஒரு வயிரவர் 
நாள் மலையன் என்னும் ஒரு 

தாருகாசுரனைக் 

கொன்ற சக்தியின் சினத்தீ 
புலவனுடைய விளை நிலத்துட் 

எழுந்து குழந்தை உருக்கொண் 
புகுந்து மேய்ந்து 

ட து . 

டிருந்தது . அதற்குக் காளி 
அப்புலவன் சிறந்த புலவனல்ல 

பாலூட்டி வளர்த்தனள் . 
னாயினும் பெரும் புலவன் போல் 

வயிரவரின் வகைகள் 
நடித்து வீண் ஆர்ப்பாட்டஞ் 

வயிரவர் , அசிதாங்க வயிரவர் , 
செய்பவன் . அப்புலவன் தன் 

குரோத 

வயிரவர் , சண்ட 
நிலத்தில் மேய்ந்த பன்றி யை 

வயிரவர் , உன்மத்த வயிரவர் , 
அடித்துக் கொன்று விட்டான் . 

வயிரவர் , விபூடண 
உடனே பன்றிக்குரிய கண் 

வயிரவர் , 

மார்த்தாண்ட 
ணன் அங்கு ஓடினான் . புலவன் 

வயிரவர் , சுதந்திர வயிரவர் ,, 
அவனையுந் தன்னுடைய கையி 

சுவேச்சா வயிரவர் , உலோக 
லிருந்த மண்வெட்டியால் வெட் 

வயிரவர் , காலவயிரவர் , உக்கிர 
டிக் கொன்று விட்டான் . இச் 

வயிரவர் , பிரச்சைய வயிரவர் , 
செயல்களைக் கண்ட வயிரப்ப 

நின்மாண வயிரவர் , 
முதலியார் விரைவாக அங்குச் 

வயிரவர் எனப் பலவகைப்படும் . 
சென்றார் . அப்புலவன் முதலி 

ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு 
யாருடைய கன்னத்திலும் ஓங்கி 

காரணத்தைக் 

கொண்டு 
யறைந்தான் . முதலியார் சின 

உண்டாயின . காலவயிரவன் 
வில்லை . அப்போலிப் 

சிவபிரானுடைய கட்டளைப்படி 
புலவனைப் பார்த்துப் பெரியீர் ! 

உலகத்துப் பொருள்கள் யாவும் 
பிழையைப் பொறுத்துக்கொள் 

அழியுங்காலத்தில் மறையாகிய 
என்னுடைய விளை 

நாயின் மீது ஏறிக் கொண்டு 
நிலங்களில் நன்கு விளைந்துள்ள 

உலகங்களைத் தம்முடைய 
நிலத்தில் அறுவடை 

நெற்றி விழியால் தீயாக்கிக் 
செய்து கொள்ளுங்கள் ” என்று 

கொண்டு உலவுவார் . இவரைப் 
கூறினார் . இவருடைய பெருங் 

பற்றி விரிவாகப் புராணங்கள் 
தன்மையை நினைத்து அப்புல 

கூறும் . 
வன் மிகுந்த நாணமடைந்தான் . 
இத்தகைய நல்ல மனிதனுக்குத் வரகவி வரமாவது எனக்கு அருள் 
தொல்லை கொடுத்து விட் புரிய வேண்டுமென்று 

தெய் 


கபால 


பூடண 


மடைய 


ளுங்கள் . 


வரகுணதேவன் 


604 


வரகுணதேவள் 


நீராடி 


கவி 


வத்தை வேண்டிப் பெறுகிற 
சிறப்பு . அதிகக் கல்வியறிவில் 
லாதவர்கள் தெய்வபக்தி 
யுடையவர்களாகவிருந்து அவர் 
கள் செய்யுள் பாடும் திறனுண் 
டாக வேண்டுமென்று வேண்டி 
அவ்வேண்டுகோட் பயனால் கவி 
பாடத் தொடங்குவார்களானால் 
அவர்களுடைய 

வரகவி 
என்னும் சொல்லைப் பெறுதற் 
குரியதாகும் . 
வரகுணதேவன் - இவன் வரகுண 
பாண்டியன் எனவுங் 

கூறப் 
பெறுவான் . இவன் சுந்தரேச 
பாத சேகர பாண்டியனுடைய 
மகன் . இவன் 

ஒரு முறை 
வேட்டைக்குச் சென்ற போது 
வேட்டையாடி விட்டு மிகு 
விரைவாக நகரத்தை நோக்கித் 
திரும்பிவந்து கொண்டிருந்தான் . 
அப்பொழுது வழியில் படுத்து 
உறங்கிக் கொண்டிருந்த ஓர் 
அந்தணன் மீது குதிரை ஏறி 
மிதித்துக் கொண்டு ஓடியது . 
அந்தணன் இதனால் இறந்தான் . 
இதனை அரசன் உணர்ந்து 
கொள்ளவில்லை . 

அரசனைப் 
பிரமகத்திதொடர்ந்து வருத்தத் 
தாடங்கியது 

அரசன் 
இதனைப் போக்கிக் கொள் 
வதற்குப் பல தருமங்களைச் செய் 
தும் போக்கிக் கொள்ள முடிய 
வில்லை . சொக்கநாதப் பெரு 
மான் திருமுன்பு முறையிட்டுக் 
கொண்டனன் . சொக்கநாதர் , 
அரசனே ! இன்னுஞ் சில நாள் 
பொறுத்துச் சோழ மன்னன் 
உன்னோடு போரிட வருவான் . 
அப்பொழுது 

நீ 

அவனைத் 
தொடர்ந்து செல்வாய் . அக்காலை 
நீங்கிவிடும் " என்று உருவிலி 
வாக்கு மூலம் உரைத்தருளினார் . 

சிறிது நாட் 
சோழ மன்னன் போர் செய்ய 
வந்தான் . போரில் சோழ 
மன்னன் 

தோற்றோடினான் . 
வரகுணன் சோழ மன்னனைப் 


பின் தொடர்ந்து சென்றான் .. 
சோழவள நாட்டில் திருவிடை 
மருதூர் என்னுஞ் சிவப்பதியை 
அடைந்தான் . காவிரியில் 

மருதவாணர் திருக் 
கோயிலுக்குச் சென்றுவழிபாடு 
முதலியன முடித்துக் கொண்டு 
திரும்புகையில் சிவபிரான் 
அசரீரி வாக்காகப் பாண்டி 
யனைப் பார்த்துக் , “ கிழக்குக் 
கோபுர வாயிலில் 

பிரமகத்தி 
நிற்கிறபடியால் மேற்குக் 
கோபுரவாயிலின் வழியாகச் 
செல்வாயாக என்று திருவாய் 
மலர்ந்தருளினார் . 

வரகுண 
தேவன் அவ்வாறே சென்றான் . 
பிரமகத்தி தொடராமல் நீங்கி 
யது . வரகுணன் பல திருப்பணி 
கள் செய்து மதுரையடைந்தான் . 

இவன் திருக்கைலாய தெரி 
சனங்காண விரும்பினான் . சிவ 
பிரான் அக்காட்சியை மதுரை 
மாநகரில் காட்டியருளினார் . 
அரசனுடைய சேவகர்கள் 
கள்ளன் ஒருவனைப் பிடித்துக் 
கட்டிக் கொண்டு வந்து அரசன் 
முன்பு நிறுத்தினர் . 
அக்கள்ளனுடைய உடலில் திரு 
நீ ற்றைக் கண்டு 

அவனை 
வணங்கிக் கட்டவிழ்த்து விட் 
டான் . நரிகள் ஊளையிட அவை 
கள் குளிரால் ஊளையிடுவதாக 
எண்ணி ஆடைகள் அளித்தான் . 
தவளைகள் கூவுதலைக் கேட்டுப் 
பொன்னளிக்கச் செய்தான் . 
சிவப்பணிக்குக் 

காயவைத் 
திருந்த எள்ளை ஒரு கள்ளன் 

உண்டான் . 
இவன் ஏன் இவ்வாறு செய்தனை 
யென்று அக்கள்ளனைக் கேட்கக் 
கள்ளன் மறுபிறப்பில் சிவத் 
திருப்பணி செய்யும் பிறப்பை 
யடைய இவ்வாறு செய்தேன் 
என்றான் . அரசன் இதனைக் 
கேட்டு மகிழ்ந்து அவனுண்ட 
எச்சில் 

எள்ளில் சிறிதளவு 
தானும் வாங்கியுண்டான் . 


அரசன் 


களவு 


செய்து 


சென்றது . 


வரகுணமங்கை 


605 


வர்த்தகுரு 


( 3 ) 


வழியில் மண்டையோடு ஒன்று 
கிடக்கக்கண்டு உன்னுடைய 
எனக்கு 

எப்பொழுது 
வரும் ? என்று கேட்டு அவ் 
வோட்டைவணங்கினான் . திருக் 
கோயிற் சுற்றில் கிடந்த நாய் 
மலத்தைத் தானே அப்புறப் 
படுத்தினான் . வேப்ப மரங் 
களின் பழங்கள் 

மரத்தடியில் 
பரவிக்கிடத் தலைக் கண்டு அவை 
கள் சிவலிங்கம் போல் இருக் 
கின் றன 

வென்று சிறப்புச் 
செய்தான் . மணம்செய்த தன் 
னுடைய மனைவியின் பேரழகைக் 
கண்டு வியந்து இவள் மருத 
வாணனுக்கே உரியவள் என்று 
அப்பரமனிடம் ஒப்படைத் 
தான் . பரமன் அவளைத் தன் 
னோடு ஒன்று படுத்திக்கொண்டு 
கை மட்டும் வெளியே நீட்டி 
யிருக்கச் செய்ததை வேண்டிக் 
கையையும் மறைத்துக் கொள் 
ளச் செய்தான் . இவனுடைய 
பெருமையை முற்றத் துறந்த 
பட்டினத்தடிகளும் வியந்து 
திருவிடைமருதூர் மும்மணிக் 
கோவையில் புகழ்ந்து பாராட்டி 
யுள்ளார் . 

பாண்டிவள 
நாட்டிலுள்ள திருமால் திருப் 
பதிகளில் ஒன்று . திருநெல்வேலி 
புகைவண்டி நிலையத்திற்கு வட 
கிழக்கில் 18 மைல் தொலைவில் 
உள்ளது . 

திருமால் பெயர் 
விசயாசனர் . தாயார் திருப் 
பெயர் வரகுணவல்லி . விசய 
கோடி விமானம் என்பது விமா 
னத்தின் பெயர் . திருமால் வீற் 
றிருந்த திருக்கோலம் .நம்மாழ் 
வார் இத்திருப்பதியைப் பா 
இருக்கிறார் . 
வரதகுரு - இவர் காஞ்சிமா நகரில் 
தேவராசப் பெருமாளுக்கு மக 
னாகத் தோன்றினார் . எங்களாழ் 
வான் என்பவரிடத்தில் பாடி 
யத்தைக் கேட்குமாறு தந்தை 
இவருக்குக் கட்டளையிட்டார் . 


மகனாகிய வரதகுரு எங்களாழ் 
வான் வீட்டிற்குப் போய் வீட்டு 
வாசற் கதவைத் திறந்தார் . இவ 
ருடைய வருகையை உணராத 
எங்களாழ்வான் , " யார்? 11 
என்று உசாவினார் . இவர் நான் 
தான் என்று கூறினார் . இம் 
மறுமொழியைக் கேட்ட எங்க 
ளாழ்வான் நான் செத்த பிறகு 
வருக என்று சொல்லி யனுப்பி 

ர் . வரதகுரு இச்செய்தியைத் 
தந்தை யாரிடங் கூறினார் . 
தந்தையார் குருவிடம் நான் 
என்னும் ஆணவத்தை ஒழித்து 
அடியேன் என்று கூறவேண் 
டும் . நான் என்று கூறியபடியால் 
இவ்வாறு 

இயம்பியுள்ளார் 
என்று சொல்லி மீளவும் அனுப் 
பினார் . வரதகுரு மீண்டும் 
ஆசாரியாரிடஞ் சென்று , அடி 
யேன் இராமநுசதாசன் என்று 
கூறி வணங்கினார் . ஆசாரியார் 
மகிழ்ந்தார் . 

மகனைப்போல் 
அன்போடு கொள்ளி வைத்து 
இறுதிச்சடங்குகள் செய்வதாய் 
உறுதிமொழி தருவீராகில் பாடி 
யத்தை அருளுகிறேன் என்று 
கூறினார் . வரதகுரு இச்செய்தி 
யைத் தந்தைக்கு இயம்பினார் . 
தந்தையினுடைய உடன்பாடு 
பெற்று ஆசாரியாருக்கு உறுதி 
மொழி கூறினர் . பாடியம் 
முதலியவைகளை ஐயந்திரிபறக் 
கற்றார் . ஆசாரியார் திருநாட் 
டுக்கு எழுந்தருளிய காலத்தில் 
அவருக்குச் 

செய்யவேண்டிய 
இறுதிக் கடன்களைச் செய்தார் . 
பலருக்குப்பாடி யம் முதலியவை 
ளைக் கூறிக் கொண்டிருந்தார் . 
கிடாம்பி அப்புள்ளார் , வடக்குத் 
தெருவீதிப் பிள்ளை முதலிய 
வர்கள் 

இவரையடைந்து 
அருளுரை கேட்டுக் கொண்டி 
ருந்தார்கள் . இவர் பாடியச் 
சொற்பொழிவு செய்து கொண் 
டிருக்கையில் , ஒருநாள் அப்புள் 

வேங்கடநாதாசாரிய 
ரென்னும் பிள்ளைப்பெயர் 


வரகுணமங்கை 


ளார் 


வ்ரத்குரு 


1 06 


வரந்தருவார் 


பெற்ற வேதாந்த தேசிகரோடு அதுமுதல் அம்மாள் எனவும் 
அருளுரை கேட்டுக் கொண்டி இவருக்குப் பெயருண்டாகியது . 
ருக்கையில் , வேதாந்த தேசிக 
ருடைய பேரொளியைக் கண்டு 

இவர் ஒருநாள் காட்டின் 
மயங்கினார் . 

கூறி 
அருளுரை 

வழியாகத் திருவேங்கடத்திற்கு 

சென்றார் . அப்பொழுது பெரு 
வந்ததில் விட்ட இடம் தெரியா 
மல் திகைத்தார் . அகவை மூன் 

மாள் இவருக்கு உணவளித்துக் 
றேயுள்ள வேங்கட நாதாசாரி 

காத்தார்.இவ்வாறு சிறப்புடன் 
யார் விட்ட இடத்தைச் சுட்டிக் 

வாழ்ந்திருந்த இவர் இறுதியில் 
காட்டினார் . இதனால் வரதகுரு 

திருநாட்டுக்கு எழுந்தருளினார் . 
மிகுந்த களிப்படைந்தார் . தூப் 

வரந்தருவார் பாரதம் பாடிய 
பில் பிள்ளைக்கு வாழ்த்துரை வில்லிபுத்தூராருடைய மகன் . 
வழங்கி அப்புள்ளாரிடம் ஒப்பு இவர் தம்முடைய தந்தை 
வித்தார் . பாடியா திகளைக்கூறி 

பாடிய பாரதத்திற்குச் சிறப்புப் 
யருளுமாறு கட்டளையிட்டார் . 

பாயிரம் பாடியதோடு தந்தை 
பராசபட்டர் என்பவர் இவரு யார் பாடாது விட்ட பகுதிகளை 
டைய அருளுரையைக் கேட்டுக் 

யும் பாடி முடித்தார் . இவர் 
கொண்டு வந்தார் . அவர் ஒரு தம்முடைய தந்தையாரிடம் 
நாள் வராதிருக்கக்கண்டு அரு கல்வி பயிலும் போது , தந்தை 
ளுரையை நிறுத்தினார் . மற்ற யார் கூறியதற்கு மாறாகத் தா 
வர்கள் சொற்பொழிவை நிறுத் மொன்றைக் கற்பித்துக் கூறி 
தாமல் நடத்துமாறு கூறினார் 

னார் . இதனாற் சினங்கொண்ட 
கள் . வரதகுரு அவர் வந்தவுடன் 

தந்தையார் தம்மை 

விட்டு 
தாம் கூறிய பொருளைக் கூறச் 

அகலுமாறு கூறினார் . இவரும் 
செய்து அதற்குச் சுருதப் அவ்வாறே அகன்று 

சென்று 
பிரகாசிகை என்று பெயரிட் 

வேறோர் ஆசிரியரிடம் கல்வியை 
டார் . 

நன்கு 

பயின்று தேறினார் . 

தந்தையார் பாரதம் பாடி அரங் 
இவ்வாறிருக்குங் காலத்தில் கேற்றுகையில் தாம் உருமாறிச் 
சிலர் இவரிடஞ் சொற்போர் சென்றிருந்தார் . தந்தையார் , 
புரிதற்கு வந்தனர் . அவர்க " ஆக்குமா றயனாம் ” என்னுஞ் 
ளோடு சொற்போரிடுதற்கு அப் செய்யுளைக் கூறி அரங்கேற்றத் 
புள்ளார் இவரிடம் உடன்பாடு தைத் தொடங்குகையில் அரங் 
கேட்டார் . இவர் உடன்பாடு 

ஆனைமுகக் கடவுள் 
தரவே சொற்போரிட்டு வென் வணக்கம் இல்லையே ” என் று 
றார் . ஆகவே அவருக்கு வாதி ஹம் தடுக்கத் தொடங்கினர் . அப் 
சாம் புதர் என்று பெயரிட்டார் . பொழுது இவர் எழுந்து , இது 
பெருமாளுக்கு நா டோறும் பலவகைச் சமயத்தவருங் கூடி 
பாலமுது செய்வித்து வந்தார் . யிருக்கும் அவையாகலின் இவ் 
ஒருநாள் பாலமுது படைக்கை வாறு பொது வணக்கங் கூறப் 
கையில் பால் சூடாக இருத்தலைக் 

பட்டது . நூலாசிரியர் ஆனை 
கண்டு தம்முடைய விரலைப் முகக் கடவுள் 

வணக்கமும் 
பாலில் தோய்த்துப் பார்த்தார் . 

முன்னே கூறியுள்ளார் . அதனை 
இதனைக்கண்ட பெருமாள் , 

நாம் அறிவோம் ” என்று கூறிய 
தாய் அன்றோ இவ்வாறு பார்த் 

துடன் " நீடாழியுலகத்து ” என் 
துக் குழந்தைக்குப் பாலூட்டு 

னும் பாடலைக் கூறி அரங்கேற் 
வாள் ; இவர் எ 
வர் என்னுடைய 

றத்தைமேலுந் தொடரச் செய் 
எம்மாளோ என் 


கினர் , 


1 


வர்தராயன் 


60 


வருடகாரன் 


வரதராயன் - வீரபாண்டிய கட்ட பம் , விலங்குகள் , மங்கையர் , 
பொம்மனுடைய அவைக்களப் மணவினை , உவளகம் , அறிகுறி 
புலவர்களில் ஒருவன் . யாதவ கள் முதலிய செய்திகளைப் பற் 
குலத்தினன் . பாணார் குலத் றிக் கூறும் அறிவுக் களஞ்சிய 
தினராகிய வீரபாண்டியப் புல மாகும் . பெண் குலத்தினரை 
வரைக் குறிப்பாக இகழத் வெறுப்போரை எதிர்த்துப் 
தொடங்கித் " தையல் நல்ல பெண்டிரின் சிறப்பை இக்கால 
தையல் ” என்று சொல்லி , அப் முறையில் இந்நூல் விளக்கும் . 
புலவர் திலகரால் , “ ஆட்டுக்கு வராகமுனிவன் - காசிபர் குலத் 
நல்ல தையல் ” என்று சிலேடை 

தில் தோன்றிய ஒரு முனிவன் . 
யாக இகழப் பெற்றவன் . 

இவன் 

யோககிரியில் தவஞ் 
வரபதியாட் கொண்டான் திரு செய்தான் . சிவபிரான் காட்சி 
முனைப்பாடி நாட்டில் வக்க தந்து எல்லாவகையான சித்தி 
பாகை என்னும் ஊரில் செங் களையங் 

கொடுத்து 

இவன் 
கோல் செலுத்திய 

செலுத்திய அரசன் . தவஞ் செய்த மலைக்கும் வராக 
வில்லிபுத்தூராரைக் கொண்டு மலை யென்று பெயர் கொடுத் 
பாரதம் பாடச் 

செய்தவன் தார் . இம்மலை பாண்டி நாட்டில் 
இவனே . 

இருக்கிறது . 
வராக புராணம் இரணியாக்கன் , வராகன் பிரச்சோதனனுடைய 
இரணிய கசிபு முதலியவர் 

அந்தப்புரக் காவலர்களில் ஒரு 
களுடைய பூர்வத் தோற்றம் வன் . உதயணன் வாசவதத்தை 
அழிவு அவர்கள் திருமாலோடு யைப் பிடிமீதேற்றிக் கொண்டு 
போர் செய்தமை முதலியவை சென்ற பொழுது அவளை மீட் 
களைக் கூறும் நூல் . இஃது இரு டற்குச் சிறிது தொலை பின் 
பத்து நாலாயிரம் கிரந்தம் உள் தொடர்ந்து சென்றவன் , வாச 

வதத்தையை உதயணன் 
வராகப் பெருமாள் - திருமாலின் கொண்டு சென்ற செய்தியைப் 
பத்துப் பிறப்புக்களில் பன்றி 

பிரச்சோதனனுக்கு முதன் முத 

லில் 
வடிவப் பிறப்பும் ஒன்று . வரா 

தெரியப் படுத்தியவன் 
கப் பெருமாளைத் திருப்பன்றி 

இவனே . 
யாழ்வார் என்றுங் கூறுவர் . வரிஞ்சையூர் சோழவள நாட் 
திருமால் காட்டுப் பன்றி வடி டில் திருக்கீழ்வேளூர் என்னும் 
வாகத் தோன்றி நீரிலே மூழ் ஊருக்குத் தெற்கில் இரண்டு 
கிக் கிடந்த நிலமகளை வெளி நாழிகை வழித் தொலைவில் இவ் 
யிலே கொண்டு வந்தார் . 

வூர் உள்ளது . இவ்வூரில் முன் 

ளில் 
வராகமிகிரன் - இவர் ஆறாம் நூற் 

சிவனடியார்களை 
றாண்டில் வாழ்ந்திருந்தவர் . 

இகழ்ந்து பேசியவர்களுடைய 
ஐந்து வான நூல் முறைகளை 

நாவினையரிந்த சத்திநாயனார் 
விளக்கும் பஞ்ச சித்தாந்திகை 

என்பவர் வாழ்ந்திருந்தார் . 
என்னும் நூலை இவர் எழுதி வருடகாரன் 

தருசக 
னார் . வடமொழி இலக்கியத் னுடைய முதல் அமைச்சன் . 
தில் சிறந்த நூலான பிருகத்சம் மிகுந்த வஞ்சகச் சூழ்ச்சியுடை 
கிதை என்னும் நூலும் இவ யவன் . அஞ்சாமையும் ஆண் 
ரால் இயற்றப் பெற்றது . இந் மையும் உடையவன் . பாஞ்சால 
106 அதிகாரங்களை 

அரசனை வெல்வதற்கு இவன் 
உடையது . இது வான நூல் , செய்த சூழ்ச்சிகள் பல . பாஞ் 
குறி நூல் , நில நூல் வெப்பதட் " சாலனைக் கொன்ற பிறகு - தய 


ளது . 


இவன் 


நூல் 


வருடை 


608 


வலம்புரிவி நாயகர் 


ணன் 


தான் 


சில 


எனப் 


இவர் 


பணி 


மனமுவந்து இவனைத் னும் பெயாடைய ஒருவரின் 
தழுவிக் கொண்டான் . 

மாணவர் இயற்றினார் என்று 
அணிந்திருந்த அணிகலன்களை மட்டுந் தெரிகிறது . 
யும் ஏறியிருந்த யானையையும் 

இவருக்குப் பின் 
உதயணன் இவனுக்குக் கொடுத் வர்த்தமாளர் 
தான் . 

னாளில் மகாவீரர் என்று பெயர் 

உண்டாகியது . இவர் உலகப் 
வருடை மரீசியின் மனைவி . இவ 

பற்றை யொழித்துத் துறவி 
ளுடைய மக்கள் அறு வரும் 

களுடன் 

காலத்தைக் கழித் 
நான் முகனுடைய சாபத்தினால் 

தார் . கடுமையான தவஞ் செய் 
தேவகி வயிற்றிற் பிறந்து கம்ச 

தார் . பன்னிரண்டு ஆண்டுகட் 
னால் கொல்லப்பட்டனர் . 

குப் பிறகு சிறந்த மெய்யறிவு 
நாட்களுக்குப் பிறகு தேவகி 
வேண்டுகோளால் அவர்கள் தரு 

பெற்றார் . வீடு பெறுவதற்குப் 

புதிய வழியை இவர் கண்டறிந் 
விக்கப்பட்டுச் 

நீக்கம் 

தார் . தம்முடைய கொள் 
பெற்றனர் . 

கையை மற்றவர்களுக்குக் கற் 
வருணன் - இவன் திக்குப்பால பித்தார் . இவருடைய கொள் 
கரில் ஒருவன் . மேற்குத் திக் 

கையைப் பின்பற்றியவர்கள் 
கிற்குத் தலைவன் . சிவந்த உட 

சைனர்கள் 

பட்டனர் . 
லும் பாசம் ஏந்திய கையும் 

ஏற்படுத்திய மதம் 
உடையவனாய் மகராசனத்தில் சைனம் . இவர் முப்பதாண்டுகள் 
அமர்ந்திருந்து தன்னுடைய வரை தம்முடைய சமயத்தை 
காவலைச் செய்வான் . 

நாடெங்கும் பரப்பிப் 
னுடைய நகரத்திற்குச் சித்திரா செய்து தம் எழுபத்திரண்டா 
தி பெயர் . இவ 

இவ்வுலக 
னுடைய மனை வீயின் பெயர் 

வாழ்வைத் துறந்தார் . உண்மை 
சேட்டை . இவனுக்குத் தருடன் யான நம்பிக்கை , உண்மையான 
என்னும் பெயருடைய ஒரு மக 

நல்ல செய்கை ஆகி 
னும் , சுநந்தை எனவும் வாருணி யன வே பிறப்பை யொழித்து 
யெனவும் பெயருடைய இரண்டு 

பேற்றைக் கொடுக்கு 
புதல்விகளும் உள்ளனர் . 

மென்பது 

சைனர்களுடைய 
வருமுலையாரித்தி சங்ககாலப் 

நம்பிக்கை . உயிர்களிடத்தில் 
பெண்பாற் புலவரில் ஒருவர் . 

அருளுடைமையை 
இவ்வம்மையாருக்கு இவ்வாறு 

முதன்மையான கொள்கையா 
பெயர் ஏற்படக் காரணம் கக் கொண்டனர் . கி.மு. 300 
தெரியவில்லை . இவருடைய 

இல் சைனசமயம் வடநாட்டிற் 
பாடல் குறுந்தொகையில் 176 சிறந்து விளங்கியது . 
ஆவது செய்யுளாகச் சேர்க்கப் 

வலம்புரிவிநாயகர் 
லுள்ள 

விநாயகருடைய 
வரையறுத்தபாட்டியல் - இதற்குச் பெயர் . ஆனை முகக் 
சம்பந்தப்பாட்டியல் எனவும் 

திருப்பாற்கடலில் நீர் விளையாட் 
பெயர் உண்டு . இது சீர் முத 
லிய மங்கலங்களை வரையறுத் 

டிற்காகச் சென்றார் . அங்குத் 
துக் கூறுகிற படியால் இவ்வாறு 

துயின்று கொண்டிருந்த திரு 
பெயர் பெற்றது . இந் நூலை 

மாலைத் துதிக்கையால் உறிஞ்சி 
உமிழ்ந்தார். சங்கு 

ஒரு 
இயற்றியவரைப் பற்றிய 

புறமாகப் போய் விழுந்தது . 
யொன்றுந் தெரிய 
வில்லை . சம்பந்த முனிவர் என் 

பூதங்களில் ஒன்று அச்சங்கினை 
யெடுத்து முழங்கியது . திருமால் 


யென்று 


வது 


அகவையில் 


அறிவு , 


வீடு 


இவர்கள் 


பட்டிருக்கிறது . 


காஞ்சியி 


கடவுள் 


செய்தி 


வலாசுரன் 


09 


வல்லதரர் 


யது . 


செய்து 


இவனை 


கண்டு , 


வேண்டிய 


அதனை வாங்கித் 

தருமாறு துணை நாதர் ; இறைவி பெயர் 
ஆனைமுகக் கடவுளை வேண்டி மாழையங் கண்ணியம்மை . 

ர் . ஆனைமுகக் கடவுள் அவ் வல்லதரர் - வல்லன்தரன் என்னும் 
வாறே வாங்கிக் கொடுத்தார் . 
இதனால் இப்பெயர் உண்டாகி 

இருவர் எப்பொழுதும் இணை 
பிரியாமல் ஒன்று 

சேர்ந்தே 

இருந்தபடியால் வல்ல தரர் 
வலாசுரன் இவனோர் அசுரன் . என்று கூறப்பெற்றனர் . இவர் 
இவன் சிவபிரானை யெண்ணித் கள் மறவர் மரபினர் . ஏறக் 
தவஞ் செய்தான் . சிவபிரான் குறைய ஆயிரத்து எழு நூறு 
தோன்றிக் காட்சி கொடுத்தார் . ஆண்டுகட்கு முன்பு மதுரையில் 
தான் நெடுநாள் வாழவேண்டு வாழ்ந்திருந்தார்கள் . இவர்கள் 
மென்றும் , இறந்தபின் தன் கல்வியறிவற்றவர்கள் . இவர் 
வடைய உடல் ஒன்பான் வகை கள் வெளிக்கு இனிமையாகப் 
மணிகளாக வேண்டுமென்றும் 

பேசுவார்கள் . ஆனால் உள்ளத் 
வரம் பெற்றான் . பிறகு தேவர் 

திலே கபடம் நிறைந்திருக்கும் . 
களுக்குத் துன்பஞ் 

ஏமாந்தவர்களுடைய 

பொரு 
கொண்டு திரிந்தான் . இந்திரன் 

ளைக் கவர்ந்தே தங்களுடைய 
சூழ்ச்சியினால் 

வாழ்க்கையை இனிது நடத்திக் 
வெல்ல எண்ணினான் . இவனைக் கொண்டிருந்தார்கள் . 

ஓ அசுரனே ! 

நீ 

இவர்கள் வாழ்ந்திருந்த அதே 
மிகவுங் கெட்டிக்காரன் . நான் 

மதுரையில் மங்கையர் இருவர் 
உன்னோடு நட்புக் கொள்ள 

வாழ்ந்திருந்தனர் . அவர்க 
விரும்புகிறேன் . உனக்கு 

ளுடைய பெயர் மரகதம் கமலம் 
வரத்தைக் கேள் , 

என வழங்கின . அவர்கள் இரு 
கொடுக்கிறேன் என்று சொன் 

வரும் மாணிக்கவல்லி என்னும் 
னான் . வலன் இதனைக் கேட்டு 

ஒரு கணிகையின் புதல்விகள் . 
நகைத்து , " நீயா எனக்கு வரங் 

அவர்கள் தம்முடைய குலத் 
கொடுப்பவன் ! நீ விரும்புகிற தொழிலை அறவே ஒழித்துச் 
வரத்தைக் கேள் , நான் கொடுக் சீரிய அறிவுடையவர்களாய்ச் 
கிறேன் என்று சொன்னான் .. 

சிவபிரானுடைய திருவடியிடத் 
இந்திரன் இவனைப் பார்த்து , " நீ 

திலே பேரன்பு 

கொண்டு 
மறுமையில் புகழடைய 

ஒழுகினர் . அவர்களுடைய தாய் 
வேண்டி எனக்கு வேள்விப் 

தேடிய பொருள் மிகுதியாக 
வேண்டும் 

ருந்தது . 

அப்பொருளைக் 
கேட்டான் . வலன் அவ்வாறே 

கொண்டே 

வாழ்க்கையை 
வேள்விப் பசுவானான் . இவ 

நடத்திக் கொண்டிருந்தனர் . 
உதிரம் 

கற்றவர்களையுஞ் சிவனடியார் 
முதலிய பொருள்கள் ஒன்பான் 

களையும் 

வணக்கத் 
வகை மணிகளாயின . 

தோடு போற்றிப் பாராட்டி 
வலிவலம் திருவாரூர்க்குத் 

உபசரித்தனர் . அவர்களுடைய 
தெற்கில் ஏறக்குறைய ஆறு 

ஒழுக்கம் சிறந்த தவ ஒழுக்க 
கல் 

மாக அமைந்திருந்தது . 
தொலைவில் உள்ள 
தேவாரம் பெற்ற ஒரு சிவப்பதி . வல்லதரர் இருவரும் வஞ்சகர் 
வலியன் ( கரிக்குருவி ) வலம் களாகையால் இப்பெண்கள் 
வந்து வழிபாடு செய்தபடியால் இருவரையும் ஏமாற்றிப் 
வலிவலம் என்று பெயர் உண் பொருள் கவர வேண்டுமென்று 
டாகியது . இறைவர் பெயர் மனத் திட்டமிட்டு அதற்கு 

அதற்கு ஏற்ற 
8. பெ ..- 89 


. 


பசுவாக 


என் 


ைைடய 


உடலின் 


மிகுந்த 


வல்லநாதர் 


610 


வல்லபாய்படேல் 


தனர் . 


தம் 


பெற்ற 


தாகக் 


படியாக நடித்துக் கொண்டிருந் இறைவியினுடைய பெயர் 

நங்கையர் இருவரும் வல்லாம்பிகை என்பர் . இவ் 
திருக்காளத்திப் பெருமையைப் வூரில் நந்திதேவர் இறைவனை 
பலரானும் உணர்ந்து திருக் நோக்கியிராமல் 

பின் 
காளத்தி சென்று இறைவழி பக்கத்தைக் 

காட்டிக்கொண் 
பாடு செய்ய வேண்டுமென்று டிருப்பர் . இவ்வூர் தொண்டை 
எண்ணிக் 

கொண்டிருந்தனர் . நாட்டுத் தேவாரம் 
மங்கையர்களுடைய எண்ணத் சிவப்பதிகளில் ஒன்று . இவ் 
தையறிந்த வஞ்சகர்கள் அப் வூரின் பெயர் திருவலம் என 
பெண்களிடம் சென்று " நாங் வழங்கும் . இங்குள்ள பிள்ளை 
கள் திருக்காளத்திக்குப் போய் யார் 

இறைவனிடமிருந்து 
இறைவழிபாடு செய்ய முடிவு மாங்கனி பெறுவதற்கு இறை 
செய்திருக்கிறோம் என்றனர் . வனை வலம் வந்தவராகையால் 
பெண்கள் இருவரும் தங்களுக் வலம் வந்த பிள்ளையார் என்று 
கும் அந்நோக்கம் இருப்பதாக கூறுவர் , 
வும் தாங்களும் உடன் வருவ 
கூறி வழிச்செலவுக் வல்லப்பாய்படேல் 

இந்திய 
கென்று மிகுதியான பொருளை 

விடுதலை வீரர்களில் 

ஒருவர் . 
யெடுத்து மூட்டை கட்டிக் 

1875 ஆம் ஆண்டிற் பிறந்தார் . 
கொண்டு அவ்வஞ்சகர்களோடு 

காந்தியடிகளின் வழி நின்றவர் 
புறப்பட்டனர் . நால்வரும் பல 

களில் தலை சிறந்தவர் . இவருக் 
சிவப்பதிகளையும் போற்றி வழி 

குச் சர்தார் ( தளபதி ) என்று 
பாடு செய்து கொண்டு காளத் 

காந்தியடிகள் சிறப்புப் பெயர் 
தியை நோக்கிச் சென்று கொண் 

வழங்கினார் . இந்தியா உரிமை 
டிருந்தனர் . வஞ்சகர்கள் அப் 

பெற்ற பிறகு நாட்டிற் சிதறிக் 
பெண்களின் பொருள்களைக் 

கிடந்த சிறுசிறு 
கவர்ந்து கொண்டு ஓடச் சமயம் 

நாடுகளை இணைத்து அரசியல் 
பார்த்தும் ஒவ்வொரு நாளும் 

ஐக்கியத்தந்தை என்று பெயர் 
ஒவ்வோர் இடையூறு 

ஏற் 

பெற்றார் . இவருடைய ஆற்ற 
பட்டுக் கொண்டே இருந்தது . 

லைப் பாராட்டி இரும்பு மனிதர் 
இறுதியில் நால்வரும் 
நால்வரும் திருக் 

எனவுங் கூறுவர் . 
காளத்தியை நெருங்கி விட்ட 

இவர் குசரத்து நாட்டில் 
னர் . இச்சமயம் விட்டால் இனி கெய்ரோ 

மாவட்டத்தில் 
மேற் சமயம் வாய்க்காது என்று 

நடியாத் வட்டத்திலுள்ள கரம் 
வஞ்சகர்கள் திருக்காளத்தியை 

சாத் என்னுஞ் சிற்றூரிற் பிறந் 
அடுத்த காடொன்றில் அம் 
மங்கையர்களைக் கொலை செய்து 

தார் . இவருடைய தந்தையார் 

பெயர் சாவேரிபாய்பட்டேல் . 
பொருளைக் கவர முயன் றனர் . வல்லபபாய் கரம்சாத் என்னும் 
அச்சமயத்தில் திருக்காளத்தி 
யப்பர் அங்கு 

ஊரில் தம்முடைய தாய்மாமன் 
மாறு கோலத் 

வீட்டில் வளர்ந்தார் . 
தோடு தோன்றி இவ்வஞ்சகர் 

கற்கும் போதே அஞ்சாமையும் 
களை விரட்டியடித்து மங்கையர் 

ஆண்மையும் உடையவராகத் 
களைக் காத்தருளினார் . 

திகழ்ந்தார் . நடியாத் ஆங்கில 

உயர்நிலைப்பள்ளியில் 
வல்லநாதர் தொண்டைவள 1897 இல் 

மெட்ரிகுலேஷன் 
- நாட்டில் திருவல்லம் என்னும் * தேர்வில் தேர்ச்சி பெற்றார் . 
ஊரில் திருக்கோயில் கொண் வழக்கறிஞராவதற்காக வழக் 
டுள்ள இறைவனுடைய பெயர் 

கறிஞர்களிடம் 


முடியாட்சி 


கல்வி 


படித்து 


தந்து சட்ட 


வல்லபபாய் படேல் 


611 


வல்லபர் 


நூல்களை 


செய்து 


என 


வாங்கிப் படித்து வாண்டிலேயே பாகிஸ்தானைத் 
பிளீடர் தேர்வில் தேறினார் . 

தனியாகப் 

பிரித்து விட்டு 
1910 ஆம் ஆண்டில் வழக்கறிஞ இந்திய யூனியனை அமைத்து 
ராகத் தொழில் செய்யத் ஆட்சியை இந்தியரிடம் ஒப் 
தொடங்கினார் . சவார்பா என் படைத்தார் . அப்பொழுது 
னும் மாதைத் திருமணஞ் பண்டித சவகர்லால் நேரு முத 
செய்து கொண்டார் . 1904 இல் லமைச்சராகவும் படேல் துணை 
மணிபெண் 

என்ற 

மகளும் யமைச்சராகவும் பதவி யேற் 
1905 இல் தயாபாய் என்னும் றனர் . நாட்டில் அமைந்திருந்த 
மகனும் பிறந்தனர் . 1908 இல் 565 சிறு நாடுகளையும் இந்திய 
மனைவியார் இறந்தார் . வல்லப யூனியனோடு ஒன்று படுத்தினார் 
பாய் மறுமணஞ் 

படேல் . 1950 இல் நோயுற்ற 
கொள்ளவில்லை . 

இவர் அவ்வாண்டிலேயே உலக 
இலண்டன் சென்று 1910 இல் 

வாழ்வைத் துறந்தார் . 
பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் . 

வல்லபா 

இவரை 
ஆமதபாத் நகரத்தில் தொழில் வல்லபர் 
நடத்தினார் . பொருளும் புகழும் 

சாரியார் 

வழங்குவர் . 
உண்டாயின . 

சுத்தாத்வைத வேதாந்தத்தைப் 

பின்பற்றியவர் . ஆந்திர நாட் 
1917 ஆம் ஆண்டில் நண்பர் டில் வாழ்ந்து வந்த தைத்திரீய 
களின் விருப்பத்திற் கிணங்கி மதவகுப்பைச் சேர்ந்த தைலிங்க 
ஆமதபாத் முனிசிபல் சபையில் 

பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த 
உறுப்பினராகிப் பணி செய்ய வர் . மத்தியப் பிரதேசத்தில் 
லானார் . 1918 ஆம் ஆண்டு வரை ரெய்ப்பூர்க்கு 

அண்மையில் 
அரசியலில் மிகுதியாக 

ஈடு 

கம்பாரணியம் என்னும் ஊரிற் 
படாமலிருந்த இவர் பிறகு 

பிறந்தார் . காசியில் 
அரசியலில் ஈடுபட்டுக் காந்தி கற்றார் . பாரத நாடு முழுவதை 
யடிகளின் அடிச்சுவட்டில் பணி யும் 

மூன்று 

முறை சுற்றி 
புரியலானார் . 1922 ஆம் ஆண் வந்தார் . விசயநகரசமஸ்தானத் 
டில் காங்கிரசின் 

செயலாள தில் விருது பெற்றார் . பலர் 
ராகத் தேர்ந்தெடுக்கப்பட் இவருக்கு மாணவர்களானார் 
டார் . பிறகு தலைவரானார் . 

கள் . இவர் அலகபாத்திற்கு 
1936 இல் 

மைல் 
இரண்டு 

தொலைவில் 
அரசாங்கம் 

உள்ள ஆடெல் என்னுஞ் சிற் 
மாகாணசுயாட்சி அளித்த 

றூரிலேயே 

பெரும்பாலும் 
போது காங்கிரஸ் சட்டசபை 

வாழ்ந்திருந்தார் . இவர் தத்துவ 
களையும் தலத்தாபனங்களையும் 

தீப நிபந்தம் முதலிய பதினாறு 
கைப்பற்ற முடிவு செய்து தேர் 
தலை நடத்தியது . இராசேந்திர 

வேதாந்த நூல்களை இயற்றி 

யுள்ளார் . இராமா நுசர் , மாத் 
பிரசாத் , ஆசாத் , சர்தார்படேல் 

துவர், சிம்பார்க்கர் 
ஆகியவர்களடங்கிய தேர்தல் 

யோரைப் போலவே இவரும் 
குழு அமைக்கப்பட்டது . காங் 

கடவுட் கொள்கையைக் கூறிய 
கிரஸ் ஏழுமாகாணங்களில் 

போதிலும் இவர் 
அமைச்சரவை அமைக்கும் 

வைதமே உரைக்கிறார் . வல்லப 
அளவுக்கு வெற்றி பெற்றது . 

ருடைய கொள்கை வைணவத் 
1947 ஆம் 

ஆண்டில் தின் வரலாற்றில் ஒரு முதன் 
மௌண்ட்பாட்டன் பிரபு கவர் மையான கட்டமாக அமைந் 
னர் சௌரலாக வந்து அவ் துள்ளது . 


கல்வி 


வல்லபை 


13 


வல்லாளன் 


செய்து 


வந்து 


சென்று 


என்று 


வல்லபை - விநாயகருடைய சக்தி . நாதரை முருகப்பெருமான் 
மரீசி முனிவர் நீராடச் சென்ற தம்முடைய கைகளால் தாங்கிக் 
பொழுது 

அத்தடாகத்தில் கீழே விட்டார் . இக்கோபுரம் 
இருந்த தாமரை மலர் ஒன்றில் பதினொரு நிலைகளும் 
சக்தி குழந்தையாக உருக் நூற்றுப்பதினேழு அடி உயர 
கொண்டிருந்தனள் . முனிவர் மும் உள்ளது . 
அக்குழந்தையை எடுத்துக் 

வல்லாளன் 
கொண்டு வந்து தம்முடைய 

( க ) விசயநகரத்து 
மனைவியாகிய தேவவல்லியிடம் 

மன்னர்களில் ஒருவன் . இவன் 
கொடுத்து வளர்த்தார் . 

திருவண்ணாமலையில் இருந்து 
வல்லபை என்று பெயரிட்டார் . 

அரசாட்சி 

கொண் 
இவள் வளர்ந்து தவஞ் செய்து 

டிருந்தான் . மக்கட் பேற்றை 
கொண்டிருந்தாள் . ஆனை முகக் 

விரும்பிப் பலவகையான தான 
கடவுள் அந்தணர் வடிவங் 

தருமங்களைச் செய்து கொண் 
கொண்டு இவளிடம் 

டிருந்தான் . இவனுடைய மனப் 
தவத்தைக் கலைக்கப் பார்த்தார் . 

பண்பாட்டை அறிய விரும்பிய 

கோலம் 
சிவபிரான் சங்கமக் 
கலங்காதிருந்தாள் . 
இவள் 
ஆனை முகக்கடவுள் தம்முடைய 

பூண்டு பெண்போகம் வேட் 
உண்மை வடிவத்தைக்காட்டித் 

டார் போல் இவனிடஞ் 
திருமணஞ் செய்து கொண் 

நடித்தார் . 

அரசன் 
டார் . இவளைத் திருமணஞ் 

இவருக்களிக்க ஊரில் 

ஊரில் உள்ள 
செய்துகொண்ட 

விலைமகளிர் 
படியினால் 

இல்லந்தோறும் 
ஆனை முகக் 

பெண் 
கடவுளுக்கு 

தேடச் செய்தான் . 
வல்லபை கணேசர் 

எல்லா 

டங்களிலுஞ் சிவ 
பெயர் உண்டாகியது . 

பிரான் ஒவ்வொருவரை இருக் 

கச் செய்திருந்தபடியால் விலை 
வல்லார்கிழான் பண்ணன் - இவன் 

மகளிர் 

அகப்பட வில்லை . 
வல்லார் என்னும் ஊருக்குத் மன்னன் தன்னுடைய மனைவி 
தலைவன் . இவ்வூர் காட்டு நாட்டு 

களில் ஒருத்தியைச் சங்கமரிடம் 
வன் புலத்தூராகும் . இவ் 

அனுப்பி வைத்தான் . அச்சமயத் 
சுற்றி வலிமையான தில் சிவபிரான் குழந்தையாகிக் 
இருந்தது . அதனைச் காட்சியளித்தார் . 

வல்லாள 
காவற்காடும் இருந் மன்னனுக்கு மகன்மைத் தன்மை 
தது . சோணாட்டுமுகைய லூர்ச் 

யும் பூண்டிருந்தார் . 
சிறுகருந்தும்பியார் 

என்னும் 
புலவர் இவனைப் பாடியுள்ளார் . வல்லாளன் ( உ ) இவன் 

தொண்டைவள நாட்டிலே 
வல்லாளராசன் கோபுரம் திரு மாவளம் என்னும் 

ஊரிலே 
வண்ணாமலை அண்ணாமலையார் 

முன்னாளில் வாழ்ந்திருந்தான் . 
திருக்கோயிலில் 

உள்ள வேளாண் மரபினன் . உழவுத் 
கிழக்குக் கோபுரம் . 

தொழிலால் பெரும் பொருள் 
வல்லாள மகாராசன் 

என்னும் 

திரட்டிச் சிற்றரசனைப் போற் 
மன்னனால் கட்டப்பட்டபடி 

சிறந் விளங்கினான் 
யால் இவ்வாறு பெயர் பெற் கொடைத் தன்மையும் இவ 
றது . தம்முயிரைப் போக்கிக் 

னிடஞ் சிறந்து விளங்கியது . 
கொள்ள எண்ணிய அருணகிரி நன்கொடை பெற வந்த அனை 
நாதர் இக்கோபுரத்தின் மீது வருக்கும் தக்கவாறு பொருள் 
ஏறித்தான் கீழே குதித்தார் . வழங்கி வள்ளலாக 

விளங்கி 
அவ்வாறு குதித்த அருணகிரி என் . காலகதியால் 


ஆரைச் 
அரண் 


சார்ந்து 


வ 


ผ urr 


613 


வல்லான் 


தன் 


மக 


உடையை 


னுடைய வருவாய் குறைந்தது . பாடு செய்யச் செய்தான் . பிற 
ஆயினும் தன்னால் இயன்ற சிறுவர்களின் தந்தையர் வல்லா 
அளவு பிறருக்கு உதவி செய்து ளன் தங்கள் சிறுவர்களையுங் 
கொண்டிருந்தான் . இவனுடைய கெடுப்பதாகத் 

தந்தையாகிய 
வள்ளல் தன்மையை வியந்து கல்யாணனிடங் 

குறை கூறி 
அனைவரும்பாராட்டியிருந்தனர் . னர் . கல்யாணன் 
ஒருநாள் இவன் ஒரு குளக்கரை னிடத்திற் சினங் கொண்டான் . 
யில் நின்று சிலரோடு உரை அவன் கணபதியாக வழிபட்ட 
யாடிக் கொண்டிருந்தான் . அப் 

கற்களை யெடுத்து 

அப்பால் 
பொழுது அங்கு ஒரு புலவர் எறிந்தான் . மகனை மரத்தோடு 
வந்தார் . அவர் வள்ளலை 

கட்டிவைத்து அடித்தான் . நீ 
வியந்து புகழ்ந்தார் . உங்களைத் வழிபடும் பிள்ளையார் வல்லவ 
தான் தேடிக் கொண்டு வருகி ரானால் உன்னுடைய கட்டை 
றேன் . கட்டிக் கொள்வதற்கு அவிழ்த்து விடட்டும் ” என்று 
நல்ல உடையில்லை 

என்று 

கூறி விட்டுப் போய்விட்டான் . 
சொன்னார் . உடனே வள்ளல் ஆனை முகக்கடவுள் சிறுவனுக்கு 
தன்னுடைய இடையில் இருந்த மாணியாகக் காட்சிதந்து கட் 

அப்புலவரிடம் டவிழ்த்து விட்டார் . கல்யாண 
அவிழ்த்துக் கொடுத்துவிட்டுத் னுக்குத் தொழுநோயை உண் 
தான் குளத்து நீரில் இறங்கி டாக்கினார் . கடவுளன்பற்ற 
நின்று கொண்டான் . சிலரை கல்யாணன் பல தொல்லைகளுக் 
வீட்டுக்கனுப்பிஉடை கொண்டு குள்ளானான் . 
வருமாறு செய்து அவைகளை 
அணிந்து 

யேறினான் . 

வல்லான் - ( க ) இவன் ஒருவீரன் . 
இவனுடைய செய்கை அனை 

நீதிநெறிச் சோழன் என்னும் 
வருக்கும் மிகுந்த வியப்பை 

தித்த சோழன் காலத்தில் 

பலரை 

அரசர் 
உண்டாக்கிற்று . இவனுடைய 

வதைத்துக் 
வள்ளன்மையை 

கொன்றான் . செங்குந்தரில் 
தொண்டைமண்டலசதகம்உடை 

பழுவூர் வீரன் , பழுவை நாராய 
யாரும் . “ உளத்துத் தயையுற்ற 

ணன் , கச்சித்தனியன் , ஒற்றி 
ஓர்புலவோனுக் குடையுதவிக் , 

யூரான் , களத்தூரான் புற்றி 

டங் கொண்டான் , கோளாந்த 
குளத்துப்புனலையுடுத்துகின்றே 
பின்பு கூவியவைக் , களத்துப் 

கன் , புலியூர்ப் பள்ளி கொண் 
புகுதக்கலை யுடுத்தே கரையேறி 

டான் , பிணவன் , கண்டியூரான் . 
வந்த வளத்துப் புகழ்பெற்ற 

முதுகுன்றமணியன் , தஞ்சை 

வேம்பன் 
வல்லாளனுந் தொண்டை மண் 

என்னும் பன்னிரு 
டலமே " என்று பாடியுள்ளார் . 

வருக்குத் தலைவனாக இருந்தான் . 

வல்லான் ( உ ) மதுரையில் 
வல்லாளன் - ( ங ) இவன் பல்லி குலோத்துங்க பாண்டியன் 
என்னும் நகரத்தில் வைசிய அரசியற்றிக் கொண்டிருக்குங் 
னாகிய கல்யாணனுக்கும் இந்து காலத்தில் இவன் வாழ்ந்திருந் 
மதி என்பவளுக்கும் மைந்த 

வாள்வித்தையில் வல்ல 
னாகப் பிறந்தான் . இவனுக்குக் வன் . மாணவர் பலருக்கு வாள் 
கடவுள் அன்பு இளமையி 

வித்தை கற்பித்து அதனால் 
லேயே அமைந்திருந்தது . கற் காலங்கழித்துக் கொண்டிருந் 
களை விநாயகராக வைத்து வழி தான் . இவனிடம் வாள்வித்தை 
பாடு செய்தான் . பிற சிறுவர் பயின்றவர்களில் சித்தன் என்ப 
களையுந் தன்னோடு சேர்த்து வழி வனும் ஒருவன் , இவன் வாள் 


வியந்து 


தான் . 


நல்விலோரி 


614 வளர்கடாவை..தொண்டைமான் 


நன்கு 


கிளரச் 


வித்தையை 

கற்றுக் திருமுடியை வளைத்தவர் இப் 
கொண்ட பிறகு ஆசிரியனுக் பெருமானே ;" வளைத்தவரை ஒரு 
குப் பகைவனாக மாறினான் . சிறுவன் கிளையோடு 
போட்டியாகத் தானும் வாளா சென்னி வளைத்தவரை வணிக 
சிரியனாகிப் பலருக்கு வாள் னுக்கு வழித் துணையாய் நடந்த 
வித்தை பயிற்றத் தொடங்கி வரை வழுத்துவோமே ” என்பது 
னான் . ஆசிரியனாகிய வல்லா பாட்டு . 
னுடைய மனைவியையும் விழைந் 
தான் . மதுரைக் கடவுள் வல்லா வழுதி - வழுத்தத்தக்க புகழுடைய 
னைப் போல் கோலங் கொண்டு வனாக விளங்கிய 

படியால் 
சித்தனைக் கொன்றார் . 

பாண்டியனுக்கு 

ஏற்பட்ட 
வல்விலோரி - வள்ளல்களின் வரி 

சிறப்புப் பெயர் . 
சையில் கூறப்படும் ஓரி 

இவனே . 
இவன் கொல்லி மலையை ஆட்சி 

வளர்கடாவைக் காதறுத்த 
செய்தவன் . கொல்லிமலை பலா 

தொண்டைமான் - கொங்குவள 
வாழை கொய்யா முதலிய கனி 

நாட்டில் மூலனூரில் தொண்டை 
மரங்களால் நிறையப் பெற் 

மான் என்னுஞ் சிறப்புப் பெயர் 

கொண்டவர்களின் வழிமுறை 
றது . இம்மலையில் தெய்வங் 
கள் கூடி அழகு மிகுந்த பாவை 

யில் இத்தொண்டைமான் 
யொன்றைச் செய்து வைத்திருந் 

தோன்றினான் . சங்ககிரி துர்க் 
தன . அப்பாவையைக் கொல் 

கத்திலிருந்த நவாபுவை இத் 
லிப் பாவை யென்பர் . இவனுக் 

தொண்டைமான் காண விரும்பி 
குரிய இம்மலையைச் சேர மன் 

னான் . அங்குப் போய்ப் பலநாள் 
னர் சூழ்ச்சி செய்து கைப்பற் 

காத்திருந்தான் . 

நவாபின் 
றிக் கொண்டனர் . இவ்வல் 

பேட்டி கிடைக்கவில்லை . இத் 
வில்லோரி பெரிய 

தொண்டைமான் அஞ்சாமையும் 
யாளி . இசைத் துறையிலும் 

உடையவன் . அரச 
மிகுந்த ஈடுபாடுடையவர் . இவ 

னுடைய மகன் அருமையாக 
னைக் கபிலர், கல்லாடர் , வன் 

வளர்த்துவரும் ஒரு செம்மறிக் 
பரணர் முதலியோர் சிறப்பித் 

கடாவைப் பிடித்து இரண்டு 
துப் பாடியுள்ளனர் . 

காதுகளையும் 

டான் . வீரர்கள் இவனைப் பிடித் 
வழித்துணை நாதர் - விரிஞ்சி புரத் துக் கொண்டுபோய் அரசன் 
தில் கோயில் கொண்டிருக்கும் 

முன் 

விட்டார்கள் . 
றைவனுடைய பெயர் . இப் அரசனைப் பார்த்துப் " பல நாட் 
பெயரை வடமொழியாக்கி களாகத் தங்களைக் காணக் காத் 
மார்க்க சகாயர் எனக் கூறுவர் . 

திருந்தும் முடியவில்லை . இவ் 
இறைவியினுடைய பெயர் மர வாறு செய்தாவது தங்களைக் 
கதவல்லி . குடகு நாட்டிலே கண்டு என்னுடைய 

செய்தி 
இருந்து தொண்டை நாட்டுக்கு யைக் கூறலாம் என்று இவ் 
மிளகு விற்க வந்த சிவநேசன் வாறுசெய்கேன் ” என்றான் . அர 
என்னும் வணிகனுக்கு வழித் 

சன் இவனுடைய சூழ்ச்சிக்கு 
துணையாக வந்து வழிப்பறி 

" வளர்கடாவைக் 
செய்ய வந்த கள்ளர்களை யெல் 
லாம் விரட்டியடித்த படியால் 

காதறுத்த பஹதூர்தொண்டை 

மான் ” என்று சிறப்புப் பெயர் 
வழித்துணை நாதர் என்று பெயர் 

வழங்கினான் . இத்தொண்டைமா 
பெற்றார் . மறைச் சிறுவன் ஒரு 

னுடைய 
பொருட்டுத் 

தெரிய வில்லை , 


கொடை 


வீரமும் 


அறுத்து விட் 


வன் 


வியந்து , 


வன் வழிபடற் 


இடுகுறிப் பெயர் 


வளவர் 


615 


வற்ச நாபன் 


என் 


தானக் 


வளவர் - சோழர்கட் குண்டாகிய பெரிதுந் துணைபுரிந்தன . கத் 
சிறப்புப் பெயர்களுள் ஒன்று . களி என்னுங் கலையை உலகி 
வளநாட்டின் தலைவர்கள் என் லுள்ள முதன்மையான நாடுகள் 
பது பொருள் . இச்சொல் பெய எல்லாவற்றினும் விளங்கச் 
ரின் இறுதியிற் சேர்க்கப்பட்டு , செய்தவர் இவரே . மலையாள 
திருமாவளவன் , கரிகால் வள மொழிக் கவிஞர்களில் உயி 
வன் , கிள்ளிவளவன் 

என்று ருடன் இருந்த போதே பேரும் 
பெயர்களோடு சேர்த்து வழங் புகழும் பெற்று விளங்கியவர் 
கப் பட்டன . 

இவரைப் போல வேறு எவரு 

மிலர் . 
வளவன்மாதேவி - இவள் பராந்த 
கச் சோழனுடைய மனைவி . இவ இவர் 1928 ஆம் ஆண்டில் 
ளுடைய 

பெயரால் அமைந்த கதகளிக் கலையைப் பரப்புவதற் 
ஊர் வளையமாதேவி என 

காகக் கேரள கலா மண்டலம் 
நாளில் வழங்குகின்றது . இவ் ற கழகத்தை நிறுவினார் . 
வூர் தென்னார்க்காடு மாவட்டத் 1948 ஆம் ஆண்டில் சென்னை 
தில் உள்ளது . 

அரசினர் இவரைச் சென்னை 
வளைவணன் - இவன் நாக நாட்டு 

மாகாணத்தின் மலையாள ஆத் 
மன்னன் . இவனுடைய மனைவி 

கவிஞராக ஆக்கினர் . 

1950 ஆம் ஆண்டில் போலந்து 
யின் பெயர் வாசமயிலை . இவர் 

நாட்டின் தலைநகரான வார்சா 
களுடைய மகள் பீலிவளை . 

வில் நடந்த சமாதான மாநாட் 
வள்ளத்தோல் வள்ளத்தோல் 

டிற்குச் சென்றார் . பிறகு 
என்று பெயர் வழங்கும் இவ ரஷியா முதலிய ஐரோப்பிய 
ருடைய இயற் பெயர் நாராயண நாடுகளுக்குப் போய்வந்தார் . 
மேனன் என்பது . 

வள்ளத் 1953 இல் சீனாவுக்குப் போய் 
தோல் என்ற குடும்பத்தில் வந்தார் . 
பிறந்தவராதலால் வள்ளத் 

1954 இல் ரிக் வேதத்தை 
தோல் என்று அழைக்கப் பட் 

மலையாளத்தில் மொழி பெயர்க் 
டார் .. இவர் மலபார் மாவட் 

கத் தொடங்கினார் . வால்மீகி 
டத்தில் பொன்னானி வட்டத் 

இராமாயணத்தை மலையாளத் 
தில் உள்ள மங்கலம் என்னுஞ் 

தில் மொழி பெயர்த்தார் . இவர் 
சிற்றூரிற் பிறந்தார் . இவ 

இயற்றிய நூல்கள் 
தந்தையார் பெயர் 

குறைய 40 ஆகும் . இவர் 1958 
தாமோதாமேனன் ; 

ஆம் ஆண்டில் தம்முடைய 80 
பெயர்பார்வதி அம்மாள்.வள்ளத் 

ஆம் வயதில் காலமானார் . 
தோல் முதலில் வடமொழிக் 

வள்ளிக்கூத்து 
கல்வி பயின்றார் . இவர் மலையா 

ஒரு குறமகள் 
ளத்தில் செய்யுள் இயற்றிய 

வள்ளி வேடம் புனைந்து ஆடு 

வள்ளிக் 
தைப் போலவே வடமொழியி 

கூத்து 

கூத்து 
லும் இயற்றக் கூடிய ஆற்ற 

எனப் பெறும் . 
லமைந்தவராக விளங்கினார் . வற்சநாபன் - இவன் ஒரு தவசி . 
தம்முடைய பன்னிரண்டாவது இவன் தவஞ் செய்து கொண் 
வயதிலேயே செய்யுட்கள் 

இயற் டிருக்கையில் இவனைப் புற்று 
றத் தொடங்கி விட்டார் . இவர் 

மூடியது . இந்திரன் 

ந்திரன் இவ 
கேரள நாட்டின் தேசியக்கவிஞ னுடைய தவநிலையை அறிய 
ராகப் போற்றப் படுகிறார் . எண்ணினான் . பெருமழை 
இவருடைய நாட்டுப் பாடல் பொழியச் செய்து புற்றை 
கள் நாட்டின் விடுதலைக்குப் யிடிப்பித்தான் , மழைநீர் புற் 


ஏறக் 


ருடைய 


தாயார் 


கிற 


வற்சாசுரன் 


16 


வன்பரணர் 


நன்கு 


றில் நுழையச்செய்தான் . அறக் 
கடவள் இதனை உணர்ந்தது . 
ஓர் எருமை வடிவங் கொண்டு 
புற்றை வயிற்றால் மூடி நின் 
றது . ஏழுநாள்வரை காத்தது . 
ஏழாம் நாள் தவசி விழித்துப் 
பார்த்தான் , தன்னுடைய தவத் 
திற்கு இடையூறு வராமற் 
பாதுகாத்தது தருமதேவதை 
என்று உணர்ந்தான் . வேறு 
இடஞ் சென்று தவஞ் செய்ய 
முயன்றான் . தவநிலை 
வில்லை . அறக்கடவுளை வணங் 
காத படியால் நேர்ந்த தீமை 
யென்று உணர்ந்தான் . ஒருமலை 
மீது ஏறி விழுந்து உயிர் விட 
நினைத்தான் . தரும தேவதை 
தோன்றித்தடுத்துத்தேற்றியது . 
வற்சாசுரன் - இவன் கம்சனுடைய 
ஏவலால் கண்ணனைக் கொல் 
லும் பொருட்டுப் பசுங்கன்றின் 
உருவத்தோடு பசுக்களோடு 
கலந்து மேய்ந்து காலத்தை 
யெதிர் பார்த்துக் கொண்டிருக் 
தான் . இதனை அறிந்த கண் 
ணன் இவனுடைய அண்மை 
யிற் சென்று காலைப் பிடித்து 
அருகிலிருந்த விளா மரத்தில் 
எறிந்து கொன்றான் . 
வனப்பகையார் - கோட்புலி நாய 
னாருடைய மகள் . சுந்தரமூர்த்தி 
சுவாமிகளால் பதிகத்தில் வைத் 
துப் பாடப்பெறும் பெருமை 
பெற்றவள் . தந்தையார் இவ 
ளைச் சுந்தரமூர்த்தியார்க்குத் தர 
அவர் மகண் முறை பாராட்டி 
யேற்றுக் கொண்டார் . 
வன் தொண்டர் சுந்தரமூர்த்தி 
சுவாமிகள் சிவபெருமானோடு 
வலிமையாகச் சொற்போர் 

அப்பெருமானுடைய 
திருவடித் தொண்டராகியபடி 
யால் அவருக்கு வன்தொண் 
டர் என்று காரணப் பெயர் 
உண்டாகியது . 
வன்பரணர் - இவர் கொங்குவள 
நாட்டில் செங்குந்தம் என்னும் 


ஊரில் வாழ்ந்திருந்தார் . பல 
நூல்களையும் 
யுணர்ந்த பேரறிவாளர் . சங்க 
காலத்துப் புலவர் . இவருடைய 
இல்லாளின் பெயர் மந்தாகினி. 
இவர்கள் இருவருடைய இல் 
வாழ்க்கையின் பயனாக மக்கள் 
எழுவர் தோன்றினர் . கல்வி 
யறிவுடையோர்களைப் பிடித் 
துக் கனமாக வருத்தும் வறு 
மைப்பேய் இவரையும் பிடித்து 
ஆட்டி அலைக்கழித்தது . அப் 
பேயினுடைய 

தொல்லை 
பொறுக்காமல் பெரிதும் வருந் 
தினார் . இவருடைய ஊரில் 
இருந்தவர்களோ இவருக்கு 
உதவி செய்ய ஒருப்படவில்லை . 
வறுமையால் 

வாடி 

வதங்கி 
ஊரில் மாண்டொழிவதை விட 
வேறு எங்கேனும் சென்று ஏதா 

வழிபிறக்கிறதா பார்ப் 
போம் என்று எண்ணிய புலவர் 
குடும்பத்துடன் ஊரை விட்டுப் 
புறப்பட்டார் . வழி நடந்து ஒரு 
காட்டையடைந்தார் . பசித்துன் 
பம் பொறுக்காமல் அனைவரும் 
வாடி ஓரிடத்தில் சோர்ந்து 
கிடந்தனர் . அப்பொழுது அங்கு 
நள்ளி என்னும் குறுநில மன் 

வேட்டைக்கு வந்திருந் 
தான் . அவன் சிறந்த கொடை 
யாளி . நல்ல போர்வீரன் , பாட 
றிந்துதவும் பண்பாளன் . அத் 
தகையோன் வன்பரணரையும் 
அவருடைய குடும்பத்தினரை 
யுங் கண்டான் . அவர் புலவர் 
என்று அவன் 

அறிந்தானோ 
இல்லையோ அனைவருடைய பசிப் 
பிணியும் 

அவனுடைய 
ளத்தை வருத்தியது . வேட்டை 
யில் கிடைத்த மான் ஒன்றைப் 
பக்குவமாகச் சமைத்து அனைவ 
ருடைய பசித் துன்பத்தையும் 
போக்கினான் . ஏதேனும் பொரு 
ளுதவி செய்ய வேண்டு மென்று 
எண்ணிய அவன் தன் கழுத்தி 
லிருந்த முத்து - மாலையையும் 
கையிலிருந்த கடகத்தையுங் 


னன் 


உள் 


செய்து 


வன்பார்த்தான் பனங்காட்டூர் 


617 


வாசவதத்தை 


க 


கிறது 


னை 


கழற்றிப் புலவருக்கு வழங்கி கம் பாடினார் . இவ்வூர் காஞ்சி 
னான் . இவைகள் விலைவரம் 

எட்டு 
பற்றவைகள் . இவைகளைக் 

தொலைவில் உள்ளது . 
கண்ட புலவர் திகைத்துப் 

வாகபட்டர் - இவருடைய முழுப் 
போனார் . இம்மா பெரும் வள் 
ளல் யாரோ என்று எண்ணி 

பெயர் விருத்தவாகபட்டர் என் 
னார் . தங்களை 

பது . இவர் மருத்துவத்தில் வல் 

அறிந்து 
கொள்ள விரும்புகிறேன் ” என்று 

லவர் . இவர் புத்த சமயத்தைச் 

சேர்ந்தவராக மதிக்கப் படுகி 
கூறினார் . நள்ளியோ எத்த 

றார் . இவர் அட்டாங்க சங்கிர 
கைய மறு மொழியுங் கூறாமல் 

கம் அஃதாவது மருத்துவத்தின் 
அவ்விடம் விட்டுச் சென்றான் . 

எட்டுப் பிரிவுகளின் சுருக்கம் 
பிறகு அங்கே வந்த சிலரால் 

என்னும் நூலை எழுதியுள்ளார் . 
அவ்வள்ளல் நள்ளி என்பதை 
உணர்ந்தார் . பிறகு அங்கு வாகைப்பெருந்துறை - இது துளு 
நிகழ்ந்தவைகளை யெல்லாம் நாட்டில் தெற்கில் உள்ள ஊர் . 
செய்யுள் ஒன்றில் அமைத்துப் இது வாகைப் பறந்தலை எனவும் 
பாடினார் . அச்செய்யுள் புற 

வழங்கியது . இவ்வூரில் பசும் 
நானூற்றில் சேர்க்கப் பட்டிருக் பூட் பாண்டியனுடைய தலைவ 

அதிகமான் என்பவன் 
ன்பார்த்தான் பனங்காட்டூர் 

போர் செய்து இறந்தான் . 
இது திருப்பனங்காட்டூர் என வாக்குண்டாம் - தமிழில் உள்ள 
வழங்குகின்றது . கண்ணுவமக நீதி நூல்களில் ஒன்று . இந் 
ருஷி இத்தலத் திறைவனைப் நூலின் காப்புச் செய்யுள் , வாக் 
பூசித்துக் கொண்டிருந்தார் . 

குண்டாம் என்று தொடங்குவ 
ஒருநாள் படைக்கும் பொருள் தால் இதற்கு இவ்வாறு பெயர் 
யாதுங் கிடைக்காமற்போகவே 

வந்தது . 

ஆத்திசூடியும் இவ் 
கிடைத்த பனம்பழத்தைக் வாறு தான் பெயர் அடைந்துள் 
காண்டுவந்து படைத்தார் . 

நூல்கட்கு இவ்வாறு 
இதனாற் சிவபெருமான் களிப் முதற் சொல்லைக் கொண்டு 
புற்றுத் திருவருள் புரிந்தார் . பெயரிடுவது ஒருமுறை . இந் 
அதனால் இக்காலத்திலும் பனம் நூலை இயற்றியவர் ஒளவையார் . 
பழம் நிவேதிக்கப் படுகிறது . இந்நூல் முப்பது செய்யுட் 
சுவாமி பெயர் பனங்காட்டீ களைக் கொண்டது . 
சுரர் , அம்மன் பெயர் அமிர்த வாக்பாடர் - இவரை இளைய வாக் 
வல்லியம்மை . வன்பார்த்தான் 

பாடர் என்பர். இவர் , அட் 
என்பது இதற்கு அணிமையில் 

டாங்க இருதய சம்மிதை என் 
உள்ளது . சுந்தரமூர்த்திகள் 

னும் மருத்துவ நூல் ஒன்றை 
இந்த வழியாக எழுந்தருளிய 

வடமொழியில் இயற்றினார் . 
போது இறைவன் அந்தணக் 
கோலத்தோடு தோன்றிக் கட்ட வாசமயிலை உள் நாக நாட்டு 
முது தந்தருளினார் . சுந்தரர் அந் 

மன்னனாகிய வளை வணன் என்ப 

பீலிவளை 
றைவனைப் வனுடைய மனைவி . 
பார்த்து எவ்வூர் என்று உசாவி இவளுடைய மகளே . 
னார் . இறைவன் , வன்பார்த் வாசவதத்தை இவள் உதயண 
தான் பனங்காட்டூருக்கும் இவ் னுடைய தேவியர் நால்வரில் 
இருக்குமாக இருப்போம் முதல் வி . பிரச்சோதனனுடைய 
என்று கூறி மறைந்தருளினார் . பட்டத்தரசியாகிய பது மகாரி 
சுந்தரர் உண்மையுணர்ந்து பதி கையின் மகள் . இவளுக்குச் 


ளது . 


தணக்கோல 


. 


வாசுகியம்மையார் 


618 


வாட்போக்கி 


என் 


சில 


அவ் 


செவிலித் தாயாக இருந்தவள் வருக என்று கூற அப்படியே 
சாங்கியத்தாய் . அழகிலுங் 

விளக்கேற்றி வந்தவர் . பழைய 
குணத்திலுஞ் சிறந்தவள். 

உணவு 

சுடுகின்றது 
பெண்பாலர்க்குரிய 

கலைகளி 

சொன்னபோது விசிறி கொண்டு 
லெல்லாம் பயிற்சி பெற்றவள் . விசிறியவர் . உணவு படைக்கு 
அவைகளுள் சையை யும் முன் ஏனத்தில் ஊசியும் நீரும் 
யாழையும் உதயணன் பால் வைக்கச் சொன்னதற்குக் கார 
கற்றுத்தேறினாள்.மாலைதொடுத் ணத்தை இறுதிக் காலத்தில் 
தல் முதலிய கைத்தொழிலினுஞ் உசாவியறிந்தவர் . இவ்வம்மை 
சிறந்தவள் . தன் பாலுள்ள யார்காலஞ் சென்றபோது திரு 
காதலால் உதயணன் அரசகாரி வள்ளுவர் இரங்கற்பாப் பாடி 
யங்களை மறந்து விட்டானென்று உள்ளம்வருந்தினார் .அப்பாடல் , 
பிறர் சொல்லக் கேட்டமையால் " அடிசிற்கினியாளே என்னும் 
இவள் தான் இறந்துபோய்விட் முதலையுடையது . 
டதாகப் பெயர் செய்து 
காலம் செவிலித்தாய் முதலிய 

வாச்சையர் வசவர் மடத்தில் 
வர்களோடு மறைந்திருந்தாள் 

இருந்த ஒரு சிவனடியார் . இவர் 
உதயணனுடைய ஆக்கங்கருதிப் 

அரசனுடைய ஆணைக்கு அஞ்சிச் 
பல துன்பங்களை நுகர்ந்தாள் . 

சோமநாதனைச் சிவராத்திரியில் 
இவளுக்குத் தோழியர் பலர் 

தெரிசனஞ் செய்ய முடியாமல் 
இருந்தனர் . அவர்களுள் காஞ் 

வருந்தினார் . சிவபிரான் ஒரு 
சனமாலை என்பவளிடத்தே 

சிவகணத்தவராக வந்து , இன் 
தான் இவள் பற்று மிகுதியாகக் 

றிரவு சிவபிரான் வருவார் 
கொண்டிருந்தாள் . இவள் மிகத் 

என்று கூறிச் சென்றார் . 
தூயவளாக இருந்தமையின் 

வாறேசிவபிரான் இரவில் வரத் 
சோதவன் என்னும் முனிவரன் 

தெரிசனஞ் செய்து , அன்று 
இவளுடைய கருப்பத்தில் தங்கி 

அளந்த நெற்கொட்டாரத் 
நரவாண தத்தனாகப் பிறந்து 

தையே கொட்டாரச்சோமேசம் 
வித்தியாதர சக்கரவர்த்தியாயி 

என்னும் சிவத்தலமாகச் செய் 
னன் . 

செய்தார் . 

வாட்போக்கி - திருச்சிராப்பள்ளி 
வாசுகியம்மையார் 

இவ்வம்மை மாவட்டத்தில் குளித்தலைக்குத் 
யார் மார்க்க சகாயன் என்பவ தென்மேற்கே 
னுடைய மகள் . திருவள்ளுவ 

தொலைவில் உள்ள ஒரு குன்று . 
ருடைய மனைவியார் .திருவள்ளு இதனை இரத்தினகிரி எனவுங் 
வர் இவ்வம்மையாரை மணந்து 

கூறுவர் . குன்றின் முடியில் 
கொள்ளுமுன் மணலைக் கொடுத் 

இரத்தின கிரீசுவரர் கோவில் 
துச் சமைக்கச் சொன்னார் . அம் கொண்டிருக்கிறார் . 
மையார் அவ்வாறே சமைத்துக் 

ஒருவன் தானிழந்த இரத்தின 
கொடுத்தார் . அம்மையார் 
கிணற்றில் தண்ணீர் தூக்கும் 

முடியைத் தேடி இங்கு வந்து 

கடவுளை வழிபட்டான் .கடவுள் 
போது திருவள்ளுவர் அழைக்க 

ஒரு மனிதனைப்போல் வெளிப் 
அம்மையார்குடத்தைத் தூக்கிய 

பட்டு ஐந்துமைல் தொலைவில் 
அளவில் விட்டுவர மீண்டுசெல் உள்ள காவிரியிலிருந்து நீர் 
லும்வரையில் அஃது அப்படியே 

கொண்டுவந்து ஒரு தொட்டியில் 
பகலில் நூல் நூற் 

நிரம்பும்படி கூறினார் . எவ்வ 
கும்போது நூல் நாழி கீழேவிழ 

ளவு நீர் ஊற்றினாலும் தொட்டி 
அதனை எடுத்தற்கு விளக்கேற்றி நிரம்ப வில்லை . இதனால் அர 


ஐந்து மைல் 


ந் 


அரசன் 


நின்றது 
. 


வாணகோவரையன் ... கேசுவரன் 619 


வாணாசுரன் 


என் 


சன் சினங்கொண்டு அம்மனி புதல்வனையும் ஒப்படைத்துக் 
தனுடைய தலையின் மேல் வாளை காக்குமாறு கூறியவர் . 
வீசினான் . அப்பொழுது மனி 
தனாக வந்திருந்த கடவுள் மறைந் வாணாசுரன் - இவன் பலியினுடைய 
தார் . அவ்விடத்தில் தலையில் 

மூத்த மகன் . கண்ணனுடைய 
வெட்டுக் குறியோடு ஓர் இலிங் 
கம் தோன்றிற்று . இம்மலைக்கு 

மாமனாகிய கம்சனுக்கு நண்ப 

னாகிச் சோணிதபுரத்தில் 
மாணிக்கமலை எனவும் பெய 

இருந்து அரசாண்டான் . சிவ 
ருண்டு . இம்மலை கைலை மலையின் பூசை செய்து சிவபிரானுடைய 
ஒரு முடியென்று புராணங் 

திருவருளால் அளவற்ற செல் 
கூறும் . சித்திரைத் திங்களில் 

வத்தையும் ஆயிரங் கைகளையும் 
முழுத்திங்கள் நாளன்று மாலை பெற்றான் . சிவபிரான் 
யில் கதிரவனுடைய ஒளிஇலிங் தேவி முருகக்கடவுள் ஆனை 
கத்தில் படுவதாகச் சொல்லப் 

முகக்கடவுள் ஆகியோர் வாயில் 
படுகிறது . 

காக்கத் தான் மிகுந்த இறுமாப் 

போடு ஆட்சி நடத்திக் கொண் 
வாணகோவரையன் சுத்தமல்லன் 

டிருந்தான் . ஒரு நாள் இவன் 
உத்தமசோழனாகிய இலங்கேசுவ 

தனக்கு எல்லா மேன்மைகளை 
ரன் - இவன் குலோத்துங்க சோழ யுங் கொடுத்த சிவபிரானிடம் 
னுடைய அரசியல் அதிகாரி 

போய்ப் , 

( போர் செய்வார் 
களில் ஒருவன் . வாணர் குடியிற் எவரும் இன்மையால் 
பிறந்தவன் . அரசனால் வழங் 

னுடைய தோள்கள் 

நெடுங் 
கப்பெற்ற வாணகோவரையன் காலமாகத் தினவெடுத்திருக் 
என்னுஞ் சிறப்புப் பெயரைப் 

கின்றன . ஆகவே நீர் என்னோடு 
பெற்றவன் . கருணாகரத் போர் புரிய வேண்டும் என்று 
தொண்டைமானோடு கலிங்கப் 

இயம்பினான் . சிவபிரான் வாணா 
போர்க்குச் சென்ற படைத்தலை 

சுரனைப் 

பார்த்து , 
வர்களில் ஒருவன் . 

அதனால் 

போரில்லை என்று 
கலிங்கத்துப் பரணியில் 

படாதே . அண்மையில் போர் 
சயங்கொண்டாரால் 

புகழப் உண்டாகும் . 

துவாரகையில் 
பெற்ற பெருமை யுடையவன் . 

இருந்து கண்ணன் வந்து உன் 
இவன் திருச்சிராப்பள்ளி சில் 

னோடு போர் செய்து உன் 
லாவிலுள்ள மேலப்பழுவூரி கைகளை யறுப்பார் உன்னுடைய 
செங்கற் கோயிலைக் 

செருக்கு அழியும் " 
கருங்கற் கோயிலாக அமைத்த கூறினார் . வாணன் மகள் உஷை 
தோடு அக்கோயிலுக்குக் குலேத் கண்ணன் பெயரனாகிய அநிருத் 
துங்க சோழேச்சுரம் என்று தனை விரும்பி அவனைத் தன் 
பெயரிட்டான் . நாள் வழிபாட் 

னுடைய அந்தப்புரத்திற்குக் 
டிற்கும் பிறவற்றிற்கும் இறை கொண்டுவரச் செய்து 
யிலிநிலங்கள் வழங்கினான் . 

னாடு கலந்து 

கருவுற்றாள் . 

வாணாசுரன் செய்தியை 
வாணமுதலியார் ஏகம்பவாண உணர்ந்து அநிருத்தனைச் சிறை 
ருடைய தந்தை . தம்முடைய யில் அடைத்தான் . இச்செய் 
உறவினர்களிடம் பொருளையும் தியை நாரதர் கண்ணனுக்குக் 
புதல்வனையும் ஒப்படைத்தற்கு கூறினார் . கண்ணன் வாணாசுர 
உள்ளந் துணியாமல் ஏகன் என் னுடைய நகரத்தையடைந்து 
னும் பெயருடைய தம்முடைய காத்தல் தொழிலை மேற் கொண் 
பண்ணையாளிடம் பொருளையும் டிருந்த கடவுளர்களின் உடன் 


கவலைப் 


லிருந்த 


என்று 


வாதக்கோள் 


620 


வாதாவி 


னாளில் 


என்று 


பூர் 


என் 


னார் 


பாடு பெற்று வாணாசுரனிடம் வாதராயணர் பராசர முனி 
போய் அவனோடு போர் வருக்கும் யோசனை கந்தியாக 
தொடங்கினார் . வாணனுடைய மாறிய மச்சகந்திக்கும் புதல்வ 
தோள்களை யெல்லாம் 

யெல்லாம் அறுத் ராகத் தோன்றி வதரிகாச்சிர 
துத் தள்ளினார் .. சிவபிரான் மத்தில் தங்கியிருந்தவர் . திரு 
கண்ணனைப் பார்த்து " என்னை மாலினுடைய கூறு . இவர் பின் 
வழிபட்ட கைகள் இரண்டும் 

மறையை 

நான்காக 
இருக்கட்டும் " என்று கூறினார் . வகுத்து முறைப்படுத்தியபடி 
சிவபிரான் கட்டளைப்படி வழி 

யால் வேதவியாசர் 
பட்ட இரண்டு கைகளைத் தவிர காரணப் பெயர் பெற்றார் . 
மற்றைக் கைகளை யெல்லாம் 
அறுத்தொழித்தார் . அப் 

வாதாபி ( வாதாவி ) -சாளுக்கியரது 
பொழுது வாணன் மிகுந்த 

தலைநகர் . மைசூர் நாட்டில் பீசப் 
துன்பத்தையடைந்தான் . 

உள்ள 
மாவட்டத்தில் 

அப் 
போது சிவபெருமான் வாண 

இஃது இக்காலத்தில் பாதாமி 
னிடம் போய் , “ உன்னுடைய 

அழைக்கப்படுகிறது . 
போர்த்தினவு நீங்கியதா ? " 

ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ 
என்று உசாவியருளினார் . வாணா 

மன்னர் முதலாம் நரசிம்மவர் 
சுரன், தன்னுடைய குற்றங்களை 

மரின் தளபதியான பரஞ்சோதி 
யெல்லாம் பொறுத்தருள 

என்னும் சிறுத்தொண்ட நாய 
வேண்டும் என்று சிவபெரு 

மன்னரான 

சாளுக்கிய 
மானை வேண்டிக் கொண்டான் . 

இரண்டாம் புலிகேசியைப் பல 

போர்களில் 
அதனால் சிவபிரான் அவன் மீது 

வென்று அவன் 
இரக்கங் கொண்டு அருள் 

தலைநகரைச் சூறையாடினார் 

என்பர் . 
புரிந்தார் . அவன் மீண்டுந் தன் 
வடைய 

ஆயிரங்கைகளையும் வாதாவி - அசமுகியின் மக்களில் 
பெற்றான் . சிவபிரானுடைய 

ஒருவன் . மற்றவன் வில்வலன் . 
கட்டளைப்படியே தன்னுடைய 

சூரபதுமனுடைய 
மகளை அநிருத்தனுக்குத் திரு தங்கை , இவள் துர்வாச முனி 
மணஞ் செய்து கொடுத்துத் 

வரைக் 

இவர்களைப் 
துவாரகைக்கு அனுப்பின்ை . 

பெற்றாள் . 

இவர்களிருவரும் 
தான் திருக்கைலையை அடைந்து முனிவர் போல் உருக்கொண்டு 
குடமுழாவெடுக்குந் திருப்பணி 

காட்டில் 

குடிசையமைத்துக் 
யைச் செய்து கொண்டிருந் 

கொண்டு முனிவர்களை விருந் 
துக் கழைப்பர் . வில்வலனாகிய 

மூத்தவன் இளையவனாகிய 
வாதக்கோன் 

ஒளவையார் வாதாபியை ஆடாக்கி அறுத்துக் 
காலத்தில் வாழ்ந்திருந்த ஒரு கறி சமைத்து 

முனிவர்கட்குப் 
செல்வன் . இவ றன்மை 

மிக்க போடுவான் . உண்டவர்கள் ஓய்வு 
வன் . ஒளவையார் இவனிடம் பெறும் சமயத்தில் 
உதவி நாடிச் சென்றார் . " நாளை யைப் பேர் சொல்லி மூத்தவன் 
வருக என்றான் . 

மறு நாள் 

அழைப்பான் . வயிற்றில் இருக் 
சென்ற பொழுதும் இவ்வாறே கும் வாதாவி உருப்பெற்று 
கூறினான் . இதனைக் கண்ட 

வயிற்றைக்கிழித்துக் கொண்டு 
ஒளவையார் இவனை இகழ்ந்து ,, 

வெளியே வருவான் . பிறகு 
" வாதக்கோன் 

யென் இருவரும் 
றான் என்னும் பாடலைப் பாடிச் 

களைக் கொன்று தின்றுவிடுவர் . 
அகத்தியரை இவ்வாறு இவர் 


அசமுகி 


கூடி 


தான் . 


வாதாவி 


நாளை 


விருந்துண்டவர் 


சென்றார் . 


வாதாபி அகத்தியர் 


621 


வாதிகேசரி .... மணவாள சீயர் 


மணவாள 


போரிடத் 


எள்ளி 


கள் கொல்ல முயன்ற சமயத் வாதாவி கணபதி என்று பெயர் 
தில் அவர் “ வாதாவி சீர்ணாவி " பெற்றார் . 
என்று கூறி வயிற்றைத் தடவ 

வாதி கேசரி 

அழகிய 
இதனால் வாதாவி மாண் 

சீயர் - இவர் முதற்கண் கல்வி 
டொழிந்தான் . வில்வலன் 

யறிவில்லாதவராக இருந்தார் . 
அகத்தியரோடு 

ஒரு நாள் கல்வி 

கற்கும் 
தொடங்க அவர் வில்வலனையும் மாணவர்கள் சிலரைப் பார்த்து , 
தருப்பையைப்படையாக ஏவிக் " நீங்கள் என்ன படிக்கிறீர் 
கொன்றொழித்தார் . 

கள் ? என்று உசாவினார் . அம் 
வாதாபி அகத்தியர் - இவ்வகத்தியர் 

மாணவர்கள் கல்வியறிவில்லாத 
பொதிய மலையல் இருந்த அகத்தி 

இவரை 

நகையாடும் 
யரினும் வேறானவர் . வாதாபி 

பொருட்டு , " முசலகிசலயம் 
என்னுமிடத்தில் குமரவேள் 

படிக்கிறோம் ” என்று மறுமொழி 
சார்பில் இருந்து கொண்டு 

யுரைத்தனர் . இப்படியும் ஒரு 

நூ 
தலைவர்களாகிய 

ல் உண்டா என்று திகைப் 
வாதாவிவில்வலன் என்பவர் 

படைந்த இவர் இச்செய்தியைத் 
களைக் கொன்றவர் . 

தமது ஆசாரியரான பெரியவாச் 
குமர 
சான் 

பிள்ளை 
வேளிடத்தில் 

என்பவரிடங் 
அருளுரை 
பெற்றவர் . இவர் முதற் சங்கத் 

கூறினார் . 

பெரியவாச்சான் 

பிள்ளை இவரைப் 
திற்குத் தலைவராக இருந்தார் . 

பார்த்து , 
உனக்குக் 

கல்வியறிவில்லை 
வாதாபி கணபதி திருச்செங் யென்று அவர்கள் நையாண்டி 
காட்டங்குடியில் எழுந்தருளிய செய்திருக்கிறார்கள் . உலக்கைக் 
ஆனை முகக்கடவுளின் பெயர் . கொழுந்து படிக்கிறோம் என் 
பின்னாளில் சிறுத்தொண்டர் பது அவர்கள் கூறியதனுடைய 
என்று பெயர் பெற்ற பரஞ் கருத்தாகும் " என்று சொன் 
சோதியார் பல்லவ மன்னன் னார் . இதனைக் கேட்ட இவர் 
மகேந்திரவர்மனிடம் படைத் மிகுந்த நாணமடைந்தார் . 
தலைவராக இருந்தார் . சளுக்கிய தமக்குக் கல்வியறிவு பெருகு 
மன்னன் புலகேசி மேல் நரசிம்ம மாறு அருள் செய்ய வேண்டு 
வர்மன் படையெடுத்துச் மென்று ஆசாரியரை வேண்டிக் 
சென்ற காலத்தில் படையை கொண்டார் . ஆசாரியரான 
இப்பரஞ்சோதியார் நடத்திச் ஆச்சான் பிள்ளை 

இவருக்கு 
சென்றார் . சளுக்கிய 

மன்ன 

அகவை மிகுதியாகி விட்டதை 
னுடைய வாதாவி நகரம் அப் யும் பாராமல் காவியம் , நாடகம் , 
போரில் வீழ்ச்சியடைந்தது . அலங்காரம் , 

வியாகரணம் , 
படைவீரர்கள் நகரத்தில் அகப் பூர்வஉத்தரமீமாம்சை முதலிய 
பட்ட பொருள்களைக் கொள்ளை எல்லா நூல்களையும் கற்பித்து 
யடித்தார்கள் . அப்பொழுது அவைகளில் வல்லவராக்கினார் . 
பரஞ்சோதியார் தம்முடைய இவரும் சிறந்த புலவரானார் . 
அரசனின் உடன்பாடு பெற்று முசலகிசலயம் என்னும் நூல் 
அங்கிருந்த ஆனைமுகப் பிள்ளை ஒன்றையும் இயற்றி முன்பு 
யாரைத் தம்முடைய ஊராகிய தம்மை எள்ளி நகையாடியவர் 
திருச்செங்காட்டங்குடிக்குக் கட்குக் காட்டினார் . அவர்கள் 
கொண்டுவந்து அங்கு நிலை 

இந்நூலைப் பார்த்துத் 

தலை 
பெறுத்தினார் . அப்பிள்ளை யார் குனிந்தார்கள் . பிறகு இவர் 
வாதாவி நகரத்தில் இருந்து துறவறத்தை 

மேற்கொண்டு 
கொண்டு வரப்பட்டமையால் மற்றைச் சமயங்கள் யெல்லாம் 


வாத்சியாயனன் 


1622 


வாமநாதபுரம் 


அரசனிடம் 


காம 


நூலை 


வென்று வாதிகேசரி என்னுஞ் விலைமகளிடமிருந்த செட்டியின் 
சிறப்புப் பெயரையடைந்தார் . 
பன்னீராயிரப்படியை 

அணிகலன்களை யெல்லாம் 
இவர் 

வாங்கிச் செட்டியிடங் கொடுத் 
இயற்றியுள்ளார் . மேலும் 

தான் . செட்டிக்குப் பேரவா 
இவரால் இயற்றப்பெற்ற உண்டாகியது . ஒரு 

காப்புக் 
நூல்கள் , தீபப்பிரகாசிகை , 
தீபசங்கிரகம் , 

குறைவதாகவும் அதனையும் 
தத்துவ நிரூப 
ணம் , தத்துவ தீபம் , தத்துவ 

வாங்கித் தரவேண்டுமென்றும் 

முறையிட்டான் . 
பூடணம் , தத்துவ தீபசங்கிரகம் , 

அரசன் வாமசாரனைப் பிடித்துச் 
கீதாசாரம் , தமிழ்க்கவிபிரக் 

சிறையிலடைத்துத் துன்புறுத் 
தம் , இரகசிய விவரணமாலை , 

தினான் . வாமசாரனுடைய 
இருபத்து நாலாயிரப்படி பிர 

தந்தை தன்னுடைய மகனின் 
மாணத் திரட்டு முதலியன 

துன்பம் பொறாது சிவபிரா 
வாகும் . 

னிடம் முறையிட்டு மைந்த 
வாத்சியாயனன் இவர் 

னுடைய துன்பத்தைப் போக்க 
சூத்திரம் என்னும் வடமொழி 

வேண்டுமென்று வேண்டிக் 
இயற்றியிருக்கிறார் . 

கொண்டான் . சிவபிரான் பாடு 
இவர் வாழ்ந்திருந்த 

காலம் 

வானுக்குக் காப்பு ஒன்றைக் 
கி . பி . மூன்றாம் நூற்றாண்டாக 

கொடுத்தார் . பாடுவான் அதனை 
இருக்கக் கூடும் என்று 

அரசனிடங் 

கொடுத்தான் . 
ஆராய்ச்சியாளர்கள் எண்ணு 

அரசன் செட்டியிடம் கொடுத் 
கின்றனர் . இந்நாட்டின் 

தான் , 

செட்டி காப்பின் 
பழக்கவழக்கங்களைக் குறிப் அழகைக் கண்டு மிகுந்த களிப் 
பிட்டுள்ளார் . மாளவம் , மகா 

படைந்தான் . அதனைப் பெட்டி 
ராட்டிரம் , ஆந்திரம் , தமிழ் 

யில் வைத்துப் பூட்டினான் .. 
முதலிய நாடுகளின் பகுதிகளில் மறுநாள் பெட்டியைத் திறந்து 
உள்ள மங்கையர் பண்புகள் 

பார்த்தான் . அக்காப்பும் அத 
இவரால் சிறப்பாக உரைக்கப் 

னோடிருந்த அணிகலன்களும் 
பட்டிருக்கின்றன . 

பாம்புகளாக இருப்பதைப் 

பார்த்து அரசனிடங் கூறினான் . 
வாமசாரன் - ஒரு பாடுவான் மகன் . 

அரசன் பாடுவானையழைத்து 
இவன் காமுகனாகத் திரிந்தான் . அக்காப்பு எவ்வாறு கிடைத்தது 
தனக்கு இருந்த செல்வங்களை 

என்று உசாவினான் . பாடுவான் 
யெல்லாம் விலைமகளுக்குக் நிகழ்ந்ததைக் 
கொடுத்தான் . மேலுங் கொடுப் 

அரசன் இறைவன் திருவருளை 
பதற்குப் பொருளில்லாதபடி 

யெண்ணி 
யால் ஒரு செட்டியின் வீட்டிலே 

மகிழ்ந்தான் . பேர 

வாக் கொண்ட செட்டி தனக்கு 
களவு செய்து அதனை விலை 

உரிமையாக இருந்த நகைகளை 
மகளுக்குக் கொடுத்தான் . விலை 
மகள் 

யும் இழந்தான் . 
வாமசாரன் தந்த அணி 
களில் ஒன்றை அதற்குரியவன் 
செட்டி யென்பதை யுணர்ந்து வாமநாதபுரம் 

சென்னைமா 
கொள்ளாமலே செட்டியிடங் 

நகரில் இப்பொழுது மயிலாப் 
கொடுத்து விலைமதிக்குமாறு 
கூறினாள் . செட்டி 

பூர் என வழங்கும் பகுதியில் 
அந்நகை 

முன்னாளில் நேமிநாததீர்த் 
தன்னுடைய தென் றுணர்ந்து 

தங்கரர் வசித்திருந்தார் . அங் 
அரசனுக்குத் தெரியப்படுத்தி நாளில் இப்பெயர் 

மயிலாப் 
னான் . அரசன் நன்கு உசாவி 

பருக்கு வழங்கியது . 


கூறினான் 


வாமன முனிவர் 


623 


வாலாசா 


யினுந் 


குறுகிய 


சென்று 


நூல் . 


வாமன முனிவர் 

இவர் ஒரு அதிதி கௌபீனங் 

கொடுத் 
சமணப்புலவர் . வடமொழி தாள் . நான் முகன் கமண்டலங் 

தென்மொழியினும் கொடுத்தான் . குபேரன் பாத் 
வல்லவர் . இவருக்கு மல்லி திரங் கொடுத்தான் . பார்வதி 
சேனர் என்றும் பெயருண்டு . பிச்சை கொடுத்தாள் . இவர் 
இவர் தொண்டைவள நாட்டில் பாரத்துவாசரிடம் மறையை 
காஞ்சிபுரத்துக்கடுத்த திருப் உணர்ந்தவர் . இவர் மாவலியின் 
பருத்திக்குன்றத்தில் இருந்த செருக்கையடக்க எண்ணினார் . 
தாகத் தெரிகிறது . வாமனாச் 

உருவாகச் 
சாரியார் என்று வழங்கப்பட்ட மூவடி மண் கேட்டார் . அசுர 
வரும் இவரே . இவர் வடமொழி குருவாகிய வெள்ளி கொடுக்கக் 
யில் உள்ள பஞ்சாஸ்திகாயம் , கூடாது என்று தடுத்தான் . 
பிரவசனசாரம் , சமயசாரம் மாவலி கேளாது தானஞ் செய் 
என்னும் வடமொழித் தத்துவ தான் . பிறகு இவர் பெருவடிவங் 
நூல்களுக்கும் தமிழில் உள்ள கொண்டு 

மூவுலகத்தையும் 
நீல கேசித்திரட்டு என்னும் 

ஈரடியால் அளந்தார் . 
நூலுக்கும் உரை யெழுதியிருக் அடிக்கு இடமில்லாதபடியால் 
கிறார் . அவ்வுரைக்குப் பெயர் மாவலியின் தலையில் வைத்துப் 
சமயதிவாகரம் . இவர் இயற்றிய 

பாதாள லோகம் 

வரையில் 
நூல் மேருமந்தரபுராணம் என் அழுத்தி அங்கு 

அங்கு எல்லாவகை 
னுந் தமிழ்ச்செய்யுள் 

யான இன்பங்களையும் நுகரச் 
மேரு என்றும் மந்தரன் என் செய்தார் . 
றும் பெயர்களையுடைய கணத 
ரர்களின் வரலாறு கூறுவதால் 

வாரணாசி 

காசி எனப் பெரும் 

புகழ் 
மேருமந்தரபுராணம் 

பெற்ற 

சிவப்பதிக்கு 
பெயர் பெற்றது . 

இரண்டு 

ஒன்று 
து சைன 

படுவதால் வாரணாசி என்றும் 
சமணர் 

பெயருண்டு . கங்கையைச் 
புராணங்களில் 

இதுவே சிறப் 
புற்று விளங்குகிறது . 

சார்ந்த சிவப்பதிகளில் காசியே 

முதன்மை பெற்றது . பரத 
வாமனகணேசர் திருமால் வாம கண்டத்தில் 

உள்ள எல்லாச் 
னாவதாரம் எடுத்து மா வலியை சிவப்பதிகளினுஞ் சிறப்புடை 
அழித்தற் பொருட்டு அருள் 

இதற்கு அவி முத்தம் , 
பெறுவான் வழிபட்ட ஆனை ஆநந்தவனம் , பெருமயானம் 
முகப்பிள்ளையாருக்கு 

உண் எனவும் பெயர்கள் உள்ளன . 
டாகிய காரணப் பெயர் . 

இங்குத் தங்கி வசித்தாலே நற் 

கதியை அடையலாம் . இங்கு 
வாமனர் காசிபருக்கு அதிதி 

உடலை நீத்தல் வீடுபேற்றிற்கு 
யிடம் புரட்டாசித் திங்கள் 

வழியாகும் . சிவபிரான் இங்கே 
சுக்கிலபட்சத்தில் தோன்றிய 

தெருத்தெருவாக அலைந்து 
வர் . திருமாலுடைய ஐந்தாவது கொண்டு மடியும் மக்கள் 
அவதாரம் . இவர் தோன்றிய 

காதில் தாரக 

மந்திரத்தை 
காலத்தில் கதிரவன் சாவித்திரி 

உரைத்துக் கொண்டிருக்கிறார் . 
மறையை உரைத்தருளினான் . 

இவ்வூரின் பெருமையைக் காசி 
பிரகஸ்பதி பிரமசூத்திரத்தை 

கண்டம் முதலிய 
உரைத்தார் . காசியபர் முஞ்சி 

விளக்கமாகக் கூறும் . 
யைக் கொடுத்தார் . 

நிலம் 
கிருட்டிணாசனங் கொடுத்தது . 

கொடுத்தது . வாலாசா கருநாடக நவாபுகளில் 
திங்கள் தடி கொடுத்தான் . ஒருவனாகிய முகமது அலி என் 


என் 


ஆறுகள் 


புராணம் . 


செய்த 


நூல்கள் 


வாலி 


24 


வானமாமலை 


சில 


வாலாசா 


பேட்டை , 


வாலாசா 


பவனுக்கு வாலாசா எனவும் தான் . மற்றவர்களையுஞ் சேர்த் 
ஒரு பெயர் வழங்கியது . இவ துக்கொண்டு பிலத்துவாரத்தின் 
னுடைய நினைவுக் குறியாகத் வழியை நன்கு அடைத்தான் . 
தமிழ் நாட்டில் 

ஊர்கள் பிறகு அரசாட்சியைத்தான் மேற் 
எழுந்தன . அவை ஆர்க்காட்டி கொண்டான்.பாதலத்தில் பகை 
லுள்ள 

வனோடு போரிட்டுக் கொண் 
பாலாற்றங்கரையில் உள்ள 

டிருந்த வாலி அவனைக் கொன் 
வாலாசாபாத் , உடையார் றொழித்து விட்டுப்பிலத்துவார 
பாளையத்திலுள்ள 

வாசலுக்கு வந்தான் . சுக்கிரீவ 
நகரம் முதலியன . 

னைக் கூப்பிட்டான் . கூப்பிட் 

டது சுக்கிரீவனுக்குக் கேட்க 
வாலி இவன் கிட்கிந்தையில் 

வில்லை . வாலி பிலத்துவாரத்து 
இருந்து அரசுபுரிந்து கொண் வாசற் கற்களை யெல்லாம் ஒரு 
டிருந்தான் . சுக்கிரீவன் என்ப தையால் அப்புறப் படுத்தி 
வன் இவனுடைய தம்பி . ஒரு 

விட்டு மேலே வந்தான் . தன் 
சமயத்தில் மாயாவி என்னும் னுடைய தம்பி தன்னை வஞ்சித்து 
பெரிய அசுர வீரன் ஒருவன் அரசைக் கவர்ந்து கொண்ட 
வாலியிடம் வந்து போர்புரியத் 

தாக எண்ணினான் . சுக்கிரீவன் 
தொடங்கினான் . இருவருக்கும் 

உள்ளதைக் 

கூறியும் வாலி 
நீண்டநாள் போர் நிகழ்ந்தது . 

அதனை ஒப்புக் கொள்ள வில்லை . 
மாயாவி போர் செய்ய முடியா 

சுக்கிரீவனை நன்கு புடைத்து 
மல் திணறினான் . ஒரு பிலத் 

விரட்டினான் , அவனுடைய 
துவாரத்திலே புகுந்து 

பொருள்களை யெல்லாங் கைப் 
லத்தை நோக்கி யோடினான் . பற்றிக் கொண்டான் . இதன் 
வாலியும் 

பின் 

மலைகளில் 
தொடர்ந்தான் . பின் தொடரும் முதலியவர்களோடு சுக்கிரீவன் 

சுக்கிரீவனைப் பிலத் சுற்றித் திரிந்தான் . இராம 
வாரத்தில் காவல் வைத்து பிரான் அங்கு வந்த போது 
விட்டுச் சென்றான் . சென்றவன் அவருடைய 

துணையைக் 
திங்கள் இருபத்தெட்டாகியுந் 

கொண்டு 

தன் முன்னவனை 
திரும்பவில்லை . மாயாவியோடு வென்று தன்னுடைய பொருள் 
போர்செய்து கொண்டே யிருந் 

களை மீண்டும் பெற்றான் . 
தான் . தன் முன்னவன் திரும் 
பாமையைக் கண்ட சுக்கிரீவன் 

வானமாமலை - சிறந்த வைணவத் 
அவன் இறந்து போயிருக்கக் திருப்பதி . தமிழ் நாட்டில் திரு 
கூடும் என்று எண்ணினான் . நெல்வேலி மாவட்டத்தில் திரு 
மாயாவி மீளவும் வந்து எல் நெல்வேலியில் இருந்து நாகர் 
லோரையுங் கொன்றுவிட்டால் கோவிலுக்குப் போகும் வழி 
என்ன செய்வது என்று அஞ்சி யில் 18 ஆவது மைலில் இருக் 
னான் . மற்றவர்களைக் கலந்து கிறது . 

இது நான்குநேரித் 
எண்ணினான் . சுக்கிரீவனுடைய 

தாலுகாவின் தலைநகர் . நான்கு 
துணைவர்கள் " வாலி மாண்டு நேரி என்னும் பெயர்தான் இந் 
போயிருப்பான் அவன் இனிமேல் நாளில் வழங்கி வருகிறது . நம் 
மீளப் போவதில்லை ; பிலத் 

மாழ்வார் பாடலில் இவ்வூர் சிரீ 
துவாரத்தை நன்கு அடைத்து 

வரமங்கல நகர் என்று குறிப் 
விட்டு நீ அரசாட்சியை மேற் பிடப் பட்டிருக்கிறது . நம்பூ 
கொள்வாயாக " என்று கூறினார் 
கள்.சுக்கிரீவன் அதற்கு இசைந் 

திரிகளின் கைவசமிருந்த இத் 
திருப்பதி பிறகு 

வைணவ 


அவனைப் 


பிறகு 


அநுமான் 


போது 


வான்மீகி 


625 


வான்மீகி 


பங்கு 


பெற 


வானமா 


துறவிகளின் கைக்கு வந்தது . 
இப்பொழுதும் வைணவத் 
துறவிகளின் ஆட்சிக்குள் தான் 
இருந்து வருகிறது . 
மலைமடம் தென்கலை வைணவர்க 
ளுடையது . இதன் ஜீயர் தென் 
கலையரின் ஆச்சாரியார் . 
தோதாத்திரி மடம் என்று பெயர் 
பெற்றது . நான்குநேரி ஏரிக் 
கரைக்குப் பின்னால் திருமால் 
கோவில் இருக்கிறது . கோயில் 
மிகப் பெரியது . வானமாமலை 
மடம் 

கோவில் மதிலுக்குள் 
இருக்கிறது . இது வடமொழிப் 
பாடசாலை ஒன்றை நடத்தி வரு 
கிறது . திருமாலுக்குத் தெய்வ 
நாயகன் , தோதாத்திரிப் பெரு 
மாள் , வானமாமலைப் பெருமாள் 
என்று பெயர்கள் வழங்குகின் 
றன . பெருமாள் கிழக்கு முக 
மாக வீற்றிருந்த கோலத்தில் 
எழுந்தருளியிருக்கிறார் . தாயார் 
பெயர் சிரீவரமங்கை 

நாச்சி 
யார் . பெருமாளுக்கு 

நாள் 
தோறும் எண்ணெய் முழுக் 
காட்டப் படுகிறது . இந்த எண் 
ணெய் திறந்த வெளியில் ஒரு 
காரைத் தொட்டியிற் சேர்க்கப் 
படுகிறது . இதற்கு மருந்தின் 
குணம் இருப்பதால் பல நோய் 
களைத் தீர்ப்பதாக நம்பப் படு 
கிறது . 


நல் 


மக்கள் நீ செய்யும் தீவினையில் 

மாட்டார்கள் ; 
இதனை நீ உன்னுடைய மனைவி 
மக்களைக் கேட்டுத் தெரிந்து 
கொள்ளலாம் ” என்றார் . வழிப் 
பறிக்காரர் உடனே தன் 
னுடைய வீட்டிற்குச் சென்று , 
" நான் செய்யும் தீவினையில் 
நீங்களும் பங்கு பெறுவீர்க 
ளன்றோ?” என்று கேட்டார் . 
அதற்கு அவர்கள் , ( நாங்கள் 
பங்கு பெற மாட்டோம் . எங்க 
ளைக் காப்பாற்ற வேண்டிய 
பொறுப்பு உம்மைச் சேர்ந்தது ” 
என்று கூறினர் , வழிப்பறிக் 
காரர் இச்செய்தியை முனிவ 
ரிடம் வந்து கூறினர் . முனி 
வர் , “ இவ்வாறு ஏன் தீவினை 
யைச் செய்து நிரயத்திற்கு வழி 
தேடிக் கொள்ளுகிறாய் ? இத் 
தொழிலை விட்டுவிட்டு 
வழிப்படுக ” என்று கூறி இராம 
நாமத்தை இவருக்குக் கூறினார் . 
இவருடைய உள்ளத்தில் அம் 
மந்திரம் பிடிப்பட வில்லை . மரா 
மரம் ஒன்றைக் காட்டி அம் 
மரத்தின் பெயர் யாது என்று 
கேட்டார் . இவர் " மரா ” என்று 
கூறினார் . இம்மரத்தின் பெய 
ரைக்கூறிக்கொண்டு இவ்விடமே 
இருப்பாயாக ” 

என்று 

கூறி 
வீட்டு முனிவர் தம் வழியே 
சென்றார் . இவர் அவ்விடத்தி 
லேயே அமர்ந்து , " மரா மரா 
மரா மரா மரா மரா என்று 
கூறிக் கொண்டிருந்தார் . இது , 
" ராம ராம ராம என்று மாறி 
விட்ட படியால் இராம நாம 
மாயிற்று . புற்று ( வான்மீகம் ) 
வளர்ந்து இவரை மூடியது . 
இதனால் இவருடைய பெயர் 
வான்மீகர் என்று மாறியது . 
தவச் சிறப்பால் எல்லாக் கலை 
களும் நன்கு விளங்கின . 
ரும் பெரிய முனிவராகி இராம 
காதையை வடமொழியில் 
இயற்றினார் . அஃது 
ருடைய பெயரால் 

ய பெயரால் வான்சி 


வான்மீகி - இவர் பிறப்பால் அந்த 
ணர் . ஒழுக்கங் குன்றி வேட 
ருடன் கூடி வாழ்க்கை நடத்திக் 
கொண்டிருந்தார் . ஒருநாள் ஒரு 
முனிவரை வழிப்பறி செய்யத் 
தொடங்கினார் . அம்முனிவர் 
இவரைப் பார்த்து , " நீ செய் 
யும் தீவினைக்கு நீ மட்டும் உரி 

அல்லது உன்னுடைய 
மனை விமக்களும் உரியவர்களா ? ” 
என்று 

கேட்டார் . அதற்கு 
இவர் , என்னுடைய மனைவி 
மக்களும் உரியவர்கள் தாம் " 
என்று கூறினார் . வழிப் போக்கு 
மூனிவரோ உன்னுடைய மனைவி 

சி.பெ. அ..40 


யவனா 


. 


வான்மீகியார் 


26 


விக்கியண்ணன் 


கிறது . 


கள் . 


இராமாயணம் என்று வழங்கு ரண்டு பேர் தள்ள - எந்நேரம் , 

வேதம் போம் வாயான் விகடரா 
வான்மீகியார் சங்ககாலப் புல 

மன்குதிரை மாதம்போங் காத 
வர்களில் 

வழி " இவைகள் காளமேகப் 
ஒருவர் . வான்மீகி 
முனிவருடைய பெயர் 

புலவருடைய விகடப் பாடல் 
ருக்கு இடுகுறிப் பெயராக 
இடப் பட்டது போலும் . இத் விகடசக்கர விநாயகர் காஞ்சியி 
தகைய பெயருடைய புலவர் லுள்ள ஓர் ஆனைமுகக் கடவு 
கள் வேறு சிலர் இருந்ததாக ளுடைய பெயர் . வீரபத்திரர் 
வுந் தெரிகிறது . இவருடைய தக்கனுடைய தலையை அறுத்த 
பாடல் 

புறநானூற்றில் 358 காலத்தில் , திருமால் எறிந்த 
ஆவது பாடலாகச் சேர்க்கப் 

ஆழிப்படையை அவர் அணிந் 
பட்டிருக்கிறது . 

திருந்த தலைமாலையில் இருந்த 
விகசன் அந்தகாசுரனுடைய 

ஒரு தலை கௌவியது . அதனைப் 
அமைச்சர்களில் ஒருவன் . இவன் 

பெறுமாறு 

விஷ்வக் சேனர் 
அந்தகாசுரப்போரில் நந்திதேவ 

கொங்கணி என்னுங் கூத்தை 
ரோடு போர் செய்து திருமால் 

யாடினார் . இதனைக் கண்டு 
முதலிய தேவர்களை விழுங்கிய 

நகைத்த தலையின் வாயிலிருந்து 
வன் . இவன் உலகங்களை விழுங் 

சக்கரம் விழுந்தது . ஆனை முகக் 
கப்புறப்படுஞ் சமயத்தில் வசிட் 

கடவுள் அதனைத் தாம் எடுத் 
டர் முதலிய முனிவர்களால் 

துக் கொண்டு அக்கூத்தைத் தம் 
நரநாராயணரால் இறக்குமாறு 

முன்னும் ஆடச் செய்து களிப் 
வசவுரை பெற்றான் . 

படைந்து சக்கரத்தைக் கொடுத் 

தார் . இவ்வாறு விகடக் கூத் 
விகடகவி கேட்பவர்களுக்கு 

துப் பெற்ற படியால் 
நகைப்புண்டாகுமாறு க வி 

விநாயகருக்கு இப்பெயர் உண் 
பாடுகிறவர்கள் விகடகவி டாகியது . 
எனப் பெறுவர் . காளமேகப் 
புலவர் முதலிய பலர் விகட 

விகர்ணன் - இவன் துரியோதன 
பாடியுள்ளனர் . ஒருவர் 

னுடைய தம்பியர்களிலொரு 
பாடும் செய்யுள் பெரும்பாலும் 

வன் . நீதிகளை நன்கு உணர்ந்து 
விகடகவியாக இருத்தல் வேண் 

நியாய வழியையே பேசுகின்ற 
டும் . அத்தகையோர் தாம் விகட 

நற்குணம் உடையவன் . சூதாடு 
கவி யென்னும் பெயருக் குரிய 

ற பொழுது துரியோதனன் 
வர் . ஒருகவி இரண்டுகவி மட் 

சொற்படி 

திரௌபதியை 
டும் விகடமாகப் 

அவைக் 

க் 
பாடினால் 

கொண்டுவந்த 
அவர்கள் விகடகவிகளாகிவிட 

காலத்திலும் இவன் பல நீதி 
முடியாது . “ கத்துகடல் சூழ் 

களை யெடுத்துக் 

கூறினான் . 
நாகைக் காத்தான் தன்சத்திரத் 

நல்லவனாகிய இவனைக் கொல்ல 
தில் , அத்தமிக்கும் - போதில் 

நேர்ந்த பொழுது வீமன் உள் 
அரிசிவரும் - குத்தி உலையிலிட 

ளம் மிகவும் வருந்தினான் . 
ஊருறங்கும் ஓரகப்பையன்னம் , விக்கியண்ணன் 
இலையிலிட வெள்ளி யெழும் . " 

மகனாகிய இராச கேசரிவர்மன் 
இப்பாட்டு விகடமாக அமைந் 
திருப்பதோடு சிலேடையாகவும் 

ஆதித்தன் ( க ) என்பவன் 

தொண்டை நாட்டின் தலைநக 
அமைந்திருக்கிறது . முன்னே ராகிய காஞ்சியில் அரசாட்சி 
கடிவாளம் மூன்று பேர் தொட் செய்திருந்த பல்லவர்கள் மீது 
டிமுக்கப் , பின்னே யிருந்தி சேரமான் தாணுரவி என்னும் 


இவ் 


கவி 


விசயாலயன் 


1 


. 


14 


விக்கிரம சோழ சம்புவராயன் 


621 


விக்கிரமசோழன் 


னர் . 


தான் . 


சேர மன்னனோடு படை யெடுத் மடைப்பள்ளி கட்டினாள் என்று 
துச் சென்றபோது வீரத்தோடு அவ்வூர்க் கல்வெட்டொன்று 
இப்படைத்தலைவன் போர் புரிந் 

கூறுகிறது . 
தான் . இவனுடைய வீரத்தை 

விக்கிரமசோழன் - இச்சோழ மன் 
வியந்த ஆதித்தனும் சேரமா 

னன் முதற்குலோத்துங்க 
னும் , அரியணை , ஈச்சோப்பி , 

சோழனுடைய நான்காம் புதல் 
பல்லக்கு , 

முரசு 

களிற்றுப் வன் . இவன் தன்னுடைய இள 
படை முதலியவைகளை இவ 

மைப் பருவத்தில் வேங்கி நாட் 
னுக்கு வழங்கியதோடு " செம் 

டில் தன்னுடைய தந்தையின் 
பியன் தமிழ்வேள் என்னுஞ் ஆணையாளனாக அமர்ந்து ஆம் 

ஆட்சி 
சிறப்புப் பெயரையும் வழங்கி 

புரிந்தான் . கி.பி. 1120 ஆம் 

ஆண்டில் முதற்குலோத்துங்க 
விக்கிரமசோழ சம்புவராயன் - சோழன் காலமாகவே இளவரச 
இவனுடைய முழுப் பெயர் னாக இருந்த இவன் பேரரசனாக 
அம்மையப்பன் கண்ணுடைப் 

அரியணை யேறினான் . 
பெருமாளான விக்கிரம சோழ இவன் ஆனித் திங்களில் 
சம்புவராயன் என்பது . இவன் உத்திரட்டாதி நாளில் பிறந் 
பல்லவர் மரபினன் . செங்கேணி 

தான் பிறந்தநாளன்று 
என்னுங் குடிப் பெயருடைய திருக்கோயிலில் சிறப்பு வழி 
வன் . தொண்டை மண்டலத்தில் பாடு முதலியன செய்து பிறந்த 
வட ஆர்க்காடு தென்னார்க்காடு நாளைச் சிறந்த விழாநாளாகக் 
மாவட்டப் பகுதியில் 

கொண்டாடினான் . 

இவன் 
சாண்டு கொண்டிருந்த ஒரு சிற் வேங்கி நாட்டிலிருந்து சோழ 
றரசன் . இவன் விக்கிரமசோழன் நாட்டிற்குத் திரும்பி இளவரசுப் 
ஆட்சிக் காலத்திலிருந்த செங் 
கேணி அம்மையப்பன் 

வெலநாண்டுத் தலைவனாகிய 
யிரவன் என்பவனுடைய புதல் முதலாங்கொங்கனுடைய மகன் 
வன் . இவன் குலோத்துங்க சோடன் என்பவனுக்குக் 
னுடைய ஆட்சிக் 

அக் காலத்தில் குலோத்துங்க சோழனால் அளிக் 
வடார்க்காடு மாவட்டத்தில் 

கப் பட்டது . 
திருவல்லம் சோழபுரம் என் 

விக்கிரமசோழனது 
னும் ஊர்களிலுள்ள 

சிவன் 

யின் ஆறாம் ஆண்டாகிய கி . பி . 
கோயில்களுக்குச்சிலவரிகளால் 1125 இல் தொண்டை நாட்டி 
வரும் பொருளைத் தானமாக லும் நடு நாட்டிலும் பெரு 
வழங்கினான் . 

வெள்ள மேற்பட்டு அதனாற் 
விக்கிரமசோழ சேதிராயன்- இவன் 

கொடிய பஞ்சமுண்டாயிற்று 
தென்னார்க்காடு மாவட்டத்தி 

கல்வெட்டுக்களால் 
லுள்ள மலையமானாட்டில் திருக் 

அறியப்படுகிறது . . : 
கோவலூரைச் சூழ்ந்த நிலப் இவன் தன்னுடைய ஆட்சி 
பகுதியை அரசாண்ட ஒரு சிற் யின் பத்தாம் ஆண்டில் பிற அர 
றரசன் . இவனுடைய மகன் சர்கள் கொடுத்த திறைப் 
விக்கிரமசோழ கோவலராயன் பொருள்களைக் கொண்டு திருத் 
என்பவனாவன் . கி . பி . 1137 

தில்லையில் 

அம்பலவாணரது 
இல் விக்கிரமசோழ சேதிராய திருக்கோயிலில் பல திருப்பணி 
னுடைய மனைவி திருக்கோவ கள் செய்தான் . தில்லைச் சிற்றம் 

உள்ள வீரட்டான பலத்தைச் சூழ்ந்த திருச்சுற்று 
கோயிலில் ஒரு 

மாளிகை , கோபுரவாயில் , கூட 


நாலா 


ஆட்சி 


என்பது 


ஊரில் 
முடையார் 


விக்கிரம் சோழன் 


628 


விக்கிரமாதித்தன் கதை 


யானை 


அதுவே 


சாலை , பலிபீடம் என்பவற்றிற் கினான் என்று அவ்வூர்க் கல் 
குப் பொன் வேய்ந்தான் . இறை வெட்டொன்று கூறுகிறது . 
வன் திருவமுது கொள்வதற்குப் இவன் பதினேழு ஆண்டுகள் 
பொற்கலன்கள் செய்தமைத்த வரை ஆட்சி செய்து கி . பி . 
தோடு கோயிலில் 

பொன்னா 1135 ஆம் ஆண்டில் இறைவ 
லாகிய கற்பக தருக்களும் உண் னுடைய திருவடியை அடைந் 
டாக்கினான் . தில்லைத் திருச் சிற் திருக்க வேண்டுமென்று 
றம்பலத்தைச் சூழ்ந்துள்ள ஆராய்ச்சியாளர்கள் 

எண்ணு 
முதல் திருச் சுற்று மாளிகை , 

கின் றனர் . 
( விக்கிரம சோழன் திரு விக்கிரம பாண்டியன் அபிடேக 
மாளிகை என்று அந்நாளில் 

பாண்டியனுடைய மகன் . இவ 
வழங்கியது . தில்லைச் சிற்றம் 
பலத்தில் இம்மன்னன் மேலும் 

னோடு பகைகொண்டசோழன் 
இவனோடு 

னாடு போர் செய்து 
பல திருப்பணிகள் செய்தான் . 
இம்மன்னனுக்குத் தலைநகராக 

வெல்ல முடியாமல் தீயவேள்வி 

யொன்றைச் செய்வித்து அதி 
இருந்தது கங்கை கொண்ட 

லொரு யானையை உண்டாக்கி 
சோழபுரமாகும் . 

மதுரைமீது ஏவினான் . 
இவன் தன்னுடைய ஆட்சிக் யைக்கண்டு அஞ்சிய பாண்டி 
குட்பட்ட நாடுகளை யெல்லாம் யன் சிவபிரானை வேண்டினான் . 
நேரில் பார்த்துத் தக்க முறை 

சிவபிரான் ஒரு வீரராகத் 
யில் ஆட்சி புரிந்தான் , மக்க தோன்றி நரசிங்கக் கணையைத் 
ளுக்கு எத்தகைய குறையும் தொடுத்து அந்த யானையைக் 
நேராதவாறு ஆட்சியைச் சீருஞ் 

கொன் றருளினார் . 
சிறப்புமாக நடத்தினான் . கவிச் பாண்டி நாட்டில்யானைமலையாக 
சக்கரவர்த்தியாகிய ஒட்டக் கூத் இருக்கிறது . இவ்வரசனுடைய 
தர் இவனுடைய அவைக்களப் காலத்தில் தான் விருத்தகுமார 
புலவராக விளங்கினார் . அவர் பாலரான திருவிளையாடல் 
இம்மன்னன்மீது உலா ஒன்று 

நடைபெற்றது . 
பாடினார் . அவ்வுலா விக்கிரம விக்கிரமாதித்தியன் - வாண அல் 
சோழனுலா என்னும் பெய 

லது பாண அரசர் வழிமுறை 
ரோடு விளங்குகிறது . 

யைச் சேர்ந்தவன் . " பாணவா 
மற்றைய மன்னர்களைப் 

ணாதிராயனான விக்கிரமாதித்தி 
போலவே இவனுஞ் சிறப்புப் 

சாசனங்களில் 
பெயர்கள் பலவற்றையுடையவ 

கூறப் பட்டவன் . தொண்டை 
னாக இருந்தான் . அப்பெயர் 

மண்டலத்தின் 

வடபகுதியில் 
களுள் குறிப்பிடத்தக்கன உள்ள குடிமல்லம் , திருவல்லம் 
இரண்டு . அவை ; தியாகசமுத் 

முதலிய பகுதிகளை இவன் அர 
திரம் , 

சாண்டான் . 
அகளங்கன் 

என்பன 
வாம் . வன் தன்னுடைய விக்கிரமாதித்தன் கதை 

விக்கிர 
ஆட்சியின் ஏழாம் ஆண்டில் மாதித்தன் என்னும் பெயருடன் 
திருவிடைமருதூர்க்குச் சென் 

சாளுக்கியமரபில் பல அரசர்கள் 
றிருந்த போது அவ்வூரைச் இருந்தனர் . 
சார்ந்த வண்ணக்குடி என்னும் 

இரண்டாஞ் சந்திரகுப்தனுக் 
ஊரைத் தியாக சமுத்திர சதுர் 

கும் விக்கிரமாதித்தன் என்னுஞ் 
வேதி மங்கலம் என்று பெயர் 

சிறப்புப்பெயர் உண்டு . இவர் 
மாற்றித் திருவிடை மருதூர்க் களில் ஒருவனைப்பற்றி எழுந் 
கோயிலுக்குத் தானமாக வழங் | ததுதான் விக்கிரமாதித்தன் 


யன் ) 


என்று 


குப்தமரபில் 


விக்கிரன் 


609 


விக்டோ 


என் 


கதை . விக்கிரமாதித்தன் சாலி கண்டு காட்டிலே கொண்டு 
வாகனன் என்பவனால் கொல் போய்ப் போட்டுவரக்கட்டளை 
லப்பட்டான் என்று வருகிறது . யிட்டான் . ஏவலாளர்கள் அர 
விக்கிரமாதித்தன் கதை 12 

சன் கட்டளைப்படி குழந்தை 
ஆம் நூற்றாண்டில் சோமதேவ 

யைக் காட்டுக்குக் கொண்டு 
பட்டர் என்பவர்வடமொழியில் 

போய் ஒரு முனிவருடைய 
இயற்றிய கதாசரிதசாகரம் 

இருப்பிடத்திற்குப் பக்கத்தில் 
ம் நூலில் இருந்து 

வைத்து விட்டு வந்தனர் . 
எடுத்து எழுதப்பட்டது என் 

முனிவர் கண்டு குழந்தையை 
றும் , பைசாசமொழியில் குணாட் 

எடுத்து வளர்த்து வந்தார் . 
டியர் எழுதிய பிருகத்கதையே 

கிரௌஞ்சன் என்னும் அசுரன் 
கதாசரித்சாகரத்திற்கு முதல் 

பெருச்சாளி உருக்கொண்டு 
நூல் என்றுங் கூறுவர் . 

விக்கினராசர் எழுந்தருளியிருக் 

கும் முனிவர் இருப்பிடத்திற்கு 
விக்கிரமாதித்தன் கதை வட வந்து முனிவர்கட்குத்தொல்லை 
மொழியிலும் , தமிழிலும், 

கொடுத்தான் . விக்கினராசர் 
தெலுங்கிலும் , இந்துஸ்தானி 

அவனை ஊர்தியாகக்கொண்டு 
யிலும் , வங்காளத்திலும் , மகா 

அவனுடைய வலியை அடக்கி 
ராட்டிரத்திலும் வழங்குகின் 

னார் . மற்றும் காலரூபி என்று 
றது . இவைகளில் சில மா 

எறு பெயர்பெற்ற விக்கினனுடைய 
பாடுகளும் இருப்பதாகத்தெரி வலியையும் அடக்கி விக்கினரா 
கிறது . 

சர் என்று பெயர் கொண்டார் . 
தமிழில் பெரியவிக்கிரமாதித் விக்டோரியா - இவர் 

விக்டோரியா - இவர் இங்கிலாந்து 
தன்கதை வெளிவருவதற்கு முன் 

மன்னரான மூன்றாம் சார்சின் 
முப்பத்திரண்டு பதுமைக் கதை நான்காம் மகனான கெண்ட் 
கள் என்றும் வேதாளக்கதை கோமகனின் மகளாக 1819 ஆம் 
கள் என்றும் இருவகைக் கதை ஆண்டில் இலண்டனிற் பிறந் 
கள் வெளிவந்திருந்தன . ஆகவே தார் . அடுத்த ஆண்டிலேயே 
தமிழில் மூன்று கதைகள் 

தந்தையை 

ழந்தார் . 1820 
விக்கிரமாதித்தன் கதைகளாக இல் சார்ச் இறக்கவே அவ 
வழங்குகின்றன . விக்கிரமாதித் 

ருடைய மூத்தமகன் நான்காம் 
தன்கதை பொதுமக்களிடையே 

சார்ச் பட்டத்திற்கு வந்தார் . 
புகழைப் பெற்றிருக்கிறது . 

இவருடைய ஒரேமகள் 1817 இல் 
விக்கிரன் - இவன் உதயணனுடைய 

இறக்கவே இவருக்குப் பின் 
அம்மான் ; மிருகாபதியின் தமை இவருடைய தம்பியார் நான் 
யன் . ஏயர் குலத்தில் தோன்றி 

காம் வில்லியம் பட்டத்திற்கு 
யவன் . உதயணன் தன்னுடைய 

வந்தார் . இவருக்கும் யார்க் 
அரசாட்சியை இவனிடம் ஒப்பு 

கோ மகனாருக்கும் மக்களின் 
வித்துவிட்டுத் தான் தவஞ் 

மையால் விக்டோரியாவே அர 
செய்யச் சென்றான் . 

சுரிமைக்கு உரியவரானார் . இவர் 

தம்முடைய தாய்மாமனிடம் 
விக்கினராசர் - விநாயகமூர்த்திக்கு 

அரசியாவதற்கு வேண்டிய 
இவர் வரேணிய 

பயிற்சிகள் பெற்றார் . 
ராசன் தேவி புட்பகை யென் 
பவள் கருவுயிர்த்த பொழுது 

1837 இல் வில்லியம் 
அப்புத்திரனை மறைத்து யானை இறக்கவே விக்டோரியா தம் 
முகத்துடன் தாம் குழந்தை முடைய 18 ஆவது ஆண்டில் 
யுருக்கொண்டிருந்தார் . அரசன் அரசியானார் . 1840 இல் இவர் 


ஒரு பெயர் . 


விசய கூழங்கைச் சக்கரவர்த்தி 


630 


விசயராகவலு நாயுடுகாரு 


ஊர் 


மிருந்து 


81 ஆம் 


தம்முடைய உறவினரான ஆல் 

தாய்பெயர் பிரிதிமதி . அழகு 
பர்ட் இளவரசரை மணந்தார் . அறிவு ஆண்மை அமைதி 
இருவரும் மனம் 

ஒத்து முதலிய மேன்மைகள் யாவும் 
வாழ்க்கை நடத்தினர் . இவனிடம் அமைந்திருந்தன . 
இவர்கட்கு நான்கு ஆண்களும் 

விசயமங்கலம் 
ஐந்து பெண்களும் பிறந்தனர் . 

ஐஞ்சிறு காப்பி 
1861 இல் ஆல்பர்ட் இறந்தார் . 

யங்களில் ஒன்றான பெருங் 

கதையை இயற்றிய கொங்கு 
1857 இல் இந்தியாவில் வேளிர் என்பவருடைய 
நடந்த கிளர்ச்சிக்குப் 
கிளர்ச்சிக்குப் பிறகு இஃது 

என்பர் . 

இவ்வூர் 
விக்டோரியா இந்தியாவைக் கொங்குநாட்டில் ஈரோட்டிற்கு 
கிழக்கிந்தியக் கம்பெனியிட 

மேற்கே பதினாறாவது கல்லில் 
நீக்கிவிட்டுத் 

தம் 

உள்ளது . 
முடைய ஆட்சியின் கீழ்க் 
கொண்டுவந்தார் . 1876 இல் விசுயரகுநாதன் - கட்டபொம்மு 
விக்டோரியா இந்தியாவின் வழி முறையில் கூச ஆவது 
பேரரசியானார் . 63 ஆண்டுகள் 

பட்டமாகப் பாஞ்சாலன்குறிச் 
சிறப்பாக 

நடத்திய சிக்கு அரசனாக இருந்தவன் . 
இவர் தம்முடைய 

இவனுடைய தந்தையின் பெயர் 
ஆண்டிற் காலமானார் . 

வீரதளவாய் . இவன் சிறந்த 

போர்வீரன் . நன்முறையில் 
விசய கூழங்கைச் சக்கரவர்த்தி - 
வன் கலிங்க விசயவாகு 

நாட்டை ஏழு ஆண்டுகள் அர 

சாட்சி புரிந்தான் 
லது கலிங்க மாகன் என் 
னும் பெயருடைய இந்திய விசயரகுபதி - பாஞ்சாலன் குறிச் 
அரசன் , இவன் இலங்கைமேற் சியில் கட்டபொம்மு வழி 
படையெடுத்துப் போய்ப் 

முறையில் முப்பத்தொன்றா 
பொலன்னறுவை என்னுமிடத் வதாகப் பட்டத்தையடைந்து 
தைப் பாழாக்கி அங்கிருந்து ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரிந்த 
அரசாட்சி செய்தபாண்டியகுல வன் . 
மன்னனைக் கொன்று , புத்தப் 
பள்ளிகளை பிடித்துப் புத்தத் 

விசயரகுராமன் கட்டபொம்மு 
துறவிகளை அங்கிருந்து துரத்தி 

வழிமுறையில் பாஞ்சாலன் 
இருபத்தைந்தாண்டுகள் வரை 

குறிச்சியை உஎ ஆவது மன்ன 
அரசாட்சி செய்திருந்தான் . 

னாக அரசாண்டவன் . தந்தை 
இவனே சிங்கைநகர் ஆரிய 

யினுடைய பெயர் கெட்டிதள 
அரசர்களுக்குள் முதலாவதாகச் 

வாய் . இவன் விற்போர் , மற் 
சக்கரவர்த்திப்பட்டம் பெற்றவ 

போர் , வாட்போர் ஆகியவை 
னானபடியால் இவன் 

களில் வல்லவன் . இவனுடைய 
காலிங்கச்சக்கரவர்த்தி என்னும் 

ஆட்சி ஏழாண்டுகளே நடை 
பெயரை யடைந்தான் . விசய 

பெற்றது . 
கூழங்கைச்சக்கரவர்த்தி யென விசயராகவலு நாயுடுகாரு 
வும் இவனுடைய பெயர் வழங் 

தஞ்சையை ஆண்ட மன்னர் 
களில் 

ஒருவன் . இரகுநாத 
விசயபத்திரன் - இவன் மூவாயி நாயுடுகாரு என்பவனுடைய 
ரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு மகன் . 

இவன் கி . பி . 1630 
முன்பு பவகிரி என்னும் நகரில் 

முதல் 1670 வரை நாற்பதாண்டு 
இருந்து அரசுபுரிந்த சயசேனன் 

கள் அரசாட்சி செய்தான் . இவ 
என்னும் அரசனுடைய மகன் . 

னுக்கு அச்சுத விசய ராகவலு 


விசய 


கியது . 


விசயராகவலு நாயுடுகாரு 


631 


விசயராகவலு நாயுடுகாரு 


முடியாமல் 


நாயுடுகாரு என்னும் பெயரும் 
வழங்கி வந்தது . இந்த விசய 
ராகவலு நாயுடுசிறந்தவைணவ 
அன்பன் . திருமாலிடத்திற் 
பெருமால் கொண்டவன் . தன் 
னுடைய குடிகளின் நன்மை 
யைக் கருதி இவன் பலவகை 
யான காரியங்களைச் செய்தான் . 
நாள்தோறும் பன்னிரண்டாயி 
ரம் அந்தணர்கட்கு உணவிட்ட 
பிறகுதான் தானுந் தன்னுடைய 
அரண்மனை யாரும் உண்ணுவது 
என்னும் வழக்கத்தை மேற் 
கொண்டிருந்தான் . 

ஒருசமயத்தில் ஓய்வில்லாமல் 
அடைமழை பொழிந்தது . 
தெருக்களெல்லாம் ஆறுகளாக 
வோடின . சமையல் 

செய்வ 
தற்கு விறகு அகப்படவில்லை . 
சமையல்காரர்கள் விறகு அகப் 
படாத செய்தியை மன்னனிடம் 
தெரிவித்தார்கள் . அவன் தன் 
னுடைய அரண்மனையின் ஒரு 
பாகத்தில் இருந்த மாடிமேடை 
யிடிக்கச்செய்து 

அதி 
லிருந்த , தூலம் , விட்டம் , சட் 
டம் , துலாக்கட்டை , கம்பம் , 
நிலை , கதவு , பலகணி முதலியவை 
களைக் கொண்டுபோய் எரிக்கச் 
செய்தான் . சமையற்காரர்கள் 
மூன்று நாட்கள் 

அவ்வாறே 
செய்தார்கள் . அதன் பிறகு 
மேலும் விறகில்லாமற் போய் 
விட்ட செய்தியைச் சமையல் 
காரர்கள் அரசனிடங் கூறினார் 
கள் . அரண்மனையில் இருந்த 
பட்டு , பீதாம்பரம் , காசிதுப் 
பட்டா , சால்வை முதலிய விலை 
உயர்ந்த துணிகளையெல்லாம் 
எண்ணெயில் நனைத்து எரிக்கச் 
செய்தான் . 

இவ்வாறு தன்னுடைய உண 
விடும் அறத்திற்குப் பழுது 
வராமற் செய்துகொண்டு 

ஆட்சிசெய்து வரும் 
போது திருவரங்கத்தில் சீரங்க 
நாய்ச்சியாருடைய மூக்கி 


லிருந்த விலையுயர்ந்த அழகிய 
மூக்குத்தியொன்று காணாமற் 
போய்விட்டது . கோவிற்காரர் 
கள் வழிபாடுசெய்யும் அருச் 
சகன் ஒருவன் மீது ஐயங் 
கொண்டார்கள் . 

அவனைப் 
பிடித்து அடித்து வருத்தினார் 
கள் . அவன் துன்பம் பொறுக்க 

இம்மன்னனிடம் 
வந்து முறையிட்டான் . மன்னன் 
இதனைக் கேட்டுத் திகைத்து 
எண்ணமிட்டுக் 

கொண்டிருந் 
தான் . அப்பொழுது அரண் 
மனையில் இருந்த ஓர் அந்தணப் 
பெண்மீது சீரங்கநாய்ச்சியா 
ருடைய ஆவேசம் வந்து ஆடத் 
தொடங்கியது . அவ்வாவேசம் 
அங்கிருந்தவர்களைப் பார்த்து , 
" விசயராகவலு நாயுடுகாரு 
மிகுந்த பேரன்புடையவனாகை 
யால் தன்னுடைய உணவிடும் 
விரதம் தவறக்கூடாது என்று 
அரண்மனையின் 

ஆடைகளை 
யெரித்தபோது உண்டான 
புகையைப் பொறுக்க முடியா 
மல் பலசமையல்காரர்கள் ஓடிப் 
போய் விட்டார்கள் . தகுந்த 
காலத்தில் அந்தணர்கட்கு 
உணவளிக்கப்படா விட்டால் 
அரசனுடைய 

வீர விரதங் 
கெட்டுப்போய் 

விடுமென்று 
சீரங்க நாய்ச்சியாரே எளிய 
பார்ப்பன மாதைப் போல் 
காலம் பூண்டு வந்து சமையல் 
தொழிலைச் செய்து கொண் 
டிருந்தாள் . அப்பொழுது புகை 
மிகுதியாக எழும்பியது . நாய்ச் 
சியாருடைய மூக்கிலும் புகை 
மிகுதியாகப் புகுந்து வருத்தி 
யது . அதனால் வருத்தமடைந்த 
நாய்ச்சியார் அங்கிருந்த கழனித் 
தொட்டியிடஞ் சென்று மூக் 
கைச் சீந்தினாள் . அப்பொழுது 
மூக்குத்தி கழன்று தொட்டியில் 
விட்டது . 

ஆகவே 
கோயில் அருச்சகனை வருத்தி 

தீவினையாகும் " 
கூறினாள் , 


களை 


. 


விழுந்து 


வன் 


என் 


விசயராகவன் 


632 


விசயலட்சுமி 


எட்டு 


செய்து 


ஆண் 


ஆனால் 


அரசன் கழனித்தொட்டியில் தில் பிறந்தார் . சென்னையில் 
தேடிப்பார்க்கச்செய்தான் . மூக் பச்சையப்பன்உயர்நிலைப்பள்ளி 
குத்தி அகப்பட்டது . 

மன்ன 

யிலும் , அரசாங்கக் கல்லூரியி 
னுக்கு அளவுகடந்த மகிழ்ச்சி லும் கல்விபயின்று 1875 ஆம் 
யுண்டாயிற்று . நாய்ச்சியார் 

ஆண்டில் பி.ஏ. தேர்வில் தேறி 
தன்னுடைய அரண் மனைக்கு னார் . சிறிதுகாலம் 

மங்களூர் 
எழுந்தருளிய தைப்பற்றிமிக வுங் அரசினர்கல்லூரியிலும் சேலம் 
கொண்டாடினான் . அம்மூக் கல்லூரியிலும் விரிவுரையாள 
குத்தியைக் கண்களில் ஒற்றிக் ராகப் பணியாற்றினார் . பிறகு 
கொண்டான் . அதனைப் போல் அவ்வேலைகளில் இருந்து விலகிச் 
மூக்குத்திகளைச் 

சேலத்தில் வழக்கறிஞராகத் 
தான் . 

நாய்ச்சியாருடைய உரு தொழில் நடத்தினார் . 
வத்தைப் பொன்னாற் 
மூக்குத்தியை அணிவித்தான் . இவர் சேலத்திற்கு வந்து தம் 
பெருஞ்சிறப்போடு திருவரங் முடைய தொழிலில் ஈடுபட்ட 
கத்திற்கு அனுப்பினான் . தான் சிறிது காலத்திற்குள்ளாகவே 
நாடோறுங் காவிரியில் நீராடிச் 1882 இல் அங்கு நடந்த இந்து 
சீரங்கநாதரையும் சீரங்கநாயகி முஸ்லீம் கலகத்தில் ஏகாதிபத் 
யையும் போற்றி வழிபடாமல் திய அரசாங்கத்தினர் வரை 
உண்ணுவதில்லை யென்னும் யும் ஒரு குற்றவாளியாகச் 
விரதத்தை மேற்கொண்டான் . சேர்த்து விட்டனர் . நீதிமன்றம் 
தன்னுடைய வாணாள் வரையி 

இவருக்குப் பத்து 

ண் டு 
லும் அவ்வாறே செய்துகொண் தண்டனை விதித்தது . 
டிருந்தான் . 

இவர் சென்னை உயர் நீதிமன்றத் 
ம் மன்னனுடைய 

தில் முறையீட்டுத் தாம் குற் 
பயில் சோமசுந்தரசுவாமிகள் 

மற்றவர் என்பதை 

உறுதிப் 
என் றஒரு துறவியும் , அரங்கப்ப 

படுத்தினார் . ஆகவே விடுதலை 
என்ற 

செய்யப் பட்டார் . 
நாயுடு படைத்தலைவ 

தம்மோடு 
னும் , அக்கிராசா என்ற குதிரை 

தண்டிக்கப் பட்ட அனைவரை 
வீரனும் , வீரபானு என்ற அறி 

யும் விடுதலை பெறச் செய்தார் . 
வாளியும் பெரிய அதிகாரிகளாக இதனால் இவர் 

மக்களுடைய 

பாராட்டுக்கு 
அமர்ந்து அரசனுக்கு அறிவுரை 

. 

உரியவரானார் 
கள் கூறி அரசியல் நன் முறை 

காங்கிரசில் ஈடுபட்டுத்தேசவிடு 
யில் நடைபெறுமாறு செய்து 

தலைக்குஉழைத்தார் . இவர் தில 
கொண்டிருந்தார்கள் . 

கரைப்போல் ஒரு தீவிர தேசிய 

வாதி . 1920 ஆம் ஆண்டில் காங் 
விசயராகவன் கட்ட பொம்மு 

கிரசுக்குத் தலைமை தாங்கினார் . 
வழிமுறையில் செக வீரபொம் 

இவர் 62 ஆண்டுகள் சிறந்த 
முவின் மகனாகத் தோன்றிப் 

பொது நலச் சேவை செய்து 
பத்தொன்பதாவது பட்டத்தை 

1944 ஆம் ஆண்டில் தம்முடைய 
யடைந்தவன் . இவன் பத் 

92 ஆவது அகவையிற் கால 
தாண்டுகள் பாஞ்சாலன் குறிச் 

மானார் . 
சியை ஆட்சி செய்தான் . 
விசயராகவாச்சாரியார்- இவர்செங் விசயலட்சுமி - மூன்று கைகளில் 
கற்பட்டு மாவட்டத்தில் பொன் தாமரைமலர்களிருக்கும் . 
விளைந்த களத்தூரில் ஓர் எளிய கை இலம்பிதமாக விளங்கும் . 
குடும்பத்தைச் சேர்ந்தவர் . இவளைப் போற்றுவோர் 
18-6-1852 இல் மதுராந்தகத் மகிழ்ச்சிமிக்கவாழ்வு பெறுவர் . 


விசயன் 


633 


விசாலக்கண்ணி 


சிங்கவாகு 


அக் 


என்று 


கனவில் 


மா 


பலரை 


வட 


விசயன் இவன் வங்க நாட்டு மகன் . இவன் பலபோர்களைச் 
மன்னனாகிய சிங்கவாகு என்ப செய்தான் . இவனுடைய மார் 
வனுடைய மகன் . இவன் மிகப் பில் தொண்ணூற்றாறு போர் 
பொல்லாதவனாக இருந்த படி வடுக்கள் இருந்தன என்பர் . 
யால் இவனைத் தந்தையாகிய தஞ்சையைச்சோழநாட்டிற்குத் 

துரத்திவிட்டான் . தலைநகராக்கியவன் இவனே . 
இவன்காசிக்குச் சென்று அங்கே 

இவன் 

புதுக்கோட்டையை 
தங்கியிருந்தான் . அப்போது அடுத்த நாரதர் மலைக்குத் 
வனுக்கு , நீ 

நீ இலங்கை நாட் தெற்கே உள்ள மலையில் ஒரு 
டின் நடுவில் உள்ள கதிரைமலை கோயிலைக் கட்டினான் . 
யிற் போயிரு . அந்நாடு உனக் 

கோயில் விசயாலயச் சோழீ 
குரியது 

சரம் என்று பெயர் பெற்றது . 
கட்டளை பிறந்தது . ஆகவே 

விசாகப்பட்டினம் - ஆந்திரநாட்டி 
நீலகண்டாசாரியார் என்னுங் 

லுள்ள ஒரு கடலோர 
குருவையழைத்தான் . 

வட்டம் . பெரும்பகுதி மலைப் 
தம்முடைய மனைவி அகிலாண்ட 

பாங்கானது . கிழக்குத் 
வல்லியம்மாளையும் மக்களையும் 

தொடர்ச்சி மலை இம்மாவட்ட 
அழைத்துக்கொண்டு அவனோடு 

தின் இடையே அமைந்திருக்கி 
புறப்பட்டார் . புறப்பட்டவர் 

றது . மலைச்சரிவு 

மிகவுஞ் 
கள் கதிரைமலையை அடைந்த செழிப்பாக அமைந்துள்ளது . 
னர் . அப்பொழுது அங்குக் 

பசுமையான காடுகள் பல இருக் 
குடிகள் எவருமிலர் . ஆகவே 

கின்றன . பெரிய மாவட்டமாக 
இந்தியாவையடைந்து 

இருந்த இதை 1950 இல் 
இலங்கைக்கழைத்தான் . 

இரண்டு பகுதிகளாக்கி 
இலங்கை இராட்சதர்களிருந்த 

பகுதிக்குக் காகுளம் 
நாடாகையால் 

வரமுடியாது பெயரிட்டுள்ளனர் . 
என்று பலரும் மறுத்து விட்ட 
னர் . அந்நாளில் மகதநாட்டி விசாரசருமர் - திருச்சேய்ஞலூரில் 
லிருந்த மக்களிற் பலர் புத்த 

எச்சதத்தன் என்னும் அந்தண 
சமயத்தை மேற்கொண்டபடியி 

னுக்கு மகனாகத் தோன்றியவர் . 

பின்னாளில் சண்டேசுரர் ஆன 
னால் மகதமன்னன் அவர்களை 

வர் . விசாரசருமர் 

என்பது 
நாட்டைவிட்டுத் துரத்திவிட் 

பிள்ளைப்பெயர் . 
டான் . அவர்கள் இமயமலை 
முதலிய இடங்களிற் சுற்றித் விசாலாட்சி காசியில் எழுந் 
திரிந்தார்கள் . இச்செய்தியை தருளிய இறைவியின் திருப் 
உணர்ந்த விசயன் அங்குச் 

பெயர் . இச்சொல்லின் பொருள் 
சென்று அவர்களை அழைத்துக் அகலமான கண்களையுடைய 
கொண்டுபோய் இலங்கையிற் 

வள் என்பது . 
குடியேற்றினான் அந்தப் புத்தர் விசாலக்கண்ணி-இவள் சாண்டில் 
கள் சிங்களமென்று பெயருள்ள லியன் என்பவனுடைய மகள் . 
இலங்கையிற் குடியேறிய படி இவள் அவந்தியில் சுமந்தன் 
யால் சிங்களரென்று பெயர் 

என்பவனுக்கு வாழ்க்கைப்பட் 
பெற்றார்கள் . 

டாள் . மிகுந்த காமம் உடைய 

வளாய்ப் பலரோடு சேர்ந்து 
விசயாலயச்சோழன் - இவன் கி . பி . பொருள் தேடினாள் . மேலும் 
ஒன்பதாம் நூற்றாண்டின் பொருள் தேட எண்ணிக் காசி 
இடையில் இருந்தவன் . குமா யில் பஞ்சக்குரோ சப் பிரதக் 
ராங்குசன் என்பவனுடைய கிணஞ்செய்யும் விடருடன் 


என்று 


விசிட்டாத்வைதம் 


634 


விசுவநாத நாயக்கள் 


கும் " 


- 


பஞ்சக்குரோசப் பிரதக்கிணஞ் டிருந்த தவத்தைக் கெடுக்கும் 
செய்து தீவினை நீங்கி வீடு பொருட்டுக் குந்தளை என்பவளை 
பெற்றாள் . 

இந்திரன் அனுப்பினான் . அவள் 
விசிட்டாத்வைதம் - விசிட்ட - அத் 

உடன்பட்டு வந்து துருவாச 
வைதம் ; அத்வைதம் - இரண்டற் 

ருக்கு முன்னால் நின்றாள் . துரு 
றது ; ஒன்றாகவுள்ளது . விசிட் 

வாசர் சினங்கொண்டு , 
டம் - சிறப்பு . சித்து அசித்து 

வேடச்சியாகுக என்று வச 
வைகளை உடம்பாகக் கொண் வுரை வழங்கினார் . குந்தளை 
டிருக்கிற சிறப்பையுடையது . 

நடுங்கித் தீர்வு வேண்டினாள் . 
ஆகவே , சித்து அசித்துச் சேர்க் துருவாசர் , 

உன்னுடைய 
கையால் விளங்கும் இரண் 

வயிற்றில் நற்குணமுள்ள மகன் 
டற்ற ஒன்றான பீர்மம் உண் ஒருவன் பிறப்பான் ; அக்காலத் 
டென்று கூறும் மதம் விசிட் 

தில் இவ்வசவுரைப் பலன் நீங் 
டாத்வைதமாகும் . 

என்றார் . அவ்வாறே 

இவள் வீரவாகு என்னும் 
விசித்திரசுவன் - இவன் பிருதுவி 

வேடனுக்குச் சுவர்க்கலை என் 
னுடைய மகன் . தந்தை செய்த 

னும் பெயருடன் பிறந்து , பத் 
குதிரைவேள்வியில் 

குதிரை 

திரன் என்பவனை மணந்து வாழ்ந் 
யைக் கவர்ந்து சென்ற இந்திர 

தாள் . ஒருநாள் நருமதையாற் 
னுடன் இருமுறை போர்புரிந்து 
குதிரையை மீட்டபடியினால் 

றில் நீராடி ஒரு மரத்தடியில் 

அப்பொழுது 

இருந்தாள் . 
இவனுக்கு அந்தர்த்தானன் 
என்று பெயர் உண்டாயிற்று . 

இவளை வருணன் கண்டு கூடி 

னான் . இவளிடத்தில் அக்காலத் 
விகிதாசுவன் எனவும் பெயர் . 

தில் இவர் பிறந்தார் . காசி 
இவனுக்கு இரண்டு மனைவியர் . 

பரிடங் கல்விகற்றுத் தவத்தால் 
முதல் மனைவி வசிட்டர் சாபத் 

சேனை முதலியார் ஆனார் . 
தால் பூமியிற்பிறந்து பாகவன் , 
பவமா நன் . சுசி என்று மூவரை 
மகனாகப் பெற்றாள் . இவர்கள் விசுவநாத நாயக்கன் 
இளமையிலேயே இறந்தனர் .. 

நாகம நாயக்கனுடைய மகன் . 
இரண்டாவது மனை வியாகிய 

நாகம நாயக்கன் நீண்ட கால 
நபஸ்வதிக்கு அவிர்த்தானன் 

மக்கட் பேறில்லாமலி 
என்னுங் குமாரன் பிறந்தான் . 

ருந்து பிறகு காசிக்குச் சென்று 

விசுவநாதப் 
விசித்திரவீரியன் 

பெருமானுடைய 
இவன் சந்த 
னுவுக்கு மச்சகந்தியிடம் 

அருளால் இவனைப் பெற்றான் . 

இவன் தன்னுடைய தந்தை 
தோன்றியவன் . 

இவன் 

யினிடமே போர்த்துறை 
- பொருட்டுவீஷ்மர்காசியரசனிட 

யெல்லாம் நன்கு 
மிருந்து அம்பிகை அம்பாலிகை 

கற்றுத் தேறினான் . 
என்னும் இரண்டு பெண்களைக் 

நாயக்கன் மதுரை 

சென்று 
கொண்டுவந்தார் . இவன் அவர் 
களை மணந்து மக்கட்பேறில்லா 

அங்கிருந்த காலத்தில் இவன் 

விசயநகரத்தில் 
மலே இறந்தான் . பிறகு வியாச 

இருந்தான் . 
ரால் இவன் மனைவியரிடத்தில் 

வழக்கம்போல் அரசனுடைய 
பாண்டுவுந் திருதராட்டிரனும் 

அவைக்குப் போய்வந்து கொண் 
டிருந்தான் . 

நாயக்க 
பிறந்தனர் . 
விசுவசேநர் - இவர் சேனைமுதலி 

னுடைய செய்தியை உணர்ந்த 

விசயநகர மன்னன் நாகமன் மீது 
யார் எனவும் வழங்கப்பெறு கடுஞ் 

சினங் 

கொண்டான் . 
வார் . துருவாசர் செய்துகொண் தன்னிடமிருந்த 

மற்றைய 


இவன் 


மாக 


முறைகளை 


நாகம் 


நாகம 


விசுவநாத நாயக்கன் 


635 


விசுவாமித்திரர் 


கள் . 


கூற 


என்பது 


விசுவ 


என்று 


னான் . 


யுண் 


னான் . 


னால் 


வென்று 


படைத்தலைவர்களைப் பார்த்து வுக்கு அரசர்களாக விளங்கினார் 
" வஞ்சகனாகிய நாகமனைப் 
பிடித்துக் கொண்டுவர விசுவநாதர் 

காசியில் 

எழுந் 
லுமா ? என்று உசாவினான் . 

தருளியுள்ள இறைவனுடைய 
யாரும் மறுபொழி 

பெயர் . விசுவம் 
வில்லை . அரசன் மீண்டும் மீண் உலகம் . இறைவன் உலகங் 
டுங் கேட்டான் . மாபெரும் 

களுக்கெல்லாந் தலைவராக 
வீரனாகிய நாகமனை எதிர்த்துச் இருத்தலின் இவ்வாறு 
செல்ல எவருந் துணியவில்லை . நாதர் என்று பெயர் பெற்றார் . 
விசுவநாத நாயக்கன் எழுந்து , உலகநாதர் என்பது தமிழ்ச் 
நான் சென்று என்னுடைய சொல் . 
தந்தையாகிய நாகமனைத் தோற் 

துவட்டாவின் 
கடித்துப் பிடித்து வருவேன் , விசுவபதன் 
கூறினான் . முதலில் 

மகன் . இந்திரன் ஒரு சமயம் 
மன்னன் இதனை நம்பவில்லை . 

இவனைக் குருவாகக் கொண்டு 
ஆயினும் விசுவநாதனிடம் 

ஒரு வேள்வியைத் தொடங்கி 
நம்பிக்கை வைத்துப் பெரும் 

இவன் 

வாக்கினால் , 

" தேவர்கட்கு நன்மை 
படையோடு மதுரைக்கனுப்பி 
இவன் பெரும் படை 

டாகுக என்று கூறி மனத்தி 
யோடு 

அசுரர்கட்கு நன்மை 
மதுரைக்குச் சென்று 
தன்னுடைய தந்தையை 

களுண்டாகுக என்று வேள்வி 

யைச் செய்தான் . இவனுடைய 
எதிர்த்துப் பெரும் போர் புரிந் 

வஞ்சக நெஞ்சத்தை யறிந்த 
தான் . 

தந்தையை 
சிறைப்பிடித்தான் . விசயநகரத் 

இந்திரன் இவனுடைய தலையை 
திற்குக் கொண்டு போய் அறுத்து வீழ்த்தினான் . 
அரசன் முன்பு நிறுத்தினான் . விசுவாமித்திரர் - இவர் காதி 
விசுவநாதனுடைய ஆண்மை என்ற அரசனுடைய புதல்வர் . 
யையும் அரசநேசத்தையுங் 

குசிகவமிசத்தில் 
கண்ட அரசன் அளவற்ற தோன்றியவராகையால் கௌசி 
மகிழ்ச்சி கொண்டான் உனக்கு கர் என்றுங் கூறப்படுகிறார் . 
வேண்டியதைக் கேள் கொடுக் நான் முகனுடைய 
கிறேன் என்று சொன்னான் . குசர் . 

குசருடைய 

பிள்ளை 
விசுவநாத நாயக்கன் அரசனைப் குசநாபர் , 

குசநாபருடைய 
பார்த்து 

" என்னுடைய புதல்வர் காதி ; காதியினுடைய 
தந்தைக்கு 

உயிர்ப்பிச்சை புதல்வர் விசுவாமித்திரர் . 
கொடுக்க வேண்டு " மென்று இவர் கன்யாகுப்சம் என்னும் 
வேண்டிக் கொண்டான் . மன் நாட்டுக்கு அரசராக இருந்தார் . 
னன் அவ்வாறே செய்ததோடு , இவர் ஒரு நாள் வேட்டைக்குச் 
விசுவநாதனையே 

பாண்டிய சென்றார் . மிகுந்த 

களைப் 
நாட்டு ஆட்சியையும் பார்த்துக் படைந்து தம்முடைய பரிவா 
கொள்ளுமாறு சொன்னான் . 

ரங்களோடு வசிட்டருடைய 
இவன் மதுரையை அடைந்து இருப்பிடத்திற்குச் சென்றார் . 
பாண்டியனை அரசாக்கித் தானே இவர் களைப்போடு வந்திருத் 
அமைச்சனாக இருந்து எல்லாக் 

வசிட்டர் 

கண்டார் . 
காரியங்களையும் 

நடத்தினான் . தம்முடைய தெய்வப் பசுவாகிய 
இதுமுதல் நாயக்கர்களே அர காமதேனுவைக் கொண்டு 
சாட்சிக் காரியங்களை யெல்லாம் வருக்கும் இவருடைய 
பார்க்க அரசர்கள் பெயரள வாரங்களுக்கும் நல்விருந்து 


இவர் 


புதல்வர் 


தலை 


இவ 


வீசுவாமித்திரர் 


636 


விசோபா 


சென்று 


நான் 


செய்து களைப்பைப் 
களைப்பைப் போக்கி 

வசிட்டருடைய 

செய்கை 
னார் . 

யைக் கண்ட அரசர் தவத்தைக் 

காட்டினுஞ் சிறந்தது ஒன்று 
காமதேனுவின் செயற்கருஞ் 

மில்லை யென்று முடிவு செய்து 
செயலைக் கண்ட அரசர் அத 
னிடம் விருப்பங் கொண்டார் . 

தாம் ஒரு திக்கில் 

அமர்ந்து தவஞ் செய்யத் 
வசிட்டரைப் பார்த்து , " இத் 

தொடங்கினார் . தவத்திற்கு 
தகைய பசு தங்களைப் போன்ற 

இன 
டையூறு 

செய்ய எண்ணிய 
முனிவர்களிடம் இருப்பதால் 

தேவேந்திரன் மேனகையை 
என்ன பயன் ? என் போன்ற 

இவரிடம் அனுப்பினான் . இவர் 
அரசர்களிடம் இருந்தால் 

அவளைக்கூடிச் சகுந்தலையைப் 
மிகுந்த உதவியாக இருக்கும் . 

பெற்றார் . அச்சகுந்தலை துஷ்யந் 
ஆதலால் 

இதனை எனக்குக் 
கொடுத்து விடுங்கள் என்று 

தனை மணந்து பரதனைப் பெற் 
கேட்டார் . வசிட்டர் , 

அரசே ! 

றாள் .அரிச்சந்திரனைப் பொய்ய 
இப்பசுவைக் கொடுப் 

னாக்குகிறேன் என்று தேவர் 

களுடைய அவையில் சூளுரை 
பதற்கு உரிமையுடையவனல் 

மொழிந்து அவனுக்குப் 
லேன் , இங்கிருப்பதும் இல் 
லாமற் போவதும் அதனுடைய 

தொல்லைகளை உண்டாக்கியும் 
விருப்பம் என்று சொன்னார் . 

தம்முடைய வாக்கைக் காப் 

பாற்ற முடியாமல் தவத்தை 
அரசர் காமதேனுவைக் யிழந்தார் . 
கவர்ந்து கொண்டு போக இராமரையும் இலட்சுமண 
எண்ணினார் . அதனுடைய 

ரையும் தசரதரிடமிருந்து 
சிறப்பியல்புகள் எதனையும் 

அழைத்துச் சென்று தாடகை 
எண்ணிப்பாராமல் 

கயிறு 

யைக் கொல்லச் செய்தார் . 
போட்டுக் கட்டிப்பிடித்துக் 

மிதிலைக்கழைத்துச் 
கொண்டுவரும்படி தம்முடைய 

பிராட்டி 
ஆட்களுக்குக் கட்டளை விட் 

திருமணத்தை நடத்தினார் . 
டார் . காமதேனு தன்னைப் 
பிடித்துக் கட்டிய கட்டுக்களை 

இன்னும் இவ்விசுவாமித்திர 
அறுத்துக் கொண்டு , 

ரைப் பற்றிப் புராணங்களில் 

தன் 
னுடைய உடலில் இருந்து பல 

செய்திகள் கூறப்படு 
படைகளைப் பிறப்பித்து அரச 
ருடைய படைகளைக் கொன்றது . 

விசையை - விதைய நாட்டரசனாகிய 
விசுவாமித்திரருடைய 

புதல் 

சீதத்தன் என்பவனுடைய 
வர்களிற் சிலர் வசிட்டரை 

மகள் . ஏமாங்கத நாட்டரச 
யெதிர்த்தார்கள் . 

அவர்களை னாகிய சச்சந்தனுடைய மனைவி ; 
வசிட்டர் தம்முடைய சினத் 

சீவகனுடைய தாய் . 
தீயினால் எரித்தார் . இதனால் விசோபா- இவர் பண்டரி புரத்தில் 
அரசரும் படைகளும் வசிட் இருந்த ஒரு மறையவர் . கொடுக் 
டரை யெதிர்த்துப் போர் கல் வாங்கல் வியாபாரஞ் செய் 
செய்யத் தொடங்கினர் . வசிட் கையில் பஞ்ச காலம் 
டர் தமக்கு முன்னால் தம் டாயிற்று . தம்மிடம் இருந்த 
முடைய யோகதண்டத்தை 

பொருள் முழுவதையும் உண 
நிறுத்திவிட்டுத் தாம் யோகத் 

விடும் அறத்தில் செலவிட்டார் . 
தில் இருந்தார் . யோகதண்டம் மேலும் 

அன்னதானத்தின் 
வசிட்டரிடம் வந்த படைகளை பொருட்டு 
யெல்லாம் விழுங்கியது . 

ஒரு பட்டாணிய 
னிடம் எழு நூறு பொன் கடன் 


பிறகு 
சென்று 


சீதா 


பல 


கின்றன . 


உண் 


விச்சலராசன் 


637 


விச்சுவாவதி 


சென்ற 


மா 


மறை 


வாங்கினார் . இவர் வாங்கிய விச்சிக்கோன் - இவன் ஒரு சிற்ற 
கடனைக் 

கொடுக்க வழியில் ரசன் . மகாநாடு எனவும் 
லாதவர் என்று சிலர் பட்டாணி வச்சிர நாடு எனவும் பெயர் 
யனிடங் கூறினர் . பட்டாணி 

பெற்றிருந்த ஒரு 

நாட்டை 
யன் இவரிடம் வந்து பணத் இவன் ஆட்சி செய்திருந்தான் . 
தைக் கொடுக்குமாறு வம்பு பாரி மகளிரை மணக்க மறுத்த 
செய்தான் . பெருமாள் மாறு வன் . 
வடிவங் கொண்டு பட்டாணிய 

விச்சுவவுருவன் 
னிடம் போய்க்கடனைத் தீர்த்து 

இவன் அசுர 

அரசனான துவட்டாவினுடைய 
வீட்டுப் பற்றுச் சீட்டைக் 

மகன் . பல கலைகளையும் மறை 
கொண்டுவந்து இவரிடம் 

களையுங் கற்றுணர்ந்தவன் . 
கொடுத்தார் . 

தேவகுரு இந்திரனை அகன்று 
விச்சலராசன் - கலியாண புரத்தை 

பொழுது இந்திரன் 
அரசாட்சி செய்த ஓர் அரசன் . 

இவனைத் தனக்குக் குருவாக 
இவனுக்குச் சீபலன் எனவும் 

ஏற்படுத்தினான் . மந்திர முறை 
பெயர் உண்டு . இவன் 

களில் இவன் வல்லவனாகை 
தேவியை மணக்க எண்ணி 

யால் இந்திரன் இவனைக் 
னான் . அவள் தன்னை வலியத் கொண்டு ஒரு வேள்வி செய்யத் 
தொடா திருக்கக் 

கேட்டபடி 

தொடங்கினான் . தேவர்கட்கு 
சூள்தந்தான் . மாதேவி வீரசைவ நன்மையுண்டாகுமாறு செய்யத் 
தீட்சை பெற்றுக் கொள்ளு 

தொடங்கிய வேள்வியில் அசுர 
மாறு கூற வெறுத்து அவள் குருவாகிய இவன் அசுரர்கட்கே 
மீது கொண்ட காதலை யொழித் 

நன்மையுண்டாகுமாறு 
தான் . 

மொழிகளைக் கரவாக மொழிந் 

தான் .இதனை உணர்ந்த இந்திரன் 
விச்சிக்கோ 

இவனை இள இவனைத் தன்னுடைய வச்சிரப் 
விச்சிக்கோ என்பர் . 

து படையால் 

விட் 
இவனுக்குக் காரணப் பெயர் . டான் . 
இவனுடைய இடுகுறிப் பெயர் 

விச்சுவலேகை இவள் 
இன்னதென்று விளங்க வில்லை . 
விச்சி 

வதத்தையினுடைய 

மார்களுள் ஒருத்தி , குறுகிய 
அதனைச் சூழ்ந்த நாடு விச்சி 
நாடு என்றும் அதனை ஆள்ப 

வடிவம் உடையவள் . பந்தாட் 
விச்சிக்கோ 

டத்தில் வல்லவள் . இவள் 
எனவுங் 

வாசவதத்தைக்கு வலத் 
கூறுப . இவன் விச்சியின் 

தோளைப் போல் விளங்கினாள் . 
வரசனாக இருந்தமையின் இள 
விச்சிக்கோ எனப்பட்டான் . விச்சுவாவதி - விச்சுவாவசு 

என் 
இளவிச்சிக் கோவும் இளங் னுங் காந்தருவனுடைய மகள் . 
கண்டீரக்கோவும் நெருங்கிய இவள் பார்வதி தேவியை 
நண்பர்கள் . இளவிச்சிக்கோ நோக்கித் தவம் புரிந்தாள் . பார் 
வின் வழி முறையினர் கொடை வதி ஒரு பெண்குழந்தை வடி 
யிற் சிறந்து விளங்கியவர்கள் 

கொடுத்து , 
அல்லர் . பெண் கொலை புரிந்த “ என்ன வரம் வேண்டுமென்று 
நன்னன் இவர்களுடைய வழி 

கேட்டாள் . இவள் , தேவரீர் 
முறையைச் சேர்ந்தவன் . இளங் அடியாளுக்கு 

வரும் 
கண்டீரக் கோவின் வழிமுறை வரத்தைத் தந்தருள வேண்டும் " 
யினர் கொடையில் 

புகழ் 

என்று வேண்டினாள் . அதற்குப் 
பெற்றவர்கள் , 

பார்வதி தேவியார் , " நீ மற் 


கொன்று 


வாச 


யென்பது 


தாழி 


ஒரு மலை . 


வனை 


ள 


. 


வாகக் 


காட்சி 


மகளாக 


விடபருவன் 


638 


விட்டல்பாய்படேல் 


படையை 


சிறந்து 


தாம் 


கிறது . 


றொரு பிறப்பில் மலையத்துவச யானைக்குப் பணிப் பெண்ணாகச் 
னுடைய 

மனைவி காஞ்சன செய்தான் . 
மாலையாகப் பிறப்பாய் ; அப் விடுவசேனர் - திருமாலின் படைத் 
பொழுது உன் மடிமீது இவ் 

தலைவர் . திருமால் தாம் விட்டுச் 
வடிவுடன் இருப்பேன் என்று 

சென்ற உருளைப் 
வரங் கொடுத்து மறைந்தாள் . 

வரை வாங்கி வர அனுப்பி 

னார் . அவ்வுருளைப்படையை வீர 
விடபருவன் - -இவன் அசுரகுல பத்திரர் அணிந்திருந்த தலை 
வேந்தன் . அமரரும் புக ழவாழ்ந் யொன்று விழுங்கி விட்டது . 
தான் . இவனிடம் எல்லா நலங் 

அதனிடமிருந்து விகடக் கூத் 
களும் இனிதமைந்திருந்தன . 

தாடி இவர் அத்தலையை வெளிப் 
அனைவரையும் வென்று இவன் 

படச் செய்தார் . ஆனால் அதனை 
விளங்கினான் . இவ ஆனைமுகக் கடவுள் 
னிடம் செல்வம் மிகுதியாக 

விழுங்கி விகடக்கூத்துப்பெற்று 
இருந்தது . அப்பொருளை இவன் 

விகடசக்கர விநாயகரானார் . 
விந்து என்னும் பெயருடைய 

பிறகு இவரிடம் உருளைப் படை 
ஒரு தெய்வப் பொய்கையிற் 

யைக் கொடுத்து விட்டார் . 
போட்டான் . நல்ல தவமுடைய 
ஒருவன் இவ்வுலகில் தோன்று 

விடேல் விடுகு - நந்திவர்மனுடைய 
வானாயின் அவனுக்கு இச்செல் 

சிறப்புப் பெயர்களில் ஒன்று ; 
வம் பயன் படுவதாக என்று 

இஃது அவன் முடி சூடியபோது 

ஏற்றது . 
ஓர் ஏற்பாடுஞ் செய்து விட்டு 

இப்பெயர் அவ 

னுடைய 
இருந்தான் . பின்னாளில் 

ஆணையைக் குறிக் 
செல்வம் தரும புத்திரருக்குக் 

பாட்ட 

இவனுடைய 
கிடைத்தது . அவர் அப்பொரு 

இரண்டாம் நந்திவர்ம 
ளைக் கொண்டு இந்திரப் பிரத் 

னும் இப்பெயரைக் கொண் 
தம் என்னும் புதிய 

டிருந்தான் . 

நகரை 
யமைத்து அந்நகரில் துணைவர் விட்டலதேவராயர் - இவர் அச்சுத 
களோடு வாழ்ந்திருந்தார் . 

தேவராயர் என்பவருடைய 

ஆணை பெற்றவராய்த் தென் 
விடப்பன்மன் இவன் வெகு னாட்டில் பல இடங்களை வென் 
காலத்திற்கு முன் வடநாட்டில் 

றவர் . இவர் " வீரப்ரதாப மகா 
இருந்து அரசு புரிந்த ஓர் அசுர 

மண்டலேசுர ராமராச திம்ம 
குல மன்னன் . இவனுடைய 

ராச விட்டல தேவமகாராசா 
மனைவியின் பெயர் கனகமாலை . 

என்று சிறப்பித்துப் புகழப் 
இவனுக்குச் சன் மிட்டை யென் 

பெற்றார் . 
னும் பெயருடைய மகள் ஒருத்தி விட்டல் பாய்படேல் - இந்திய நாட் 
இருந்தாள் . சுக்கிரன் என்பவன் டின் விடுதலைக்காக உழைத்த 
இந்த விடப்பன்மனுக்குக் குல புகழ்பெற்ற தேசபக்தர்களுட் 
குரு . அவனுக்குத் தேவயானை புகழ் வாய்ந்தவர் . சர்தார் வல் 
என்னும் பெயருடைய மகள் லபபாய் படேலுக்குத் தமைய 
ஒருத்தி இருந்தாள் . ஒரு சமயத் 

னார் . குசராத்தில் உள்ள நடி 
தல் சன்மிட்டைக்குந் தேவ 

யாட் என்ற ஊரில் 27 - 9-1873 
யானைக்கும் 

யுண்டாகி இல் பிறந்தார் . 
யது . அதனால் சுக்கிரன் இம்மன் பள்ளி உயர்நிலைப் பள்ளி முத 
னனை அகன்று சென்றான் . இதனை 

லியவைகளில் 

கற்று 
யுணர்ந்த விடப்பன்மன் தன் 

1891 ஆம் ஆண்டில் பல்கலைக் 
மகள் சன்மிட்டையைத் தேவ 

கழகப் பள்ளி இறுதித் தேர்வில் 


( னை 


பகை 


தொடக்கப் 


கல்வி 


விட்டுணுராதன் 


639 


விதுரன் 


என் று 


பது 


தேறினார் . பிறகு வழக்கறிஞர் அசுரர்கள் கடலில் தள்ள மீனால் 
வேலைக்குக் கல்வி கற்றுத் தேறி விழுங்கப் பட்டு மீண்டும் வலை 
வழக்கறிஞரானார் . 

ஞர் வலையில் அகப்பட்ட மீனின் 
இவருக்கு ஒன்பதாவது வயதி 

வயிற்றினின்று எடுத்த விசுவ 
லேயே திருமணம் நடைபெற் 

குத்தனால் வளர்க்கப்பட்டுத் 
றது . 37 ஆவது வயதில் மனைவி தன்னிலை யுணர்ந்து காவிரியில் 
இறந்தாள் . மறு மணஞ் செய்து 

நீராடித் தாய் தந்தையரை வர 
காள்ள மறுத்து இறுதிவரை 

வழைத்தவன் . 
யில் துறவியாகவே வாழ்ந்தார் . விண்ணந்தாயன் 

இவன் 
இவருக்கு மக்களும் இல்லை . சோணாட்டுப் பூஞ்சாற்றூர்ப் 
ஆகவே மக்களுக்காக உழைக்க பார்ப்பான் கௌணியன் விண் 
வேண்டு மென்று முடிவு செய் ணந் தாயன் 

கூறப் 
தார் . 1913 ஆம் ஆண்டில் பம் பெறுகிறான் . பூஞ்சாற்றூர் என் 
பாய் சட்டசபை உறுப்பின 

தஞ்சை மாவட்டத்தில் 
ரானார் . 1915 இல் காங்கிரசு உள்ளது . கௌண்டின்னிய 
மகாசபையில் உறுப்பினரானார் . கோத்திரத்துப் பார்ப்பனர் 
காந்தியடிகளின் அடிச் சுவட் கௌணியர் எனப்படுகின்ற 
டில் சென்று அரும்பெரும் பணி னர் . திருஞானசம்பந்தரும் 
கள் செய்து நாட்டின் விடுதலைக் கௌணியர் கோத்திரத்தார் 
குழைத்த இவர் நாட்டின் விடு ஆவர் . இந்த விண்ணந்தாயன் 
தலையைக் காணாமலே 1933 ஆம் ஒரு சமயம் சிறந்த வேள்வியும் 
ஆண்டு அக்டோபரில் இவ்வுலக விருந்துஞ் செய்தான் . அதற்கு 
வாழ்வைத் துறந்தார் . ஆங்கில ஆவூர் மூலங்கிழார் என்னும் 
அரசினரைக் கலங்கச் செய்த 

புலவருஞ் சென்றிருந்தார் . 
உரிமை வீரர்களில் இவர் தலை வேள்வியின் சிறப்புக்களைக் 
சிறந்தவராவார் . 

கண்ட புலவர் இவனை வியந்து 
விட்டுணுராதன் - பரீட்சித்துமன்ன புகழ்ந்து பாடினார் . 
னுடைய மறு பெயர் . விட்டுணு 

விதர்க்கணன் பாஞ்சால நாட் 
வின் கூறாகிய கண்ணனால் உத் 

டில் விதையம் என்னும் பட்ட 
தரையின் கர்ப்பத்தில் காப்பாற் 

ணத்தில் இருந்த செட்டியின் 
றப்பட்ட படியால் இப்பெயர் 

மூட்டை சுமந்து பழமலையை 
உண்டாகியது . 

அடைந்து மணிமுத்தா நதியில் 
விண்டுபுரம் 

காஞ்சிபுரத்திற் நீராடிச் சிவகணத் தலைவனான 
குரிய பதின்மூன்று பெயர் வன் . விபசித்திற்கு மணிமுத்தா 
களில் ஒன்று . அயிராவதந் நதியின் பெருமை கூறியவன் . 
தவஞ் செய்து புண்ணிய கோடி 
கிரியாய்த் தம்மைத் தாங்கவும் விதர்ப்ப நாடு - விதர்ப்பன் என் 
அதன் அண்மையிற் பெருகும் 

னும் அரசனால் ஆளப்பட்ட நாடு 
வேகவதி யாற்றுக் கரையில் 

இப்பெயரையடைந்தது . இஃது 
நான் முகன் தவஞ் செய்து வழி 

அத்தின புரத்திற்குத் தெற்கே 
படத் திருமால் எழுந்தருளி 

யுள்ளது . 
அருள் செய்த காரணத்தினால் விதுரன் பாரத காலத்து வீரர் 
உண்டாகிய பெயர் . 

களில் ஒருவன் . திருதராட்டிர 
விண்டுமித்திரன் - அவந்தியில் னுக்குத்தம்பிமுறையினன் . வியா 
கௌசிகன் என்பவனுக்கு மக சருக்கும் அம்பாலிகையினுடைய 
னாகப் பிறந்தவன் . தாய் தந்தை தாதிக்கும் பிறந்தவன் . விதுரன் 
யரைக் கொன்றவன் . தன்னை என்பதற்கு அறிவுடையவன் 


விதூமன் 


640 


வித்தியாதரர் 


இவன் 


கன் 


என்று 


சக்க 


என்பது பொருள் . இவன் தன் நீராடி இருந்த காலத்தில் அவ 
னுடைய பெயருக் கேற்ப அறி ளைச் சேராமல் வேறொரு மாதி 
வுடையவனாகவே விளங்கினான் . டம் விருப்பத்தோ டிருந்தாய் , 
போராண்மையில் பேராண்மை அதனால் இவ்வாறு நிரயத்தைப் 
படைத்தவன் .. 

வில் பார்க்க நேரிட்டது என்ற 
லெடுப்பானானால் எதிர்த்து ஒரு னர் . நிமியின் உடலை அரணிக் 
வரும் போரிட 

முடியாது . கட்டையால் கடைந்தமையால் 
திருதராட்டிரன் தன் மகனாகிய இவனுக்கு மிதிலன் என்று ஒரு 
துரியோதனனைக் 

கண்டித்து பெயர் . உயிர் நீங்கிய உடலில் 
அறிவுரை கூறாததைக் குறித் இருந்து பிறந்த படியால் விதே 
துத் திருதராட்டிரனைக் கண் 

பெயர் . 
டித்து வந்தான் . பாரதப் போர் நிமித்தமாய்ப் பிறந்த படியால் 
நிகழ இருந்த சமயத்தில் சநகன் எனவும் பெயர் . 
துரியோதனன் இவனை இகழ்ந்து வித்தாரகவி -வித்தாரகவி என்பது 
பேசிய படியால் தன்னுடைய 

நாற்கவிகளில் ஒன்று . 
வில்லை முறித் தெறிந்து விட் 

பொருளைக் குறித்துப் பாடத் 
டுப் புனித நீராடச் சென்று 
விட்டான் . மாண்ட விய முனி 

தொடங்கியவர்கள் அப்பொரு 
வரின் சாபத்தால் யமனே விதுர 

ளைக்குறித்து மிக விரிவாக அணி 

களமையு மாறு பாடுவார்களா 
னாகப் பிறந்தான் என்பர் . 

னால் அவர்கள் வித்தாரகவி என் 
விதூமன் 

நான் முகன் உலகில் னுஞ் சிறப்புப்பெயரைப் பெறு 
இருந்த ஓர் அரசன் . ஒருகால் தற்குரியவர்களாவர் . 
அலம்புசை என்பவள் நான்முக வித்தியாசங்கரர் - இவர் சிருங்க 
னுடைய அவைக்குச் சென்றாள் . 

கிரி மடத்தினர் . இவர் திரு 
அப்பொழுது காற்றினால் 

வனந்தபுரஞ் சென்றிருந்த 
ஆடை விலகியது . அப்பொழுது 

போது அங்கு மத்வாசாரியா 
இவன் காதற் குறிப்போடு அவ ரைக் கண்டார் . இருவருக்கும் 
ளைப் பார்த்தான் . இதனால் 

சமயக் கொள்கை குறித்துச் 
சினங் கொண்ட நான் முகன் சொற்போர் உண்டாயிற்று . 
இருவரும் மண்ணுலகிற் பிறக்கு 

திருவநந்தபுரத்து அரசன் முன்பு 
மாறு சாபமிட்டான் . 

பல நாட்கள் தொடர்ந்து சொற் 
விதேகன் - நிமியினுடைய மகன் 

போர் செய்தனர் . 

இதனால் 
மிதிலை நாட்டிற்கு அரசன் 

பகைதான் வளர்ந்து கொண்டு 
இவன் ஆண்ட நாட்டிற்கு 

சென்றதேயன்றி யாருக்கும் 
விதேகம் என்று பெயர் . இவன் 

வெற்றி தோல்வி ஏற்பட 
இறந்த பிறகு 

வில்லை . 
எமதூதர்கள் 
இவனை நிரயத்திற்குக் கொண்டு வித்தியாதரர் - வித்தையைத் தரித் 
போய் நடக்குங் 

திருப்பவர் என்பது இச் சொல் 
கொடுமைகளைப் பார்க்கச் செய் 

லுக்குப் பொருள் . விரும்பிய 
தனர் . அரசன் எமதூதர்களைப் 

வடிவத்தை மேற்கொள்வது , 
பார்த்து “ நான் எத்தகைய தீ 

மறைவது , விண்ணிற் சஞ்சரிப் 
வினையுஞ்செய்யாதிருக்க என்னை 

பது முதலிய 

முதலிய ஆற்றல்களைத் 
நிரயத்திற்குக் தரவல்ல மந்திர ரூபமான வித் 
கொண்டுவரக் காரணம் யாது ? ” 

தையை இவர்கள் உணர்ந்திருப் 
என்று உசாவினான் - எமதூதர் பதால் இவ்வாறு வித்தியாதரர் 
கள் அரசனைப் பார்த்து , “ உன் எனக் கூற நின்றனர் . இவர்கள் 
டைய மனைவி 

ருதுவாகி 

மனிதர்க் ம் தேவர்க்கும் 


வ்வாறு 


வித்தியா நகரம் 


641 


வித்யாவதி 


டைய 


ரான 


பெற்றுத் 


இடைப்பட்ட நிலையுடையவர் டார் . இவர் காயத்திரி தேவியை 
கள் . இவர்களுடைய 

நாடு 

வழிபட்டுக்கண்ணால் கண்டவர் . 
இமயமலையின் ஒருபகுதியில் 

இவருடைய விருப்பப்படி கன் 
இருப்பதாகக் கூறுகின்றனர் . 

னட நாடெங்கும் பொன் மழை 
இவர்கள் 

சிவபிரானிடத்தில் பொழியுமாறு காயத்திரிதேவி 
அன்புடையவர்கள் ; தேவர்களு அருள் செய்தாளாம் . வேறுபல 
ஏவல்களைச் செய்பவர் 

வகையான தெய்வத் தன்மை 
களும் இவர்களே என்பர் . 

களும் இவரிடம் சிறந்து விளங் 
வித்தியா நகரம் - அரிகரர் புக்கர் கினவாம் . இவர் சிருங்கேரி 
என்னும் பெயருடைய உடன் 

மடத்தில் பன்னிரண்டாவது 
பிறந்தாரிருவர் வித்தியாரணி சங்கராச்சாரியாராக அமர்ந் 
யர் என்னும் பெரியாரிடத்திற் 

திருந்தார் . இவர் இயற்றிய 
கல்வி பயின்றனர் . இவர்கள் 

நூல்கள் சதுர்வேதபாடியம் , 
இருவரும் தம்முடைய ஆசிரிய அநுபூதிப்பிரகாசம் , பிரமகீதை , 
வித்தியாரணியருடைய 

பஞ்சதசி , சீவன்முக்திவிவேகம் , 
வாழ்த்துரையைப் 

திருக்குத் திரு சிய விவேகம் 
துங்கபத்திரைஎன்னும் ஆற்றுக் முதலிய 

முப்பது 

என்பர் . 
கரையில் கி . பி . 1336 ஆம் இவைகளெல்லாம் வேதாந்த 
ஆண்டில் ஒருநகரத்தை அமைத் 

நூல்களே . 

வேதாந்த சமய 
தனர் . அந்நகருக்கு வித்தியா 

வளர்ச்சிக்குத் தக்கவாறு 
நகரம் என்று தம்முடைய ஆசிரி தொண்டு செய்தவர் இவர் . 
யரின் பெயரை யிட்டார்கள் . 

வித்துக்கேசன் - இவன் ஏதி என் 
அதுவே நாளடைவில் விசய 

னும் அரக்கனுடைய மகன் . 
நகரம் ஆகியது . 

இவனுடைய தாய் பெயர் கால 
வித்தியா நாதர் - பதின் மூன்றாம் பாகினி இவன் அறிவிலும் 
நூற்றாண்டின் இறுதியில் 

ஆண்மையிலுஞ் சிறந்தவன் . 
வாழ்ந்திருந்த வடமொழிப் இவன் சாலகடங்கடை 

என் 
புலவர்களில் ஒருவர் . இவர் 

னும் மாதை மணந்து வாழ்க்கை 
இரண்டாம் 

பிரதாபருத்திர நடத்தினான் . 
னுடைய ஆதரவைப்பெற்றவர் . 
பிரதாபருத்திரியம் என்னும் வித்யாலட்சுமி - இரண்டு கைகளில் 
வடமொழி யாப்பிலக்கண தாமரை மலர்கள் . 

ஒரு 
நூலை இவர் இயற்றினார் . 

அபயமாக விளங்கும் . ஒருகை 

யில் புத்தகம் ஏந்தியிருப்பாள் . 
வித்தியாரணியர் - இவர் மைசூர் 

இவளைப்போற்றுவோர் மிகுதி 
நாட்டில் உள்ளவிசயநகரத்தில் 

கல்விச் செல்வத்தைப் 
பிறந்தார் . அந்தண வகுப்பி 
னர் . தந்தையாருடைய பெயர் 
மாயனர் . தாயாருடைய பெயர் வித்யாவதி - இவள் ஒரு விபசாரி . 
சீமதி . இவருடைய இயற் சந்திரகாந்தை என்பவளைக் 
பெயர் மாதவர் 

என் பர் . கெடுத்துத் தானுங்கெட்டு விப 
கல்வியை மிகுதியாகக் கற்றுச் சாரியாகத் திரிந்த படியினால் 
சிறந்த படியால் வித்தியாரணி நாயாகவும் பன்றியாகவும் 
யர் என்று காரணப் பெயர் பிறப்பெடுத்துக் 

கடைசியில் 
உண்டாகியது . இவர் மெய்ய 

பரசுராமருக்கும் பீஷ்மருக்குங் 
றிவு நூல்களைக்கற்று உலகின் கலகம் விளைக்க அம்பையென் 
பொய்ம்மைத் தோற்றத்தை னும் பெண்ணாய்க் காசி 

காசிராச 
உள்ளவாறுணர்ந்து கொண் னுக்குப் பிறந்தாள் , 

சி . பெ . அ . - 41 


. 


கை 


யான 


பெறுவர் . 


வித்துவக்கோடு 


42 


விபினசந்திரபால் 


செய்து 


நூறுபேர் . 


என்று 


வித்துவக்கோடு - குலசேகரர் தம் விநாயகபுராணம் உபபுராணங் 
முடைய இறுதிக் காலத்தில் 

களில் ஒன்று . 

தனைப் பார்க் 
தங்கியிருந்த ஊர் . 

கவபுராணம் எனவுங் கூறுவர் . 

இதனைத் தமிழில் திருவாவடு 
வித்யுச்சவன் - காலகேயர் என்னும் துறைக் கச்சியப்ப சுவாமிகள் 
அசுரரில் ஒருவன் . சூர்ப்பநகை 

மொழி பெயர்த்திருக்கிறார் . 
யின் 

கணவன் . இராவணன் இஃது ஆனைமுகக்கடவுளுடைய 
திக்குகடோறுஞ் சுற்றிக் பிறப்பு வளர்ப்பு முதலியவை 
கொண்டு வருகையில் , கால 

களைக் கூறும் . 
கேயநிவாத கவசரையெதிர்த்த 

விந்தியாவலி - மாவலியினுடைய 
போது இவனும் எதிர்த்துப் 

மனைவி . இவளுக்குப் பிள்ளை 
போர் இறந்தான் . 
கள் 

இப்பிள்ளை 
சூர்ப்பநகை இராவணனிடம் 

களுள் வாணாசுரன் என்பவன் 
புலம்பினாள் . நான் அறியாது 

மூத்தவன் . 
கொன்றுவிட்டேன் 
தங்கையைத் தேற்றினான் . கர 

விபசித்து - கோசல நாட்டு மணி 

பிங்கலை நகரத்து மறையவன் . 
தூடணர்களை 

அவளுக்குத் 
துணையாகவைத்து அவளுடைய 

மணிமுத்தாநதியில் நீராடிய 
விருப்பம்போல் இருக்குமாறு 

பலத்தால் விதர்க்கணனைச் சந் 
கூறினான் . கணவன் இறக்கும் 

தித்து மணி முத்தா நதியின் 
போது சூர்ப்பநகை கர்ப்பிணி 

பெருமைகேட்டுச் சுனையினிடத் 

தில் தேவமாதரைப் பார்த்து 
யாக இருந்தாள் . ஆகவே கண 

அவர்களில் குபேரன் தங்கை 
வனி றந்தபிறகுஒருபுதல்வனைப் 

மூக்கணியை இழந்து வருந்த 
பெற்றாள் . அவனுக்குச் சம்பு 

அவளுக்கு மூக்கணி கொடுத்து 
குமாரன் என்று 

பெயரிட்டு 

அவளால் அணிகலன்கள் பெற் 
வளர்த்தாள் . சம்புகுமாரன் 

றுச்சிவத்திருப்பணி செய்தவன் . 
தன்னுடைய தாயினால் தந்தை 
யிறந்தவரலாற்றை யறிந்தான் . விபண்டன் - இவன் ஒரு வேடன் . 
பழி தீர்க்க முடிவு செய்தான் . திருக்கருவூரில் திருவிழா நடை 
பஞ்சவடி தீரத்தில் மந்திரவாள் 

பெற்றது . அத்திருவிழாவில் 
வேண்டி ஒரு தருப்பைப்புதரில் 

களவு செய்ய எண்ணிச் சிவ 
தவஞ்செய்துகொண்டிருந்தான் . னடியார் கோலந்தாங்கிச் சென் 
இவன் தவஞ் செய்து கொண் றான் . சனநெருக்கடியில் அகப் 
டிருத்தலை யறியாத இலக்கு 

நசுங்கி இறந்து வீடு 
மணர் காட்டில் தங்கியிருக்கும் 

பேற்றையடைந்தான் . 
போது தருப்பை கொய்கையில் விபாண்டகர் 

- காசிபருஷியின் 
தருப்பையோடு இவனுடைய புதல்வர் ; கலைக் கோட்டு முனி 
தலையையுங் கொய்து விட்டார் . வருக்குத் தந்தை . 

இவர் 
பிறகு யாரோ தவசியைக் நீராடச் சென்றபோது அங்கு 
கொன்று விட்டோமே யென்று வந்த 

ஊர்வசியைக் கண்டு 
உள்ளம் வருந்தினார் . அங்கிருந் 

காமுற்றார் . அதனால் வீரியம் 
தவர்கள் இவன் அரக்கன் என்று நீரில் விழுந்தது . அதனை அவர் 
கூறி இலட்சுமணரைத் தேற்றி வளர்த்த மான் குடித்தது . அம் 
னார்கள் . இச்செய்தி சிறிது 

மான் வயிற்றிற் கலைக்கோட்டு 
மாறுபாட்டோடு வழங்குதலைச் 

முனிவர் பிறந்தார் . 
செம்புக்குமாரன் என்பதிற் 

என்பதிற்வி பின சந்திரபால் 
காண்க . 

7-11-1858 இல் வங்காளத்தில் 


பட்டு 


F 


இவர் 


விபீடணன் 


649 


விபுலன் 


4 


சில்ஹெட் மாவட்டத்திலுள்ள 

தூதர்களைக் 

கொலை புரியலா 
ஒருசிற்றூரிற்பிறந்தார் . பள்ளி காது என்று கூறித் தடுத்தவன் . 
யாசிரியராகவும் இதழாசிரிய ராவணன் செயல்கள் தக்க 
ராகவும் பலவிடங்களில் பணி தன்று என்று இராமபிரானி 
யாற்றினார் . 1886 இல் இந்திய டம் அடைக்கலம் புகுந்து பாது 
தேசீயகாங்கிரஸ் மகாசபையின் காப்புப் பெற்றவன் . கும்ப 
உறுப்பினரானார் . இங்கிலாந் கருணனையும் இராமனிடஞ் 
தில் பலஊர்களுக்குச் சென்று சேர்க்க 

முயன்றவன் . நான் 
இந்து மதம் , மதுபான விலக்கு , முகக்கணையால் மூர்ச்சை 
ந்திய அரசியல் நிலைமை ஆகி யடைந்த இராமலட்சுமணர் 
யவைகளைப் பற்றிப் பல சொற் களைக்கண்டு வருத்தமடைந்து 
பொழிவுகள் நிகழ்த்தினார் . அநுமானால் மருத்துமலையைக் 
1900 இல் அமெரிக்காவுக்குச் கொண்டு வருவதற்குச் சாம்பு 
சென்று 4 திங்கள் சுற்றுப்பிர வந்தனோடுகலந்தெண்ணியவன் . 
யாணம் செய்தார் . 1907 ஆம் மாயாசீதையைக்கண்டு வருத்த 
ஆண்டில் காங்கிரஸ் மகாசபை மடைந்த இராமபிரானைத் தேற் 
யில் பிளவுண்டாயிற்று . அப் றியவன் . இந்திரசித்தின் 
பொழுது திலகர் முதலிய தீவிர தேரைக்கதையால் நொறுக்கிய 
வாதிகளுடன் காங்கிரசை வன் . இராவணனுக்கு இறுதிக் 
விட்டுப் பிரிந்தார் . அவ்வாண் கடன் செய்தவன் . இராமர்கட் 
டில் சென்னைக் கடற்கரையில் 

ட்ளைப்படி 

இலக்குமணரால் 
ஒரு சொற்பொழிவு செய்தார் . பட்டமடைந்தவன் ; இராம 
அச்சொற்பொழிவைப் பலரும் பிரானோடு அயோத்திக்குச் 
பாராட்டினர் . 1907 ஆம் ஆண் சென்று முடிசூட்டு விழாவுக்கு 
டில் அரவிந்தகோஷ் மீது நடை உடனிருந்தவன் . திரும்பும் 
பெற்ற அலிப்பூர் வெடிக்குண்டு போது திருமால் விக்கிரகத் 
வழக்கில் சாட்சி சொல்வதற்கு தைப் பெற்றுவந்து திருவரங் 
மறுத்தார் . அதற்காக 

6 கத்தில் நிலைநாட்டியவன் . 
திங்கள்கள் சிறைத்தண்டனை 
பெற்றார் . இந்திய விடுதலைப் 

விபுதை - இவள் ஓர் அசுரகன்னி 

இவள் மாகத ருஷியை 
பணி , பத்திரிகைப்பணி , ஆசிரி 
யப்பணி முதலிய பலவகைப் 

மயக்கி ஒரு மகனைப் பெற எண் 

ணினாள் ; பலநாள் காத்திருந் 
பணிகளிலும் மாறி மாறி யீடு 
பட்ட இவர் 1932 ஆம் ஆண்டில் 

தாள் . ஒருநாள் ருஷி யோகம் 

நீங்கிக் கண் விழித்தார் . தமக்கு 
இவ்வுலக வாழ்வைத் துறந்தார் . 

எதிரில் இரண்டு யானைகள் 

சேருதலைக்கண்டார் . தாமும் 
விபீடணன் இவன் விச்சிரவசு 

அவ்வாறு 

செய்ய எண்ணங் 
முனிவர்க்குக் கேகசியிட 

கொண்டார் . இதனைக் குறிப்பி 
பிறந்தவன் , நான்முகனை 

உணர்ந்து கொண்ட 
எண்ணித் தவம் புரிந்து தரும் 

விபுதை தான் தேவகன்னிகை 
சிந்தை நீங்காதிருக்குமாறு 

யென்று கூறி அவரைத் தழுவி 
வரம்பெற்றவன் . இராவணன் 

னாள் . இச்சமயத்தில் கயமுகா 
சீதாபிராட்டியைக் 

கவர்ந்து 

சுரன் பிறந்தான் . 
வந்தது ஒழுங்கான செயல் 
அன்று என்று உறுதியாகக்கூறி | விபுலன் - ( க ) இவன் ஓர் அந்த 
மறுத்தவன் . தூது 

ணன் . இவன் நல்ல மணமுள்ள 
இராவணன் மலர் ஒன்றைப் பெற்றான் . 
கொல்ல முயன்ற பொழுது 

சிவபிரானுக்கு 


கை . 


னால் 


சென்ற 


அநுமானை 


அதனைச் 


விபுலன் 


644 


விமர்சன் 


| 


சமயமா 


வரு 


தான் . 


அணிய வெண்ணி விண்ணக 
வழியாகத் திருக்கைலைக்குச் 
சென்றான் . அப்பொழுது 
வாணாள் 

முடியுஞ் 
யிற்று . 

யமனுடைய அமைச்ச 
னாகிய காலன் இவனுடைய 
உயிரைக் கொண்டுபோக வந் 

இதனையறிந்த சிவ 
பிரான் காலனைச் சூலத்தாற் 
குத்திச் சுழற்றினார் . காலன் பல 
நாள் வருந்தினான் . பிறகு சிவ 
பிரானை வழிபட்டு உயிர்தப்பி 
னான் . 
விபுலன் ( 2 ) - இவன் ஏமாங்கத 
நாட்டு மன்னனாகிய சீவக 
னுடைய தம்பி . அவனோடு ஒரு 
தாய் வயிற்றிற் பிறந்தவனல் 
லன்.அவனுடைய தந்தையாகிய 
சச்சந்தனுக்கு வேறொரு காதலி 
யிடத்திலே பிறந்தவன் . சிறந்த 
போர்வீரன் . வேல் வாள் வில் 
முதலியபடைக்கலப்பயிற்சியை 
நன்கு கற்றவன் . எத்தகைய 
மதங் கொண்ட யானையையும் 
அடக்குவதில் இவன் வல்லவன் . 
இவன் தன்னுடைய அண்ணனா 
கிய சீவகனைக் கண்ணை யிமை 
காப்பது போலக் காத்து வந் 
தான் . கட்டியங் காரனுக்கும் 
சீவகனுக்கும் போர் மூண்டது . 
அப்பொழுது இவன் பகைவர் 
களை எதிர்த்துப் போர் செய்து 
தன்னுடைய முன்னவனுக்கு 
வெற்றியை உண்டாக்கினான் . 
விபூதி - இவளோர் அசுர மங்கை . 
அசுரேந்திரனுடைய விருப்பப் 
படி மேருமலைக்குச் 
அங்குத் தவஞ் செய்து கொண் 
டிருந்த மாகத முனிவரை மயக் 
கிச் சேர்ந்து கசமுகாசுரன் முத 
லிய மக்களைப் பெற்றவள் . 
விமரிசன் - இவன் 

ஒரு வேட 
ராசன் . குமுதவதி என்பவளை 
மணந்து இல்லறம் நடத்தினான் . 
மற்றைய விரதங்களை யெல் 
லாம் ஒழித்துச் சிவராத்திரி விர 
தம் ஒன்றை மட்டுங் கடைப் 


பிடித்து வந்தான் . இவனுடைய 
மனைவி இவனைப் பார்த்துச் ,, 
சிவராத்திரி விரதம் ஒன்றை 
மட்டுங்கடைப் பிடித்து 
வதற்குக் காரணம் யாது ? 
என்று 

உசாவினாள் . வேட 
ராசன் தன்னுடைய மனைவியைப் 
பார்த்து , " நான் முக்காலமும் 
உணர்வேன் . உன் பொருட்டுக் 
கூறுகிறேன் . நான் முன் பிறப் 
பில் நாயாய்ப் பிறந்து திரிந்து 
கொண்டிருந்தேன் . பம்பை நக 
ரத்துச் சிவன் கோயிலில் உள்ள 
பலி பீடத்தில் இருந்த உண 
வைக் கவர்தற்குச் சென்றேன் . 
அப்பொழுது அங்கிருந்தவர்கள் 
என்னைத் துரத்தினார்கள் . நான் 
அஞ்சியோடிக் கோயிலை வல 
மாக வரும் போது ஒருவன் அம் 
பெய்தான் . சிவன் கோயிலில் 
செய்த ஒளி வழிபாட்டையும் 
சிவ வடிவத்தையும் பார்த்துக் 
கொண்டு உயிர் நீங்கினேன் . 
அந்நாள் சிவராத்திரி யாகையா 
லும் சிவலிங்கத்தைக் கண்ட 
படியினாலும் வேடர்கட்கு அரச 
னாகப் பிறந்தேன் என்று 
சொன்னான் . இதனைக் கேட்ட 
அவள் அவ்வாறாயின் , “ நான் 
யார் ? 

கேட்டாள் . 
வேடன் அவளைப் பார்த்து , " நீ 
முன் பிறப்பில் ஒரு புறாவாக 
இருந்தாய் . இரை கொண்டு 
திரும்புகையில் பருந்து 
உன்னைத் துரத்தியது . நீ மல்லி 
கார்ச்சுன முடியை 
சுற்றி யோடினாய் . அப்பருந்து 
உன்னைக் கொடி மரத்தின் அரு 
கில் கொன்று வீழ்த்தியது . நீ 
எதிரில் விழுந்தாய் , அன்று சிவ 
ராத்திரி . இறந்து போன புறா 
வாகிய நீ சிவராத்திரி நாளில் 
கோயிலை வலம் வந்த நல்வினை 
யினால் இவ்வாறு 

மனிதப் 
பெண்ணாகப் பிறந்து 
னுடைய மனைவியானாய் . இவ் 
வாறு நாம் இருவரும் ஆறுபிறவி 
யெடுத்து ஏழாம் பிறவியில் 


என்று 


வலமாகச் 


சென்று 


என் 


விமலசுவாமி 


645 


வியாழன் 


எண் 


வாகப் 


ராசன் 


வர் 


மதுரை அரசனும் அரசியுமாகி இலைகளையுங் 

தொகுக்கத் 
வீடு பேற்றை யடைவோம் " 

தொடங்கினார் . பூச்சிகள் அரிக் 
என்று கூறினான் . 

கத் தொடங்குவதற்கு முன் 
விமலசுவாமி பதின்மூன்றாவது 

இருளாக இருக்கும் போதே 

மலர்களை யெடுத்துவர 
சைந தீர்த்தங்கரர் . இவர் காம் 
பிலி நாட்டில் இட்சுவாகு வழி 

ணினார் . மரங்களில் ஏறும் 
முறையில் கிருதவர்மாவிற்கு 

பொழுது பனியினால் வழுக்கா 
செயசியாமையிடம் மாசித் 

திருக்கும் பொருட்டுக் கால்கள் 
திங்கள் சுக்கில பட்சம் சதுர்த்தி 

புலியைப் போல் வலிமையான 
உத்திரட்டாதியில் பிறந்தவர் . 

பற்றுள்ளவைகளாக 
இவர் காலத்தில் தான் வைணவ 

இருக்க வேண்டும் என்றும் விடி 

யற்கால இருளில் மலர்களைக் 
மதம் உண்டாயிற்று என்பர் . 

குற்றங்களற்றன 
விமலாதித்தன் - இவன் இராச பார்த்து எடுக்கும் பொருட்டுத் 
காலத்தில் வேங்கை 

தம்முடைய கண்கள் மிகுந்த 
நாட்டை அரசாண்டவன் . இவ விளக்கத்துடன் கூடியவை 
னுடைய தலைநகர் கலியாண களாக இருக்க வேண்டும் என் 
புரம் என்பது . 

றும் இறைவனிடம் வேண்டிக் 
வியலூர் - இவ்வூர் துளு நாட்டில் 

கொண்டார் . திருமூலநாதரும் 

அவ்வாறே யாகுமாறு அருள் 
இருந்தது . கடற்கரைப் பக்க 
மாக இருந்த இவ்வூரைச் சேரன் 

புரிந்தார் . அது முதல் இவ 
செங்குட்டுவன் வென்றான் . 

ருடைய பெயர் வியாக்கிரபாதர் 

(புலிக்கால் முனிவர் ) என்று 
வியத்திரி - இவன் ஓர் அந்தணன் . ஆகியது . இவ்வாறு 
காமுகனாய்ப் பல நாடுகளினுந் இறைவனை வழிபட்டு 
திரிந்தான் . மிகக் கொடிய தீ 

பெருமானுடைய திருக் கூத் 
வினைகள் புரிந்து நோயினால் தைக் காணும் பேறு பெற்றார் . 
பற்றப்பட்டான் . பாண்டிய வியாழன் - இவர் பிரம புத்திர 
நாட்டின் பல விடங்களினுஞ் 

ராகிய அங்கிரா முனிவருடைய 
சுற்றித் திரிந்து ஐயமேற்று ழன் 

புதல்வர் , தாய் பெயர் சிரத்தா 
றான் . பொதியமலை திரிகூடா 

தேவி . மனைவி பெயர் தாரை . 
சலத்தினின்றும் எழுந்த இளந் 

இவர் பொன்னிறம் உடையவ 
தென்றற் காற்று உடலிற்பட்ட 

ராகையால் அனைவரும் இவ 
அளவில் நோய்கள் நீங்கி நற் 

ரைப் 

பொன்னன் என்பர் . 
கதி யடைந்தான் . 

தெய்வ மந்திரி , சிகண்டிசன் , 
வியாக்கிரபாதர் - இவர் மத்தியக் சீவன் , அமைச்சன் , ஆண்டளப் 
தனர் என்னும் முனிவருடைய பான் , ஆசான் , தேவன், வேந் 
மகன் . 

தந்தையினுடைய தன் எனவும் இவர்க்குப் பெயர் 
உரைப்படி 

கள் உண்டு . இவர் புலமையிற் 
வனத்தை யடைந்தார் . 

சிறந்தவர் . தம்முடைய தவச் 
கங்கையில் நீராடித் திருமூல சிறப்பால் கிரகபதம் பெற்றார் . 
நாதரைப் போற்றி வழிபட் இவருடைய பதவி செவ்வாய் 

மேலும் திருமூலநாத மண்டலத்துக்கு மேல் இரண்டி 
ரைப் போற்றி வழிபட்டுச் சிவ லக்கம் யோசனையில் உள்ளது . 
பெருமானுடைய திருக் 
திருக் கூத் இவருடைய அறிவு 

நலத்தை 
தைக் வெண்ணினார் . 

இந்திரன் இவரைத் 
பூசை புரிவதற்காகப் பல காடு தனக்கு அமைச்சனாக அமைத்துக் 
களிலும் போய் மலர்களையும் கொண்டான் . இந்திரனுடைய 


வர் 


தில்லை 


சிவ 


டார் . 


வியந்து 


காண 


வியோமாசுரள் 


646 


விராதன் 


கண் 


- 


நின்றான் . 


மாண் 


ஆயிரம் 

அமைச்சர்களினும் இவளுக்கு மிகுந்த வெப்பத்தை 
இவர் தலைசிறந்தவராக அமர்ந் யுண்டாக்கியது . நாவறண்டு 
திருந்தார் . 

புகைந்து முகங்கருகி 

வருந்தினாள் . அடங்காத நீர் 
வியோமாசுரன் இவன் மாயை வேட்கை யுண்டாகியது . ஆறு 
களில் வல்லவன் ; மிகக்கொடிய குளம் குட்டை முதலியவைகளி 
வன் . இவன் மிகப் பெரிய மா 

லிருந்த 

முழுவதையும் 
வடிவத்தை யெடுத்துக் 

உறிஞ்சிக் குடித்தாள் . ஆயி 
கொண்டு கதிரவன் , திங்கள் 

னுஞ் சிறிதேனும் நீர் வேட்கை 
விண்மீன்கள் முதலியவை 

தணியவில்லை . 

விண் ணாற்றி 
களின் இயக்கத்திற்குத் தடை லுள்ள நீரையுங் குடித்து நீர் 
யுண்டாக்கித் துன்புறுத்திக் வேட்கையைத் 

தணிப்போம் 
கொண்டு 

நான்கு 

என்று எண்ணியவளாய் மேலெ 
பக்கங்களினும் அசைந்து 

ழுந்து பறந்தாள் . சிறிது 
அசைந்து கீழே விழுந்து விடு தொலை செல்வதற்குள் வயிற் 
வதைப் போன்ற நிலையைக் 

றுக்குள்ளிருந்த ஆனைமுகக் கட 
காட்டிப் பலருக்கும் அச்சத்தை 

வுள் காலால் ஓர் உதை கொடுத் 
யுண்டாக்கினான் . முனிவர்களுஞ் 

தார் . அரக்கி மிகுந்த துன்புற்று 
சித்தர்களும் இம்மரம் எப்பக் 

நிலத்திலே விழுந்து 
கத்தில் விழுந்து எவரைக் 

டாள் . நீராடச் சென்றிருந்த 
கொல்லுமோ வென்று அஞ்சி 

காசிபரும் அவர் மனைவியுங் 
னார்கள் . ஆனை முகக் 
ஆனை முகக் கடவுள் 

குழந்தையைத் தேடிவந்து எடுத் 
அம்மரத்தினுடைய வஞ்சகத் 

துச் சென்றனர் . 
தன்மையைத் தெரிந்து கொண்டு 

பாண்டவர்கள் 
அதனைப் பிடித்து ஓராட்டு விரதசாரிணி 
ஆட்டி ஊர் உதை கொடுத்தார் . 

காட்டு வாழ்க்கைக்குப் பிறகு 
அவ்வளவில் அம்மாய மரத்தின் 

விராட நகரத்தில் சென்று தம் 
கிளைகளெல்லாம் ஒடிந்து விழுந் 

முடைய உருவத்தையும் பெய 
தன . அசுரன் உண்மை வடிவத் 

ரையும் 

கொண்டு 

மாற்றிக் 
தோடு விழுந்து இறந்தான் . 

பெயர் வைத்துக் 

கொண்டு தங்கியிருந்த போது 
விரசை - இவள் ஓர் அரக்கி . ஆனை திரௌபதி இப்பெயரை மேற் 
முகக் கடவுள் இளங்குழந்தை கொண்டு விராடன் 

மனைவி 
காசிபருடைய இருப் யிடம் வண்ண மகளாக அமர்ந் 
பிடத்திலே வளர்ந்து கொண் திருந்தாள் . 
டிருக்கும்பொழுது இவ்வரக்கி விராடன் - மருத்துவர் அமிசம் . 
ஆனை முகக் கடவுளை விழுங்கி 
அரக்கர்களுக்கு நன்மை செய்ய 

பாரதப் போர் வீரர்களில் ஒரு 
வேண்டு மென்று எண்ணினாள் . 

வன் . மச்ச நாட்டு மன்னன் . 
காசிபருடைய இருப்பிடத்திற்கு 

அபிமன்யுவிற்கு மாமன் . உத் 
வந்தாள் . காசிபரும் அவருடைய 

தரையின் தந்தை . 

பாண்டவர் 
கள் 
நீராடச் 

காலத்தில் 
.ெசன் 
றிருந்த சமயம் பார்த்து ஆனை 

மறைந்து வசித்திருந்த போது 
முகக் கடவுளை யெடுத்து 

இவனுடைய 

நாட்டில் தான் 
வாழைப் பழம் விழுங்குவதைப் 

தங்கி இருந்தனர் , 
போல விழுங்கி விட்டு மிகுந்த | விராதன் - ஓர் இராட்சசன் ; இராம 
மகிழ்ச்சியோடு வெளியேறிச் 

பிரானால் கொல்லப்பட்டவன் . 
சென்றாள் . ஆனை முகக்கடவு 

இவன் முன் பிறப்பில் அந்தண 
ளுடைய உடல் வெப்பமானது 

னாக இருந்தான் . சண்பக மல 


வேறு 


யாகிக் 


மனைவியும் 


வனவாச 


3 


விராதன் 


647 


துருவன் 


டால் 


ரால் சிவபூசை செய்த சிறப் 

வுரைப் பலன் நீங்கப் பெற் 
பால் மிகுந்த பெருமை யடைந் 

றான் . 
தான் . அரசனுடைய அன்பை விரிசிகை - இவள் ஓர் அரச முனி 
யும் பெற்றான் . அரசனுடைய யின் மகள் . தவஞ் செய்ய வந்த 
உடன்பாடு பெற்று அந்தணர் 
கள் அரசனிடம்பெறும் தானாதி 

தந்தையோடு இவளும் வந்து 
களில் பாதி பெற்று வந்தான் . 

காட்டில் தங்கி யிருந்தாள் . இள 

மைப் பருவத்தில் உதயணனால் 
ஒருநாள் ஓர் அந்தணன் அரச மாலை சூட்டப்பெற்றுப் பிறகு 
னிடம் ஓர் ஆவைத் தானம் அவனால் மணஞ் செய்து கொள் 
பெற்றான் . இவ்வந்தணன் ளப் பட்டவள் . சிறந்த 

சிறந்த கற் 
அவ்வாவிலும் பாதி கேட்டான் . புடையவள் . 
கொடாவிடில் விடேனென வல் 
வழக்கிட்டான் . தானம் பெற்ற 

விருச்சிக முனிவர் - இவர் தென் 
அந்தணனுடைய மனைவி சிவ 

னாட்டில் இருந்த ஒரு மலையில் 
பிரான் திருமுன்பு முறையிட்ட 

தவம் புரிந்து கொண்டிருந்தார் . 

பன்னிரண்டு ஆண்டுகட்கு ஒரு 
னள் . அங்கு இறைவழி பாட் 

முறை ஒரு நெல்லிக் கனியை 
டிற்கு வந்திருந்த நாரதர் இத 

உண்பது இவருடைய வழக்கம் . 
னைக் கேட்டு மிகுந்த சின 

அந்நெல்லிக்கனியும் பன்னி 
மடைந்தார் . அவ்வந்தணன் ரண்டு ஆண்டுகட்கு ஒரு முறை 
செண்பக மலர் வழிபாட்டால் 

தான் பழுக்கும் . அதனையுண் 
இவ்வாறு செருக்கடைந்தான் 

பன்னிரண்டு 

ஆண்டு 
என்றுணர்ந்து வெளி வந்தார் . 

கட்குப் பசியேற்படமாட்டாது . 
சண்பக மரத்தினிடஞ் சென்று 

இவர் ஒரு முறை அக்கனியைப் 
" மரமே " உன் மலர்களை நாள் 

பறித்து ஓர் இலையில் வைத்து 
தோறும் எடுப்பவன் யாவன் விட்டு நீராடச் சென்றார் . அச் 
என்று உசாவினார் . மரம் பேசா சமயத்தில் காயசண்டிகை என் 
திருந்தது . நாரதர் மிகுந்த னும் பெயருடைய வித்தியாதர 
சினங் கொண்டார் . நீ சிவ மங்கை யொருத்தி அக்கனி 
பூசைக்குத் தகுதியில்லா இருந்த விடத்திற்கு வந்தாள் . 
தொழிக என்று வசவுரை 

அக்கனியின் பெருமையை உண 
புகன்றார் . பிறகு அவ்விடம் ராமல் அதனைக் காலாற் சிதைத் 
விட்டுச் சென்றார் . செல்லும் தாள் . நீராடச் சென்ற முனி 
போது வழியில் அவ்வந்தணன் 

வர் வந்தார் . தாம் மறுபடியும் 
வரக் கண்டார் . 

அவனைப் 

அக்கனியை உண்ணுங்காலம் 
" நீ 

அந்தணர்கள் வரையிலும் அவளும் யானைத்தீ 
பெறும் தானத்தில் பங்கு பெறு யென்னுங் கொடும் பசியால் 
கிற படியால் இராட்சத உரு 

வருந்துமாறு வசவுரை வழங்கி 
வத்தை அடைக என்று வச 

னார் . அவளும் அவ்வாறே 
வுரை வழங்கினார் . இதனைக் 

வருந்த நேரிட்டது . 
கேட்ட அந்தணன் நடுநடுங்கித் விருடத்துருவன் - இவன் வைவச் 
தீர்வு வேண்டினான் . நாரதர் ,, சுதன் என்பவனுடைய மகன் . 
இராமபிரானால் கொலையுண்டு இவன் ஒருநாள் வேட்டைக்குச் 
பிறகு நல்ல உருவைப் பெறுக " சென்றான் . அக்கினிசூலி என் 
என்று தீர்வு கூறினார் . அந்த னும் இருடியினுடைய ஓமப் 
ணன் விராதன் என்னும் பெய பசுவைக் காட்டுப் பசு என்று 
ருடன் இருந்து இராமபிரானால் கணையினால் கொன்றான் . 
கொலை செய்யப் பட்டு 

வைக் காத்திருந்த மாணி அரச 


2 


பார்த்து , 


பசு 


வச 


விருதராச பயங்கரவள நாடு 


648 


விருந்தை 


பாசு 


யாதோ 


யாகி 


னைச் சினந்தான் . அரசன் அம் இருந்தான் . அருச்சுனன் பதி 
மாணியிடஞ் சென்று " நீ சூத் னான்காம் நாட்போரில் 
திரன் என் மீது ஏன் சினமடை பதக்கணையினால் இவனுடைய 
கிறாய் ? " என்று கேட்டான் . 

மகன் தலையை அறுத்துக் கண் 
இதனால் மேலுஞ் சினமடைந்த ணன் கட்டளைப் படி அது கீழே 
மாணி அரசனைச் சூத்திரனாகச் விழாமல் தடுத்து சியமந்தபஞ்ச 
சபித்தான் . 

கத்தில் தவஞ் செய்து கொண் 

கையில் 

டிருந்த இவனுடைய 
விருதராச பயங்கரவள நாடு - இந் 
நாட்டின் பழைய பெயர் கான 

வந்து விழச் செய்தான் . இவன் 
நாடு . 

கண்ணைத் 

பார்க்கா 
விருதராசன் என்பது 

திறந்து 

மலே 
முதலாம் குலோத்துங்க சோழ 

தன்னுடைய 
னுடைய சிறப்புப் பெயர்களில் 

கையில் விழுந்ததென்று அதனை 
ஒன்று . இந்நாடு புதுக் கோட் உதறிக் கீழே போட்டான் . இப் 
டையைச் சேர்ந்த திருமெய்யம் 

பொழுது மகனுடைய தலையைக் 
தாலுகாவே என்பர் . 

கீழே விழுத்தியவன் இவனே 

விட்டபடியினால் இவ 
விருதராச பயங்கர வாணகோ 

னுடைய தலையே வெடிக்க அத 
வரையன் - இவனுடைய இயற் னால் மாண்டொழிந்தான் . 
பெயர் வாணன் என்பது . மற் 
றவை சிறப்புப் பெயர் . இவன் விருத்திராசுரன் - ஓர் அசுரன் . 
விக்கிரமசோழனுடைய ஆட்சி 

இவன் இந்திரனைக் கொல் 
யின் முதற் பகுதியில் படைத் 

வதற்குத் துவட்டாவால் ஏவப் 
தலைவனாக விளங்கினான் . முடி 

பெற்று இந்திரனை விழுங்கி 
கொண்டான் என்னும் பெயரும் 

னான் . இந்திரன் இவனுடைய 
இவனுக்குண்டு . இவன் வாணர் 

வயிற்றைப் பிளந்து கொண்டு 
வழி முறையில் தோன்றியவன் . 

வெளிவந்து இவனை வச்சிரத் 
வாணகப் பாடி என்னும் நாட் 

தால் கொன்றான் . இவன் முன் 
டினன் . இவன் கி.பி. 1124 

பிறப்பில் 

உமாதேவியினால் 
ஆம் ஆண்டில் கண்டராதித்த 

சபிக்கப்பட்ட சித்திரரதன் . 
சதுர்வேதி மங்கலத்திற்கு 

இந்திரனுடன் போர் செய்து 
அண்மையிலுள்ள வாண விச்சா 

கடலில் ஒளித்துப்பிறகு இந்திர 
தர நல்லூர் முடிகொண்ட 

னால் கொல்லப்பட்டான் . 
சோழேச்சுரமுடைய மகா விருத்தை 

இவள் உசத்திய 
தேவர்க்கு மூன்றேகால் வேலி னுடைய மகள் . இவள் தோழி 
நிலம் தானமாக வழங்கினான் களோடு கங்கையாடச் சென்று 
என்று கல்வெட்டு ஒன்று கூறு காட்டானைக்கு அஞ்சிப் புல்லின் 

புதரில் மறைந்து அண்மையிலி 
விருத்தக்ஷத்ரன் - இவன் சிந்து 

ருந்த மடுவில் விழுந்து இறங் 
நாட்டு மன்னன் . சயத்திரத 

தாள் . பிறகு குச்சகர் என்பவ 
னுடைய தந்தை . இவன் அசரீரி ரால் உயிர் பிழைத்துக் கௌசி 
வாக்கால் பாரதப்போரில் 

கரை 

மணந்து மிருகண்டைப் 
தன்னுடைய மகன் இறக்கப் 

பெற்றாள் . 
போவதை யறிந்தான் . எவன் விருந்தை 

இவள் காலநேமி 
என்னுடைய மகன் தலையை என்னும் அவுணனுடைய மகள் . 
நிலத்தில் விழச் செய்கிறானோ சலந்தராசுரனுடைய 
அவன் தலை ஆயிரம் 

சுக்கல் இவளுடைய 

சிவ 
களாக வெடிக்குக என்று கை பிரானால் 

இறந்தான் . 
விரித்துக் கொண்டு தவத்தில் 

சமயத்தை எதிர் பார்த்திருந்த 


கிறது . 


மனைவி . 
கணவன் 


விருந்தை 


649 


வில்லக விரலினார் 


சில 


ஆஸ் 


டங்கள் 


பசுவ 


மால் 


திருமால் கபடத் துறவியாக 

தேவியார் 

விதைகளைக் 
வடிவங் கொண்டு ஓரிடத்தில் கொடுத்தனர் . அதைச் சாம்ப 
தவஞ் செய்பவரைப் போல் லில் தூவ அதிலிருந்து துளசி 
நடித்தார் . தம்முடைய கணங் 

தோன்றியது . அத்துளசியைத் 
களில் இருவரைப் புலியாக திருமால் அணிந்து மயக்கங் 
அவளுக்கு முன்னே செல்லச் தீர்ந்தார் . 
செய்தார் . புலிகள் விரட்ட விருபாட்சி - இஃதோரூர் ; பல்லாரி 
இவள் கபடத் துறவியிடம் 

மாவட்டத்திலிருக்கும் 
அடைக்கலம் புகுந்தாள் . தன் பெட் புகைவண்டி நிலையத் 
னுடைய கணவனைத் 

திற்கு 

வடக்கே எட்டுக்கல் 
வேண்டுமென்று வேண்டிக் தொலைவில் துங்கபத்திரை 
கொண்டாள் . கபடத் துறவி யாற்றின் கரையில் 

இவ்வூர் 
தம்முடைய இரண்டு தூதர் இருக்கிறது . 

ஃது இராமா 
கட்குங் குரங்குருக் கொடுத்துச் 

யணத்திற் கண்ட வாலி சுக்கிரி 
சலந்தரனுடைய 

உட லை வர்களுடைய நாடு 

என்று 
எடுத்துவரச் செய்தார் . அவை கூறப்படுகிறது . இந்நாளிலும் 
கள் சலந்தரனுடைய 

உடலைக் 

இவ்விடத்தில் குரங்குக் கூட் 
கொண்டு வந்து அவளுக்கு 

மிகுதியாகவுள்ளன . 
முன்னே போட்டன . விருந்தை இதனை யொட்டிய இடங்களில் 
துறவியைப் பார்த்து உடலுக்கு மாலவதம் , ஏமகூடம் ,, 
உயிர் தர வேண்டினாள் . திரு சிரங்கம் , மதங்க பருவதம் ,, 
அவனுடைய உடலில் 

கிட்கிந்தம் என்னும் ஐந்து 
தாம் புகுந்து உயிர் பெற்று மலைகளிருக்கின்றன . இராமர் 
அவளோடு கலந்து சில நாள் சீதையைத் தேடும் பொருட்டு 
இருந்தார் . ஒரு நாள் உறங்கு இங்கு வந்து சுக்கிரீவனோடு 
கையில் சங்கு சக்கரம் முதலி நட்புக் கொண்டு தங்கினார் . 
யன தோன்றக் கண்டு திடுக் இங்கு இராமர் திருக்கோயில் 
கிட்டாள் . தன்னைத் திருமால் முதலியன உள்ளன . 
வஞ்சித்ததை யுணர்ந்தாள் . விரோசனன் - மாவலியின் தந்தை . 
திருமாலைப் பார்த்து , " நீ திரு 

கதிரவனால் பொன் முடியளிக் 
மாலாக இருந்தும் என்னை வஞ் 

கப் பெற்றவன் . திருமால் 
சித்தாய் . உன் மனைவியை அரக் 

மோகினியாக வடிவெடுத்து 
கன் வஞ்சித்துக் கவருக . தூத 

மயக்கி 

இவனுடைய 
ராய் வந்த இருவரும் உனக்குப் 

தலைமீது கையை வைத்து மாண் 
பகைவர்களாகுக . 

குரங்கு 

டொழியச் செய்தார் . 
உருவாகத் தூதரையடைந்த 

விரோசனை 
படியால் நீ குரங்குகளைத் தூத 

மிதிலை நகரத்தில் 
ராகவும் படைகளாகவும் 

இருந்த திரிசிரன் என்னும் அந் 
பெற்றுக் காட்டில் 

அலைக ) 

தணன் மனைவி . ஐயமேற்க வந்த 
என்று வசவுரை வழங்கினாள் . 

னை முகக் கடவுளுக்கு அறுகம் 
தான் தீப்புகுந்து மாய்ந்தாள் . 

புல்லை வழங்கிப் பெறற்கரும் 
விருந்தையின் மீது அடங்காக் 

பேறு பெற்றவள் . 
காமங் கொண்டிருந்த திருமால் வில்லக விரலினார் சங்ககாலப் 
அவளுடைய சாம்பலில் விழுந்து புலவர்களில் ஒருவர் . கைநெகி 
புரண்டார் . 

தேவர்கள் 
செய்தியைச் சிவபிரானிடங் வில்லைப் பிடித்த விரல்களை 
கூறினர் . சிவபிரான் உமாதேவி உவமையாக இவர் கூறியிருக் 
யார்க்குக் கட்டளையிட உமா கும் சிறப்பினால் 


வந்து 


மாமல் 


தழுவிய 


நிலைக்கு 


வில்லக 


வில்லவராயன் 


650 


வில்வலன் 


கும் 


விரலினார் என்னும் பெயர் பெருமாள் வில்லியினுடைய 
பெற்றார் . இவருடைய பாடல் கனவில் தோன்றி , " நாம் இங்கு 
குறுந்தொகையில் சேர்க்கப் எழுந்தருளியிருக்கிறோம் . உன் 
பட்டிருக்கிறது . 

தம்பியும் உயிர் பெற்று வரு 
வில்லவராயன் (( க ) இவன் வான் . அப்புலியும் இறந்து 

போகும் . 
முதலாங் குலோத்துங்க 

அப்புலியிருக்குங் 
சோழன் காலத்தில் இருந்தவன் . 

குகையில் அளவற்ற பொருளி 
இவன் சம்புகேசுவரம் என்னுந் 

ருக்கிறது . அதனை யெடுத்துத் 
திருவானைக்காக் 

கோவிலில் 

திருக்கோயிலும் ஊரும் உண் 
காளை யூர்தியில் எழுத்தருளிய 

டாக்குக என் றருளினார் . அவ் 
சிவபெருமான் வடிவத்தையும் 

வாறே தம்பி உயிர் பெற்று 
அம்மனையும் அமைத்ததன்றி 

வந்தான் . இருவரும் புலிக் 
அம்மூர்த்திகட்குச் சரியாக வழி குகைக்குப் போய்ப் பொருளைக் 
பாடு நடக்கும் பொருட்டு 

கண்டார்கள் . புதரில் எழுந் 
நிலமும் வாங்கி வைத்தான் . 

தருளியிருந்த பெருமாளையுந் 
( உ ) மறைசையந்தாதியைப் 

தேடிக் கண்டு பிடித்தார்கள். 

காட்டைக் கெடுத்து நாடாக்கி 
பாடிய யாழ்ப்பாணம் சின்னத் 
தம்பிப் புலவருடைய தந்தை 

னார்கள் . அவ்வூருக்கு வில்லி 
யார் . 

புத்தூர் என்று பெயர் வழங்க 
லாகியது . 

பக்கத்தூரிலிருந்து 
வில்லவன் கோதை - இவன் வஞ்சி 

அந்தணர்களை யழைத்துப் 
நகரில் இருந்து அரசு புரிந்த 

பூசை முதலியவைக 
செங்குட்டுவன் என்னும் சேர ஏற்பாடு செய்தார்கள் . 
மன்னனுடைய முதல் அமைச் வில்வலன்- அசமுகி துருவாசரைச் 
சன் . ஆராய்ந்து வினை செய் 

சேர்ந்தபடியால் இவன் பிறந் 
வதில் வல்லவன் . 

இவன் 

தான் . வாதாபி என்பவன் இவ 
அரசனுக்குத் தக்கவாறு னோடு 

கூடப் பிறந்தவன் . 
அறிவுரைகள் கூறி எல்லாக் 

ச மயம் 

இவனும் 
காரியங்களும் நன்கு வெற்றி 

வாதாபியும் தேவரிடம் போர் 
யடையுமாறு செய்தான் . இவ 

செய்யச் சென்றனர் . அந்தப் 
னுடைய அறிவு நலத்தை அனை போரில் வாதாபி இறந்தான் . 
வரும் பாராட்டினர் . 

அதனால் வில்வலன் 

சுக்கிர 
வில்லி 

இவன் ஒரு வேடன் . னிடம் அடைக்கலம் புகுந்து 
புத்தூரிலிருந்த மல்லி யென் நடந்தவைகளைக் 
னும் வேட்டுவச்சியின் மகனாகப் சுக்கிரன் வாதாபியின் எலும் 
பிறந்தான் .. ( முன் பிறப்பில் பைக் கொண்டுவரச் சொன் 
முனிவனாகவிருந்தவன் 

னான் . வில்வலன் எலும்பைத் 
ளுடைய வசவுரையால் வேட தேடிப் பார்த்தான் அகப்பட 

பிறந்தான் என்பர் ) வில்லை ; சுக்கிரனிடஞ் சென்று 
கண்டன் என்பவன் 

கூறினான் . சுக்கிரன் இவனுக்கு 
னுடைய 

உடன் பிறந்தான் . மிர்தசஞ்சீவி மந்திரம் உரைத்து 
கண்டனும் வில்லியும் வேடச் வாதாபி இறந்த 

விடத்தில் 
சேரிக்குத் தலைவர்கள் . இவர் 

கூறச் சொன்னான் . வில்வலன் 
கள் ஒரு நாள் வேட்டைக்குச் அவ்வாறே போர்க்களத்தை 
சென்றார்கள் . கண்டனைப் புலி யடைந்து கூறினான் . வாதாபி 
கொன்று விட்டது . தம்பியைப் 

தன்னையுண்ட பேய் விலங்கு 
புலி கொன்று விட்டதையறிந்த 

ஆகியவைகளின் வயிற்றைக் 
வில்லி மிகவும் வருந்தினான் . 

கிழித்துக் கொண்டு வெளியே 


கூறினான் . 


கடவு 


னாகப் 


வில்வன் 


651 


விற்கோலம் 


மீண்டு 


பல 


அவர் 


வனை 


கின் றன . 


வந்தான் . இந்த மந்திரத்தின் அமெரிக்காவில் சர்வசமய 
பலத்தை யறிந்த இருவரும் மகாநாடு கூடிய 

பொழுது 
ஒருவருக்கொருவர் பேசிக் இந்தியாவின் ஆணையாளராகச் 
கொண்டு தங்களில் ஒருவர் சென்றார் . அங்குப் பலவிடங்களி 
ஆடாகி முனிவர்கட்கு விருந் னுஞ் சொற்பொழிவுகள் 
தளித்துப் பிறகு அவர்களைக் செய்து இந்திய வேதாந்தத்தை 
கொன்று தின்னும் வழக்கத்தை அந்நாட்டிற் பரப்பினார் . இந்தி 
மேற் கொண்டிருந்தனர் . 

யாவுக்கு 

இலங்கை 
வில்வன் - இவன் ஒரு காந்தருவன் . 

முதல் இமயம் வரையிலும் 

இந்து மதத்தின் பெருமையை 
இவன் தன்னுடைய அழகாற் 
செருக்கடைந்து திரிந்தான் , ஒரு 

விளக்கி வேதாந்த கேசரியாக 
விளங்கினார் . 

பக்தியோகம் 
நாள் நாரதரைக் கண்டபோ 

து 

ஞானயோகம் முதலிய 
எருமை போற் கனைத்து வழி 

நூல்களை இயற்றினார் . 1901 
மறித்தான் . 

ஆம் ஆண்டில் வீடுபேற்றை 
எருமையாகுமாறு வசவுரை 

யடைந்தார் . 
வழங்கினார் . காந்தருவன் 
இரங்கிக் கேட்டுக் கொள்ள 

விவேகாநந்தர் பாறை 

குமரி 
முனிவர் , “ நீ இராமபிரான் முனைக்குக் கிழக்கே கடலில் 
தோன்றும் வரையிலும் இருந்து 

இரட்டைப்பாறைகள் இருக் 
சுவாமி 

விவேகா 
அவரைக் கண்டு வழிபட்ட பின் 
இவ்வுரு நீங்குக என்றனர் . 

நந்தர் கன்னியாகுமரிக்கு வந்த 

போது அப்பாறைகளில் 
விவேகா நந்தர் - இராமகிருட்டிண அமர்ந்து கடவுளை எண்ணி வழி 
பரமஹம்ஸரின் மாணவர்களில் பட்டாராம் . அதுமுதல் அப் 
முதன்மை வாய்ந்தவராகிய பாறைகள் விவேகாநந்தர் 
இவர் கல்கத்தா நகரில் 1863 

பாறை என்று வழங்கப்படு 
ஆம் 

ஆண்டிற் பிறந்தார் . கின்றன . 
இவருக்கு இடப் பெற்ற விழிஞம் - திருவனந்தபுரத்திற்குப் 
பிள்ளைப் பெயர் நரேந்திரநாத 

பத்துக்கல் தொலைவில் தெற்குத் 
தத்தர் என்பது . இவர் ஆங்கிலக் 

திக்கில் மேல் கடற்கரையில் 
கல்வி பயின்று பி.ஏ. பட்டம் 

உள்ள ஓர் ஊர் . துறைமுக 
பெற்றார் . ஆங்கிலத்திலும் வட 

நகரம் . 

வரலாற்றுப்புகழ் 
மொழியிலும் உள்ள பலவகை 

பெற்ற விழிஞப்போர் இங்கு 
நூல்களையுந் துருவியாராய்ந்து 

நிகழ்ந்தது . 
மெய்ப்பொருளைக் கண்டுபிடிப் 

விளக்கொளிப் பெருமாள் 
பதற்கு முயன்றார் . இராம 

திருக் 
கிருட்டிண பரமஹம்ஸரைக் 

காஞ்சியில் திருக்கோயில் 
கண்டார் . அவரைப் பலவகை 

கொண்டிருக்கும் ஒரு பெருமா 
யாக ஆராய்ந்து பார்த்தார் . அவர் 

ளுடைய பெயர் . இவர் சரசுவதி 
ஓர் உண்மையான துறவியென 

வடிவமாய் 

நான்முகன் 

செய்த வேள்வியை 
உணர்ந்து அவருக்கு மாணவர் 
ஆனார் . இதன் பிறகு இவருக்கு வந்த காலத்தில் விளக்கொளி 
விவேகாநந்தர் என்று பெயர் 

யாகச் சென்ற படியால் இவ் 

வாறு பெயர் உண்டாகியது . 
உண்டாகியது . நண்பர்களாகிய 
உடனுறை துறவிகளின் துணை விற்கோலம் தொண்டைவள 
கொண்டு இராமகிருட்டிண நாட்டில் உள்ள தேவாரம் 
மடத்தையும் சங்கத்தையும் பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
அமைத்தார் . 

திரிபுரம் எரி செய்த காலத்தில் 


அழிக்க 


விரூபாட்சன் 


652 


வீதவவ்யன் 


வன் 


என்று 


என் 


சல் 


லாக 


என்னை 


இங்கு இறைவர் வில்லையேந்திய 
கோலத்துடன் வீற்றிருந் 
தருளிய படியால் விற்கோலம் 
என்று பெயர் உண்டாகியது . 
இஃது இந்நாளில் கூவம் என 
வழங்கப்படுகின்றது . 
விருபாட்சன் 

ர் 
அரக்கன் . இவனுடைய மனைவி 
யின் பெயர் சல்லிகை . 

இவன் 
ஓர் அந்தணனைக் கொன்ற தீ 
வினையால் இறந்தொழிய இவ 
னுடைய மனைவியாகிய 
லிகை வில்வாரணியத்தில் எழுந் 
தருளிய இறைவனையும் இறைவி 
யையும் போற்றி இவன் பிழைத் 
தெழச் செய்தாள் . 
வீடருளுஞ்சிவப்பதிகள் - பிறக்க 
வீடு 

தருவது திருவாரூர் ; 
இறக்க 

வீடு தருவது 
ணாசி , ( காசி ) கண்டு வழிபட 
வீடு 

தருவது சிதம்பரம் ; 
நினைக்க 

தருவது திரு 
வண்ணாமலை . 
வீடூர் முதலியார் 
தொண்டைவள நாட்டில் 
வீடூரில் வாழ்ந்திருந்த 

ஒரு 
வேளாளச் 

செல்வர் . 
தமிழ்ப் புலவர்கட்கு 
வரை 
யாது வழங்கிப் பெருஞ் செல்வ 
ராகத் திகழ்ந்தார் . யார் 
எதனைக் கேட்டாலும் மறாது 
கொடுத்தலாகிய விரதத்தையும் 
இவர் மேற் கொண்டிருந்தார் . 
ஒரு புலவர் வீடூர் முதலியாரின் 
வள்ளற்றன்மையை ஆராய்ந்து 
பார்க்க எண்ணினார் . முதலி 
யாரிடஞ் சென்று தமது புலமை 
நலத்தைக் காட்டினார் . முதலி 

புலவரைப் புகழ்ந்து 
போற்றினார் . உமக்கு வேண்டி 
யதைக் கேளும் தடையின்றித் 
தருகிறேன் ” என்று கூறினார் . 
உடனே புலவர் , உம்முடைய 
மனைவியை 

எனக்குத் தருதல் 
வேண்டும் என்று கேட்டார் . 
இதனைக் 

கேட்டு வீடூர் 
முதலியார் சிறிதும் 

சிறிதும் வருந்த 


வில்லை . தம்முடைய மனைவியை 
அழைத்து , " நான் உன்னை இப் 
புலவர் பெருமானுக் 
கொடுத்து விட்டேன் . இன்று 
முதலாக நீ எனக்கு மனைவி 
யல்லள் . தாயாகிறாய் ; ஆகவே 
இப்புலவரோடு செல்லுக " 

சொன்னார் , இதனைக் 
கேட்ட புலவர் நெஞ்சம் துணுக் 
குற்றார் . வீடூர் முதலியாரைப் 
பார்த்து , " வள்ளலே 
னுடைய குற்றத்தைப் பொறுத் 
தருள வேண்டும் . என்னுடைய 
மகளாகிய 

இவ்வுத்தமியைப் 
பழையபடியே மனைவியாக 
ஒப்புக்கொண்டு இன்று முத 

உம்முடைய 
மாமனாக நினைக்க வேண்டும் . 
என்மீது உம்முடைய அன்பு 
எப்பொழுதும் மாறாமலிருக்க 
வேண்டும் . இதுவே நீர் எனக் 
குச் செய்ய வேண்டிய நன் 
கொடையாகும் என்று கூறி 
னார் . முதலியாரும் புலவருடைய 
சொல்லை மறுக்காமல் ஏற்றார் . 
முதலியாருடைய இச் செயலைப் 
புகழ்ந்து தொண்டைமண்டல 
சதகத்தில் , போதாருந்தண் 
பொழில் வீடூரதிபன் புலவர்க் 
கெல்லாந், தாதாவெனக்கொ 
கட்டுத லாலவன் தன் மனையை , 
நீதா எனவொரு 

பாவாணன் 
கேட்பவர் நேரிழையை, மாதா 
வெனவழைத்தா 

னென் கொ 
லாந் தொண்டைமண்டலமே , 
என்று கூறப்பட்டுள்ளது . 


வீடு 


இவர் 


இவர் 


காடி 


யார் 


வீ தவவ்யன் - இவன் ஓர் அரசன் . 
இவனுக்கு நூறு புதல்வர்கள் . 
இவர்கள் காசிராசனுடைய 
மகனைக் 

கொன்றபடியினால் 
காசிராசன் பாரத்து 
முனிவரையடைந்து 
ருடைய 

யஞ்ஞ 
குமாரன் என்னும் 
பெற்றான் . அம்மகன் நூற்று 
வரையுங் கொன்று 
களுடைய தந்தையாகிய வீத 


அருளால் 

மகனைப் 


இவர் 


வீதிவிடங்கப் பெருமான் 


653 


வீரசங்கரர் 


யொன்று 


தேவ 


பல 


வவ்யனையுங் கொல்லுவதற்குச் யிலை 

ஆனைமுகக் 
சென்றான் . வீதவவ்யன் பிருகு கடவுளின் மேல் வீழ்ந்த நல் 
முனிவரிடம் அடைக்கலம் புகுந் 

வினையினால் ஆனை முகக்கடவு 
தான் . அவர் இவனை அந்தண ளின் உலகத்தை அடைந்த 
னாக்கி வைத்துக் கொண்டார் . வன் . 
இவன் அன்று முதல் அந்தண வீமாசுரன் 

இவன் 

சுலாசுரன் , 
னாக விருந்து வேள்வியிற் பல 

சிலாசுரன் என்பவர்களோடு 
பிள்ளைகளைப் பெற்றான் . 

கூடி அவ்விருவரையும் இரண்டு 
வீதிவிடங்கப் பெருமான் - திருவா 

சிலம்புகளாக்கி ஆனை முகக் 
ரூரில் எழுந்தருளிய தியாக 

கடவுளுக்கு முன் 

வைத்துப் 
ராயப் பெருமானை இவ்வாறு 

பணிந்தான் . அசுரனுடைய 
வீதிவிடங்கப் பெருமான் என்று 

வஞ்சகச் செயலை ஆனை முகக் 
கூறுவர் . உளி படாமல் கடவுள் அறிந்து கொண்டார் . 
அமைந்த திருவுருவத்தை 

அச்சிலம்புகள் இரண்டையும் 
யுடையவராயும் திருவீதியில் திருவடியில் அணிந்து வீமா 
வருபவராகவும் உள்ளவர் . 

சுரன் மீது எறிந்தார் . அவ் 
திருமால் மார்பகத்தில் வைத் 

விரண்டு அசுரர்களோடு இவ 
துத் தியானிக்கத் திருப்பாற் 

னும் மாண்டான் . 
கடலில் பல காலம் வீற்றிருந் வீரகணபதி - இவர் சினந் தங்கிய 
தவர் . அங்கு நின்றும் இந்திரன் திருமுகத்தோடு பதினா 
வேண்டிப் பெற்றுத் 

கைகளையுடையவராய்ப்பதினாறு 
லோகத்தில் வைத்துப் 

கைகளினும் , வேதாளம் , வேல் , 
காலம் பூசிக்க இருந்தவர் . பிறகு அம்பு , வில் , சக்கரம் , கத்தி , 
முசுகுந்தச் சக்கரவர்த்தியால் கேடகம் , சம்மட்டி , கதை , அங் 
மீண்டும் திருவாரூரில் எழுந் குசம் , நாகம் , பாசம் , சூலம் , 
தருளியவர் . 

குந்தாலி , மழு , கொடி ஆகிய 
வீமன் ( க ) பாண்டவர்களில் 

பதினாறையுந் தாங்கியிருப்பார் . 
ஒருவன் . 

வீரகன் உமாதேவியாருடைய 

துவாரபாலகன் . அடிதானவன் 
வீமன் ( உ ) குண்டினபுரத்து 

என்பவனைக் கட்டளையின்றித் 
அரசன் . தமன முனிவருடைய 

திருமுன் விட்டபடியால் 
அருளால் தமயந்தியைப் பெற் 

கல்லாகச் சாபமடைந்தான் . 
றவன் . நளனுடைய 

மாமன் . 
வனுடைய 

பெயர் 

வீரகேரளன் சேரரின் முன் 
சாருகாசனி . இவன் மகப்பேறு னோருள் ஒருவன் . இவனுடைய 
இல்லாமல் விசுவாமித்திர 

பெயரைப் பிற்காலத்தினரும் 
ருடைய இருப்பிடஞ் சென்று மேற் கொண்டிருந்தனர் . 
அவருடைய அருளுரையால் வீரகோளரி நவவீரர்களில் 
உருக்குமாங்கதனைப் பெற்றான் . ஒருவன் , இவன் 

போரில் பானுகோபனோடு 
வீமன் - ( ங ) இவன் ஒரு வேடன் . 

எதிர்த்துப் போரிட்டு 
விதர்ப்ப நாட்டில் 

யணக் கணையால் மூர்ச்சித்தான் . 
என்னும் நசரத்தில் இருந்தவன் . 
சிறிதும் 

இரக்க மில்லாமல் வீரசங்கரர் - இவர் ஒரு வீரசைவர் . 
எல்லா உயிர்களையுங் கொன்று சிவபெருமானுடைய திருவுரு 
வருத்தியவன் . தன்னைத் துரத் வல்லாததைத் தொடுவதில்லை 
திய வேடனுக்கஞ்சி வன்னி யென்னும் மனவுறுதியை இவர் 
மரத்தில் ஏறியபொழுது வன்னி 

மேற் கொண்டிருந்தார். ஒரு 


மனைவி 


நாரா 


ஆதாம் 


வீரசம்பு 


654 


வீரசோளவ்வை 


வந்து 


சாட்சி 


அரசாட்சி 


மூவேந்த செய்தான் . 


நாள் கனவில் புத்தன் ஒருவனைத் கப் பெருமானாகிய தியாகராசப் 
தொட்டதாகக் 

கனாக்கண்டு பெருமான் எருந்தருளிய 
விழித்துத் தீமூட்டி அதில் 

பீடத்தை 

வீரசிங்காதனம் 
விழுந்து சிவபதமடைந்தார் . என்பர் . 
வீரசம்பு - விசயநகரத்து மன்னர் வீரசூடாமணி - கட்டபொம்முவின் 
களில் ஒருவன் . இவன் தென் வழிமுறையில் முத்து விசய 
னாட்டிற்குப் பயணம் 

ராமுவினுடைய மகனாகத் 
திருவண்ணாமலையில் இரண் தோன்றிய இவன் முப்பதாண்டு 
டாவது மதிலின் திருப்பணியைச் கள் பாஞ்சாலன் குறிச்சியில் 
செய்து முடித்தான் . 

அரசாட்சி செய்திருந்தான் . 
வீரசிகாமணி மூவேந்த வேளான் வீரசென்னவன் - கட்டபொம்மு 
இவன் குலோத்துங்க சோழ வழிமுறையில் பாஞ்சாலன் 
வடைய அரசியல் அதிகாரி குறிச்சியை உக ஆவதாக அர 
களில் ஒருவன் . தொண்டை 

புரிந்தவன் . இவன் 
நாட்டிலுள்ள பாண்டியம் ஓவியங்கள் எழுதுவதிற் 
பாக்கம் என்னும் ஊரைச் சிறந்து விளங்கினான் . இவன் 
சேர்ந்தவன் . குலோத்துங்கனால் ஏழாண்டுகளே 
அளிக்கப் பெற்ற மூவேந்த 
வேளான் என்னுஞ் சிறப்புப் வீரசேகர சோழன் 

வீரசேகர சோழன் - கி . பி . பதி 
பெயரைப் பெற்றவன் . இவன் 
மைசூர் நாட்டிலுள்ள கோலார் 

னாறாம் நூற்றாண்டின் நடுவில் 

தஞ்சையில் அரசு புரிந்திருந்த 
என்று வழங்கும் குவளால 

வன் . சந்திரசேகர பாண்டியன் 
புரத்திலுள்ள துர்க்கையின் 
கோயிலில் நாள் வழிபாடு நன்கு 

என்பவனோடு போரிட்டு வென்ற 
நடை பெறுவதற்குக் குழு 

வன் . பிறகு விசயநகரம் நாகம் 
நாயக்கனால் 

தோல்வியடைந் 
வொன்று அமைத்துக் கட்டளை 
களை ஒழுங்கு படுத்துமாறு 

தவன் . 
செய்தான் 

என்பது அவ்வூரி வீரசேகரன் - ( க ) கட்டபொம்முவி 
லுள்ள கல்வெட்டு ஒன்றினால் 

னுடைய வழிமுறையில் பதி 
அறியப்படுகிறது . 

னாறாவதாகப் பட்டத்திற்கு 
வீரசிங்கயா தவராசன் - தேவகிரியை 

வந்து பாஞ்சாலன் குறிச்சியை 

எட்டாண்டுகள் 
ஆண்டிருந்த வேங்கடநாதயாத 
வராசனுக்குப் பிறகு அரியணை 

இவனுடைய தந்தையின் பெயர் 
யேறியவன் . இவன் தனக்கும் 

ரணவீரசின்னு . 
தன்னுடைய முன்னோர்கட்கும் 

( உ ) சாக்கோட்டை என்னும் 
தலைநகராக இருந்த தேவகிரி 

ஊரில் எழுந்தருளிய சிவபெரு 
யைக் செய்து விட்டுக் 

மானுடைய பெயர் . 
கலியாணபுரம் , சீரங்கப்பட்ட வீரசோழன் 

இவன் மனுநீதி 
ணம் முதலான சிறந்த நகரங் கண்ட சிவலிங்க சோழனுடைய 
களைத் தலைநகராகக் கொண்டு மகன் . பசுவின் கன்று தேர்க் 
அரசாட்சி செய்தான் . இவனும் 

காலில் அரைபட்டு மாண்டது 
இவனுடைய முன்னோர்களும் 

இவனுடைய தேரில்தான் 
திருப்பதியில் திருப்பணிகள் பல 

இவன் நூற்றெட்டுச் சிவால 
வற்றைச் செய்தார்கள் . 

யங்களைப் புதுக்கித் திருப்பணி 
மேன்மை 

செய்தவன் என்பர் . 
பொருந்திய அரியணை . திருவா | வீரசோளவ்வை - இவள் 

வீர 
ரூர்ப் பூங்கோயிலில் வீதிவிடங் சைவப் பெண்மணி . இவள் 


ஆண்டவன் . 


காலி 


வீரசிங்காதனம் 


வீரட்டானம் 


-655 


வீரபத்திரர் 


அதனைச் 


சிவ 


இவன் 


கனக 


பிட்டுச் செய்து உண்டாள் . பரத்தை யடுத்துப் பெரிய ஏரி 

மிகவும் இனிமையாக ஒன்றை வெட்டினான் . அவ்வேரி 
இருந்தது . ஆகவே அதனைத் இவனுடைய பெயரால் வீர 
தன்னுடைய மகளிடங் கொடுத் நாராயண ஏரி 

ஏரி என வழங்க 
துச் சிவபிரானுக்குப் படைக்கச் லாயிற்று . 
செய்தனள் . 
பிரான் வாங்கி யுண்டார் . 

வீரநாராயணச் சோழன் - இவன் 

பராந்தகச் சோழன் எனவுங் 
வீரட்டானம் சிவபெருமான் 

கூறப் பெறுவான் . 
நான் முகனுடைய தலையைக் 

பாண வம்சத்தை வேரறுத்து 
கிள்ளியது ; அந்தகாசுரனைச் 

அவர்களுடைய நாட்டைக் 
சங்கரித்தது ; திரிபுர மெரித்தது ; கங்க வம்சத்தைச் சேர்ந்த அத்தி 
தக்கன் வேள்வியை அழித்தது ; மல்லனுக்குக் கொடுத்தான் . 
சலந்தரனைக் கொன்றது ; யானை 

திருத் தில்லையில் உள்ள 
யை உரித்தது ; காமனை எரித்தது ; 

சபைக்குப் பொன் வேய்ந்தவன் 
இயமனை உதைத்தது என்ற 

இவனே என்பர் . 
எட்டு வீரத்தனமான காரியங் 
களைச் செய்த இடம் வீரட்டா வீரபத்திரர் - தக்கன் சிவபிரான் 
னம் என்பர் . இவை முறையே 

தன்னை மதியாமல் இருந்ததைக் 
திருக்கண்டியூர் , திருக்கோவ குறித்துச் செருக்கடைந்து சிவ 
லூர் , திருவதிகை , திருப்பறிய பிரானை அவமதித்து ஒரு வேள் 
லூர் , திருவிற்குடி , திருவழு 

வியைச் செய்யத் தொடங்கி 
வூர் , திருக்குறுக்கை ,, திருக் னான் . உமாதேவி சிவபிரா 
கட வூர் என்பன . 

னிடம் விடை பெற்றுக் 

கொண்டு வேள்விச் சாலைக்குச் 
வீரட்டானேசுரம் - திருத்தணிகை 
யில் ஊருக்குக் கீழ்புறமுள்ள 

சென்றாள் . தக்கன் 

தேவியை அன்போடு வரவேற்க 
சிவன் கோவில் 

வில்லை . இகழ்ந்து பேசினான் . 
பெயரால் கூறப்படுகிறது . 

இதனால் சினமடைந்த 
ஒன்பதாம் நூற்றாண்டின் 

தேவி 

வேள்விச்சாலை சுடலை 
இறுதியில் பல்லவ மன்னன் 

யாகுமாறு சாபங் 

கொடுத்து 
அபராசிதன் என்பவன் காலத் 

விட்டுச் சிவபிரானிடஞ் சென் 
தில் நம்பி அப்பி என்பவர் 

றாள் . உமாதேவியின் மாறுபாட் 
திருப்பணி செய்ததாகக் கல் 

டைச் சிவபிரான் கண்டார் . தம் 
வெட்டு மூலம் அறியப்படு 

முடைய சடையில் 

ஒன்றை 
கிறது . 

நிலத்தில் மோதினார் . 
வீர தளவாய் - துரைராசபொம்மு லிருந்து வீரபத்திரர் தோன்றி 
என்பவனுடைய மகன் . கட்ட 

னார் . இவரோடு பல 
பொம்மு வழிமுறையில் பாஞ் கூட்டங்களுந்தோன்றின . உமா 
சாலன் குறிச்சிக்கு முப்பத்து தேவி காளியை உண்டாக்கி 
மூன்றாவது பட்டமாக அரசான 

னாள் . வீரபத்திரர் சிவபிரா 
வன் . தந்தையின் காலத்தில் 

னுடைய உடன்பாடு பெற்றுக் 
சீர் கெட்டிருந்த 

நாட்டை காளியோடும் பூதப் படைக 
இவன் ஒழுங்கு படுத்தினான் . ளோடுந் தக்கனுடைய 

வேள் 
மக்களை அன்பொடு 

விச் சாலைக்குச் சென்றார் . வேள் 
காத்தான் . 

விக்கு வந்திருந்த இந்திரன் குயி 
வீரநாராயண ஏரி - பராந்தகனுக்கு லாகப் பறந்து ஓடினான் . தீக் 
வீரநாராயணன் எனவும் பெயர் கடவுள் நாக்கறு பட்டான் . 
வழங்கியது . 

சிதம் 

கதிரவன் பல்லுடை பட்டான் , 


உமா 


உமா 


பூதக் 


இவன் 


வீரபத்திரன் 


656 


வீரபாண்டிய கட்டபொம்மன் 


லிய 


பல 


வகை 


திங்கள் வீரபத்திரருடைய னால் இவன் புகழ் மேலும் பரவ 
காலால் தேய்ப்புண்டான் . தக் லாகியது . இவன் தொண்டை 
கன் தலையறுப்புண்டான் . காளி மண்டல சதகத்தினும் இடம் 
ஒருபக்கத்தில் இந்திராணி முத பெற்றான் . 
தேவமாதர்களை 

நன்கு 
புடைத்தாள் . வேள்வித் தலை 

வீரபாண்டிய கட்டபொம்மன் 
வன் மானுருக் கொண்டு அஞ்சி 

கட்டபொம்மு வழிமுறையில் 
யோடினான் . ஒரு பூதம் மானின் 

பாஞ்சாலங் குறிச்சியில் சஎ 
தலையைத் திருகியது . இவ்வாறு 

ஆவதுபட்டத்தையடைந்தவன் . 
வீரபத்திரர் வேள்வியை அழித் 

இவன் தோன்றிய 

காலம் 
தொழித்தார் . இவ்வரலாறு 

3-1-1860 . தந்தையின் பெயர் 
புராணத்திற்குப் 

புராணம் 

செகவீரக்கட்டபொம்மு . இவ 
மாறுபாடாகவும் வழங்கும் . 

னுடன் பிறந்தவர் தளவாய்க் 

குமாரசாமியும் துரைசிங்கமும் 
வீரபத்திரன் - தொன்டை மண் 

என இருவர் . வீரபாண்டியக் 
டலத்தில் கண்ணனூர் என்னும் கட்டபொம்மனுடைய மனைவி 
ஊரிலிருந்த வேளாண் குலத் யின் பெயர் வீரசக்கம்மாள் . 
தினன் . இவன் 

கணவன் , மனைவி ஆகிய 
யினும் முயன்று பொருள் தேடி வரும் திருச்செந்தூர் முருகப் 
அப்பொருளினைப் பிறருக்கு 

பெருமானிடத்தில் பேரன்பு 
உதவிக் கொண்டிருந்தான் . தன் கொண்டு அப்பெருமானுடைய 
னுயிரைப் போல் மன்னுயிரைப் திருவடித் தொண்டர்களாக 
பாராட்டி நின்ற இவனுடைய விளங்கினர் . வேளாள 
புகழ் யாண்டும் பரவியது . இவ பினராகிய சிவசுப்பிரமணிய 
னுடைய விளை நிலத்தில் ஒரு பிள்ளை என்பவன் வீரபாண்டி 
சமயம் கரும்பு நன்றாக வளர் யக் கட்டபொம்மனுக்கு அமைச் 
திருந்தது . பசியினால் வாடிய 

சனாக அமைந்து நின்றான் . இவ் 
சிலர் அக்கரும்பினை முறித்துத் வமைச்சன் அறிவுடையவனாக 
தின் றனர் . வயலைக் காத்திருந் இருந்தும் சில 

சமயங்களில் 
தோர் கரும்பினைத் தின் றவர் 

செய்த அறிவற்ற காரியங்களி 
களை யிழுத்துப் போய் இவ 

னால் அரசனுக்கே கேடுண்டாகி 
னிடம் விட்டு , “ இவர்கள் நங் 
தோட்டத்துக் கரும்பினைக்களவு சிறந்தவனாக விளங்கிய படி 
செய் துண்டனர் என்று யால் இவனுடைய 

நட்பைக் 
உரைத்தனர் . இவன் , " ஏன் அவ் கொள்வது தக்கதென்றெண் 
வாறு செய்தீர் ? ” என்று அவர் ணிய 

கும்பினியார் இவனை 
களை உசாவினான் . அவர்கள் , யழைத்து அன்பு பாராட்டி 
" பசிக் கொடுமையால் 

நண்பனாக்கி வைத்திருந்தனர் . 
வாறு செய்தோம் என்றனர் . 

அமைச்சனாகிய சிவசுப்பிர 
இதனைக் கேட்ட இவன் உடனே மணியபிள்ளை 

வெள்ளையர் 
கரும்பின் வேலிகளை யெல்லாம் 

களுடைய நெல்லைக் கொள்ளை 
அழித்து விட்டுப் பலரையுங் 

யடித்த 

மீண்டும் 
கூப்பிட்டுக் கரும்பைத் தின்னு 

வெள்ளையருக்கும் இவனுக்கும் 
மாறு கட்டாயப் படுத்தினான் . 

போர் மூண்டது . 
வேண்டாம் 

இவனை வெற்றிகொள்ள முடிய 
மறுத்தனர் . இவன் 

வில்லை . அமைச்சனாகிய 

சிவ 
களுக்குக் கரும்பு தின்னக் கைக் 

சுப்பிரமணியபிள்ளை நாம் மீண் 
கூலியுங் கொடுத்தான் , இத 

டும் கும்பினியாரிடஞ் சென்று 


வன் 


ஆண்மையில் 


இவ் 


படியால் 


ஆயினும் 


சிலர் , 


என் 


at 


வீரபொம்மு 


657 


வீரன் 


ணர் . 


பெற்ற 


அவர்களுடைய நட்பைப் வீரராகவாசாரியார் - நடுநாடாகிய 
பெற்று வரலாம் என்று இவ திருமுனைப்பாடி நாட்டில் சனி 
னைப் பாஞ்சாலன் குறிச்சியை யூரில் இருந்த வைணவ அந்த 
விட்டு வெளிப் படுத்திக் கடத் 

வில்லிபுத்தூராருடைய 
திச் சென்ற போது புதுக்கோட் தந்தையார் . 
டையில் கும்பினியார் இவனைப் வீரராமநாதன் - இவன் சோழ 
பிடித்துக் குற்றவாளி யாக்கிக் 

மண்டலத்தில் ஒரு பகுதியை 
கயத்தாற்றில் தூக்கில் போட்டு 
விட்டனர் . 

அரசாட்சி செய்தான் . எம்மண் 

டலமுங் கொண்டருளிய சுந் 
வீரபொம்மு -இவன்கட்டபொம்மு தர பாண்டியனுக்குத் திறை 
வினுடைய மூன்றாவது வழி செலுத்திக் கொண்டிருந்தான் . 
முறையீனன் . பாஞ்சாலன் 

வீரலட்சுமி இரண்டு கைகளில் 
குறிச்சியில் முப்பதாண்டுகள் 
அரசாட்சி புரிந்தவன் . 

தாமரை மலர்களிருக்கும் . மற் 

றிரண்டு கைகளில் வாள் பலகை 
வீரமகேந்திரம்- இப்பெயருடைய ஆகியன இருக்கும் . இவளைப் 
நகரம் தெற்குக் கடலில் ஒரு போற்றுவோர்க்கு அச்சமற்ற 
பெரிய தீவின் கண் 

அமைந் 

ஆண்மைத் தன்மை மிகுதியாக 
திருந்தது . ஆயிரத்தெட்டு அண் உண்டாகும் . 
டங்களையும் ஆளுதற்கு வரம் 

சூரபன்மன் இருந்து வீரரா மு கட்டபொம்முவி 
அரசாளுதற் கேற்றவாறு விசுவ னுடைய ஏழாவது வழிமுறையி 
கன்மாவினால் உண்டாக்கப் னன் . பாஞ்சாலன் குறிச்சியில் 
பட்டது . சூரபன்மன் முதலியோர் இருபது ஆண்டுகள்வரை அர 
அழிந்தொழிந்த பிறகு இதுகட 

சாட்சி செய்திருந்தான் . 
லுள் மூழ்கியது . 

வீரவாகுதேவர் உமாதேவியின் 
வீரமல்லு கட்டபொம்முவி திருவடிச் சிலம்பில் 

சிலம்பில் இருந்து 
னுடைய வழி முறையில் பதின் 

ஒன்பது 

மணிகள் சிதறின . 
மூன்றாவதாகத் தளவாய்க் 

உமாதேவியார் அவ்வொன்பது 
என்பவனுடைய மணிகளையும் நோக்க அவைகள் 
மகனாகத் தோன்றிய இவன் பெண்களாயின . அவ்வொன்ப 
ஒழுங்கான முறையில் ஆட்சி தின்மரையுஞ் சிவபிரான் 
புரியாமல் தில்லு மல்லுகள் 

நோக்க ஒன்பதின்மருங் கருத் 
செய்திருந்து விரைவாகவே தாங்கினர் . அதனால் 
காலனூர் சென்றான் . இவ 

யம்மை சினமடைந்தனள் . 

ஒன் 
னுடைய ஆட்சி மாட்சியற்றி பது பேரும் நெடு நாள் 
ருந்த படியால் எல்லோரானும் வுயிர்க்காது பின் உமையை வழி 
இகழப் பட்டது . 

பட்டு ஒன்பது 

வீரர்களைப் 
வீரமார்த்தாண்ட சோழன் - இவ 

பெற்றனர் . அவர்களில் முத 

லிற் பிறந்தவர் வீரவாகுதேவர் . 
வடைய மனைவி சேரமன்ன 

இவர் நந்தி தேவருடைய கூறு . 
னுடைய மகளாகிய 
மகளாகிய மாணிக்க 

ஒன்பது பேர்களுஞ்சிவபெருமா 
வல்லி . இவன் தன்னுடைய 

னுடைய கட்டளையால் முருகக் 
புரோகிதரால் கொங்கணேசு 

கடவுளுக்குத் துணைவர்களாயி 
வரருடைய வரலாறு கேட்டு 

னர் . 
66 

ஆண்டுகள் அரசாட்சி 
செய்து தன் மகன் கீர்த்தி வர்த் வீரன் - இவன் ஒரு தமிழ்ப் புல 
தன சோழனுக்கு முடி சூட்டி வன் . கல்வியறிவு நிரம்பப் 
விண்ணுலக மடைந்தான் . பெருதவனாயினும் பெருமித 

2. பெ ... 


- 


குமாரசாமி 


உமை 


கரு 


வீரசலாமேகன் 


658 வீரைப்பரசமய் .......மாமுனிவர் 


சென்று 


மாக நடந்து கொண்டு திரிந் நாராயணனான முதற் பராந்த 
தான் . தன்னைக் கண்டு வணங் கச் சோழன்.அச்சோழனுடைய 
காதவர்களை அடித்து விடுவான் . பெயரால் வீரநாராயணன் 
இவன் ஒருநாள் வழி நடையா ஏரி என்னும் பெயர் பெற்றது . 
கச் கொண்டிருந்த 

நாளடைவில் வீராணம் 
போது வல்லத்துக் கச்சியப்ப ஏரி எனக் குறுகி விட்டதென் 
முதலியார் என்பவர் பல்லக்குச் பர் . இவ்வேரியின் நீளம் பதி 
சவாரி செய்து கொண்டு வந் னாறு கிலோ மீட்டர் ; அகலம் 
தார் . கண்டவுடன் விரைவாகப் ஐந்து கிலோ மீட்டர் . கொள் 
பல்லக்கை விட்டு இறங்கித் ளிட நீர் அணைக்கரையிலிருந்து 
தன்னை வணங்கவில்லை யென்று கால்வாய்வழியாக இவ்வேரிக்கு 
சினங் கொண்ட இவன் செருப் வருகிறது . ஏரியின் 

ஏரியின் நீர் கான் 
புக் காலால் முதலியாரை 

சாகிப் கால்வாய் 

வழியாகச் 
உதைத்தான் . 

இவ்வாறு சிதம்பரம் வட்டத்தில் ஆயி 
உதைத்தது பற்றி முதலியார் ரக் கணக்கான ஏக்கர் நிலங் 
சினங் கொள்ள வில்லை . இப்புல களுக்குப் பாய்கிறது . 
வனுக்குப் பல்லக்கு முதலிய 
வரிசைகள் தந்து சிறப்புச் செய் வீராந்தப்பல்லவரையர் மூன்றாங் 
தார் . 

குலோத்துங்க சோழன் காலத் 

தில் விளங்கியிருந்த ஒருபுலவர் . 
வீரசலாமேகன் இவனுடைய 

இவருடைய வேண்டுகோளின் 
முழுப் பெயர் , விளங்கு முடி 

படி அரசன் , கால விநோத 
கவித்தவீரசலா மேகன் என்பது . 

நிருத்தப் பேரரையனான 

பார 
இவன் 

கன்யாகுப்சத்தில் சவன் பொன்னன் என்பவனு 
இருந்து இலங்கைக்குச் சென்று 

குத் திருக்கடவூர்க் கோயிலில் 
அதைப் பிடித்து ஆண்டான் . 

நட்டுவ நிலை என்னும் விருத்தி 
இலங்கையரசனாகிய 

விக்கிரம 

யளித்தனன் என்று அவ்வூர்க் 
பாண்டு என்பவன் இவனோடு கல்வெட் டொன்று கூறுகிறது . 
போர் செய்து இவனால் தலை 
துணிக்கப் பட்டான் . முதலாம் 

துச்சயனுடைய மனைவி . 
இராசாதி ராசனோ 

நிகழ்ந்த 

மது மயக்கத்தால் யானையின் 
போரில் இவன் அஞ்சித் முன் சென்று உயிர் விட்டவள் . 
தன்னுடைய யானையிலிருந்து தாரை இலக்குமி என்பவர்க 
இழிந்து புறங்காட்டி யோடி 

கூடப் 

பிறந்தவள் . 
னான் . சோழர்கள் இவனுடைய 

இவள் மறு பிறப்பில் சுதமதி 
மனைவியையும் தமக்கையையுஞ் 

யாகப் பிறந்தாள் . 
சிறைப் படுத்தியன்றித் தாயின் 
மூக்கையும் அரிந்து இழிவு 

வீரைப்பரசமயகோளரிமாமுனிவர் 
படுத்தினார்கள் . அவ் விழிவு 

இவர் கி . பி . 1111 - 1119 ஆம் 

ஆண்டுகளில் விளங்கியவர் . 
தாங்க முடியாத இவன் மீண் 
டும் வந்து வாட்போர் செய்து 

வீரையென்னும் ஊரினர் . இவ் 
போர்க் களத்தே மாண்டான் . 

வீரை யென்பது சேது நாட்டி 
லுள்ளது 

போலும் . பரசமய 
வீராணம் ஏரி 

இப்பெயருடைய கோளரி என்ற சிறப்புப் பெயர் 
ஏரி தென்னார்க்காடு மாவட்டத் 

பெற்று 

விளங்கிய 
தில் உள்ளது . இவ்வேரி தமிழ் சைவ மடம் ஒன்றின் தலைவராக 
நாட்டிலேயே மிகப் பெரியது . இருந்தார் . இவர் இயற்றிய 
சிதம்பரம் வட்டத்திலுள்ள இவ் நூல்கள் கன்னிவன 

புராணம் 
வேரியை வெட்டியவன் - வீர பம்புலியர் . நாடகம் 

நாடகம் என்பன . 


வீரை 


ளோடு 


இவர் 


வீரைவெளியனார் 


655 ) 


வேந்துவிதன் 


வீரை 


சிறுத் 


சைவ 


என்பது 


இந்நூல்கள் 

இக்காலத்தில் வெட்டைத் தாங்கிக் கொண்ட 
இல்லை . 

படியினால் இவ்வாறு பெயர் 
வீரைவெளியனார் 

உண்டாகியது . 
சங்ககாலப் 

மாசிலாமணி 
புலவர்களில் ஒருவர் . 

யீசுரர் என்பது பெரும்பான்மை 
யென்பது இவருடைய 

ஊர் . 

யான வழக்கு . 
இவருடைய பாடல் புறநா வெண்காட்டு நங்கை 
னூற்றில் 320 ஆவது பாடலா தொண்டருடைய 

மனை வி . 
கச் சேர்க்கப் பட்டிருக்கிறது . சிறுத்தொண்டருடைய 
வெகுலாசுவன் - சுவேதன் கண்ண 

தொண்டுகட்கு உடந்தையா 
பிரானை விருந்துக்கு அழைத்த 

யிருந்து மகனாகிய சீராளனை 
பொழுது இவனும் 

அறுத்துக் கறி சமைத்தவள் . 

அவரை 
யழைத்தான் . கண்ணன் இருவ வெண்ணிக்கூற்றம் - சோழ நாட் 
ருடைய மனதும் வ 

வருந்தாமல் டில் உள்ள ஓர் ஊர் . இது கரி 
ஒரே காலத்தில் இவனுடைய காற் பெருவளத்தான் 

சேர 
இல்லத்திலும் சுவேதன் இல்லத் மான் 

பெருஞ்சேரலாதனை 
திலும் விருந்துண்டு இருவருக் வென்ற ஊர் . இஃது இந்நா 
குங் களிப்பை யுண்டு செய் ளில் கோயில் வெண்ணி என்று 
தார் , 

வழங்கு கின்றது . 
வெங்குருவேந்தர் 

வெங்குரு 

வெண்ணெய் நல்லூர்ச் சடையப்ப 
சீகாழியின் 

இவர் 
முதலியார் 

பெயர் 
களில் ஒன்று . அசுரர்கள் வழி 

வேளாளமரபில் தோன்றியவர் . 
பட்டமையால் இப்பெயர் உண் 

கம்பரை ஆதரித்துப் போற்றிய 

வர் . கம்பர் தம்முடைய 
டாகியது . திருஞானசம்பந்தர் 

வரைப் 

இராமாயணத்தில் 
இவ்வூரில் தோன்றிச் சிறந்து 

பாராட்டி இருக்கிறார் . 
விளங்கியமையின் திருஞானசம் 

ருடைய வரலாறு 
பந்தர் வெங்குரு வேந்தர் என்று 

யாக வழங்குகிறது . 
சிறப்புப் பெயரை அடைந்தார் . 

வெண்ணெய்மலை - இது கொங்கு 
வெஞ்சமாக்கூடல் - திருவெஞ்ச 
மாக் கூடல் என்னுந் தேவாரம் 

நாட்டில் உள்ள சுப்பிரமணியத் 

தலங்களுள் ஒன்று ; கருவூருக்கு 
பெற்ற இச்சிவப்பதி கொங்கு 

அண்மையில் 

உள்ளது . இது 
நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற 

மிகவும் 

முருகக் கடவுளுக்கு 
சிவப்பதிகளில் ஒன்றாகும் . இது 
கருவூருக்குத் 

விருப்பமான தலம் என்பர் . 
தென்மேற்கில் 
பன்னிரண்டு நாழிகை வழித் வெண்மணிப்பூதியார்- சங்ககாலப் 
தொலைவில் உள்ளது . வெஞ்சன் புலவர்களில் ஒருவர் . வெண் 
என்னும் அசுர அரசனுடைய 

மணி என்பது 

இவருடைய 
தலைநகரமாக விளங்கியபடி ஊர் . இவர் பெண்பாற் புலவர் 
யால் இவ்வாறு வெஞ்சமாக் என்று எண்ணுகின்றனர் . இவ 
கூடல் என்று பெயர் பெற்ற ருடைய பாடல் குறுந் தொகை 
தென்பர் . அசுரனுடைய கோட் யில் 299 

ஆவது பாடலாக 
டையின் அடையாளங்கள் ன் வந்திருக்கிறது . 
னும் உளதென்பர் . 

வெந்துவிதன் 

இவன் ஒரு 
வெட்டுத்தாங்கியீசுவரர் - வடதிரு வாநர வீரன் . பலராமர் ஆயர் 
முல்லை வாயிலில் உள்ள இறைவ பாடியில் இருக்கையில் அவ 
னுடைய பெயர் . தொண்டை ருடன் 

போருக்குச் சென்று 
மான் சக்கரவர்த்தி வெட்டிய இறந் தொழிந்தாள் . 


பலவகை 


வெயிலுகந்த விநாயகர் 


660 


வெற்றியூர் 


- 


வெயிலுகந்த விநாயகர் - பாண்டி வெள்ளியம்பலம் மதுரையில் 
வளநாட்டில் உப்பூரில் திருக் சொக்கநாதப் 

பெருமான் 
கோயில் கொண்டுள்ள ஆனை 

கோயிலுக் குள்ளிருக்கிறது . 
முகக்கடவுள் வெயிலை விரும்பிய மதுரையில் சோமசுந்தர 
படியால் வெயிலுகந்த விநாய பாண்டியனுடைய திருமணத் 
கர் என்று பெயர் பெற்றார் . தைக் காண வந்த முனிவர் 

கூட்டங்களில் பதஞ்சலி வியாக் 
வெலநாண்டுத் தலைவனாகிய முத 

கிரபாதர் ஆகிய இருவரும் 
லாங் கொங்கன் 

வன் 

திருமணம் முடிந்தவுடன் நாங் 
குலோத்துங்கனுக்குத் திறை 

கள் சிதம்பர நடன தெரிசனங் 
செலுத்திக் கொண்டு ஆந்திர 

கண்ட 

பிறகுதான் சாப்பிடு 
நாட்டில் ஆட்சி புரிந்து கொண் 

வோம் என்று கூறி விட்டுப் புறப் 
டிருந்த தெலுங்கர் தலைவன் . 

படத் 
கீழைச் சளுக்கிய வேந்தனாகிய 

தொடங்கினர் . சிவ 

பிரான் இவர்கள் இருவருக்கும் 
இராசராச நரேந்திரனுடைய 

மதுரையின் சிறப்பைக் கூறி 
படைத் தலைவன் 

நன்னன் 

னார் . வந்திருந்தவர்கள் அனை 
என்பவனுடைய புதல்வன் . இக் 

வருங் காணுமாறு வெள்ளியம் 
கொங்கனுடைய மகன் சோடன் 

பலத்தில் திருக் கூத்தாடினார் . 
என்பவனைக் குலோத்துங்கன் 
தன்னுடைய புதல்வர்களில் ஒருவ வெள்ளியம்பல வாணர் மதுரை 
னாகக் 

கொண்டு பலவகைச் யென்னுந் திருவாலவாய்த் 
சிறப்புக்களும் அளித்துப் திருக்கோயிலில் வெள்ளியம் 
பாராட்டினான் . 

பலத்தில் கூத்தியற்றும் கூத்தப் 

பிரான் எழுந்தருளிய அம்பலம் 
வெள்ளிடை மன்றம் காவிரிப் வெள்ளித்தகடு வேயப்பெற்ற 
பூம்பட்டினத்தில் முன்னாளில் மையின் வெள்ளியம்பல 
இருந்த ஒருமன்றம் . இம்மன்றத் மென்று பெயர் பெறும் . அங்கு 
தில் வைக்கப்பட்ட பொருளை எவ எழுந்தருளிய கூத்தப்பிரான் 
ருங் களவு செய்யத் துணியார் . வெள்ளியம்பல வாணர் . 
வெள்ளிப் பாடல்கள் திருநெல் | வெறிக்கூத்து - இது தெய்வம் 
வேலியை ஒட்டியுள்ள சிந்து ஏறியாடுகிற ஆவேசக் கூத் 
பூந்துறை மடத்தில் முன்னாளில் 

தாகும் . வேலனாகிய பூசாரி 
வெள்ளியம்பலவாணத் தம்பி கையில் வேலேந்திச் செம்பட் 
ரான் என்பவர் ஒருவர் இருந் 

டாடையுடுத்திச் செவ்வணி 
தார் . இவர் கல்வி கேள்விகளில் 

யணிந்து , செஞ்சந்தனம் பூசித் 
வல்லவர் . துறைமங்கலம் சிவப் 

தொண்டகப்பறை 

லிக்க 
பிரகாச சுவாமிகட்கும் அவ 

ஆடுவான் . இவன் வேலையேந்தி 
ருடைய உடன் பிறந்தார் யாடுகிற 

படியால் வேலன் 
கட்கும் ஐந்திலக்கணங்களையும் எனப் படுவான் . 
பதினைந்து நாட்களில் போதித் 
தவர் . இவர் இராமாயணம் வெற்றியூர் - செட்டிமார் நாட்டில் 
பெரிய புராணம் கந்த புராணம் 

உள்ள 

ஊர் . 

தேவர்க 
முதலிய நூல்களில் பொருட் ளுடைய துன்பத்தைத் தீர்த்தற் 
டொடர்பு நோக்கிப் பாடல் பொருட்டு இறைவிகாளியோடும் 
களைப் பாடிச் சேர்த்து விட்டார் . சண்டாசுரனோடும் போரிட்டு 
இப்பாடல்களே 

பின்னாளில் 

வெற்றி கொண்ட இடமாகை 
வெள்ளிப் பாடல்கள் 

வெற்றியூர் 

என்னும் 
பெயர் பெற்றன . 

பெயரையடைந்தது . 


என்று 


யால் 


வெற்றிவேற்கை 


6611 


வேங்கடேசுர ஐயர் 


நான் 


அற நூல் . 


வடி வில் 


னுடைய 


என 


வெற்றிவேற்கை - தமிழில் உள்ள அழிப்பதற்கு வந்தது . 
ஓர் 

ஆத்திசூடி முகன் இவ்வாற்று வெள்ளத் 
என்பதைப் போல் இது வெற்றி தைத் திருமாலைக் கொண்டு 
வேற்கை என்று தொடங்கும் அடக்கினான் . 
முதலையுடைமையால் இவ்வாறு வேகாக்கொல்லை - திருவ திகைக்குத் 
பெயர் பெற்றது . இதற்கு 

தெற்கே எட்டுக்கல் தொலைவில் 
நறுந்தொகை யெனவும் பெயர் 
உண்டு . இந்நூற் செய்யுட்கள் 

ருக்கிறது . சிவபிரான் முப் 

புரம் எரித்த காலத்தில் இந்த 
யாவும் . நூற்பா 
அமைந்துள்ளன . 

இடம் மட்டும் வேகாமல் இருந்த 
இப்பாக்கள் 
பெரும்பாலும் ஒவ்வோரடியால் 

தாம் . அதனால் வேகாக்கொல்லை 

என்று பெயர் பெற்றது . 
ஆகியவை . 84 பாடல்கள் இத 
னில் உள்ளன . இதனை இயற் வேங்கடபதி - தஞ்சைமா நகரில் 
றியவர் அதிவீரராமபாண்டியர் 1600 முதல் 1633 வரை இரகு 
என்னும் அரசராவர் . 

நாதர் என்று பெயர் பெற்ற 
சிறப்புக் 

நாயக்க மன்னர் ஆட்சி செய்து 
இதனைப் பள்ளி மாணவர்க்குப் 

கொண்டிருந்தார் . அவர் புலவர் 
போதிக்கின் றனர் . 

களை ஆதரித்து வந்த காரணத்தி 

னால் அபிநவபோசர் என்று 
வெற்றிவேற் செழியன் இவன் 

புகழ் பெற்றார் . இவ்வேங்கட 
பாண்டி நாட்டில் கொற்கையில் 

பதி அம்மன்னருடைய அவைக் 
இருந்து செய்தவன் . 

களப் புலவராக இருந்தார் . 
பாண்டியன் நெடுஞ்செழியன் 
தான் அரசு முறை கோடியதன் வேங்கடேசுர ஐயர் - இவரைச் சீதர 
பலனாய் மாண்டொழிந்த பிறகு 

ஐயர்வாள் வழங்குவர் . 
மதுரை நகர் புரப்பாரின்றிக் 

இவர் ஆந்திர அந்தண வழி 
கெட்டழிந்தது . நல்ல மழையில் 

முறையினர் . சோழவள நாட் 
லாமையாலும் 

டில் திருவிசைநல்லூரில் பதி 

னெட்டாம் 
செயல்களாலும் நாடு நாடோ 

நூற்றாண்டின் 
றுஞ் சீரழிந்து கொண்டிருந்தது . 

தொடக்கத்தில் பிறந்தார் . 
கொற்கையில் இருந்த இவன் இவருடைய தந்தையார் பெயர் 

சீதரலிங்காரியர் . வேங்கடேசுர 
மதுரையை நன்முறைக்குக் 
கொண்டுவர வெண்ணி 

ஐயர் ஒரு சிரார்த்த நாள் அன்று 

பசியால் 
அடைந்து அரசாட் 

மிகுந்த துன்புற்ற 
சியை மேற் கொண்டான் , 

இழிகுலத்தான் ஒருவனுக்குத் 
நேர்ந்துள்ள 

தீமைகட்கெல் தம்முடைய இல்லத்தில் சமைத் 
லாம் கழுவாய் செய்தான் . 

திருந்த சிரார்த்த உணவைக் 
அதன் பிறகு நாடு செழித்து 

கொடுத்தார் . உடனிருந்த 
நன்னிலைக்கு வந்தது . முற்றும் 

உறவினர்கள் பெருஞ் சினங் 

கொண்டனர் . வேங்கடேசுவர 
மதுரை அழிந்தொழியாமல் 
தகுந்த சமயத்தில் வந்து அந் 

ஐயரை ( சீதர ஐயர்வாளை ) க் 
நகரைப் பண்டுபோல் 

குலத்திலிருந்து விலக்கி வைத் 
முறச் செய்த 
செய்த இவனுடைய 

இழிகுலத்தானுக்கு 
பண்புடைமையை அனைவரும் 

உணவிட்டதற்குக் 

க முவா 

யாகக் கங்கை நீராடி வருமாறு 
பாராட்டிப் போற்றலாயினர். 

கட்டளை யிட்டார்கள் . இவ 
வேகவதி காஞ்சீபுரத்தில் முன் ருடைய நல்வினைச் சிறப்பால் 
னாளில் ஓடிய ஓர் ஆறு . நான் கங்கை இவருடைய கொல்லைப் 
முகன் செய்த வேள்வியை 

புறக் கிணற்றிலிருந்து பொங்கி 


வேறு 


பல 


ம 


ரையை 


வள 


தனர் . 


வேங்கடேசுவர மகிதீட்சிதர் 


வேணாடர் வேந்து 


வாக 


வடக்கே 


வந்து 


மழை 


ஷாசி 


வந்து 


1 


யெழுந்ததாம் . இப்புதுமை இந் வேங்கை மண்டலம் எனவும் 
நாளிலும் கார்த்திகை அமாவா வழங்கிற்று . முன்னாளில் இவ் 
சையில் இவ்வூரில் ஒரு விழா வேங்கை மண்டலம் தெற்கே 

நடைபெறுகிறது . அன் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள 
பர்கள் அக்கிணற்று நீரில் மூழ் 

மன்னேறு 

முதல் 
குவர் . இவருடைய வாழ்க்கை கஞ்சம் மாவட்டத்திலுள்ள 
யில் புதுமைகள் பல நிகழ்ந்தன . மகேந்திரகிரி வரை பரவி 
இவர் திருவிடைமருதூர் மகா இருந்தது . 
லிங்கசுவாமி வழிபாட்டிற்குச் 
செல்லும்போது 

வேடந்தாங்கல் தமிழ் நாட்டில் 
காவிரி 

செங்கற்பட்டு மாவட்டத்தில் மது 
வெள்ளங் குறுக்கிட மகாலிங்க 

ராந்தகம் வட்டத்தில் உள்ளஊர். 
சுவாமியே 

இவர் முன் ஓர் 
அர்ச்சகரைப் போல் 

சென்னையில் இருந்து 54 மைல் 

தொலைவில் இருக்கிறது . இங்கு 
திருநீறு வழங்கிச் சென்றார் . 

74 ஏக்கர் 
மற்றொரு சமயம் ஓடம் விட்டு 

பரப்புள்ள பெரிய 
உதவி செய்தார் . மழையில்லாத 

ஏரி ஒன்று இருக்கிறது . அதற் 
காலத்தில் கடவுளைப் போற்றி 

குள் ஏராளமான கடப்ப மரங் 
பெய்யச் செய்தார் . 

கள் இருக்கின்றன . அம்மரங் 

களில் ஆயிரக்கணக்கான 
இறந்து போன 

குழந்தைக்கு 
உயிர் கொடுத்தார் . தஞ்சையில் 

பறவைகள் பல நாடுகளிலும் 
அந்நாளில் இருந்த மராட்டிய 

இருந்து செப்டம்பர்த் திங்கள் 
மன்னரான 

முதல் மார்ச்சுத் திங்கள் வரை 
என்பவர் 
யில் 

தங்கி முட்டை 
இவருடைய சிறப்பைஉணர்ந்து 
ஆதரித்தார் . இவர் வடமொழி 

யிட்டுக் குஞ்சு பொரிக்கின்றன . 
நூல்கள் பல செய்திருக்கிறார் . 

ஏரியில் நீரில் மரங்கள் இருப்ப 
இவர் வேதாந்தியாகலின் இவ 

தால் பறவைகளுக்குத் தீங்குண் 
ருடைய நூல்கள் சிவன் திருமா 

டாவதில்லை . வேடந்தாங்கல் 
லாகிய இரு கடவுளரையும் பேத 

மக்கள் இப்பறவைகளுக்கு எவ் 
மின்றிப் போற்றும் . 

தீங்கும் நேராத 
வாறு 

150 ஆண்டுகளாகப் 
வேங்கடேசுவர மகிதீட்சிதர் - 

பாதுகாத்து 

வருகின்றனர் . 
கோவிந்த தீட்சிதர் என்பவ இவைகளைப் பார்ப்பதற்குப் பல 
ருடைய புதல்வர் . 

ஊர்களிலிருந்தும் 
வார்த்திகாபரணம் , இசையைப் வருகின்றனர் . 
பற்றிய சதுர்த்தண்டி பிரகா 
சிகை முதலிய நூல்களை இயற் 

வேட்டக்கண்ணனார் - சங்ககாலப் 
றினார் . நீலகண்ட விசயசம்பு 

புலவர் . வேட்ட என்னும் அடை 
மொழி கொண்டு 

இவர் 
காவியம் 

செய்த நீலகண்ட 
தீட்சிதர் என்பவருக்கு இவர் 

வேடராக இருக்கலாம் என்று 
ஆசிரியராக 

எண்ணுகின்றனர். 
இருந்ததாகவும் 
தெரிகிறது . 

பொருத்தமாகத் தெரிய வில்லை . 

இவருடைய 
வேங்கை நாடு - கோதாவரி 

தொகையில் 388 
கிருட்டிணா ஆறுகளுக்கிடையே 

பாடலாகச் சேர்க்கப்பட்டிருக் 
வேங்கியைத் தலை நகராகக் 

கிறது . 
கொண்ட நாடு . இது வேங்கி வேணாடர் 

சேர 
எனவும் , வேங்கி நாடு எனவும் 
சோழ இளவரசர் அரசப்பிரதி 

மண்டலத்தின் உள் நாடுகளுள் 
ஒன்றாகிய 

வேணாட்டிலிருந்த 
நிதியாக ஆண்ட போ 

ஒரு சிற்றரசன் இவன் , சேரர் 


வகையான 


மக்கள் 


பாடல் 

குறுந் 
ஆவது 


வேந்து 


வேணாவுடையான் 


665 


- 


வேதசார் 


பெற்று 


தருளிய 


நடை 


பெற்றது . 


கிற் 


வழிமுறையில் தோன்றியவன் . 

வேணிசம்மாரம் இந்நூல் பவ 
ஒட்டக்கூத்தரால் 

விக்கிரம 

பூதி என்பவரால் வடமொழி 
சோழனுலாவிற் கூறப்பட்ட 

யில் எட்டாம் நூற்றாண்டில் 
பலருள் இவ்வேணாடர்வேந்தும் இயற்றப்பட்டது . இது திரௌ 
ஒருவனாவன் . வேணாடு என்பது 

பதியின் கூந்தலைப் பீடித்து 
திருவாங்கூர் நாட்டின் தென் 

இழுத்துச் 

சென் றதையும் , 
பகு தியாகும் . வேணாட்டிற் 

திரௌபதி தன்னை அவ்வாறு 
புகழ் 

விளங்கிய 

இழுத்துத் துன்புறுத்தியவன் 

மீது பழி தீர்த்துக் கொள்ளும் 
பெரியோர்கள் வேணாட்டடி 

வரையிலும் கூந்தலை முடிப்ப 
கள் என்று கூறப்பட்டனர் . 

தில்லை என்று உறுதி பூண்டதை 

யுங் கூறுவதாகும் . 
வேணாவுடையான் வன் வேணு வன நாதர் - திக்கெலாம் 
கொங்குவள நாட்டில் தாரா 

புகழும் 

திருநெல்வேலியிற் 
புரத்தையடுத்த கொற்றனூரில் கோயில் கொண்டுள்ள இறைவ 
அந்நாட்டுத் தலைவனாக இருந் 

வடைய பழைய 

பெயரீ . 
தான் . கொற்றனூரில் எழுந் வேணுவனம் நெல்வேலியா 

அப்பரமேயருக்குத் தற்கு முன்பு இறைவன் மூங் 
திருவிழா 

காட்டில் எழுந்தருளி 
தேர் 

நிலைவிட்டுப் பெயர யிருந்தபடியால் இப்பெயர் 
வில்லை . தேர்நிலைக்கு 

வந்த உண்டாகியது . 
பிறகே உணவு 

கொள்வது 
என் னுங் கொள்கையுடைய 

வேணுவனம் - வேதசருமன் என் 

னும் அந்தணன் 
செய்வதறி 

காயவைத்த 
பெரியோர்கள் 

நெல்லைக் காத்தற்கு வேலி 
திகைத்தார்கள் . அப் 

யிட்ட படியால் நெல்வேலி 
பொழுது அங்கு ஒருசிறுமி மீது 

எனப் பெயர் பெற்று விளங் 
அவள் 

கும் திருநெல்வேலிப் பகுதியில் 
அங்குள்ளவர்களைப் 

பார்த்து , 

இறைவன் மூங்கில் அடியில் 
" ஏன் மயங்குகிறீர்கள் ? இஃது 

முளைத்து வெளிப்பட்ட கார 
ஒரு பூதத்தின் செய்கை . ஒரு 

ணத்தால் வேணுவனம் எனவும் 
மகனான தலைப்பிள்ளையை 

பெயர் பெறும் . நெல்வேலித் 
வெட்டிப் 

பலி கொடுத்தால் 
தேர்நிலை பெயரும் " 

தலத்தின் தலமரம் மூங்கிலே 
என்று 

யாகும் . 
கூறினாள் . வேணாவுடையான் 
இதனைக் கேட்டுப் , " பல மெய் 

வேண்மாள் - சேரன் செங்குட்டுவ 
யன்பர்களுடைய வருத்தந் தீர 

னுடைய மனைவி . கண்ணகிக்குக் 

கோயிலமைக்க 
ஒரு பிள்ளையைப் பலி கொடுத் 

வண்டு 
தல் பெரிய காரியமோ ? எனத் 

மென்று தன் கணவனிடம் தெரி 
திடங் கொண்டு தலைப்பிள்ளை 

வித்து அவ்வாறே கோயில் 
தன் குழந்தையைப் 

அமைப்பித்தவள் . 
பிடித்து வெட்டித் தேர்க்காலிற் வேதசரர் - இவர் மெய்யறிவு 
பலி கொடுத்தான் . 

உடனே கைவரப் பெற்றவர் . இளைஞ 
தேர் நடந்தது . எல்லோரும் ராக இருக்கும் போதே துறவு 
மகிழ்ச்சியடைந்தார்கள். இதனை நிலையை மேற் கொண்டு 
யறிந்த விசயநகர மன்னன் இவ் காட்டிலே தவஞ் 

செய்து 
வீரச் செயலைப் புகழ்ந்து பல கொண்டிருந்தார் . அவாவுக்கு 
மேன்மைகளை வேணாவுடையா இடங் கொடுப்பின் அனைத்திற் 
னுக்கு வழங்கினான் . 

கும் இடங் கொடுத்ததாகு 


யாமல் 


ஆவேசம் 


வந்தது . 


யான 


வேதசரர் 


1.64 


வேதசன்மா 


வந்து 


உணவை 


மென்பதை உணர்ந்திருந்த 

வேதகிரி 

இஃது இந்நாளில் 
இவர் தம்முடைய உள்ளத்தில் திருக்கழுக்குன்றம் என்னும் 
அவாவுக்கு இடங் கொடுக்கா பெயரோடு வழங்குகின்றது . 
மல் உள்ளத் 

தூய்மையோ வேதங்களே மலையாய் நிற்ற 
டிருந்தார் . ஒருநாள் உணவின் 

லின் வேதகிரி என்று பெய 
பொருட்டு நகரத்திற்குச் சென் ரடைந்தது . இவ்வூருக்கு நாள் 
றார் . அந்நகரத்திற்குரிய மன் 

தோறும் நண்பகலில் இரண்டு 
னன் மகளுக்கு அன்று திரு 

கழுகுகள் 

தமக்குக் 
மணம் ஏற்பாடாகி யிருந்தது . 

கொடுக்கப்படும் 
அந்தமணம் தானே தன்னுடைய 

உண்டு மலையை வலமாகச் சுற் 
மணவாளனைத் தேர்ந்தெடுத் 

றிக் கொண்டு போகின்றன . 
துக் கொள்ளும் சுயம்வரமாகும் . 

பன்னிரண்டு ஆண்டுகட்கு ஒரு 
பல நாட்டு மன்னர்களும் அங்கு முறை சங்கு பிறக்கும் சங்கு 
வந்து கூடியிருந்தனர் . மன்னன் தீர்த்தம் இவ்வூரில் உள்ளது . 
மகள் மணாளனைத் தேர்ந்தெடுக் 

மலையை வலஞ் செய்து வேத 
குஞ் சமயத்தில் இவ்வேதசரர் 

கிரீசுரரை 

வழிபடுகிறவர்கள் 
மனத்தைக் கட்டுப் படுத்தா 

நோய் நீங்கி நலம் பெறுகிறார் 
மல் சிறிது அவாவுக்கு இடங் 

கள் . 
கொடுத்தார் . அந்த 
வேறொன்றும் இல்லை . இந்த வேதசன்மா - இவர் வேணுவனம் 
வேடிக்கையை நாமுஞ் சிறிது என்னும் ஊரில் இருந்த ஓர் 
நேரம் நின்று பார்த்து விட்டுப் அந்தணர் . வேணு வனத்தில் 
போவோமே என்னும் அற்ப எழுந்தருளிய இறைவனுக்குப் 
மான அவாதான் . அந்நாட்டு 

பூசை முதலியவைகளைச் செய்து 
அரசனுக்கு ஆண் மகனில்லை . கொண்டிருந்தார் . 
ஆகவே அவ்வரச குமாரியை தமது இல்லத்தின் முன் சிவ 
மணப்போருக்கே 

நாடும் பூசைக்காக நெல்லைக் காயப் 
உரிமையானது . மண மண்ட போட்டு விட்டு 

நீராடும் 
பத்தை யடைந்த அரச குமாரி பொருட்டு ஆற்றுக்குச் சென் 
நாற்புறமும் பார்த்தாள் . 

றார் . நீராடிக் கொண்டிருக்கும் 
சர்கள் மணமாலை நம்முடைய 

போது முகில்கள் திரண்டு 
கழுத்தில் விழாதா என்று ஏங் பெருமழை பொழியத் தொடங் 
கினார்கள் . அரசகுமாரி நான்கு 

கின . 

அந்தணருக்குக் கவலை 
புறமும் பார்த்த போது வேத புண்டாகியது . நெல் முழுவ 
சரர் அவளுடைய கண்ணுக்குப் தும் மழையில் நனைந்து அடி 
புலனானார் . தவ வொளியினால் பட்டுப் போயிருக்கக் கூடுமே 
பேரழகராக விளங்கியிருந்த 

அஞ்சினார் . விரைவா 
இவருக்கே மணமாலையைச் கத் தம்முடைய இல்லத்தை 
சூட்ட ஓடி வந்தாள் . இவரோ நோக்கி ஓடிவந்தார் . நெல்லின் 
அந்தோ வந்ததே மோசமென்று மீது ஒரு சொட்டு நீரும் விழுந்து 
பின்னங்கால் பிடரியிலடிக்கு 

அதனை நனைக்க வில்லை . பக்கத் 
மாறு பிடித்தார் ஓட்டம் . அரச 

துத் தண்ணீரும் நெல்லின் மீது 
குமாரி இம்முனிவரைத் தவிர 

ஊற வில்லை . காயவைக்கப் பட் 
யாரையும் மணந்து 

டிருந்த நெல்லைச் சுற்றி வேலி 
கொள்வதில்லை யென்று உறுதி 

பிடிக்கப் பட்டாற் போல் தண் 
ண்டாள் . ஓட்டம் பிடித்த 

ணீர் அப்படியே நின்று கொண் 
வேதசரரோ கண்ணுக்ககப் 

டிருந்தது . இச்செய்தியை மக் 
படாமல் மறைந்து விட்டார் . 

பிறரும் 


ஒருநாள் 


என்று 


வேறு 


களும் 


உணர்ந்து 


வேத தருமர் 


665 


வேதந்தி 


மகன் . 


வ 


ணன் 


இறைவனுடைய அருளைப் பெரி 
துங் கொண்டாடினர்.. 
முதல் வேணுவனம் நெல்வேலி 
என்னும் பெயரை யடைந்தது . 
வேத தருமர் 

இவர் பயிலவ 
முனிவருடைய 
ருடைய மாணாக்கர் தீபகர் . 
இவர் தம்முடைய மாணாக்க 
ரைப் பார்த்துத் தமக்கு இருபத் 
தோராண்டுகள் ஏவல் செய்ய 
வேண்டு 

மென்று கேட்டார் . 
மாணாக்கராகிய தீபகர் தாம் 
இறக்கும் வரையிலும் ஏவல் 
செய்ய உடன் பட்டார் . ஆசிரி 
யர் குறைநோயடைந்து தம் 
முடைய மாணவரைப் பார்த் 
துத் தம்மைக் காசிக்குக் 
கொண்டு போகுமாறு கட் 
டளை யிட்டார் . மாணவர் 
ஆசிரியரைக் காசிக்குத் தூக்கிக் 
கொண்டு சென்றார் . காசியில் 
வசித்திருக்கையில் ஆசிரியர் பல 
கொடுமைகளைச் செய்தார் . 
மாணவர் அக்கொடுமைகளை 
யெல்லாம் ஒருபொருட்படுத்தா 
திருந்தார் . இவருடைய 
பணிவிடையைக் கண்டு 
பிரான் மகிழ்ந்தார் . காட்சி 
தந்து வேண்டியவைகளைக்கேள் 
என்றார் . மாணவரோ 

பணி 
விடையை மேலும் உறுதியாகப் 
பெற்றார் - தங்குரு நலமடைய 
வேண்டு மென்றார் . தீபக 
ருடைய செய்கைகளைக் கண்ட 
குரு மிக மகிழ்ந்து அணைத்துக் 
கொண்டார் . மாணவருக்கு 
உண்மைப் பொருளையுரைத் 
தருளினார் . 
வேதநிதி - இவன் காமக்காழ்ப் 
பேறிய ஓர் அந்தணன் . இவ 

தந்தைக்கு அரசன் 
கொடுத்த மோதிரத்தைத் 
தாயறியாமற் களவு செய்து 
கொண்டு போய் விலைமகளுக் 

கொடுத்தான் . 
அவள் தன்னுடைய விரலில் 
அணிந்து கொண்டு அரசனுக்கு 


முன் ஆடினாள் . அரசன் மோதி 
ரத்தை அவளிடமிருந்து வாங் 
கிப் பார்த்தான் . தான் அந்தண 
னுக்குக் கொடுத்த மோதிர 
மென்று ஐயங் கொண்டான் . 
அந்தணனையழைத்துத்தான் அவ 
னுக்குக் கொடுத்த மோதி 
ரத்தைக் கொண்டு வரும்படி 
யாகவும் பார்த்து 

விட்டுக் 
கொடுத்து விடுவதாகவுஞ் 
சொன்னான் . அந்தணன் தன் 
வீட்டிற்குப்போய் மனைவியிடம் 
மோதிரத்தைக் கேட்டான் . 
அவள் அதனைத் தேடிப் பார்த்து 
விட்டுக் காணாமற் போனதைக் 
கணவனிடங் கூறினாள் . அந்த 
ணன் அரசனிடங் கூறினான் . 
பிறகு அரசன் அந்தணனிடம் 
நடந்ததைக் கூறினான் . அந்த 

தன்னுடைய மகனை 
ஊரை விட்டு வெளியேற்றி 
னான் . அவன் விலைமகளாலுந் 
துரத்தப்பட்டுப்பசியால் வருந்தி 
யலைந்தான் . சிவராத்திரியன்று 
கோயிலுக்குச் செல்வோர் 
படைப்புப் பொருளோடு செல் 
வதைக் கண்டான் . அங்கு களவு 
செய்து உண்ணவெண்ணினான் . 
தன்னுடைய வேட்டியிற் சிறிது 
கிழித்துத் தீவட்டி செய்து எண் 
ணெயில் தோய்த்துக் கொளுத் 
திக் கோயிலில் இருளைப் போக் 
கினான் . அங்கிருந்த படைப்புப் 
பொருள்களில் சிறிதைக் களவு 
செய்து கொண்டு திரும்பினான் . 
அப்பொழுது உறங்கிக் கொண் 
டிருந்த காவற் காரர்களைத் 
தெரியாத்தனமாக 
விடவே அவர்கள் 

விழித்து 
எழுந்து கள்வனென்று பிடித் 
துக் கொண்டார்கள் . பிறகு 
கொன்று விட்டார்கள் . 

சிவ 
ராத்திரியில் விளக்கொளி 
செய்த நல்வினையினால் அவன் 
கலிங்க நாட்டு 

மன்னனாகப் 
பிறந்து பல அறங்களைச் செய் 
தான் . 


ைைடய 


குக் 


அதனை 


வேதரத்தினம் 


666 


வேதவன ...பல்லவராயன் 


அதில் 


வினார் . 


வேதரத்தினம் - இவர் வேதாரணி வேதாரணியத்தைச் சேர்ந்த 
யம் என வழங்கும் திருமறைக் மகாராச புரத்தில் 1946 ஆம் 
காட்டில் 25 - 2 - 1897 இல் ஆண்டில் கத்தூரிபா 

காந்தி 
பிறந்தார் . தந்தையார் பெயர் கன்யா 

குருகுலம் 

என்னும் 
அப்பாக்குட்டிப் பிள் ளை . 

ஆதாரப் 

பெண் பள்ளியை 
தாயார் பெயர் தங்கம்மாள் . அமைத்து 

அரிசனப் 
இவர் 

பள்ளியில் எட்டாம் பெண்களையும் அநாதைப்பெண் 
வகுப்பு வரையில் தான் கல்வி களையும் திக்கற்ற பெண்களை 
பயின்றார் . பிற்காலத்தில் யும் சேர்த்து அவர்கட்கு இல 
தமிழை நன்கு கற்றதோடு ஆங் வச உணவு , உடை , உறையுள் 
கிலம் , வடமொழி , 

கல்வி 

ஆகியவற்றை வழங்கி 
உருது , தெலுங்கு , மலையாளம் , நடத்தினார் . வேதாரணியத்தில் 
வங்காளம் முதலிய மொழிகளை 

தாயுமானவர் 

வித்தியாலயம் 
யுங்கற்றுணர்ந்தார் . திருக்குறள் என்ற ஆதாரப் பள்ளியை நிறு 
தாயுமானவர் 

பாடல் , பகவத் 
கீதை முதலிய நூல்களை வர் 

1946 

ஆம் ஆண்டு முதல் 
மிகுதியாக விரும்பிப் படிப் 

ஏறக்குறைய 
பார் . 1920 ஆம் ஆண்டில் வட 

இருநூற்றைம் 

பது நிருமாண ஊழியர்களுக் 
நாட்டில் காந்தியடிகளைக் கண் 

குப் பல பயிற்சி முகாம்கள் 
டார் . அதன் பிறகு உரிமை 

நடத்திப் பயிற்சி கொடுத்தார் . 
வேட்கை மிகுதியாகப் பெற்று 
நாட்டு விடுதலைக்கு உழைத்தார் . 

இவர் எளிய தூய வாழ்க் 
வேதாரணியத்தில் உப்புச் சத்தி 

கையை நடத்திக் கொண்டிருந் 
யாக்கிரகம் நடை 

பெற்ற 

தார் . தமக்கு வேண்டிய கதர் 
பொழுது இவர் அதற்குப் பேரு 

உடைக்கு வேண்டிய 

கதர் 
வியாக 

இருந்தார் . இதன் நூலைத் தாமே நூற்றுக் கொள் 
பொருட்டு அரசாங்கம் இவ 

வார் . திங்கட் கிழமைதோறும் 
ருடைய சொத்தைப் பறிமுதல் 

உண்ணாவிரதமும் மௌனமும் 
செய்ததோடு இவரையுஞ்சிறை 

உடையவர் . இவர் தம்முடைய 
யில் அடைத்தது . 

64 

ஆவது அகவை யில் 

24 - 8 - 1961 இல் சென்னையில் 
1931 ஆம் ஆண்டில் 

திடீரென்று காலமானார் . இவர் 
நெல்வேலி மாவட்டத்தில் 

நடத்தி வந்த கத்தூரிபாகாந்தி 
நடந்த விவசாயிகள் 

கன்யா குருகுலம் முதலிய அற 

தொழி 
லாளிகள் மாநாட்டில் இவருக் 

நிலையங்களை இவருடைய அரு 
குச் சர்தார் என்னுஞ் சிறப்புப் 

மைப்புதல்வர் திரு.வே.அப்பாக் 
பெயர் சூட்டப் 

பெற்றது . 

குட்டி அவர்கள் சீரிய முறை 
சென்னை சட்டசபையில் காங்கி 

யில் நடத்தி வருகிறார் . 
ரஸ் உறுப்பினராக இருந்தார் . வேதவனமுடையான் அம்மையப் 
தஞ்சை மாவட்ட மக்களுக்குப் பன் அண்ணன் பல்லவராயன் - 

நன்மைகள் இவன் தொண்டை மண்டலத் 
செய்தார் . இந்திப் பிரசார தில் பழையனூர் நாட்டிலுள்ள 
சபைக்குத் தலைவராகவும் , ஆதா பழையனூர்த் திருவாலங் காட் 
ரக் கல்விக் கமிட்டி , அகில இந் டிற் பிறந்தவன் . திருச்சிற்றம் 
தியக் கிராமக் கைத்தொழிற் பல முடையான் பெருமானம் 
சங்கம் ஆகியவைகளில் 

உறுப் 

பல்லவராயன் இறந்த 
பினராகவும் தலைவராகவும் 

இராசாதிராச சோழ 
இருந்தார் , 

னிடத்தில் அமைச்சர்கட்குத் 


வகையான 


பிறகு 


வேதவதி 


667 


வேதவியாசர் 


சென்று , 

நன்றி 


வழங்கிய 


பிறகு 


தலைவனாக இருந்தவன் . அரச றிய பலன்களைக் கூறுமாறு 

ஆணையின்படி கட்டளை யிட்டான் . அவர்கள் , 
பாண்டி நாட்டின் மேற் படை " இப்பெண் இங்கு இருந்தால் 
யெடுத்துச் 

இலங்கை அழிந்தொழியும் " 
மறந்த குலசேகர பாண்டியனை என்றார்கள் . இதனைக் கேட்ட 
அரியணையிலிருந்து நீக்கி அதனை இராவணன் குழந்தையை ஒரு 
வீரபாண்டியனுக்கு 

பெட்டியில் வைத்துக் கடலில் 
வீரன் . சிங்கள 

மன்னனாகிய விட்டு விடச் செய்தான் . அவ் 
பாராக்கிரமபாகுவின் எண்ணம் 

விடப்பட்ட 

பெட்டி 
நிறைவேறாத 

சீவல்லப 

மிதந்து சென்று மிதிலா நகரத் 
னுக்குத் துணைப்படை துக் கடற் கரையில் ஒதுங்கி 
கொடுத்து அவ்வேந்தன் நாளடைவில் 

மண்ணிற் புதை 
போரில் வெல்லுமாறு செய்த யுண்டது . 

சன கன் 
சூழ்ச்சித் திறமுடையவன் . வேள்வி செய்யும் பொருட்டுக் 
இவன் திருவாரூர் திருவாலங் கடற் கரையில் நிலத்தைஉழுத 
காடு முதலிய இடங்களிலுள்ள பொழுது இப்பெட்டியகப்பட் 
திருக்கோயில்கட்குக் கட்டளை 

டது . 

சனகன் எடுத்துச் சீதை 
கள் சில ஏற்படுத்தினான் . 

யென்று பெயரிட்டு 

வளர்த் 

தான் . பிறகு இராமனுக்கு 
வேதவதி - வேதமோதிக் கொண் மணஞ் செய்து கொடுத்தான் . 
டிருந்த குசத்துவர் என்பவ 

போர் 

பிறகு இராமாயணப் 
ருடைய வாக்கிலே 

இவள் 

ஏற்பட இவள் தன்னுடைய 
தோன்றினாள் . இவள் திருமக வசவுரைப்படி இலங்கையை 
ளுடைய ஒரு கூறு . குசத்து 

யும் இராவணனையும் அழித் 
வரைத் தம்பன் என்னும் பெய தொழித்தாள் . 
ருடைய ஓர் அரக்கன் கொலை 

வேதவல்லி 

இவள் 

நான்முக 
செய்து விட்டான் . பிறகு இவள் 

பாதங்களில் தோன் 
தவஞ் செய்து கொண்டிருந் 

றியவள் . இவளைத் தக்கன் 
திக்குகடோறுஞ் சுற் 

மணந்தான் . தக்கன் வேள்வி 
றிக் கொண்டு வந்த இராவ 

செய்த காலத்தில் இவளுடைய 
ணன் இவளைக் கண்டு மோகங் 

தலை காளியால் அறுப்புண்டது 
கொண்டு 

கூந்தலைப் பற்றி 
யிழுத்தான் . இவள் சினங் வேதவியாசர் 

ஒரு காலத்தில் 
கொண்டாள் . " நீ தொட்ட பராசரர் மக்கட்பேற்றை 
வுடலை நான் இனிமேல் வைத் விரும்பி மச்சகந்தி யென்பவ 
திருப்பதில்லை . " என்று கூறித் ளைப் பரிமளகந்தி யாக்கி நல் 
தீ மூட்டினாள் . “ இனி வரும் வேளை யொன்றில் கூடினார் . 
பிறப்பில் உன்னையும் 

அப்பொழுது வேத வியாசர் 
குலத்தவரையும் அழிப்பேன் தோன்றினார் . 
என்று வசவுரை கூறித் தீயிற் முடைய தந்தையா ரோடு தவஞ் 
பாய்ந்தாள் . பிறகு இலங்கையில் செய்திருந்தார் . 

மறைகளை 
ஒரு தாமரைப் பொய்கையில் நன்கு ஓ தித் தெளிந்தார் . 
பெண்ணுருவாகத் தோன்றி அவைகளை வகுத்து ஒழுங்காக்கி 
னாள் . கண்டோர் எடுத்துக் னார் . இதனால் இவருக்கு வேத 
கொண்டு போய் ராவண வியாசர் என்று பெயர் உண் 
னீடங் கொடுத்தனர் . இராவ டாகியது . பாரதச் செய்திகளை 

காலக் கணிதரை மிகப் புகழ் வாய்ந்த நூலென் 
யழைத்து அப்பெண்ணைப் பற் றும் ஐந்தாம் வேதம் என்றும் 


னுடைய 


தாள் . 


உன் 


இவர் 


தம் 


ணன் 


* 


வேதவியாசர் 


668 


வேதவியாசர் 


மேத 


மோகத்தை 


எல்லோரும் புகழுமாறு டதும் 

ஆடையை 

அணிந்து 
சொல்லி ஆனைமுகக் கடவுளைக் கொண்டனர் . வியாசர் தம் 
கொண்டு எழுதச் செய்தார் . புதல்வருடைய மேல் நிலையைக் 
தம்முடைய தாயாகிய பரிமள கண்டு மீண்டார் . 
கந்தியின் விருப்பப்படி திருத 
ராட்டிரன் , பாண்டு , விதுரன் 

வியாசர் ஒரு சமயம் ஒரு புழு 
ஆகியவர்களை உண்டாக்கினார் . 

வுக்கு அருள் புரிந்தார் . பாரதப் 
பாண்டவர்கள் காட்டில் 

போரில் அபிமன்னன் இறந்த 
வாழ் கொண்டிருக்குங் 

தைப் பற்றி வருத்தமுற்ற தரும் 
காலத்தில் பல விடங்களில் 

ரைத் தேற்றினார் . பாரதப் 
தோன்றி அவர்கட்கு அறநெறி 

போரில் ஏற்பட்ட 

தீவினை 
கூறித் தேறுதல் செய்தார் . 

தொலையுமாறு அசுவ 

யாகஞ் செய்யுமாறு தருமருக்கு 
இவர் மகப் பேற்றை விரும் 

அறிவுரை 

கூறினார் . போர் 
பிச் 

மக்களி றந்த 
சிவபிரானை நோக்கி 

முடிந்த பிறகு 
வேள்வி செய்யத் தொடங்கி 

வருத்தத்தால் திருதராட்டிரன் 
அரணியைப் பிடித்துக் கடைந் 

பாண்டவர்களை நீங்கித் தவஞ் 
தார் . கிருதாசி என்பவள் அப் 

செய்து கொண்டிருக்குங்காலத் 
பொழுது தோன்றி இவருக்கு 

தில் அவனிடஞ் சென்று தேறு 
உண்டாக்கினாள் . 

தல் கூறினார் . இறந்து போன 
தான் கிளி வடிவங் கொண்டு 

அவனுடைய மைந்தர்களை வர 
அங்கிருந்தாள் . அப்பொழுது 

வழைத்துக் காட்டினார் . திருத 
வியாசருக்கு வெளிப்பட்ட வீரி 

ராட்டிரனைக் காண வந்திருந்த 
பாண்டவர்கட்கும் 

கர்ணன் , 
யம் அரணியில் விழுந்தது . அதி 
லிருந்து சுகர் தோன்றினார் 

அபிமன்னன் , அரவான் முதலிய 
சுகரூபியாகிய அக்கிருதாசி 

வர்களை வரவழைத்துக் காட்டி 
என்பவளால் அவர் தோன்றின 

னார் . அவர்களுடைய 

மனைவி 
மையின் , சுகர் என்னும் பெய 

கள் கங்கையில் விழுந்து விண் 
ரைப் பெற்றார் . சுகர் பிறக்கும் 

ணுலகடையச் செய்தார் . 
போதே பெரிய ஞானியாகப் மேலும் இவர் ஒரு காலத்தில் 
பிறந்தார் . மேலும் நாரதர் நைமிசாரணிய முனிவர்களிடம் 
சுகருக்கு மெய்யறிவுரைகள் பல போய்க் , " கேசவனே பரம் " 
வற்றைக் கூறினார் . அதனால் 

கூற , அம்முனிவர்கள் 
சுகர் தந்தையாகிய வியாசரை காசிப்பதியிற் கூறுமாறு சொல் 
விட்டு நீங்கிச் சென்றார் . வியா 

லினர் . இவர் அவ்வாறே காசிக் 
சர் மகன் மீது வைத்த விருப்பத் குச் சென்று 
தால் , சுக ! சுக ! 

கையும் நாவும் எழாமல் வருந்தி 
கூப்பிட்டார் . அங்கிருந்த மரங் 

னார் . பிறகு திருமாலால் " சிவ 
கள் முதலியன " ஓம் என்று பெருமானே 

பரம்பொருள் 
விடை பகர்ந்தன . பிறகு வியா 
சர் சுகரைப் பின் தொடர்ந்து 

என அறிவுரை கூறக் கேட்டுச் 

சிவவணக்கஞ் செய்து கையும் 
சென்றார் . அப்பொழுது வழி 
யில் இருந்த ஒரு தடாகத்தில் 

நாவும் பெற்றார் . ஒரு சமயம் 

இவர் காசியிலே பிச்சைக்குச் 
நீராடிக் கொண்டிருந்த அரம் 
பையர் சுகர் உலக விவகாரந் 

சென்றபோது பிச்சை கிடைக்க 

வில்லை . 
தெரியாதவராகையால் 

சபிக்க எண்ணினார் . அப்போது 
ரைக்கண்டு ஆடையை அணியா 
திருந்தனர் . வியாசரைக் கண் 

அன்னபூரணி தோன்றி அன்ன 
மளித்தாள் . 

இவர் வைவச்சுத 


. 


என்று 


அதனால் 


என்று 


ஆகவே 


காசியைச் 


வேதாந்த தேசிகர் 


வேத்திரகியம் 


வைணவ 


சமய 


உள்ளது . 


மனு 

வந்தரத்தில் இருபத் வேதாரணியம் தஞ்சாவூர் மா 
தெட்டாவது துவாபர யுகத்தில் வட்டத்தைச் சேர்ந்த திருத் 
இருந்தார் . சைமினிக்கும் பைல தருப் பூண்டி வட்டத்திலுள்ள 
ருக்கும் வைசம்பாயனருக்கும் ஒரு பழைமையான பட்டினம் . 
இவர் அறிவுரை கூறியருளி முன்னாளில் மறைகள் வழிபாடு 
னார் . இவர் தீவிலே பிறந்த செய்து இங்குள்ள இறைவ 
காரணத்தினால் இவருக்கு , னைப் போற்றிய படியால் இவ் 
“ த்வைபாயனர் " என்று மற் வூருக்கு மறைக்காடு என்று 
றொரு பெயரும் உண்டு . 

பெயர் அமைந்தது . இதனை 

வடமொழியாளர்கள் வேதா 
வேதாந்த தேசிகர் - இவர் காஞ்சி 

ரணியம் என வடமொழிப் படுத் 
புரத்தில் கலி கூ எக ஆம் ஆண் தினர் . இங்குள்ள கோயிலின் 
டில் நிகழ்ந்த சுக்கில வாண்டில் திருக்கதவைத் திருநாவுக்கரசர் 
( கி- பீ . 1600 ) உலகிற் பிறந் 

தேவாரம் பாடித் திறந்தார் . திரு 
தார் . வடகலை வைணவத்தை 

ஞான சம்பந்தர் தேவாரம் 
வளர்த்தார் . பல திருமால்பதி பாடி அடைத்தார் . திருவிளை 
கட்குஞ் சென்று மால் வழிபாடு 

யாடற் புராணத்தைப் பாடிய 
செய்தார் . 

பரஞ்சோதி முனிவரும் தாயு 
வளர்ச்சிக்குப் பெரிதும் உழைத் 

மான வடிகளும் இவ்வூரிலே 

பிறந்தனர் . இவ்வூருக்குத் 
தார் . பெரும் புலமை பெற்று 
விளங்கிய இவர் வியாசரால் 

தெற்கே ஏழுகல் தொலைவில் 

கோடிக்கரை என்னும் ஊர் 
இயற்றப் பட்ட வேதாந்த நூல் 
களுக்கும் பகவத் கீதைக்கும் 
சிறந்த விரிவுரைகளியற்றினார் . வேதாரணியத்திற்கு 
சங்கல்பசூரியோதயம் என்னும் வடக்கேயுள்ள மகாராசபுரம் 
தத்துவ நாடகம் , பரமபத தரிச என்னும் ஊரில் சர்தார் வேத 
னம் , வைராக்கிய பஞ்சகம் முத ரத்தினம் பிள்ளையால் நிறுவப் 
லிய சிறந்த நூல்களை பெற்ற கத்தூரிபா கன்யா குரு 
இயற்றினார் . தம்முடைய 

குலம் உள்ளது . இங்கு பல 
மனைவியைத் 

பள்ளிகள் உள்ளன . 
தாய் வீட்டிற் 

பல குடி 
கனுப்பி விட்டுத் தாம் துறவவற 

சைத் தொழில்கள் நடைபெறு 

கின்றன . ஐந்து மைல் அகலம் 
நிலையை மேற் கொண்டார் . 

உள்ள ஓர் உப்பளம் உள்ளது . 
தம்முடைய நூறாவது ஆண்டில் 

இங்கிருந்து சுமார் 30 மைல் 
பரமபத மடைந்தார் . 

நீளமுள்ள உப்பளம் 

வேதா 
இவர் முப்பத்திரண்டு தோத்திர 

ரணியம் உப்பளம் என வழங்கு 
நூல்களையும் , மூன்று காவியங் 

கின்றது . இது தமிழ் நாட்டில் 
களையும் இருபத்தெட்டு அநுட் 

ஒரு 

பெரிய உப்பளமாகும் . 
டான நூல்களையும் , முப்பத்தி 

வேதாரணியத்தில் மட்டும் 
ரண்டு இரகசிய நூல்களையும் , 

ஆண்டு தோறும் இருபது லட் 
இருபத்து நான்கு சம்பிரதாய 

சம் டன் உப்பெடுக்க முடியும் . 
நூல்களையும் , ஒரு பகவத் நூலை 

1930 ஆம் ஆண்டில் உப்புச் சத் 
யும் இயற்றினார் . 

இவ்வாறு 

தியாக்கிரகம் 
நூற்றிருபது 

பிறகு இவ்வூர் அதிகப் புகழ் 
யெழுதிய இவருக்கு வரதர் 

பெற்று விளங்குகிறது . 
என்னும் மாணவர் 

ஒருவர் 
இருந்தார் . அவருஞ் சிறந்த வேத்திரகீயம் - ஏகசக்கிரவனத்தி 
புலவராகத் திகழ்ந்திருந்தார் . லிருந்த ஓர் பார் . துரியோதன 


பல 


நடை 


பெற்ற 


நூல்களை 


* 


வேமலவாடா பீமன்ன 


576 


வேமனயோகீசுவரர் 


4 : 


அறிந்தார் . தம் தம்பியின் கூடா 
ஒழுக்கத்தைத் தடுப்பதற்குத் 
தம்மாலான முயற்சியைச் 
செய்து பார்த்தார் . எவ்வகையான 
பயனும் ஏற்பட வில்லை . குடும் 
பத்தின் பொருள்கள் கணக்கு 
வழக்கில்லாமல் அழிந்தொழிந் 
தன . இதனால் அரச குடும்பம் 
நிலை கலங்கியது . 

வெங்கா 
ரெட்டி , செல்வம் தம்முடைய 
தம்பியின் கையிற் சிக்காதவாறு 
பாதுகாப்பாகப் 

பார்த்துக் 
கொண்டார் . வேமனர் கைக்கு 
இதனால் பொருள் அகப்படுவது 
அரிதாயிற்று . அரிதாகவே விலை 
மகளிரும் வேமனரைவெறுக்கத் 
தொடங்கினர் . 


அதனை 


கண் 


னுடைய தொல்லையால் பாண்ட 
வர்கள் சில காலம் பார்ப்பனக் 
கோலத்தோடு தங்கி யிருந்த 
ஊர் . இங்கிருந்த போது வீமன் 
பகாசுரன் என்பவனைக் கொன்று 
அவ்வூரார்களுடைய துன்பத் 
தைப் போக்கினான் . 
வேமலவாடா பீமன்ன கி . பி . 
பதின் மூன்றாவது 

நூற்றாண் 
டிலிருந்த புகழ் பெற்ற தெலுங் 
குப் புலவர் . இவர் ஆந்திர சந் 
தம் என்னும் தெலுங்கு யாப்பி 
லக்கணத்தை 

இயற்றியுள் 
ளார் . 
வேமனயோகீசுவரர் - இவர் ஏ றக் 
குறைய எண்ணூறு 

ஆண்டு 
கட்கு முன்னர்த் தெலுங்கு 
நாட்டில் தோன்றியவர் . இவ 
ருடைய தந்தையார் 

பெயர் 
குமாரகிரிவேமா 

ரெட்டி ; 
தாயார் பெயர் மல்லம்மாள் . 
வேமனயோகிக்கு அண்ணன் 
ஒருவர் இருந்தார் . அவருடைய 
பெயர் வெங்கா ரெட்டி ; 
அண்ணன் மனைவியின் பெயர் 
நரசிம்ம அம்மாள் . வேமாரெட்டி 
ஒரு சிற்றரசராக விளங்கினார் 
என்று தெரிகிந்து . 

மல்லம்மாளுக்குக் கடைசிப் 
பிள்ளையாகத் தோன்றியவர் 
வேமனர் . இவர் பிறந்த இரண்டு 
ஆண்டுகளில் 

தாயார் 

கால 
மானார் . மூத்தவரான வெங்கா 
ரெட்டிக்குத் 

திருமண மாகி 
இருந்தது . அவர் இளவரச 
ராகவும் விளங்கினார் . தாயிறந்த 
பிறகு நரசிம்மராணியார் வேம் 
னரைத் தம்முடைய பிள்ளையாக 
வளர்த்தார் . 

வேமனர் இளமைப் பருவத் 
தில் கல்வியை நன்றாகக் கற்றார் . 
ஆயினும் ஊழ்வினையின் வலி 
யால் தீவினைக்கு அஞ்சாமல் 
சிற்றின்பத்தில் அழுந்தலானார் . 
விலைமகளிர்களின் வீடே கதி 
யெனக்கிடந்தார் .இதனைத்தமை 
யனாராகிய வெங்கா ரெட்டி 


தன்னிடம் 


அண்ணியாராகிய நரசிம்ம 
ராணியின் மூக்கில் அழகிய 
மூக்குத்தி ஒன்று ஒளி வீசியது . 

ஒருவிலைமகள் 
டாள் . வேமனரைக் கொண்டு 
அம் மூக்குத்தியைக் கைப்பற்றி 
விட வேண்டுமென்று எண்ணி 
னாள் . 

வேமனர் 
வந்த பொழுது , நீர் 

நீர் உம் 
முடைய அண்ணியின் மூக்கில் 
உள்ள மூக்குத்தியை எனக்குக் 
கொண்டு வந்து கொடுத்தால் 
தான் என்னுடைய 

இல்லத் 
திற்கு வரலாம் . இல்லாவிட் 
டால் இங்கே வரக்கூடாது 
என்று கண்டிப்பாகக் கூறினாள் . 
இதனைக் கேட்ட வேமனர் 
உள்ளம் வெதும்பினார் . 

நாம் 
நம்முடைய 

அண்ணியாரின் 
மூக்குத்தியை எவ்வாறு 
கேட்பது என்று எண்ணினார் . 
வீட்டிற்குச் சென்று உணவு 
கூடக் கொள்ளாமல் 
மூலையிற் படுத்திருந்தார் . 
வேமனர் உணவு 

கொள்ள 
வராததைக் கண்ட அண்ணியார் 
சாப்பிட அழைத்தார் . வேமனர் , 
“ உணவு வேண்டாம் என்று 
கூறி விட்டு மேலும் உறங்கத் 
தொடங்கினார் . 

அண்ணியார் , 


வேமன்யோகீசுவரர் 


871 


வேமனயோகீசுவரர் 


வந்து 


வேண்டி 


ந்த 


விட்டு 


என்று 


றேன் 


என்று 


" ஏன் சாப்பிட மாட்டேன் 
என்கிறாய் ? எழுந்து 
சாப்பிடு . உனக்கு 
யதைக் கொடுக்கிறேன் என்று 
சொன்னார் . உடனே வேமனர் , 
" அம்மா ! தாங்கள் 

அணிந் 
திருக்கும் மூக்குத்தி வேண்டும் 
என்று சொன்னார் . " தருகிறேன் 
எழுந்து சாப்பிடு " என்றார் . 
உடனே 

வேமனர் எழுந்து 
சாப்பிட்டார் . பிறகு மூக்குத்தி 
யைக் கேட்டார் . 

அம்மையார் வேமனரைப் 
பார்த்து , நீ இந்த மூக்குத் 
தியை விலைமகளுக்குக் கொடுப் 
பதற்காகத்தானே கேட்கிறாய் ? 
நான் சொல்லுகிற வண்ணம் 
நின்று கொடுப்பதானால் தருகி 

சொன்னார் . 
" தாங்கள் கூறுகிற வண்ணமே 
நின்று கொடுக்கிறேன் " என்று 
உறுதி மொழியுரைத்தார் 
வேமனர் . அண்ணியார் வேமன 
ரைப் பார்த்து , “ அவ்வாறானால் 
இந்தா மூக்குத்தி ; நீ இதனை 
அவளுக்கு 
கொடாதே . அவளுக்குப் பின் 
னால் நின்று கொள் . அவளைக் 
கீழே குனிந்து இரண்டு கால் 
களுக்கு 

மிடையே 
நீட்டச் செய்து கொடு " என்று 
கூறி அனுப்பினார் . 

வேமனர் விலைமகளுடைய 
இல்லத்திற்கு வந்தார் . “ இதோ 
மூக்குத்தி கொண்டு வந்தேன் 
என்று 

கூறினார் . விலைமகள் 
மகிழ்ச்சியோடு , எங்கே 
மூக்குத்தி ? இப்படிக் கொடு 
என்றாள் . 

அதற்கு வேமனர் , 
" அப்படி நான் தரமாட்டேன் . 
நீ குனிந்து உன் கையை கால் 
கள் இரண்டுக்கும் இடையில் 
நீட்டு நான் கொடுக்கிறேன் 

சொன்னார் . இதனால் 
விலைபகளுக்கு என்ன குறைவு ? 
வேமனர் கூறியவாறே குனிந்து 
கொண்டு 

கையைக் 


கால்களுக்கிடையே நீட்டினாள் . 
அப்பொழுது அவளுடைய 
வெறுக்கத்தக்க மலக்குழி 
நாற்றம் 

முதலியவைகளைக் 
கண்டார் . அதனால் அவருக்கு 
மிகுந்த வெறுப்புண்டாயிற்று . 
சீசீ என்ன நாற்றம் 
மலபாண்டத்திற்கா 

நான் 
அவாக் 

கொண்டு துன்புறு 
கிறேன் தூ தூ என்று காறித் 
துப்பிக் 

கொண்டே அவ 
ளுடைய 

வீட்டை 
வெளிப்பட்டார் . ஒரு மரத்தடி 
யில் போய் உட்கார்ந்து பல 
வாறு எண்ணமிட்டார் . 

அண்ணியார் தம் அருமை 
வளர்ப்புப் பிள்ளையாகிய வேம 
னரைக் காணோமே 
உள்ளம் வருந்தினார் . ஆட்களை 
அனுப்பித் தேடியழைத்துக் 
கொண்டு வரச் சொன்னார் , 
ஆட்கள் தேடிப்பார்த்து மரத் 
தடியில் வேமனரைக் கண்டார் 
கள் . வீட்டிற்கு வருமாறு 
அழைத்தார்கள் . வமனர் 
யாதும் பேசாமலும் வீட்டிற்குச் 
செல்லாமலும் மௌனமாக 
இருந்து விட்டார் . கூப்பிட்ட 
வர்கள் அவருடைய 

செய்தி 
யைத் தமயனாரிடமும் அண்ணி 
யாரிடமும் தெரிவித்தார்கள் . 
தமயனார் அவனுக்கு மனக் 
கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் 
என்று பேசாமல் இருந்து விட் 
டார் . 

நாட்கள் 
அவ்வூர்க் குன்றில் இலம்பிகா 
சிவயோகி என்னும் பெய 
ருடைய பெரியார் ஒருவர் இருந் 
தார் . வேமனர் அச்சிவயோகி 
யாரிடஞ் சென்று தமக்கு அருள் 
புரிய வேண்டுமென்று 
வேண்டிக் கொண்டார் . இலம் 
பிகாசிவயோகி வேமனருடைய 
பக்குவ நிலையைப் பார்த்தார் .. 
" அஞ்சேல் " 

என்று தலையில் 
கையை வைத்து அருள் புரிந் 
தார் . அருளுரையுங் கூறியருளி 


முன்னே 


நின்று 


கையை 


சில 


சென்றன . 


என்று 


1 


வேமன்யோகீசுவரர் 


12 


வேமனயோகீசுவரர் 


வந்தது 


புலப் 


தம் 


பல 


கள் 


னார் . வேமனர் தம்மை மறந்து 
யோக நிட்டையில் அமர்ந்தார் . 
அமர்ந்தவர் பன்னிரண்டு நாள் 
பொறுத்துக் கண் விழித்தார் . 
கண் விழித்தவர் குருநாதன் அங் 
கில்லாமையைக் கண்டார் . 
ஞானக்கலை வேமனருக்கு நன் 
றாக விளங்கியது . 

உலகில் 
எங்குஞ்சுற்றித் திரியும் ஆற்றல் 
வாய்ந்தவரானார் . முக்காலத் 
தையும் அறிந்து கொள்ளும் 
மெய்யறிவும் உண்டாகியது . 
எவர் கண்ணுக்கும் 
படாமல் சுற்றலானார் . 
ஒரு 

நாள் வேமனர் 
முடைய அண்ணியார் இருக்கு 
மிடத்திற்குத்திடீரென வந்தார் . 
அவ்வம்மையாரின் மார்பில் 
இரத்த ஓட்டமுள்ள இடத்தில் 
நகத்தால் அழுத்திப் புண்ணாகச் 
செய்து விட்டு ஒன்றும் பேசா 
மல் போய் விட்டார் . இதனைக் 
கண்ட அம்மையார் , “ சரிதான் 
இவரைப் பைத்தியக்காரர் 
என்று எல்லோரும் கூறுகின் 
றனரே அஃது உண்மைதான் 
போலும் ” என்று எண்ணினார் . 
அன்று இரவு அம்மையாரை 
ஒரு பாம்பு கடித்து விட்டது . 
சிறிது நேரத்தில் அவ்வம்மை 
யார் மயக்கமாகிக் 
விழுந்து விட்டார் . வேமனர் 
காயப்படுத்திய புண்ணின் வழி 
யாகப் பாம்பின் நஞ்சு வடியத் 
தொடங்கியது . பிறகு அவர் 
குணம் பெற்று எழுந்தார் . 
எல்லோரும் வேமனரைக் 
கொண்டாடினார்கள் . 

வேமனருடைய தமையன் தம் 
தம்பிக்குமன மயக்கம் உண்டாகி 
இருக்கிற தென்றும் அதனை 
மருத்துவர்களால் தீர்க்க 
வேண்டும் என்றும் 

முடிவு 
கட்டினார் . ஓர் மருத்துவனை 
அழைத்துத் தம்தம்பியின் உடல் 
நிலையை ஆராய்ந்து பார்க்கு 
மாறு கூறினார் . அம்மருத்துவன் 


வேமனரைப் பார்த்து , உடல் 
அழுக்காக இருக்கிறது குளித்து 
விட்டு வா என்று சொன்னான் . 
வேமனர் குளத்திற்குப் போய்த் 
தமது குடலை வெளியே எடுத் 
துக் கழுவினார் . இதனை மருத்து 
வன் கண்டான் . இவர் மிகப் 
பெரியவர் . நாம் 

இவருக்கு 
மருத்துவம் பார்க்க 
மடமை என்று எண்ணி அவ 
ருடைய அடிகளில் வணங்கிக் 
கொண்டு சென்றான் . 

வேமனருடைய உள்ளத்தில் 
ஆற்றுத் தும்மட்டியைப் பயிர் 
செய்ய வேண்டுமென்னும் அவா 
எழுந்தது . 

விடங்களில் 
விதைகளைப் போட்டார் . அவை 

முளைத்துக் காய்த்தன .. 
அவைகளை அறுக்க எவரும் 
வரவில்லை . வேமனருக்கு அன்ப 
ரான 

சிலர் மட்டும் வந்து 
காய்களை அறுத்தனர் . வேமனர் 
அக்காய்களைத் தம்முடைய 
தமையன் வீட்டிற்கு அனுப்பி 
வைத்தார் . 
வெங்கா ரெட்டி அக்காய்களைக் 
கண்டு சீற்றங் கொண்டார் . 
அக்காய்களைக் காலால் உதைத் 
துச் சிதறச் செய்தார் . இதனைக் 
கண்ட அவர் மனைவி நரசிம்ம 
அம்மா , “ இதனால் ஏதேனும் 
நன்மையுண்டாகலாம் பொறுத் 
திருந்து பார்ப்போம் என்று 
கூறிச் சிதறின காய்களை ஒன்று 
கூட்டி ஓர் அறையில் பாது 
காத்து வைத்தார் . 

வேமனர் தம்மிடம் வேலை 
பார்த்தவர்கட்குக் கூலியாகத் 
தும்மட்டிக் காய்களையே அன் 
போடு கொடுத்தார் . அவர்கள் 
அக்காய்களை வீட்டிற்குக் 
கொண்டு போய் வைத்தார்கள் . 
குழந்தைகள் 
உடைத்துத் தின்னலாம் என்று 
ஒரு காயை உடைத்தனர் . அப் 
பொழுது 

அதிலிருந்து ஒளி 
மிகுந்த கெம்புக் கற்கள் சிதறி 


தமையனாராகிய 


கீழே 


இக்காய்களை 


( 


வேமனயோகீசுவரர் 


-673 


வேமனயோகீசுவரர் 


அறுக்க 


ஒளி வீசின . அதனைக்கண்டு 
காயை வாங்கிச் சென்றவர்கள் 
மிகுந்த 

மகிழ்ச்சியடைந்தார் 
கள் ; வேமனரைப் போற்றிக் 
கொண்டாடினார்கள் . 

ச் 
செய்தி எல்லா விடங்களினும் 
பரவியது . 

மக்களெல்லாரும் 
கூலிக்குக் காய்களை 
வந்தார்கள் . அறுக்க வந்தவர் 
களிற் பலர் காய்களைக் களவாக 
மறைத்துக் கொண்டுஞ் சென் 

வேமனர் கையாற் 
கொடுக்கப் பெற்ற காய்களில் 
மட்டும் கெம்புக்கற்கள் இருந் 
தன . களவாகக்கொண்டுபோன 
காய்களில் பொதுவாக இருக்க 
வேண்டிய விதைகளும் புழுக்க 
ளும் இருந்தன . 

வேமனரின் 
உடன் பிறந்தார்க்கு இச்செய்தி 
எட்டியது . அவருங் 
உடைத்து ஆராய்ந்து 

பார்த் 
தார் . ஒளி மிக்க கெம்புக்கற்கள் 
காய்களில் இருந்தன . 


றார்கள் . 


காயை 


களைக் 


பேரின்ப வாழ்வை எய்துவீர் 
களாக ! என்று கூறி வாழ்த் 
துரை 

வழங்கி அவ்விடத்தை 
விட்டு மறைந்து 

விட்டார் . 
வெங்காரெட்டியும் அவருடைய 
மனைவியாரும் சில 

காலம் 
வாழ்ந்து வீட்டுநெறி ஆராய்ச்சி 
செய்து வீடுபேற்றையடைந் 
தார்கள் . 

பல விடங்களினுஞ் சுற்றித் 
திரிந்த வேமனர் பல புதுமை 
களை ஆங்காங்கு நிகழ்த்தினார் . 
ஒரு சமயத்தில் வேமனர் திருச் 
சைலத்தையடைந்தார் . கடைத் 
தெருவில் 

கடையில் 
வாழைப்பழங்களைக் கண்டார் . 
பழங் கொடுக்குமாறு கடைக் 
காரர்களைக் கேட்டார் . கடைக் 
காரர்கள் கொடுக்க மறுத்தனர் . 
ஓர் ஏழை முகமதியனுடைய 
கடைக்குச் சென்றார் . அவன் 
கடையில் கட்டியிருந்த பழங் 

கேளாமலே எடுத்து 
உண்டார் . முகமதியன் ஒன்றும் 
பேசாமல் மெளனமாக விருந் 
தான் . வேமனர் அங்குக் கிடந்த 
இரும்புத்தண்டவாளத்தின் மீது 
தம்முடைய சிறுநீரைப் பெய் 
தார் . உடனே 

அவ்விரும்பு 
தங்கமாகியது . முகமதியன் 
பெருங்களிப் படைந்தான் . 
அவரை வணங்கிப் போற்றி 
னான் . பிறகு பலர் வேமனரைத் 
தேடிப்பார்த்தார்கள் . வேமனர் 
மறைந்து விட்டார் . 

பிறகு வேமனர் கோதாவரி 
யாற்றுக் கரையில் சில காலம் 
தங்கியிருந்தார் . அச்சமயத்தில் 
வேமனருடைய ஊரைச்சேர்ந்த 
ஓர் அந்தணன் 

புனித நீர்ப் 
பயணம் போகத் தொடங்கிக் 
கோதாவரிக்கு வந்தான் . அங்கு 
வேமனருடைய பெருமையைப் 
பலரும் பேசுவதைக் கேள்விப் 
பட்டு வேமனரைப் பார்க்க 
வந்தான் . வேமனரைக் கண்ட 
தும் பக்கத்தில் அமர்ந்தான் 


புரிய 


வெங்கா ரெட்டியான அரசர் 
தம்மை மநந்து அப்பொழுதே 
மனை வியாரோடு வேமனர் 
இருந்த இடத்திற்கு வந்தார் . 
எண்வகையுறுப்புக்களும் நிலத் 
தில் 

தோயுமாறு விழுந்து 
பணிந்தார் . நாங்கள் அறியா 
மையினால் செய்த குற்றங்களை 
மன்னித்து எங்கட்கு 

அருள் 
வேண்டும் " என்று 
சொல்லி வேண்டிக் கொண் 
டார் . வேமனர் புன்னகையோடு 
அவர்களைப் பார்த்து , " நீங்கள் 
எனக்கு என்ன தீமை புரிந்தீர் 

நான் தான் உங்களுக்குத் 
தீமை செய்தேன் . எனக்குக் 
குருதேவராக வந்தவர் இந்த 
அன்னையே . இவர் தம்முடைய 
அறிவுரையினால் என்னைச் 
சிறந்தவனாகச் செய்துவிட்டார் . 
நான் அதற்கு எத்தகைய கைம் 
மாறு 

செய்தாலும் 
மாட்டாது . 

நீங்கள் இன்ப 

இருந்து 
சி.பெ.அ. - 43 


கள் ? 


ஈடாக 


வாழ்வில் 


பிறகு 


வேமனயோகீசுவரர் 


674 


வேமனயோகீசுவரர் 


மறை 


பல 


வந்து 


து ? 


வேமனர் அவனைப் பார்த்துப் , 
" புனித நீராடப் புறப்பட் 
டீரோ ? என்று உசாவினார் . 
ஆம் " என்றான் அந்தணன் . 
வேமனர் அவ்வந்தணனிடம் 
ஓர் ஓட்டுத் துண்டைக் 
கொடுத்து , " என்னைப் போல் 
எண்ணி இதையும் நீர் முழுகும் 
இடங்களில் முழுகச் செய்து 
மீண்டும் என்னிடங் கொண்டு 
வந்து கொடுப்பீராக என்று 
சொன்னார் . அவ்வந்தணன் 
" அவ்வாறே செய்கிறேன் 
என்று கூறி ஓட்டைப் பெற்றுக் 
கொண்டு சென்றான் . 

சென்றான் . சிறந்த 
பதிகளுக்கும் போய் 
நீராடினான் . ஓட்டையும் நீராட் 
டினான் . பிறகு வேமனர் இருக்கு 
மிடத்திற்கு 
கொடுத்த ஓட்டை அவரிடங் 
கொடுத்தான் . அதனைக் கையில் 
வாங்கிய வேமனர் , என்ன 
ஐயா 

இதனிடத்தில் 
முன்பு இருந்த ஒளிகூட இப் 
பொழுது இல்லையே . உமக்குப் 
இத்தன்மைதானே யிருக்கும் ? 
புனித நீர்ப்பயணஞ் சென்ற 
தால் என்ன பயனை அடைந்தீர் ? 
தனக்குள் எல்லாம் இருப்பதை 
நீர் அறிய மாட்டீர் போலும் . 
நான் செய்கிறதைப் பாரும் " 
என்று கூறித் தம் சிறுநீரை 
அவ்வோட்டின் மீது பெய்தார் . 
உடனே அவ்வோடு தங்க 
மாகியது . புனித நீர்ப்பயணம் 
போய் வந்த அந்தணன் திடுக் 
கிட்டான் . யாதும் தோன்றாமல் 
வேமனருடைய 

அடிகளில் 
வணங்கினான் . நான் அறிவில் 
லாதவனானேன் . இனிமேல் 
ஆன்ம வழியில் நிற்பேன் . 
எனக்கு அருள் புரிவீர்களாக " 
என்று கூறி வே மனருடைய 

வணங் கினான் 

மாணவனாகி 
அறிவுரை பெற்று 

மெய்ஞ் 
ஞானியானான் . 


வேமனர் 

காலத்தில் 
காசிக்குச் சென்றார் . ஓரிடத்தில் 
திருக் கோயிலுக்குக் குட 
முழுக்கு நடைபெறுவதற்கு 
ஆக வேண்டிய 

காரியங்கள் 
நடைபெற்றுக் கொண்டி 
ருந்தன . வேள்வி மறை யோது 
தல் முதலியன ஆரவாரமாக 
நடைபெற்றுக் 
ருந்தன . அங்கு வேமனர் சென் 
றார் . தெலுங்கில் 

செய்யுள் 
ஒன்றைக் கூறினார் . 
யோதிக் கொண்டிருந்த அந்த 
ணர்கள் 

வாயில் சுரமெழ 
வில்லை . அவர்கள் அறிவு மயங்கி 
னார்கள் . வேமனர் பெருமையிற் 
சிறந்தவர் என்று உணர்ந்தார் 
கள் . இவரை வணங்கி மாணவர் 
களானார்கள் . இவரோடு சில 
காலம் இருந்து வீடுபேற்றை 
யடைந்தார்கள் . 

வேமனர் தெலுங்கு மொழி 
யில் வல்லவர் . இவர் பலருடைய 
போக்கையும் 

கண்டித்துப் 
பதினாறாயிரம் பாக்கள் வரை 
இயற்றியுள்ளார் . 
வேமனர் பத்தியங்கள் என்னும் 
பெயரோடு 

வழங்குகின்றன . 
அவைகளில் மூவாயிரம் வரை 
தமிழில் மொழி பெயர்க்கப் 
பட்டுத் தமிழ் நாட்டில் வழங்கு 
கின்றன . மற்றவை தெலுங்கு 
நாட்டில் உள்ளனவாம் . இவ 
ருடைய பாடல்கள் யாவும் 
மெய்ஞ்ஞானச் 

செல்வர்க்கே 
பொருத்தமாக அமைவன . 

பல விடங்களினுஞ் சுற்றித் 
திரிந்த இவர் இறு தயில் அனந் 
தப்பூர் மாவட்டத்தில் கதிரி 
தாலுக்காவைச் சேர்ந்த கடாரு 
பல்ல என்னுஞ் சிற்றூரில் சார் 
வரியாண்டு சித்திரைத் திங் 
களில் இராம நவமியன்று வீடு 
பேற்றையடைந்தார் . 

அவ் 
விடத்தில் இலிங்கம் அமைக்கப் 
பெற்றுப் பூசை 
நடை பெறுகின் றன . 


அவை 


அடிகளில் 


வேமனருடைய 


முதலியன 


வேம்பத்தூர்ச் சங்கத்தார் 


675 


வேளான் ...பல்லவரையன் 


வேம்பத்தூர்ச்சங்கத்தார் கம்பர் பசியால் வருந்தி வேலை 
வேம்பத்தூர் என்பது பாண்டி தேடினார் . வேலியின் வீட்டுச் 
நாட்டில் மதுரைக்கு வடகிழக் சுவரை வைக்க வுடன்பட்டார் . 
கில் வைகையாற்றுக்குவடக்கே வேதாளம் சுவரையிடிக்குஞ் 
யுள்ளது . இதற்கு நிம்பையென செய்தியை அறிந்து , தாம் 
வும் , குலசேகரச்சதுர்வேதமங்க கூலிபெறும் வரையில் சுவர் 
லம் எனவும் பெயர் . குலசேகர நிற்குமாறு பாடினார் . 
பாண்டியன் என்பவன் சாகேத் வேலுத்தம்பி தளவாய் - வீரபாண் 
புரியிலிருந்து வருவித்த இரண் 

டியக்கட்டபொம்மன் , பூலித் 
டாயிரத்தெட்டு அந்தணர்கட்கு 

தேவர் முதலியவர்களைப் போல் 
இவ்வூர் முதலிய பல 
முதலிய பல அகரங் 

அந்நாளில் கேரள விடுதலைக்கு 
களைத் தானஞ்செய்து அவ்வூரி 

வெள்ளைக்காரர்களை எதிர்த்த 
லிருந்த புலவர்களை அவ்விடமே 
நிலைக்கச் செய்தான் . அவ்வாறே 

வர் இவர் . இவர் பிறந்த ஊர் 

குமரிமாவட்டத்திலுள்ள தலைக் 
அவர்கள் சங்கமொன்றமைத் 

குளம் என்பதாகும் . இவர் 
துத் தமிழாராய்ச்சியை மேற் 

1765 ஆம் ஆண்டிற் பிறந்து 
கொண்டிருந்தார்கள் . இவர் 

பத்தொன்பதாம் நூற்றாண்டுத் 
களே வேம்பத்தூர்ச்சங்கத்தார் 

தொடக்கம் வரை வாழ்ந்திருக் 
என வழங்கப்பட்டனர் . இம் 

தார் . வேணாட்டு அமைச்சராக 
கிருந்தோர்பாடு துறையியற்றிய 

விருந்து நேர்மையான ஆட்சி 
தத்துவராயர் , ஈசான முனிவர் , 

புரிந்தவர் . தன்மானங்காக்கும் 
வீரைக்கவிராசபண்டிதர் , ஆள 

பொருட்டுத் தலையைத் தம்பி 
வந்தான் மாதவபட்டர் , பகவத் 

யீடங் கொடுத்தவர் . 
-கீதை யியற்றிய பட்டனார் , 

ருடைய புகழைப் பரப்பும் 
அம்பிகாபதி , திருநெல்வேலிப் 

நாடகங்களை மக்கள் இன்றும் 
பெருமாளையர் , செவ்வைச்சூடு 

நடிக்கின்றனர் . இவர் பயன் 
வார் , கவிகுஞ்சரமையர் , முத்து 

படுத்திய வாளை இவருடைய 
வேங்கடசுப்பையர் முதலியோ 

குடும்பத்தினர் இந்தியக் குடி 
ராவர் . இவர்களனைவரும் அந் 

யரசுத் தலைவராக இருந்த இரா 
தணர்களாக இருக்கலாமென்று 

சேந்திரபிரசாத்திடம் கொடுத் 
எண்ணுகின்றனர். 

தனர் . அவ்வாள் டில்லியிலுள்ள 
வேம்பின் தாரோன் - பாண்டியன் தேசீயப்பொருட்காட்சி மண்ட 
வேப்ப மலர்மாலையை அணிந்த பத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது . 
படியால் அவனுக்குண்டாகிய வேலூர்கிழான் - தொண்டைநாட் 
சிறப்புப்பெயர் . 

டில் குமிழம்பட்டு என்னுஞ் 
வேலாயுதம் - முருகக்கடவுள் வேற் சிற்றூரில் இருந்த ஒரு வள்ளல் . 
படையைத் தமக்கு ஆயுதமாகக் பஞ்சகாலம் ஒன்று நேரிட்ட 
கொண்டுள்ள படியால் உண் பொழுது 

தன்னை 
டான காரணப்பெயர் . 

யடைந்த பல புலவர்களையும் 
வேலி - குலோத்துங்க சோழன் 

பிறரையும் உணவிட்டுக் காப் 
காலத்தில் சோழவள நாட்டி 

பாற்றினான் . 
லிருந்த ஒருபெண் . இவள் ஒரு வேளான் மா தவனாகிய இராச 
வீடுகட்டத் தொடங்கினாள் . வல்லபப் பல்லவரையன் - இவன் 
நாள்தோறும் வைக்குஞ் சுவரை சோழமண்டலத்தில் விருதராச 

வேதாளம் இடித்துக் பயங்கர வளகாட்டு மண்ணி 
கொண்டேயிருந்தது . 

அரச நாட்டிலுள்ள கடம்பங்குடி 
" னோடு மாறுபட்டுப் புறப்பட்ட என்னும் ஊரிலிருந்தவன் -- 


இவன் 


வேளிமலைக் குமாரர் கோயில் 


676 


வைகுந்தக் கள்ளப்பிரான் 


ஊர் 


குலோத்துங்க சோழனுடைய ஒருகாலத்தில் போர் உண்டா 
அமைச்சர்களில் 

ஒருவன் . யிற்று . அப்பொழுது இவன் 
குலோத்துங்கனாற் கொடுக்கப் கொங்கரைவென்று அவர்களை 
பட்ட வேள் , இராசவல்லபப் விரட்டியடித்தான் . தமிழகத் 
பல்ல உரையன் என்னுஞ் சிறப் தின் தெற்கிலுள்ள பொதிய 
புப்பெயர்களையுடையவன் . மலையும் ஆய்குடியும் அம்மலைக் 
இவன் குலோத்துங்கனுடைய கூட்டத்திலுள்ள கவிரமலையும் 
ஆட்சிக்காலம் முழுவதும் உயர் புலவர்பாடும் புகழுடையவை . 
நிலையில் இருந்து அரசியலைத் இவனை உறையூர் ஏணிச்சேரி 
திறம்பெற நடத்தினான் . 

முடமோசியார் , துறையூர் ஓடை 
வேளிமலைக் குமாரர் கோயில் 

கிழார் , குட்டுவன் கீரனார் , 

உமட்டூர்கிழார் மகனார் பரங் 
குமாரர் கோயில் எனவழங்கப் 
பெறும் இவ்வூர் கன்னியாகுமரி 

கொற்றனார் , பரணர் , காரிக் 

கண்ணனார் முதலிய புலவர் 
மாவட்டத்தில் நாகர்கோயிலில் 

பெருமக்கள் புகழ்ந்து பாடி 
இருந்து பதினாறு கிலோமீட்டர் 
தொலைவில் இருக்கிறது . ஒரு 

யிருக்கிறார்கள் . இவனுடைய 

பெயருக்குப்பின்னால் அண்டிரன் 
குன்றின் மீது இக்கோயில் 

என்பதுஞ் சேர்ந்து வழங்கும் . 
அமைந்திருக்கிறது . வள்ளி 
திருமணம் இங்கேதான் நடை 

வேள் எவ்வி -வேளிர்குலத்தோன்ற 
பெற்றதென்று கூறுகின்றனர் . லாகிய இவன் பறம்பு மலைத்தலை 
கோயிலுக்கு 

அண்மையில் வனாகிய வேள்பாரி பிறந்த 
கிழவன் சோலை , வேங்கைமரம் , குடியிற் பிறந்தவன் . இவ 
வள்ளிசோலை ,திருமண மண்டபம் னுடைய 

நீடூர் . 
முதலியவைகளும் இங்குள்ளன . மிழலைக் கூற்றத்தில் உள்ளது . 
இக்குமாரர் கோவில் தான் திரு இஃது அறந்தாங்கி வட்டத்துத் 
வேரகம் என்று பலர் எண்ணு தென்பகுதியும் இராமநாதபுர 
கின்றனர் . ஏரகம் என்பதற்கு மாவட்டத்தின் கீழ்ப்பகுதியும் 
மலை நாட்டகத்துள்ள ஒரு திருப் 

தன்கண் கொண்டது . அதனால் 
பதி என்பதால் பலைநாடு மலை இவன் நீடூர்கிழவன் எனவும் 
யாளத்தைக் குறிக்கும் . ஆகவே பெறுவான் . இவன் பெருங் 
இதுதான் திருவேரகம் என்பது கொடை வழங்கிய வள்ளல் . 
அவர்களுடைய முடிபு . 

முடிபு . இ வனை வெள்ளெருக்கிலையார் 
குள்ள 

முருகனுடைய பெயர் என்னும் புலவர் புகழ்ந்து பாடி 
மண விடகுமாரர் . இதுதான் யுள்ளார் . 
திருவேரகம் என்னுங் கூற்றுப் வேள் மான் - இவன் ஒரு குறுநில 
பொருந்தக் கூடியதே . 

மன்னன்.செங்கண்மா என்னும் 
வேளிர் குலத்துப் 

நகரில் இருந்து அரசுசெய்தான் . 
பாரியைப் போல ஆயும் வேளிர் 

சிறந்த வள்ளல் . புலவர்களைப் 
குலத்தினன் . இவன் பொதிய 

போற்றுவதில் மிகுந்த ஊக்கங் 
மலையின் அடியில் உள்ள ஆய் 

காட்டினான் . இவனிடத்தில் 
குடியைத் தலை நகராகக் 

அன்பு கொண்ட பெருங்கௌசி 
கொண்டு அரசுபுரிந்த குறுநில 

கனார் என்னும் புலவர் இவன் 
மன்னன் . இவனுடைய 

மீது மலைபடுகடாம் என்னும் 
வன்பையும் போராண்மையும் 

சிறந்த பாடலைப் பாடினார் . 
சான்றோர்களாற் பெரிதும் 
புகழ்ந்து கூறப்பட்டிருகின் றன . 
பெரிதும் வைகுந்தக் கள்ளப்பிரான் - நெல்லை" 

மாவட்டத்திலுள்ள சீவைகுண் 
இவனுக்குங் கொங்கருக்கும் 

டத்தில் எழுந்தருளிய திருமால் . 


Y 


வேள் ஆய் 


கை 


. 


வைசம்பாயனர் 


6147 


வைணவி 


மாயிற்று . 


கால தூடகன் என்னும்கள்ளன் அடி அவள் மீது ஒன்றும்பட 
பொருட்டுக் கள்ளவேடந் வில்லை . அடிகள் முழுவதுஞ் 
தாங்கி அரசனிடஞ் சென்று சைனத்துறவிகள் மீ து விழுங் 
உண்மையுணர்த்திய படியால் தன . அவர்கள் வருந்தி " இஃது 
இப்பெருமாளுடைய 

பெயர் இம்மாதை யடித்தபடியினால் 
கள்ளப்பீரான் என வழங்கு உண்டான தீமை " யென்றார்கள் 
கிறது . 

கணவன் இவள் எனக்குத் தகுதி 
யானவள் அல்லள் 

என்று 
வைசம்பாயனர் - இவர் விசும்ப 

சொல்லி விலக்கினான் . வைசவ் 
ரூஷியின் புதல்வர் . 

வியாச 

வை சைனச்சிலை முன் சென்று 
ருஷியின் மாணாக்கர் . சனமே 

அதனைச் சிவவடிவாக எண்ணி 
சயனுக்கு வியாசருடைய 

வணங்கினாள் . அது சிவலிங்க 
அருளால்பாரதத்தைக் கூறியவர் 
யசுர்வேதி ; யாஞ்ஞவற்கர் 
முதலிய நால்வர் இவருடைய 

வைச்வானரன் ஓர் அக்கினி . 
மாணவர்களாவர் . 

இவன் தன்னுடைய தந்தைக்கு 

ஒருமுறை 
இவரைப் பிரமகத்தி பற்றியது 

நாரதர் பன்னிரண்டு வயதில் 
மாணவர்கள் அதனையேற்று 

உன் பிள்ளை இடிவிழுந்து இறப் 
இவரைக் காத்தனர் . 

பான் எனக் கூறக் கேட்டுச் சிவ 

பிரானை எண்ணித் தவஞ் செய் 
வைசவ்வை இவள் மனத்திலே தான் .சிவன் இந்திரனைப் போல் 
சிவபக்தியுள்ள ஒரு வீரசைவத் காட்சி தந்து என்ன வரம் வேண் 
தவப் பெண் , 

இவளுடைய டும் என்று கேட்டார் . இவன் , 
கணவன் சை நன் . இவள் தன் " உன்னிடம் ஒருவரமும் வேண் 
னுடைய கணவன் உரைப்படி டேன் என்றான் . இந்திரவடிவச் 
பலவகையான பலகாரங்களை சிவபிரான் வாள் கொண்டு அச்சு 
யும் உணவுப் பொருள்களையும் றுத்தினார் . இவன் அஞ்சினான் . 
சைநத்துறவிகட்கு விருந்திடச் சிவபிரான் காட்சி தந்தார் . ஓர் 
சமைத்தாள் . சமைக்கும்போது உலகத்தைப் படைத்து அக்கினி 
இவைகளைச் சிவனடியவர்க்குப் யாக ஏற்படுத்தினார் . காசியில் 
படைப்பின் மிகுந்த நல்வினை விச்வாநரன் என்னும் ரிஷிக்கு 
யுண்டாகுமேயென்று எண்ணி மகனாகப் பிறந்தமையால் இப் 
வருந்தினாள் . ெ தய்வச் பெயர் பெற்றான் அக்கினி . 
செயலாக அவளுடைய கணவன் இவனை ஆங்கீரசவமிசத்து அக் 
சைநத் துறவிகளை 

யழைப் கினியெனவும் கூறுவர் . 
பதற்கு வெளியே சென்றான் . வைணவி - ஒருமாயாதேவி . நண் 
இவளுடைய எண்ணத்தை 

பகற்போதில் எண்ணப்படும் 
யுணர்ந்த சிவபெருமான் ஓரடிய சந்தியாதேவதை . இவள் கருட 
வராக அங்கு எழுந்தருளினார் . ஊர்தியில் எழுந்தருளியவ 
வை சவ்வை எதிர்கொண் ளாய் , சங்கு , சக்கரம் , கதை , 
டழைத்துத் 

சமைத்த வரதம் உடையவளாக விருப் 
உணவு முதலியவைகளைப் 

பாள் . இளமையுடைய 
படைத்தாள் . அச்சமயத்தில் வளாய் , வெண்ணிறத்தவளாய் , 
கணவன் சைநத்துறவிகளுடன் 

வெண்பட்டுடுத்து , 

வநமாலை , 
வந்தான் ; சிவனடியவரைக் பூணூல் , சங்கு , சக்கரம் இடக் 
கண்டு 

மனம் பொறாது கரங்களிலும் , கதை அபயம் 
மனைவியை அடித்தான் . அப் வலக்கரங்களிலும் உள்ள 
பொழுது மாயச் சிவனடியார் வளாய்க் கருடவூர்தியில் பதுமா 
மறைந்தார் . அவளையடித்த சனத்தளாயிருப்பவளாய்த் திரு 


தான் 


வதர்ப்பன் 


678 


வைவச்சு தமது 


மகள் உருவமாக 

எண்ணப் கள் . அதுவே வைத்தியநாதர் 
பெறுபவள் . இவளை எண்ணு ஆயிற்று . 
பவர்கட்குக் கல்வி , செல்வம் 
முதலிய எல்லா நலங்களும் 

வையாபுரி - பழநியின் பழைய 

பெயர் . கொங்கு இருபத்து 
மிகுதியாக வுண்டாகும் . 

நான்கு நாடுகளில் வையாபுரி 

நாடும் ஒன்று . 
வைதர்ப்பன் - இவனோர் அரசன் . 
இவனுடைய மனைவியின் பெயர் வையாவிக் கோப்பெரும் பேகன் 
சந்திரிகை , இவர்களிருவருங் 

வையாபுரி நாட்டை அரசுபுரிந் 
கிருதமாலையென்னுங் 

காட்டி 

தவன் . மழையில் நனைந்த 
லிருந்து அவிநாசிப்பதியை 

மயிலுக்குப் போர்வையளித்த 

வன் . 
அடைந்து பல திருப்பணிகள் 
செய்து மக்கட்பேற்றையடைந் வைரப்பெருமாள் - இரத்தினகிரி 
தனர் . 

என்னும் வாட்போக்கிக் கோயி 

லின் பிராகாரத்தில் உள்ள ஒரு 
வைத்திய நாதர் பன்னிரண்டு 

மூர்த்தி . இவர் காஞ்சீபுரத்தில் 
சோதிலிங்கங்களில் ஒன்று . 

வாழ்ந்திருந்த ஒரு நெசவாளி 
இராவணன் சிவபிரானை 

எனவும் ஒரு நோன்பில் தலைப் 
எண்ணி இமயமலையில் தவம் பட்டுத் தம்முயிரைத் துறந்தார் 
புரிந்தான் . இறைவன் காட்சி 

எனவும் இவருக்கு முன் செய்யும் 
கொடுத்தருளினார் . இராவணன் வாக்குறு திமுடிவான தென் றுங் 
சிவபிரானைப் போற்றி வழிபட் கூறப்பெறுகிறது . 
டான் . இலங்கையில் அமைத்து 
வழிபடுவதற்காக இலிங்கம் 

வைரவம் - ஒரு சமயம் . இச்சமயத் 
ஒன்றைத் தரவேண்டும் என்று 

தினருக்குச் சைவ சமயக்கொள் 
வேண்டினான் . இறைவன் ஈந் 

கைகள் பலவும் உடன்பாடு . இச் 
தார் . இடையே எங்கும் இதனை 

சமயத்திற்குச் சிவபிரான் தமரு 
நிலத்தில் வைக்காதே என்றும் 

கந்தரித்த மூர்த்தியாய் அருள் 
இயம்பினார் . 

செய்வார் . 
இராவணன் 
வரும்போது பாட்னாபக்கத்தில் வைவச்சுத மநு 

ஏழாவது மநு . 
கடன் கழிக்க 

கழிக்க எண்ணினான் . விவச்வானுடைய மகன் . இவ 
இலிங்கத்தை ஒரு சிறுவனிடங் 

னுடைய 

மகன் இக்குவாகு . 
கொடுத்தான் . அச்சிறுவன் 

இவன் காலத்தில் நான்கு . 
இலிங்கத்தைக் கீழே வைத்து 

வருணங்கள் 
விட்டான் . பிறகு இராவண 

மச்சாவதாரமூர்த்தி 
னால் அந்த இலிங்கத்தைஎடுக்க 

சாட்சு தச மன்வந்தரத்தில் காத் 
முடியவில்லை . அப்படியே 

தார் . இவன் பத்து மக்களைப் 
விட்டுவிட்டுப்போய்விட்டான் . பெற்றான் . அவர்களிற் புரந் 
திருமாலும் நான்முகனும் அவ் தரன் இந்திரன் ஆனான் . இர 

அவ்விடத்தி டாவது மகன் ஆதித்தன் ஆனான் . 
லேயே அமைத்து வழிபட்டார் 

ஏழுபேர் சப்தருஷிகளானார்கள் . 


உண்டாயின . 


இவனை 


விலிங்கத்தை 


பிற்சேர்க்கை 


நில 


பரணி 


ளன 


அகழி 

அசபா நடனம் 
அகழி அகழப்பட்டது அகழி . வீழுங்கியது . 

இவர் அவன் 
அரசர்கள் தங்களைப் பகைவர் தனக்குச் செய்த குற்றங்களைச் 
களிடமிருந்து 

பாதுகாத்துக் சிறிதும் மனங்கொள்ளாமல் , 
கொள்வதற்காகக் கட்டுங் நிலமகள் அக்கொடியோனை 
கோட்டையைச் சுற்றி ஆழ 

வெளியே விடவேண்டுமென்று 
மாகப் பள்ளங்களை அகழ்வார் வருந்தித் தொழுதார் . 
கள் . இதில் ஆழமாக 

நீர் மகளும் வருடைய பொறு 
நிறைந்திருக்கும் . அரசர்கட்கு மைக்கு வியந்து அத்தீயோனை 
அரண்களாக அமைவன வெளியிலே தள்ளினாள் . 
நீரரண் , நிலவரண் , மலையரண் , 
காட்டரண் 

அசந்தா 
என்னும் நான்கு 

ஐதராபாத் நாட்டில் 

உள்ள ஒளரங்கபாத்திலிருந்து 
மாகும் . அவைகளுள் அகழி 

வடக்கே ஒருமைல் தொலைவில் 
நீரரண் ஆகும் . அகழப்பட்ட 

உள்ள ஒரு சிற்றூர். இங்கிருந்து 
படியினால் அகழி என்று பெயர் 
பெற்றது . 

மூன்றரை மைல் தொலைவில்உல 

கப் புகழ்பெற்ற பல பௌத்தக் 
அக்கினி நட்சத்திரம் - ( கத்தரி ) குகைக் கோயில்கள் உள்ளன . 
ஒவ்வோர் ஆண்டும் சூரியன் 

இவற்றில் எல்லாம் 

அழகிய 
மூன்றாம் பாதத்தில் ஓவியங்கள் தீட்டப்பெற்றுள் 
தொடங்கிக் கிருத்திகை முழு 

ஓர் அருவியை அடுத் 
வதினுஞ் சஞ்சரிக்கும் போது துள்ள செங்குத்தான பாறை 
அக்கினி நட்சத்திரம் என்று யில் இக்குகைகள் குடையப் 
சொல்லப்பெறும் . அப்பொழுது பட்டுள்ளன . பாறையின் மீது 
வெயில் கடுமையாக விருக்கும் . ஏறிச் செல்லும் பொழுதே 
கிருத்திகை நட்சத்திரத்திற்கு 

குகைகளின் வாயில்கள் 
அக்கினியே அதிதேவதை ஆகை காணப்படும் . இருபத்தொன் 
யால் வெப்பத்தின் கொடுமை பது கோயில்களும் குகைகளும் 
தாங்க முடிவதில்லை . 

உள்ளன . இவற்றை ஒன்று 
அங்காரகன் - அவந்தி நாட்டில் படுத்துவதற்குப் பாதைகளும் 
சையம் என்னும் நகரில் இருந்து படிகளும் இருக்கின்றன . இவை 
அரசு புரிந்தவன் . தெய்வத் வெவ்வேறு காலங்களில் உண் 
திருவருள் கைவரப்பெற்றவன் . 

டாக்கப் பட்டவை . மறைந் 
இவனுடைய மனைவியின் பெயர் திருந்த இவைகளின் புகழ் இந் 
சித்திராவதி . 

நாளில் உலகெங்கும் பரவி விட் 
அங்கீரர் - இவர் நான் முகனுடைய 

டபடியால் மக்கள் பலர்சென்று 

கண்டு களிக்கின்றனர் . 
மானசபுத்திரர்களில் ஒருவர் , 
அருந்தவத்தை அளவில்லாமற் 

அசபா நடனம் திருவாரூரில் 
செய்த பெருந்தவத்தர் . எழுந்தருளிய தியாகேசருடைய 
பகுரதன் என்னும் அரக்கர் நடனத்தை அசபா 

நடனம் 
வேந்தன் 

ஒருவன் இவரைப் என்று கூறுவர் . மூச்சையிழுத் 
பலவாறு 

இகழ்ந்து கொலை தலும் விடுதலும் காரணமாக 
புரிய வந்தபொழுது 

நிலம் ஏற்படும் அசைவே இந்தடன 
படீரென வெடித்து அவனை மாகும் . 


பல 


அசுரேசன் 


680 அட்டக்கிராமம் ( அஷ்டக்கிராமம் ) 


இவன் 


களை 


மாறு 


அசுரேசன் காசிய முனிவர் 

இருந்த பவணமா தேவன் என் 
பெற்ற அறுபத்தாறுகோடி 

பனுடைய மகன் . 

. மனைவி 
அவுணர்கட்கும் அரசன் . 

சுர யர் விருப்பப்படி அன்னப்பார்ப் 
சையென்னும் பெயரையுடைய பைப் பிடித்துக் கொடுத்த 
மாயையின் தந்தை . 

இவன் பிறகு தந்தையினுடைய 
காசிபரிடம் சுரசையை 

அறிவுரையைக் கேட்டு அஞ்சி 
அனுப்பிச் சூரபன்மன் முதலிய நடுங்கினான் . தந்தை தடுத்துங் 
வர்களை உண்டாக்கித் தேவர் கேளாமல் 

துறவை 

மேற் 
வருத்தச் செய்தான் , கொண்டு சென்றான் . 
முருகப்பெருமான் 

அச்சுத ரகுராமகவி - வடமொழி 
தோன்றிச் சூரபன்மன் முதலிய 
வர்களை அழித்தருளினார் . 

யிற் சிறந்து விளங்கிய புலவர் . 

இவர் வடமொழியில் 
அசுரேந்திரன் இவன் தாரகா மாயண சாரசங்கிரகம் என்னும் 
சுரனுடைய 

மகன் , வீரவாகு நூல் செய்திருக்கிறார் . 
தேவராற் கொல்லப்பட்டவன் . 

அச்சுவக்கிரீவன் இவன் இரத் 
அசுவதீர்த்தம் - கங்காநதியில் 

தின பல்லவம் என்னும் நகரில் 
காளிந்தி நதி கூடுமிடத்தில் இருந்து அரசுபுரிந்த 
உள்ள ஒரு தீர்த்தம் . காதி விஞ்சையர் குல மன்னன் . மயூர 
தன் மகளை மணக்கவந்த இரிசி கண்டன் என்னும் 

மன்ன 
கனை ஆயிரங் குதிரைகள் 

னுடைய மகன் . 

நிலவுலகத் 
கேட்க அவனுக்குக் கொடுக்கு 

தையும் வித்தியாதர - உலகங் 
குதிரைகளைப்பெற்ற களையும் அரசாட்சி செய்தான் . 
விடமாதலின் இவ்வாறு பெயர் போதனபுரத்து 

அரசனோடு 
பெற்றது . 

பகை கொண்டு திவிட்டனால் 
அசுவமேதம் - வேள்வி வகைகளில் அழிந்தொழிந்தான் . 
ஒன்று . இவ்வேள்வியைச் 

அடவியன் - இவன் முன்னாளில் 
செய்விக்க விரும்புவோன் நல்ல வாரணவாசி என்னும் நகரில் 
இலக்கணங்களமைந்த குதிரை இருந்து அரசு புரிந்தான் . 
அழகாக்கி 

அத படைவலியும் பேராற்றலும் 
னுடைய நெற்றியில் வேள்வி 

இவன் 
வரலாறு எழுதிய ஒரு பட்டத் லாமலே பிற அரசர்கள் மீது 
தைக்கட்டிப் படையைக் காவ 

பகைமை பாராட்டினான் . மகத் 
லாக அதனோடு சேர்த்துத் திக்கு நாட்டு மன்னனாகிய தருசகன் 
கள் தோறும் அனுப்ப 

பாராட்டிப் 
வேண்டும் ! பகைவர்கன் 

அக் 

போருக்குச் சென்று அவனிடம் 
குதிரையைப் பிடித்துக்கட்டி தோற்றுச் 
னால் அவர்களை வென்று குதி தான் . 
ரையை 

மீட்க வேண்டும் . 
அவர்களிடம் திறைப்பொரு 

அட்டக் கிராமம் ( அஷ்டக் கிராமம் ) 
ளும் பெற்றுக் கொண்டு 

மைசூரை அரசாட்சி செய்த 
மேலும் 

சமயத்தினனான 
வலத்தைத் 

பிச்சனன் 
தொடர வேண்டும் . இறுதியில் 

என்னும் ஒய்சள 
வேள்வி நடைபெறும் . 

அரசனை இராமாநுசர் வைண 

இவ் 
வாறு நூறு வேள்விகள் செய் 

வனாக்கினார் . 

அப் 
பவன் இந்திரனாவான் . 

பொழுது விட்டுணு வர்த்தனன் 
என்னும் 

பெயர் பூண்டான் . 
அசோதரன் - தாதகி நாட்டில் 

அவன் - சீரங்கபட்டணத்திற்கு 
பூமிமாதிலகம் என்னும் நகரில் 

அருகே . காவிரியின் இருகரை 


. 


யொன்றை 


உடைய 


காரணமில் 


மீது 


பகைமை 


சிறுமையடைந் 


- 


உலக 


அவன் 


அட்டபுயகரம் 


681 


அநுராதபுரம் 


பிருகத் 


* 


, 


பூரணை , 


யிலும் உள்ள எட்டுக் கிராமங் அதர்மன் - முன்னாளில் நருமதை 
களை இராமாநுசருக்கு நன் 

யாற்றுக் கண்மையில் இருந்த 
கொடையாக வழங்கினான் . 

வேதபுரி என்னும் நகரில் 
இவை அட்டக் கிராமம் என 

இருந்த ஓர் அந்தணனுடைய 
வழங்கலாயின . 1863 இல் 

மகன் . இவனுக்கு இடப்பட்ட 
இவை மைசூரோடு இணைக்கப் 

பிள்ளைப்பெயர் இன்ன 
பட்டன . இங்குச் சர்க்கரை 

தென்று தெரியவில்லை . இவ 
உண்டாக்குந் தொழில் புகழ் 

னுடைய தீச் செயல்களைக் 
வாய்ந்தது . இங்கிருந்து வரும் கண்ட ஊரார்கள் அதர்மன் 
சர்க்கரையும் அட்டக் கிராமம் என்று பெயர் கொடுத்தனர் . 
என்றே கூறப்பெறுகிறது . 

அதர்வணவேதம் - இஃது ஐம்பது 
அட்டபுயகரம் - காஞ்சியில் உள்ள 

சாகைகளையுடைய நான்காவது 
ஒரு பெருமாள் திருக்கோயிலின் 

வேதமாகும் . இதற்குள்ள உப 
பெயர். பெருமாளுக்கு எட்டுத் 

நிடதங்கள் ; பிரச்சினம் , முண் 
திருக்கைகள் உள்ளபடியினால் 

டகம் , மாண்டூக்கியம் , அதர்வ 
இவ்வாறு பெயர் 

உண்டா 

சிரசு , அதர்வசிகை , 
-- கியது .பெருமாளின் பெயர் ஆதி 

சாபாலம் , நிருசிம்மதாபனி , 
கேசவப்பெருமாள் , தாயாரின் 

நாரத 

பரிவிராசகம் , அன்ன 
பெயர் அலர்மேலு மங்கைத் 

சூரியன் , ஆத்மம் , 
தாயார் . திருமங்கையாழ் 

பாசுபதம் , பரப்பிரமம் , திரி 
வாரும் பேயாழ்வாரும் பாடி 

புராதபனி , தேவி , பாவனை , 
யுள்ளனர் . அடியார்கட் கருள் பஸ்மசாபாலம் , கணபதி , மகா 
செய்ய நான்கு திருக்கைகள் 

வாக்யம் , கோபால தபனம் , 
போதாவென்று எட்டுத்திருக் 

கிருட்டிணம் , அயக்ரீவம் , தத் 
கைகளோ டெழுந்தருளியதாக 

தாத்திரேயம் , காருடம் என 

முப்பத்தொன்று . இவற்றுள் 
அட்டாவதானிகள் - ஒரே சமயத் அதர் வசிகோப நிடதம் , கை 
தில் தம்முடைய நினைவாற்ற வல்யோபநிடதம் , சுவேதாச் 

எட்டுப்பொருள்களை வதரம் , காலாக்னிருத்ரம் 
உள்ளத்தில் பற்றி அவதானஞ் என்னும் ஐந்தும் பஞ்சருத்ரம் 
செய்தவர்கள் அட்டாவதானி எனப்படும் . 
கள் எனப்பெயர் பெறுவர் . | அத்திரிகை - இவள் ஒரு தேவ 
அட்ட - எட்டு . 

ாது . நான் முகனுடைய சாபத் 
அண்ணாமலை திருவண்ணாமலை ; தினால் மீனாகி யமுனை நதியில் 
இம்மலை ஒருகாலத்தில் 

கிடந்தாள் . வசுமன்னனுடைய 
பிழம்பாக 

யாரும் வீரியம் யமுனையில் விழ அதனை 
நெருங்கமுடியாத தன்மை யுண்டு மீன வனையும் பரிமள 
யோடு விளங்கியபடியால் இவ் கந்தியையும் கருப்பத்தில் 
பெயரையடைந்தது . 

வைத்திருந்தாள் . வலைஞர் 
அண்ணுதல் நெருங்குதல் ; 

தலை வன் மீனைப்பிடித்து அரிந்த 
அண்ணா - நெருங்கமுடியாத . 

மக்கள் இருவரும் 

வெளிப்பட்டனர் . 
அதமன் - பிறரைத் துன்புறுத்தி 
யாயினும் 

தன்னுடைய அநுராதபுரம் இலங்கையில் 
வயிற்றை வளர்க்க வேண்டும் கொழும்புக்கு வடகிழக்கே 128 
என்று எண்ணுபவன் . அதமன் மைலில் அமைந்துள்ளபழைமை 
மூவகை மனிதர்களுள் இவன் யான நகரம் . பழங்காலம் 
கடைப்பட்டவனாவான் . 

முதல் பதினொன்றாம் நூற் 


ஐதீகம் . 


> 


லால் 


மா 


நின்று 


போது 


அநுராதபுரம் 


682 


அந்தாதி 


அஃது 


என 


கின்றது . 


கியது . 


அசுரர் 


றாண்டு வரையில் 

சிங்கள 

பகுதியில் காடு அழிக்கப் 
மன்னர்களுக்குத் தலைநகரமாக 

பட்டுப் பழைய அநுராதபுரத் 
விளங்கியது . 

அநுராதன் என் தின் நிலைமை ஆராயப்பட்டன . 
பவனால் நிறுவப்பட்டபடி அந்தகன் - ( க ) நமன் ( உ ) இரணி 
யினால் இவ்வாறு பெயர் 

யாக்கனுடைய மகன் . இவன் 
பெற்றது என்பர் . இதனைச் 

அரிய தவங்களைச் செய்து 
சந்திர குப்த மௌரியன் காலத் பெரிய வரங்களைப் பெற்றான் . 
தில் இருந்த பாண்டுகா பயன் 

அதனால் ஆணவங்கொண்டு 
என்னும் அரசன் முதன் முத தேவர்களைத் துன்புறுத்தினான் . 
லாகத் தலைநகராக்கிக் கொண் 

இவனுடைய தொல்லையைப் 
டான் . இவனுடைய ஆட்சிக் பொறுக்கலாற்றாத தேவர்கள் 
காலத்தில் ஒருபெரிய நீர்த் சிவபிரானிடம் முறையிட்டார் 
தேக்கம் அமைக்கப்பட்டது . கள் . சிவபிரான் இவனைச் சூல 
அதற்கு அபயவாவி 

என்று 

முனையிற் குத்தித் தூக்கினார் . 
பெயர் . இந்நாளில் 

காலங்கழித்துக் கீழே 
பசவக் குளம் வழங்கு 

இறக்கிச் சிவகணமாக்கினார் . 
கௌதம புத்தர் 

இவனைக் கொன்று 

சிவகண 
ஞானோதயம் பெற்றபோது மாக்கிய இடம் திருக்கோவலூர் . 
அவருக்கு நீ மலளித்த போதி 

இதனால் திருக்கோவலூர் 
மரத்தின் கிளையொன்று இங்குக் அட்டவீரத் தலங்களுள் ஒன்றா 
கொண்டு வந்து நடப்பட்டது . 
இம்மரத்தை 

வணங்கப் 
நாடுகளிலிருந்தும் 

பௌத்தர் அந்தகாசுரன் இவன் இரணி 
கள் வருவதுண்டு . பௌத்த 

யாக்கனுடைய மகன் . 
பிட்சுக்கள் 

கட்கெல்லாந் தலைவனாக 
தங்குவதற்காக 
ஒன்பது 

அமைந்து நின்றான் . தேவர் 
மாடிகள் கொண்ட 
பெரிய கட்டிடம் 

களனை வருங் கண்டு அஞ்சத் 

ஒன்றும் 
இங்குக் கட்டப்பட்டது . இ 

தக்க பேருருவம் உடையவன் . 
கட்டிடம் மரத்தாற் கட்டப் 

இவன் தேவர்கட்கும் பிறர்க்குந் 
பட்டுத் தங்கமுலாம் 

பல 
தீமைகள் 

செய்து 
பூசிய 
செப்பேடு வேயப்பட்டிருந்தது . 

கொண்டு திரிந்தான் . முனிவர் 
ஆயிரத்து 

கள் சிலர் இவனுக்கு அறநெறி 
கல்தூண் 
நூறு 
கள் கொண்ட ஒருமண்டபம் 

உரைத்தனர் . 
மட்டுந்தான் இப்பொழுது 

சொல்லையுங் கோளாமல் மனம் 
காணப்படுகிறது . இராசராச 

போனவாறே காரியங்கள் 
சோழன் இலங்கை மீது படை 

செய்து கொண்டு திரிந்தான்.. 
யெடுத்த காலத்தில் இந்நகரம் 

சிவபெருமானையும் 
பெருமை யிழந்தது . 

விட்டால் 
மன்னர்களுடைய பிரதிநிதிகள் 

உலகங்கட்கும் 

கடவுளாகி 
தலைநகரைவேறிடத்தில் மாற்றி 

விடலாம் என்று எண்ணினான் . 
விட்டார்கள் . 

வந்த 

சிவபெருமானோடு போர்புரியச் 
சிங்கள அரசர்களும் மாற்றப் 

சென்றான் . 

அப்பெருமான் 
பட்ட இடத்தையே தங்க 

இவனைக் கொன்றொழித்தார் . 
ளுடைய தலைநகராகக் கொண் அந்தாதி 

அந்தாதி என்பது 
டனர் . பதின்மூன்றாம் நூற் 

தொண்ணூற்றாறு வகைச் சிறு 
றாண்டுக்குப் பிறகு அநுராத 

நூல்களுள் ஒன்று . 
புரம் இருந்த இடம் காடாகிவிட் 

ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 
டது .19 ஆம் நூற்றாண்டின் பிற் 

இறுதி எழுத்து அசை, சொல் ,, 


இவன் 


எவர் 


சோழ 


தானே 


எல்லா 


பிறகு 


நூலின் 


அயோத தௌமியர் 


683 


அரக்கர்கள் 


யாளி. 


மன்ன 


னிடஞ் 


போது 


சீர் , அடி , இவற்றுள் ஒன்று 

பாண்டி நாட்டில் வற் 
அதற்கு அடுத்த செய்யுளின் கடம் 

ஏற்பட்ட பொழுது 
முதலாக வரும்படி அமைத்துப் பாண்டிய மன்னனுஞ் சங்கப் 
பாடி இறுதிப்பாடலின் இறுதி புலவர்களைப் பாதுகாக்க முடி 
யும் முதற்பாடலின் முதலும் 

யாமல் 

வருந்தினான் . வளம் 
ஒன்றாகப் பொருந்தும்படி மண் பொருந்திய இடங்கட்குப் 
டலித்து மாலை போலத்தொடுத்து போயிருந்து நாடு செழித்தபிறகு 

முடிப்பது அந்தாதி எனப்படும் . வருமாறு புலவர்களை அனுப்பி 
அமரநாத் அமரநாத் என்றால் 

வைத்தான் . அவ்வாறு வந்த 
தேவர்களின் தலைவன் 

புலவர்களை இவ் 

வயிந்தன் 
என்று 
பொருள்படும் . இது சிவபெரு 

போற்றிப் பாராட்டிப் பாது 
மானைக் குறிக்கும் . 

பம்பாய் 

காத்தான் . பிறகு சங்கப் 
மாநிலத்தில் 

புலவர்கள் 

பாண்டிய 
தானாமாவட்டத் 
தில் பம்பாயில் இருந்து 

சென்ற 
முப்பத்தெட்டாவது மைலில் பாண்டிய மன்னன் " இதுவரை 
இப்பெயருடைய ஊர் ஒன்று 

எங்கு தங்கியிருந்தீர்கள் ? 
இருக்கிறது . இங்குள்ள சிவன் 

என்று உசாவினான் . அப்போது 
கோயில் மிகுந்த சிறப்புடை 

புலவர்கள் " நீலஞ் சேரும் 
யது . இங்கு அழகிய சிற்பங் 

நெடுமால் போல்வன் , ஆலஞ் 

சேரி 
கள் பலவுள்ளன . 

அயிந்தன் என்பான் , 

தன்குறை சொல்லான் பிறர் 
அமிர் தசரசு - பஞ்சாபில் இரண் 

பழி உரையான் , மறந்தும் 
டாவது பெரிய நகரம் . 

பொய்யான் வாய்மையுங் குன் 
கிழக்குப் பஞ்சாபிலுள்ளது . 
சீக்கியர்களுடைய 

பொற் 

றான் , இறந்து போகா தெம் 

மைக் காத்தான் , வருந்தல் 
கோயில் இங்குதான் இருக் 

வேண்டாம் வழுதி , என்று 
கிறது இக்கோயிலில் ஆறாயிரம் 

புகழ்ந்து கூறினர் . 
புரோகிதர்களிருப்பதாகக் 
கூறுவர் . 1919 ஆம் ஆண்டில் 

அயோத தெளமியர் - தௌமியர் 
சத்தியாக்கிரகம் தோன்றிய 

என்னும் பெயருடைய முனிவர் . 
பொழுது செனரல் 

சனரல் டயர் என் இவர் இரும்பு போன்ற பற் 
பவன் 

விளங்கிய 

களையுடையவராக 
குற்றமற்றவர்களைச் 
சுட்ட சாலியன் வாலாபாக் 

படியால் அயோத என்னும் 
தோட்டம் இங்கிருக்கிறது . 

அடைமொழி பெற்றார் . இவ 
கைத்தொழிலும் வாணிகமும் 

ருக்கு ஆருணி , உபமன்யு , பை 
மிகுதியாக உடையது . 

தன் என்று மூன்று மாணவர்கள் 

இருந்தார்கள் . 
அமிர்தலிங்கேசுவரர் - திருமாலால் 
கொடுக்கப்பட்ட அமுதத்தைப் அரக்கர்கள் - இவர்கள் இராட் 
பராசரர் குடத்திலிட்டு அமிர்த சதர்க ளென்றுங் கூறப் பெறு 
லிங்கேசுவரரை அமைத்த வர் . மனிதர்களைப் பார்க்கினும் 
படியினால் பவானியில் 

எழுந் பன்மடங்கு உடற் பலமும் 
தருளியுள்ள இறைவனுடைய 

அதற்குத் தக்கவாறு 

தீய 
பெயர் அமிர்தலிங்கேசுவரர் செயல்களைச் செய்யும் இயல்பும் 
என வழங்கும் . 

அமையப் பெற்றவர்கள் . இவர் 
அயிந்தன் - இவன் முன் காலத்தில் கள் பதினெண்கணங்களில் ஒரு 
ஆலஞ்சேரி என்னும் 

வகையினர் . இவர்கள் அசுர 
வாழ்ந்திருந்தான் . 

பெருஞ் ரினும் 

பட்டவர்கள் 
செல்வன் . சிறந்த கொடை என்பது சிலர் கருத்து . ஆயினும் 


ஊரில் 


வேறு 


அரவங்காடு 


684 


அரியநாத முதலியார் 


ரென்று 


என 


புகழுடலை 


அரக்கரில் 

ஒரு 

பிரிவினரே மளித்தார் . அரசினர் அரவிந்தர் 
யாவர் . இவர்கள் புலத்தியர் மீது குற்றஞ் சாட்டி அலிபூர் 
மரபினரென்று 

ஒருசாராரும் சிறையில் அடைத்தனர் . பிறகு 
காசிபர் மகன் இரட்சசு என்பவ இவர் ஆபத்துக்கிடமான பேர் 
னுடைய மரபின 

வழியல்லர் 

உணர்ந்து 
சிலரும் நான் முகன் கடல்களை சிறையில் இருந்து விடுதலை 
யுண்டாக்கி அவைகளைப் பாது செய்தனர் . அரவிந்தர் ஆன்மீக 
காக்க இவர்களைப் படைத்தா வழிகளில் அதிகமாக ஈடுபட்டு 
னென்று வான்மீகியும் கூறுவர் . அரசியலில் இருந்து விலகிக் 
இவர்கள் தேவர்கட்கும் முனிவர் கொண்டார் . 4-4-1910 இல் 
கட்கும் தொல்லை விளைத்தலையே புதுச்சேரிக்குவந்தார் . 1914 ஆம் 
தமது தொழிலாகக் கொண் 

ஆண்டில் ஆரியா என்ற ஆங்கில 
டிருந்தனர் . 

அறிவுக்களஞ்சியத்தைத் 

தொடங்கி 
அரவங்காடு நீலகிரி மலையில் 

ஆறு ஆண்டுகள் 

நடத்தினார் . அதில் அரிய பல 
உதகமண்டலத்துக்குப் போகும் 

கட்டுரைகளை எழுதினார் . அக் 
பாதையில் கூனூரில் இருந்து 

கட்டுரைகள் பின்னாளில் நூல் 
மூன்றாவது மைலில் உள்ள ஊர் . 

களாயின . புதுச்சேரியில் இவ 
அறுகம்புல் மிகுதியாகக் 

ருக்கு ஆசிரமம் அமைந்தது ; சீடர் 
காணப்படுவதால் அறுகங்காடு 

களும் பலர் உண்டாயினர் . 
என் றுபெயர்பெற்று அப்பெயர் 
நாளடைவில் திரிந்து அரவங் 

இறுதி வரையில் அரிய தவ 
காடாயிற் றென்பர் . 

வாழ்க்கையை மேற் கொண்ட 

இவர் 1950 ஆம் ஆண்டில் பூத 
அரவிந்தர் - இவர் 15-8-1872இல் வுடலை நீத்துப் 
கல்கத்தாவிற் பிறந்தார் . இவ யடைந்தார் . 
ருடைய தந்தையார் பெயர் 

அரிசிற்கரைப் புத்தூர் 
கிருட்டிண தன கோஷ் . 

தஞ்சை 
இங்கிலாந்திலே 

மாவட்டத்தில் கும்பகோணத் 
பதினான்கு 

திற்குத் தென் கிழக்கில் அரிசி 
ஆண்டுகள் கல்வி 

கற்று 
கேம்பிரிட்ச் பட்டம் பெற்றார் . 

லாற்றங்கரையில் உள்ள ஊர் . 
பரோடாக் கல்லூரியில் துணைத் 

இப்பொழுது அழகார்புத்தூர் 
தலைவரானார் . வங்கமும் ஆரிய 

என்று மருவி வழங்குகின்றது . 
மும் நன்கு கற்றார் . 1905 ஆம் 

பெரியபுராணத்தில் செருவிலி 
ஆண்டு முதல் யோகம் பயிலத் 

புத்தூர் 

று 

கூறப்படு 
தாடங்கினார் . 1907 இல் 

உண்மையா நந்த முனி 
கல்கத்தாவை யடைந்துதேசீயக் 

வர் வழிபட்ட தலம் . இங்கு 

வழி 
கல்லூரித் தலைவரானார் . பிறகு 

புகழ்த்துணை நாயனார் 
வந்தேமாதரம் என்னும் இதழின் 

பட்டு வீடுபேறடைந்தார் . 
ஆசிரியராக இருந்தார் . இவ அரிய நாத முதலியார்-( தளவாய் ) 
ருடைய எழுத்து சுதேசி இயக் 

காஞ்சிபுரத்தை யடுத்த மெய்ப் 
கத்திற்குப் புதிய உணர்ச்சியை பேடு என்னுஞ் சிற்றூரில் ஓர் 
யும் பலத்தையும் அளித்தது . எளிய வேளாள 

குடும்பத்தில் 
அந்நாளில் காங்கிரசில் இரண்டு பிறந்தார் . இளமைப் பருவத் 
பிரிவுகள் இருந்தன . ஒன்று 

தில் கல்விப் பயிற்சி உடற் 
கோகலேயின் மிதவாதக் கட்சி ; 

பயிற்சி முதலியவைகளைத் தக்க 
மற்றொன்று திலகரின் தீவிரக் 

வாறு பெற்றார் . வயது வந்த 
கட்சி . அரவிந்தர் திலகரின் தும் 

விசய 

நகரத்திற்குச் 
கட்சியைப் பாராட்டி ஆக்க 

சென்று கணக்குப்பிள்ளை வேலை 


இவர் 


என் 


கிறது . 


i 





அருகமதம் 


685 


அரையர் 


சிறந்து 


நக்கீரரும் 


நல்லரு 


என் 


யில் அமர்ந்தார் . பிறகு விசுவ ஊரில் 

வாழ்ந்திருந்தவன் . 
நாத நாயக்கரோடு மதுரைக் விருந்தோம்புதலிற் 
குச் சென்றார் . அங்கு அமைச்ச விளங்கியிருந்த இவனுடைய 
ராக அமர்ந்தார் . அரிய பண்புடைமையை 
காரியங்களைச் செய்தார் . மதுரை வியந்து பாராட்டிப் பாடியுள் 
நகரைச் சுற்றிக் கோட்டை ளார் . அப்பாட்டு நற்றிணையில் 
கட்டினார் . மதுரை 
மதுரை திருநெல் 

சேர்க்கப்பட்டிருக்கிறது . 
வேலி திருச்சிராப்பள்ளி முதலிய 
இடங்களில் நீர்ப்பாசன வசதி அருவந்தை - சோழவள நாட்டில் 

அம்பர் என்னும் ஊரில் இருந் 
களை உண்டாக்கினார் . கோவில் 

தவன் . இவன் சிறந்த அறி 
திருப்பணிகள் பல செய்தார் . 

வாளியாகவுங் கொடையாளி 
மதுரை மீனாட்சி 

கோவிலின் 

யாகவும் திகழ்ந்தான் . இவன் 
பல பகுதிகளைப் புதுப்பித்தார் . 

கல்லாடனாரைப் போற்றிப் 
அருகமதம் 

பாட்னா நகரத்தில் பாராட்டி அவரால் புகழ்ந்து 
உதிட்டிரசகம் 1445 ஆம் பாடப் பெற்றான் . “ நெல்விளை 
ஆண்டிற் பிறந்த ஆருகதன் 

கழனி 

அம்பர் கிழவோன் 
என்பவனால் உண்டாக்கப்பட்ட 

வந்தை 

வாழியர் " 
ஒரு சமயம் . இவன் சயின என்பது கல்லாடனார் வாக்கு . 
மதத்தைக் கண்டித்தான் . இவன் 

அரேபியா - தென்மேற்கு ஆசியா 
அருகன் எல்லா ஆற்றலும் 

வில் உள்ள பெரிய தீபகற்பம் . 
உடையவ னென்றும் மூவுலகத் 

மேற்கே செங்கடலும் தெற்கே 
தாராலுங் கொண்டாடத்தக்கவ 
னென்றும் எக்காலத்துஞ் சாத்தி 

இந்து சமுத்திரமும் , கிழக்கே 

பாரசீகவளைகுடாவும் 
யத்தைப் போதிப்பவன் 

கின்றன . இஃது இஸ்லாம் 
றுங் கூறுவான் . இவனுடைய 

சமயம் பிறந்த நாடு . முஸ்லிம் 
சமயத்தில் பதார்த்தங்கள் ஏழு . 

களுடைய புண்ணியத்தலமாகிய 
அருக்கசந்திரன் - குண்டலகேசிக் 

மெக்கா இந்நாட்டில் தான் இருக் 
குப் பௌத்தமதோப தேசஞ் 

கிறது . இந்நாட்டின் பெரும் 
செய்த ஆசிரியன் . இவன் 

பகுதி பாலை 

நிலமாக இருக் 
உஞ்சை மாநகரத்தில் வாழ்ந் 

ஆறு இல்லை . 

வெப்ப 
திருந்தவன் . 

நிலை மிகுதி . இங்குள்ளவர்க 
அருந்ததி 

வசிட்டருடைய ளுடைய முதன்மையான உணவு 
மனைவி . மிகுந்த கற்புடைய 

பேரீச்சம்பழம் . காபி கோதுமை 
வள் . ஐந்து 

கன்னிகைகளில் முதலியன சில உங்களில் 
ஒருத்தி . துருவ மண்டலத் 

பயிராகின் றன . 
தருகில் ஏழு விண்மீன்களுக்கு அரையர் நாதமுனிகள் திவ்விய 
இடையில் வசிட்டர் என்னும் 

பிரபந்தத்தை வகுத்துப் பாடல் 
மீனும் அருகில் அருந்ததி 

கோவில்களில் பாடு 
மீனும் இருப்பதாகப் புராணங் வதற்கு ஏற்பாடு செய்திருந் 
கள் கூறும் . இந்துக்கள் மணம் 

தார் . இசையோடு அவை 
நடத்தும் போ 

மணமகன் 

களைப் பாடவும் 

பாடவும் அவைகளின் 
அருந்ததியைப் போல் கற்புடை 

கருத்தைக் குறிப்பாக விளக்கும் 
இருக்க வேண்டும் 

உறுப்புச் செயல்களைக் காட்டி 
என்று மணமகளுக்கு இவளைக் 

நடிக்கவும் தம்முடைய உடன் 
காட்டுவது வழக்கம் . 

பிறந்தாள் மக்கள் மேலையகத் 
அருமன் - முன்னாளில் பாண்டி தாழ்வான் 

கீழையகத்தாழ் 
நாட்டில் சிறுகுடி 

என்னும் வான் என்னும் இருவரையும் 


1 


களைக் 


யவளாக 


அலகபாத் 


686 


அவளிவணல்லூர் 


ஆனால் 


இவளை 


எனின் 


பழக்கினார் . அவர்களுக்கு கும் , கல்வி , வில் வித்தை 
அரையர் என்னும் பெயர் 

முதலியவைகளில் தேர்ச்சி 
உண்டாகியது . அக்காலத்தில் யடைந்து தந்தையினுடைய 
திருமால் கோயில்களில் அரை கட்டளைப்படி பாண்டி நாட்டின் 
யர்கள் இருந்தனர் . 

தென் பகுதியை அரசு புரிந்த 
இந்நாளில் சீரங்கம் , திருவில்லி வள். இலங்கைத்தீவிலும் ஒரு 
புத்தூர் , ஆழ்வார் திருநகரி பகுதியை வசப்படுத்திப் பெரு 
என்னும் சில இடங்களில்தான் மிதத்தோடு அரசு புரிந்திருந்த 
அரையர்கள் 

இருப்பதாகத் வள் . தீர்த்தயாத்திரை வந்த 
தெரிகிறது . அரையர்களுக்குத் அருச்சுனன் 

மணம் 
தம்பிரான்கள் என்றும் பெயர் . புரிந்தான் , 
உடையவர் 

காலத்தில் நாள் 
தோறும் அருளிச் செயலைப் 

அவதானம் - அவதானம் 
பெருமாளிடம் 

நினைவாற்றலால் ஒரே சமயத் 
நடித்துப் 
பொருள் விளக்குவதே அரை 

தில் பல பொருள்களை உள்ளத் 

திற் பற்றுதல் என்பது 
யர்களின் பொழுது போக்காக 

பொருள் . ஒரே சமயத்தில் 
வும் கோயில் 

காரியமாகவும் 
இருந்தது . 

ஆறு பொருள்களைப் பற்றியவர் 

கள் சடாவதானிகள் எனவும் , 
அலகபாத் - இஃது இந்தியாவின் எட்டுப் பொருள்களைப் பற்றிய 
புண்ணியத் தலங்களில் ஒன்று . வர்கள் அட்டாவதானிகள் என 
அலகபாத் என்பதன் பொருள் வும் , பத்துப் பொருள்களைப் 
கடவுளின் நகரம் என்பதாம் . பற்றியவர்கள் தசாவதானிகள் 
இப்பெயர் அக்பரால் இடப் எனவும் , பதினாறு பொருள் 
பட்ட தென்பர் . இவ்வூரின் களைப்பற்றியவர்கள்சோடசாவ 
பழைய பெயர் பிரயாகை என் 

தானிகள் 

எனவும் நூறு 
இவ்வூர் கங்கையும் 

பொருள்களைப் பற்றியவர்கள் 
யமுனையும் கூடுமிடத்தில் இருக் சதாவதானிகள் எனவும் பெயர் 
கிறது . இங்கு அக்பர் கட்டிய 

பெற்று விளங்கினர் . பெய 
கோட்டை , மசூதி முதலியன 

ரமைந்தது 

எண்ணிக்கையைப் 
புகழ் வாய்ந்தவை . இங்கு 

பொறுத்தே அமைந்தது . 
அசோகர் தூண் ஒன்று முப்பத் அவந்தன் - 

நாட்டில் 
தைந்தடி உயரத்தில் உள்ளது . 

அவந்திபுரி என்னும் 
இங்கு ஆண்டு தோறும் நடை இருந்த ஓர் அந்தணன் . இவன் 
பெறும் கும்பமேள விழாவுக்கு 

மிகுதியாகப் பொருளைச் சேர்த் 
நாட்டின் பகுதிகளினு 

தும் அதனை நுகராமல் பாது 
மிருந்து இலட்சக்கணக்கான 
மக்கள் வந்து கூடி நீராடுவர் . 

காத்து இறுதியில் கள்ளர்களி 

டம் பறி கொடுத்து வருந்தி 
இந்நகரம் உத்தரப்பிரதேச 

னான் . 
இராச்சியத்தில் உள்ளது . பல் 
கலைக்கழகம் 

சோழவள 
நீதிமன்றம் அவளிவணல்லூர் 
முதலியன உள்ளன . 

ஜவஹர் 

நாட்டிலே யுள்ள தேவாரம் 
லால்நேருவின் பிறப்பிடமும் 

பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . 
இருப்பிடமும் இவ்வூரே . 

வராகாவதாரத்தில் கொம்பு 
முறியப் பெற்ற 

திருமால் 
அல்லியரசி - சித்திரவாகன் என் பூசித்தபதி . பூசை புரியும் 
னும் பாண்டிய மன்னனுடைய 

குருக்களின் மூத்த பெண்ணைத் 
மகள் . இவளுடைய 

பெயர் 

திருமணஞ் செய்தவர் தீர்த்த 
சித்திராங்கதை எனவும் வழங் 

யாத்திரை செய்து திரும்பினார் . 


பது . 


மாளவ 


ஊரில் 


அழற்கணாகம் 


687 


அனேகதங்காபதம் 


கின் றன . 


என் 


யது . 


இதன் 


உள்ள ஒரு 


அக்காலத்தில் அவருடைய சிறிய அறையொன்றும் இருக் 
மனைவிக்கு அம்மை நோய் 

பிரசண்டமுனிவர் 
வந்தபடியால் கண் குருடாகிக் வழிபட்ட 

இடம் . சுவாமி 
குரூபியாகவும் மாறி விட்டாள் . பெயர் அறையணி நாதேசுரர் . 
திரும்பிவந்தவர் தம் மனைவி அம்மனுடைய 

பெயர் அருள் 
அவளல்ல வென்றும் 

நாயகி , திருத்த நீர் பெண்ணை 
ளுடைய தங்கையே தம்முடைய யாறு . கோயில் மிக அழகாக 
மனைவி யென்றுஞ் சொற் 

விளங்குகின்றது . 

திருஞான 
போரிட்டார் . அச்சமயத்தில் சம்பந்தருடைய தேவாரம் பெற் 
இறைவன் 

தோன்றி 

நீ 

றது . 
திருமணஞ் செய்த அவள் அனங்கமோகினி 

முன்னாளில் 
இவளே தான் 

கூறி 

பாண்டிவள நாட்டில் திரு 
உண்மையை நிலை நாட்டினார் . 

மருதம் என்னும் நகரில் இருந்த 
அதனால் ஊருக்கு அவளிவணல் 

ஒரு பொது மகள் . அழகிலும் 
லூர் என்று பெயருண்டாகி 

ஆடல் பாடல்களிலும் சிறந்து 
சுவாமியின் பெயர் 

விளங்கிய இவளிடம் பலர் 
தம்பரிசறிவார் என்பர் . 

மையல் கொண்டு பொருளிழந்து 
அழற்கணாகம் 

பெயர் பழிக்குள்ளாயினர் . 
திட்டி விடம் எனவும் வழங்கும் . | அனந்த தீர்த்தம் - காஞ்சி வரத 
கொடிய பாம்பு வகைகளில் 

ராசர் கோயிலில் 
இஃதொன்று . இதனுடைய தீர்த்தம் . இத்தீர்த்தத்தின் கீழ் 
பார்வையிலேயே நஞ்சு அமைந் நீரின் 

அடியில் 

அத்திவரதர் 
திருத்தலால் இதனுடைய பார் சயனித்துக் கொண்டிருக்கிறார் . 
வைக்கு அகப்பட்டவர்கள் 

சேவை செய்ய முடியாது . 
இறந்தொழிந்திடுவர் . 

நாற்பது 

ஆண்டுகட்கு ஒரு 
முன்னாளில் 

முறை இவரை மக்கள் போற்றி 
இருந்ததாக மணிமேகலை கூறு 

வழிபடுவதற்காக வெளியே 
இந்நாளில் இருப்ப 

எடுப்பார்கள் . 
தாகத் தெரிய வில்லை . 

அனந்தப்பூர் - சென்னை இராச்சி 
அழிசி - சோழ நாட்டில் ஆர்க்காடு யத்தில் அனந்தப்பூர் மாவட்டத் 
என்னும் ஊரில் இருந்து அரசு தின் தலைநகரம் ; 

விசய 
புரிந்த ஒரு குறுநில மன்னன் . 

அரசருடைய திவானாக இருந்த 
இவனுக்குச் சேந்தன் என்னும் சிக்கப்ப உடையார் இந் நகரை 
பெயருடைய மைந்தன் ஒருவன் அமைத்துத் தம்முடைய மனைவி 
இருந்தான் , 

யின் பெயரையிட்டார் . 
அறையணி நல்லூர் - தென்னார்க் | அனேக தங்காபதம் - வட நாட்டில் 
காடு மாவட்டத்தில் திருக்கோவ உள்ள சிவப் பதிகளில் ஒன்று . 
லூர் புகைவண்டி நிலையத்துக்கு இங்குக் கௌரி தவஞ் செய்த 
அண்மையில் 

பெண்ணையாற் தாகக் கூறப்படுகிறது . இதற் 
றின் வடகரையில் உள்ள சிவப் குக் கௌரி குண்டம் என்றும் 
பதி . இப்பொழுது அரகண்ட பெயருண்டு . இங்குக் கதிரவ 
நல்லூர் என்று மருவி வழங்கு னும் திங்களும் சிவபெருமானை 

கோவில் ஒரு சிறிய பழிபட்டனர் . சுவாமி பெயர் 
குன்றின் மேல் இருக்கிறது . 

அருண் மன்னேசுரர் . அம்மை 
இங்கே பஞ்சபாண்டவர் குகை 

பெயர் மனோன் மணி . இது திரு 
என்னும் ஐந்து அறைகளும் ஞானசம்பந்தருடைய தேவாரப் 
திரௌபதி இருந்ததென்னும் பதிகம்பெற்ற ஊர் . திருக்காளத் 


தகைய 


நாகம் 


கிறது . 


நகர 


கின்றது . 


அன்னம்பட்டர் 


688 


ஆக்கி நீதரன் 


யாது 


இரவில் 


தான் . 


வைகை 


தியில் இருந்தே இப்பதியைப் ஒரு சிவயோகி வந்தார் . வேட 
பாடினார் . 

னும் அவனுடைய மனைவியும் 
அன்னம்பட்டர் - இவர் ஒரு தெலுங் 

சிவயோகியைப் பாராட்டிப் 
கர் வடமொழியிலும் வல்லவர் . 

போற்றினர் . பிறகு 
இவர் தருக்க நூல் ஒன்றையும் 

வேண்டுமென்று கேட்டனர் . 
பிறகு அதற்குத் தம்முடைய 

சிவயோகி , 

தங்கு 
பெயரால் உரை யொன்றையும் வதற்குச் சிறிது இடம் வேண் 
இயற்றியவர் . இந்நூல் தமிழில் டும் வேறொன்றும் வேண்டாம் 
மொழி பெயர்க்கப் 

பட்டிருக் என்றார் . வேடன் 

அவரைக் 
கிறது . 

குடிசைக்குள் இருக்கச் செய்து 
அன்னவிநோதன் - மதுரைமா நக 

தான் தன்னுடைய மனைவியோடு 
ரில் வைகைக் கரையில் திரு 

குடிசைக்கு வெளியே 

வெளியே யிருந் 

யோகி பெண்பாலை 
வாப்பனூரில் எழுந்தருளிய 
இறைவனுடைய பெயர் . அருச் 

இரவில் வெளியே இருக்கச் 
சகராகிய சைவ வேதியருக்காக 

செய்தல் கூடாது என்றார் .. 
அவர் உலையிலிட்ட 

வேடன் தன் மனைவியையும் குடி 
யாற்று மணலை அன்னமாக்கு 

சைக்குள் இருக்கச் செய்தான் . 

சிவயோகி இரவு 
வித்தமையால் இவ்வாறு பெய 

முழுவதும் 
ருண்டாகியது . 

அறி துயில் நிலையில் இருந்தார் . 

ஆகுகி உறங்கினாள் . வெளியே 
அஸ்கா - கஞ்சம் மாவட்டத்தில் 

இருந்த வேடன் இரவில் புலி 
இதே பெயருள்ள தாலுகாவின் 

யாற் கொல்லப்பட்டான் . 
தலைநகர் . நல்ல பாசனவசதி 
யுள்ளது . கரும்பும் நெல்லும் 

விடிந்தபிறகு ஆகுகி நிகழ்ந் 

ததையறிந்து வருந்தினாள் . 
சாகுபடியாகின்றன . இங்குள்ள 

யோகியினுடைய 

உடன்பாடு 
சர்க்கரைத் தொழிற்சாலை 

மிகப் 

பெற்றுக்கொண்டு தானுந் தன் 
பழமையானது . இங்கிருந்து 

னுடைய கணவனோடு தீப் 
வரும் சர்க்கரையும் அஸ்கா 

பாய்ந்தாள் . அப்பொழுது சிவ 
என்றேபெயர் பெற்று விட்டது . 

பிரான் அருளிய வரத்தால் ஆகு 
ஆகாயவாணி உடலில்லாமல் 

கன் நளராசனாகப் பிறந்தான் . 
விளங்கும் தரும் 

தேவதை . 

ஆகுகி தமயந்தியாகப் பிறக் 
எல்லாச் செய்கைகளுக்கும் 

சிவயோகி அன்னப் 
சாட்சியாக இறைவனால் நிய 

பறவையாகப் பிறந்தார் . 
மிக்கப்பட்ட சத்தி . இவளு ஆக்கி நீதரன் - பிரிய விரதனுடைய 
டைய வாக்குச் சமய சந்தர்ப்பத் 

மனைவி சுகன்னிகை யென்பவள் 
திற்குத் தக்கவாறு பிறருடைய 
பேச்சுமூலம் ஒலிக்கும் . இதனை 

பெற்ற பதினொரு புதல்வர் 

களில் மூத்தவன் . இவனுடைய 
அசரீரி எனவுங் கூறுவர் . 

மனைவி பூர்வசித்து . 

இவனுக்குத் 
ஆகுகன் - அற்புதமலையில் வாழ்ந் தந்தையாற் கிடைத்த சம்புத் 
திருந்த ஒருவேடன் . இவ தீபத்தைத் தன்னுடைய புதல் 
மனைவியின் பெயர் 

வர் . ஒன்பதின்மருக்கும் பிரித் 
ஆகுகி , இவர்களிருவரும் தங்க துக் கொடுத்தவன் . இமய 
ளுடைய 

இருப்பிடத்திற்கு மலையின் தெற்கிலுள்ள பரத 
அன்மையில் உள்ள ஒரு சிவன் 

கண்டத்தை நாபியென்பவனுக் 
கோவிலுக்குப்போய் நாடோ 

கும் பரதகண்டத்தின் வடக்கி 
றுஞ் சிவபெருமானை வழிபட்டு 

லும் ஏமகூடபர்வதத்தின் தெற் 
வருவது வழக்கம் . ஒரு நாள் 

கிலுமுள்ள கண்டத்தைக் கிம் 
வேடனுடைய இருப்பிடத்திற்கு 

புருடனுக்கும் 


தாள் . 


னுடைய 


ஏமகூடத்தின் 


நயபுராணம் 


689 


ஆடானை நாதர் 


நைட 


வீடு 


மான் 


திரு 


வடக்கிலும் நிடதபர்வதத்திற் யின் சுற்றளவு ஒரு மைல் . மதில் 
குத் தெற்கிலுமுள்ள 

சுவர் உயரம் 70 அடி . 
தத்தை அரியென்பவனுக்கும் , 
நிடத பர்வதத்திற்கு வடக்கும் 

ஆசவபாண்டேசர் - ஒருவனுக்குக் 
மேருவை நடுவே கொண்டது 

கள் குடுவையிலிருந்து காட்சி 
கண்டத்தை 

இளா தந்து 

பேற்றையுங் 
விருதனுக்கும் , இளா விருத 

கொடுத்தவர் . இச்சிவபிரான் 
கண்டத்திற்கும் நீலாசலத்திற் 

காசிப்பதியில் எழுந்தருளியிருப் 
கும் இடையிலுள்ள கண் 

பதாகக் கூறுவர் . 
டத்தை இரம்மியனுக்கும் இரம் | ஆசுகவி செய்யுள் பாடுந்தித 
மிய கண்டத்திற்கு 

வடக்கே 

முடைவர்கள் செய்யுள் பாடத் 
சுவேத பர்வகத்திற் கப்பா 

தொடங்கித் தாள்களில் அடித் 
லுள்ள கண்டத்தை 

தடித்து எழுதிக் கொண்டிரா, 
வந்தனனுக்கும் , சுவேத பர் மல்மனப்பாடஞ்செய்யப் பட்ட 
வதத்திற்கு வடக்கே சிருங்கவர் 

பழைய பாடல்களைப் போல் 
தத்தாற் சூழப்பட்ட கண்டத் 

மிகு விரைவாகப் புதிய பாடல் 
தைக் குருவென்பவனுக்கும் , 

களை இயற்றக் கூடியவர்களாக 
மேருவின் கிழக்கேயுள்ள கண் 

இருப்பார்களானால் 

ஆசுகவீ 
டத்தைப் பத்திராசுவனுக்கும் , 

என்னும் பெயரை அவர்கள் 
மேருவின் மேற்கில் உள்ள கண் 

அடைதற் குரியவர்களாவர் . 
டத்தை கேதுமாலனுக்கு மாகப் 
பங்கிட்டவன் . இதனால் இவை ஆச்சாள்புரம் - இவ்வூர் 

நல்லூர்ப் பெருமணம் என்று 
ஒன்பது ( நவ ) கண்டங்களா 

பெயர் பெறும் . திருஞானசம் 
யின் . இம் முறையிற் சில மாறு 

பந்தாது மனைவியாராகிய 
பாடுகளுங் காணப்படும் . 

தோத்திர பூரணியம்மையார் 
ஆக்நேய புராணம் 

பிறந்த பதியாகலின் ஆச்சாள் 
புராணங்களில் ஒன்று . எண்ணா புரம் என்று பெயர் பெற்றது 
யிரங் கிரந்த முடையது . 

சிவ என்பர் . 

ஆச்சாமரம் உள்ள 
தீட்சாவிதி , விட்டுணு தீட்சா தலமெனக் கூறுவாரும் உளர் . 
விதி , அக்கிநிகாரியம் , விட்டுணு இவ்வூரில் தான் திருஞானசம் 
வின் அவதாரச் சிறப்பு , பிரபஞ்ச பந்தர் தம்முடைய திருமணங் 
விவரணம் , இராசநீதி , சத்தம் , 

வந்த அனைவரோடும் 
சோதிடம் , ஒளடதம் என்பவை 

திருக் கோயிலையே பெருமணச் 
களைச் சுருக்கிக் கூறும் . 

சாலை வேள்வித் தீயாக வகுத் 

துக்காட்டி நமச்சிவாயத் திருப் 
கரா வட நாட்டில் உள்ள 

பதிகத்தினால் அனைவரையும் 
மூன்றாவது 

பெரிய நகரம் . 

வீடுபேற்றிற்குரியவர்களாக்கித் 
இந்தியாவின் பழைய நகரங் 

தாமும் சிவ பெருமானுடைய 
களுள் ஒன்று . யமுனையாற்றின் 

திருவடி நீழலையடைந்தார் . 
கரையில் உள்ளது . 

சிக்கந்தர் 
லோடி 1500 இல் இந்நகரைத் 

ஆடகேசுவரர் 

பாதலத்தைக் 
தன்னுடைய தலைநகராக்கிக் 

காக்கின்ற கோடி உருத்திரர் 
கொண்டான் . தாஜ்மஹால் 

கட்குத் தலைவர் . 
என்னும் உலகப் புகழ் பெற்ற ஆடானை நாதர் - பாண்டி நாட்டில் 
சலவைக்கல் கட்டிடம் இங்கே உள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
இருக்கிறது . இங்குள்ள முத்து பதிகளில் ஒன்றாகிய திருவா 
மசூதியும் சம்மா மசூதியும் டானை என்னுஞ் சிவப்பதியில் 
புகழ் பெற்றவை . கோட்டை எழுந்தருளிய இறைவரின் 

சி.பெ.அ . - 44 


மகா 


டு கோட் பாட்டுச் சேரலா தன் 690 . 


ஆதிசைவர் 


நூல்கள் 


அதனால் 


மீது 


வள 


பல 


அப் 


பெயர் . வருணனுடைய புதல் நிறுத்தினார் . கோதையார் திரு 
வராகிய வாருணி என்பவர் துரு மாலோடு ஒன்றானார் . 

இவர் 
வாச முனிவரை மதிக்காமல் இயற்றிய 

திருப் 
( ந்தபடியால் 

துருவாசர் 

பாவை , நாச்சியார் திருவாய் 
சினங்கொண்டு ஆட்டுத் தலையும் மொழி முதலியன . நாச்சியார் 
ஆகனை 

உடலும் அடையுமாறு திருவாய் மொழி நூற்று நாற் 
வசவுரை 

கூறினார் . அவ்வச பத்து மூன்று செய்யுட்களை 
வுரை இச்சிவப்பதியில் வழிபட உடையது ஆண்டாளுடைய 
நீங்கியது . 

ஊருக்கு காலம் எட்டாம் 

நூ ற்றாண்டு 
ஆடானை என்றும் இறைவருக்கு 

என் 

கூறுவர் . ஆண்டாள் 
ஆடானை நாதர் எனவும் பெயர் 

பிள்ளைத் தமிழ் நூல் 
கள் வழங்கலாயின . 

பாடப் பெற்றிருக்கிறது . 
ஆடு கோட் பாட்டுச் சேரலாதன் ஆதன் எழினி 

பாண்டி 
இயயவரம்பன் நெடுஞ்சேரலாத நாட்டில் வாட்டாறு என்னும் 
னுடைய இரண்டாவது மகன் . ஊரில் இருந்த சிறந்த கொடை 
தண்டகாரணியம் 

என்னும் யாளி . மாங்குடி கிழார் என்னும் 
ஓரிடத்தில் வட நாட்டவரால் புலவருக்குப் 

உதவிகள் 
சைப்பற்றப்பட்ட நிரை செய்தான் . அவர் 

இவனைப் 
களை 

மீட்டுத் தொண்டியிற் புகழ்ந்து பாடியுள்ளார் . 
சேர்ப்பிக்தபடியால் இப்பெயர் பாட்டுப் புறநானூற்றில் சேர்க் 
பெற்றான் . தன்னைப்புகழ்ந்து கப்பட்டிருக்கிறது . 
பாடிய காக்கை பாடினியார் நச் 
செள்ளையார்க்கு ஒன்பது துலாம் 

ஆதிசைவர் 

சதாசிவ மூர்த்தி 
பொன்னும் நூறாயிரம் பொற் 

யின் திருமுகத்தில் தோன்றிய 

கௌசிகர் , காசிபர் , பாரத்து 
காசும் கொடுத்தவன் . 

வாசர் , கௌதமர் , அகத்தியர் 
ஆண்டாள் 

பாண்டி நாட்டில் முதலிய ரிஷிகளின் வழி முறை 
திருவில்லிபுத்தூரிலே பூம் யில் தோன்றிய அந்தணர்கள் . 
பொழிலில் துளசிச் செடியிடை இவர்கள் முதலில் 

சதாசிவ 
யே பெரியாழ்வார் கண்டெடுத் மூர்த்தியால் தீட்சை செய் 
துக் கோதையார் என்று பெய விக்கப் பெற்றவர்களாதலின் 
பரிட்டு வளர்த்தார் . பெரியாழ் 

இவர்கள் ஆதிசைவர் என்று 
வாரால் 

வளர்க்கப்பட்ட படி பெயர் பெற்றனர் . இச்சைவர் 
பால் ஆழ்வார் திருமகளார் அநாதிசைவர் , ஆதிசைவர் , மகா 
என்றும் , தாஞ்சூடிய 

சைவர், அநுசைவர் , அவாந்தர 
யினைப் பெருமாளுக்கு 

சைவர் முதலிய பல பிரிவுகளுக் 
வித்து வந்தபடியால் சூடிக் குள் ளடங்குவர் . இவர்களுள் 
கொடுத்தநாச்சியார் என்றும் , அநாதி சைவர் சதாசிவ மூர்த்தி 
நூல்கள் 

பாடியதின் மூலம் ஆதி சைவர் அவர் முகத்தில் 
உலக மக்களை உய்வித் தாண்ட தோன்றிய ரிஷி வழி முறை 
படியால் “ ஆண்டாள் என்றும் யினர் . மகா சைவர் ஆ , 
பெயர் பெற்ருர் . இவர் தா 

ரிடம் சிவ தீட்சை பெற்ற 
திருமாலுக்கே உரியவள் என்று வேதியர் , அநு சைவர் 
உறுதி பூண்டு நின்றபடியால் , தீட்சை பெற்ற க்ஷத்திரிய வை 
ஆழ்வார் கோதையாரை மணக் சியர் , அவாந்தர சைவர் சிவ 
கோலஞ் செய்து திருவரங்கத் தீட்சை பெற்ற சற்சூத்திரர் . 
துக்கு அழைத்துச் சென்று அழ இவரொழிந்த மற்ற 
கிய மணவாளன் திருமுன்பு அந்யசைவர் எனப் பெறுவர் .. 


மாலை 
அணி 


சைவ 


ஆதி மந்தி 


691 


ஆருணி 


தான் . 


ஆதி மந்தி இவள் திருமா னும் வாரணாசிக்கு இவ்வாறு 
வளவன் என்னும் கரிகாற்சோழ ஒரு பெயர் வழங்குகிறது . 
னுடைய மகள் . சேர நாட்டர 
சனாகிய ஆட்டனத்தி 

ஆயிரக்கவசன் - இவன் ஓர் இராக் 
ஆட்டனத்தி என்ப 

கதன் இவன் தேவர்களை 
வனை மணந்தவள் . இவள் 

வருத்தினான் . நரநாராயணர் 
தன்னுடைய கணவ 
கணவனோடு 

இவனோடு போர் செய்து இவன் 
காவிரி நீராடுகையில் காவிரிப் 

அணிந்திருந்த ஆயிரத்துத் 
பெருக்கு ஆட்டனத்தியை அடித் 

தொளாயிரத்துத் தொண்ணூற் 
துக் கொண்டு சென்றது . இவள் 

றொன்பது கவசங்களையும் 
தன்னுடைய தலைவன் பிரிவுக் 

அறுத்து வீழ்த்தினர் . ஒரு கவ 
காற்றாது அழுதரற்றிக் கூவி 

சம் இருக்கையில் இவன் கதிர 
நின்றாள் . இவளுடைய முறைப் 

வனிடம் அடைக்கலம் புகுந்து 
பாட்டினைக் கேட்ட கடல் கண 

உயிர் பிழைத்தான் . இவனே 
-வனைத் தந்தது . 

பிறப்பில் கர்ணனாகப் 
ஆத்திகர் - இவர் சரத்காரு என் பிறந்தவன் , 
னும் முனிவருடைய புதல்வர் . 

ஆயிரத்தில் ஒருவர் - சோழ வள 
முனிவருடைய மனைவியின் 

நாட்டில் உள்ள தேவாரம் 
பெயரும் சரத்காரு என்பது 

பெற்ற சிவப்பதியாகிய ஆக் 
முனிவர் தம்முடைய 

கூர்த் திருக்கோயிலில்உள்ள ஒரு 
மனைவியைப் பிரியத் தொடங் 

சுவாமியின் பெயர் இவ்வாறு 
கிய பொழுது அவள் ஒருபுதல் 

ஆயிரத்தில் ஒருவர் என வழங்கு 
வனை அளித்துச் செல்ல வேண் 

கிறது . ஓர் அரசன் 

இறைவ 
டும் என்று வேண்டிக் கொண் 

டைய கட்டளைப்படி ஆ பிரம் 
டாள் . அவள் கருப்பமாக இருத் 

அந்தணர்களுக்கு 

அன்னம் 
தலை உணர்ந்த முனிவர் “ உன் 

அளித்தான் . அவ்வாயிரவர்களில் 
வயிற்றில் ஒரு மகன் இருக் 

இறைவரும் ஒருவராக வந்து 
"கிறான் ” 

கூறினார் . 

உண்டு 
இதனால் பிறந்த பிள்ளைக்கு 

ஆயிரத்தில் ஒருவர் 

என்று 
ஆத்திகர் ( அஸ்தி-இருக்கிறான் ) 

பெயர் பெற்றார் . 
என்று பெயர் உண்டாகியது 
சனமேசயன்சர்ப்பயாகஞ் ஆருணி இவன் அயோத தெள 
செய்த பொழுது இவர் சென்று 

மியருடைய 

மாணவர்களில் 
அந்த யாகத்தை நிறுத்தினார் . 

ஒருவன் ; பாஞ்சால தேசத்து 

மன்னன் . நல்லுரை பெறும் 
ஆத்தூர் - விருத்தாசலம் சேலம் 

பொருட்டுத் 

தௌமியரிடம் 
இருப்புப்பாதையில் உள்ள ஓர் 

பணி புரிந்திருந்தான் . கு நவா 
ஊர் . இவ்வூரின் பெயர் முன் 

நாள் இவனைப் 
னாளில் ஆனந்தகிரி என் றுவழங்கி 

பார்த்து வயலுக்குப் போய்த் 
ஊரின் நடுவில் ஆறு 

தண்ணீர் மடையை அடைத்து 
உடுகிறபடியல் ஆற்றூர் என 

வா என்று கட்டளை யிட்டார் . 
வும் காரணப் பெயர் உண்டா 

இவன் வயலுக்குச் சென்று எவ் 
பின்னாளில் ஆற்றூர் 

வளவோ முயன்றும் மடையை 
என்னும் காரணப் பெயரே 

அடைக்க முடியவில்லை. இவன் 
நிலை பெற்றுப் பழைய பெயர் 

அடைக்க அடைக்கத் தண்ணீர் 
மறைந்தது . ஆத்தூர் என்பது 

மடையைஉடைத்துக் கொண்டு 
றகரம் தகரமான போலி . 

சென்றது . இவன் மண் வெட்டி 
ஆநந்த கானம் ஆன்மாக்கட்கு யைப் போட்டு விட்டுத் தானே 
ஆனந்த மளித்தலால் காசியென் 

மடையில் குறுக்காகப் படுத்து 


என்று 


சென்றார் . 


ஆகவே 


னவர் 


வந்தது . 


. 


692 


இந்திரத்துய்ம்மன் 


என்று 


பக்திக் 


கால் 


விட்டான் . மடையும் தடை யாற்றுப்படை முதலிய நூல்கள் 
பட்டு நின்றது . இவனுடைய இருக்கின்றன . 
குருபத்தியைக் கண்ட ஆசிரியர் 

யானை முகா 
இவனுக்கு எல்லாக் கலைகளும் ஆனையுரித்தோன் 

சுரன் தேவர்களை வருத்தினான் . 
நன்கு விளங்குமாறு அருள் புரிந் சிவபிரானுக்கு எதிரில் செருக் 
தார் . து முதல் இவனுடைய 

குடன் வந்தான் . சிவபிரானை 
பெயர் உத்தா லகன் 

யெடுத்து விழுங்கினான் . 
வழங்கலா கியது . 

பிரான் அசுரனுடைய உடலில் 
ஆழ்வார்கள் - இறைவனிடத்தில் 

இருந்து கோர வடிவத்தோடு 
பேரன்பு கொண்டு 

புறப்பட்டு அசுரனுடைய மத்த 
கடலில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார் 

கத்தில் விரலூன்றித் தோலை 
கள் எனப் பெயர் பெற்றனர் . 

யுரித்துப் போர்த்தியருளினார் .. 
இச்சொல் சிறப்பாக வைணவ 

அப்பொழுதுசிவபெருமானுக்கு 
சமயத்தார்க்கே வழங்குகின் 

ஆனையுரித்தோன் என்று பெயர் 

உண்டாகியது . 
பொய்கையாழ்வார் , பூதத் 
தாழ்வார் , பேயாழ்வார் , திரு ( இடைச்சங்கம் - இச்சங்கம் பாண்டி 
மழிசையாழ்வார் , நம்மாழ்வார் , வளநாட்டில் கபாடபுரத்தில் 
குலசேகராழ்வார் , பெரியாழ் 

வெண்டேர்ச் செழியன் 
வார் , தொண்டரடிப் பொடி முதல் முடத்திருமாறன் காலம் 
யாழ்வார் , திருப்பாணாழ்வார் , வரையிலும் இருந்தது . இதி 
திருமங்கையாழ்வார் , ட துரகவி 

லிருந்து தமிழாராய்ச்சி செய்த 
யாழ்வார் முதலியோர் ஆழ் வர்கள் அகத்தியர் , தொல்காப்பீ 
வார் வரிசையிற் சேர்ந்தவர் யர் , இருந்தையூர்க்கருங்கோழி , 
களாவர் . 

மோசி , வெள்ளூர்க்காப்பியன் , 

சிறுபாண்டரங்கன் , திரையன் 
ஆறுமுகன்- முருகக்கடவுள் ஆறு 

மாறன் , துவரைக் கோமான் , 
தருமுகங்கள் அமையப் பெற்ற கீரந்தை முதலிய ஐம்பத்தொன் 
படியால் உண்டான சிறப்புப் பது பெயர்களாவர் . இவரை 
பெயர் . 

யுள்ளிட்டுப் பலர் பாடினர் . 
குருகு , 

வெண்டாளி, 
ஆற்றுப்படை - பாணர் கூத்தர் 
முதலியோர்களில் ஒருவர் தாம் 

வியாழமாலையகவல் , இசை 
ஒரு வள்ள லிடம் பெற்ற பெருஞ் 

நுணுக்கம் , அகத்தியம் , தொல் 
செல்வத்தை எதிர் வந்த புலவர் 

காப்பியம் , மாபுராணம் , பூதபுரா 
கூத்தர் முதலியோர்க்கு அறி 

முதலியன இவர்களாற் பாடப் 
வுறுத்தி அவர்களும் அவ் வள்ள 

பெற்றன . நாட்டைக் 
லிடஞ் சென்று தாம் பெற்ற 

கொண்ட பிறகு சங்கம் மறைக் 
வற்றை யெல்லாம் பெறுமாறு 

தொழிந்தது . 
வழிப்படுத்துதல் ஆற்றுப்படை இட்ட சித்தித் தீர்த்தம் - கச்சியில் 
யாகும் . பொதுவாக ஒருவர் 

உள்ள புனித நீர்களில் ஒன்று . 
மற்றொருவரைப் பிறரிடத்தில் விரும்பினார் விரும்பியவைகளை 
செல்லுமாறு வழிப்படுத்துதல் 

யெல்லாம் வழங்கு தலால் இப் 
ஆற்றுப்படையாகும் . 

பெயர் 
புனிதநீர் இவ்வாறு 
தமிழ் 
திருமுருகாற்றுப் 

பெற்றது . இட்ட சித்தீசம் 
படை , சிறுபாணாற்றுப்படை , 

என்னுந்தலமும் இங்குள்ளது . 
பெரும் 

பாணாற்றுப்படை , இந்திரத்துய்ம்மன் - பரதன் மக 
பொருநராற்றுப்படை , கூத்த 

னாகிய சுமதியின் மகன் . இவன் 
ராற்றுப்படை , திருத்தணிகை 

ஒருமுறை கொலுவில் இருந்து , 


கலி , 


கடல் 


மொழியில் 


இந்திரப்பிரமிதி 


698 


இரணிய பூதரனம் 


வந்த 


வச 


அரசன் 


முதலை 


கிருட் 


பொழுது அகத்திய முனிவர் றான் என்றுணர்ந்து திரும்பினார் . 
வந்தார் . அரசன் எழுந்து 

அரசன் 

அந்தணரைப்பார்த்து 
போற்றாமல் இருந்தான் . முனி 

காரியம் வினவினான் . 
வர் சினமடைந்து , “ நீ மதம் அந்தணர் , நான் குரு காணிக் 
பிடித்த யானையைப் போல் கைக் காகப் பதினான்கு கோடிப் 
மதியாதிருந்தபடியால் யானை பொன் பெற வந்தேன் . நீ மண் 
யாகக்கடவாய் என்று 

கலயத்தில் நீர் தந்த நிலையினால் 
வுரை வழங்கினார் . 

வறிய நிலைமையில் இருக்கிறாய் 
-கசேந்திரன் என்னும் யானை என்பதை உணர்ந்து கொண் 
யானான் . இந்த யானை காட்டில் டேன் . 

அதனால் 

திரும்பிச் 
நெடுநாள் உலாவிக் 

கொண் செல்லலானேன் ” என்று கூறி 
டிருந்தது . ஒருநாள் நீருண்பதற் 

அரசன் அந்தணரை 
காகத் தடாகத்திற்குச் சென் இருக்கச் செய்தான் . குபேர 
றது . அங்குச் சாபத்தால் வேற் னோடு போர்செய்வதற்கு முடிவ 
றுருக் கொண்டிருந்த 

செய்தான் . இதையுணர்ந்த 
யானையின் காலைப் பிடித்துக் குபேரன் அரசனு டைய பொரு 
கொண்டது . 

யானை தன்னு 

ளறையை நிறைவு செய்தான் . 
** டைய ஆற்றல் முழுவதையும் இதனைக் கண்டு அரசன் அந்தண 
பயன்படுத்தி வெளியில் இழுக்க ருக்கு வேண்டிய பொருளைக் 
வும் முதலை விடவில்லை.உடனே கொடுத்து அனுப்பினான் . 
யானை ஆதிமூலமே ! என்று 

இரசிக முராரிதாசர் 
ஓலமிட்டது . திருமால் தோன்றி 

நகரத்தில் வாழ்ந்தவர் . 
ஆழிப்படையைச் செலுத்தி 

டிண பூசையில் மிகுந்த அன் 
முதலையைக் கொன்றார் . இந் 

புள்ளவர் . பாகவதர்களுடைய 
திரத்துய்ம்மன் பழைய உருப் 

திருவடி 

நீர்கொண்டு அவர் 
பெற்றுப் பரமபதம் 

அடைந் 

களுக்கு அமுது படைத்து 
தான் . 

ஆசாரிய பக்தியில் மிகுந் தவ 
இந்திரப் பிரமிதி - வியாசருடைய ராக ஒழுகினார் . இவருடைய 
மாணவராகிய பைல வருக்கு 

முதலியவைகளை 

மிலேச்ச 
மாணவர் . 

இருக்கு 
இவர் 

பறிக்துக் 
மறையை நான்கு சங்கிதை 

கொண்டான் . இவர் அவனிடஞ் 
களாகப் பிரித்துப் பாஷ் கலர் , 

சென்றபோது 

இவர் 
போத்யர் , யாஞ்ஞவல்கர் , பரா 

யானையை ஏவினான் . அந்த 
சர் , மாண்டுகேயர் , அக்கிரிமதி 

யானையைத் தாரகமந்திரத்தால் 

மிலேச்ச 

அடக்கிவிட்டார் . 
யென்பவர்கட்கு உரைத்தார் . 

அரசன் அஞ்சி இவரிடமிருந்து 
இரகு மகாராசன் தீர்க்கபாகுவி பறிமுதல் செய்தவைகளைத் 
னுடைய மகன் . இவனுடைய 

திரும்பக் கொடுத்துவிட்டான் . 
மகன் அசன் . இவன் விசுவசித் 

இரணிய கன்னிகாதானம் 
என்னும் வேள்வி செய்து அத 

பார்ப்பனக் கன்னிகையை 
வறியவனானான் . கவசர் 

விலைக்கு வாங்கி அவளை ஆடை 
என்ற ஓர் அந்தணர் இவனிடங் 

யணிகளால் அழகு செய்து மண 
குரு காணிக்கைக்காக வந்தார் . 

மாகாத அந்தணனுக்குத் தீ 
அரசன் எதிர்கொண்டு போற்றி 

முன்னர்த் திருமணஞ் செய்து 
மண் கலயத்தில் கால் 

கொடுப்பது . 
கழுவத் தண்ணீர் கொடுத்தான் . 
இதனைக் கண்ட அந்தணர் இரணிய பூதானம் 

ஒரு துலாம் 
வென் வறிய நிலையில் ருக்கின் 

பொன்னினாலாவது அரைத் 


நில 


அரசன் 


மீது 


னால் 


னான் . 


இரயிக்குவன் 


694 


இராம் ச்சர் 


துலாம் 


செய்து 


போது ஒரு 


பொன்னினாலாவது லாயினர் . தவச் சிறப்பால் 
சதுரத்தகடு செய்வித்து அதில் கிரகபதத்தையும் அடைந்தனர் . 
ஏழுதீவுகள் , ஏழுகடல்கள் , ஏழு 

இராசகட்க பரமேசு வரர் கோயி 
மலைகள் , ஆறுகள் , மரங்கள் முத 
லியன அமைப்பித்து வேள்வி 

லூர் என வழங்கும் சிவப்பதி 

யில் திருக்கோயில் கொண்டிருக் 
முதலிய சடங்குகள் 

கிற இறைவருடைய 

பெயர் . 
பஞ்சகவ்விய பூசை தகட்டிற்குச் 
செய்வித்து , அந்தணர்கட்கு 

முன்னாளில் காளையார் கோவில் 
அன்னதானஞ்செய்து தகட்டை 

என்னும் ஊரில் இருந்த வீர 
உத்தமனாகிய அந்தணனுக்கு 

பாண்டியன் என்னும் மன்னன் 
வழங்குவது ரணிய பூதான 

அங்கெழுந்தருளிய இறைவ 

ருடைய 
மாகும் . 

திருவருளால் 
வாளைப்பெற்றான் . அவன் அவ் 

வாளால் அனைவரையும் வென்ற 
இரயிக்குவன் - இவன் ஓர் அந்த 
பிறக்கும் போது முடவ 

படியால் அவ்வாளுக்கு இராச 

கட்கம் என்று பெயர் உண்டாகி 
னாகப் பிறந்தான் . ஒரு வண்டி 

அவன் அவ்வாளை எப் 
யில் ஏறிக் காட்டின் வழியாகச் 
சென்றான் . காட்டில் இருந்த 

பொழுதும் தன்னுடனேயே 

வைத்துக் கொண்டிருந்தான் . 
பாழ்ங்கிணற்றில் இருந்து கா 
என்னும் ஒலி உண்டாகியது . 

ஒருநாள் அவன் வேட்டைக்குச் 
சென் 

மானைத் 
அது தன்னுடைய பிதுரர்களின் 

துரத்திக் 

கொண்டு 
ஒலியென உணர்ந்து அவர்களு 

கோவி 
டைய சொற்படிகயா பல்குனித் 

லூரையடைந்தான் . களைப் 

படைந்து 
தீர்த்தம் ஆடிப் பிதுார்களை விண் 

ஒரு 

மரநிழலில் 
ணுலகம் போக்கினான் . 

படுத்து உறங்கி விட்டான் . அப் 
பொழுது இறைவர் தாம் ஓர் 

அந்தணக் கோலத்தோடும் புலி 
இராகு - இவனுடைய 

தந்தை 

யால் பற்றப்பட்ட தோற்றத் 
விப்பிரசித்தி ; தாய் சிம்மிகை . 

தோடும் அரசன் முன் தோன்றித் 
தம்பி கேது ; இவர்களிருவரும் 

தம்மைக் காப்பாற்ற வேண்டி 
காசிபருக்குப் பேரர்கள் . 

அரசன் வாளைப் பார்த் . 
திருமால் சகன் மோகினி யுருக் 

தான் அது காணப்படவில் கல . 
கொண்டு தேவர்கட்கு அமுது 

அந்தணனை 

விட்டுவிட்டுத் 
பகுந்து கொடுத்த காலத்தில் 

தன்னைத் தின்னுமாறு அரசன் 
ராகு தேவ உருக்கொண்டு 

புலியை வேண்டினான் . இறை 
சூரிய சந்திரர் இருவருக்கும் 

வர் அரசனுடையமெய்யன்புக்கு 
இடையில் இருந்து வாங்கியுண் 

அருள்சுரந்தார் . அரசனுடைய 
டான் . சூரிய சந்திரர் இருவரும் 

வீரர்கள் சமிவனமாக இருந்த 
ராகுவைக் குறிப்பாகத் 

காட்டின் பலவிடங்களினும் 
தருபாலுக்குக் காட்டினர் , 

ஆராய்ச்சி செய்தனர் . . ஓரிட 
மோகினியுருக்கொண்ட 

தில் வன்னி மரத்தின் கீழ் சிவ 
மால் சட்டுவத்தால் இராகுவின் லிங்கம் ஒன்று இருந்ததோடு 
தலையில் அடித்தார் . 

அரசனுடைய வாளும் அங்கிருந் 
சிரம் இராகுவென்றும் உடல் 
கேது என்றும் பெயடைந்து நின் 

தது அதனால் அவ்விறைவருக்கு , 

இராசகட்க பரமேசுரர் என்று 
ரன் . இவர்கள் சூரிய சந்திரர் 

பெயர் உண்டாகியது . 
தள் மீ 

பகை கொண்டனர் . 
தங்களுடைய தவச் சிறப்பால் இராம ராசர் - இவர் ஓர் அரசர் . 
இருவரையும் விழுங்கியுமிழ இராமபிரானிடத்தில் 

பக்தி 


னார் . 


5 


பிரிந்த 


இராமாயணம் 


695 


இரிசிகர் 


மிகுந்தவர் . தம்முடைய அவை இராயலசீமை ஒரு பீடபூமி . 
யில் எப்பொழுதும் இராமா ஓராண்டின் சராசரி மழை 25 
யணச் சொற்பொழிவு நிகழ்த் அங்குலத்திற்கும் குறைவு .. 
தச் செய்து அதனை மிகுந்த வடபகு தியில் துங்கபத்திரை 
ஊக்கத்துடன் கேட்பார் . இராம ஆறும் , தென்பகுதியில் வட 
னுக்குத் துன்பம் நேர்வதாகச் பெண்ணையாறும் பாய்கின்றன . 
சொற்பொழிவாளர் உரைக்கும் 

பெரும்பாலும் கரிசல் நிலமா 
போது அரசர் மிகுந்த துன் கையால் பருத்தி பயிரிடப்படு 
பத்தையடைவார்.அப்பொழுது கிறது . சில புன் செய்த் தானி 
சொற்பொழிவாளர் இராம 

யங்களும் விளைகின்றன . 

விவ 
செயம் என்று கூறி அரசனை 

சாயங்களும் கைத்தொழில் 
மகிழ்விப்பார் . வழக்கம்போல் களும் குறைவு . இராயலசீமை 
அரசர் முன்பு சொற்பொழிவு 

யில் கடப்பை , கர் நூல் அநந்தப் 
செய்த புராணிகருக்கு உடல் 

பூர் மாவட்டங்களும் , பல்லாரி 
நலம் இல்லாமல் போய் விட்டது . 

மாவட்டத்தின் சில தாலுக்காக் 
அவர் தம் முடைய மகனைச் 

களும் அடங்கும் . பல்லாரியி 
சொற்பொழிவுக்கு அனுப்பினார் . 

லும் ஆடோனியிலும் பருத்தி 
இராமபிரானுக்குத் துன்பம் நேர் 

ஆலைகள் உள்ளன . 
வதாகவருஞ்சமயங்களில் இராம இராவணன் - விசிரவசுவிற்குக் 
செயம் என்று கூறுக என்று கேசியிடம் பிறந்தவன் . தவஞ் 
சொல்லியனுப்பி யிருந்தார் . செய்து சிறந்த வரபலங்களை 
சொற்பொழிவில் இராவணன் யடைந்து இலங்கையை " அர 
மாரீசனைக் கொண்டு சூழ்ச்சி சாண்டான் . இவன் சீகையைக் 
செய்து சீதையைக் கவர்ந்து கவர்ந்து அசோகவனத்தில் 
சென்றான் என்று வருகிற இடத் 

சிறை வைத்தபடியால் விரை 
ல் மகன் இராம செயம் கூற 

வில் அழிந்தொழிந்தான் . இரா 
மறந்து போனார் . அரசர் படை 

மாயண நூல் இவனுடைய வர 
யுடன் எழுந்து சீதையை மீட்கப் 

லாற்றைக் கூறுவதற்கு எழுந்த 
புறப்பட்டார் . அப்பொழுது 

நூலேயாகும் . 
ராமபிரான் சீதையோடும் இரிசிகர் - இவர் பிருகு ரிஷியின் 
இலட்சுமணரோடும் 

காட்சி 

புதல்வர் . இவர் தமக்குச் 
தந்து சீதையை மீட்டுவந்தேன் 

சத்தியவதியை மனைவியாக்கு 
என்று கூறினார் அரசர் சினங் 

மாறு காதியை வேண்டினார் . 
தணிந்து நகரடைந்தார் . 

அதற்கு அவர் " ஒரு காது பசு 

மையும் மற்றைய உறுப்புக்கள் 
இராமாயணம் - இராமபிரானது வெண்மையுமான 
வரலாறு கூறும் நூல் . 

குதிரைகளைக் 

கொண்டுவந்து 
மொழியில் வால்மீகி முனிவர் கொடுத்து விட்டு மணந்து 
ராமாயணஞ் செய்தார் . கொள்க என்று 

கூறினார் . 
தமிழில் கம்பர் இயற்றினார் 

வருணனிடம் ஆயீரங் 
கம்பரால் இயற்றப்பட்ட இரா 

குதிரைகள் பெற்றுக்கொடுத்து 
மாயணம் கம்பராமாயணம் விட்டுச் சத்தியவதியை மணந்து 
என்னும் பெயரோடு வழங்கு கொண்டார் . இவருடைய 

கம்பராமாயணத்தின் புதல்வர் சமதக்கினி . இவரை 
பிற்பகு தியாகிய உத்தரகாண் மாமியாரும் மனைவியும் மகப் 
டம் ஒட்டக்கூத்தரால் இயற்றப் 

வேண்டுமென 
தனர் . இவர் மந்திர மூலமான 


ஆயிரங் 


வட 


இவர் 


திற . 


பேறு 


ரங் 


பட்டது . 


இருங்கோவேள் 


( 96 


இலக்குமணன் 


வந்து 


வேறு 


பிறகு 


பொழுது 


தலை 


தால் 


அவிசைப் பாகஞ் 

செய்து வரச் சென்றாள் . 

தண்ணீரில் 
வைத்துவிட்டு நீராடுதற்குச் ஒரு கந்தருவனுடைய நிழலைக் 
சென்றார் . சத்தியவதி தனக் கண்டு மயங்கினாள் . 

அதனால் 
கென்று வைத்திருந்ததைத் தன் சமதக்கினி முனிவர் இவள் மீ 
தாய்க்குக் கொடுத்து விட்டு சினங்கொண்டார் . இவகாக் 
மற்றதைத் தான் புசித்தனள் . கொலை செய்யுமாறு மகனாகிய 
நீராடச்சென்ற முனிவர் திரும்பி பரசுராமருக்குக் கட்டளை பிட் 
நிகழ்ந்துள்ள 

மாறு 

டார் . அவரும் இவளைத் தலை 
பாட்டை உணர்ந்தார் . மனை 

உடல் வேறாகுமாறு 
வியைப் பார்த்து , “ உன்னிடம் வெட்டிக்கொன்றார் . 

கு 
தண்டநாயகனும் , உன் தாயிடம் பரசுராமர் தந்தையை வேண்டி 
பிரமஞானியும் பிறப்பர் ” என்று 

இவளை 

எழுப்பினார் . 
கூறிவிட்டுத் தம் மனை வியைப் 

வளுடைய 
பிரிந்து சுவர்க்கத்திற்குச் செல் வேறோர் உடலில் பொருத்தப் 
லத் தொடங்கினார் . சத்தியவதி பட்டபடியினால் இவள் நிலைதடு 
பிரிவாற்றாமல் பின் தொடர்ந் மாறினாள் . முனிவர் இவளைப் 
தாள் . முனிவர் திரும்பிப்பார்த் 

பார்த்து 

“ கிராமங்களிற் 
தார் . கட்டளையில்லாமல் வந்த சென்று தெய்வமாகி மக்களுக் 

கௌசிகி நதியாகுக குண்டான நோயைப்போக்கி 
வெனச் சாபமிட்டுச்சென்றார் . வழிபாடு பெறுக " என்று 
இவளும் அவ்வாறேயானாள் . ஏவினார் . பலவிடங்களில் தலை 

மட்டுமாக வைக்கப்பட்டுள்ள 
குங்கோவேள் இவன் 

சிலை 
னெண்குடி வேளிர்களில் 

இவளுடைய தலையே 

என்பர் . 
வன் . தமிழ்நாட்டின் 
பகு தியாகிய எருமைநாட்டைச் இலக்கன் ஆனை முகக்கடவு 
சேர்ந்த துவரையென்னும் ஊரி ளுடைய புதல்வர்கள் இருவரில் 
லிருந்து ஆட்சிபுரிந்த வேந்தர் 

ஒருவன் . 

இவன் புத்தியி 
வழிமுறையில் வந்தவன் . இத் னுடைய மகன் . 
துவரை துவர சமுத்திரம் எனப் 

இலாபன் - ஆனை முகக்கடவு 
படுகிறது . இருங்கோவேள் 

ளுடைய புதல்வர்கள் இருவரில் 
அவ்வேளிருள் நாற்பத்தொன்ப 

ஒ ருவன் . 

இவன் 

சித்திவி 
தாவது தலை முறையில் வந்த 

னுடைய மகன் . 
புலிகடிமால் 

என்பது 
இவனுடைய குடி முதல்வனுக் இலக்குமணன் தசரத மன்ன 
குப் பெயர் . இவ்வேளிர்கள் 

னுக்குச் சுமித்திரையிடம் 
வள்ளன்மையிற் சிறந்து விளங் 

பிறந்த இரட்டைப்பிள்ளைகளில் 
கியதோடு போராண்மையிலும் 

ஒருவன் . இவன் இராமனோடு 
பேராண்மை யுடையவர்களா 

நட்புக்கொண்டு இராமனுக்குத் 
கச்சிறந்து திகழ்ந்தனர் . இருங் 

தொண்டு செய்வதையே தன் 
கோவேளைக் கபிலர் பாடி 

னுடைய கடமையாகக் கொண் 
யுள்ளார் . 

டிருந்தான் . இராமனுஞ் சீதை 

யுங் காட்டிற்குச் சென் 
இரேணுகை இவள் இரேணு பொழுது 

இவனுங் கூடச் 
என்னும் அரசனுடைய மகள் 

இராமபிரானுக்கு 
எனவும் , வருமராசன் மகளென வேண்டிய உதவிகளைச் செய் 
ரூம் உரைப்பர் . இவள் சமதக் 

தான் . 

சனகன் மகள் 
இனி முனிவருடைய மனைவி . 

மணந்தான் . 
ஒருநாள் தண்ணீர் கொண்டு வணன் இறந்தபிறகு 

இராம 


- 


சென் று 


மிளையை 


சா 


இலம்பாடிகள் 


697 


இளந்தத்தள் 


வர்களும் 
பொழுது 


பிரானுடைய கட்டளைப்படி வீசும் மலர்கள் நிறைந்த பல 
விபீடணனுக்கு இலங்கையைப் வகையான மரங்கள் நிறைந்து 
பட்டங்கட்டினான் . 

சிறந்த அழகுடன் விளங்கும் 
காலத்திலே சரயு நதிக்கரையில் பூம்பொழிலாகும் . இத்தகைய 
யோகு புரிந்து வைகுண்டம் இலவந்திகைப் பள்ளிகள் அர 
அடைந்தான் . 

சனும் அவன் மனைவி முதலான 

அமர்ந்து இனிது 
இலம்பாடிகள் - இவர்கள் மைசூர் 
நாட்டில் 

போக்குவதற்காக 
உள்ள 

ஒரு வகை 
நாடோடிச் சாதியினர் . இவர் 

அரண்மனையைச் சுற்றிய இடங் 

களில் அமைக்கப் பெற்றிருந் 
கள் காடுகளில் தான் அதிகமாக 
வசிப்பர் . இவர்களுடைய 

தன் . 
மொழி மார்வாரி , குசராத்தி , 

இலவன் இவன் இராமபிரா 
தமிழ் , தெலுங்கு , கன்னடம் னுடைய மகன் . வான்மீகரால் 
முதலியன கலந்த கலப்பு 

காவல் காரணமாகத் தருப்பை 
மொழியாகும் . மொகலாயர் 

யின் அடிப்புறத்தால் தடவப் 
கள் தெற்கே படையெடுத்து 

பெற்றபடியினால் இவ்வாது 
வந்தகாலத்தில் அவர்களுக்கு 

பெயர் பெற்றான் . குசன் என் 
உணவுமுதலியவைகளைத் தூக்கி 

பவன் இவனுடன் பிறந்தான் . 
வந்தவர்கள் இவர்கள் 

என்று 

இலவன் சரசுவதி என்னும் 
ஆராய்ச்சியளர்கள் எண்ணு 

நாட்டை ஆண்டான் என்பர் . 
கின் றனர் . 

இவர்கள் வீடு இலிங்கபுராணம் - இது பதினோ 
கட்டிக்கொண்டு நிலையாக ராயிரங்கிரந்த முடையது . பதி 
வாழ்வதில்லை . மக்களுக்குத் னெண்புராணங்களுள் ஒன்று . 
தேவையான பொருள்களைத் இலிங்க ரெட்டியார் - துறைமங் 
தொகுத்து 

ஊராகச் 

கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் 
சென்று வாணிகஞ் செய்வர் . 

காலத்தில் வாழ்ந்திருந்தவர் . 
இலம்பாடிப் பெண்கள் நல்ல 

திருவெங்கை உலாவிலே சிவப் 
உடற்கட்டு வாய்ந்தவர்கள் . பிரகாச சுவாமிகளால் , 
பெருஞ்சுமையோடு பலமைல் 

" பண்டையறத்தின் படிவமிது 
தொலை நடந்து செல்லக் கூடிய 

வென்னவுருக் கொண்ட இலிங் 
பலம் வாய்ந்தவர்கள் . இவர் 

கையன் என்று பாராட்டிப் 
கள் ஊருக்கு வெளிப்புறத்தில் பாடப்பெற்றவர் . திருவெங்கை 
மைதானங்களில் தங்களுடைய 

என்னும் வெங்கனூரிலே சிவ 
குடில்களை அமைத்துக்கொள்ளு பிரானுக்குத் திருக்கோயில் 
வார்கள் . இவர்கள் வனசங்கரி 

கட்டியவர் . தெலுங்கு ரெட்டி 
என்னுந் தேவதையை வழிபடு 

வழிமுறையைச் சேர்ந்தவர் . 
கின் றனர் . கண்ணன் அங்கா 

சிவப்பிரகாச சுவாமிகட்கும் 
ளம்மன் முதலிய தெய்வங்களை 

சுவாமிகளின் உடன் பிறந்தார் 
யும் வழிபடுவதுண்டு . தற் 

கட்கும் இவர் வேண்டிய உதவி 
காலத்தில் இவர்கள் நாகரிக 

களைச் செய்து கொண்டிருந் 
மடைந்து முன்னேறி 

வரு 

தார் . 
கின்றனர் . 

இளந்தத்தன் இவன் ஒரு 
இலவந்திகைப்பள்ளி 

- நீரை 

புலவன் இவன் சோழன் நலங் 
வேண்டுமளவும் நிறைக்கவும் 

கிள்ளியிடம் பரிசு பெற்றுக் 
போக்கவும் வல்ல பொறிகள் கொண்டு காரியாற்றுத் துஞ் 
அமைந்த வாவியை 

நடு சிய நெடுங்கிள்ளியிடம் பரிசு 
விடத்தே பெற்று நறுமணம் பெறச்சென்றான் . இவனை ஒற்ற 


ஊர் 


இளந்திரையன் 


693 


இளவெளிமாள் 


எண் 


லொன்று 


என்ற 


பிற 


னென்று மாறுபாடாக 

படியால் உரையாசிரியர் என்று 
ணிய நெடுங்கிள்ளி கொலை பிற ஆசிரியர்களால் பாராட் 
செய்யக் கட்டளையிட்டான் . டப்பெறுகிறார் . சேனாவரை 
கோவூர்கிழார் உண்மையை யரும் நச்சினார்க்கினியரும் 
உணர்த்தி இளந்தத்தன் இவரைக் குறிப்பிடும் பொழு 
உயிரைக் காப்பாற்றினார் . 

தெல்லாம் உரையாசிரியர் 
இனந்திரையன் 

இவன் 

என்றே குறிப்பிடுகின் றனர் . 
தொண்டைமான் இளந்திரை அடியார்க்கு நல்லார் தம் 
யன் எனவும் , திரையன் என முடைய சிலப்பதிகார உரை 
வும் வழங்கப்படுகிறான் . இவன் 

யிலே , " உரையாசிரியராகிய 
இளந்திரையம் என்னும் நூ இளம்பூரணவடிகள் 

என்று 
இயற்றியிருப்ப 

எழுதியுள்ளமையால் உரையா 
தாகக் கூறப்படுகிறது . இவன் 

சிரியர் 

பொதுப் 
பெயரால் திரையனூர் என் 

பெயரால் வழங்கப்பெற்றவர் 
னும் பெயருடன் ஊர் ஒன்று 

இளம்பூரணரே என்று நன்கு 
இருந்ததாகவும் தெரிகிறது . 

பெறப்படுகிறது . இவருடைய 
இவன் ஆதொண்டைச் சக்கர உரை இனிய எளிய நடையில் 
வர்த்தி என்று 

திருமுல்லை அமைந்தது . தொல்காப்பியச் 
வாயிற் புராணத்தில் கூறப்படு 

சூத்திரங்களை நன்கு விளக்கிச் 
கிறான் . 

செல்வது . 

இப்பொழுதுள்ள 

தொல்காப்பிய உரையில் இவ 
இளமையாக்கினார் - திருத்தில்லை 

நடைய 
யில திருப்புலீச்சுரம் என்னு 

உரை ஒன்றுமட்டுந் 
மிடத்தில் எழுந்தருளிய இறை 

தான் தொல்காப்பியம் முழு 

மைக்குங் கிடைக்கிறது . 
வனுடைய சிறப்புப் பெயர் . 

உரையாசிரியர்கள் இவருடைய 
புலிக்கால் முனிவரால் 

உரையைச் சிலவிடங்களில் 
அமைத்து வழிபாடு செய்யப் 
பட்ட இவ்விறைவர் இவ்வாறு 

மறுத் திருப்பினும் 

இவரிடம் 
பெயரடைந்தது 

திரு நீல 

நன்மதிப்புடையவர்களே . 
நாயனாருக்கும் 

இளம்பெருமானடிகள் 
ருடைய மனை வீயாருக்கும் 

பொய்யடிமையில்லாத புலவர் 
இளமைத் தன்மையைக் கொடுத் கூட்டத்தைச் சேர்ந்தவர் . இவர் 
தமையினாலே தான் . 

சிவபெருமான் திருமும்மணிக் 
இளம்பஞ்ச பாண்டவர் - இவர் 

கோவை என்னும் 
கள் பாண்டவர்கள் ஐவருக்கும் 

பாடியிருக்கிறார் . 

அந்நூல் 
துரோபதையிடம் பிறந்தவர் 

பதினோராந் 

திருமுறையிற் 
கள் . தந்தையரைப் போன்றே 

சேர்க்கப்பட்டிருக்கிறது . 
யிருப்பர் . இவர்களைப் பாண்ட 
வர்கள் 

இளவெளிமான் - இவன் பெருங் 
எண்ணிய 

கொடையாளியாகிய வெளி 
அசுவத்தாமன் பாசறைப் 
போரில் கொன்று விட்டான் . 

மான் என்பவனுடைய இளவல் . 
வெளிமான் 

நாடி 
இதனை உணர்ந்த துரியோதன 
னுப உள்ளம் வருந்தினான் . 

வரும் பரிசிலர்க்குப் பெருங் " 

கொடை வழங்கும் பெற்றி 
இளம்பூரணர் - தொல்காப்பியத் 

யுடையவன் . பெருஞ்சித்திர 
திற்கு உரையெழுதிய அறு 

னார் என்னும் புலவர் பரிசில் 
வருள் இவர் முதல்வர் . இவர் 

நாடி வெளிமானிடம் சென்றார் . 
முதன் முதலாகத் தொல் 
* . கசப்பியத்திற்கு உரையெழுதிய 

இறக்கும் நிலையிலிருந்த அவன் 
தன்னுடைய 


கண்ட 


நூலைப் 


என்று 


தன்னை 


இளவனீடம் 


இறவாத்தானம் 


699 


ஈரோடு 


ர 


கின் றன . 


பெருஞ்சித்திரனார்க்குப் பெரும் ளுடைய ஆட்சியின் கீழ் மக்கள் 
பரிசிலளிக்குமாறு 

கூறினான் . அடைந்த கொடுமைகளையும் 
ஆயினும் இளவெளிமான் தன் 

மறைமுகமாகக் 

கண்டிக்கும் 
டைய முன்னவன் கூறியபடி நோக்கத்தோடு ஆங்காங்கு சில 
கொடாமல் சிறிதே கொடுத் கதைகளைச் சொன்னார் . இவ 
தான் . புலவர் அதனை ஏற்றுக் ருடைய கதைகளில் வரும் 
கொள்ளாது 

குமணனிடஞ் பாத்திரங்கள் யாவும் விலங்கு 
சென்று பரிசில் பெற்று வந்து களே . கதைகள் மிக எளியவை . 
யானையோடு கூடிய பரிசிலை 

மக்கள் தங்களுடைய வாழ்க்கை 
இவனிடங்கொடுத்து 

யில் மேற்கொள்ள வேண்டிய 
வலர்க்கு 

வழங்குமாறு கூறி நன்னெறிகளையும் விலக்க 
இவனை இகழ்ந்து பாடிச் சென் வேண்டிய தீய ஒழுக்கங்களையும் 
சார் . 

விலங்குகள் நடித்துக் காட்டு 

ஈசாப் கதைகள் 
இறவாத்தானம் காஞ்சிமா 

இன்று நமது நாட்டில் நன்கு 
நகருக்கு வெளியில் கோனேரிக் 

பரவி எல்லாரானும் பாராட்டப் 
குப்பத்திலுள்ளது . சதுரமான 

பெறுகின்றன . 
இதன் உச்சியின் மேடையில் 
நான்கு நந்தியுருவங்களும் 

ஈரோடு 
அந்தராளமண்டபச் சுவர்களில் 

நான் முகனுடைய தலை 

யைப் போரில் காளி உடைத் 
இராவணனுக்கு அருள் செய்யும் 
கைலாசநாதரும் ஊர்த்துவ 

தாள் . அப்பொழுது தலை நான்கு 
தாண்டவமூர்த்தியும்உள்ளனர் 

பகுதிகளாகச் சிதறி 

நான்கு 
இக்கோயில் இராசசிம்மன்காலத் 

இடங்களில் விழுந்தது . ஈர ஓடு 
விழுந்த இடம் ஈரோடு 

என்று : 
காஞ்சிப் 

பெயர் 
தில் இறவாத்தானத்துடன்கூறப் 

பெற்றது . வெள்ளை 
படும் பிறவாத்தானம் என்னும் 

யோடு விழுந்த இடம் வெள் 
கோயிலும் இதன் 

ளோடு என்று பெயர் பெற்றது . 

எதிரே 
உள்ளது . 

சிறிய ஓடு விழுந்த இடம் சித். 

தோடு என்று பெயர் பெற்றது . 
ஈசாப் - இவர் கிரோக்க நாட்டில் பெரிய ஓடு விழுந்த இடம் 
சேமர்ஸ் என்ற தீவைச் சேர்ந் பேரோடு என்று பெயர் பெற் 
தவர் . ஏறக்குறைய 

கி . மு . 

றது ஈரோட்டிற்கு உறந்தை , 
620 க்கும் , 560 க்கும் இடையே மறந்தை , கபாலபுரி என்னும் 
வாழ்ந்தவர் . இவர் மும்முறை வேறு பெயர்களும் உள்ளன . 
அடிமையாக விற்கப் பெற்றார் . 
மூன்றாம் முறை இவரைவிலைக்கு இவ்வா றன்றித் , " துருவாச 
வாங்கியவர் இவருடைய அறி முனிவர் பாற்கடலில் 

பள்ளி 
வுத் திறமையைப் பாராட்டி கொண்ட பெருமாளைக் காணச் 
விடுதலை செய்தார் . இவர் சென்ற போது மது , கயிடவர் 
தெளிந்த அறிவும் நகைச்சுவை என்ற வாயில் காவலர்கள் துரு 
யும் இருபொருள்படப் பேசும் வாசரைத் தடுத்து நிறுத்தினர் . 
ஆற்றலும் கற்பனைத்திறனும் பெருமாள் வழிபாட டிற்கு 
அமையப் பெற்றிருந்தார் . இவர் இடையூறு செய்ததால் முனிவர் 
காலத்தில் கிரேக்க மன்னர்கள் சினமடைந்து அவர்கள் தலை 
தம் விருப்பம் போல் அரசாட்சி வெடிக்குமாறு சாபமிட்டனர் . 
கொண்டிருந்தனர் . வெடித்த தலைகள் சிதறி விழுந்து 

கொடுங் 
அவ்வரசர்களின் 

முன் 

பெயர் 

கூறியவாறு 
கோன்மையையும் 

அவர்க பெற்றன வெனவுங் கூறுவர் . 


தாகும் . 


புராணத் 


செய்து 


டக்கிரசேனன் 


700 


உபநிடதங்கள் 


என்று 


க்கிரசேனன் இவன் யதுகுல உத்தாலகர் - தெளமியர் மாணாக் 
மன்னனாகிய ஆகுகனுடைய கர் . இவருடைய மகன் சுவேத 
மகன் . வடமதுரையில் இருந்து கேது . பெண்கள் பிற ஆடவர் 
அரசு புரிந்தவன் . இவனுடைய களைத் தழுவக் கூடாது என்னும் 
மனைவியின் பெயர் காஞ்சனை . முறையை உலகில் முதன் முத 
கஞ்சனைப் பெற்றவன் இவனே . லாக உண்டாக்கியவர் இவரே 

என்பர் . 
உஞ்சள் வத்தவ நாட்டில் 
கௌசாம்பி நகரில் இருந்தவன் . உத்தானபா தன் சுவாயம்பு 
பதுமினி என்னும் பார்ப்பன மனுவுக்கும் அரசி சதரூபிக்கும் 
மாதின் தீயொழுக்கத்தை பிறந்த இரண்டாம் மகன் . இவ 
வெளிப்படுத்தி அவளைக் கொலை 

னுடைய முதல் மனைவியின் 
செய்யும் நிலைக்குக் கொண்டு பெயர் சுநீதி இரண்டாம் 
வந்தவன் . 

மனைவியின் பெயர் சுருசி . 

சுநீதிக்குத் துருவனும் சுருசிக்கு 
உதிதன் - கௌதமி யாற்றினருகே 

உத்தமனும் மக்களாகப் பிறந் 
இருந்ததாது பூந்துறை என்னும் 

தனர் . இவன் சுருசியின் மேலும் 
நகரில் இருந்தவன் . அந்தணர் உத்தமன் மேலும் கொண்டிருந்த 
குலத்தினன் , இவனுடைய 

ஆசையால் தன் முதல் மனைவி 
தந்தையின் பெயர் மாதவசன் 

யையும் துருவனையும் வெறுத் 
மன் . உதிதன் குல ஆசாரங்களை 

துப் புறக்கணித்தான் . துருவன் 
விட்டுத் தீய ஒழுக்கங்களை மேற் 

மனம் புழுங்கிக் காட்டை 
கொண்டு திரிந்தபடியால் இவ 

யடைந்தான் . நாரதமுனிவ 
னுக்குத் துராசாரன் 

ரிடம் 
பெயர் உண்டாகியது . 

அருளுரை பெற்றாள் . 

திருமாலை நோக்கித் தவம் புரிந் 
உத்தமன் தான் அழிந்தொழிந் 

தான் . என்றும் அழியாத துருவ 
தாலும் பிறர் வாழ வேண்டும் 

நட்சத்திரமாக விளங்கும் 
என்று எண்ணுபவன் உத்தமன் . 

பெருமை பெற்றான் . உத்தமன் 
மூவகை மனிதர்களில் 

மிகவும் தீயவனாக விருந்தான் . 
சிறந்தவன் இவனே . 

இவன் வேட்டைக்குச் சென்ற 

பொழுது ஒருவனால் கொல்லப் 
த்தாகுரு- போகபூமியில் ஒன்று . பட்டான் . 
இஃது இமயம் ஏமகூடம் , 
நிடதம் , 

இவை 
மேரு முதலியவை உபநிடதங்கள் 

மறை 
கட்கு அப்பாலிருப்பது . எப் 

களின் முடிவுப் பகுதிகளாக 
பொழுதும் பகல் போலிருக்கும் . 

அமைந்துள்ளன . 
அநுமான் சஞ்சீவியின் பொருட் இவைகள் வேதாந்த மெனவுங் 
டுச் சென்றபோது இதனைக் 

கூறப்படுகின்றன . உபநிடத் 
கண்டு பொழுது விடிந்த 

என்னுஞ் சொல்லுக்கு முயற்சி 
தென்று திடுக்கிட்டான் . பிறகு 

யுடன் அண்மையில் உட்காரு 
வேறு கண்டம் என்று தெளிந்து 

வது என்று பொருள் . முன் 
தேறினான் . 

நாட்ட 
உத்தரப் பிரதேசம் - இந்திய அரசி 

முடைய பலர் முனிவர்களிடம் 

போய்த் தத்துவ விசாரஞ் செய் 
யல் சட்டம் நடைமுறைக்கு 

தனர் . அவர்கள் போதித்த 
வந்தபோது , ஆக்ரா , அயோத்தி 
சேர்ந்த ஐக்கிய 

உண்மைகளே உபநிடதங்கள் 
மாகாணம் 

என் பெயர் பெற்றன . உப 
என்பது உத்தரப் பிரதேசம் 

உநிடதங்களில் நுண்ணிய கருத் 


నీడు 


ஆகவே 


னாளில் 


மறுமையில் 


. 


என்று பெயரிடப் பட்டது .பத்துக்கள் உரைக்கப்பட்டிருக்கின் 


உய்யவந்த தேவ நாயனார் 


701 


உரோமபாதன் 


என்று 


கிறது . 


உதும் 


உணர 


1 


எனின் 


என் 


இவன் 


என்று 


மழை 
விட்டது . 


அரசன் 


நன . அக்கருத்துக்களை மட்டுமே பெயரையும் பெற்று விளங்கு 
உபநிடதங்கள் 

கூறு 
உண்டு . 

உபநிடதம் 
என்னும் பெயருள்ள நூல்கள் உருத்திரகோட்டம் - காஞ்சியில் 
இப்பொழுது இருநூறு வரை 

உள்ள கோட்டங்கள் நான்கில் 
உள்ளன . உபநிடதங் 

இஃதொன்று . இஃது ஏகாம்பர 
களின் பொருளை 

நாதர் எழுந்தருளிய சிவாலய 
வேண்டுமானால் பிரமம் ஆன்மா 

மாகும் . 
என்பவைகளின் பொருளை ( உரோமபாதன் - உரோமபாதன் 
நன்கு உணரவேண்டும் . எங்கும் 

மயிர் பொருந்திய 
நிறைந் திருப்பது பிரமம் ; ஒவ் 

பாதங்களை உடையவன் 
வொருவருக்கும் உள்ளே நின்று 

பது பொருள் . தசரத மன்னன் 
இயங்கும் பொருள் ஆன்மா . கோசல நாட்டை ஆளுகின்ற 
இவை இரண்டும் ஒன்றே 

காலத்தில் 

அங்க 
உபரிடதங்கள் கூறு நாட்டின் அரசனாக இருந்தான் . 
கின்றன . இவைகளை விளக்க கொடுங்கோன்மையை மேற் 
வேண்டிய முறையில் தக்கவாறு கொண்டிருந்தபடியால் 
விளக்கி மெய்யறிவை யுண்டாக் 

நாட்டிலே 

ஆண்டுகள் 
குதலே உபநிடதங்களின் முடி 

பெய்யாமற் 

போய் 
வாகும் . 

மக்கள் 

மிகுந்த 
உய்யவந்த தேவ நாயனார் - இவர் 

துன்பமடைந்தனர் . 
வடநாட்டில் இருந்து தென்னாட் 

மனம் வருந்திப் பெரியோர்களை 
டிற்கு யாத்திரை வந்தார் . அழைத்து மழை பெய்விக்கும் 
காவிரிக் கரையில் சில காலந் சூழ்ச்சியைப்பற்றி வினவினான் . 
தங்கியிருந்தார் . அப்பொழுது 

அவர்கள் காட்டில் 

தவஞ் 
திருவியலூர் ஆளுடைய தேவ 

செய்து கொண்டிருந்த விபாண் 
நாயனார் இவரைக் 

கண்டு டகரின் புதல்வராகிய 

ரிசிய 

சிருங்கர் 
பணிந்து அருளுரை பெற்றார் . 

என்னும் கலைக் 

கோட்டு முனிவரை அழைத்து 
உருக்குமன் - போச கூடம் என் 

வந்து அரசனுடைய மகளாகிய 
னும் நகரில் இருந்தவன் . 

சாந்தையை அவருக்குத் திரு. 
விதர்ப்ப நாட்டை உரிமையாகப் 

மணஞ் செய்து கொடுத்தால் 
பெற்றிருந்தவன் . உருச்குமணி 

மழைபொழியும் 

என் றனர் . 
உடன் பிறந்தவன் . 

மன்னன் சில பெண்களை யனுப் 
சூதாடுதலை மேற் கொண்டிருந்த 

பிச் சூழ்ச்சியாக முனிவரைத் 
இவன் ஒருமுறை பலராமரோடு 

தன்னுடைய 

நாட்டுக்கு வர 
சூதாடினான் . பல முறையும் 

வழைத்தான் . மழைபொழிந்தது. 
வனே வென்றான் . ஒருமுறை 

மன்னன் தன்னுடைய மகளை முனி 
பலராமர் வென்றதையும் மறுத் 

வருக்குத் திருமணஞ் செய்து 
துரைத்து இகழ்ந்தான் . அவர் 

கொடுத்தான் . இச்செய்திகளைச் 
சினங் கொண்டு அடித்தார் 

சுமந்திரன் தசரத மன்னனுக்குச் 
அதனால் இவன் மாண்டொழிந் 

சொன்னான் . தசரத மன்னன் 

அங்க நாட்டுக்கு நேரிற்சென்று 
குத்திரகோடீச்சுரம் - திருக்கழுக் உரோமபாதனுடைய 

உடன் 
குன்றத்தில் கோடி உருத்திரர் பாட்டோடு முனிவரையும் 
கள் பூசித்து வழிபட்டமையின் மனைவியாகிய சாந்தையையும் 
திருக்கழுக்குன்றம் உருத்திர தன்னுடைய நாட்டுக்கு 
கோடீச்சுரம் என்னும் 

அழைத்து வந்தான் . 


யோடு 


தான் . 


முனி 


-ரேம் முனி 


703 


எக்யசருமன் 


1 


மகன் . 


- 


ப 


தான் . 


குறுநில 


வரைக் கொண்டு மகப்பேற்று தியர் உலோபாமுத்திரை அகத் 
வேள்வி செய்தான் . 

அதனால் தியர் என்று பெயர் பெற்றார் . 
இராமர் முதலிய மக்கள் 

உவசம்பனி - இவன் சனாரு முனி 
தோன்றினர் . 

வனுடைய 

இவன் 
உரோம முனி இவர் புசுண்ட 

பாம்பு கடித்து இறந்தான் . 
முனிவருடைய புதல்வர் . உடல் 

ஓர் எறும்பு இறந்துபோன 
முழுவதும் மயிர் முளைத்திருந்த மற்றோர் எறும்பின் உடலைச் 
படியால் உரோப முனி என்று 

சுமந்துகொண்டுபோய்ச் சுவர்க் 
காரணப்பெயர் பெற்றார் . 

கத் துவாரத்தில் வைத்தது . 
நான் முகன் இறந்தால் 

உடனே இறந்த எறும் உயீர் 
இவருடைய மயிர் ஒன்று 

பெற்றது . அவ்வெறும்பைப் 
உதிரும் . இவ்வாறு மூன்றரைக் 

பார்த்து விட்டுச் சனாருமுனி 
கோடி நான்முகர்கள் இறந் 

வனும் தன் மகன் உடலினையும் 
தால் இவருக்குவாணாள் முடிவு . 

சுவர்க்கத் துவாரத்தில் 
இவரிறந்தால் அட்டகோண 

கொண்டு போய் வைத்தனன் . 
முனிவருக்கு ஒருகோணல் 

அவ்வளவில் மகனும் பிழைத் 
நிமிரும் . 

உயிர் 

பெற்றமகன் 

தான் உயிர் பெற்ற இடத்தில் 
உலுண்டாக்கன் 

கௌமார 

ஒருபிடிமண் எடுத்தான் . அங்த 
பாண்டியன் காலத்தில் பாண்டி 

சிவலிங்கம் ஒன்று 

உண்டா 
நாட்டின் கீழெல்லையில் பரிமங் 

யிற்று . 

அதனை அவிமுக்தம் 
-கலம் என்னும் ஊரில் இருந்த 

என்பர் , 
மன்னன் . இவன் உறையூர் 

பழைய உறையூர் ; 
வஞ்சகக்குணமும் பேராசையும் 

திருச சிராப்பள்ளி சில்லாவில் 
உடையவன் . அந்நாளில் 

பாண்ட மங்கலத்தில் இருப 
அந்தணர்கட் குரியதாக விருந்த 

தடிக்குக் கீழ் இருக்கிறது . 
திருப்பெருந்துறை 

யென்னும் 

சாபக் 

கேட்டினால் மண்மாரி 
ஊரை இவன் 

கைப்பற்றிக் பெய்து முழுகியது . 
கொண்டு அந்தணர்கட்கு ஊசிமுறி - இஃதொரு நூல் .ஊசி 
அல்லால் செய்தான் . அவ்வூர்க் 

றி சங்கப்பாட்டு என்னும் 
குரிய முந்நூறு அந்தணர்களும் 

இந் நூல் 
. கௌமார 

ஐம்பத்து நான்கு 
பாண்டியனிடம் 
பாடல்களைக் 

கொண்டது . 
முறையிட்டுக் 

கொண்டனர் . 
இளை ஞனாக 

இடைக் காடர் இப்பாடல்களை 
இருந்த அப் 

இயற்றிச் சங்கப்புலவர் 
பாண்டியன் இருதிறத்தாரை 
யும் நன்கு உசாவினான் . அவ் 

களுடைய சூழ்ச்சியை வீழ்ச்சி 
அந்தணர்கட்குரியதே 

யடையச் செய்தார் . அண்மைக் 

காலம் வரையில் உயிர்பெற் 
என்பதைத் தெய்வத் திருவரு 
ளால் உணர்ந்த பாண்டியன் 

றிருந்த இந் நூல் இப்பொழுது 
ஊரை அந்தணர்கட்கு உரிமை 

இருப்பதாகத் தெரியவில்லை . 
யாக்கியதோடு இந்த உலுண் 

மற்றைப் 

புலவர் இயற்றிய 
டாக்கனையும் நன்கு ஒறுத்தான் . 

பாடல்களை 

புலவர்களால் இந்நூலின் பாடல் 
லோபா முத்திரை 

- விதர்ப்ப களை எழுதமுடியவில்லை . அத 
அரசன் மகள் , 

இந்நூல் 
அகத்தியர் மனைவி . அகத்தியர் 

பெற்றது . 
என்னும் பெயருடையவர்கள் ; எக்ய சருமன் 

இவன் அங்க 
* பலர் . இவளை மணந்த அகத் நாட்டு , மறையவன் . 


* 


முறி 


. 


ஆர் 


எழுதிய சங்கப் 


தேசத்து 


னால் 


இப்பெயர் 


இவ 


எச்சன் : - 


703 


- ஏறைக்கோன் 


ஒருநாள் 


கின்றன . 





கள் 


- 


தக்கன் 


மிகச்சிறந்த 


னுடைய மகன் பெயர் தரும் , முகத்தில் குகைகள் ஒருமைல் 
சருமன் . இவன் 

நீளத்திற்கும் அதிகமாக இருக் 
தருப்பை முதலியன கொண்டு 

இக்குகைக் கோயில் 
வருவதற்குக் காட்டிற்குச் சென் 

நான்காம் 

நூற்றாண்டு 
றான் அங்கு மாலுதான 

முதல் பத்தாம் நூற்றாண்டு 
முனிவர் என்பவர் தவஞ்செய்து வரையுள்ள காலத்தில் 
கொண்டிருந்தார் . அவர் மீது மூன்று சமயத்தவர்களால் 
கல் மண் முதலியவைகளை விட் உண்டாக்கப்பட்டன . 
டெறிந்தான் . அவர் தரும் 

பௌத்தக் கோயில்கள் மிகவும் 
சருமனைப் 

பாறையாகுமாறு பழைமையானவை . இந்துக் 
சபித்தார் இதனையறிந்த எக்ய கோயில்கள் நடுக்காலத்தவை . 
சருமன் தன் மகனாகிய பாறை சைனக் கோயில்கள் எல்லாக் 
யைத் தலைமீது சுமந்து கொண்டு கோவில்களுக்கும் இறுதியில் 
போய்ப் பவானி கூடல் தீர்த் அமைக்கப்பட்டிருக்கின் றன . 
த்ததில் போட்டுச் சாபம் 

இந்துக் கோயில்களுள் கை 
நீக்கினான் . 

லாசம் என்னுங் கோவல் மிகச் 
எச்சன் 

சிவபிரானை சிறந்த வேலைப்பாடுடையது : 
இகழ்ந்து வேள்வி செய்து அழி இஃது ஓரேபாறையிற்குடையப் 
வடைந்தபோது அவ்வேள் பட்டதாகும் . இந்தியாவிந் 
வியை நடத்திய குரு . 

க ணப்பெறும் 
எட்டி குமரன் காவிரிப்பூம் 

சிற்பங்களில் சிலவற்றைக் கை 

லாசக் கோயிலில் காணலாம் . 
பட்டினத்து வணிகன் , அரச 
னாற் கொடுக்கப்பட்ட எட்டிப் 

சிவனைத் திரிபுராந்தகனாகவும் 
பட்டம் பெற்றோன் . 

மணி 

கங்காதரனாகவும் , திருமாலைக் 
மேகலை உவவனஞ் சென்றதை 

கருடவாகனனாகவும் , 
உதயகுமாரனுக்குத் தெரியப் 

வணன் தன்னுடைய தலைகளைச் 
படுத்தியவன் . 

சிவனுக்குப் பலியிடுவதாகவும் 

அமைக்கப்பட்டுள்ள சிற்பங் 
எயிற்பட்டினம் - ஓய்மானாட்டுத் 

மிகச் சிறந்தவைகளாக 
துறைமுக நகரமாகும் . 

விளங்குகின்றன . 
உப்பங்கழி சூழ்ந்த ஊர்களை 

எழினி சோழவள நாட்டில் 
யுடையது . இந்த எயிற்பட்டி 

மதுகை என்னும் ஊரில் இருந்த 
னம் இன்றுள்ள மரககாணம் 
என்னும் ஊரையடுத்துக் கடற் 

ஒரு குறுநில மன்னன் . இவன் 
சிறந்த 

வள்ளலாக விளங்கி 
கரையில் சிறப்புற்றிருந்த 

விருந்தான் . அரிசில் 
துறைமுக நகரமாகும் 

என்னும் புலவர் இவனைப் 
கடலால் கொள்ளப்பட்டிருக்க 
வேண்டும் , அல்லது 

மணல் புகழ்ந்து பாடிய பாடல் புற 
களுக்கடியில் புதையுண்டிருக்க 

நானூற்றில் உள்ளது . 
வேண் ம் என்று எண்ணு ஏமகூடம் - எட்டுக் குலமலைகளில் 
கின் றனர் . 

ஒன்று . 

மேருவின் தெற்கு 

இமயத்திற்கப்பால் ஆயிரம் 
எல்லோரா - இந்தியாவில் பாறை 

யோசனையில் உள்ள ஒருமலை . 
யில் குடையப்பட்ட கோவில் 
களுள் மிகப்பெரியவை பீரார் ஏறைக்கோன் 

சேர நாட்டில் 
பகுதியில் உள்ள எல்லோரா இரண்டாயிரம் ஆண்டுகட்கு 
என்னும் இடத்தில் காணப்படு முன்னர் இருந்த ஒருகுறுநில 
கின்றன . எல்லோராவில் ஒரு மன்னன் . இவன் குறவர்கள் 
செங்குத்தான பாறையின் பலருக்குத் தலைவனாக விளங்கி 


3 


. 


கள் 


- 


கிழார் 


. 


. 


இத இலிங்கம் 


704 


ஓலமிட்ட விநாயகர் 


னான் . 


- 


வேறு 


பிறகு 


னான் . இவன் சிறந்த கொடை | ஐயூர் முடவனார் - பாண்டியன் கூட 
யாளியாகத் திகழ்ந்தபடியால் காரத்துத் துஞ்சியமாறன் , வழுதி , 
புலவர்களுடைய பாராட்டு 

சோழன் , குளமுற்றத்துத் 
தலுக்கும் உரியவனாக விளங்கி துஞ்சிய கிள்ளிவளவன் , 

தாமான் 

தோன்றிக்கோன் 
ஐதர் இலிங்கம் ஐதர் என்னும் முதலியவர்களைப் 

பாடிய 
முகமதிய மன்னனை ஏமாற்றும் 

தமிழ்ப் புலவர் . உறையூர் 
பொருட்டுக் காஞ்சியில் அமைக் முடவனாரெனவும் ஐயூர்கிழா 
கப்பட்ட ஓர் இலிங்கம் . ஐதர் 

ரெனவும் இவருக்கு 
படை யெடுப்பின் போது 

பெயர்களும் உண்டு. 
காவிலுக்கு வந்து ஏகாம்பர 

ஐயை மதுரை இடைச்சேரியில் 
நாதர்க்கு ஏதேனும் பமுது இருந்த மாதரி என்பவளுடைய 
எற்படுத்தக்கூடும் 

என்று 

மகள் . கோவலன் கண்ணகி 
எண்ணி அவன் பொருட்டுப் யோடு 

மதுரையை அடைந்த 
பாலியாக அமைக்கப்பட்டது . பொழுது இவளுடைய வீட்டில் 
ஐம்பெருங்குழு அரசர்க்குரிய 

தங்கினான் . அப்பொழுது இவள் 
இன்றியமையாத குழுவினராய் 

கண்ணகிக்கு உதவியாக 
அரசியலை நடத்துபவர்கள் இவர் 

அட்டில் தொழிலில் 
கள் . அமைச்சர் , புரோகிதர் , 

வேண்டியவைகளைச் செய் 
படைத்தலைவர் , தூதர் , சார 

தாள் . கண்ணகி சேர நாட்டில் 
என்னும் இவர்களையே 

தெய்வமான 

அங்கு 
மேற்படி சொல் குறிக்கிறது . 

போய்க் கண்ணகியை வழி 

பட்டாள் . 
ஐயா திச் சிறுவெண்டேரையார் 
பாண்டிவள நாட்டில் 
நாட்டில் | ஐராவதம் 

இந்திரனுடைய 
ஐயாதி என்னும் ஊரில் இருந் பட்டத்து யானை . இதுபாற் 
வர் . வருடைய உடல் நிறம் கடலிலே அமுதத்தோடு பிறந் 
சிறிது வெண்மையாக 
வெண்மையாக இருந்த 

தது . வெள்ளை நிறமுடையது . 
படியால் சிறுவெண் என்னும் 

நான்கு கொம்புகளை யுடையது . 
அடைமொழியும் பெற்றார் . இவ இது நிலவுலகில் சில இடங் 
ருடைய பாடல் புறநானூற்றிற் 

களில் தெய்வவழிபாடு செய்த 
சேர்க்கப்பட்டிருக்கிறது . 

தாகப் புராணங்கள் கூறும் . 
ஐயனாரிதனார் 

இவனுக்கு உவச்சன் 
புறப்பொருள் | ஓச்சன் 
வெண்பா மாலையை இயற்றிய 

எனவும் பெயர் உண்டு . 
ஆசிரியர் . இவர் தமிழ் நூல் 

பார்ப்பனன் நாலாங் குலத்துக் 
களில் நல்லபுலமையுடையவர் . 

கன்னிகையைச் சேரப் பிறந்த 
தாம் சேர அரச மரபினரா 

வன் . காளிக்குப் பூசை செய் 
யினும் சோழ பாண்டியர்களை 

வதும் சிவன் கோவிலில் மத் 
யும் பாராட்டியிருக்கிறார் . புறப் 

முழக்குவதும் 
பொருள் வெண்பாமாலையை , 

னுடைய வேலை . 
இளம்பூரணர் , பரிமேலழகர் , | ஓல மிட்ட விநாயகர் திருவை 
அடியார்க்கு நல்லார் , நச்சினார்க் யாறு திருக்கோயிலில் எழுங் 
சினியர் முதலியோர் தமது 

தருளிய 

பிள்ளையாருடைய 
உரைகளில் எடுத்து ஆண்டிருக் 

பெயர் . சுந்தரர் திருவை 
கின் றனர் . 

ஆகவே இவர் 

யாற்றையடைய விரும்பி ஆற் 
மேற்படி உரையாசிரியர்கட் 

றின் தென்கரையில் 
கெல்லாம் முற்பட்டவரென் “ ஐயாறுடைய 

அடிகளோ ? 
என்று ஓலமிட்டுப் பாடினாராம் . 


இவர் 


தளம் 


வ 


நின்று , 


கங்கம்மாள் 


105 


கசன 


தலைக் 


இவளை 


என்று 


பிள்ளையார் சுந்தரர் ஓல மிடு இருப்பான் . கங்கையில் உள்ள 

கேட்டுச் சிவபிரானுக் மண் சோகம் முதலியவைகளை 
கறி விக்கு முகமாகத் தாமும் நீக்கும் . 

கங்கையைக் காண்ப 
ஓலமிட்டாராம் ; அதனால் பிள்ளை தாலும் தொடுவதாலும் பருகுவ 
யாருக்கு இவ்வாறு பெய தாலும் எல்லாத் தீவினைகளும் 
ருண்டாயிற்றாம் . 

நீங்கும் . 
கங்கம்மாள் வள் ஒரு தீர்த்த கசன் - தேவ குருவாகிய 

வியாழ 
தேவதை . இவள் வடநாட்டில் னுடைய மகன் . தேவர்கள் 
மட்டும் இருப்பதாகத் தெரி அசுரர்களைப் பல முறை கொல்ல 
கிறது . மக்களுக்கும் மாக்களுக் வும் அசுரர்கள் மீண்டும் மீண் 
கும் நோய் முதலிய துன்பங்கள் டும் உயிர் பெற்றுத் தேவர்களை 
நேராதவாறு 

ஆடவர்கள் வருத்தினர் . தேவர்கள் சுக்கிர 
இவளை ஆராதிப்பர் . 

னுடைய மிருத சஞ்சீவி மந்திர 
ஆராதிக்கும் ஆடவர்கள் பெண் பலத்தால் 

அசுரர்கள் 

உயிர் 
கோலம் பூண்டு கிராமத்தில் பெறுகின்றனர் 
ஐயமேற்று அவ்வையத்தால் 

உணர்ந்து சுக்கிரனிடமிருந்து 
வந்த தானியத்தை உணவாக்கித் மேற்படி மந்திரத்தைக் கற்று 
தேவதைக்குப் படைப்பர் . 

வர இவனை அனுப்பினர் . இவன் 
கங்கன் அவந்தி நாட்டில் 

சுக்கிரனிடம் வந்து பணிவிடை 

செய்து அம்மந்திரத்தைக் கற் 
உச்சைனி என்னும் நகரில் 

றுச் செல்ல எண்ணியிருந்தான் . 
இருந்தவன் . கள்ளுண்டு களித் 

சுக்கிரனுடைய 

பெண்ணாகிய 
தலையே தொழிலாகக் கொண்ட 
வன் . இவனுடைய குடிவெறிச் 

தேவயானை கசனிடம் 

காதல் 

கொண்டு அவனைப் போற்றிக் 
செயல்கள் பெருங் கதையில் 

காத்துவந்தனள் . இவன் மந்தி 
கூறப்பட்டுள்ளன . 

ரம் கற்க வந்திருத்தலை அசுரர் 
கங்காத்துவாரம் - இதனை அரித் 

கள் அறிந்தனர் . 

கசன் ஒரு 
துவாரம் என்பர் . மயமலையி 

நாள் வேள்விப்பசுவை மேய்த் 
லிருந்து கங்கையாறு 

திருக்கும் பொழுது 

இவனைக் 
நிலத்தில் பாய்கிறது . கொன் றனர் . 

கசன் 

மீண்டு 
இதனால் இவ்விடத்திற்கு இவ் 

வராமையைக்கண்டதேவயானை 
பெயர் உண்டாகியது . நிகழ்ந்ததை யறிந்து தன் 
இங்கு கங்கையின் வீரைவு 

னுடைய தந்தையிடங் கூறிப் 
மிகக் கடுமையாக உள்ளது 

பிழைப்பித்தனள் . மற்றொரு 
கங்கை நீர் கங்கையாறு 

நில நாள் 

அசுரர்கள் இவனைக் 
வுலக நடுவிற் செல்வதால் நிலத் கொன்று சுட்டெரித்துச் சாம் 
தைத் தூய்மைப் படுத்துகிறது . பரைக் கள்ளிற் கலந்து சுக்கிர 
கங்கை நீரைப் பருகுவதால் 

னுக்குக் குடிக்கக் கொடுத்து 
ஆயிரம் சாந்திராயண விரதஞ் விட்டனர் . சுக்கிரன் நிகழ்ந் 
செய்த பலன் உண்டாகும் . ததை உணர்ந்து கசனுக்குப் 
ஒருவன் ஒரு திங்கள் கங்கைக் பிழைப்பு மூட்டி அவன் வெளி 
கரையில் வசிப்பனேல் அவன் வந்ததால் தான் இறந்து பின் 
எல்லாவகையான வேள்வி கசனால் உயிர் பெற்றான் . கசன் 
களுஞ் செய்த பலனை அடை தேவயானையின் 

காதலைப் 
வான் . 

ஒருவனுடைய எலும்பு பொருட்படுத்தாமையால் தேவ 
கங்கையில் விழுந்து எவ்வளவு 

கசனுக்கு மந்திரம் 
காலம் கிடக்கிறதோ அவ்வளவு பலிக்காதிருக்குமாறு சாபங் 
காலம் அவன் விண்ணுலகத்தில் கொடுத்து விட்டாள் , 

சி , பெ . அ . - 45 


இங்கு 


தான் 


யானை 


கஞ்சன் 


fos 


கண்டக் 


கணேச 


கஞ்சன் - யதுகுல மன்னனாகிய லும் அன்புகாட்டிப் புலன்களை 
உக்கிரசேனனுடைய மகன் . அடக்கி வாழ்ந்தால் பரமானந் 
தாய் பெயர் காஞ்சனை . இவன் தம் பெறலாம் என்பது இவ 
தேனுகன் , சாதுரன் , கேசி ,, ருடைய கருத்து . சித்தர்களுக் 
முரன் , மூசன் முதலிய பொல் கெல்லாம் இவர் பிற்பட்டவர் 
லாதவர்களைச் சேர்த்துக் என்று தெரிகிறது . 
கொண்டு கொடுந் தொழில்கள் 

கட்டாஞ்சிமலை இம்மலையைச் 
புரிந்து கொடியவனாக 
விளங்கினான் . 

சஞ்சீவிமலை எனவுங் கூறுவர் . 
இறுதியில் 

இம்மலை கொங்குவள நாட்டில் 
கண்ணபிரானால் இறந்தொழிந் 
தான் , 

குருந்தமலைக்குத் தெற்கே ஆறு 

கிலோ மீட்டர் தொலைவில் உள் 
கடபர் - இவர்கள் ஆந்திர மாநிலத் ளது . இம்மலையில் பல அருமை 
தில் கஞ்சம் விசாகப்பட்டினம் யான மூலிகைகள் 

உள்ளன . 
முதலிய மாவட்டங்களில் வாழ் 

நாதர் - இவர் சாரசே 
கின் றனர் . இவர்கள் முண்டாரி உச்சயனி என்னும் சிற்றூரில் 
குடும்பத்தைச் சேர்ந்த 

தோன்றியவர் . இவர் மெய் 
மொழியைப் பேசுகின்றனர் . யறிவு 

பொருந்தியவராய்க் 
வர்கள் வேளாண்மைத் தொழி காட்டிற் சுற்றித் திரிந்து 
லைச் செய்யும் ஒருவகைப் பழங் கொண்டிருந்தார் . 

சிவாசி 
குடிகளாவர் . முன் காலத்தில் என்னும் அரசன் இவரைக் 
இவர்கள் பல்லக்குத் தூக்குபவர்க கண்டான் . மெய்யறிவு கை 
ளாகவும் தோட்டங்களில் கூலி 

வரப் பெற்றவர் என்று உணர்ந் 
வேலை செய்பவர்களாகவும் தான் . தன்னுடைய இல்லத் 
இருந்தார்கள் , இவர்கள் சிற் 

திற் கழைத்து வந்து மஞ்சத் 
றூர்களில் சிறு 

தின் மீது படுக்கச் செய்தான் . 
அமைத்துக் கொண்டு வாழ்கின் இவரோ படுக்கையின் மீது கற் 
றனர் . 

களைப் பரப்பி விட்டு அதன்மீது 
கடுவெளிச்சித்தர் - இவர் ஒரு சித் 

படுத்தார் . இவர் பல புதுமை 

யான காரியங்களைச் செய்தார் . 
தர் . முப்பத்திரண்டு கண்ணி 
கள் கொண்ட ஓர் ஆனந்தக் 

கண்டக சேதகன் இவன் ஒரு 
களிப்பை இவர் பாடினார் . 

வணிகன் . இவனிடம் பொரு 
" பாபம் செய்யாதிரு மனமே 

ஆயினும் மிகப் 
நாளை , கோபஞ் செய்தே எமன் பிசினன் ஆகையால் எத்தகைய 
கொண்டோடிப் போவான் 

அறமுஞ் செய்யான் . இவன் 
இவருடைய பாடல் திருக்குற்றாலஞ் சென்று அங்கு 
தொடங்குகிறது . " நந்தவனத்தி 

நடந்த திருவிழாவிற் 
லோர் ஆண்டி - அவன் நாலாறு 

வைத்து 

இரண்டொரு நாள் 
மாதமாய்க் குயவனை வேண்டி - 

வசித்தான் . பிசினனாகவிருந்த 
கொண்டு வந்தான் 

போதினும் குற்றாலத்தில் 

ஒரு 
தோண்டி - அதைக் கூத்தாடிக் 

வசித்த நல் வினையினால் 
கூத்தாடிப் போட்டுடைத் 

பேற்றையடைந்தான் . 
தாண்டி ” என்னும் இவருடைய கண்டகி - மகத நாட்டிலுள்ள ஓர் 
பாடல் பகுதியைத் தமிழ்நாடு 

இவ்வாற்றில் 
நன்கறியும் . வைதோரைக் லிங்கங்களும் 
கூட வையக்கூடாது . குருவின் களும் அகப்படுகின்றன . 
உரைப்படி நடந்து உலகப் றில் நீராடச் செல்வோர் அவை 
பற்றைத் துறந்து யாரிடத்தி களைத் தேடியெடுப்பர் . நல் 


குடிசைகளை 


ளிருந்தது . 


என்று 


கடை 


பாண 
சாளக்கிராமங் 

ஆற் 


. 


கண்ணுக் கினியான் 


707 


கபந்தன் 


ஊரில் 


வசை 


இவ 


தூரார்ப்ப் பெருமாள் , குமாண் 


ருடைய 


முதலிய 


வழி 


வினையாளர்கட்கு மட்டும் தேவியால் ஒன்று சேர்க்கப் 
இவைகள் அகப்படுகின்றன . பட்டமையின் இவ்வாறு பெயர் 
கண்ணுக் கினியான் - தொண்டை 

உண்டாகியது " அவ்வுருவம் 
வள நாட்டில் நேரி என்னும் 

ஆறினையும் , கையால் எடுத் 
இருந்தவன் , இவ 

தணைத்துக் கந்தனெனப் பேர் 
னுடைய தம்பியின் 

புனைந்து என்பது கந்தர்கலி 

பெயர் 
கிருவேங்கடன் . 

வெண்பா . 
தம்பியாகிய 
திருவேங்கடன் சிறந்த வள்ள காந்தடையார் - வாதூலகோத்தி 
லாக இருக்கவும் இவன் மிகுந்த ரம் முற்பட்டதாகையால் அதை 
பிசினனாக இருந்தான் , 

முன்னிட்ட அரீத கோத்திர 
வேங்கடன் இரட்டைப் புலவர் 

முதலிய அறுவகைக் கோத்திரத் 
களுக்குப் பொருள் கொடுத் தார்க்கும் கந்தாடையார் என்று 
ததை இவன் தடுத்தபடியால் பெயர் . இந்த 

அறுவகைக் 
அவர்கள் இவன்மீது 

கோத்திரத்தில் சேர்ந்தார் 
பாடிச் சென்றனர் . 

முதலியாண்டான் , முடும்பை 
கண்ணுவர் - இவர் அப்பிரதிரதன் 

நம்பி , முடும்பையம்மாள் , நடா 

ஆசூரிப்பெருமாள் , 
மகன் . 
என்பவருடைய 
மகன் மேதாதி . 
இளையவல்லி 

, 
விசுவாமித்திரருக்கு மேனகை 
யிடம் பிறந்த மகளாகிய சகுந் 

வங்கிபுரத்து நம்பி 
தலையை வளர்த்தவர் . இவர் 

வரும் இவர்களுடைய 
தவத்தில் இருந்தபொழுது 

முறையார்களும் ஆவர் . இவர் 

கள் 
இவரைப்புற்று மூடி இவர்மீது 

ஒ ருவருக்கொருவர் 
தொடர்பு கொள்ள 

வேண்டு 
ஒரு மூங்கில் முளைத்தது . இம் 
மூங்கிலை நான்முகன் வெட்டி 

மென்பது மணவாள மாமுனி 
மூன்று விற்கள் செய்தான் 

களுடைய கட்டுப்பாடு . 
அவ் விற்களின் பெயர் 

கந்தாடை யாண்டான் - எழுபத்து 
டீபம் , பினாகம் , சார்ங்கம் என் 

நான்கு சிம்மாசனாதிபதிகளில் 
காண்டீபத்தைத் தான் 

ஒருவர் . பிரம தந்திர சுதந்திர 
வைத்துக் கொண்டான் . பிரு சீயர் திருவடி சம்பந்தி ; முதலி 
கத்தைச் சிவபிரானுக்கு 

யாண்டான் குமாரர் . 
கொடுத்தான் . சார்ங்கத்தைத் கந்து கேச்சுரம் - காசியில் ஒரு 
திருமாலுக்குத் தந்தான் . தம்மை சிவாலயம் . இரண்டு இயக்கர் 
மதியாத திருமாலையும் திரு கள் போரிடுதலைக்கண்ட சிவ 
மகளையும் சிவமுனிவராகவும் பிரான் , அவர்கள் மீது பந்தை 
மானாகவும் பிறக்கச் 

யெறிந்தார் . அப்பந்து அவர்களை 
மிட்டார் இம்முனிவர் . 

வென்று சிவலிங்கமாக மாறி 
கதலிவனம் - திருக்கழுக்குன்றத் 

யது . 

பந்தே இலிங்கமாக 
தின் தலமரம் வாழையாகலின் மாறியபடியில் கந்து கேச்சுரம் 
கதலிவனம் என்னும் ஒருபெய 

என்னும் பெயரையடைந்தது . 
திருக்கழுக்குன்றத்திற் கபந்தன் - இவன் தநு என்னும் 

பெயருடைய காந்தருவன் . 
கந்தன் - கந்தம் 

இவன் ஒரு முனிவரிடம் சென்று 
மணத்தையும் திரட்சியையுங் அவரை எள்ளி நகையாடினான் . 

அவர் சினமடைந்து 

* நீ இவ் 
குறிப்பதாகும் . முருகக்கடவுள் 
சரவணப் பொய்கையில் ஆறு வுருவத்தோடு அரக்கனாகுக " 

சாபமிட்டார் . பின் 
குழந்தைகளாகப் பிறந்து உமா 


காண் 


பன . 


சாய 


ரும் 


குண்டு . 


எனின் 


நன் 


என்று 


கபால மோசனம் 


708 


கரிவலம்வந்த நல்லூர் 


பொழுது 


தலை 


தால் 


மாக 


தூக்கி 


பிறகு 


இவனைச் 


- 


ஒருகாலத்தில் இந்திரன் கமலவதி - கோச்செங்கட் சோழ 
இவனைத் தன்னுடைய வச்சிரப் 

னுடைய தாய் . இவள் பிள்ளைப் 
படையால் அடித்தான் . அப் பேற்றுத் துன்பப்படும் 

வயிற்றிற் பொழுது காலக்கணிதர்கள் , 
புகுந்தது . ஆகவே இவன் 

இப்பொழுது பிறக்கப் 
வயிற்றில் தலை யுடையவ போகும் பிள்ளை இன்னும் ஒரு 
ஞானான் . கபந்தன் என்பதன் நாழிகை பொறுத்துப் பிறந் 
பொருள் தலையற்ற முண்ட 

உலகம் 

ஒருங்கையும் 
உள்ளவன் என்பது . 

ஒருகுடைக் கீழ்ச் செங்கோல் 
இவனுடைய கைகள் 

செலுத்துவான் என்று கூறக் 
ஒருயோசனை 

நீளமிருந்தன . கட்டு அந்நாழிகை வருமள 
இவன் 

அக்கைகளை நான்கு வும் தன் கால்களைத் 
புறமும் நீட்டிக் கைக்கு அகப் மேலே கட்டி வைக்கச் செய்து 
பட்ட உயிர்த் தொகைகளை அந்நாழிகை வந்த 
யெல்லாம் இழுத்து வயிற்றிற் பிள்ளையைப் பெற்றவள் . 
போட்டுக் கொண்டு திரிந்தான் . 

கமலாசுரன் இவன் தேவரை 
இராமலட்சுமணர்கள் இவ 

வருத்திக் 

கொண்டிருந்தான் . 
னுடைய கையிலகப்பட்டுக் கை 
களைத் துணித்தபோது இவன் 

ஆனை முகக் கடவுள் மயிலூர்தி 

யில் 
நற்கதி யடைந்தான் . 

எழுந்தருளி 

சங்கரித்தருளினார் . 
கபால மோசனம் 

இஃதொரு 

கரன் ( 1 ) விசிரவசு முனி 
சிவப்பதி ; மகோதரனது வருக்கு இராகையென்பவ 
கபாலம் ஒருமுனிவருடைய ளிடம் பிறந்தவன் . 

சூர்ப்ப 
காலைப்பற்றிக் கொண்டு துன் நகையின் ஏவலால் காட்டில் 
புறுத்தியது . விடாமற்காலைப் இராம லட்சுமணர்களை 
பற்றிக் 

கொண்டேயிருந்த எதிர்த்து இறந்தான் , தூட 
கபாலம் இப்பதியில் 

ணன் , திரிசிரன் 

ஆகியோர் 
விட்டு நீங்கியது . இவ்வாறு இப் இவனுடன் பிறந்தவர்கள் . 
பதி கபாலமோசனம் என்னும் 

கரன் 

( 2 ) இவன் கழுதை 
பெயரை யடைந்தது . 

முகம் உள்ள ஓர் 
கபிலாச்சிரமம் 

பாலியாற்றில் 
கபில முனிவர் 

நீராடித் திரு 
தவஞ்செய்து கொண்டிருந்த 

விரிஞ்சையில் சிவபூசை செய்து 
இடம் ;; 

வீடுபெற்றான் . 
பாதாலத்தில் 
என்பர் . இவ்வுல 

கரிவலம்வந்த நல்லூர் - திருநெல் 
கிலும் கபிலாச்சிரமம் உண்டு. 

வேலி மாவட்டத்தில் சங்கரன் 
இதற்குக் கபிலை 

எனவும் 

கோவிலுக்கு 
பெயர் உண்டு . 

பாண்டியன் வேட்டையாடிய 
கமலமுனி - இவர் போகருடைய பொழுது 

அச்ச 
மாணவர்களில் ஒருவர் . மடைந்து ஒரு புதரைச் 

சுற்றி 
இவர் கம்மாள குலத்தினர் என் 

அவ்வளவில் 
பர்.பதினெண் சித்தர்களுள் ஒரு சிவகணமாக உருமாறி நின்றது . 
வராக மதிக்கப்பெறுகிறார் . 

அரசன் அப்புதரில் சிவலிங்கம் 
" கமலமுனி முந்நூறு 

இருக்கக் கண்டு அதனை வழி 
னும் மருத்துவ நூல் இரேகை பட்டனன் . அதனால் 

இவ்வூர் 
சாஸ்திரம் முதலிய நூல்களை கரிவலம் வந்த நல்லூர் என்று 
இவர் செய்துள்ளார் . 

பெயரடைந்தது . 


காலை 


அசுரன் . 


உள்ளது 


அண்மையில் 
குலசேகர 


உள்ள 


ஊர் . 


ஒருயானை 


வந்தது . 


என் 


கருடபஞ்சமி 


709 


கலிங்கன் 


கருடனை 


ஆவணித் 


செய்வது . 


மறு 


தலத்தைக் குறித்துப் பதிற்றுப் 

தூளாக 

நொறுங்கி விடக் 
பத்தந்தாதி முதலிய நூல்கள் கூடிய கடற்பாறைகளின் இருப் 
பாடப்பெற்றுள்ளன . 

பிடத்தை மாலுமிகளுத் 
கருடபஞ்சமி . இது சுமங்கலிகள் 

தெரியப்படுத்துவதற்காகவும் ; 
கடைப் பிடிக்கும் 

விரதம் . புயலால் வழிதப்பிய மாலுமி 
நோக்கி 

களுக்குக் கடற்கரையைக் காட் 
திங்கள் சுக்கிலபக்கப் பஞ்சமி 

டும் வழிகாட்டியாகவும் இது 
பீல் 

பன்னெடுங் காலமாகப் 

அரச 
னுடைய மக்கள் எழுவரும் 

பயன்பட்டு வருகிறது . கப்பல் 
பாம்பினாற் கடியுண்டிறந்தனர் . 

ஓடத் தொடங்கிய காலம் முதற் 
அப்பிள்ளைகளின் தங்கை இவ் 

கொண்டே கலங்கரைவிளக்கு 
விரதத்தை மேற்கொண்டு பாம் களுந் தோன்றிவிட்டன . 
பின் புற்றையும் வழிபட்டு அப் கலிகண நாதர் - இவர் தம்முடைய 
புற்றின் மண்ணை நீரிற் 

நாட்டை 

வீரசைவ நாடாக்க 
கரைத்து இறந்த பிள்ளைகளின் 

முயன்றார் . எல்லாரையும் 
மேல் தெளிக்க அவர்கள் உயிர் 

வீரசைவராக்கி வந்தார் . ஒரு 
பெற்றெழுந்தனர் . 

நாள் சிவபிரான் மனித வடிவத் 
கருமசன்மன் - இவன் ஒரு மறை 

துடன் இவர் முன்பு தோன்றி 
யவன் . நல்லொழுக்கமில்லாத னார் . அமைச்சர் முதலியோர் 
வனாய்த் தீத்தொழில்களைச் 

செய்யுந் தீமைகளைப் புகன்றார் . 
செய்து கொண்டு திரிந்தான் . அரசன் வந்தவரைப் பார்த்து 
இறந்து பிறப்பில் 

நீர் வீரசைவராக வேண்டும் 
வேடனாகப் பிறந்தான் . அரச 

என்றான் . வந்தவர் மறுத்தார் . 
னுடைய பசுக்களைக் 
1. சுக்களைக் கவர்ந்து 

அரசன் வாளெடுத்து அச்சுறுத் 
கொண்டு சென்றான் . ஒரு பசு 

தினான் , சிவபிரான் தமது திரு 
நன்றாக நடக்க வில்லை . 

தாம் வுருவைக் 

காட்டினார் . அவ் 
தித்தால் அரசனுடைய சேவகர் 

காட்டியும் 

அரசன் 
கள் வந்து பற்றிக் கொள்வரே அவரை விடாமல் சிவலிங்கத் 
என்று அஞ்சினான் . நடக்க தைக் கட்டி விட்டான் . 
முடியாத பசுவை ஒரு சிவன் 

கலிங்கன் ஐயாயிரம் ஆண்டு 
கோவிலுக்குள் விரட்டி விட்டுத் 

கட்கு முன்னர்க் 

கலிங்க 
தான் மற்றைய பசுக்களோடு 

நாட்டை ஆட்சி செய்திருந் 
சென்றான் . கோவிலுக்குள் 

தவன் . போசகட மன்னனாகிய 
விரட்டப்பட்ட பசு கோவில் 

உருக்குமனுக்கு நண்பன் . சூதாடு 
வேலைக்காரர்களால் நன்கு 

தலில் சகுனிக்கு அடுத்தபடி 
பாதுகாக்கப்பட்டபடியால் கன் 

யாக இவன் புகழ் பெற்றிருந் 
றீன்றது . அப்பாலைச் 

உருக்குமனும் பலராம 
பிரானுக்கு முழுக் காட்டினர் . 

ரும் சூதாடியபொழுது இவன் 
இந் நல்வினையினால் வேடன் 

அடிக்கடி பலராமரை 
நல்லறிவு பெற்று 

கழ்ந்து நகைத்துக் 

நகைத்துக் கொண் 
பேறடைந்தான் . 

டிருந்தான் . சினங்கொண்ட 
கலங்கரை விளக்கு - இது கடலில் பலராமர் நன்கு புடைத்தபடி 
வந்து கொண்டிருக்கும் யினால் பல்லுடைபட்டு ஓடி 
கப்பல்களுக்குக் கடற்கரை னான் . இவன் துரியோதனன் 
அல்லது துறைமுகம் 

உள்ள முதலியவர்கட்கு நண்பனாக 
இடத்தைக் காட்டப் 

பயன் இருந்து துரியோதனனுக்குப் 
படும் . கப்பல்கள் மோதினால் போரிலும் உதவி செய்தான் . 


வாறு 


சிவ 


தான் . 


வீடு 


கலியாணபுரம் 


110 


கல்லையர் 


சகுனி 


நூலில் 


மானை 


நூலைக் 


என்று 


ளன . 


இக்கலிங்கன் சூதாடு தலைக் கல்லாடம் ஓர் அகப் பொருள் 
கற்றுக் கொண்டது 

இலக்கிய நூல் . நூறு அகவற் 
யிடமாகையால் சகுனிக்கு பாக்களைக் கொண்டது . இ 
அடுத்தபடியாக இவன் சூதாடு 

மதுரையில் 

நடந்த 
தலில் புகழ் பெற்றிருந்தான் . பல திருவிளையாடல்கள் கூறப் 

படுகின்றன . 

மூர்த்திநாயனா 
கலியாணபுரம் திருமகளான 

ருக்குக் கருநடவேந்தரால் வந்த 
கோமளவல்லிக்கும் எம்பெரு இடையூறும் பாணபத்திரர் 

சாரங்க பாணிக்கும் வரலாறும் குறிக்கப்படு 
திருக்குடந்தையில் திருமணம் கின்றன . இந்நூல் கடினமான 
நடந்தபடியால் திருகுடந்தைக் போக்குடையது . 
குக் கலியாணபுரம் எனவும் கற்றறிவது அருமை . இதனால் 
ஒரு பெயர் வழங்குகிறது . 

தான் கல்லாடங் கற்றவனோடு 

மல்லாடாதே " என்னும் பழ 
கலைக்களஞ்சியம் - இதன் பொருள் 

மொழியும் எழுந்தது . 
கலைகளை யெல்லாம் ஒன்றாகச் கல்லாடர் கல்லாடம் என்னும் 
சேர்த்து வைக்கப்பட்ட இடம் ஊரிற் பிறந்தபடியால் கல் 
என்பதாம் . கலைகள் பலவகைப் லாடர் என்று பெயர் பெற் 
படும் . கலைகள் அறுபத்து 

றார் . இவருக்கு இடுகுறிப் 
நான்கு 

வரையறை பெயர் வேறு இருந்திருக்க 
செய்யப்பட்டிருப்பினும் இவற் லாம் . அல்லது கல்லாடத்துக் 
றின் கிளைகளாகவும் விளக்கங் 

கடவுள் பெயரைச் சுட்ட 
களாகவும் பல கலைகள் உள் 

இங்ஙனம் பெயர் பெற்றார் 
இதனைப் பொருள் 

எனினுமாம் . இவர் கல்லாடம் 
விளக்கம் 

கூறலாம் . என்னும் நூலை இயற்றியிருக் 
ஆங்கிலத்தில் இத்தகைய கலைக் 

கிறார் . அந்நூற் பாடல்களைக் 
களஞ்சியங்கள் உண்டு . தமிழ் கேட்டுக் கடவுளும் நூறு தரம் 
மொழியில் அகராதி தோன் 
றியதே வீரமாமுனிவர் காலத் 

முடியசைத்தார் என்பர் . 
தில் தான் . 

. தமிழ்மொழியில் கல்லுளிச் சித்தர் - இவர் ஒரு 
கலைக்களஞ்சியத்தை 

முதன் சித்தர் . 

இவர் வலிமையான 
முதலில் எழுதியவர் ஆ . சிங்கார 

உடலுடையவர் . இவர் எந்த 
முதலியார் . 

இவர் 

இடத்தில் 
எழுதிய நூல் அபிதான சிந் 

அந்த இடம் தவிடுபொடியாகி 
தாமணி என்னும் பெயரோடு 

விடும் . 

மலை 
விளங்கியது இதையடுத்து 

இவருக்காற்றாமல் 
பெயர்களோடு 

விடும் . 

இதனைக் குறித்தே , 

கல்லுளிச் சித்தன் போனவ 
தோன்றின . இறுதியில் தமிழ் 

N 
வளர்ச்சிக் கழகத்தில் இருந்து 

காடுமேடெல்லாம் 
கலைக் களஞ்சியம் பல தொகுதி 

பொடி என்னும் பழமொழி 
களாக வெளியாயிற்று . 

யும் வழங்குகிறது . 
தொகுதிகளில் எல்லா 

கல்லையர் - இவர் ஒரு வீரசைவர் . 
யான பொருட்களின் விளக்கங் 

இவர் ஓர் ஊரில் தங்கியிருந் 
களும் நன்கு கொடுக்கப்பட்டி 

தார் . அவ்வூர்க் 
ஒவ்வொரு 
பொருளைக் 

இருந்த பாம்பு அனைவரையுங் 
குறித்தும் ஒவ் கடித்தது ; அதனால் எல்லோரும் 
வோரறிஞர்கள் விளக்கம் 

இறந்தனர் . இவர் இறந்தவர் 
எழுதியுள்ளார்கள் , 

களையெல்லாம் 


என்று 


வேலு 


அடிவைத்தாலும் 


முதலியனவும் 
தூளாகி 


வேறு 


சில 


தவிடு 


த் 


வகை 


கோயிலில் 


ருக்கின்றன . 


எழுப்பினார் . 


கவச நூல்கள் 


711 


கள்ளழகர் 


நூல்கள் 


இவருடைய மடத்தில் சமையல் உழங்கப் பெற்ற திரிபுவனி 
செய்பவள் தண்ணீர் கொண்டு யூரினரும் ; கவி குமுதசந்திரன் 
வரச் சென்றாள் . அங்கு வந் என்ற சிறப்புப் பெயர் பெற்ற 
திருந்த ஓர் அந்தணன் அவ வருமான 

திருநாராயண 
ளுடைய தண்ணீர்க் குடத்தைத் பட்டன் என்பவர் குலோத் 
தொட்டான் , அவள் தீட்டாகி 

துங்க 

சோழ சரிதை என்ற 
விட்டதென்று நீராடி விட்டுத் 

காவியம் ஒன்று 

பாடினார் 
தண்ணீர் எடுத்துக் கொண்டு என்றும் அது அரசன் விரும்பிய 
சென்றாள் . 

இதனைக் கண்ட படி அவ்வூர்ப் பேரவையில் 
அந்தணன் சினங்கொண்டு அரங்கேற்றப் பெற்று நன் 
கல்லையரிடங் கூறினான் . கல்லை மதிப்படைந்ததோடு காவியம் 
யர் அந்தணர்கள் வேதமறிந்த இயற்றியவருக்கு 

அவ்வூரில் 
வர்களெனின் சிவனடியார் இறையிலி நிலம் பரிசளிக்கப் 
களினுஞ் 

சிறந்தவர்களாவார் பட்டது என்றும் குறிக்கப் 
களோ என்று கூறினார் . தம் பெற்றிருக்கிறது . 
மிடம் இருந்த நாய்க்கு வேதம் கழுவுள் - சேரநாட்டில் காமூர் 
ஓது விக்க 

அஃது ஓதியது . 
இதனைக் கேட்டு வேதியர்கள் 

என்னும் ஊரில் இருந்த குறு 

நில மன்னன் . செல்வ நலத் 
அஞ்சி அடங்கினர் . 

தில் சிறந்தோங்கிய இவன் 
கவச நூல்கள் தமிழில் உள்ள புகழ் பெற்ற வள்ளலாகவும் 
நூல்களில் 

விளங்கியிருந்தான் . பெருங் 
என்பன 

ஒருவகை . போர் குன்றூர்க்கிழார் முதலிய புல 
வீரர் கவசங்கள் அவர்களுக்குப் 

வர்கள் இவனைப்புகழ்ந்து பாடி 
பாதுகாப்பளிப்பதைப் போல யுள்ளனர் . 
இக்கவச நூல்கள் தம்மை ஓது 

களப்பாளன் 

இவர் ஆமூரில் 
வார்க்குப் பாதுகாப்பளிப்பவை 

வாழ்ந்திருந்தவர் . ஆமூர் முதலி 
களாக உள்ளன . 

ஆகையால் யார் என்றே 

இவருடைய 
இவைகள் கவசம் 

பெயர் வழங்கியது . 
காரணப் பெயர் 

பெற்றன . மேகப் புலவர் காலத்தினர் .. 
தமிழில் கந்தர் சட்டி கவசம் 

இவரைக் காளமேகப் புலவர் 
விநாயக கவசம் , சிவகவசம் , 

" உள்ளங்கால் வெள்ளெலும்பு 
சத்திகவசம் எனப்பல கவச 

தோன் றவொரு கோடி , வெள் 
நூல்கள் உள்ளன . 

ளங்காலந்திரிந்து விட்டோமே 
கவிகாளருத்திரர் - இவர் வேம்பத் உள்ளபடி , ஆமூர் முதலி அம 
தூர்ப் புலவர்களில் ஒருவர் . ரர்கோன் இங்கிருப்பப் , போமூர் 
திருமாலிருஞ்சோலை மலையில் 

அறியாமற் போய் என்னும் 
உள்ள அழகர் மீது 

பாடலால் புகழ்ந்திருக்கிறார் . 
அழகர் பிள்ளைத் தமிழ் என்னும் இப்பாடலில் பாதியைப் பாடு 
நூலைப் பாடியிருக்கிறார் . 

வதற்கு முன்னரே முதலியார் 
சந்திர பண்டி தன் 

இவருக்குப் பரிசளித்தார் என் 
ருநாராயண பட்டன் - இவர் 
கல்வெட்டால் அறியப்பெறும் கள்ளழகர் - திருமாலிருஞ்சோலை 
புலவர் . புதுச்சேரிக்கு அண் யில் எழுந்தருளியுள்ள திருமா 
மையில் உள்ள திரிபுவனி லின் திருப்பெயர்களில் ஒன்று . 
என்னும் ஊரிலுள்ள கல்வெட் கள்ளர்கள் நிறைந்த 
டில் , " திரிபுவனி மாதேவிச் நடுவில் இருப்பதால் இவ்வாறு 
சதுர் வேதமங்கலம் 

பெயர் வந்ததென்பர் . 


என்று 


காள 


இவர் 


கவி குமுத 


பர் . 


ஊரின் 


என 


கள்ளவாரணப்பிள்ளையார் 


112 


கன்னன் 


என்று 


கள் 


தாயாகிய 


செய்து 


8.8. 


றுங் 


அவளை 


கள்ளவாரணப்பிள்ளையார் - திருக் சந்திரமதியினுடைய தந்தை . 
கடவூரில் திருக்கோயில் கொண் 

கன்னன் பாரதக்கதைகளில் 
டுள்ள பிள்ளை யாருடைய 

வரும் 

வீரர்களில் ஒருவன் . 
பெயர் . தேவர்கள் கொண்டு கன்னம் என்பது காது . பிறக் 
வந்த அமுதகலசத்தைக் கள 

கும் பொழுது காதுகளிலே 
வாடி ஒளித்து வைத்தபடியால் குண்டலத்துடன் பிறந்தான் 
இப்பிள்ளையாருக்கு இவ்வாறு 

ஆகையால் 

கன்னன் 
பெயர் உண்டாகியது . 

பெயர் பெற்றான் . இவனுடைய 
வாடி ஒளித்து வைத்ததற்குக் 

குந்திதேவி கன்னி 
காரணம் 

பிள்ளையாரை வழி யாக இருக்கும் பொழுது துரு 
பட்டு அமுத கலசத்தைத் தூக் வாசருக்குப் பணி 
காமல் சும்மா தூக்கிக் கொண்டு பெற்ற மந்திரங்களின் பலனைப் 
வந்ததுதான் . 

பார்ப்பதற்காகக் 

கதிரவன் 
கற்பாசுரன் இவன் ஆனைமுகக் மந்திரத்தைக் கூறினாள் . அவ் 
கடவுள் குழந்தையாக இருக் வளவில் கதிரவன் முன் வந்து 
கும் பொழுது அவரை வஞ்சக 

அவளைத் தழுவத் தொடங்கி 
மாகக் கொல்வதற்குக் குதிரை 

னான் . தன்னுடைய தவற்றினை 
வடிவங் கொண்டு 
கொண்டு வந்தான் . 

உணர்ந்து கொண்ட குந்தி 
ஆனைமுகக் கடவுள் 

கதிரவனைத் தடுத்தாள் . தான் 
குதிரையை ஊர்தியாக 

பெரிய பெண்ணாகாதவள் என் 
கொண்டு ஏறி மூவுலகினுஞ் 

கூறினாள் . கதிரவன் 
சுற்றித் திரிந்து இறுதியில் அவளுக்குத் தகுந்த அறிவுரை 
கொன்றார் . 

கள் கூறி 

மங்கைப் 
கனகதாசர் - தார்வார் மாவட்டத் 

பருவத்தினளாக்கித் 
னான் . அச்சமயத்தில் 

அச்சமயத்தில் இவன் 
தில் பாடா என்ற சிற்றூரில் 
இடையர் குலத்தில் தோன்றி 

பிறந்தான் . பழியுண்டாகு 

மென்று அஞ்சிய குந்தி குழந் 
யவர் . இவர் இளமை முதற் 
கொண்டே திருமாலிடத்தில் 

தையை ஒரு பெட்டியில் வைத்து 
பெருமால் கொண்டவராய்ப் 

ஆற்றிலே விட்டு விட்டாள் . 
திருதராட்டிரனுடைய 

தேர்ப் 
பேரன்பு செய்திருந்தார் . இவர் 

ஆற்றில் 
இடையர் குலத்தினர் என்று 

பெட்டி 

யொன்று மிதந்து வருதலைக் 
எண்ணி உடுப்பிக் கண்ணன் 
கோயில் 

கண்டு அதனை யெடுத்துத் 
வழிபாட்டாளர்கள் 
வரைக் கோவிலுக்குள் 

திறந்து பார்த்தான் . குழந்தை 
விடாது தடுத்தனர் . கண்ணன் 

யைக் கண்டு மகிழ்ந்து வளர்த் 
கனகதாசர் நின்றிருந்தபக்க 

தான் . கன்னன் பெரியவனான 
மாகத் தாம் திரும்பிக் கொண் 

பிறகு பரசுராமரிடஞ் சென்று 
டது மல்லாமல் இவர் கண்டு 

வஞ்சனையாக வில் வித்தையைக் 
வழிபடுமாறு சுவரில் வெடிப் 

கற்றான் . இவனுடைய ஆற் றலை 
பையும் உண்டு செய்தார் . அவ் 

யறிந்த துரியோதனன் இவ 
னோடு நட்புக் 

கொண்டான் . 
வெடிப்புக் கனகரின் சன்னல் 
என்று இன்றும் வழங்கப்படு 

ஊழ்வினை உடன் பிறந்தவர் 
கிறது . இவர் பல நூல்களைச் 

களாகிய 

பாண்டவர்களோடு 
செய்திருக்கிறார் . 

கூடாமற் செய்து விட்டது . 

இவனும் தாங்களும் ஒரு தாய் 
கன்னமாபுரம் - இதனைச் சந்திர வயிற்றிற் பிறந்த செய்தியைப் 
தயன் என்பவன் 

அரசாட்சி 

பாண்டவர்கள் இவன் இறந்த 
செய்து வந்தான் . இவன் பிறகுதான் 

உணர்ந்தார்கள் 


தழுவி 


பாகன் 


காகன் 


713 


காட்டு மன்னார் கோவில் 


கொண்டது . 


கௗைைடய 


கின் றன . 


பாரதப் 

போரில் இவனும் ராம பாண்டியரால் தமிழில் 
துரியோதனன் கூட்டத்தோடு மொழி பெயர்க்கப் பெற்றது . 
மாண்டொழிந்தான் . 

வடமொழிக் காந்தபுராணத்தில் 

சங்கர சங்கிதையில் 
காகன் 

காசி 
முன்னாளில் விதர்ப்ப 

கண்டம் 
நாட்டில் இருந்த ஒரு வேடர் 

கூறப்படுகிறது . 
தலைவன் . 

பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் 
இவன் 

அஞ்சா 
நெஞ்சினனாயினும் அறிவு சிறி 

என்னும் இருகாண்டங்களையும் 

நூறு 
தும் இல்லாதவனாக இருந்தான் . 

அத்தியாயங்களையும் 
வேட்டைக்குச் சென்ற போது 

உடையது . 2525 செய்யுட் 

களைக் 
மனைவியாகிய 

நூலிற் காசி நகரச் சிறப்பும் 
தமயந்தி காட்டிலே மலைப்பாம் 

பிற செய்திகளும் கூறப்பெறு 
பின் வாயில் அகப்பட்டு 
வருந்தித் தவித்தாள் . இவன் 
பாம்பைக் கொன்று 

தென் 
தமயந் 

காட்டு மன்னார் கோயில் 
தியை விடுவித்தான் . தமயந்தி 

னாற்காடு மாவட்டத்தில் 
யின் அழகைக் கண்டு மயங்கி 

கொள்ளிடத்திற்கு வடகரையில் 
அவளைத் தழுவ விழைந்தான் . 

இருக்கிறது . பதினொன்றாம் 
அவள் எவ்வளவோ கெஞ்சியும் 

நூற்றாண்டில் சோழர்களின் 
கேளாமல் வலுக்கட்டாயஞ் 

தலைநகராக விளங்கிய கங்கை 

கொண்ட 
செய்ய முயன்றான் . 

சோழபுரம் இவ் 
பொழுது கற்பரசியாகிய 

இருக்கு எட்டு மைல் தொலைவில் 
தமயந்தி சினந்து நோக்கியவள 

இருக்கிறது . நியாய தத்துவம் , 
வில் இவன் எரிந்தொழிந் 

புருஷநிருணயம் , யோகரகசியம் 
முதலிய நூல்களை இயற்றிய 

வரும் ஆசாரிய பரம்பரையில் 
காங்கேயன் ( 1 ) கங்கையில் 

முதல் வருமான நாதமுனிகள் 
தோன்றிய படியால் முருகக் இவ்வூரிலேதான் பிறந்தார் . 
கடவுளுக்கு இவ்வாறு ஒரு தமிழ் நாட்டின் பல ஊர்களில் 
பெயர் வழங்குகிறது . 

சிதறுண்டும் தனிப் பாடல் 
காங்கேயன் - ( 2 ) பன்னிரண்டாம் 

களாகப் பாராயணஞ் செய்யப் 
நூற்றாண்டில் புதுச்சேரியில் 

பட்டும் இருந்த நாலாயிர திவ்ய 

பிரபந்தப் பாடல்களை ஒன்று 
இருந்த ஒரு வள்ளல் . இவர் மீது 
நாலாயிரக்கோவை என்னும் 

திரட்டிய பெருமை நாதமுனி 

களை யே 
ஓட்டக்கூத்தர் 

சாரும் . அவ்வாறு 
இயற்றிக் கௌடப்புலவன் 

பாடல்கள் 

திரட்டப் பெற்ற 
கவிராட்சசன் என்னுஞ் சிறப் 

இவ்வூரில் கோயில் கொண்டு 
புப் பெயர்களைப் பெற்றார் . 

எழுந்தருளியிருக்கும் வீரநாரா 

யணப் பெருமாள் திருமுன்பு 
காங்கேயன் ( 3 ) உரிச்சொல் 

முதன் முதலாக முற்றிலும் ஓதப் 
நிகண்டு என்னும் 

நிகண்டி 

பட்டதாகக் கூறப்படுகிறது . 
யற்றிய புலவருடைய 

நாதமுனிகளின் பேரரும் இவ் 
பெயரும் காங்கேயன் என்று 

வூரிலே பிறந்தவருமான ஆளவந் 
வழங்கியது . இவர் கொங்கு 

தார் என்னும் யமுனாசாரியார் 
நாட்டவர் 

கீதார்த்த சங்கிரகம் , ஆகமப் 
தொண்டை நாட்டவர் எனச் 

பிராமாண்யம் , ஸ்தோத்ரரத் 
சிலருங் கூறுவர் . 

னம் , புருஷநிருணயம் முதலிய 
காசிகண்டம் - ஒரு புராணம் . வட வைணவ 

நூல்களை 

இயற்றி 
மொழியில் இருந்து அதிவீர யிருக்கிறார் . 


தான் . 


நூலை 


எனச் 


சிலரு 


காணாச்சுனை 


714 


காந்திக் கிராமம் 


என்று 


பல 


வகை 


காரணாச்சுனை - இப்பெயருடைய முயக்கையுமே பெரிதெனக் 
சுனை கொங்குவள நாட்டில் கொண்டிருந்தவன் . 

சாதுவன் 
குருந்தமலைக் கோயில் தீர்த்தங் இத்தீவுக்கு வந்த பொழுது 
களில் ஒன்றாக இருக்கிறது . இத் இவனையும் இத்தீவில் இருந்த 
தீர்த்தம் ஒரு சிறு பொந்தாகத் மக்களையும் தன் வசப்படுத்தி 
தெரியும் . குறுகிய ஏனத்தால் அறிவுரைகள் கூறினான் . 
தண்ணீர் எடுக்கலாமே தவிரத் 
தீர்த்தம் எவ்வளவு பரப்பில் காந்திக் கிராமம் - காந்தியடிகளின் 
இருக்கிறது எவ்வளவு தண்ணீர் 

சர்வோதய லட்சியத்தை 
இருக்கிறது என்பவைகளை 

நோக்கமாகக் கொண்டு கிராம 
அறிய முடிவதில்லை . அதனால் 

மக்களிடையே நிருமாண 
இப்புனித நீரைக் காணாச்சுனை 

வேலையை நடத்துவதுடன் 
காரணப் பெயரால் 
அழைக்கின்றனர் . பல மூலிகை 

ஆதாரக்கல்வித் திட்டத்தின் 
கள் ஊறிய நீரோடு இத்தீர்த்தம் 

பல கூறுகளையும் நிறைவேற்று 
தொடர்புடையபடியால் 

வதற்காக மதுரை மாவட்டத்தி 
நோய்களைப் போக்கக் 

லுள்ள அம்பாத்துரை புகை 
கூடிய தென்கின் றனர் . 

வண்டி நிலையத்துக்கு அண்மை 

யில் சிறுமலையடிவாரத்தில் 
காணிக்காரர் - இந்தியாவின் ஆதி 1917 ஆம் ஆண்டில் தொடங்கப் 
குடிகளுள் ஒரு வகுப்பினர் . பட்டது . காந்தி கிராமத்தில் 
இவர்கள் ஒரு மலைச்சாதியினர் . பெண்களின் முன்னேற்றத்திற் 
காணிக்காரர் எனின் நிலத்துக்கு கும் கல்விக்கும் முக்கிய இடம் 
உரிமையுடையவர்கள் 

என்று 

அளிக்கப்பட்டுள்ளது . இங்குக் 
பொருள் . 

இவர்கள் தமிழ் கத்தூரிபாநிதியின் 
நாட்டில் திருநெல்வேலி மாவட் 

நடைபெறும் கிராம சேவிகா 
டத்திலும் , கன்னியாகுமரி வித்தியாலயத்தில் , பெண்கள் 
மாவட்டத்திலும் உள்ள மலை 

கிராமங்களுக்குச் 

சென்று 
களிலும் மலையைச் 

சார்ந்த 
இடங்களிலும் வாழ்கின்றனர் . 

மருத்துவம் , பூர்வாதாரக்கல்வி 

ஆகியவைகளில் 
தமிழ் நாட்டில் மட்டும் இவர் 

றனர் . 

சுகாதாரம் . 
களுடைய தொகை 

ஏறக் 

ஆரோக்கியம் , கதர் அபிவிருத்தி , 
குறைய இரண்டாயிரமென்பர் . 
இவர்கள் கருநிறம் உடையவர் 

கிராமக் கைத்தொழில் வளர்ச்சி 

போன்ற 
குட்டை உருவத்தினர் . 

முதியோர் கல்வி 
இவர்களுடைய 

வேலைகளினும் கலந்து கொள் 

முகம் 
உருண்டை வடிவமாக 

ளுகின்றனர் . நூல் 

நூற்றல் 
இருக் 
கும் இவர்கள் தமிழும் மலை 

மூலமாகவும் , தோட்ட வேலை 
யாள முங் கலந்த ஒருவித 

மூலமாகவும் குழந்தைகளுக்குப் 
மொழியைப் பேசுவர் . இவர் 

பாடத் திட்டம் அமைக்கப் 
களுடைய பழக்கவழக்கங்களும் 

பட்டிருக்கிறது . இதைச்சுற்றி 
மொழியை 

ஒட்டியதாகவே யுள்ள முப்பது கிராமங்களில் 
இருக்கும் . 

ஆதாரக் கல்வியைப் பரப்பும் 

நோக்கத்துடன் 
கா தன் - கீழ்கடலிடையே இருந்த 

காந்திக்கிராம ஆதாரப் பயிற்சி 
ஒரு தீவில் இருந்தவன் . அங்கு 

சாலை மூலம் ஆண் பெண் இரு 
வாழ்ந்திருந்த நாகர் என்னுஞ் 

பாலாருக்கும் இரண்டு ஆண்டு 
சாதியாருக்கு இவன் தலைவன் . 

ஆசிரியப் பயிற்சி அளிக்கப் 
கள்ளுண்டலையுங் காரிகையர் பட்டு வருகிறது . 


ஆதரவில் 


ஈடுபடுகின் 


கிராம 


கள் . 


ங்கு 


காமதேனு 


715 


காரியார் 


காமதேனு 


பசு , 


தனர் . 


நாள் 


ஒன்றில் 


பழைய 


பாற்கடல் கடைந்த இந்நோன்பிற்குச் சிறப்புப் 
காலத்தில் தோன்றிய 

பெயராக அமைந்திருக்கும் 
இதை முனிவர்கள் அடைந் 

காரடை என்பது காராமணி , 
வேண்டுவார் அரிசி , வெல்லம் இவற்றைக் 
வேண்டுவதை 

ஈயவல்ல கொண்டு செய்த அடை . இதனை 
பெருமையுடையது . 

வெண்ணெயுடன் 

உண்பர் . 
காம்போசம் கி . மு . ஏழாம் 

விரதங்களைக் கூறும் நூல்களில் 
நூற்றாண்டில் 

பங்குனிப் பிறப்புக்குநெருங்கிய 
இந்தியாவின் 

சௌபாக்கிய 
வடமேற்கில் இப்போதுள்ள 
பிஷாவருக்கு வடமேற்கில் 

விரதம் என்று ஒரு நோன்பு 
இருக்கும் நிலப்பகுதியின் 

காணப்படுகிறது . அதற்கும் 
பெயர் . அந்நாளில் 

இதற்கும் தொடர்பு இருக்க 

லாம் . 
வடஇந்தியாவில் இருந்ததாகப் 
பௌத்த நூல்களில் இருந்து காரி ( 1 ) - தொண்டைவள நாட்டில் 
அறியவரும் பதினாறு மகாசன பழையனூரில் இருந்தவன் . இவ 
பதங்கள் என்னும் நாடுகளுள் 

னுடைய காலம் 

காலம் ஒளவையார் 
ஒன்று . அந்நாடுக 

வாழ்ந்திருந்த காலமாகும் . 
ளாவன ; அங்கம் , மகதம் , காசி ஒளவையார் இவனிடம் சென்ற 
கோசலம் , வச்சி , மல்லம் , பொழுது இவன் மிகுந்த வறிய 
சேட்டி , வமிசம் , குரு , பாஞ் 

நிலையில் இருந்தான் . ஒளவை 
சாலம் , மச்சம் , 

சூரசேனம் , 

யார்க்குக் கொடுப்பதற்குக் 
அஸ்ஸாம் , அவந்தி , காந்தாரம் , 

கையில் யாதும் இல்லாதிருந்த 
காம்போசம் . இந்நாடுகளில் படியால் களை யெடுப்பதற்கு 
குடியாட்சி நிலவியிருந்தது . 

களைக்கோலை 

வைத்திருந்த 
காம்போசத்தைப் 

பற்றியும் ஔவையார்க்குக் கொடுத் 
அங்கு விளங்கிய நாகரிகத்தைப் தான் . ஒளவையார் வனைப் 
பற்றியும் மனுதரும சாத்திரம் , 

புகழ்ந்து பாடினார் . அதன் 
மகாபாரதம் , இராசதரங்கிணி பிறகு இவன் சிறந்த நிலையில் 
முதலிய 

உயர்ந்திருந்தான் . 
களில் இருந்து அறியப்படு ( காரி ( 2 ) - திருக்குருகூரில் இருந்த 

காம்போசம் என்னுன் வேளாளர் . இவர்க்குக் 
சொல் அந்நாட்டில் 

முதலியார் என்று 

பெயர் . 
பெற்ற குதிரைடையுங் குறிக் இவர் நம்மாழ்வாருக்குத் தந்தை 
கும் 

யார் . 

இவருடைய மனைவியார் 
பெயர் 

நங்கை . 
காரடையான் நோன்பு பங்குனி 

இவருடைய தந்தை போர்க் 
மாதப் பிறப்பன்று சுமங்கலிகள் 

காரியார் . 
தங்களுடைய மாங்கலியத்தின் 

காரி 
உறுதிக்காக நோற்கும் விரதம் . 

நாயனார் திருக்கடவூரில் 
சிறுமிகள் முதலாக எல்லாப் மறையவர் குலத்திற் பிறந்தவர் . 
பெண்களும் நீராடிவிட்டு நல்ல 

தமிழில் 

அதனைத் தமிழ் நாட்டரசர்கட்கு 
ஆடையணிந்து கொண்டு விளக்கினார் . 

அவர்களிட 
காரடை தட்டிக் கடவுளுக்குப் 
படைத்துக் கழுத்தில் மாங்கலிய 

மிருந்து பொருள்கள் பெற்றுத் 
அடையாளமாகப் புது மஞ்சள் 

திருப்பணிகள் செய்தார் . 
அணிந்து கொண்டு காரியார் பாண்டி நாட்டில் 
கண வரை 

வணங்கிக் கொற்கை யென்னும் 
காரடையை உண்பார்கள் . புத்தன் என்பவக்குப் புதல் 


பழைய 


நூல் 


கிறது. 


காரி 


புகழ் 


உடைய 


நூல்கள் 


செய்து 


நூலை 


ஊரில் 


காருபதம் 


716 


கார் மண்டலம் 


வராகத் தோன்றினார் . புராரி படியால் திருக்கயிலை நீங்கி 
நாயனார் என்பவருடைய ஆலங்காடடைந்து கூத்துக் 
வேண்டுகோட்படி கணக்கதி காட்சி கண்டு வீடு பெற்றான் . 
காரம் என்னும் நூலை இயற்றி 
னார் . 

கார்மண்டலம் - பழங்காலத்திலி 
காருபதம் - இஃதொரு பட்டணம் . ருந்தே தமிழ் நாடு சில பெரும் 
இதை யொரு கொடுங்கோலர் பிரிவுகளாகப் பகுத்துப் பேசப் 
சன் அரசாட்சி 

செய்தான் . பட்டு வந்துள்ளது . தொல் 
இலட்சுமணர் இப்பட் காப்பியர் தமிழ் நாட்டை 
ணத்தை அவனிட மிருந்து நாற்பெயரெல்லையகம் என்று 
நீக்கித் தம்முடைய புதல்வர்கட் குறிக்கின்றார் . இந்த நான்கு 
களித்தனர் . 

பெயர்களையும் மலைமண்டலம் , 
கார்காத்த வேளாளர் உக்கிர 

சோழ மண்டலம் , 

பாண்டிய 
குமாரபாண்டியன் 

முகில்களை மண்டலம் , தொண்டைமண்டலம் 
விலங்கிட்ட போது இந்திரன் 

என்று நச்சினார்க்கினியர் கூறு 
" மழை பெய் விக்கிறேன் முகில் 

கின்றார் . அவர் 

கூறும் மலை 
களை விட்டு விட வேண்டும் 

மண்டலத் துள்ளே கார் மண் 
என்று வேண்டினான் . பாண்டி 

டலம் அடங்கும் . இதுவே 
யன் இந்திரனுடைய சொல்லில் கரு நாடு , கருநாடகம் என்று 
நம்பிக்கை கொள்ளாமல் 

வழங்கப் பெறுவதுமாகும் . இந் 
இருந்தபடியால் முகில்களை 

நாட்டில் மலை நாடு என்றும் 
விடுவிக்கா திருந்தனன் . வேளா 

வெளி நாடு என்றும் இரு 
ளர்கள் இந்திரனுக்குப் பிணை 

பகுதிகள் மேற்கிலும் கிழக்கிலு 
யாக இருந்து கொண்டு முகில் 

அமைந்துள்ளன . 
களை விடுவித்தனர் . இவ்வாறு 

நாட்டில் உள்ள குடகு நந்தி 
முகில்களைக் ( கார் ) காத்தபடி 

முதலிய மலைகளில் பி நக்கும் 
யால் அவ்வேளாளர்கள் கார் 

காவிரி , தென்பெண்ணை 
காத்த வேளாளர்கள் என்னும் 

பாலாறு , வடபெண்ணை , துங்க 
பெயரை அடைந்தனர் . வேறு 

பத்திரை என்னும் ஆறுகள் 
பிறவேளாளர்களும் உள்ளபடி 

மற்ற நாடுகட்குச் 

சென்று 
யால் அவர்களினின்றும் பிரித் 

பாய்ந்து அவற்றை வளமாக்கு 
தறிதற்கு இவர்கள் கார்காத்த 
என்னுஞ் சொல்லை அடையாகப் 
பெற்றனர் . 

இம்மண்டலத்தில் வரலாற் 
கார்க்கேயர் - இவர் ஒரு முனிவர் . 

றுக் காலத்துக்கு முற்பட்ட 

மக்கள் வாழ்க்கை யடையாளங் 
அகத்தியர் வியாசர் முதலிய 

சந்திரவல்லி பிரமகிரி 
முனிவர்கள் இருந்த காலத்தில் 

முதலிய இடங்களில் காணப்படு 
இருந்தவர் . கண்ணன் வேள்வி 
செய்தபோது வேள்வி யாசிரிய 

றன . வரலாற்றுக் காலத் 
ராக இருந்தார் . 

தில் இந்நாடு பல அரசர்களின் 
ஆட்சிக்குட்பட்டு 

வந்திருக் . 
கார்க்கோடகன் கத்துருவின் 

கிறது . இதிகாச புராணங்களில் 
மகன் . 

எண்வகைப் பாம்பு இந்நாட்டுத் 
ஒருவன் . வாசுகியோடு வடநாட்டிலிருந்து 

கண்ண 
கூடப் பிறந்தவன் . இவன் சிவ 

பிரான் வழி வந்த அரசரையும் 
பிரானுடைய 

விரலில் 

பதினெண் 
மோதிரமாயிருப்பவன் . 

அறி 

அகத்தியர் அழைத்து வந்து 
யாது நஞ்சை விரலிற் கக்கிய அவர்களைப் பல 


மாக 


கின் றன . 


கள் 


கின் றன . 


துவராபதிக்கு 


களில் ஒருவன் . 


குடிவேளிரையும் 


இடங்களில் 


20 


fl| 


காமாரி 


110 


காளன் ( 2 ) 


என்று 


வூரின் 


உள்ளது . 


நாளில் 


மாலி 


பல 


புலவர் 


நூல் 


குடியேற்றினார் 

ஒரு 

தின் சிறப்பைக் கூறுகின்றன . 
செய்தி காணப்படுகிறது . 

அந்நாளில் இவ்வூரில் வாணிகம் 
காமாரி காமன் சிவபெருமான் 

மிகச் சிறந்து விளங்கியது . இவ் 
யோகத்திருந்த வேளையில் 

அகநகர் பட்டினப் 
அவர் மீது தன்னுடைய மலர்க் 

பாக்கம் என்றும் 

புறநகர் 
கணைகளைச் செலுத்தினான் . மருவூர்ப் பாக்கம் என்றும் இரு 
சிவபெருமான் விழித்து நோக்கக் 

பிரிவாக இருந்தன . 

நகரைச் 
காமன் அழிந்தொழிந்தான் . சிவ 

சுற்றிப் பெரிய மதில்கள் இருந் 
பெருமான் இவ்வாறு காமனைக் தன . இவ்வூரில் கொண்டாடப் 
கொன்றபடியால் காமாரி என் 

பெற்ற விழாக்களும் தெய்வ 
னும் பெயரை யடைந்தார் . 

வழிபாடுகளும் பல நூல்களில் 

விரிவாகக் கூறப்பட்டுள்ளன . 
காலடி - மலையாள நாட்டில் எர்ணா 

இங்கு நடந்த விழாக்களில் 
குளத்துக்கும் திருச்சூருக்கும் 

பெரியது இந்திர விழா . இந் 
டையில் அங்க 

காவிரிப்பூம்பட்டினம் 
என்னும் புகைவண்டி 

ஒரு சிறிய ஊராக இருக்கிறது . 
நிலையத்தில் இருந்து ஆறு மைல் 

விடங்களில் 
தொலைவில் உள்ளது . ஆதி 

ஆராய்ச்சி 
யாளர்கள் 

அகழ்ந்து 
சங்கராச் சாரியார் 

முன் 
இவ்வூரி 

னாளைய 
லே தான் பிறந்தார் . 

நகரத்தின் அறிகுறி 

களைச் சில விடங்களில் கண்டு 
காவட்டனார் - பாண்டிவள நாட் பிடிக்கின்றனர் . 
டில் மா ரன்குடி என்னும் ஊரில் 
இருந்தவர் . சங்கப் 

காளத்தியப்ப சிவாச்சாரியார் - 
களில் ஒருவர் . கருவி 

இவர் காஞ்சியில் குமரகோட் 
களோடு அறிவு நூல்களையும் 

டத்தில் அருச்சகராக இருந்தார் . 
பயின்றவர் . 

இவர் 
காலத்தில் வாழ்ந்திருந்த அந்து 

பத்தியுடையவர் . 

கந்தபுரா 
வன் கீரன் என்னும் குறுநில 

ணத்தைப் பாடிய 

கச்சியப்ப 
மன்னன் 

சிவாச்சாரியார் 
ஒருவன் இவர் மீது 

இவருடைய 
பாராட்டினான் . 

புதல்வராவார் . 
இவரோ அவனுடைய பகைமை 

காளன் ( 2 ) பாண்டவர்கள் 
யைச் சிறிதும் பொருட்படுத் 

காலத்தில் அத்தினாபுரியில் 
தாது சீரிய செய்யுளொன்றால் 

இருந்தொரு தச்சர் தலைவன் - மாட 
அவனுக்கு நல்லறிவு புகட்டி மாளிகைகளை அமைப்பதில் 

அப்பாடல் புறநானூற் மிக வல்லவன் . துரியோதனன் 
றிலே சேர்க்கப்பட்டுள்ளது . பாண்டவர்களைத் தொலைப் 
காவிரிப்பூம்பட்டினம் தமிழ் பதற்கு அரக்கு மாளிகையமைப் 
நாட்டில் காவிரியாறு கடலில் பதற்குப் புரோசனன் என்பவ 
கலக்குமிடத்தில் இரண்டா னுடைய தலைமையில் இவனை 
யிரம் ஆண்டுகட்கு முன்னே அனுப்பினான் . மாளிகை 
சோழ மன்னர்களின் தலைநக அமைப்பதன் உட்கருத்தை 
ராகச் சிறந்து விளங்கிய பட்டி உள்ள வா றுணர்ந்து கொண்ட 
னம் . இவ்வூர் பூம்புகார் என்றும் 

இவன் 

பாண்டவர்களிடத்தில் 
பூம்பட்டினம் என்றும் புலவர்க பேரன்புடையவனாதலின் அவர் 
ளால் புகழ்ந்துரைக்கப்பட்டது . களுடைய உயிரைக் காக்க 
அகநானூறு , பட்டினப்பாலை மாளிகையின் நடுவில் தூணுக் 
சிலப்பதிகாரம் முதலிய தமிழ் குக் கீழே குகை வழி யமைத்து 
நூல்கள் காவிரிப்பூம்பட்டினத் வீமனிடம் செய்தியைச் 


நன்கு 


னார் . 


2 


காளிபங்கான் 


118 


கீழ்வேளூர் 


மான 


களனாக 


சேர்ந்த 


பிறகு 


செய்து 


கிய 


பழைய 


சென்று 


சொல்லிப் பாண்டவர்களைக் கிடைத்துள்ளது என்பது மகிழ் 
காத்தான் . 

தற் குரியதாகும் . 
காளிபங்கான் - இந்தியா வின் மிகப் கிம்மீரன் 

இப்பெயரைக் கிம்மீ 
பழமையானதும் மிகச் சிறந்தது 

ரணன் எனவுங் கூறுவர் . இவன் 
நாகரிகத்தின் நிலைக் 

ஓர் அசுரன் . வீமனால் கொல்லப் 
இருந்த சிந்து நதிப் 

பட்ட பகாசுரனுடைய தம்பி . 
பள்ளத்தாக்கு 

பாகிஸ் 

பாண்டவர்கள் வனவாசஞ் 
தானுடன் 

கொண்டிருக்கையில் 
மொகஞ்சதாரோ , 

ஹரப்பா 

இவன் திரௌபதியைக் கவரச் 
நகரங்களும் 

வீமனால் கொலை 
அந்நாட்டுக்கே உரிமையாயின . செய்யப்பட்டான் . 
அண்மைக் காலத்தில் இராசஸ் கின்னரர் - கந்தருவர் இயக்கரைப் 
தானில்பிக்கானிர்மாவட்டத்தில் 

போலவே கின்னரரும் தெய்வத் 
காளிபங்கான் என்னுமிடத்தில் 

தன்மை பொருந்திய 
மேற் கொள்ளப்பட்டிருக்கிற 

ஒரு 

கூட்டத்தினர் . கிம்புருடர் 
அகழ்வாராய்ச்சியினால் 

என்றும் 

. 

இவரைக் கூறுவர் . 
ஹரப்பா , மொகஞ்சதாரோ 
நகரங்கட்குச் 

இமயமலையைத் 

தாண்டி ஏம 
சமகாலத்திய 
தான நகரம் ஒன்று வெளிப் 

கூடத்திற்குப் போகும் வழியில் 
பட்டிருக்கிறது . இதனுடைய 

கிம்புருடவருடம் என்று இவர் 
மேன்மை இங்குள்ள நெருங்கிய 

களுக்குத் தனித்ததோர் இருப் 

பிடம் இருப்பதாகப் புராணங் 
இரண்டு செறிந்த மண்மேடு 

களின் வாயிலாக 
களுள் ஒன்றிலிருந்து ஹரப்பா 

வாயிலாக அறியப்படு 
நாகரிகத்தைச் சேர்ந்த 

கிறது . இயக்கர்களுக்கு அரச 

புதை 
பொருள்களும் 

னான குபேரனே இவர்களுக்கும் 
முறைப்படி 
எழுதப்பட்ட கட்டிடங்களும் 

அரசன் . இவர்களுக்குக் குதிரை 
கழிவு நீரோடைகளுங் கிடைத் 

முகம் அமைந்திருப்பதாகக் 
தன . மற்றொன்றில் இருந்து 

கூறுவர் . கின்னரர்களுக்கும் 
காலத்தில் முற்பட்டவையும் 

கிம்புருடர்களுக்குஞ் சிறிது முக 
ஹரப்பா நாகரிகத்தின் அடிப் 

வேற்றுமை உண்டென்று கூறு 

வர் . 
படை அல்லது முற்பட்டவை 

கின்னரகிம்புருடர்கள் 

இசைபாடுவதில் சிறந்தவர் 
எனக் 

கருதத்தக்கவையுமான 
குடியிருப்பிடங்கள் கிடைத் 
திருக்கின்றன . பானை 

கீரன் சாத்தன் - பாண்டி நாட்டில் 
களாலும் கட்டிடச் செங்கல் 

கீரனூரில் இருந்தவன் . சிறந்த 
களின் அளவுகளாலும் அரண் 

போர் வீரனாக 

விளங்கிய 
களின் அமைப்பாலும் மற்றும் 

ஆவூர் மூலங்கிழார் 
தங்கம் , செம்பு , கோவை மணி 

என்னும் 

புலவர் 
கள் முதலியவைகளாலும் 

புகழ்ந்து பாடியிருக்கிறார் . 
ஹரப்பா நாகரிகத்திற்கே உரித் 

அப்பாடல் 
தான தனி எழுத்தில் வரையப் 

சேர்க்கப்பட்டிருக்கிறது . 
பட்ட முத்திரைப் பிரதிகள் கீழ்வேளூர் 

சோழவள நாட்டி 
மூல அச்சுக்கள் இவைகளாலும் 

லுள்ள தேவாரம் பெற்ற 
நாகரிகத்தின் தொடக்கத்தை சிவப்பதிகளில் ஒன்று . முருக 
யும் முதிர்ச்சியையும் விளக்கக் வேள் வழிபட்ட பதி யாகை 
கூடிய சான்றுகள் பல கிடைத் 

யால் வேளூர் என்னும் பெயரை 
துள்ளன . இதனால் நமக்கு யடைந்தது . 

புள்ளிருக்கு 
மேலும் ஓர் ஆராய்ச்சி நகரம் 

வேளூரினின்றும் வேறு பிரித் 


கள் . 


வகை 


இவனை 


திலகர் 


புறநானூற்றில் 


குகன் ( 1 ) 


119 


குசி நகரம் 


பட்டது . 


ண்டு . 


குகன் 


தற்குக் கீழ் வேளூர் எனப் களைப் பயின்றும் அறிவில்லாத 
கோயில் கட்டுமலை 

வனாகக் காரியங்களைச் செய் 
மேல் இருக்கிறது . முருகக் தான் . இவனுடைய உரைகளைக் 
கடவுள் சிறப்பாகக் கொண் கேட்டவர்களிற் சிலர் மயங்கி 
டாடப் படுகிறார் . முருகக்கடவு அறிவு திரிந்தனர் சிலரோ 
ளுடைய தவத்துக்கும் வழிபாட் இவனைப் பழித்தனர் . இவன் 
டுக்கும் இடையூறு நேரிடாத உலகத்தோடு ஒட்ட ஒழுகலை 
வாறு 

அஞ்சுவட்ட அம்மை அறியாதவனாக இருந்தபடியால் 
என்னும் அம்மை காவல் பூண் இறுதியில் கெட்டொழிந்தான் . 
டிருந்தாள் என்பர் . இவ்வம் குசலாசுரன் - இவன் சிந்தாசுரன் 
மைக்கும் இங்கு பூசையு . 

என்பவனுடைய 

ஏவலால் 
இறைவன் பெயர் கேடிலியப் 

கேமாசுரனுடன் கூடிப் பெருச் 
பர் ; இறைவி பெயர் வனமுலை 

சாளியுருக்கொண்டு தங்களுக் 
நாயகியம்மை . 

குள் போரிட்டுக் கொண்டு 
குகன்- ( 1 ) முருகக் கடவுள் உயிர் குழந்தையாக விருந்த ஆனை 
களுடைய உள்ள மாகிய 

முகக் கடவுள் மீது விழுந்தான் . 
குகைக்கண் எழுந்தருளியிருத் ஆனை முகக் கடவுள் பூனையுருக் 
தல் கொண்டு குகன் என்னும் கொண்டு இவர்களைக் கொன் 
பெயரால் குறிக்கப்படுகிறார் . றார் . 

( 2 ) இராமாயணத்தில் குசாவர்த்தம் கௌதமரைப் 
இராமனுடைய நண்பனாக 

பகைத்த அந்தணர் அத்தீவினை 
வரும் வேடன் . இவன் சிருங்கி 

தீரும் பொருட்டுத் தருப்பை 
பேரம் என்னும் நகருக்குத் யால் பவித்திரமணிந்து 
தலைவன் . இராமபிரான் 

கொண்டு நீராடிய கோதாவரிக் 
காட்டுக்குச் சென்ற 

கரை . 
வன் இராமபிரான் கங்கை 
யைக் கடப்பதற்கு ஓடம் விட்டு குசிநகரம் - உத்தரப்பிரதேசத்தில் 
நண்பனானான் . இராமபிரான் 

தேவரியா மாவட்டத்தில் உள் 
இவனைத் தம்முடைய உடன் 

ளது . இப்பொழுது இதனைக் 
பிறப்பாகவே மதித்துப் 

களியா என்று அழைக்கிறார்கள் . 
பாராட்டி அன்பு செலுத்தினார் . 

தேக்கு மரத்தோப்பு 

ஒன்றில் புத்தர் தம்முடைய 
குகன் - ( 3 ) குகலோதியார் என் 

எண்பதாம் ஆண்டில் 
னும் மரபினன் ஒருவனும் குகன் 

ணம் எய்தியதாகக் கருதுகிறார் 
என்னும் பெயருடன் இருந்தான் . 

கள் . இங்கு இந்நிகழ்ச்சியின் 
இவனுடைய 

இவனைக் 

நினைவாகச் செங்கற்களால் 
குகையில் பெற்றபடியால் இவ் கட்டப்பட்ட நிர்வாண 
வாறு குகன் என்னும் பெயர் 

என்று பெயருள்ள பௌத்தத் 
உண்டாகியது . இவன் கதிர 

தூபி ஒன்று அகழ்வாராய்ச்சி 
வன் மரபினன் என்பர் . பில்லர் 

மூலம் 1876 இல் வெளிப்படுத் 
என்னும் மலையாளிகளை ஆண்டு 

தப்பட்டது . இங்கு 1904 , 1912 
நாட்டரசனாக விளங்கி 

ஆண்டுகளில் ெ 

தாடர்ந்து 
னான் . 

நிகழ்ந்த அகழ்வாராய்ச்சியின் 
இவன் பாண்டிவள மூலம் தூபியின் உள்ளிருந்து 
நாட்டில் கொற்கை யென்னும் தாமிரத்தகட்டில் 

செதுக்கப் 
ஊரில் முன் காலத்தில் வாழ்ந் பட்டும் 

மையினால் 

எழுதப் 
திருந்தான் . அந்தணர் மரபில் பட்டும் இருந்த நிதான சூத்தி 
தோன்றிய இவன் அருமறை ரம் என்னும் ஒரு 


போது 


நிருவா 


தாய் 


தூபி 


மலை 


குசலன் 


பௌத்த 


குசுமை 


120 


குடவோலை 


பார்த்து , 


" யாது 


மென்று 


அது கூச் 


குசுமை 


என் 


சமய நூலின் ஒரு பகுதியைக் | போலிருந்தாள் . இதனைக் 
கண்டுபிடித்தார்கள் . இதன் குசுமை உணர்ந்தாள் . சிறிதும் 
எழுத்துகுப்தர்காலத்தது என்று மனந்தளராதிருந்தாள் . வழக் 
கூறலாம் . இங்குப் பல பௌத்த கம் போல் சிவபூசை செய்து 
மடாலயங்களும் கண்டு பிடிக் சிவலிங்கத்தை விடுங் குளத் 
சப்பட்டுள்ளன . 

அவற்றுள் தருகிற் சென்று மீண்டாள் . 
மிகவும் பிற்காலத்தியது பன்னி இறந்து குளத்தில் அழுந்திய 
ரண்டாம் நூற்றாண்டில் மகன் 

தாயைப் 
வாழ்ந்த காலசூரிவமிச மன்ன " நானும் வருகிறேன் என்று 
னுடைய தாகும் . குமார குப்த சொன்னான் . இதனைக் கண்ட 
னுடைய 

வெள்ளி நாணயம் குசுமை சிவபிரானைத் தொழு 
ஒன்றும் , ஆயிரத்திற்கும் மேற் தாள் . சிவபிரான் காட்சி தந்து 
பட்ட முத்திரைகளும் , அவற் 

வேண்டு " 
றின் சுட்ட மண்ணாலான படி 

கேட்டார் . 

குசுமை , இக் 
களும் கிடைத்துள்ளன . இவை குளத்தையே கோயிலாகக் 
குப்தர் காலத்தையும் அதற்குப் கொண்டருள்க என்று வேண் 
பிற்பட்ட காலத்தையுஞ் சார்ந் டினாள் . சிவபிரான் அவ்வாறே 
தவை . குசிநகரம் புத்தர் காலத் அமர்ந்தனர். 
தில் மிகவும் புகழ் பெற்று மேச்வர மாயிற்று . 
விளங்கியதானாலும் விரைவில் 

சேலோபாக்கியானம் 
பாழடைந்து போய் விட்டது . 

குசேலோ பாக்கியானம் என்பத 
இவள் சுதன்மன் 
னும் 

னுடைய பொருள் குசேலரைப் 
அந்தணனுக்கு இளைய 
மனைவி . இவளைச் சுதன்மனுக்கு 

பற்றிய கிளைக்கதை என்பது . 
மூத்த மனைவியாகிய சுதேகை 

( குசேலர்- கு - பொலிவில்லாத , 

சேலர் - ஆடையை உடையவர் . ) 
என்பவள் 

தனக்கு மக்கட் 
பேறில்லாமையால் 

பலவாறு கிழிந்த சிறு துணிகளை 

மணஞ் 
செய்வித்தாள் . இவளிடத்தில் 

இணைத்துத் தைத்த ஆடையை 
சுப்பிரியன் 

இவ் 
என்னும் 

அணிந்திருந்தபடியினால் 
மகன் 

பெயர் உண்டாகியது . 
பிறந்தான் . இதனால் அந்த 
ணன் களிப்படைந்து சிவபூசை 

குசேலராகிய இவருடைய இடு 
யைக் கைவிடாதிருந்தான் . மூத்த 

குறிப் பெயர் சுதாமா என்பர் . 
மனைவியாகிய சுதேகை மனத் 

பதினெண்புராணங்களில் ஒன் 
திலே பொறாமை கொண்டாள் . 

றாகிய பாகவதத்தின் பத்தாம் 
தாய் தந்தையரிருவரும் சுப்பிரிய 

கந்தத்தில் குசேலருடைய வர 
னுக்கு மணமுடித்து மகனையும் 

வாறு ஒரு கிளைக் கதையாகக் 

கூறப்படுகிறது . 
மருமகளையும் பக்கத்தில் 
வைத்துக் கொண்டு களித்தனர் . 

கூறப்படும் குசேலருடைய 
சுதேகை சுப்பிரியனை எவ்வா 

வரலாற்றை விரித்துத் தேவ 
றேனுங் கொன்று பகை முடிக்க 

ராசப் பிள்ளை என்பவர் இந் 
வேண்டுமென்று முடிவு செய் 

நூலை இயற்றினார் . 
தாள் . சுப்பிரியனும் அவன் குடவோலை - அந்தக் காலத்தில் 
மனைவியும் உறங்கும் பொழுது 

மக்கள் வாக்குரிமைச்சீட்டுக்களை 
சுப்பிரியனைக் கொன்று குசுமை 

ஒலையில் 

எழுதி அதற்கென 
யும் அவள் கணவனும் பூசை 

வைக்கப்பட்டுள்ள ஒரு குடத் 
செய்து சிவலிங்கங்களை விடும் தில் போடுவார்கள் . இப்படிப் 
குளத்தில் எறிந்து 

போடும் 

முறையையே குட 
ஒன்றுந் தெரியாதவளைப் வோலை 

என்பார்கள் 


வாறு 


நூல்களில் 


விட்டு 


குடாசுரன் 


721 


குணசேகரம் 


என்று 


றனர் . 


ஆட்சிமன்ற உறுப்பினர்கள் குடுமித் தேவர்- திருக்காளத்தியில் 
இம்முறையால் தேர்ந்தெடுக்கப் காளத்தியப்பர் கோவிலின் பின் 
பட்டார்கள் . தேர்தலுக்கு புறத்திலுள்ள 

ஒரு குன்றின் 
நிற்பவர்கள் எழுபது வயதுக்கு மேல் உள்ள இறைவனுடைய 
மேற் போகாதவர்களாகவும் 

பெயர் . 

கண்ணப்ப நாயனார் 
முப்பத்தைந்து வயதுக்குக் வழிபட்டது இக்குடுமித் தேவ 
குறையாதவர்களாகவும் நூல் ரைத்தான் . இவருக்குக் கண் 
களைக் 

கற்றுணர்ந்தவர்களாக ணப்ப ஈசுவரர் என்றும் பெயர் 
வும் குணங்களில் குறைபாடு உண்டு , 
கள் இல்லாதவர்களாகவும் 
இருத்தல் வேண்டும் . 

குட்டவை இவள் உடம்பில் 

வெண் குட்டத்துடன் வீரசைவ 
குடாசுரன் - ஓர் அசுரன் . 

இவன் 

வேடத்தளாய் ஓர் அந்தணத் 
தேவர்களை வருத்தினான் . தேவர் 

தெருவழியே சென்றாள் . அங் 
கள் வெள்ளி மலையில் அடைக் 

கிருந்த அந்தணர்கள் , “ தூய் 
கலம் புகுந்தனர் . சிவபிரான் 

மையில்லாதவளாகிய நீ எங்கள் 
பிராட்டியின் குறிப்புணர்ந்து 

தெரு வழியே வரலாமோ ? 
போருக்கனுப்பினார் . பிராட்டி 

கூறி வெகுண்டனர் . 
போர்புரிகையில் சிவபிரான் 

குட்ட வை வெகுண்டு , நீங்கள் 
தோன்றினார் . பிராட்டி வழி 

பாண்டுரோகிகள் 

ஆகுக 
பாடு செய்தாள் . சிவபிரான் என்று வசவுரை வழங்கினாள் . 

சௌராட 

சோமையரிடஞ் 
அசுரனைச் சூலத்தாற் கொன் 

சென்று திருவருளால் குட்ட 

நோய் நீங்கப்பெற்றாள் . தன்னு 
குடிதாங்கி முதலியார் - தொண்டை 

ருவை அந்தணர்களுக்குக்காட்டி 

அவர்கள் நாணமடையச் செய் 
வள நாட்டில் 

நாட்டில் களந்தை என் 
னும் ஊரில் முன்னாளில் வாழ்ந் 

தாள் , 
திருந்தவர் . இவருடைய குடி குணசேகரம் - தமிழ் நாட்டில் 
இவருடைய முன்னோர் காலத் 

திருச்சி மாவட்டத்தில் உள்ள 
தில் சிறந்தும் பிறகு குறைந்தும் ஒரு வைணவத் திருப்பதி . 
இருந்தது . இவர் பெருமுயற்சி 

திருச்சிக்கு மேற்கில் ககரு - மைல் 
செய்து தம்முடைய குடி அடி தொலைவில் திருச்சி சேலம் 
யோடு தொலைந்து போகாமல் 

நெடுஞ்சாலையில் காவிரிக்கரை 
பாதுகாத்துத் தாங்கினார் . அத 

யில் இருக்கிறது . காவிரியின் 
னால் இவருக்கு இப் 
இப் பெயர் 

வடகரையில் சீனிவாசப் பெரு 
காரணப் பெயராக அமைந்தது . 

திருக்கோயில் இருக் 
இவருக்கு இடப்பெற்ற கிறது . சுவாமியின் பெயர் 
பிள்ளைப் பெயர் சம்புநாதன் குணசேகரப் பெருமாள் ; சீநி 
என்பர் . இவருடைய விளை 

வாசப் பெருமாள் என்றுங் 
நிலத்தில் 

நெல் 

கூறுவர் . மூலநோயுடையவர் 
விளைந்து பொன்னை மிகுதியாக 

களும் வலிப்புக் கண்டவர்களும் 
அளித்தபடியால் பின்னாளில் 

இங்கு வந்து வழிபட்டு நோய் 
இவருடைய 

பெயர் 

நீங்கப் பெறுவதாகச் சொல்லு 
பொன் 

களத்தூர் 

கின்றனர் . திருவேங்கடவனுக்கு 
என்று புகழ் பெற்று விளங் இவ்வூர்ச் சீநிவாசப் பெருமாள் 
கியது . இவருடைய பெருமை அண்ணன் என்றும் திருப்பதி 
தொண்டை மண்டல சதகத்தி யில் செலுத்த வேண்டிய 
லும் பேசப்பட்டிருக்கிறது . காணிக்கையைஇங்குச்செலுத்த 

சி.பெ.அ. - 46 


மாள் 


ஏராளமாக 


ஊர்ப் 


விளைந்த 


குண நிதி (2 ) 


F 


குபேரன் 


யென்னும் 


கூறுகின் 


தலை 


. 


லாம் என்றும் ஆனால் இங்குச் | குண்டுகட்பாலியாதன் - சேரவள 
செலுத்த வேண்டிய காணிக் நாட்டிலே பாலி 
கையைத் திருப்பதியில் செலுத்த ஊரிலே 

வாழ்ந்திருந்த முற் 
லாகாது என்றங் 

காலப்புலவர் . குழிந்து ஆழ்ந்த 
றனர் . ஆற்றின் தென் கரையில் கண்ணையுடையவராக 

விளங் 
திருப்பராய்த்துறைச் சிவன் கிய படியால் குண்டுகட்பாலி 
கோயில் இருக்கிறது . இவ்வூருக் யாதன் என்னுங் காரணப் 
குக் கிழக்கில் 

முக்கொம்பு பெயர் பெற்றார் . வறுமையால் 
என்னும் இடம் இருக்கிறது . வாடிய இவர் செல்வக்கடுங்கோ 
இவ்விடத்தில் தான் 

காவிரி 

வாழியாதன் என்னுஞ் சேர 
ரு கிளைகளாகப் பிரிகிறது . மன்னனைப் பாடிச்சென்றார் . 

அம்மன்னன் பேரறிவும் பெருந் 
குண நிதி - ( ? ) காம்பிலி நாட்டில் 

திருவும் அமையப் பெற்றிருந்தா 
கமலபுரி என்னும் நகரில் இருந்த 

னாகையால் இப்புலவருக்குப் 
வன் ; அந்தணர் குலத்தினன் . 

பெரும் பரிசில் வழங்கினான் . 
குணநிதி என்று பெயரமைந்தும் 

அம்மன்னன் மீது இவர் பாடிய 
நல்ல குணமற்றவனாய்ச் சூதாடு 
மேற்கொண்டிருந்தான் . 

பாடல் புறநானூற்றில் சேர்க் 

கப் பட்டிருக்கிறது . 
இவன் சூதாடுதலையறிந்த தந்தை 
யும் இவனைத்துறந்து சென்றான் . . குண்டோதரன் இவன் பூத 
ஆயினும் இவன் சூதாடுதலை கணத்தவருள் ஒருவன் . குறுகிய 
விடாமல் அத்தீதான செயலி 

வடிவமும் 

பெரிய வயிறும் 
லேயே அழிந்தொழிந்தான் . 

உடையவனாக இருந்தபடியால் 

குண்டோதரன் என்று பெயர் 
ணபரன் - பல்லவர்களில் 

பெற்றான் . சிவபெருமானுக்குக் 
வன் . சோழநாட்டையாண்ட குடைபிடிப்பது இவனுடைய 
வன் . திருச்சிராப்பள்ளி மலை தொழில் , மதுரையில் தடாத 
மேல் திருக்கோயிலைப் புதுப்பித் கைப் பிராட்டியாருக்குத் திரு 
தவன் . இவனுக்குப் புருடோத்த மணம் நடந்தபோது சிவகணங் 
மன் 

எனவும் சத்துருமல்லன் கள் உண்டு மிஞ்சிய உணவை 
எனவும் சத்தியசந்தன் எனவும் உண்டு தீர்த்ததோடு மேலும் 
பெயர்கள் உண்டு . 

உணவுவகைகளை 

செய்தவன் . 
குணவீரபண்டிதர் பன்னிரண் 
டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குதம்பைச் சித்தர் 
சமணப்புலவர் . 

னெண் சித்தர்களில் ஒருவர் . 
தொண்டை நாட்டிலே களத் 

என்பது 
பிறந்தவர் . 

வகைகளில் 

ஒன்று . 

காதில் 
சமயத்தினரால் போற்றிவணங் 

குதம்பையணிந்த ஒரு பெண்ணை 
கப்பெறும் தீர்த்தங்கரர்களில் 

முன்னிலைப்படுத்தி இவர் பாடி 
இருபத்திரண்டாந் தீர்த்தங்கர 

யிருப்பதால் குதம்பைச்சித்தர் 
நேமிநாதர் பெயரால் 

என்று 

பெயர் பெற்றார் . 
எழுத்தும் சொல்லும் அடங்கிய 

பெரும்பாலான 
நே நாதம் என்னும் இலக்கண 

பெயர் காரணப் பெயர்களே . 
நூலையும் , வச்சணந்தி தேவர் குபேரன் 

- எண் திசைக் 
என்னும் முனிவர் 

முனிவர் பெயரால் களில் ஒருவன் . வடதிசையைக் 
வச்சணந்திமாலை என்னும் காப்பவன் . இவனுடைய தலை 
வெண்பாப் பாட்டியலையும் 

நகர் அளகாபுரி . இவன் விச்சிர 
இயற்றியிருக்கிறார் . 

வசு என்னும் முனிவருடைய 


அழைக்கச் 


இவர் பதி 


இவர் 


குதம்பை 


காதணி 


தூரிலே 


சமண 


ரான 


சித்தர்களின் 


காவலர் 


குலி தன் 


ஆனான் . 


என் 


குமாரசாமி - முருகக்கடவுள் சிவ 
குமாரசாமி 

723 
மகன் ; இதனால் வைச்சிரவணன் கௌரவர்கட்கும் 

பாண்டவர் 
என்னும் பெயரும் இவனுக்கு கட்கும் பாரதப்போர் நடந்த 
உண்டு . இவன் தன்னுடைய இடம் ஆகையால் இப்பெயர் 
தவச் சிறப்பால் சிவபெருமா வந்தது . 
னுக்கு நண்பனும் அமைச்சனும் குலசேகரபாண்டியன் - ( க ) மது 

மேலும் செல்வங்கட் 
கும் இவனே தலைவன் . பதி 

ரையை அரசாண்ட பாண்டியர் 

களில் ஒருவன் . நல்ல தமிழ்ப் 
னெண் கணங்களில் இயக்கர் 

புலமையுடையவன் . 
கின்னரர்களுக்குக் 

இவன் 
களுக்கும் 

மதுராபுரியம்பிகை மாலை 
தலைவன் . இவனுடைய உடன் 

னும் நூலொன்றைச் செய்திருக் 
பிறந்தான் இராவணன் . அவன் 

கிறான் . 
வனோடு போர் செய்து பகைவ 
னாகவே இருந்தான் . 

குலசேகரபாண்டியன் - ( உ ) இவன் 
கரிவலம்வந்தநல்லூரைக்கண்டு 

பிடித்துத் திருப்பணி செய்தவன் . 
பெருமானுக்குக் குமாரராகத் இங்கு 

எழுந்தருளியுள்ள 
தோன்றியபடியால் உண்டான சுவாமியின் பெயர் பால்வண்ண 
காரணப்பெயர் . 

நாதர் . 
கும்பகருணன்- இராவணனுடைய குலசேகரபாண்டியன் - ( க ) மண 
தம்பி . மிகுந்த பேராண்மை 

வூரை 

யாண்ட பாண்டியன் . 
யுடையவன் . நான்முகனை 

இவன் அரசாட்சி செய்கையில் 
நோக்கிப் பெருந்தவஞ்செய்து 

தனஞ்சயன் என்னும் வணிகன் 
சிறந்த வரங்களைப் பெற்றான் . 

ஒருவன் 

வாணிகஞ் 
தேவர்கள் செய்த சூழ்ச்சியால் 

திரும்புகையில் கடம்ப வனத் 
அந்த வரங்களெல்லாம் 

தீல் பொழுது 
னுக்குப்பயன்படாமற்போயின . 

அங்கோரிடத்தில் தங்கியிருந் 
என்றும் உறங்குவதையே மேற் 

தான் . அப்பொழுது அவ்வனத் 
கொண்டிருந்து 

இறுதியில் 

தில் எழுந்தருளியிருந்த சிவ 
மாண்டொழிந்தான் . இராம 

லிங்கத்தைத் தேவர்கள் வழி 
ே னாடு சேர்ந்து கொண்ட விபீ 

பாடு செய்தனர் . இரவு முழுவ 
டணன் இவனையும் இராமனோடு 

தும் வழிபாடு நடந்தது . இதனைத் 
சேர்த்து விட முயன்றும் இவன் 

தனஞ்சயன் மறைவில் இருந்த 
அதற்கு ணங்கவில்லை . 

படியே பார்த்தான் . காலையில் 
கும்பன் - மூவாயிரம் ஆண்டுகட்கு தேவர்களைக் காணவில்லை . சிவ 
முன்னர் மகதநாட்டில் கஞ்சபுரி லிங்கத்தை மட்டும் கண்டான் . 
என்னும் ஊரில் இருந்தவன் . இச்செய்தியை அரசனிடங் கூறி 
வணிகர் மரபினன் . இவன் 

னான் . அரசன் சிவலிங்கத்தைக் 
பெரும் பொருள் தொகுத்து கண்டு வழிபட்டான் . காட்டை 
வைத்திருந்தும் அறச் செயல் யழித்து ஊராக்க எண்ணினான் . 
எதுவுஞ் செய்யாமல் பொரு அப்பொழுது சிவபிரான் சித்த 
அடையத்தக்க பலனை 

ராக எழுந்தருளித் திருப்பணி 
அடியோடிழந்தான் . 

செய்ய வேண்டிய முறைகளை 

விளக்கி மறைந்தருளினார் . 
குருட்சேத்திரம் - வடஇந்தியாவில் 
டெல்லிக்குப் பக்கத்தில் பஞ் ( குலி தன் - சோழ வள நாட்டில் 
சாப் இராச்சியத்தில் கார்குல் வாழவந்தான் என்னும் ஊரில் 
மாவட்டத்தில் உள்ள ஊர் . வாழ்ந்திருந்தவன் . 

சிறந்த 
நீளம் ஏறக்குறைய எழுபது செல்வ நலம் 

நலம் பெற்றிருந்து 
மைல் ; அகலம் முப்பது மைல் . யாருக்கும் எதுவும் வழங்காமல் 


செய்து 


போயிற்று . 


ளால் 


குழந்தைவேலாயு தசாமி 


724 


கூர்மபுராணம் 


படை 


- 


ருந்து 


தானே உண்டு களித்து மகிழ்ந் நானூறு அகப்பொருட் பாடல் 
திருந்தான் . இவனுடைய புன் களைக் 

கொண்டது . 

இதில் 
மையை நோக்கித் தத்துவப்பிர உள்ள நானூறு பாடல்களும் 
காசர் என்னும் பெரியார் அகநானூறு போல் ஒருமுறை 
இகழ்ந்து பாடியுள்ளார் . 

பற்றித் தொகுக்கப்படவில்லை . 
குழந்தைவேலாயு தசாமி 

உரையாசிரியர்களால் மிகுதி 
வீடுகளில் ஒன்றாகிய 

யாக மேற்கோள் காட்டி எடுத் 
திருவாவினன்குடியில் திருக் தாளப் பெற்ற சங்ககால நூல் 
கோயில் கொண்டுள்ள முருகக் 

துவேயாகும் . பண்டைய மக் 
கடவுளின் திருப்பெயர் . திரு களின் பழக்க வழக்கங்கள் மேம் 
ஆவி நன்குடி என்பது 

புகழ் 

பாடுகள் முதலியவைகளை இந் 
பெற்ற பழநிமலை அடிவாரத் 

நூலால் அறியலாம் . குறுந் 
தில் உள்ளது . 

பழநி யாண்ட தொகையென்று இத்தொகுப்பு 
வனின் பெருமை இப்பதியில் நூலுக்குப் 

பெயர் கொடுத் 
சிறந்து விளங்குவதால் 

தோரின் அறிவு நலம் பாராட் 
குழந்தை வேலாயுதரின் 

டத் தக்கதாகும் . 
பெருமை குறைந்ததாகவே 
கூடன் இவன் 

அசுரன் . 
காணப்பெறும் . 

நராந்தகனுடைய 

ஏவலால் 
குறட்டிவரதையன் கல் வெட்டி காசிப்பட்டணத்துக்குப் போய் . 
னால் அறியப்பெறும் புலவன் . 

அங்கு பாறையுருக் கொண் 
ஆர்க்காடு மாவட்டம் 

ஆனைமுகக்கடவுளால் 
திருவல்லத்துச் சிவன்கோயில் 

மாண்டொழிந்தான் . 
கருவறை மதில் ஒன்றில் 
கண்ட கல்வெட்டில் , திருத் தீக் 

கூர்க்கா 

கூர்க்கா என்பது 
வல்லத்துக் கோயில் நேபாளத்தின் தலை நகரான 
உண்ணாழிகை யதிகாரிகள் காட்மாண்டுவின் வடமேற்கே 
குறட்டி வரதையன் 

என்ற 

அமைந்துள்ள ஒருநகரம் . இதி 
புலவனுக்கு அவன் அக்கோயில் லிருந்து அம்மலை நாட்டவர் 
சிவபிரான் மீது திருவல்லையந் களுக்குப் பெயர் உண்டாகி 
தாதி பாடியதற்காக அத்தலத் 

இவர்கள் 

சிறந்த 
தில் நூ றுகுழி நிலம் இறையிலி 

போர் வீரர்கள் . தமிழ் 
யாக அளித்த செய்தி கூறப் நாட்டின் பலவிடங்களினும் 
படுகிறது . இப்புலவனுடைய 

கூர்க்கர்கள் காவல் வீரர்களாக 
சரியான காலம் விளங்க அமைந்துள்ளனர் . 
வில்லை . குறட்டி என்னும் ஊர் 
தென்னார்க்காடு மாவட்டத்தில் 

கூர்மபுராணம் பதினெண் 
இருப்பதாகக் கூறப்படுகிறது . 

புராணங்களில் ஒன்று . ஆமை 

வடிவங்கொண்ட திருமால் 
குறவஞ்சிமேடு திருக்குற்றாலக் 

இந்திரத்துய்ம்மனுக்கும் 
குறவஞ்சி பாடிய 

மேலகரம் 

முனிவர்களுக்கும் அறம் 
திரிகூடராசப்பக் கவிராயருக்கு 

பொருள் இன்பம் வீடு என்னும் 
முத்து விசயரங்கச் 

சொக்க 

நாற்பொருள்களைப் பற்றியும் 
நாத நாயக்கர் முற்றூட்டாக 

கூறியது . இதுவடமொழியில் 
வழங்கிய நிலம் இப்பொழுதும் 

அறுபதினாயிரங் கிரந்தங்களை 
இப்பெயரால் வழங்குகிறது . 

யுடையது . அதிவீர ராம 
குறுந்தொகை எட்டுத்தொகை பாண்டியர் தமிழில் செய்யுள் 
யுள் ஒன்று . நான்கடி 

முதல் வடிவாக மொழி பெயர்த்துள் 
எட்டடி 

வரையில் அமைந்த 


காலி 


விட்டது . 


பிற 


ளார் . 


கூறைநாடு 


725 


கையறு நிலை 


நினைத்தபடி 


இவனை 


ஆனால் 


என 


என்பது 


தெரி 


கிறது . 


ந்து 


ஊர் . 


கூறைநாடு கூறையென்பது 

வடிவங்களை 
ஆடையைக் குறிக்கும் . 

யெடுத்துக் கொண்டு கொடுந் 
மாக நெய்யப் பெற்றுப் பிறகு தாழில்கள் பலவற்றைச் 
கூறுபோடப் படுகிறபடியால் செய்து கொண்டு திரிந்தான் . 
கூறையென்று பெயருண்டாகி இப்பொல்லாதவனுடைய வல் 
யது .தஞ்சைமாவட்டத்தில் மாயூ லமைகளையறிந்த 

கஞ்சன் 
ரத்தில் இருக்கும் ஓரிடம் கூறை இவனைத் தனக்கு நண்பனாக்கிக் 
கள் மிகு தியாக நெய்யப்படு கொண்டான் . கண்ணனைக் 
கிறபடியால் கூறைநாடு என் கொன்று வருமாறு 
னும் பெயரையடைந்தது . 

அனுப்பினான் . இவன் 
இப்பெயர் சிதைந்து குதிரை வடிவமெடுத்துக் 
இந்நாளில் கொறநாடு 

காண்டு கண்ணனைக் கொல் 
வழங்கும் . 

லச் சென்றான் . அம்மாயவன் 
கூனூர் குன்றூர் 

இம்மாயவனுடைய மாயத்தைத் 
தெரிந்து 

கொன் 
நாளடைவில் கூனூர் என்று 

காண்டு 
திரிந்து விட்டதாகத் 

றொழித்தான் . 
நீலகிரி மலையின் மேல் கேதார கௌரிவிரதம் 
உள்ள கடல் மட்டத் சமயப் பெண்கட்குரிய 

ஒரு 
திற்கு மேல் ஐயாயிரத்து அறு விரதம் . ஐப்பசித் திங்களில் 
நூ றடி உயரத்தில் இருக்கிறது . தேய்பிறையில் வரும் சதுர்த் 
இவ்வூர் சிறந்த வாசத்தலமா 

திதியில் 

உமையவளை 
கும் . சிம்ஸ்பூங்கா அதிலுள்ள நோக்கி இந்நோன்பு நோற்கப் 
பழத்தோட்டம் ; காட்டேரி நீர் 

பெறுகிறது . 
வீழ்ச்சி புலிப்பாறை முதலிய கேமசருமன் - முன்னாளில் வட 
இடங்கள் பார்க்கத் தக்கன . 

நாட்டில் கடகபுரி 

என்னும் 
உதகமண்டலத்திற்குச் செல் 

இருந்தவன் . சண்ட 
லும் புகை வண்டிப்பாதை இவ் 

தருமன் 
வூர் வழியாகச் செல்லுகிறது . 

வனுடைய மகன் . 

இவன் 
கேசவன் கொங்கு நாட்டில் மறை முதலிய கலைகளையெல் 
வனமங்கலம் என்னும் ஊரில் 

லாம் வழுவறப்பயின்று சிறந்த 
மூவாயிரம் ஆண்டுகட்கு முன் அறிஞனாகத் திகழ்ந்தும் கூடா 
பிருந்தவன் . வைணவ சமயத் 

வொழுக்கத்தை மேற்கொண்டு 
தினான் ; வணிகர் மரபினன் . 

போனபடி நடந்தபடி 
இவன் ஊரார் எள்ளி நகை 

யால் முடிவில் இழிந்தொழிந் 
யாடத் தக்கவாறு இழிதொழில் 
கள்பல செய்து நாணமற்றவனாக கைகாட்டி விநாயகர் - திருநாட்டி 
வாழ்ந்து நோயடைந்து மாண் 

யத்தான் குடியிலுள்ள பிள்ளை 
டான் . 

யார் பெயர் . சுந்தரமூர்த்திகள் 
கேசி முன்னாளில் வடமதுரை 

இந்தத் தலத்துக்கு வந்தபோது 
யில் இருந்தவன் . அசுரர் மர 

சுவாமியைக் காணாமல் விநாய 

கரைக் கேட்க அவர் கையால் 
பினன் . மாயத்தொழில்கள் 
செய்வதில் இவன் மிக வல்லு 

சுட்டிக் காட்டினாராம் . அதனால் 
நனாக இருந்தான் . தன்மரபில் விநாயகருக்கு இவ்வாறு பெயர் 

உண்டாயிற்று . 
இருந்த பிந்து சேனன் என்னும் 
முனிவனிடம் 

இருந்து கையறு நிலை - கையறுநிலை என்ப 
அரிய மறைகள் பலவற்றை தற்குப் பொருள் செயலற் 

அறிந்திருந்தான் . றிருக்கும் நிலைமை என்பது 


ஊரில் 


என்னும் 


மறைய 


மனம் 


தான் . 


வன் 


வேண்டிய 


இவன் 


உள்ள 


களை 


இவன் 


உமா 


களு 


இவர் 


புகலுகின்றன . 
கைலாயம் 

726 

கோடகன் 
தமக்கு 

ஒருவர் பாராட்டலாயினர் . இவனைப் 
இறந்து போகும் போது மனங் புகழ்ந்து மோசிகீரனார் பாடி 
கலங்கிச் செயலற்றிருக்கும் யுள்ளார் . 
நிலையை இது குறிப்பீடும் . 

கொண்டைக்கட்டிகள் - வேளாளர் 
மனம் வருந்தப் பெற்றோர் இச் 

களுள் ஒரு வகை வகுப்பினர் . 
சமயத்தில் கூறுஞ்சொற்களை 

இவர்கள் குடுமிக்குப் பதிலாகச் 
யும் இது குறிக்கும் . மனம் 

சிகையைக் கொண்டையாகக் 
வருந்துவோர் புலவர்களாயின் 

கட்டிக் கொண்டிருந்தமையால் 
அவர்களுடைய இரங்கல் செய் 

இவ்வாறு பெயர் பெற்றனர் . 
யுள் வடிவாகவும் இருக்கும் . 

கொப்பரகேசரி பன்மன் 
கைலாயம் - திபேத்து 

நாட்டில் 

சோழ மன்னன் . 
மலை . இமயமலையைச் 

மதுரை 

ஈழம் முதலிய நாடு 
சேர்ந்தது . உயரம் 22,028 

வென்றான் . 
அடி . சுற்றளவு 32 மைல் . 

ஆதித்த சோழனுடைய மகன் . 
இந்துக்களாலும் பௌத்தர் 

இவனுக்குப் பராந்தகன் வீர 
களாலும் வழிபடப்படுகிறது . 

நாராயணன் என வேறு பெயர் 
இம்மலை சிவபிரான் 

ளும் உண்டு . இவனுடைய 
தேவியோடு எழுந்தருளியிருக்கு மனைவியின் பெயர் கோக் 
மிடம் என்று புராணங்கள் 

கிழாள் . இவள் கேரள நாட்டு 

மன்னனுடைய மகள் . 
கொங்கணம் - இஃது ஐம்பத்தாறு 

கட்கு இராசாதித்தன் , கண்ட 
நாடுகளுள் ஒன்று . 

ராதித்தன் , அரிஞ்சயன் என 
மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு 

மூன்று 

புதல்வர்கள் 
மேற்கும் அரபிக்கடலுக்குக் தனர் . 
கிழக்கும் கூர்ச்சரத்திற்குத் கொல்லாபுரம் 

கொல்லாபுரம் 
தெற்கும் , கோவாவுக்கு வடக்கு என்பதன் பொருள் ஓருயிரை 
மாக உள்ள நிலப்பகுதி . 

யும் கொலை செய்யாத ஊர் 
நாட்டவர் பேசும் 

என்பதாம் . இவ்வூர் பம்பாய் 
கொங்கண மொழியெனப் இராச்சியத்தில் 

கோவாவின் 
படும் . 

எல்லையோரத்தில் இருக்கிறது . 
கொண்கானங் கிழான் கொண் 

இங்கு மகாலட்சுமி கோயில் 
காண நாடு என்பது பிற்காலத் 

இருக்கிறது . 
தில் கொங்கண நாடு 

உள்ள திருமகளை அகத்தியர் 
மருவி வழங்கலாயிற்று . இ 

பாடிப் போற்றியிருக்கிறார் . இப் 
சேலம் கோயமுத்தூர் நாடு 

பெயருடைய ஊர் தமிழ் நாட்டி 
களின் கீழ்ப்பகுதி நாடாகும் . 

லுஞ் சில இடங்களில் இருப்ப 
இந்நாட்டுக் கொங்கு வேளா 

தாகத்தெரிகிறது . 
குடியிற் சிறந்த வள்ள கோடகன் 

திருவயோத்தியில் 
லாக விளங்கியவன் இக்கொண் 

இராமபிரான் அரசு செலுத்திக் 
கானங்கிழான் . இந்நாடு பொன் 

கொண்டிருந்த காலத்தில் உத் 
வளத்தில் சிறந்தது . 

கொண் தரகோசலத்தில் சத்திபுரி எ 
கானங்கிழான் பெருஞ்செல்வ 

னும் நகரில் இருந்த ஓர் அந் 
முடையவனல்லனாயினும் தன் 

தணன் . இராமபிரான் செய்த 
னிடம் வரும் பரிசிலர்க்கு முடிந் 

வேள்விக்குப் 

பரிசு பெறப் 
தவைகளைக் 

போய் மனைவியின் சொற்படி 
போற்றுந் தன்மையுடையவன் . 

" கஞ்சிக்குக் கலப்பயறு வேள் 
ஆகவே இவனைப்பலரும் 

டும் 

கேட்டவன் . 


இருந் 


மொழி 


இக்கோயிலில் 


என 


+ 


ளர் 


என் 


என்று 


கோடைக்கானல் 


727 


கோவிந்தன் 


இவளை 


இவளை 


ஊர் . 


ஆகவே 


இவன் மனைவிக்கு அஞ்சியவன் 

வலுக்கட்டாயமாகப் 
என்பதை அங்குள்ளவர்கள் 

புணர்ந்தான் . 

அப்பொழுது 
அனைவரும் அறிந்து கொண்டு இவளிடம் ஒரு மகன் பிறந் 
இவனை எள்ளி நகையாடினர் . 

தான் . இவள் 

அம்மகனை 
கோடைக்கானல் - தமிழ்நாட்டில் 

யெடுத்துக் கொண்டு 

வீட் 
மதுரை மாவட்டத்தில் பழநி 

டிற்குச் சென்றாள் . 
மலையின் தெற்குப் பகுதிகளில் 

வளர்த்தவர்கள் இவளைக் காட் 
உள்ள ஊர் . . கடல் மட்டத் 

டுக்கு விரட்டினர் . இவள் 
திற்கு மேல் ஏழாயிரம் அடி 

காட்டிற்குச் சென்று தவம் 
உயரத்தில் இருக்கிறது . தென் 

புரிந்து கோதா விரியாற்றின் 
னிந்தியாவில் உள்ள மலைவாசத் 

உருவமடைந்தாள் . இவ 

மகன் 
தலங்களில் 

சிறந்தது . ளுடைய 

மருத்துவன் 
கோடைக்கானல் ரோடு புகை 

ஆனான் . 
வண்டி நிலையத்தில் இருந்து ஐம் கோத்தகிரி தமிழ்நாட்டில் 
பது மைல் தொலைவில் இருக் நீலகிரி 

மலையில் உள்ள ஓர் 
கோடைகாலத்தில் 

கடல் 

மட்டத்திற்கு 
வெயிலின் கொடுமை 

மிகுதி 

மேல் ஆறாயிரத்து ஐந்நூறு அடி 
யாக இருக்கும் போது இங்கு உயரத்தில் இருக்கிறது . குன் 
மிகக் குளிர்ச்சியாக இருக்கும் . னூருக்கு மேலே பன்னிரண்டு 
கோடை 

வெப்பங் மைல் தொலைவில் இருக்கிறது 
தாங்க முடியாத செல்வர்கள் கோடை வாசத்தலங்களில் 
இங்கு வந்து தங்குவது வழக் இதுவும் ஒன்று . 
கம் . இங்குள்ள மலைக்காட்சி 

கோயமான் 

இவன் ஈந்தூர் 
மிகுந்த மகிழ்ச்சியளிப் 

கிழான் கோயமான் என்று 
பவை . 

கூறப்பெற்றான் . ஈந் தூர் 
கோட்டாற்றிளம் பெருமானார் என்பது இந்நாளில் ஈஞ்சூர் 
கல்வெட்டால் அறியப்பெறும் என வழங்குகின்றது . 
புலவர் . திருச்சிராப்பள்ளியை மான் 

என்பவன் இவ்வூரில் 
அடுத்த செந்தலை என 

வாழ்ந்திருந்தான் . 
கும் சந்திரலேகைச் சதுர் சோழ வேந்தர்கள் வேண்டும் 
வேத மங்கலத்தில் உள்ள சிவ 

பொழுது துணை செய்பவனாக 
பிரான் திருக்கோயில் கல்வெட் 

விருந்தான் . அதனால் கிடைக்கும் 
டால் இவரைப் பற்றியறியப் பொருளை இரவலர்க்கு வழங்கிப் 
படுகிறது . 

பல்லவர்களிடம் புகழ் பெற்றான் . இயற்கையிற் 
சாமந்தர்களாய் ஆண்டுவந்த 

பெருஞ் 

செல்வம் படைத் 
முத்தரையர்களின் 

பெரும் தவன் அல்லன் . 

கோனாட்டு 
பிடுகு முத்தரையன் 

சவரன் 

எறிச்சிலூர் மாடலன் மதுரைத் 
மாறன் என்ற அரசனது குமரனார் இவனைப் பாடியுள் 
வெற்றியை இவர்பாடியிருக் 
கிறார் . கோட்டாறு என்பது 

கோவிந்தன் விதைய நாட்டு 
திருவாங்கூர்ப் பகுதியில் உள்ள 

மன்னன் . கமலவதி என்னும் 
நாகர்கோயிலின் பழம் பெய 

நகரில் இருந்து அரசுபுரிந் 
ராகும் . 

தவன் . 

சீவகனுடைய தாயா 
கோ தாவிரி - இவள் ஒரு மறை 

கிய விசையையோடு 

உடன் 
யவனுடைய மகள் . இவள் 

பிறந்தவன் . இவனுடைய 
பூஞ்சோலையில் உலாவித் திரி மனைவியின் பெயர் பிருதிவி 
கையில் அசுவிநி தேவகுமாரன் சுந்தரி . 


கள் 


தோய 


வழங் 


இவன் 


ளார் . 


கௌடர்கோன் 


728 


சசித்துவசன் 


குரிய 


- 


மாறு 


னுடைய 


பயா 


பிறகு 


கை 


பிறகு 


கௌடர்கோன் இவன் ஒரு வட பெயர் பெற்றது . இதனை மாசித் 
நாட்டரசன் ; பௌத்தன் . 

திங்கள் அமர பட்சசெவ்வாய்க் 
இவன் திருநெல்வேலிக்கு வந்து கிழமையில் மேற் கொள்வர் . 
கோயிலுக்குச் 

சென்றான் . 

இஃது ஆனை முகக் கடவுளுக் 
மண்டபத்தில் இருந்த நந்தி 

விரதம் . 

அங்காரகன் 
யுருவத்தைக் கண்டு " து புல் என்பவன் இதனைக் கடைப் 
தின்னுமோ ? 

என்று 

கேட் பிடித்துப் பலன் பெற்றான் . 
டான் . புல்லும் நீரும் வைக்கு 

சங்கமித்திரை அசோக மன்ன 
அங்கிருந்தவர்களிடம் 

மகள் . அசோகன் 
கூறினான் . அங்கிருந்தவர்கள் 

இவளையும் தன்மகனாகிய மகேந் 
அவ்வாறே வைத்தார்கள் . அர 

திரனையும் இலங்கைக்கு 
சன் அவர்களைப் பார்த்து , அனுப்பிப் பௌத்த 

சமயக் 
" இப்புல்லைத் தின்று நீரை 

கொள்கையைப் பரவச் செய் 
யுண்ணின் உங்கள் தெய்வம் 

தான் . 
மெய்த்தவம் என்று சொன் 

சங்கவண்ணன் 
னான் . நந்தி புல்லைத் 
புல்லைத் தின்று 

இவன் 
அருந்தியது . 

பதி மன்னனுடைய மகன் . இவ 
அங்கிருந்த 

மூங்கிலைப் 

னுடைய தாய்பெயர்மிருகாவதி . 
பார்த்து , இது 
து வேறு மலர் 

இவன் வெண்ணிற முடையவ 

விளங்கிய 
மலருமோ? என்று கேட் 

படியால் 
டான் . 

சங்க வண்ணன் என்று பெயர் 
அது தாமரை முதலிய 
மலர்களைத் தந்தது . 

பெற்றான் . இவனுடைய தம்பி 

யின் பெயர் 
கொன்றை மரம் வில்வமரம் 

திவிட்டன் . 
ஆகவேண்டுமென்றான் . அவ் சங்கவருணர் கடைச்சங்கப் புல 
வாறே ஆகியது . இதனைக் வர் களில் ஒருவர் . வெண்ணி 
கண்டு அப்பௌத்த மன்னன் 

மேனியராகையால் இவ்வாறு 
சைவனானான் . 

பெயர் பெற்றார் . தந்து மாறன் 
கௌமாரம் பாரத நாட்டில் 

என்னுங் குறுநில மன்னன் இவ 
பண்டைக் காலந்தொட்டு 

ரைப்போற்றிப் பாராட்டினான் . 
வழங்கிவரும் வைதிகசமயங்கள் 

இவர் அவன் மீது பாடியபாடல் 
சைவம் , வைணவம் , சாக் 

புறநானூற்றிற் சேர்க்கப் பட் 
தேயம் , காணாபத்யம் , 

டிருக்கிறது . 
மாரம் , சௌரம் என்னும் | சசித்துவசன் 

பல்லாடநாட்டில் 
ஆறுமாகும் . இவைகளுள் இருந்த மன்னன் . இவனுடைய 
கௌமாரம் என்பது 

மகன் சூரியகேது . உடன் பிறந் 
கடவுளாகிய முருகனை 

பிரகத்கேது . 
முழு 

இவன் 
முதற் பொருளாகக் கொண்டு மிகுந்த திருமால் பக்தியுடைய 

யவன் . 
வழிபடுஞ் சமயமாகும் . 

கல்கியோடு போர் 
கௌமாரன் 

செய்ய வந்து கல்கியால் கொண் 
மதுரையில் இருந்து 

டாடப்பட்டவன் . இவ 

வனுடைய 
அரசுபுரிந்த வரதுங்க பாண்டிய 

மனைவி சுசாந்தை ; மகள் இரமா . 
னுடைய மகன் . இளை ஞனாக 

இவள் கல்கியை மணம் புரிந் 
விருக்கும் போதே 

தாள் . முன்பிறப்பில் இவனும் 
சியை மேற்கொண்ட 

இவன் 

இவன் மனைவியும்கழுகாக இருந் 
அறநெறிப்படி ஆட்சி புரிந் 

தார்கள் . ஒருநாள் ஒருவேடன் 

கொண்டு இவர்களைப் 
சங்கடசதுர்த்தசி - இது சங்கடங் பிடித்து அறுத்துக் கண்டகி 
களைப் போக்குவதால் 

பாற்றின் கரையீற் சமைத்தான் . 


கௌ 


- 


குமாரக் 


தான் 


தான் . 


வலை 


சடைய நாதன் 


729 


சநார்த்தனன் 


வன் 


ஊரில் 


- 


அவ்வாற்றின் கரையை சதசித்து - இவன் திங்கட் குல 
அடைந்த நல்வினையினாலே திரு மன்னனாகிய சகத்திரசித்து 
மால் பதத்தை யடைந்து நூறு என்பவனுடைய மகன் . நூறு 
யுகங்கள் வசித்தான் . பிறகு போர்முனைகளில் போர் செய்து 
நான் முகன் உலகில் 

ஐ நூறு வெற்றி பெற்றவனாகையால் சத 
யுகங்கள் வசித்தான் . 

வசித்தான் . பிறகு சித்து என்று பெயர் பெற் 
நில உலகில் வசிக்க வேண்டும் றான் . 
என்னும் அவாவினால் உலகில் 

சத்தியப்படிகள் திருச்செங் 
அரசனானான் . கல்கியாகிய 

கோட்டு மலையில் அறுபதா 
நாராயண மூர்த்தி யையுங் 
கண்டான் . 

படி மண்டபத்தின் அண்மையில் 
பழம் 

உள்ளபடிகளைச் சத்தியப்படி 
பிறப்பில் சத்திராசித் . இவன் 

கள் என்று மக்கள் கூறுகின்ற 
மகள் முன்பிறப்பில் சத்திய 

னர் . பொருள் கொடுக்கல் 
பாமை . 

வாங்கலில் வழக்கு ஏற்பட் 
சடைய நாதன் - தொண்டை வள டால் இரு கட்சியினரும் இ 
நாட்டில் புழற்கோட்டத்தில் படிகளில் இருந்து சத்தியஞ் 
அயன்றை என்னும் 

செய்து முடிவு செய்து கொள்ளு 
இருந்தவன் . சிறந்த வள்ளல் . 

கின்றனர் . 
இவன் பலரையும் போற்றிப் சத்தியவன்மன் 

ஆதிசங்கரர் 
பாதுகாத்தான் . இவனால் பாது 

காலத்தில் கேரள நாட்டில் 
காக்கப்பட்ட கழைக் கூத்தி 

இவன் அரசனாக இருந்தான் . 
ஒருத்தி தன் இறுதிக்காலத்தில் 

ஆதிசங்கரரைத் தன்னிடம் 
" இரவலாளரே பெருந்திரு 

அழைத்து வருமாறு 

சிலரை 
வுறுக என்னுஞ் செய்யுளை 

அவரிடம் அனுப்பினான் . சங்க 
இவன் மீது பாடியுள்ளாள் . 

ரர் அரசனை ஒருபொருள்படுத்தி 
சண்பக வடிவி - கரிகால் சோழ அவனிடம் செல்லவில்லை . அர 
னுடைய ஆலத்திப் 

பெண் சன் தானே சங்கரரிடஞ் சென் 
ணாகிய மரகத வடிவியின் மகள் . றான் . தான் செய்த மூன்று 
இவளுக்குத் தமிழறியும் பெரு நாடகங்களையும் பத்தாயிரம் 
மாள் எனவும் பெயர் உண்டு . பொன்னையும் சங்கரரிடம் 
சண்பை - சீகாழிக்கு ஒருபெயர் . 

வைத்து வணங்கினான் . சங்கரர் 

" இந்நாடகங்கள் இந்நாடு ஒன் 
துருவாச முனிவருடைய சாபத் 

றிலே மட்டும் வழங்குக . இப் 
கருக்கொண்ட 

பொன்னை வேள்வி செய்யும் 
மகன் வயிற்றிற் பிறந்த இருப் 

அந்தணர்கட்கு வழங்குக " 
புலக்கை அராவப்பட்டுக் கட 

என்று 

கூறினார் . மகப்பே 
லில் இட அது கடற்கரையில் 
சண்பைப்புல் 

றளிக்கும் வேள்வியொன்றைக் 
ஆயிற்று . கடற்கரையில் வந்த கூறி அதனைச் செய்து மக்கட் 

பேற்றையடையுமாறு கூறி 
கோபாலர்கள் அப்புல்லைப் 

அரசனும் 

அவ்வாறே 
மோதிக்கொண்டு 
பறித்து 

செய்து நலம் பெற்றான் . 
இறந்தார்கள் . அத்தீவினை 
முனிவரையடைந்ததால் அவர் | சநார்த்தனன் இராமபிரா 
அத்தீவினையைச் 

சீகாழியில் 

னுடைய 

முடிசூட்டு விழா 
சிவவழிபாடு செய்து போக்கிக் விற்குத் தேவர்கள் அனைவரும் 
கொண்டார் . 

நான் 
போய் விட்டார்கள் . 
அதனால் சீகா 

முகன் தன்னுடைய வேள்வி 
ழிக்கு இவ்வாறு ஒருபெயர் 
உண்டாகியது . 

யில் சமைத்த உணவு வகை 


தால் 


ஆண் 


ஒதுங்கிச் 


னார் . 


சந்தன நங்கை 


780 


சந்திரசே நன் 


டின் 


பால 


வந்து 


நான் 


னார் . 


சிறுத் 


னால் 


களைப் புசிப்பதற்கு எவரும் 

படையெடுத்து 
இல்லையே யென்று ஏங்கினான் நந்த அரசனான 

தனநந்தனை 
திருமால் 

உருக் வென்று மகத நாட்டிற்கு அரச 
கொண்டு 

அவைகள் 

ரானார் . இவர் மகதநாட்டின் 
அனைத்தையும் உண்டு 

மன்னரான பிறகு வடஇந் 
முகனுக்குக் காட்சி தந்தார் . யாவின் பல பகுதிகளாகிய பஞ் 
அவ்வுருவம் இப்பெயரோடு சாப் , சிந்து , மாளவம் , குசராத் 
வழங்கலாயிற்று . 

ஆகிய நாடுகளை வென்று 

தம் 
சந்தன நங்கை இவள் 

சிறுத் 

முடைய அரசைப் பேரரசாக்கி 
தொண்டநாயனாரது இல்லத்தில் 

பெரிய 

இவருடைய 
திருவெண்காட்டு நங்கைக்குத் 

நாடுதான் இந்தியாவில் முதன் 

முதலில் 
தாதியாக அமைந்து இல்லத்துப் 

ஏற்பட்ட 

பெரிய 
பணிகளை யெல்லாஞ் 

செய்த 

நாடாகும் . சந்திரகுப்தருக்குச் 
வள் . நுண்ணறிவு மிக்கவள் . 

சாணக்கியன் அமைச்சனாக 
மைந்தனுடைய தலையைப் 

விருந்தான் . இவனுக்குக் 
புதைத்து விடுமாறு 

கௌடில்யன் என்றும் பெய 
தாண்டரும் மனைவியாரும் 

ருண்டு . இவன் அர்த்தசாஸ்த் 
இவளிடங் கொடுத்தபோது 

திரம் என்னும் சிறந்த அரசி 
இவள் தலைக்கறியைப் பைரவர் 

யல் நூலை இயற்றியிருக்கிறான் 
கேட்டாலும் கேட்கக் கூடும் சந்திரசேகரர் சந்திரன் தக்க 
என்று மதிநலத்தாலறிந்து கறி 

உடல் தேயச் 

சாடம் 
சமைத்து வைத்தவள் . 

அடைந்து சிவபிரானிடம் 
சந்தானாசாரியர்கள் மெய்கண் 

சிவ 
அடைக்கலம் புகுந்தான் . 
அருணந்தி சிவாசாரி 

பிரான் சந்திரனுக்கு அடைக் 
யார் , மறைஞான சம்பந்தர் , 

கலம் 

தந்து திருமுடியில் 
உமாபதி சிவம் என்னும் நால் 

அணிந்து கொண்டார் . 

இவ் 
வரும் சந்தானாசாரியர்கள் வாறு சந்திரனை அணிந்து 
எனக் கூறப்படுவர் . ( சந் 

கொண்டபடியால் சந்திரசேக 
என்பதன் பொருள் 

ரர் என்று 

பெயர் 

உண்டா 
வழி முறை ) சந்தானம் அகச் 

யிற்று . 
சந்தானம் , புறச் சந்தானம் சந்திரசேகரவாணன் இவன் 
என இருவகைப்படும் . திருக் தொண்டை நாட்டில் சேறை 

மலையில் வாழ்வோர் என்னும் ஊரில் வாழ்ந்திருந்த 
அகச் சந்தானத்தார் . அவ்வழி வேளாளன் ; பெருஞ் செல்வன் . 
முறையில் நிலவுலகத்தில் இவன் தன்னுடைய செல்வச் 
தோன்றிய மெய்கண்ட தேவர் சிறப்பினால் சோழமன்னனை 
முதலியோர் புறச் சந்தானத் 

எதிர் 

கொள்ளாமலிருந்தான் 
தார் . 

தனால் சோழன் சினமடைந் 
சந்திரகுப்தர் இவர் அரசவழி 

வேளாளர்கள் மிகுந்த 
முறையைச் சேர்ந்தவர் . இவர் 

செருக்குடையவர்க 
மன்னனுடைய சினத்திற்கு 

சிறையிலிட்டான் . இவனோ 
ஆளாகி நாடு கடத்தப்பட் 

சோழனைச் சிறையில் அடைத்து 
டார் . 

தந்திரி 

விட்டுப் பாண்டியனை 
அரச 

மன்ன 
யான சாணக்கியர் என்னும் 

னாக்கி விட்டான் . 
ஓர் அந்தணனுடைய 

உதவி சந்திரசே நன் - இவன் 

வன் உச்சயினி 
யால் சிறிய படை ஒன்றைத் புரத்தில் அரசனாக இருந்தான் . 
திரட்டிக் கொண்டு மகதநாட் சிவபிரான் மீது சிறந்த அன் 


டார் , 


தானம் 


கைலை 


தான் . 


ளென்று 


1 


சமிவனம் 


731 


சரத்காரு முனிவர் 


வரை 


ஓர் 


பால 


வென்று 


தூர் 


சிறந்த 


வந்து 


புள்ளவன் . இவனோடு நட்புக் யால் கோவிலூர் முன்னாளில் 
கொள்ள விரும்பிய கணநாதன் சமிவனம் என்னும் பெய 
ஒருவன் பெரிய மாணிக்கம் 

ருடையதாக விளங்கியது . 
ஒன்றை இவனுக்குக் கொடுத் சமுத்திரகுப்தன் - இவன் கி . பி 
தான் , அதனைப் பகையரசர் 
கள் கவர்ந்து கொள்ள 

330 முதல் 380 
எண்ணிப் படையெடுத்தனர் . 

சாண்டான் . பல அரசர்களைத் 

தோற்கடித்து 
உச்சயினி மாகா 
இவ்வரசன் உச்சயினி 

அசுவமேத 

வேள்வி செய்து புகழ் பெற் 
ளரைப் பூசை செய்து கொண் 
டிருந்தான் . 

றான் . கங்கைச் சமவெளியில் 
இடைப் 

யில் 
பெண்ணும் அவளுடைய மக 

அரசர்களையும் 
னும் இறைவழிபாட்டிற்காகச் 

தென்னிந்தியாவின் 

மீதும் 
சென்றார்கள். இடைச் சிறுவன் 

படையெடுத்தான் . 

இவன் கிழக்குக் கடற்கரை 
தானுஞ் சிவபூசை செய்ய 

வழியாகக் காஞ்சியை 
எண்ணினான் . 

அரசனைப் 

அடைந்து பிறகு கோயமுத் 
போலத் தனக்குச் சிவலிங்கம் 

பாலக்காடு வழியாக 
மணி முதலியன அகப்படாமை 

மேற்குக் 
யால் கல்லைச் சிவலிங்கமாகப் 

கடற்கரையை 

அடைந்து , மகாராட்டிரம் , 
பாவித்துச் சிவபூசை செய் 

கந்தேஷ் முதலிய 

நாடுகளை 
தான் . றுவனுடைய தாய் 

வென்றான் . 

இவன் 
தன்னுடைய மகன் 

பசி 

வீரனாக விளங்கிய 
வேளைக்கு வீட்டிற்கு 

தன்றிச் சிறந்தகவியரசனாகவும் 
உணவு கொள்ளாமையைக் 

விளங்கினான் . வீணை வாசிக்குந் 
கண்டு உள்ளம் வருந்தினாள் . 

திறமையும் இவனிடஞ் சிறந்து 
பையன் விளையாட்டில் இருக் 

விளங்கியது . 
கிறான் என்று எண்ணினாள் . 
சிறுவன் சிவனாகப் 

பாவனை 

சயந்தன் - இந்திரனுடைய மகன் . 
செய்து வைத்திருந்த 

தந்தையைப் போல் இவனுங் 
எடுத்து எறிந்தாள் . இதனைக் காமக் காழ்ப்பு மிகுதியாக 
கண்டு சிறுவன் 

மூர்ச்சை 

அமையப் பெற்றவன் . தா 
யடைந்தான் . தாய் 

அஞ்சிச் 

பிராட்டியிடந் தீமை செய்து 
சிறுவனுடைய மூர்ச்சையைப் அல்லல் அடைந்தான் . 
போக்கினாள் . சிறுவன் எழுந்து சரத்காரு முனிவர் - இவர் யாயா 
பார்க்கையில் வீடுமுழு வதும் வரர்என்று பெயருள்ள முனிவ 
மணிமயமாக விளங்கியது . 

வருடைய குலத்திற் பிறந்தார் . 
இதனை அந்நாட்டின் மீது யாயாவரர் என்றால் இன்றிருந்த 
படையெடுத்துக் கொண்டுவந்த 

ஊரில் நாளை யிராதவர் என்று 
அரசர்கள் கண்டு இந்நாட்டில் 

பொருள் . அழிவதைச் சரை 
சிவபக்திமிகுதியாக 

யென்று கூறுவார்கள் . துன்பம் 
கிறது . நாம் அரசனை வெல்ல 

உண்டாக்குவதற்குக் 
முடியாது முடிவு என்று பெயர் . 

அம் முனி 
செய்து திரும்பி விட்டனர் . 

வருக்கு 

உறுதியினால் 
சமிவனம் - பாண்டி வளநாட்டில் சரீரம் காருவாக 

இருந்தது . 
இந்நாளில் கோவிலூர் 

நல்லஞானியாக விளங்கிய 
வழங்கும் சிவப்பதியில் முன் இவர் தம்முடைய தவத்தால் 
னாளில் சிவபெருமான் வன்னி சரீரத்தைக் குறைத்தார் . இ 

னால் சரத்காரு என்று 
மரக்காட்டில் வன்னிமரத்தின் 

பெயர் 
கீழ் எழுந்தருளியிருந்தபடி உண்டாகியது வாசுகி 


கல்லை 


என்று 


மன 


என 


சலதரங்கம் 


732 


சாக்ரட்டிஸ் 


களுடைய 


பல 


யினுடைய தங்கையான நாக செல்வோரை மறித்துப் 
கன்னியும் தவத்தினால் சரத் பொருளைக் கவர்தலோடு அவர் 
காரு என்று பெயர் பெற்றிருந் 

உயிரையுங் கவர் 
தாள் . முனிவர் இவளை 

வர் . இவர்கள் இரக்கம் என் 
மணந்து ஆத்திகர் என்னும் பதைச் சிறிதும் உணராத அரக் 
புதல்வரைப் பெற்றார் . 

கர்களாக இருந்தனர் . இப் 
சலதரங்கம் - இதற்குப் பொருள் 

பொல்லாதவர்கள் 
நாளடை 
நீர் அலை என்பது . பலகிண்ணங் 

வில் கொன்றொழிக்கப்பட்ட 
களில் 

அளவில் 

நீர் 

னர் . 
வார்த்துச் | 

சுருதி அமைத்துக் சாகர் பல்கலைக்கழகம் - நடு இந்தி 
கொண்டு சிறுகழியால் தட்டி யாவில் சாகர் என்னும் நகரில் 
வாசிக்கும் . ஒரு வகை வாத்தி 1946 ஆம் ஆண்டில் நிறுவப் 
யும் சலதரங்கம் என்று கூறப் 

பெற்றது . டாக்டர் சர் ஹரி 
படுகிறது . 

சிங்கௌர் என்ற பேரறிஞர் 
சலபோசன் கோசல நாட்டில் 

இருபது லட்சம் ரூபாய் நன் 
சிந்தூபம் என்னும் 

நகரில் கொடை வழங்கி இதை நிறு 
இருந்தவன் . இவனுடைய வினார் . அரசாங்கத்தார் இதற் 
மனைவியின் பெயர் சதசிகை ; கென 2050 ஏக்கர் பரப்புள்ள 
மகனுடைய 

பெயர் சுரோ நிலத்தை வழங்கினர் . இஃது 
சனன் . 

இச் சுரோசனன் இயற்கைவனப்பு மிகுந்த இடத் 
காட்டில் உள்ள தடாகத்தில் தில் அமைந்துள்ளது . இப்பல் 
வாய் சுருங்கிய ஏனத்தில் நீர் கலைக்கழகத்தை 

நிறுவியவர் 
எடுக்கும் போதுதான் தசரதன் இங்குத் 

தொழில் நுட்பவிய 
யானை யென்று 

எண்ணி 

அம் லுக்கு முதலிடம் அளிக்க விரும் 
பெய்து கொன்றான் . பிள்ளைப் பினார் . எனவே மிகுந்த செல 
பிரிவால் தசரதன் மாளுமாறு 

வில் தக்க சாதனங்களுடன் 
சாபமிட்டவன் 

இச்சலபோ விஞ்ஞானத்தொழில் நுட்பத் 
சனே . 

துறை 

நிறுவப்பட்டுள்ளது . 
சலன் இவன் கதிரவகுலத்து 

இது தேர்வு நடத்தும் பல்கலைக் 
மன்னர்களில் ஒருவன் . பெருஞ் 

கழகமாக இருப்பதோடு இங் 
செல்வமுடையவனாக இருந்தும் 

கேயே தங்கிக் கல்விகற்கும் 
சிறிதும் அறிவில்லாதவனாக 

வசதியையும் கொண்டுள்ளது . 
இருந்தான் . இவன் ஒருநாள் 

இதனோடு இருபத்தொரு கல் 
வேட்டைக்குச் சென்ற 

இணைக்கப்பட்டுள் 
பொழுது வாமதேவர் என்னும் 
முனிவரிடம் சிறிது நேரத் சாக்ரட்டீஸ் 

அறநெறிக்காகத் 
திற்குக் குதிரையை இரவல் 
பெற்றுப் பிறகு கொடாமல் 

தமது உயிரைத் துறந்த பல 

பெரியோர்களில் இவர் ஒருவர் . 
அவரைக் கொலை செய்யத் 

கிரேக்க 

நாட்டில் 
தொடங்கி அவரால் அழிந் 
தொழிந்தான் . 

ஆதன்ஸ் நகரத்தில் பிறந்தார் . 

( காலம் கி . மு . 470 - 399 ) 
சவரர் - இவர்கள் இரண்டாயிரம் இவருடைய தந்தை 

தந்தை சிற்பி . 
ஆண்டுகட்கு முன்னர் உஞ்சை 

தாய் மருத்துவச்சி . 
நகரின் வடபாகத்தில் இருந்த 

சில 

அழகற்றவர் . இவருஞ் 
குறிஞ்சி 

நிலப்பகுதிகளில் காலம் சிற்பியாக வேலைபார்த் 
வாழ்ந்திருந்தனர் . 

இவர்கள் தார் . பிறகு அத்தொழிலை 
மிகக்கொடியவர்கள் . 

வழிச் விட்டுவிட்டு ஆனாக்சகோரஸ் , 


லூரிகள் 


ளன . 


இவர் 


இவர் 


சாபாலி 


சாயிபாபர் 


சென்று 


என்று 


கலந்து 


1 


ளார் . 


என்று 


பிதாகரஸ் ஆகியவர்களின் அம்மனின் பெயர் 

சாமுண் 
நூலைக்கற்றார் . பிறகு எளிய டீசுவரி . இவ்வம்மன் மைசூர் 
உடையோடு தெருத்தெரு அரசர்களுடைய குலதெய்வம் . 
வாகச் 

மக்களுடன் இவ்வம்மனுக்கு ஒரு காலத்தில் 
பேசி அவர்கட்கு அறிவுரை 

நரபலி கொடுக்கப்பட்டு வந்த 
கூறுவதிலேயே தம்முடைய தாகக் கூறுவர் . இக்குன்றில் 
வாணாளைக் கழித்து வந்தார் . உள்ள பழைய கோயிலை மகா 
போர்புரிவதினும் பெரிய வீர பலேசுவரர் கோயில் 
ராகத் திகழ்ந்தார் . மூன்று கூறுவர் . 
போர்களில் 

புகழ் 
பெற்றார் . போரிற் 

சாயனா 
செயற் 

சாரியார் 

விசயநகர 
கருஞ் செயல்களைச் செய்தார் . 

இராச்சியத்தை நிறுவிய ஆதி 

மன்னர்களின் 
கி.மு. 406 இல் மக்கள் சபை 

அமைச்சரும் 
உறுப்பினராகத் தெரிங் 

குருவும் ஆவர் . வித்தியாரணி 
தெடுக்கப்பட்டார் . தம்முடைய 

யர் என்ற மாதவாசாரியாரின் 
கொள்கைக்குச் சிறிதும் குறை 

தம்பி . இவர் 

நான்குமறை 
வுண்டாகாமல் நடந்தார் . இத 

களுக்கும் உரை எழுதியுள் 
னால் மக்கள் பலருடைய சினத் 

வியாகரணம் , 

பூர்வ 

மீமாம்சை , உத்தரமீமாம்சை , 
திற்கு ஆளானார் . கி . மு . 399 
இல் ஆதன்ஸ் அரசாட்சியினர் 

தரும சாஸ்திரம் முதலிய நூல் 
களுக்கு 

விளக்க 
இவர் நாத்திகம் போதித்து 

நூல்களை 
இளைஞர்களுடைய 

அறிவைக் 

இருவரும் எழுதியுள்ளார்கள் . 
கெடுத்து விடுகிறார் 

சாயிபாபா - இவர் நைசாம் நாட் 
குற்றஞ்சாட்டி, வழக்குத் டில் பத்திரி என்னும் சிற்றூரில் 
தொடர்ந்து இவர்க்கு மரண அந்தணர் குலத்திற் பிறந்தார் . 
தண்டனை விதித்தனர் . 

இவர் பிறந்த ஆண்டு இன்ன 
தண்டனை நிறைவேற்றப்பட்டு தென்று விளக்கமாகத் தெரிய 
இறக்கும் வரை ஆன்ம விசா வில்லை . குழந்தைப் பருவத்தில் 
ரணை செய்து கொண்டிருந்தார் . 

ஒரு முகமதியப் பக்கிரியிடம் 
இவருக்கு மாணவர்கள் பலர் 

ஒப்படைக்கப்பட்டார் . பிறகு 
இருந்தனர் . 

ஓர் அந்தணர் இவரைப் பல 
சாபாலி - இவர் 

ஆண்டுகள் வைத்திருந்து மெய் 
ஒரு முனிவர் . 

யறிவுரைகள் கூறினார் . மிகு 
மறை முதலிய கலைகளை நன்கு 
ஓதியுணர்ந்தவர் . 

பொறுமை 

இளம்பருவத்திலேயே 

வுறுதி , மெய்யறிவு ,கடவுளன்பு 
யும் நல்லியல்பும் பொருந்தப் 
பெற்றவர். இவர் தீயவர் 

முதலியவைகள் கைவரப்பெற் 

றார்.வியக்கத்தக்க பலசித்திகளை 
பலரை 

நன்னெறிக்குக் 
கொண்டு வந்தார் . தீவினைப் 

இவர் பெற்றிருந்தார் . 

விடங்களிலுஞ் சுற்றித்திரிந்த 
பயனால் துன்புற்றவர்களுடைய 
துன்பத்தைப் போக்கினார் . 

இவர் தம்முடைய பதினாறும் 
சிந்தூபன் என்னும் மந்திரவாதி 

அகவை முதல் சீரடி என்னும் 

ஊரில் தங்கியிருந்தார் . தெய்வ 
தம்மை யிகழ்ந்த பொழுதும் 

நெறி வாழ்க்கையில் அளவற்ற 
பொறுமை காட்டி நின்றார் . 

ஈடுபாடு கொண்டிருந்தார் . 
சாமுண்டீசுவரி - மைசூர் நகரத் தமக்கென ஒரு பொருளையும் 
துக்குப் பக்கத்தில் இரண்டு இவர் வைத்துக் கொள்ளவில்லை . 
மைல் தொலைவில் உள்ள ஒரு உணவையும் இரந்துண்டே 
சிறு குன்றில் எழுந்தருளியுள்ள காலந்தள்ளினார் . மருந்துகள் 


மரண 


மன 


பல 


சார்தை 


734 


சாருகன் 


ஒரு சமயம் 


டில் 


மூலிகைகள் முதலியவைகளில் செய்ய வேண்டிய வழிபாடு 
இவர் நல்ல பட்டறிவு பெற் களைச் செய்தாள் . அம்மறைய 
றிருந்தார் . அவ்வறிவைக் வன் மகிழ்ந்து , “ நீ சுமங்கலி 
கொண்டு மக்களுடைய நோய் யாய் மக்கட் பேற்றுடன் 
கட்கு மருத்துவஞ்செய்து 

மக் வாழ்க " என்று வாழ்த்துரை 
களின் துன்பங்களைப் போக் 

வழங்கினான் . இதனைக் கேட்ட 
கினார் . 

சாரதை 

தான் கைம்மை என் 

பதை அவனிடங் தெரியப்படுத் 
மசூதியொன்றில் 

தினாள் . 
தங்கியிருந்தார் . 

மறையவன் , என் 
வாக்கில் இவ்வாறு 

இவ்வாறு வந்தபடி 
எண்ணெய் கிடைக்காமற் 

யால் பொய்யாக முடியாது . 
போகத் தண்ணீரைக் கொண்டு 

நீ உமாமகேசுவர விரதத்தைக் 
விளக்கெரித்தார் எனவுங் கூறு 

கடைப்பிடிக்க என்று கூறி 
வர் . 1910 ஆம் ஆண்டிலிருந்து 

னான் . 

சாரதையும் அவ்விர 
இவருடைய புகழ் யாண்டும் 

தத்தை மேற்கொண்டாள் . 
பரவத்தொடங்கியது . மக்கள் 

உமாதேவி காட்சி தந்தாள் . 
சீரடிக்குச் சென்று இவரைக் 

அந்தணன் சாரதையின் செய் 
கண்டு போற்றி வழிபடலாயி 

தியை உமாதேவியிடங் கூறி 
னர் . செல்வர்கள் எளியவர்கள் 

னான் , 

உமாதேவி , " இவள் 
அனைவரும் சென்று வழிபட் 
டனர் . சமய பேதம் பார்க்காமல் 

முன் பிறப்பில் பாண்டி நாட் 
இந்துக்கள் 

மறையவனுடைய 
முகமதியர்கள் 

இரண்டாவது மனைவியாக இருந் 
பார்சிகள் அனைவரும் போற்றி 

தாள் . அப்பொழுது இவளுக்குப் 
வழிபட்டனர் . சாயிபாபா சமய 
பேதங் கடந்த மெய்யறிவைப் 

பதுமினி என்று பெயர் வழங் 

கியது . இவள் தன்னுடையசக்க 
பெற்றிருந்தபடியால் எல்லாரை 

ளத்தியாகிய மூத்தவளுக்குச் 
யும் ஒரே நோக்கில் பார்த் 

சிறிதும் இன்பங் கிடைப்பதற்கு 
தார் . இவரைக் கண்டு 
போற்றியவர்கள் தங்களுடைய 

வழி விடாமல் எப்பொழுதுந் 

தானே சுகமடைந்தாள் . மூத்த 
மனக்குறைகள் தீர்ந்து எண்ணி 
யவைகளை எய்தினார்கள் . 1918 

வள் இன்பசுகம் அடையாமலே 
ஆம் ஆண்டில் இவர் சீரடியில் 

இறந்துபோனாள் . அத்தீவினை 
வீடு பேற்றையடைந்தார் . 

னால் இவள் பின் பிறப்புக்களில் 

விதவையானாள் . இனிப் 
சாரதை இவள் வேத விரதன் பாண்டி நாட்டில் கணவனைக் 
என் ப வ னுடைய மகள் . கனவிற்புணர்ந்து ஒரு மகனைப் 
இவளைப் பதுமநாபன் என்னும் 

பெற்று ஒன்று 

சேர்வள் 
முதிய மறையவன் 

திருவாய் 

மலர்ந்து 
னுடைய 

வலிமை கொண்டு மறைந்தருளினாள் . அவ்வாறே 
மணந்தான் . சுகம் பெறாமலே இவளும் மகப்பேறு பெற்றாள் .. 
இருந்தான் . இவளும் இறந்து 

சாரிபுத்தன் திருஞானசம்பந்த 
மறுபிறப்பில் ஒரு மறையவனை 

ரோடு சொற்போர் செய்ய 
மணந்தாள் . இப்பிறவியிலும் 
சுகம் பெறாது விதவையானாள் . 

வந்து சம்பந்தசரணாலயரோடு 
சொற்போரிட்டுத் 

தோல்வி 
விதவையாக இருக்கும்பொழுது 

யடைந்து சைவனான புத்தன் . 
ஒரு மறையவன் பிச்சையின் 
பொருட்டு இவளுடைய சாருகன் மதுராநகரத்து 
இல்லத்துக்கு வந்தான் . சன் . 

சிவ தீட்சை 
பிச்சைக்கு வந்தவனுக்குச் பெற்ற ஒரு 

கன்னிகையைத் 


என் 


- 


இவன் 


- 


சர்ருவாகன் 


135 


சாலிவாடீசுவரி 


பன்முறை 


திருமணஞ் செய்தான் . ஆனால் 

ஆனால் சாலங்காயனர்கள் வேங்கியைச் 
அரசன் 

தீட்சை பெற்றவ சேர்ந்த இவர்கள் 4 , 5 ஆம் 
னல்லன் . இவன் தன் நூற்றாண்டினர் . சாலங்கா 
னுடைய மனைவியைத் தழுவச் யன "என்பது ஒரு கோத்திரத் 
சென்றான் . அக்கன்னிகை , தின் பெயர் . இவர்களில் முதல் 
நீர் தீட்சை பெறாதவராக அரசனான தேவவர்மன் குதிரை 
இருக்கிறீர் . தீட்சைபெற்ற 

வேள்வி செய்த சிறப்புடைய 
பின் என்னைத் தழுவுக என்று வன் . இச் சாலங்காயனர்கள் 
கூறினாள் . அரசன் அவள் சைவர்கள் . காளை ( எருது ) 
கூறியதை ஒருபொருட்படுத் இவர்களுடைய சமயச் சின்ன 
தாமல் அவளை நெருங்கினான் . 

மாகப் 

போற்றப்பட்டது . 
அவளைத் தொட்ட அளவில் இதனைத் தங்கள் முத்திரைச் 
நெருப்பைத் தொட்டதுபோல் சின்னமாக இவர்கள் கொண்ட 
இருந்தது . அரசன் பிறகு னர் . சாலங்காயன மன்னனான 
கார்க்க முனிவரிடம் தீட்சை இரண்டாம் நந்திவர்மன் ஒரு 
பெற்றான் . 

வைணவன் . இறுதியில் அரசு 

புரிந்தகந்தவர்மன் ஒரு சைவன் . 
சாருவாகன் இவன் ஓர் அரக் 

இவர்கள் இந்நாளில் கோத்திரப் 
கன் . துரியோதனனுக்கு நண் 

பெயருக்குக்கூட 
பன் . துரியோதனன் விருப்பப் 

இருப்பதா 

கத் தெரியவில்லை . 
படி இவன் பாண்டவர்கட்குத் 
தீமை செய்யப் 

சாலன் - ஒளவையார் காலத்தில் 
முயன்றும் பயனில்லை . பாரதப் கொங்குநாட்டில் கொல்லன் 
போருக்குப் பிறகு தருமருக்கு குடி என்னும் ஊரில் வாழ்ந் 
முடிசூட்டு விழா நடந்த காலத் திருந்த ஒரு பெருஞ் செல்வன் . 
தில் கெடுதி செய்யும் 

இவன் 

பெருஞ்செல்வனாக 
பொருட்டு முனிவர் வேடம் 

இருந்தும் மனைவிக்கு அஞ்சி 
பூண்டு அங்கு போயிருந்தான் . நடந்தபடியால் எத்தகைய 
அங்கிருந்த முனிவர்கள் சிறப்பையும் பெறாமல் இழிந் 
உண்மையை உணர்ந்து தொழிந்தான் . " இருந்து 
கொண்டு சாபமிட்டனர் ; அத முகந்திருத்தி , ஈரோடு பேன் 
னால் இறந்தான் , 

என்னும் 

பாடலை 

அனைவரும் அறிவர் ; அப்பாட 
சார்வபௌம டிண்டிமகவி -டிண்டி லும் " சண்டாளி சூர்ப்பநகை 
மம் என்பது ஒருவாத்தியம் . 

தாடகையைப் போல் வடிவு 
இதனை முழக்கியவாறு ஆசு கொண்டாளை என்னும் பாட 
கவிபாடுவோர் டிண்டி மகவி 

லும் இவன் பொருட்டே பாடப் 
பெயர் பெறுவர் . 

பட்டனவென்பர் . 
பதினைந்தாம் நூற்றாண்டில் 
சாளுவாப்யுதயம் என்னும் வட சாலிவாடீசுவரி 

இந்நாளில் 
மொழிக் காவியத்தை எழுதிய கோவிலூர் என்று வழங்கப் 
இராசநாத கவி என்பவர் தம் பெறுவதும் முன்னாளில் சாலி 
தந்தையாரான அருணகிரிநாத வாடி என்று வழங்கப்பட்டது 
ரைச் சார்வபௌமடிண்டிமகவி மாகிய ஊரில் சிவகுப்தன் என் 
யென்றும் சித்திரகவிப் பிரபங் 

பெயருடைய வணிகன் 
தம் இயற்றுவதில் 

சிறந்த ஒருவன் வாழ்ந்திருந்தான் . இவ 

சேர 
வரென்றும் 

னுடைய மனைவியின் பெயர் 
பாண்டியர்களால் போற்றப் சுதர்மை . இவர்கள் இருவருக் 
பெற்றவரென்றுங் கூறுகிறார் . கும் இரத்தினவல்லி என்னும் 


வாங் 


என்று 


னும் 


சோழ 


1 


சிக்கந்தர்மலை 


ຕ້ ອ ຕໍ່ 


சித்திரகவி 


காம 


ஒருநாள் 


மக 


மகளைக் 


என 


பெயருடைய மகள் ஒருத்தி திற்கு மேற்கே மூன்றுகல் 
இருந்தாள் . அவள் வ 

அவள் வழக்கம் தொலைவில் உள்ளது . முந் 
போல் சாலிநெல் காக்க வய நாளில் வசிட்டமுனிவர் 
லுக்குச் சென்றாள் . அவள் நண் தேனுவின் வெண்ணெயைக் 
பகற்பொழுதில் தான் காவல் கொண்டு சிவலிங்கம் அமைத்து 
காக்கும் இடத்தைவிட்டு வழிபாடு செய்துகொண்டிருந் 
வேறிடத்திற்குத் தன் தோழிக 

தாராம் . 

வெண் 
ளோடு விளையாடச் சென்றாள் . ணெய் லிங்கத்தை வேறிடத்தில் 
அப்பொழுது அவளுடைய எடுத்துவைக்க எண்ணி அதனைத் 
தாயாகிய சுதர்மை தன் 

தூக்கினாராம் . அஃது இவ 
ளுக்கு ஊட்டுவதற்குத் தயிர்ச் ருடைய கைக்கு வராமல் எத 
சோறு கொண்டுவந்தாள் . தன் னிலோ சிக்கிக்கொண்டதாம் . 
மகளுக்குத் தயிர்ச்சோறு அதனால் வசிட்டர் “ இஃதென்ன 
கொண்டுவந்தவள் 

சிக்கலாக இருக்கிறது ? ” என்றா 
காணாமல் வருந்துவாளே என்று ராம் . அது முதல் ஊரின் பெயர் 
எண்ணிய இறைவி இரத்தின சிக்கல் 

வழங்குகிறது . 
வல்லியினுடைய உருவத்தைத் 

அதற்கு முன் வழங்கிய பெயர் 
தாங்கி வயலைக் காத்துக்கொண் வேறு . 

சுவாமியினுடைய 
டிருந்தாள் . சுதர்மை அவளுக்கு பெயர் வெண்ணெய்லிங்கப் 
உணவூட்டிச் சென்றாள் . அவள் பெருமான் . அம்பாளுடைய 
சென்றதும் இறைவி மறைங் பெயர் வேற்கண்ணம்மை . இப் 
தாள் . சிறிது நேரஞ் சென்ற பதியில் எழுந்தருளிய சிங்கார 
பிறகு வயலுக்குத் திரும்பிய வேலவர் கந்தர்சட்டியின் முத 
இரத்தினவல்லி வீட்டிற்குச் னாள் தேரில் இருந்து இறங்கி 
சென்று தன்னுடைய தாயிடம் விரைவாகவந்து அம்பிகையிடம் 
உண விட வேண்டினாள் . 

வேலைப் 

பெற்றுக் கொண்டு 
" சிறிது நேரத்திற்கு முன் உண் மேலே சென்று அமருகிறார் . 
டாயே " என்றாள் . மகளோ அப்பொழுது 

அப்பெருமா 
உண்ணவில்லை 

கூறி 

னுடைய திருமுகத்தில் வியர்வை 
மறுத்தாள் . தாய் தந்தையர் வழிகிறது . 

இப்புதுமையைக் 
இருவரும் கோவிலுக்குச் 

காணப் பல அன்பர்கள் கூடு 
சென்று இறைவியை வணங்கி கின் றனர் . 

அருணகிரிநாதர் 
னர் . அங்கே 

தயிர்மணம் இப்பதி முருகன்மீது திருப்புகழ் 
வீசியது கண்டு இறைவியின் 

பாடியுள்ளார் . 
திருவிளையாடலை உணர்ந்தனர். 
இறைவி சாலிவாடியைக் காத்த 

சிங்கன் 

இவன் ஒளவையார் 
படியால் சாலிவாடீசுவரி என்று காலத்தில் புலியூரில் இருந் 
பெயர் உண்டாகியது . 

தான் . இவன் ஒளவையாரைத் 
தன்னுடைய 

இல்லத்துக் 
சிக்கந்தர்மலை திருப்பரங்குன் கழைத்துப் போற்றினான் . 
றத்தை முகமதியர்கள் இவ் ஆயினும் அன்றே மனம் மாறு 
வாறு கூறுகிறார்கள் . கந்தர்மலை பட்டான் . இவனுடைய புல் 
என்பது இவ்வாறு மருவியது லிய மனப்போக்கை ஒளவை 
போலும் , 

யார் இகழ்ந்து பாடிச் சென்றார் . 
சிக்கல் சோழவள நாட்டில் | சித்திரகவி - நால்வகைக் 

கவி 
உள்ள தேவாரம்பெற்ற சிவப் 
பதிகளில் ஒன்று . 

களில் சித்திரகவியும் ஒன்று ; 

தஞ்சை ஓவியங்கள் அமைத்து அல்லது 
மாவட்டத்தில் நாகப்பட்டினத் 

தாங்கள் இயற்றும் பாடல்கள் 


தாய் 


என்று 


சிம்மாசலம் 


137 


சியவனமுனிவர் 


சென்றான் . 


ளது . 


இரட்டைநாகம் அட்டநாகம் மக்களுக்கு 

மக்கட்பேற்றை 
தேர் முதலியவைகளில் முறைப் 

யளிக்கவல்லது . 
படி அடங்குமாறு செய்யுள் 
பாடக்கூடியவர்கள் சித்திரகவி 

சியமந்தகம் இஃது ஒருவித 
என்னுஞ் சிறப்புப் பெயரைப் 

மணி .. இது நாள்தோறும் எட் 
பெறுதற்குரியவர்களாவர் . 

டுப் பாரம் பொன் கொடுக்கக் 
சிம்மாசலம் 

கூடியது . நோய்களைத் தீர்க்கக் 
என்பது சிங்கமலை . 
திருமால் நரசிங்காவதார 

கூடியது . கதிரவனால் சத்திரா 

சித்துவுக்குக் கொடுக்கப்பட் 
மூர்த்தியாக இம்மலையில் எழுந் 

டது.இதனை ஒருமுறை சத்திரா 
தருளியிருத்தலால் மலை இவ் 

சித்தின் தம்பியாகிய பிரசேநன் 
வாறு பெயர் பெற்றது . 

என்பவன் அணிந்து கொண்டு 
மலை விசயநகரத்திற்கு அண்மை வேட்டைக்குச் 
யில் இருக்கிறது . கடல் மட்டத் 

அங்கே சிங்கத்தால் கொல்லப் 
திற்கு எண்ணூறு அடி உயரத் 

பட்டான் . இதற்குமுன் கண் 
தில் உள்ளது . இக் கோவிலில் 

ணன் இம்மணியை உக்கிரசேந 
அழகான சிலைகள் உள்ளன . 

னுக்குக் கேட்டிருந்தான் . காட் 
நல்ல நீரோடை ஒன்று கோவி 

டிற்குச் சென்ற தம்பி வராததை 
லுக்குப் போகும் வழியில் உள் 

உணர்ந்து முன் கண்ணன் உக் 
கோவிலுக்குப் போய்ச் 

கிரசேநனுக்குக்கேட்டிருந்தபடி 
சேர ஆயிரம் படிகளுக்கு மேல் 

யால் பிரசேநனைக் கொன்று 
ஏறவேண்டும் . படிகளில் ஏறிச் 

கண்ணனே மணியைக் கவர்ந் 
செல்லும் பொழுது அனுமான் 

தான் என்று கண்ணனுக்கு ஓர் 
வாசல் என்னுமிடத்தில் உள்ள 

அபவாதம் உண்டாயிற்று . 
சி று குளத்தில் நீராடிவிட்டு 

இதனை நீக்கிக்கொள்ளும் 
மேலே போக வேண்டும் . 

பொருட்டுக் கண்ணன் 
இலாங்கலகசபதி 

என்னும் 

சாம்பவந்தனிடஞ் 
மன்னனால் இக்கோயில் முதன் 

போர்செய்து அவனிடம் இருந் 
முதலில் கட்டப்பட்டதாகச் 

ததை வாங்கிச் சத்திராசித்திற்கு 
சொல்லப்படுகிறது . இக்கோயி மணியைக்கொடுத்தான் . 
வில் கல்வெட்டுகள் 

னால் சாம்பவந்தன் தன் மகளா 
உள்ளன . அவற்றுள் ஒன்று கிய சாம்பவதியைக் கண்ண 
முதல் குலோத்துங்க சோழ 

னுக்குக் கொடுத்தான் . இம் 
னுடைய கல்வெட்டாகும் . கல் 

மணியை மீண்டும் சத்தன்வா 
வெட்டுகளில் 

அரசர்க 

சத்ராசித்தைக்கொன்றுகவர்ந்த 
ளுடைய பெயர்களும் அரச 

தால் கண்ணன் சததன்வாவைக் 
வழிமுறையீன் பெயர்களும் 

கொன்று மணியை மீட்டார் . 
குறிப்பிடப்பட்டுள்ளன . 
சிம்மருடைய கோயில் சியவளமுனிவர் - இவர் பிருகு 
அழகானது . கட்டிடக்கலைஞர் முனிவருடைய 
போற்றப்படுகிறது . 

பெயர் புலோ 

புலோமை,. 
கோயிலில் எழுந்தருளியுள்ள புலோமை கருப்பமாக இருக் 
நரசிம்மர் மெய்யன்போடு வழி கும்போது அரக்கன் ஒருவன் 
படுவார்க்கு வேண்டியதையளிக் 

பன்றி 

வடிவங்கொண்டு 
குந் தெய்வமாக விளங்குகிறார் . புலோமையைத் தூ 
இங்கு நீறுத்தப்பட்டுள்ள கப் கொண்டு ஓடினான் . அவளுடைய 
பல் தம்பம் என்னும் தூண்புகழ் கருவிலிருந்த குழந்தை சீற்ற 
பெற்றது . 

கால் நடைகளின் முற்று நழுவி வெளிவந்தது . 
நோய்களைத் தீர்க்கவல்லது ; அதனால் சியவனர் என்று பெய 

சி . பெ . அ . - 47 


சென்று 


கட் 


பல 


நர 


புதல்வர் . 


களால் 


தாயின் 


சியாமா சாத்திரிகள் 


738 


சிவகுரு 


விட்டது . 


இவள் 


பொழுது , 


டின் 


ருண்டாகியது . ( சியவனம் வேண்டுமென்று வேண்டிக் 
நழுவுதல் ) இவ்வாறு நழுவிய கொண்டாள் . கம்பரோ 
குழந்தையாகியசியவனர் சினத் ‘ தண்ணீருங் காவிரியே தார் 
துடன் அரக்கனைப் பார்த்தார் . வேந்தன் சோழனே , மண் 
அதனால் அவன் சாம்பலானான் . ணாவ துஞ்சோழ மண்டலமே - 
சியாமா சாத்திரிகள் - 

என்று 

அரைப்பாட்டுப்பாடிக் 
கருநாடக 
இசையில் புகழ் மிகுந்த மூவரில் 

கொடுத்து , இன்னும் ஆயிரம் 
ஒருவர் .திருவாரூரில் 1762 இல் 

பொன் கொண்டு வந்து கொடுத் 
பிறந்தார் . இவருக்கு 

தால் தான் பாட்டை முடிக்க 
பட்ட பிள்ளைப் பெயர் வேங்கட 

முடியும் ” என்று கூறி விட் 
சுப்பிரமணியன் . சியாமகிருஷ் 

டார் . சிலம்பி அந்த அரைப் 
ணன் என்று செல்வப் பெய 

பாட்டையும் 

தன் 

வீட்டுச் 
ரால் அழைக்கப்பட்டார் . இப் 

சுவரில் எழுதி விட்டு வருந்தி 
பெயரே இறுதிவரை நிலைத்து 

யீருந்தாள் , இன்னும் ஆயிரம் 
இளம் பருவத்தி 

பொன்னுக்கு எங்கே போவது 
லேயே வடமொழி , தெலுங்கு 

என்று ஏங்கினாள் . ஒளவையார் 
ஆகிய மொழிகளில் தேர்ச்சி 

வீட்டுக்குச் சென்ற 

சிலம்பி யிட்ட 
பெற்றார் . இவர் முதலில் தம் 
முடைய மாமா விடத்திலும் 

உணவைச் சாப்பிட்டுப் பாட் 
பிறகு தஞ்சைக்கு வந்த சங்கீத 

செய்தியைப் பற்றிக் 
சுவாமிகள் என்னும் துறவி 

கேட்டுத் தெரிந்து கொண்டு , 
யிடத்திலும் இசைப் பயிற்சி 

" பெண்ணாவாள் , 

அம்பொற் 
பெற்றார் . பிறகு ஆதியப்ப 

சிலம்பி அரவிந்தத் தாளணியும் , 
ஐயர் என்ற இசைப்புலவரிடம் 

செம்பொற் சிலம்பே சிலம்பு 
இசை கற்றார் . அவர் சிறந்த 

என்று பாட்டை முடித்து விட் 
இசைப் புலவர் , அவரிடம் 

டார் . இதனால் சிலம்பிக்குச் 
படியால் இவரும் 

சிறந்த செல்வமும் வாழ்க்கை 
சிறந்த புகழ் பெற்றார் . 

யும் உண்டாகி இன்றளவும் 

இவளுடைய பெயரும் புகழும் 
சிரிக்கும் சிலை பவானி என்னும் 

நிலை பெற்று நிற்கலாயின . 
திருநணா திருக்கோயிலில் ஒரு 
தூணில் அழகிய பெண் ஒருத் 

சிவகுப்தன் - பாண்டிவள நாட்டில் 
தியின் உருவம் செதுக்கப்பட் சமிவனம் என்னும் ஊரில் வெகு 
டிருக்கின்றது . அதன் தலையில் காலத்திற்கு முன் வாழ்ந்திருந்த 
தண்ணீரைக் கொட்டினால் அது 

ஒரு வணிகன் . இவனுடைய 
சிரிப்பது போற் காட்சியளிக் மனைவியினி டந்தான் சாலிவாடீ 
கின்றது . அதனால் இச்சிலைக்குச் சுவரி தயிர்ச் சோறு 
சிரிக்குஞ் சிலை என்று பெயர் 

சென் றனள் . 
வழங்குகின்றது . 

சிவகுரு 

இவர் ஆதிசங்கராசி 
சிலம்பி - இவள் சோழ நாட்டில் சாரியாருடைய தந்தை . கேரள 
கம்பர் ஒளவையார் ஆகியோர் நாட்டில் காலடி 

என்னும் 
காலத்தில் வாழ்ந்திருந்தவள் . ஊரில் வித்தியாதிராயர் என்ப 
ஓரளவு கல்வியறிவு முடைய 

வருக்குப் புதல்வராகத் தோன் 
வள் . கம்பரிடமிருந்து பாடல் றினார் . இவருடைய 

மனைவி 
பெற எண்ணிய இவள் முயன்று 

யின் பெயர் 

ஆரியாம்பாள் . 
ஆயிரம் பொன் தேடிக்கம்பரி 

இவர்கள் இருவரும் செய்த 
டம் கொண்டு போய்க் கொடுத் 

தவத்தின் பயனாகச் சிவபிரானே 
துத் தன் மீ 

தன் மீது ஒரு கவிபாட ஆதிசங்கரராகத் தோன்றி உல 


பயின்ற 


உண்டு 


t 


சிவசன்மா 


139 


சீட்டுக்கவி 


படையை 


ஆண்டு 


செய்து 


னுடைய 


கத்தில் அத்வைத சமயத்தைப் ராகத் திகழ்ந்தார் . தம்மைப் 
பரப்பினார் . 

போன்ற வீரர்களைச் சேர்த்து 
சிவசன்மா - ஐயாயிரம் 

ஒரு 

அமைத்தார் . 
கட்கு முன்னர் வடமதுரையில் 

இவர் காலத்தில் முகமதியர் 
இருந்த தருமசன்மன் என்னும் 

களின் ஆட்சி நாடெங்கும் பரவி 
அந்தணனுடைய மகன் . இவன் 

யிருந்தது . சிவாசி முகமதியர் 
சிறந்த முயற்சிகள் 

ஆட்சிக்கு அடிமையாக இருப் 
தான் பிறந்த குடியை உயர்த் 

பதை 

வெறுத்தார் . இந்து 
தினான் . 

தர்மத்தைக் கொண்ட சுதந்திர 
சிவாசாரியர்கள் - சதாசிவ மூர்த்தியி 

மகாராட்டிரத்தை ஏற்படுத்தத் 

துணிந்தார் . 
ஐந்து முகங்களில் 
இருந்தும் கெளசிகர் , காசிபர் , முதலில் மகாராட்டிரர்களை 
பாரத்துவாசர் , அத்திரி , 

ஒன்று 

படுத்திப் பீசப்பூர் 
கௌதமர் என்று ஐந்து முனி 

சுல்தானுக்கு உரிமையான 
வர்கள் தோன்றினார்கள் . இவர் கோட்டைகளைத் தம் வசப் 
களுடைய வழி வந்தவர்களே படுத்திக் கொண்டார் . தமது 
சிவாசாரியர் களாவர் . இவர் படையெடுப்பாலும் 

வெற்றி 
கள் சிவாலய பூசை , சிவாலயப் யாலும் மைசூர் வரையிலும் 
பிரதிட்டை விழா முதலியவை தமது நாட்டை விரிவு படுத்தி 
களைச் சிவாகம முறைப்படி 

னார் . கி.பி. 1674 ஆம் ஆண்டில் 
செய்வார்கள் . ஆன்மார்த்தம் ரெய்கார் என்னுங் கோட்டை 
பரார்த்தம் என்னும் இருவகைப் 

யில் சத்ரபதி என்னும் பட்டத் 
பூசைகளையுஞ் செய்யும் உரிமை துடன் முடிசூட்டிக் கொண் 
யுடையவர்கள் . சுந்தரமூர்த்தி டார் . இவர் சிறந்த கடற் 
சுவாமிகளும் நம்பியாண்டார் படையையும் அமைத்திருந்தார் . 
நம்பியும் அருணந்தியும் சிவாச் இவருடைய நிர்வாகம் மிகுந்த 
சாரிய மரபினரே . இவர்களை திறமையுடையதாக விருந்தது . 
ஆதிசைவர்கள் எனவுங் கூறு இவருடைய ஆட்சியில் மக்கள் 
வர் . சிவாலய 

அமைதியான வாழ்க்கை நடத் 
வதற்கு உரிமையுடையவர்கள் தினர் . 
இவரே . 

சின்னப்பூ - அரசருக்குரிய பத்து 
சிவசூடாமணி இரண்டாம் உறுப்புக்களையும் உறுப்புக்கு 
நரசிம்மவர்மன் பெற்றிருந்த 

ஒரு பாடல் 

வீதம் பத்துப் 
பல விருதுப் பெயர்களில் பாடலில் கூறுவது தசாங்கம் ; 
ஒன்று . மற்றைய விருதுப் ஓர் உறுப்புக்குப் பத்துப் பாட 
பெயர்கள் இராசசிம்மன் , லாக மொத்தம் நூறு பாடல் 
இரண விசயன் , சீபரன் , சித்ர கூறுவது சின்னப்பூ ; இவைகள் 
கார்முகன் , ஏகவீரன் என்பன . இரண்டும் தொண்ணூற்றாறு 
சிவாசி மகாராட்டிர நாட்டில் 

வகைப் பிரபந்தங்களுள் அடங் 
ஷாசி என்பவருக்கும் சீசாபாய் 

கும் . 
என்னும் அவருடைய மனைவிக் சீட்டுக்கவி - முன்னாளில் புலவர்கள் 
கும் புதல்வராகச் சிவாசி 1627 

நன்கொடையை விரும்பி அரசர் 
ஆம் ஆண்டில் சிவனேரி மலைக் 

கட்கும் செல்வர்கட்கும் செய் 
கோட்டையில் பிறந்தார் . சிறு யுள் எழுதிக் கொண்டு சென் 
பருவத்தில் 

நல்ல முறையில் 

றனர் . சிலர் செய்யுட்களை 
வளர்க்கப் 

பெற்றார் . இளம் எழுதிப் பிறரிடங் கொடுத்து 
பருவத்திலேயே சிறந்த வீர அனுப்பியதாகவும் தெரிகிறது , 


பூசை செய் 


சு நீதன் 


146 


சூரதன்மர் 


வரு 


இவ்வாறு எழுதப்பட்ட செய் | சுனச்சேபன் பிருகு துங்கம் 
யுட்கள் அவ்வக்காலத்திற் என்னும் மலையில் தவஞ் செய்து 
கேற்றபடி பனையோலையிலோ கொண்டிருந்த இரிசிகன் என் 
தாளிலோ எழுதப்பட்டன . னும் முனிவனுடைய 

மகன் . 
இவ்வாறு எழுதப்பட்ட செய் தாய் பெயர் கௌசிகை . சுனச் 
யுட்களே சீட்டுக்கவி யென்று சேபனைத் தாயுந் தந்தையும் 
பெயர் பெற்றன . 

அம்பரீடனுடைய நரமேதத்தில் 
சு நீதன் - நிடதநாட்டில் மாவிந்த 

பலியிடப் பெரும் பொருள் 
புரியில் இருந்தவன் . சுநீதன் 

பெற்றுக் கொண்டு கொடுத்து 
என்பதற்கு நல்ல 

நீ திகளை 

விட்டனர் . அரசனோடு சென்ற 
யுடையவன் என்பது பொருள் . 

இவன் வழியில் தன்னுடைய 
இவன் நளனுடைய அமைச்சர் 

மாமனாகிய விசுவாமித்திர முனி 
களில் ஒருவன் . நளன் புட்கர 

வரைக் கண்டு அவரிடஞ் 
னோடு சூதாடத் தொடங்கிய 

செய்தி 

கூறினான் . அவர் 
பொழுது இவன் அறவுரைகள் 

உள்ளம் வருந்தி இவனுக்கு 
பல கூறி அறிவுரை புகன்றான் . 

அரிய மறை ஒன்றை உரைத் 
ஆயினும் நளன் இவனுடைய 

தருளினார் . சுனச்சேப்பன் அவ் 
சொற்களைக் கேட்க வில்லை . 

மறையை 

உருவேற்றி 
சுமதி இவன் இரண்டாயிரம் 

அரசனுடைய வேள்வியை நன் 
ஆண்டுகட்கு முன்னர் மராட 

முறையில் முற்றுவித்ததோடு 
நாட்டில் 

தானும் உயிர் பிழைத்தான் . 
இருந்தவன் , எச்ச 
தேவன் என்னும் 

வேதிய சூரதன்மா - இவன் ஒரு காலத்தில் 
னுடைய மகன் . இவன் நல் 

மதுரையில் அரசாட்சி செய்து 
லொழுக்கங் கெட்டுக் குறத் 

கொண்டிருந்தான் . இவ 
தியை மணந்து 

மனைவியின் பெயர் 
னுடைய 

திரிந்தான் . 
இவன் செய்தி சேது புராணத் 

சுகுணை . அரசன் சைவ சமயத்த 
திற் காணப்படும் . 

வனாக இருந்தும் சமணர்களின் 

போதனையால் மயங்கிச் சமண 
சுரர் - பாற்கடல் கடைந்த காலத் 

சமயத்தைத் தழுவி இறந்தான் . 
தில் அதிலிருந்து தோன்றிய 

மறுபிறப்பில் சாகலாபுரம் 
வாருணி என்னுஞ் 

என்னும் ஊரில் இளவரசனாகப் 
சுரையைப் பானஞ் செய்தவர் 

பிறந்தான் . முன் பிறப்பில் 
களாதலின் தேவர்கட்குச் சுரர் 

சமயத்தைத் தழுவிய 
என்னுங் காரணப் பெயரும் 

தீவினையினால் பெருநோயினால் 
வழங்குவதாயிற்று . சுரையைப் 
பானஞ் செய்யாதவர்கள் அசு 

வருந்தினான் . இவனுடைய முன் 
ரர்கள் . 

பிறப்பு மனைவியாகிய சுகுணை 

அகளங்கபுரம் என்னும் ஊரில் 
வெகு காலத்திற்கு 

இளவரசியாகப் பிறந்தாள் . 
முன் பாண்டி நாட்டில் வாழ்ந் வளுக்குச் சுயம்வரம் நடை 
திருந்த ஓர் அரசன் . இவன் 

பெற்றது . 

நோயாளியாக 
கோயிலூர் என்னுஞ் சமிவனத் 

விருந்த இளவரசன் சுயம்வர 
தில் குடியேறிக் காடு வெட்டிக் வேடிக்கையைப் பார்க்கச் 
கழனியாக்கினான் . சாலி என் சென்று ஒரு புறத்தில் மறைந்து 
னும் நெல் விளையுமாறு வாடி 

நின்றான் . அவன் முற்பிறப்புக் 
என்னும் வயல்களை உண்டாக்கி கணவன் என்பதைப் பழவினைப் 
னான் . அதனால் அவ்வூருக்குச் 

பயனால் உணர்ந்து கொண்ட 
சாலிவாடி என்று பெயர் உண் இளவரசி அவனுக்கு மணமாலை 
* டாகியது . 

சூட்டினாள் . அனைவரும் இளவர 


சிறந்த 


சமண 


சுவேதன் 


A 


சேடன் 


141 


சோமாசிப் புலவர் 


சியின் செயலைப் பார்த்து எள்ளி சோமசருமன் வடநாட்டில் 
நகையாடினர் . இருவரும் நருமதை யாற்றின் அண்மையில் 
சிவப்பதிப் பயணஞ் சென் இருந்த 

மறைவாய் என்னும் 
றனர் . கோவிலூர் என்னுஞ் 

நகரில் 

இருந்த அந்தணன் . 
சிவப்பதியை அடைந்து அங் இவன் பேருண்டி தின் றலில் 
குள்ள மதுபுட்கரணி என்னுந் பெருவிருப்புடையனாய் இருந்த 
திருத்த நீரில் நீராடினர் . இள படியால் இளம்பருவத்திலேயே 
வரசனுடைய பெருநோய் அப் நோயடைந்து மாண்டான் . 
புனித 

பெருமையால் 
முற்றிலும் நீங்கியது . 

சோமநாதர் - இவர் வடநாட்டில் 
எழுந்தருளியிருக்கிறார் . தட்சப் 

பிரசாபதியினுடைய இருபத் 
சேடன் - இவன் சோழவள நாட்டில் 

தேழு பெண்களையுந் திங்கள் 
கோரை யென்னும் 

ஊரில் 
வாழ்ந்திருந்தான் . இவனிடஞ் 

திருமணஞ் செய்து கொண் 
செல்வச் சிறப்பு மிகுதியாக 

டான் . ஆனால் திங்கள் எல்லாப் 

பெண்களையும் ஒரேமாதிரியாகப் 
இருந்தது . ஆனால் கொடை 

பாவிக்க வில்லை . உரோகிணி 
நலஞ் சிறிதும் இல்லை . எவருக் 

ஒருத்தியிடத்தில் மட்டும் மிகு 
கும் ஒன்றுங் கொடான் . ஒரு 

தியாக அன்பு செலுத்தினான் . 
நாள் ஒளவையார் இவனுடைய 

செய்தியை உணர்ந்த தட்சன் 
இல்லத்திற்குச் சென்றார் . அவர் 

திங்கள் நோயால் வருந்துமாறு 
பொருளை விரும்பிச் செல்ல 
வில்லை . 

வசவுரை வழங்கினான் . திங்களை 
உணவைத்தான் விரும் 

நோய் பற்றியபடியால் அவ 
பிச் சென்றார் . ஆனால் ந்த 

னிடமிருந்து அமுதஞ் சுரப்பது 
அறிவிலி அவரைச் சிறிதுங் 

விட்டது . தேவர்கள் 
கவனிக்க வில்லை . 

ஔவை 

இச்செய்தியை நான்முகனிடஞ் 
யாருக்குச் சினமுண்டாகியது . 

சொல்லி முறை யிட்டார்கள் . 
" பாடல் பெறானே பலர் மெச்ச 

நான் முகன் பிரபாசத்தலத்தில் 
வாழானே , நாடறிய நன்மணங் 

மிருத்யுஞ்சயரை அமைத்துத் 
கள் நாடானே -சேடன் , இவன் 

தேவர்களையும் திங்களையும் 
வாழும் வாழ்க்கை இருங்கடல் 

வழிபடுமாறு கட்டளை யிட் 
சூழ் பாரில் , கவிழ்ந்தென்ன 

டான் . திங்கள் அவ்வாறே 
மலர்ந்தென்ன காண் " 

என்று 

வழிபட்டான் . சிவபெருமான் 
வசைப் பாட்டு ஒன்று பாடி 

காட்சி தந்து திங்களுக்கு அருள் 
விட்டுச் சென்றார் . இவனுடைய 

புரிந்தார் . அமுதம் வழக்கம் 
செல்வஞ் சின்னாளில் அழிந் 

போல் உண்டாகுமாறு செய் 
தொழிந்தது . 

தார் . திங்களுக்கு அருள் செய்த 

படியால் அப்பெருமானுக்குச் 
சேனர் முன்னாளில் அவந்தி 

சோமநாதர் என்று பெயருண் 
நாட்டில் சங்கதாரை என்னும் 

டாயிற்று . 

இந்த இலிங்கம் 
இருந்தவர் . சார்வாக 

பன்னிரண்டு சோதி லிங்கங் 
சமயத்தைச் சேர்ந்தவர் . இவர் 

களில் ஒன்று . 
மிகுந்த அறிவாளியாக இருந்த 
படியால் இவருடைய பெயர் சோமாசிப் புலவர் - இப்புலவர் 
புத்தி சேனர் எனவும் வழங் கம்பர் காலத்திலே அம்பலம் 
கியது . இவருடைய சமயம் என்னும் ஊரிலே வாழ்ந்திருந் 
உண்மைக்கு மாறு பட்டிருந்த தார் . இவர் ஒருநாள் கம்பரைப் 
படியால் இறுதியில் இவர் கண் பார்ப்பதற்காகக் கம்பருடைய 
ணொளி யிழந்தார் என்பர் . வீட்டிற்குச் சென்றார் . அப் 


நின்று 


ஊரில் 


சோமாசிப் புலவர் 


742 


தக்கர் 


பொழுது 


பிறகு 


கூட 


காள 


களைக் 


கம்பர் வீட்டிலே இன்னொரு நாளைக்கு வந்து 
இல்லை . கம்பர் வீட்டு வேலைக் கம்பரைப் பார்த்துக் கொள்ளு 
காரி வரட்டி தட்டிக் கொண் 

கிறேன் என்று கூறிவிட்டு 
டிருந்தாள் . சோமாசிப்புலவர் 

அவ்விடத்தை விட்டு நழுவி 
வேலைக்காரியிடம் 

பாய் , 

விட்டார் . அதன் 
" கம்பர் எங்கே ? எப்பொழுது 

இவர் கம்பர் வீட்டுப் பக்கத் 
வருவார் என்று உசாவினார் . 

தைக் கூடக் கண்ணெடுத்துப் 
அவ்வேலைக்காரி நல்ல வாயாடி . 

பார்ப்பதில்லை . 
அதோடு அறிவாளி, கவி பாடும் சோமி - இவள் ஒரு 

சோமி - இவள் ஒரு விலைமகள் ; 
வழக்கத்தைக் 

அவள் 
மேற் கொண்டிருந்தாள் . இத 

ஆற்றூரிலே வாழ்ந்திருந்தாள் . 

சிறந்த அமுகுடையவள் . 
னால் தான் , " கம்பர் வீட்டுக் 

மேகப் புலவர் இவளைக் கண் 
கட்டுத்தறியுங் கவி பாடும் 

டார் . இவளுடைய அழகு 
என்கிற பழமொழி கூட உண் 

அவரைத் திகைக்க வைத்தது . 
டாயிற்று . அவள் சோமாசிப் 

இவளுடைய அழகைப் பார்த் 
புலவரைப் பார்த்துக் , " கம்பரை 
இப்பொழுது 

துத்தான் திருமால் நெடுமால் 
எதற்காகப் 

ஆனார் எனவும் , நான் முகன் 
பார்க்க வேண்டும் வேலை என்ன 

மடலேறினான் எனவும் , காமன் 
அவரிடம் ? என்று பல கேள்வி 

உருவழிந்தான் எனவும் , இந் 
கேட்டாள் . புலவர் , 

திரன் ஆயிரங் கண்களைப் 
" ஒன்றுமில்லை சும்மா பார்த்து 
விட்டுப்போகத்தான் வந்தேன் 

பெற்றான் எனவும் செய்யுள் 

ஒன்று பாடினார் . 
என்று 

சொன்னார் . வேலைக் 
காரி அதோடு விடவில்லை . நான் தக்கர் பத்தொன்பதாம் நூற் 
ஒரு விடுகதை சொல்லுகிறேன் றாண்டுக்கு முன் இந்தியாவில் 
அதனை விடுவியும் உம்முடைய நாடெங்கும் பரவியிருந்த ஒரு 
அறிவுத் திறமையைப் பார்க்க கொள்ளைக் கூட்டத்தினர் . 
லாம் , 

கூறிவிட்டு இவர்களில் இந்துக்களும் முஸ் 
வட்ட மதி போலிருக்கும் 

லீம்களும் இருந்தனர் . காளியை 
வன்னிக் கொடிதாவும் கொட்டு வழிபட்டனர் . இவர்களுக்குப் 
வார் கையினின்று கூத்தாடும் - பெருஞ் செல்வர்களின் ஆதர 
சுட்டால் , அரகரா என்னும் 

வும் இருந்ததாகத் தெரிகிறது . 
அம்பலசோ மாசி , 

வர்கள் வணிகர்களைப் போல 
விட் டேனீ துரை " என் 

வும் பயணஞ் செல்பவர்களைப் 
ஒரு வெண்பாவைப் பாடினாள் . 

போலவும் கோலம் பூண்டு 
புலவர் நீண்ட நேரம் எண்ண நெடு வழிகளிற் சென்று வழி 
மிட்டுப் பார்த்தார் . ஒன்றும் 

யில் அகப்பட்டவர்களின் 
விளங்கவில்லை . அப்பொழுது 

கழுத்தை யிறுக்கிக் கொன்று 
வேலைக்காரி , இஃதென்ன அவர்களிடம் இருந்த பொருள் 
வேடிக்கை ! இப்பொழுது நான் 

களைக் கொள்ளை யிட்டனர் . 
செய்து கொண்டிருக்கும் வேலை இவர்களுடைய 

கொடுமை 
யைக் குறித்துத்தான் இவ்வாறு 

பொறுக்க முடியாததாக இருந் 
இதுகூடவா 

தது . மக்கள் வெளியூர்கட்குப் 
உமக்கு விளங்காமற் 

பயணஞ் செய்வதற்கு மிகவும் 
போயிற்று ? என்று கூறி அஞ்சினர் . 1828 ஆம் ஆண்டில் 
எள்ளி நகையாடினாள் . சோமா 

பெண்டிங்பிரபு என்னும் கவர் 
சிப்புலவருக்கு மிகுந்த நாணம் 

னர் செனரல் இந்தத் தக்கர் 
உண்டாய் விட்டது . 

நான் களின் நிலையை ஒற்றர்களைக் 


என்று 


ஒருநாள் 


சொன்னேன் . 


n 


தஞ்சாவூர் 


748 


தந்தவக்கிரன் 


பல 


படை 


சென்று 


ஓர் 


சிவ 


கொண்டு தெரிந்து ஒழித்துக் தந்தை முடிபுனைந்து வைக்க 
கட்டினார் . 

அரசாட்சியை மேற் கொண் 
டாள் . 

விடங்கட்கும் 
தஞ்சாவூர் - சோழவள நாட்டில் 

யெடுத்துச் 
மாவட்டத் தலைநகராக வுள்ள 

அரசர்களை யெல்லாம் வென் 
ஊர் . முன்னாளில் தஞ்சகாசுரன் 

றாள் . அவர்களிடமிருந்து திறை 
என்னும் பெயருடைய 

பெற்றாள் . இறுதியிற் கைலா 
அசுரன் தங்கியிருந்த படியால் யத்திற்குப்போரிடச் சென்றாள் . 
அவன் தங்கியிருந்த இடம் 

வகணங்களோடு போரிட்டுத் 
தஞ்சாவூர் என்னும் பெயரை 
யடைந்தது . 

தோற் கடித்தாள் . சிவபிரான் 
தஞ்ச னெனும் போரிடுதற்கு 

வந்தார் . அப் 
அசுரனவன் தழைத்திருந்த தன் 
மையினால் தஞ்சாவூர் எனும் 

பொழுது ஒரு தனம் மறைந் 

தது . இதனைக் கண்டு பிராட்டி 
நாமம் தாரணியில் தான் விளங் 

நாணங் 

கொண்டாள் . 
கும் " என்பது பாட்டு . இவ் 

பிரானை மணந்து உக்கிரகுமார 
ஆரில் புகழ் பெற்ற பிரகதீசு 

பாண்டியனைப் பெற்றாள் . 
வரர் கோயில் விளங்குகிறது . மலையத்துவச பாண்டியனுடைய 
ஆங்கிலேயர்கள் வந்து கைப் மனைவியின் பெயர் காஞ்சன 
பற்றும் வரை தஞ்சாவூர் மூடி 

மாலை . 
மன்னர்களின் ஆட்சிக்குக் கீழ் 
இருந்தது இவ்வூர்க் கோவிலில் தத்துவப்பிரகாசர் - சோழ நாட்டி 
உள்ள சிவலிங்கமும் நந்தியும் 

லிருந்த ஒரு மெய்யறிவாளர் . 
மிகப் பெரியவை . மூலத்தானத் 

மெய்யறிவு நூல்களை 

நன்கு 
திற்கு மேல் அமைந்துள்ள 

கற்றுத் தத்துவங்களை விளக்க 
கோபுர நிழல் நிலத்தில் படி 

உணர்ந்து விளங்கியபடி 
யாத தன்மையுடைய தென்பர் . 

யால் தத்துவப்பிரகாசர் என்று 

காரணப் பெயர் உண்டாகியது . 
தடாதகைப் பிராட்டி யார் மதுரை 

இவருடைய இடுகுறிப் பெயர் 
யில் அரசாட்சி செய்த மலையத்து 

இன்னதென்று விளங்கவில்லை 
வசபாண்டியன் மக்கட்பேற்றை 

செய்யுள்கள் பாடுவதினும் 
விரும் பித் தவஞ் செய்தான் 

இவர் மிக வல்லவராக விளங் 
அவனிடம் இந்திரன் தோன்றி கினார் . 
ட . கப்பேற்று வேள்வி செய்யு 

தத்தை 
கூறினான் . அவ்வாறே 

இவள் உடுப்பூரில் 
மாறு 
பாண்டியன் வேள்வி செய்தான் . 

வேடர் குடியில் தோன்றியவள். 
வேள்வியில் உமாதேவி மூன்று 

நாகன் என்னும் வேடர் தலைவ 

னுக்கு மனைவி . கண்ணப்ப 
தனங்களையுடைய குழந்தை 
பிறந்தாள் . 

நாயனாரைப் பெற்று வளர்த்துச் 
அரசன் 

சீராட்டிய பெருமையுடைய 
தன்னுடைய மகளுக்கு உறுப்பு 
மிகுதியாக இருத்தலைக் கண்டு 

வள் . தத்தை என்பது கிளியின் 
கவலைப்பட்டான் . அப்பொழுது 

பெயர் . அப்பெயர் இவளுக்கு 

மரபு வழக்கப்படி 
உருவிலிவாக்கு , " இக்குழந்தை 

பட்டது . 
தன்னுடைய கணவனைக் 
காணம் போது மூன்றாவது தந்தவக்கிரன் - ஐயாயிரம் ஆண்டு 
தனம் மறையும் என்று கூறி கட்கு முன்னர் வடமதுரையில் 

இதனை அரசன் கேட்டுக் இருந்தவன் . குரோத கீர்த்தி 
களிப்படைந்திருந்தான் . தடா என்பவனுடைய 

மகன் . 
தகைப் பிராட்டியார் எல்லாக் தேவருக்கு 

முறையில் 
கலைகளையும் கற்றுணர்ந்தாள் . மைத்துனன் மகன் . இவன் 


மாக 


யாகப் 


யது . 


தம்பிபுகான் 


144 


தனிமகனார் 


நூல்களைப் 


சென்று 


நூலை 


தும் 


சினந்து 


- 


மிகுந்த பேராற்றல் உடைய 

லேயே 

துறவியாகிவிட்டார் . 
வன் . எப்பொழுதுந் தீமை மதுராவில் இருந்த நிரஞ்சனா 
களையே செய்து கொண்டு 

னந்த சரசுவதி என்னும் பெரி 
திரிந்தான் . கஞ்சனைப் போலவே 

யாரிடம் அறிவு 
கண்ணன் மீது வஞ்சங் பயின் றுணர்ந்தார் . 1875 ஆம் 
கொண்டு 

அவனைக் கொல்ல ஆண்டில் ஆரிய சமாசத்தை 
எண்ணினான் . போருக்குச் 

ஏற்படுத்தினார் . வெர் சத்தி 
போரிட்டுக் கண்ண 

யார்த்தப்பிரகாசம் என்னும் 
னால் மாண்டொழிந்தான் .. 

எழுதியதோடு யசுர் 

வேதத்திற்கு உரையும் எழு 
தம்பி புகான் - இவன் ஒரு நாவிதன் . 

தினார் . 
கம்பர் காலத்தில் திருத்தில்லை 
யில் வாழ்ந்திருந்தான் . தொழி 

தருமகோபன் - சூரபதுமனுடைய 
லில் இவன் நல்ல தேர்ச்சி 

அமைச்சர்களில் ஒருவன் . இவன் 

கல்வியறிவுடையவனாக இருந் 
யுடையவன் . 

கம்பர் 

திருத் 
தில்லைக்கு வந்திருந்த சமயத்தில் 

இயற்கையில் 
மயிர்கழிப்பித்துக் கொள்ள 

கொடியவனாக 

இருந்தான் . 
வேண்டியவராக இருந்தார் . 

அறங்கள் பலவற்றையும் 
மயிர்வினைஞனை அழைத்துவரச் 

அழித்துக்கொண்டு 
சென்றோர் . இவனை அழைத்துப் 

திரிந்தமையால் இவனுக்குத் 
போய்க் கம்பரிடம் விட்டனர் . 

தருமகோபன் என்று காரணப் 
மிக நல்ல 

பெயர் உண்டாகியது . 
முறையில் மயிர் 
கழித்தான் . கத்தியைக்கொண்டு தலசயனம் - திருமால் திருப்பதி 
மயிர் கழித்ததாகவே கம்பருக் 

களில் பள்ளி கொண்டருளிய 
குத் தெரிய வில்லை . கைவிர கோலமுள்ள தலங்களுக்குத் 
லால் வழித் தெடுத்ததைப் 

என்று 

பெயர் . 
போல் இருந்தது . 

இதனால் இதனைக் கிடந்த திருக்கோலம் 
மிகுந்த மகிழ்ச்சி யடைந்த 

என்பர் . 
சம்பர் , " ஆரார் தலை வணங் 

தனஞ்சயன் பாண்டிவள நாட் 
கார் ஆரார் தாங் கை யெடார் - 

டில் சேதுக்கரையில் மாதுலம் 
ஆரார்தாஞ் சத்திரத்தால் ஆறா என்னும் ஊரில் இருந்தவன் . 
தார் - சீராரும் , தென்புலியூர் 

வணிகர் மரபினன் . சிதைந்து 
மேவும் சிவனருள் சேர் அம் போன தன்குடியை 

இவன் 
பட்டத் , தம்பி புகான் வாசலிலே 

தன்னுடைய முயற்சியினால் 
தான் " என்னும் அழகிய செய் 

முன்னுக்குக் கொண்டு 

வந் 
யுள் ஒன்றைப் பாடினார் . அப் தான் . 
பாட்டு மறைந்தொழியாமல் 
இன்று வரையில் நிலைபெற்றுத் 

தனிமகனார் சங்ககாலப்புலவர் . 
தனிப்பாடல் திரட்டிலும் இடம் 

இவர் இயற்றிய செய்யுட்களில் 
பெற்றுள்ளது . 

பெரிய பாழடைந்த ஊரைக் 

காத்திருந்த தனிமகன் போன்று 
தயானந்த சரசுவதி - இவர் குசராத் என்னுடம்பு 
தைச்சேர்ந்த காடியாவாடில் காக்கப் பெறுவதாக இருந்தது , 
அந்தணர் குலத்தில் பிறந்தார் . 

என்று தலைவனைப் பிரிந்த தலைவி 
இவருடைய தந்தையின் பெயர் கூறுவதாகக் கூறியிருக்கும் 
அம்பாசங்கர் . தயாநந்தருடைய 

உவமைநயம்பற்றி , இவர்தனிமக 
பிள்ளைப் பெயர் மூலசங்கர் . 

னார் என்று பெயர் பெற்றார் 
தயாநந்தர் தம்முடைய இரு 

இவருடைய இடுகுறிப் பெய 
பத்து நான்காவது 

ண் 

இன்னதென்று தெரிய வில்லை . 


தலசயனம் 


உணவினாலே 


தனுஷ்கோடி 


745 


தான்சேன் 


மிக்கன . 


- 


சைவசமயா 


டகம் 


தனுஷ்கோடி இராமபிரான் இவ்வூரில் உள்ள அழகிய சிற் 
வில்லின் நுனியாகிய கோடியை பங்கள் கண்கவர் வனப்பு 
ஊன்றியதால் தனுஷ்கோடி 
என்று பெயர் உண்டாகியது . 
வில்லின் கோடி போன்ற இடத் 

தாராஷகோ - முகமதிய மன்னர் 
தில் இருப்பதால் இங்குள்ள 

களுள் ஒருவரான ஷாசகான் 

என்னும் மன்னனின் மூத்த 
தீர்த்தம் தனுஷ்கோடி என்று 

புதல் வரும் ஒளரங்கசீப் மன்ன 
ெ பயர் பெற்றது . 

னின் அண்ணனுமான 
மகோததி இரத்தினாகரம் என் 

தாரா 

ஷூகோ என்பவர் இந்து சமயங் 
னும் இரண்டு கடல்களும் சேரு 

களின் 
மிடத்தில் இருக்கிறது . 

உபநிடதங்களை 

ஆராய்ச்சி செய்தார் . இவ்வுப 
தாண்டகவேந்தர் 

நிடதங்களின் பொருள் இவ 
சிரியர்கள் நால்வர்களில் ஒருவ 

ருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை 
ராகிய திருநாவுக்கரசர் தாண் 

அளித்தது . 

கி.பி. 1657 ஆம் 
என்னும் 

ஒருவகைப் ஆண்டில் தக்க புலவர்களின் 
பாக்களைப் பாடியதனால் உண் 

உதவியைக் கொண்டு முதன் 
டான சிறப்புப் பெயர் . 

மையான உபநிடதங்கள் ஐம் 

பதைப் பாரசீகத்தில் மொழி 
தாராசுரம்-தமிழ் நாட்டில் தஞ்சை பெயர்த்தார் . இம்மொழி 
மாவட்டத்தில் கும்பகோணத் பெயர்ப்பினை வைத்துக் 
திற்கு அண்மையில் மூன்று கொண்டே ஐரோப்பிய அறி 
மைல் தொலைவில் உள்ள ஊர் . 

ஞர்கள் 

கி . பி . 1801 ஆம் 
இவ்வூரின் புகைவண்டி நிலையப் ஆண்டில் இலத்தீன் மொழியில் 
பெயரும் இதுவே . சோழ உபநிடதங்களை மொழிபெயர்த் 
மன்னர்களின் கொடி நகரும் தார்கள் . இதற்குப் பிறகுதான் 
பெருநகருமாகக் கி . பி . ஏழாம் மேலை 

நாடுகளில் இந்திய 
நூற்றாண்டு முதற்கொண்டே நாட்டு உபநிடதங்களின் 
சிறப்பு வாய்ந்த பழையாறை பெருமை பரவலாயிற்று . 
யின் ஒரு பகுதியாகும் . ஆயிரத் 

தாழக்கோயில் 

திருக்கழுக்குன் 
தளி என்பது பழையாறையின் 

றத்தில் ஊரின் நடுவில் மலையடி 
மறு பெயர்களில் ஒன்றாகும் . 

வாரத்தில் சிறந்த 

கோயில் 
இவ்வூர் திருநாவுக்கரசு நாயனா 

ஒன்று அமைந்து விளங்கு 
ருடைய தேவாரப் பாடல் 

தாழ்வரைக் 
பெற்றது . அமர்நீதி நாயனார் 

கோயில் எனப்படும் . பொது 
வாழ்ந்திருந்த இடமும் இதுவே . 

மக்கள் இதனைத் தாழக்கோயில் 
விசயாலயனுக்குப் பின் தஞ்சை 

என்று கூறுவர் 
யைத் தலைநகராக்கிய முதலாம் 

இது தாள 
இராசராசன் 

காலத்திலும் , தாளசமுத்திரம் 
கங்கை கொண்ட சோழபுரத் 

வகையைக் கூறும் நூல் . 
தைத் தலைநகராக்கிய அவன் நூல் இயற்றப்பெற்ற காலந் 
மகன் முதலாம் இராசேந்திரன் 

தெரிய வில்லை . பாயிரத்தினா 
காலத்திலுங்கூட ஆயிரத்தளி 

பரத சூடாமணி 

என்னும் 
ஒரு சிறந்த நகரமாகவே விளங் அரசன் இந் நூலை இயற்றினான் 
கிற்று . வரலாற்றுச் சிறப்பு 

என்று தெரிகிறது . இந்நூல் 
வாய்ந்த சோழர் பெருமகள் 

தஞ்சை சரசுவதிமகால் வெளி 

யீடாக வெளியாகியுள்ளது . 
இராசராசன் அக்கை குந்தவை 
தேவி வாழ்ந்தது பழையாறை தான்சேன் - இவர் அக்பர் சக்கர 
யில் உள்ள சோழ மாளிகையே . வர்த்தியின் அவையில் இருந்த 


கிறது . 


திருக்கச்சி அநேகதங்காபதம் 


146 


திருதண்கா 


பிறந்த 


உள்ள 


முப்பத்தாறு இசைப்புலவர் வராகப் பெருமாள் . தாயார் 
களில் முதன்மை பெற்றவர் . அஞ்சிலை நாச்சியார் . இக் 
கௌடப்பிராமணர் மரபிற் கோயில் காமாட்சியம்மன் 
பிறந்து பிறகு முஸ்லீம் சமயத் கோவிலுக்குள் இருக்கிறது . 
தைத் தழுவினார் . அந்நாளில் திருமங்கையாழ்வார் பாடியுள் 
பிருந்தாவனத்தில் புகழ் பெற்ற ளார் . 
இசைப் புலவராக 

விளங்கிய 
அரிதாஸ் சுவாமியின் முதன்மை திருக்குருகூர் - பாண்டிவள நாட் 
யான மாணவர் . இவர் ரேவா 

டில் உள்ள திருமால் திருப்பதி 
நாட்டுக்கு அருகில் பிறந்தார் . கள் பதினெட்டினுள் ஒன்று . 
இரண்டு இராகங்களை ஒன்றா 

திருநெல்வேலிக்குக் 
கப் பிணைத்து புதிய இராகங் 

கிழக்கே பத்தொன்பது மைல் 
களை உண்டாக்கிய புகழ் இவ தொலைவில் தாமிரபருணியாற் 
ருக்குரியது . இவரைப் பற்றிப் 

றின் தென்கரையில் இருக்கி 
பல கதைகள் உண்டு . குவா 
லியர் நகரத்தில் இவருடைய 

றது . நம்மாழ்வார் 
கோரி இருக்கிறது . 

ஊராகையால் இந்நாளில் ஆழ் 

வார் திருநகரி என்னும் பெயரே 
திருக்கச்சி 

அநேகதங்காபதம் - பெருவழக்காயிருக்கிறது . நம் 
தொண்டை நாட்டில் காஞ்சி மாழ்வாருடைய 

முன்னோர் 
புரத்தில் 

தேவாரம் களில் ஒருவரான குருகன் என் 
பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . பவர் இவ்வூரைத் தலைநகராகக் 
காஞ்சிபுரத்திற்கு வடமேற்கில் கொண்டு திருவழுதி நாட்டினை 
கழனி வெளியில் இருக்கிறது . ஆண்டுவந்தபடியினால் இதற் 
இங்குள்ள இறைவரைக் குக் குருகாபுரி என்று பெயர் 
கணபதியும் குபேரனும் வழி வந்ததென்று சிலரும் ; 

சிலரும் ; நான் 
பட்டனர் . இறைவர் பெயர் முகன் தவஞ் செய்தற்குரிய பதி 
அநேகதங்காபதேசுவரர் . இப் யாது என்று எண்ணமிட்டுக் 
பதியைச் சுந்தரர் பாடியிருக் கொண்டிருக்கும்போது , நான் 
கிறார் . 

முகனே / இங்கு தவஞ் செய் 
திருக்கச்சிநெறிக் காரைக்காடு 

என்று இத் தலத்தைச் சுட்டி 
தொண்டைவள நாட்டில் 

ஆகாயவாணி கூறியபடியினால் 
காஞ்சிபுரத்தில் உள்ள தேவா 

குருகாபுரி என்று பெயர் வந்தது 
ரம் பெற்ற சிவப்பதிகளில் 

என்று சிலரும் கூறுப . 
ஒன்று . ஊருக்கு வடகிழக்கில் 

திருமால் நின்ற திருக்கோல 
இருக்கிறது . 

மிகுந்த 

மாகக் கிழக்குநோக்கிக் காட்சி 
விளங்கியபடியால் 

யளிக்கின்றார் . இங்கு வரலாற் 
காரைக்காடு என்று பெயர் 

றுப் புகழ்பெற்ற புளியமரம் 
பெற்றது . இதனைத் திருக்கா லீ 

ஒன்று இருக்கிறது . 
சுவரன் கோயில் என வழங்கு 
வர் . இந்திரன் இங்கு வழிபாடு திருத்தண்கா - காஞ்சியில் உள்ள 
செய்தான் . இறைவர் பெயர் 

பெருமாள் திருக்கோயில் ஒன் . 
காரைத்திருநாதேசுவரர். இவ் 

றின் பெயர் . விளக்கொளிப் 
விறைவனைச் சம்பந்தர் பாடி 

பெருமாள் கோயில் 
யுள்ளார் . 

விளம்புவர் . வேதாந்ததேசிகர் 

பிறந்த ஊர் . பெருமாள் பெயர் 
திருக்கள்வனூர் காஞ்சியில் தீபப்பிரகாசர் திவ்யப்பிரகாசர் 
உள்ள பெருமாள் திருக்கோயில் 
ஒன்றின் பெயர் . பெருமாள் ஆதி 

என வழங்கும் . தாயார் பெயர் 
மரகதவல்லித் தாயார் . திரு 


ங்கு 


காரை 


காடாக 


எனவும் 


திருத்தொண்டத் தொகையீச்சரம் 747 


திருமாணிகுழி 


--- 


பெற்றது . 

பச்சை 


1 


மங்கையாழ்வார் இத்தலத்தைப் அவர் பெருமால் கொண்டு 
பாடியுள்ளார் . 

ஆழ்ந்து நின்றமையால் திரு 
திருத்தொண்டத் தொகையீச்சரம் 

மழிசையாழ்வார் என்று பெயர் 

பெற்றார் . இவர் 
திருத்தில்லையாகிய சிதம்பரத் 

இளமையி 

லேயே அறிவு நூல்களைக் கற்று 
தில் உள்ள நவலிங்கங் கோயில் 

மெய்யறிவு பெற்றார் . திரு 
இப் பெயரால் கூறப்பெறு 

வல்லிக்கேணி முதலிய வைண 
கிறது . இங்குள்ள நவலிங்கங் 
கள் தொகையடியார் 

வப் பதிகளில் பலகாலம் தங்கி 
ஒன்ப 

யிருந்தார் . இறுதியில் திருக் 
தின்மருக்கும் அமைக்கப்பட்ட 
தென்கின்றனர் . 

குடந்தைக்குச் சென்று அங்கு 

யோகத்தில் எழுந்தருளியிருந் 
திருப்பவளவண்ணம் - காஞ்சியில் தார் . அக்காலத்தில் நான்முகன் 
உள்ள பெருமாள் கோவில் திருவந்தாதி , திருச்சந்தவிருத் 
களில் ஒன்று . பெருமாள் பவள 

தம் என்னும் இரண்டு நூல் 
வண்ணப் பெருமாள் . தாயார் 

களை இயற்றினார் . இவர் திரு 
பவளவல்லி நாச்சியார் . திரு 

வல்லிக்கேணியில் எழுந்தருளி 
மங்கை மன்னருடைய பாடல் யிருந்தபோது முதலாழ்வார் 

வண்ணப் கள் மூவரும் இவருடைய பெரு 
பெருமாள் கோயில் இதன் பக் மையை உணர்ந்து வந்து கண்டு 
கத்தில் இருக்கிறது . 

அளவளாவி மகிழ்ந்து சென்ற 

னர் . திருமழிசையில் இவருக் 
திருப்பனங்காடு தொண்டை 

குக் கோயில் இருக்கிறது . 
நாட்டிலுள்ள தேவாரம்பெற்ற 
சிவப்பதிகளில் ஒன்று . வன் 

திருமாணிகுழி - நடு நாட்டில் 
பார்த்தான் பனங்காட்டூர் என் 

உள்ள தேவாரம் பெற்ற சிவப் 
பது பழைய பெயர் . பனைமரத் 

பதிகளில் ஒன்று , தென்னார்க் 
தைத் தலமரமாகக் கொண்டது . 

காடு மாவட்டத்தில் திருப் 
இங்குள்ள சுவாமியை அகத்தி 
யர் புலத்தியர் 

பாதிரிப்புலியூர்ப் புகைவண்டி 

இருவரும் 
பூசித்து வழிபட்டனர் . 

நிலையத்திற்கு மேற்கே மூன் 

றரை மைல் தொலைவில் கெடில 
திருப்பாடகம் - காஞ்சியில் உள்ள நதியின் தென்கரையில் இருக்கி 
பெருமாள் திருப்பதிகளில் 

றது . திருமால் வாமனராகத் 
ஒன்று . பெருமாள் பெயர் தூத 

தோன்றியபோது வழிபட்ட 
ஹரி என்று கூறப்படுகிறது . 

தலம் என்று புராணம் கூறும் . 
திருமழிசையாழ்வார் , திரு மாணி என்பது பிரமசாரியைக் 
மங்கையாழ்வார் , பேயாழ்வார் , 

குறிக்கும் . வா மனர் பிரமசாரி 
பூதத்தாழ்வார் ஆகியோர் பாடி 

யாகவே மாவலியிடம் மண் 
யுள்ளனர் . 

இரந்தார் . இறைவர் திரு 
திருமழிசையாழ்வார் - திருமழிசை முன்பு எப்பொழுதும் திரை 
யென்பது தொண்டைவள நாட் 

யிடப்பெற்றிருக்கும் ; அத்திரை 
டில் செங்கற்பட்டு மாவட்டத் 

யில் உருத்திரவடிவங்கள் இருக் 
தில் சீபெரும்பூதூர் சிறு வட் கும் . அவ்வடிவங்கட்கே முத 
டத்தில் உள்ளது . இங்கு திரு 

லில் வழிபாடு நடக்கும் .இறை 

வர் பெயர் மாணிக்கவரதர் ; 
மால் திருக்கோயில் உள்ளது . 
இவ்வூரிற் பத்திசாரர் என்னும் இறைவிபெயர் மாணிக்கவல்லி . 
பெயருடைய வைணவர் ஒருவர் இவ்வூரைத் திருஞானசம்சந்தர் 
தோன்றினார் . திருமாலிடத்தில் பாடியிருக்கிறார் . 


- 


திருவக்கரை 


748 


திருவாவினன்குடி 


வியந்து 


திருவக்கரை தொண்டை வள திற்கு வந்தது . அஃது அறி 
நாட்டில் 

உள்ள தேவாரம் துயிலில் அமர்ந்திருக்கும் பெரி 
பெற்ற சிவப்பதிகளில் ஒன்று . யார் மீது விழுந்து கிழித்துக் 
தென்னார்க்காடு மாவட்டத்தில் கொன்று தின்ன வேண்டும் என் 
விழுப்புரம் தாலுகாவில் உள் னும் எண்ணத்தோடு அவர்மீது 
ளது . புதுச்சேரி புகை வண்டி பாயச்சென்றது . 

இதனை மா 
நிலையத்தில் இருந்து பதின் மரத்தடியில் எழுந்தருளிய 
மூன்று கல் தொலைவில் உள் பிள்ளையார் கண்டார் . விண் 
ளது . வக்கரன் என்னும் அசு ணென்றெழுந்து அக்கரடியின் 
ரன் வழிபட்ட படியினால் வக் மீது விழுந்து மோதினார் . கரடி 
கரை என்று பெயர் உண்டா 

அடிதாள மாட்டாமல் நிலத் 
யிற்று . திங்களுக்கு 

தில் வீழ்ந்து இறந்தது . இதனை 
முகமும் திருமாலுக்கு ஒரு முக அப்பக்கத்துக்குவந்த அன்பர்கள் 
மும் தமக்கொரு முகமுமாக கண்டு 

அப்பிள்ளை 
இறைவர் மூன்று திருமுகங்க யாருக்குக் கரடி 

விநாயகர் 
ளோடு விளங்குகிறார் . வக்கி என்று பெயரிட்டனர் . இன் 
ரனைத் "திருமால் கொன்ற றும் அவ்விநாயகர் கரடி விநாய 
பொழுது அவனுடைய குருதி கர் என்றே அழைக்கப் பெறுகி 
நிலத்தில் விழாதவாறு நாவை றார் . 
நீட்டி உறுஞ்சிய காளியின் 
உருவம் கோவிலுக்கு தெற்கே திருவல்லிக்கேணி தொண்டை 
இருக்கிறது . இக்கோவிலுக் 

வள நாட்டில் உள்ள வைணவத் 
குள்ளேயே திருமாலின் திருக் 

திருப்பதி . சென்னை மாநகரில் 
கோவிலும் இருக்கிறது. அதனைக் 

இருக்கிறது . இங்குக் கேணி 
குண்டலி வனம் என்பர் . குண் 

யொன்றில் அல்லி மலர்ந்த படி 

யால் அல்லிக்கேணி என்று 
டல முனிவர் உருவமும் கோயி 
லில் இருக்கிறது . இறைவன் 

பெயர் வந்தது என்பர் . 
பெயர் சந்திரசேகரர் . இறைவி 

பொழுதுகேணிபெருங்குளமாக 
பெயர் வடிவாம்பிகை . இத்தலத் 

விளங்குகிறது . இங்குள்ள கோவி 
தைத் திருஞானசம்பந்தர் பாடி 

லைப் பார்த்த சாரதி கோவில் 
யிருக்கிறார் . 

என்பர் . இங்கு எழுந்தருளிய 
திருவருணைக் கரடி விநாயகர் - 

திருமால் வியாசரால் 

நிலைநிறுத் 
இவ்விநாயகருக்கு மாமரத்தடி 

தப் பெற்றவர் . இத்தலத்தைத் 
விநாயகர் 

திருமங்கையாழ்வாரும்பேயாழ் 
எனவும் 

பெயர் 
உண்டு . சில அன்பர்கள் இவ் 

வாரும் திருமழிசை யாழ்வாரும் 
விநாயகரை ஒரு மா மரத்தடி 

பாடியிருக்கிறார்கள் . முன்னாள் 
யில் அமைத்து வழிபட்டு வந் 

கண்ணபிரான் 

வழக்குப்படி 
தனர் . அந்நாளில் திருவருணை 

குடும்பத்தோடு எழுந்தருளிய 
யில் கந்தப்ப ஞான தேசிகர் 

பதிகள் இரண்டனுள் முதன்மை 
என்னும் பெரியார் 

யானது . மற்றொன்று திருத்தங் 

ஒருவர் 
திருவருணைக் காடுகளில் தங்கி 

கல் , இத்தலத்தில் வேறுபல 

திருவுருவங்களும் உள்ளன . 
சாதித்துக் கொண் 
டிருந்தார் . அவர் திருவருள் 

பிருகு , அத்திரி , மரீசி , மார்க்கண் 
கைவரப் பெற்றவ 

டேயர் சுமதி ,சப்தரோமா , சாலி 

ராதலின் 
புலிகளும் அவருக்குப்பக்கத்தில் 

என்னும் ஏழுமுனிவர்கள் 

இங்கு 
வந்துகாவலாகப்படுத்திருக்கும் . 

தவஞ் செய்ததாகக் கூறுவர் . 
ஒருநாள் 

திருவாவினன்குடி 
மிகுந்த பசியோடு அப்பக்கத் பழநியில் உள்ளது . 

பழரி 


நிட்டை 


கரடி 


யொன்று 


- இத்தலம் 


) 


திருவாழ்மார்பன்கோயில் 


149 


தில்லைவாழந்தணர்கள் 


உள்ளது . 


யென்பதே பெரு வழக்காக திருவிந்தளூர் - சோழவள நாட் 
வழங்குகின்றமையின் திருவா டில் தஞ்சை மாவட்டத்தில் 
வினன்குடி என்னும் பெயரைப் மாயூரத்திற்கு வடகிழக்கே 
பலர் அறியார் . முருகக் நான்கு கல் தொலைவில் உள்ள 
கடவுளின் ஆறுபடை வீடுகளில் வைணவப்பதி.சந்திரன் ( இந்து ) 
இதுவும் ஒன்று . திரு - ஆ- இநன் தன்னுடைய சாபம் நீங்கப் 
குடி என்று பிரித்துத்திருமகள் , பெற்ற இடமாகையால் இவ் 
பசு ( காமதேனு ) கதிரவன் , புலி , வாறு பெயர் வந்ததென்பர் . 
தீ ஆகியோர் வழிபட்ட வகை இதற்குச் சுகந்தவனம் என்றும் 
யில் இவ்வாறு பெயர் வந்த பெயர் உண்டு . சுவாமி சுகந்த 
தென்பர் . ஆராய்ச்சியாளர்கள் வன நாதர் . தாயார் சந்திரசாப 
ஆவி என்ற வேளிருடைய நல்ல விமோசனவல்லி . திருமங்கை 
குடியிருப்பு என்று பொருள் யாழ்வார் இத் தலத்தைப் பாடி 
கொள்வர் . இங்கு மலை மீது யிருக்கிறார் . 
எழுந்தருளிய தண்டபாணிப் 

திருவூரகம் - இதனை உலகளந்த 
பெருமானை வழிபடுதலேபெரும் 

என்பர் . 
பான்மை 

பெருமாள் கோயில் 
யாகலின் இத்திரு 

பெருமாள் திருக்கோலம் உல 
வாவினன் குடி நன்கு புகழடை களந்ததற்கேற்ப உயரமாக 
யாமல் 

திருமுரு 

அமைந்துள்ளது . தாயார் பெயர் 
காற்றுப் படையின் ஒருபகுதி 

அமுதவல்லி நாச்சியார் . இக் 
வ்வூரைச் சுட்டிப் பாடப் 

கோவிலுக்குள் திருக்காரகம் , 
பெற்றது . தலபுராணம் , தோத் 

திருக்கார்வானம் , திருநீரகம் 
திர நூல்கள் , அருணகிரிநாதர் 

என்னும் திவ்ய தேசங்களும் 
பாடிய திருப்புகழ் முதலிய நூல் 

உள்ளன . திருமங்கையாழ்வா 
கள் இவ்வூருக்கு உண்டு . இப் 

ரும் 

திருமழிசையாழ்வாரும் 
பதியைத் தமிழ் மக்களும் மலை 

பாடியுள்ளனர் . 

காஞ்சியில் 
யாள மக்களும் நாட்டின் பல 

உள்ள பெருமாள் திருப்பதி . 
பகுதிகளிலும் இருந்துவருகின்ற 
வர்களும் போற்றி வழிபடுகின் திருவெறும்பூர் - சோழவளநாட் 
றனர் . 

டில் உள்ள தேவாரம்பெற்ற 

சிவப்பதிகளில் ஒன்று . திருச் 
திருவாழ்மார்பன் கோயில் -இதனைத் 

சிராப்பள்ளிக்குக் கிழக்கே ஆறு 
திருப்பதிசாரம் என்பர் . திரு 

கல் தொலைவில் இருக்கிறது . 
வன் பரிசாரம் எனவும் வழக் 

தேவர்கள் எறும்புருவம் எடுத்து 
குண்டு . இது நூற்றெட்டுத் 

வந்து இறைவரை வழிபட்ட 
திருப்பதிகளுள் ஒன்று . நாகர் படியினால் இவ்வாறு பெயர் 
கோவிலுக்கு 

கோயில் ஒரு 
உண்டாகியது . 
வடகிழக்கே 
சுமார் 3 மைல் தொலைவில் உள் சிறிய மலைமீதில் அமைந்துள் 
நம்மாழ்வாருடைய 

ளது . சுவாமியினுடைய பெயர் 
தாயார் உடையநங்கையார் எறும்பீசுரர் . இறைவி பெயர் 
பிறந்த ஊர் . இங்குள்ள மூர்த்தி நறுங்குழல் நாயகி . திருநாவுக் 
யின் திருக்கோலம் வீற்றிருக்குந் 

கரசர் இச் சிவப்பதியைப் பாடி 
திருக்கோலம். 

யிருக்கிறார் . 

தில்லைவாழந்தணர்கள் திருத் 
திருவாளன் - ஒரு வேடன் . திரு தில்லையில் எழுந்தருளிய கூத்தப் 
மழிசையாழ்வாரை யெடுத்து பிரானைப் போற்றி வழிபடும் 
வளர்த்தவன் ; இவன் தேவி பங் பொருட்டுத் 

திருக்கைலையில் 
கயச் செல்வி . 

இருந்து எழுந்தருளிய 


ளது . 


தீர்த்தங்கரர் 


750 


துந்து 


கூறு 


மனம் 


சிவ 


கணத்தவர்கள் . இவர்களைக் துச்சளை - திருதராட்டிரனுக்குக் 
குறிப்பிட்டுக் கூத்தப்பிரானே காந்தாரியிடம் பிறந்த பெண் . 
" தில்லைவாழந்தணர்தம் அடி இவள் சயிந்தவனை மணந்தாள் 
யார்க்கு மடியேன் " என்று சுந் 
தர மூர்த்தி சுவாமிகட்கு அடி 

துச்சாதனன் திருதராட்டிர 
யெடுத்துக் கொடுத்துள்ளார் . னுடைய மக்கள் நூற்றுவரில் 

ஒருவன்.இவன்மிகப்பொல்லாத 
தீர்த்தங்கரர் - சமண சமய நூல் 

வன் . துரியோதனனைப் பார்க்கி 
களில் ஆதிபுராணம் மகா புரா னுங் கொடியவனாகிய இவன் 
ணம் ஆகிய இரண்டும் இரு 

தானுந்தன் உடன் பிறந்தார் 
பத்து நான்கு தீர்த்தங்கரர் 

களும் மாண்டொழிவதற்குரிய 
களுடைய வரலாற்றைக் 

காரியங்களையெல்லாம் 
கின்றன . தீர்த்தங்கரர் என்றால் 

போனபடி செய்து பாரதப் 
பிறவிக்கடலில் இருந்து ஆன்மாச் 

போருக்கு வழிவகுத்தான் . 
களைக்கரையேற்றுபவர் என்பது 
பொருள் . 

துச்சீலன் - காம்பிலிதேசத்தில் 

இருந்த ஒரு மறையவன் . 
துங்கபத்திரை - தென்னிந்தியா 
வில் ஓடும் ஆறுகளில் ஒன்று . 

நிந்தனை செய்தபடியால் ஊரை 

விட்டு விரட்டப் பெற்றான் . 
கிருட்டிணாநதியின் முதன்மை 

யிற்றுவலி கொண்டு வருந்தி 
யான துணையாறு . துங்க , பத் 

னான் . ஓர் அந்தணன் , “ திரு 
திரை என்னும் இரண்டு ஆறு 

நீற்றுக் குண்டத்து நீற்றைப் 
கள் ஒன்றுசேர்ந்து அமையப் 

பூசுக என்று 
பெற்றது . இரண்டு 

கூற அதனைக் 

கேளாமல் இகழ்ந்தபடியால் 
ஆறுகளும் மைசூர் நாட்டில் 
மேற்கு மலைத் தொடரில் கங்கை 

அவ்வந்தணனால் புலியாகுமாறு 

சாபமிடப்பெற்றான் . 
மூலம் என்னுமிடத்தில் ஒன்றா 
கத் தோன்றி வேறு திக்குகளில் துண்டு மூகன் - இவன் ஒரு மறைய 
ஓடிப் பிறகு ஷிமோகா மாவட் வன் . இவனுடைய 
டத்தில் கூடலி என்னுமிடத்தில் பெயர் விசாலை . இவன் அமா 
ஒன்றாகச் சேர்ந்து துங்கபத் வாசையில் ஒரு மகனைப்பெ 
திரை என்னும் பெயரையடை றான் . அவனுக்குத் திருமணஞ் 

செய்துவைத்தான் . அவன் தீ 
மைசூர் நாட்டில் பெல்லாரி 

யொழுக்கத்தை மேற்கொண் 
மாவட்டத்தைக் கடந்ததும் 

டிருந்தபடியால் அரசன் அவனை 
ஆந்திரநாட்டில் 

கர் நூல் 

நாட்டை விட்டுத் துரத்தின்ை . 

காசியை 

இவன் 
மாவட்டத்தில் பாய்ந்து கிருட் 
டிணா நதியில் கலக்கிறது . விசய 

கங்கையில் மூழ்கினான் . சிவ 
நகரம் இதன் வலக்கரையில் 

பிரான் இவனுக்குத் திருவைந் 
நிறுவப்பெற்ற 

தெழுத்தை உரைத்தருள அத 
வரலாற்றுச் 
சிறப்பு மிகுந்தது . இந்த ஆற் 

னால் வீடுபெற்றான் . 
றில் ஆண்டு முழுவதும் தண் துந்து - 

துந்து - இவன் ஓர் அசுரன் . மதுவி 
ணீர் இருக்கும் . நீர் பருகுவதற் 

னுடைய மகன் . இவன் நில 
கும் குளிப்பதற்கும் இனிமை வுலகையழிப்பதற்குப் பாதா 
புண்ணிய நதிகளில் 

ளத்தில் தவஞ்செய்தான் . அப் 
இதுவும் ஒன்று . இவ்வாற்றின் பொழுது 

ஆண்டுக்கொரு 
நீரைத் தேக்கிப் பயன்படுத்து 

முறை மூச்சு விடுவான் . அப் 
வதற்குத் துங்கபத்திரைத் திட் 

பொழுது உலகம் ஏழு நாட்க 
டம் ஏற்பட்டுள்ளது . 

ளுக்கு நடுங்கும் . இவன் குவ 


மனைவி 


கின்றன . 


அடைந்து 


யானது . 


கண 


டான் . 


வளவு 


நல் 


ராமாயணம் என்று வ 
துந்து 

751 

தூங்கானைமாடம் 
லயாசுவனால் கொல்லப்பட் 

கடிந்துகொண்டாள் . 

வனைப் பார்த்து , " என்னுடைய 
துந்துமி - இவன் ஓர் அசுரன் . இந்த ஊனுடலின்மீது இவ் 
பிரகலாதனுக்கு மாமன் . காசி 

பற்றுவைப்பதற்குப் 
யில் 

தவஞ் செய்து கொண் பதிலாகக் கடவுளின் பேரில் 
டிருந்த முனிவர்களை இவன் பற்றுவைப்பீரானால் 

இந்த 
வருத்தியபடியால் , சிவபிரான் மாயாப் பிரபஞ்சத்தைக் கடக்க 
இவனை வதைத்தருளினார் . 

லாமே என்று 

கூறினாள் . 

மனைவியின் சொற்கள் துளசி 
தும்புரு - இவன் விபுலன் என் 

தாசரின் 

உள்ளத்தில் 
னும் காந்தருவனுடைய மகன் . 
இவன் இந்திரனைப் புகழ்ந்து 

லறிவை உண்டாக்கியது . அப் 
பொழுதே வீட்டை 

விட்டுத் 
பாடினான் . இதனைக்கேட்டு 

துறந்து 

வெளியேறினார் . 
நாரதர் சினங்கொண்டார் . நில 
வுலகில் திருவேங்கடத்தில் ஒரு 

துறவை மேற்கொண்டார் . 
பொய்கையில் விழுமாறு சாப 

துளசிதாசர் சிறந்த அறி 
மிட்டார் . இவன் அப்பொய் வாளியாகவும் நூல்களைக் கற் 
கைக் கரையில் தவஞ்செய்து றுணர்ந்தவராகவும் கடவு 
சித்திபெற்றான் . இவன் தும் ளிடம் அன்புடையவராகவும் 
புரியம் என்னும் நூலைச் செய் விளங்கினார் . இவருடைய குரு 
துள்ளான் . 

வின் பெயர் பாபாநரகரிதாசர் . 
துர்த்தமன் - முன்காலத்தில் விந்த 

துளசிதாசர் அயோத்தியில் பல 
மலைச்சாரலில் கதம்பசிகரம் 

காலம் வசித்திருந்தார் . அங்கு 
என்னும் நகரில் இருந்து அரசு 

இவர் இராமர் இலக்குமணர் 
புரிந்த ஓர் அரசன் . மதனன் 

முதலியவர்களை நேரிற்கண்டு 
என்பவனுடைய மகன் 

மகிழ்ந்தாராம் . அயோத்தியில் 
இருந்து 

காசியை அடைந்து 
துளசிதாசர் - இவர் வடஇந்தியா 

தம் வாழ்நாள் 
வில் இராசாப்பூர் என்னுஞ் சிற் 

முழுவதும் 

காசியிலேயே கழித்தார் . இவர் 
றூரிற் பிறந்தார் . இவருடைய 

பாரத நாட்டிலுள்ள எல்லாப் 
தந்தையார் பெயர் ஆத்மராம் 

புண்ணிய நதிகளினும் நீராடி 
துபே , தாயார் பெயர் குலசீ 

எல்லாத் திருப்பதிகளை யுங் 
பெற்றோர் வறிய நிலையில் 

கண்டு வழிபட்டுள்ளார் . துளசி 
இருந்தனர் . துளசிதாசர் 

தாசர் இராமாயணம் 

ஒன்று 
இரத்தினாவளி என்னும் ஓர் 

இயற்றினார் . அது துளசிதாசர் 
அழகிய மாதைத் திருமணஞ் 

ழங்கு 
செய்துகொண்டார் . 

மனைவி 

கின்றது . இவர் பன்னிரண்டு 
யிடம் பேரன்பு கொண்டிருங் 

நூல்களை இயற்றியிருக்கிருர் . 
தார் . ஒருநாள் மனைவியாகிய 

இவைகளில் ஐந்து பெரியவை ; 
இரத்தினாவளி கணவனிடம் 
சொல்லாமலே தாய் வீட்டிற் 

ஐந்து சிறியவை . இவர் 126 

வயதுவரை வாழ்ந்து அசிகாட் 
குப் போய்விட்டாள் . மனைவி 

என்னும் கங்கைத் துறையில் 
யிடம் பெருங்காதல் கொண் 

காலமானார் . 
டிருந்த துளசிதாசர் இரவி 
லேயே யமுனையாற்றைக் தூங்கானைமாடம் தென்னார்க் 
கடந்து தம்முடைய மனைவி காடு மாவட்டத்தில் உள்ள 
யீடஞ் சென்றார் . இரத்தினா பெண்ணாகடம் சிவன் கோயில் 
வளி ஆற்றை இரவில் கடந்து விமானம் தூங்கும் யானை வடி 
தன்னிடம் வந்த கணவனைக் 

வத்தில் அமைந்தது . அதனால் 


- 


தெய்வீகஉலா 


152 


தேவாந்தகன் 


பல 


செய்து 

பிளந்து 


ஒட்டிக் 


அது தூங்கானைமாடம் என்று நோயினால் மிகவும் 

வருந்தி 
பெயர் பெற்றது . 

னான் . 

மருத்துவர்கள் 
தெய்வீகஉலா - இரட்டைப் புல முயன்றும் தலை நோயைத் தீர்க்க 
வர்களால் காஞ்சியில் எழுந் 

முடிய வில்லை . இவர் 
தருளிய ஏகாம்பரநாதர் மிது நோயின் தன்மையை ஆராய்ந் 
பாடப்பட்ட உலா . இரட்டைப் தார் . தலையோட்டுக்குள் ஏதே 
புலவர்கள் இவ்வுலாவை அரங் னும் கோளாறு இருக்கவேண் 
கேற்றும் பொழுது காப்புச் டும் என்று எண்ணினார் . அரச 
செய்யுளிற் கூறப்பட்ட ஆயிரக் னுக்கு 

மயக்கத்தை 

உண்டு 
கால் மண்டபமும் விகடசக்கர 

மண்டையை மெது 
விநாயகரும் ஏகாம்பரநாதர் 

வாகப் 

பார்த்தார் . 
கோவிலில் அப்பொழுது இல் தேரை ஒன்று மூளையைப் பற் 
லாதபடியினால் அவையோர் 

றிக்கொண்டிருந்தது . ஓர் ஏனத் 
அதனை மறுத்தனர் . நூல் அரங் தில் தண்ணீரை ஊற்றித் 
கேறாமல் நின்றுபோய்விட்டது . தேரையின் முன் நீட்டினார் . 
பல நாட்கள் சென்ற பிறகு 

தேரை அந்நீரில் குதித்தது . 
சிலர் நிலத்தைத் தோண்டினர் . அரசன் மண்டையை 
அப்பொழுது ஆயிரக்கால் குணமாக்கி விட்டார் . 

அது 
மண்டபமும் ஆனைமுகக் கட முதல் இவருக்குத் தேரையர் 
வுள் சிலையொன்றுங் காணப் என்னும் பெயர் உண்டாகியது . 
பட்டன . 

பிறகு உலா அரங் இவருடைய இயற்பெயர் 
கேற்றப் பெற்றது . 

இராமதேவர் என்பர் . 
நிகழ்ச்சியால் இது தெய்வீக 
உலா என்று பெயர் பெற்றது . தேவகன் - இவன் யதுகுல மன்ன 

னாகிய உக்கிர சேனனுடைய 
தேய்புரிப்பழங்கயிற்றினார் - சங்க 

அண்ணன் . 

கண்ணனைப் 
காலப் புலவர்களில் ஒருவர் . பெற்ற 

தேவகிக்கு- இவன் 
இவர்பாடிய செய்யுளில் , நெஞ்ச 

தந்தை . 
மும் அறிவும் மாறுபட்டு இரு 
புறமும் இழுத்தலால் என் தேவசேனாபதீச்சரம் - காஞ்சியில் 
னுடம்பு , இரண்டுயானைகளால் 

உள்ள 

திருக்கோயில்களில் 
இருபுறமும் இழுக்கப்பட்டுத் ஒன்று . முருகக்கடவுள் நான் 
தேய்புரிப் பழங்கயிறு 

முகனைக் குட்டிச் சிறையில் 
றொழிவது அழிய அடைத்தார் . 

நான்முகனைச் 
வேண்டுவது தானோ? " என்று 

சிறையிலிருந்து விட்டு விடுமாறு 
தலைவன் கூறுவதாக 

அரிய 

சிவபிரான் முருகக்கடவுளுக் 
தொடரை அமைத்திருக்கிற 

கட்டளையிட்டார் . சிவ 
படியினால் இவர் இவ்வாறு 

பிரானுடைய 

கட்டளையை 
காரணப்பெயர் பெற்றார் . இவ முருகக்கடவுள் மறுத்தார் . அக் 
ருடைய இடுகுறிப்பெயர் இன்ன குற்றந் தீருமாறு தேவசேனா 
தென்று தெரியவில்லை . 

பதியாகிய முருகக்கடவுள் ஒரு 
தேரையர் - இவர் தருமசௌமியர் 

சிவலிங்கத்தை அமைத்து வழி 

பட்டார் . அதுவே இப்பெய 
என்னும் பெரியவரிடத்தில் 

ரோடு வழங்குகிறது . 
மருத்துவ முறைகளை யெல்லாம் 
நன்கு கற்றுத்தேறினார் . உடற் தேவாந்தகன் - ( க ) இராவண 
கூற்றினை உணர்ந்து மருத்து 

னுடைய மக்களில் 
வஞ் செய்தலில் வல்லவராக 
விளங்கினார் . ஓர் அரசன் தலை 

இவன் அநுமானால் கொல்லப் 
பட்டான் . 


போல 


211 


ஒருவன் , 


* 


தேவாந்தகன் - ( உ ) 


75 


நவநகர் 


சில 


மலைத் 


தலைக் 


தேவாந்தகன் - ( உ ) இரௌத்திர | நருமதை - இந்தியாவில் உள்ள 
கேதுவின் மகன் . நாரதருடைய ஆறுகளில் ஒன்று . நடு இந்தியா 
அருளுரையினால் தவஞ் செய்து 

வில் 

அமரகண்டக்குன்றில் 
பல சித்திகளைப் பெற்றான் . தோன்றுகிறது . 
வன் மூன்று உலகங்களையும் 

தொடர்களைச் சுற்றி விட்டு 
தன்வழிப்படுத்தித் தேவர்களை விந்திய மலைக்கும் சாத்புரா 
யும் முனிவர்களையும் வருத்தி மலைக்கும் இடையிலிருக்கும் 
னான் . ஆனைமுகக் கடவுளோடு 

பள்ளத்தாக்கில் பாய்ந்து சென்று 
போர் செய்யப் பல அசுரர்களை மேற்குநோக்கி ஓடிக் காம்பே 
ஏவினான் . இறுதியில் தானே 

வளைகுடாவில் கடலில் 

கலக் 
வந்து போர் செய்தான் . ஆனை கிறது . இதன் நீளம் ஏறக் 
முகக்கடவுள் இவனை வெட்டுக் 

குறைய எண்ணூறு மைல் . நடு 
தோறும் கையுந் தலையும் வளரு 

இந்தியாவைக் கடந்ததும் பம் 
கண்டார் . பேருருக் 

பாய் நாட்டில் புரோச் மாவட் 
கொண்டு திருவடியால் வயிற் 

டத்தில் அகண்ட நருமதையாக 
றைக் கிழித்துக் 

கொன்றார் . விரிகிறது . இது புண்ணியாதி 
நராந்தகன் என்பவன் 

களில் ஒன்று . 
னுடைய தம்பியாவான் . 
நகிலன் 

பாண்டி வள நாட்டில் நவ நகர் - பம்பாய் நாட்டில் வட 
திருவில்லிபுத்தூரில் இருந்த 

கத்தியவாரில் கட்சுவளைகுடாக் 
ஒரு வணிகன் . மிகுந்த பொரு 

கரையில் இருக்கும் நகரம் . பம் 
ளுடையவனாக இருந்தும் இவ 

பாயில் இருந்து வடமேற்கில் 
றன்மை மிக்கவனாக இருந்தான் . 

310 மைல் தொலைவில் இருக்கி 
இவன் நோயடைந்த காலத்தில் 

றது . இந்நகரத்தை அமைத்த 
பரம்பொருளுக்கு 

வர் ஜாம்ராவல் என்பவராவார் . 
எடுத்துவைத்த அரும்பொருளை இந்நகரில் பழைமையையும் 
அக்கடவுளுக்குக் கொடுக்காமல் புதுமையையும் ஒருங்கே காண 
பெரும் பொருளை யிழந்து லாம் . அரண்மனையில் விக்டோரி 
வருந்தினான் . 

யாக் காலத்து ஓவியங்கள் 

சேர்த்து வைக்கப் பெற்றிருக் 
நட்டாற்றீசர் பவானியென் 

கின்றன . பட்டணத்தின் நடு 
னும் திருநணாவில் இறைவன் 

வில் உள்ள ஏரியின் இடையே 
இரண்டாறுகட் கிடையே 
கோயில் கொண்டிருப்பதால் 

பழைய கட்டிடங்கள் இரண்டு 

இருக்கின்றன . ஒரு கட்டிடத் 
நட்டாற்றீசர் என்று 

கூறப் 

தில் பழங்காலக்கிணறு ஒன்று 
படுகிறார் . 

இருக்கிறது . கட்டிடத்தின் 
நந்தட்டன் - இவன் ஏமாங்கத 

தரையில் இருக்கும் ஒருசிறிய 
நாட்டில் இராசமாபுரியில் 

துவாரத்தில் ஊதினால் கிணற் 

றில் இருந்து நீர் கிடைக்கும் . 
இருந்த கந்துக்கடன் என்னும் 
வணிகனுடைய மகன் . சீவகன் மற்றொரு கட்டிடத்தில் பொருட் 

காட்சிச்சாலை 

வைக்கப் பெற் 
இவனைப் பெரிதும் ஆதரித்துப் 
பாதுகாத்தான் . சீவகன் 

தவ றிருக்கிறது . இந்நகர் துணிகட் 
மேற்கொண்டு செல்ல விரும்பிய கும் பட்டுச்சரிகை வேலைக்கட் 
போது நாட்டின் 

கும் உலோகச் சாமான் கட்கும் 
இவனிடம் நல்குவதாக உரைத் 

பெயர் பெற்றது . துறைமுகத் 
தும் இவன் அதனை மறுத்து விட் துக்கு அண்மையில் 

முத்துக் 

குளிக்கப்படுகிறது . 
பெ.அ . - 46 


என்று 


ஆட்சியை 


டான் . 


நவவீரர்கள் 


254 


நாகரர் 


சோழவள 


இவர் 


கூறிக் 


இவளை 


உறுதி 
முடியவில்லை . 


நவவீரர்கள் உமாதேவியி மாறுஞ் செய்தனர் . மளத் 
னுடைய காற்சிலம்பில் இருந்து கலியர் நளாயினியின் அன்பிற் 
சிந்தியமணிகளிற் பிறந்த பெண் கிரங்கி அழகிய உருவமெடுத்து 
கள் . சிவபிரானை விருப்பத் இவளுக்கு இன்பநலங்களை 
தோடு நோக்கிக் கருவடைந்து யெல்லாம் இனிது வழங்கினார் . 
நவவீரர்களைப் பெற்றனர் . நவ இவளே மறுபிறப்பில் திரௌ 
வீரர்கள் எனின் ஒன்பது வீரர் பதியாகப் பிறந்தாள் . 
கள் என்று பொருள் . அவர்க 
ளாவார் வீரவாகுதேவர் , வீர நன்னசோடதேவர் 
மகேந்திரன் , வீரகேசன் , வீர 

நாட்டில் உறையூரில் இருந்து 
புரந்தகன் , வீரராட்சசன் , வீர ஆட்சிபுரிந்த அரசர் . தெலுங்கு 
மார்த்தாண்டன் , வீரராந்தகன் , 

மொழியை நன்கு கற்றுணர்ந்த 
வீரதீரன் என்போர்களாவர் . 

வர் . அம்மொழியில் செய்யு 
இவர்கள் முருகக் கடவுளுக்குத் 

ளியற்றும் ஆற்றல் இவருக்கு 
துணைவர்களாக அமைந்தனர் . 

நன்கு அமைந்திருந்தது . 

தம்மைக் கரிகாற்சோழனுடைய 
நளாயினி - இவள் நளன் என்னும் 

வழிவந்தவர் 

என்று 

கொண்டார் . இவருடைய 
மன்னனுடைய மகள் என்பர் . 

காலம் இன்னதென்று 
கற்பிற் சிறந்தவள். 

செய்ய 

பன் 
மௌத்கல்யர் என்னும் முனிவர் 

னிரண்டு 

படலங்களைக் 
திருமணஞ் செய்துகொண்டார் . 

கொண்டதாகக் குமாரசம்பவம் 
இவளுடைய கற்புடைமையை 

என்னும் நூலை இவர் தெலுங்கு 
ஆராய்ந்து பார்க்க 

எண்ணிப் 
பெருநோயாற் பீடிக்கப்பட்ட 

மொழியில் இயற்றியிருக்கிறார் . 
வரைப்போல நடித்தார் . இவள் 

தெலுங்கில் முதன் முதல் தோன் 
சிறிதும் வெறுப்படையாமல் 

றிய பிரபந்தம் இதுவே என்பர் . 
முனிவருக்குப் 

இது மிகச்சிறந்த நூல் . 

பணிவிடை 
செய்து கொண்டிருந்தாள் . முனி 

காளிதாசன் இயற்றிய குமார 
வர் விரும்பியவாறு ஒரு 

சம்பவத்தின் மொழிபெயர்ப் 
வீட்டிற்கு அவரைக் கூடையில் 

சிவபுராணம் , 

மாண்ட 
வைத்துத் தூக்கிக்கொண்டு 

புராணத்திலுள்ள 
சென்றபொழுது வழியில் கழு 

லலிதோபாக்கியானம் 
வில் இடப்பட்டிருந்த மாண்ட 

வற்றை ஆதாரமாகக்கொண்டு 
வியர் என்னும் முனிவருடைய 

இஃதியற்றப்பெற்றது . இன்பச் 
காலிற் கூடை பட்டது . கழுவில் 

சுவையைக் கையாள்வதில் 
வருந்திக்கொண்டிருந்தமுனிவர் 

இவர் இணையற்றவர் சைவசமயத் 
தின் பெருமையை 

நிலைநாட்டு 
இதனால் 

துடிதுடித்தார் . 
நளாயினியைப் பார்த்து , 

வதில் இவர் மிகுந்த ஆர்வங் 
பொழுது விடிந்தவுடன் 

கொண்டிருந்தார் . இவருடைய 
வனை இழப்பாயாக 

குமாரசம்பவ நூலில் தமிழ்ச் 
சாபமிட்டார் . இதனைக் கேட்டு 

சொற்களுஞ்சில 
இவள் அஞ்சி 

என்பர் . 
நடுங்கினாள் . 
" ஆயின் பொழுது விடியாமற் நாகரர் - இவர் ஒருமுனிவர் . இவரி 
போகுக " என்று 

என்று ஆணையிட் தம்முடைய பெயரால் 
டாள் . இதனால் அஞ்சிய தேவர் 

வகையான எழுத்துக்களை உண் 
கள் மாண்டவியர் மூலம் சாப டாக்கினார் . 

அவ் வெழுத்துக் 
விடுதலை செய்தனர் . 

கள் இவருடைய 

பெயரால் 
வேண்டிப் பொமுது விடியு 

நாகர லிபி என வழங்குகிறது . 


தாசி 


பன்று . 


ஆகிய 


" நீ 


கண 


என்று 


உள்ளன 


இவளை 


நாகராசர் கோயில் 


555 


நாசிகேது 


தாள் . 


நாகராசர் கோயில் - இக்கோயில் நாசிகேது - உத்தாலகர் என்னும் 
நாகர்கோயிலில் இருக்கிறது . முனிவருக்கு ஒருநாள் வீரியம் 
ஏறக்குறைய 500 ஆண்டுகட்கு வெளியாகியது . அவர் அதனைத் 
முன்பு இப்பகுதியில் அரசாட்சி தாமரை மலரில் ஏந்தி விதிசை 
செய்த களக்காட்டு மன்னன் யாற்றில் விட்டார் . அவ்வாற் 
என்பவன் சர்ப்பசாபம் ஏற்பட் றில் நீராடுவதற்குப்பிர தூதரன் 
டுக் குறைநோயால் பீடிக்கப் மகளாகிய சுகேசினி என்பவள் 
பட்டான் . பாம்புக்காடு நம் வந்தாள் . அவள் அம்மலரை 
பூதிரிகளின் அறிவுரைப்படி யெடுத்து முகர்ந்து பார்த்தாள் . 
பாம்புகளின் அரசனான வாசுகிக் மூக்கின் வழியே முனிவருடைய 
காக இக் கோயிலைக் கட்டினான் . வீரியஞ்சென்று கருக்குழியிற் 
கர்ப்பக்கிரகத்தில் எப்பொ பதிந்தது . கன்னிகை கருக் 
ழுதும் நீர் ஊறிக்கொண்டிருக் கொண்டாள் . மகளுடைய 
கிறது . இங்குள்ளபுற்று மண் வழி கருக்குறியைக் கண்ட தாய் தன் 
பாட்டுப் பொருளாக ( பிரசாத னுடைய கணவனுக்கு அறிவித் 
மாக ) வழங்கப்படுகிறது . 
நாகர் - இவர்கள் ஒரு மனித சாதி 

அரசன் 

தன்னுடைய 
யார் . இவர்கள் நாகநாடு , 

மகளைத் துற்கடமுனிவருடைய 
நாகர்மலை முதலிய இடங்களில் 

ஆசிரமத்திற்கு அண்மையான 
வாழ்கின் றனர் . வாசுகி முத 

காட்டில் விடச்செய்தான் . சுகே 
விய நாக்குல மரபில் தோன்றிய 

சினி துற்கட முனிவருடைய 
படியால் இவர்கள் இவ்வாறு 

ஆசிரமத்திற்குச் சென்று தான் 
பெயர் பெற்றனர் . 

யார் என்பதை அறிவித்து அம் 

முனிவருக்குப் பணிவிடை 
நாகர்கோயில் தமிழ்நாட்டில் 

செய்திருந்தாள் . நாளடைவில் 
கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாசியின் வழியாக ஓர் ஆண் 
தலைநகர் . கோட்டாறு என்பது 

குழந்தையைப் பெற்றாள் . அக் 
இதனுடைய பழைய 

பெயர் . 

குழந்தை நாசியின் வழியாகப் 
கன்னியாகுமரியில் இருந்து 

பிறந்தபடியால் 

நாசிகேது 
வடக்கே 13 மைல் 

என்று முனிவர் பெயரிட்டார் . 
லும் திருநெல்வேலியில் இருந்து 

பிறகு நாசிகேதுவை உத்தாலக 
தெற்கே நாற்பது மைல் 

ரிடம் அனுப்பி 

அவருக்கு 
தொலைவிலும் இருக்கிறது . வேண்டிய பணிகளைச் செய்யு 
பழையாறு என்னும் பெய 

மாறு கட்டளையிட்டார் . அவ் 
டைய ஆறு ஊருக்கு வடக்கே 

வாறே நாசிகேது அவருக்கும் 
ஓடுகிறது . இங்குள்ள நாகத்தின் 

அங்கிருந்த பிற முனிவர்கட்கும் 
கோயிலே ஊருக்குப் பெயராக பணிவிடை செய்து கொண்டிருந் 
அமைந்தது . கோயிலில் நாகத்தி 

தான் . நாசிகேதுவின் 
னுடைய சிலை மட்டுமே உண்டு . 

விடையால் மகிழ்வடைந்த 
கடவுளர்களின் 

சிலை 

உத்தாலகர் ஒருநாள் 
இல்லை . இங்குக் கிருட்டிணன் 

கேதுவைப் பார்த்து , " நீ யார் ? 
கோயிலும் இருக்கிறது . ஊரில் 

என்று உசாவினார் . நாசிகேது , 
பல குளங்கள் உள்ளன . 

நான் உம்முடைய மகன் 
வசவதேவருக்குத் என்று கூறினான் . உத்தாலகர் 
தங்கை . 

வசவர் கட்டளைப்படி அறிவுப் பார்வையால் நிகழ்ந்த 
குண்டலத்தைச் சங்கமருக்குக் வைகளையெல்லாம்உணர்ந்தார் . 
கொடுத்தவள் . இவளுடைய 

பின் சுகேசினியை அழைத்து 
புதல்வர் சென்னவசவர் . 

மணந்தார் . 


தொலைவி 


பணி 


வேறு 


நாசி 


நாகாம்பை 


நாசிக் 


156 


நாரதர் 


புதல்வர் . 


நாசிக் 


வண்டி 


கம் 


நாசிக் - நாசிக் மாவட்டத்தின் கிறது . இங்கு தான் கோதவரி 
தலைநகர் . பம்பாய்க்கு வட தோன்றுகிறது . 
கிழக்கில் ஏறக்குறைய நூறு நாரதர் - இவர் நான்முகனுடைய 
மைல் தொலைவில் இருக்கிறது . 

இவர் தம்முடைய 
இடையில் ஓடும் கோதாவரி கையில் மகதியாழ் என்னும் 
யாறு நாசிக்கையும் பஞ்சவடி 

யாழை வைத்து எப்பொழுதும் 
யையும் பிரிக்கிறது . 

இசைபாடிக் கொண்டிருப்பார் . 
ரோடு என்னும் புகைவண்டி ஓரிடத்திலும் நிலையில்லாது 
நிலையத்திலிருந்து வடக்கே 

எங்குஞ் சுற்றிக் கொண்டிருக்கு 
ஆறுமைல் தொலை 

மாறு இவருக்குத் தட்சன் 
களிற் செல்லவேண்டும் . இவ் 

என்பவன் சாபமிட்டான் . இவர் 
வூர் புண்ணியத் தலங்களில் 

எங்கு சென்றாலும் ஏதேனும் 
ஒன்று . இலட்சுமணர் சூர்ப்ப ஒரு கோளைஉரைத்துக் கலக 
நகையின் மூக்கை ( நாசியை ) மூட்டி விடுவார் . 

இவர் 
அறுத்த இடமாகையால் நாசிக் 

செய்த கலகங்கள் பல . 
என்று பெயர் உண்டாயிற்று . சனுக்குக் கிருட்டிணன் முதலி 
இராமபிரான் காட்டு வாழ்க் யோர் வரலாறு 

கூறினார் . 
கையை 

மேற்கொண்டிருந்த துரியோதனனுக்கு அருச்சுனன் 
பொழுது இங்கு சிலகாலம் 

தவநிலையைப் பற்றிக் கூறினார் . 
வசித்திருந்தபடியால் இவ்வூர் 

தமயந்தியின் சுயம் வரத்தைத் 
புனிதமான தலமாக எண்ணப் தேவேந்திரனுக்குத் தெரிவித் 
பெறுகிறது . இங்குப்பல 

தார் . மும்மூர்த்திகளும் எழுந் 
கோயில்கள் இருக்கின் றன . தருளியிருக்கையில் பொதுவாக 
சுந்தர் நாராயணன் கோயில் , 

வணக்கஞ்செய்து கலகமூட்டி 
கபாலீசுவரர் கோயில் , நாரு னார் . பெண்ணுரு வடைந்து 
சங்கர் கோயில் , 

காலராமர் 

கண்ணனைச் சேர்ந்து பிரபவ 
கோயில் முதலியவை குறிப் முதலிய ஆண்டுகளைப் பெற் 
பீடத்தக்கவை . யாத்திரிகர்கள் றார் . தருமரிடம் 

சிசுபால 
இங்கு மிகு தியாக 

முன் நிலைமையைக் 
செல்லுகின்றனர் . 

பன்னி 

கூறினார் . கண்ணனிடத்தில் 
ரண்டு ஆண்டுகட்கு ஒருமுறை பாரிசாத மலரைக் கொடுத்து 
நிகழும் சிம்மாட்டமி இங்குச் 

அதைக் கண்ணன் உருக்கு 
சிறந்த நாளாகக் கொண் 

மணிக்குக் கொடுத்ததைக் 
டாடப்படுகிறது . அப்பொழுது கண்டுசத்தியபாமைக்குக் கூறிச் 
பல இலட்சக்கணக்கான மக் 

சத்தியபாமைக்கும் கண்ண 
கள் கூடுவர் . அந்நாளில் 

னுக்கும் 

மூட்டினார் . 
கோதாவரியில் மூழ்கினால் தீ கண்ணன் 

முதலியோர்க்கு 
வினைகளெல்லாம் தொலைந்து அநிருத்தன் நிலையைக் கூறி 
போகும் என்பது மக்களுடைய னார் . திரிபுர 
நம்பிக்கை . 

அழிப்பதற்குப் புத்தர் உருக் 

கொண்ட திருமாலுக்குச் சீட் 
இங்கிருந்து ஐந்து மைலில் 

ராகச் 

சென்றார் . 
பாண்டுலேனாக்குகைகள் வேள்வி செய்தலை உமைக்குக் 
இருக்கின்றன . அவைகளில் 

கூறினார் . அகத்திய 
பௌத்த சமயச் சின்னங்கள் வருடைய 

கமண்டலத்தில் 
ருக்கின்றன . ஊருக்கு 

இருந்த காவிரியை இந்திர 
வடக்கே பதினான்கு மைல் னிடத்தில் கூறி ஆனை முகக்கட 
தொலைவில் திரியம்பகம் இருக் வணக் கொண்டு கவிழ்க்கச் 


வந்து 


னுடைய 


கலக 


அசுரர்களை 


| 


தக்கன் 


முனி 


r 


நாராயண கோபாலர் 


757 


நீக்ரோக்கள் 


வைண வ 


-- 


கிருஷ் 


யால் 


கிணறு 


செய்தார் . சம்புவன் தவஞ் இராவணனுக்கு அறிவுரை 
செய்தலை இராமனிடங் கூறி கூறினான் . இவனுடைய அறி 
னார் . சுகருக்கு மெய்யறிவு வுரையை இராவணன் கேட்க 
உண்டாகச் செய்து தந்தையிட 

வில்லை . போரில் அநுமானால் 
மிருந்து நீங்கச் செய்தார் . 

கொல்லப்பட்டான் . 
இவர் பிறந்தவுடன் 

மழை நிம்பார்க்கர் - இவர் ஆந்திரநாட் 
( நாரம் - நீர் ) பெய்தபடியால் 

டில் தைலங் பிராமணர் குலத் 
நாரதர் என்று பெயருண்டா 

பிறந்தவர் . இராமா 
யிற்று என்பர் . 

நுசருக்குப் பிறகு பதினொன் 
நாராயண கோபாலர் 

கண்ண றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த 
னுக்கு ஒப்பான ஆற்றலுடைய வராகக் கருதப் பெறுகிறார் . பிற 
வர் . பாரதப்போரில் அருச் 

வேதாந்திகளைப் 
சுனனால் கொலையுண்டவர் . போன்று இவரும் பிரமமே 
நாலுகவிப் பெருமான் திரு உலகத்திற்கு உபாதான காரண 
மங்கையாழ்வார் ஆசு , மதுரம் , 

மாகவும் நிமித்தகாரணமாகவும் 
சித்திரம் , வித்தாரம் என்னும் 

விளங்குகின்றதென்னும் கொள் 
நால்வகைப் பாக்களையும் நன்கு கையுடையவர் . தச சுலோகி 
பாடக்கூடியவராக இருந்தபடி 

மந்திர ரகசிய சோடசி , பிர 

பந்த 
இவ்வாறு ஒருபெயர் 

கல்பவல்லி , 
வழங்கியது . 

ணாஷ்டகம் , இராதாஷ்டகம் , 
நாழிக் கிணறு இச் 

இராதாஸ் மரண தோத்திரம் 

முதலியன இவர் இயற்றிய 
திருச்செந்தூர் முருகன் திருக் 

நூல்கள் . சீநிவாசர் என்பவர் 
கோயிலுக்குத் தெற்கே இரு 

இவருடைய மாணவர்களுள் 
நூறு கசத் தொலைவில் கடற் 

முதன்மையானவர் , பிரமசூத் 
கரையில் அமைந்திருக்கிறது . திரத்திற்கு அவர் 

வேதாந்த 
பெரிய கிணற்றுக்குள் 

கௌஸ்துபம் என்னும் உரை 
சிறிய 

ஒருபடி 

நூலை இயற்றியிருக்கிறார் . 
அகலமே உள்ளதாக அமைந் 
திருக்கிறது . நாழியளவு நிர்க்கிரந்தர்கள் - சமண சமயத்தை 
அகலமே அமைந்துள்ள படி 

நிறுவிய வர்த்தமான மகாவீர 
நாழிக் கிணறு 

என்று 

ரின் மாணவர்கள் இப் பெய 
பெயர் பெற்றது . ஏழு அடி 

ரால் அழைக்கப்பட்டனர் . 
ஆழமே உள்ளது . 

நல்ல 

நீக்ரோக்கள் - இவர்கள் கறுத்த 
தண்ணீர் வரம்பு வரையில் 

மேனியினர் . சுருண்டமயிரினர் . 
நிறைந்திருக்கும் . எடுத்தால் நீண்டகையினர் . இவர்கள் 
மீண்டும் அதே அளவுக்கு அப் 

ஆப்பிரிக்காக் கண்டத்தில் 
பொழுதே நிறைந்து விடும் . 

சகாரா பாலைவனத்தையடுத்துத் 
எடுக்காமலிருந்தாலும் நீர் ஊறி 

தெற்கேயுள்ள பெரும் பகுதி 
வழிவதில்லை . 

யில் உள்ளனர் . இவர்கள் பல 
நிகும்பன் இராவணனுக்கு வேறுபாடுகளை யுடையவர்கள் . 
அம்மான் . மிகுந்த உணவை சிலவகுப்பினர் நான்கடி உயர 
உண்பவன் . இவனுக்கு ஒன்பது மேயிருப்பர் . சில வகுப்பினர் 
கோடிப் படைகள் இருந்தன . ஆறரையடி உயரமும் இருப்பர் . 
இவன் தீக்கடவுளோடு போர் 

நிறமும் 

கறுப்பு , பழுப்பு , 
செய்து வென்றான் . இராமனை சிவப்பு எனப் பல வகையாகக் 
வெல்ல முடியாதென்றும் 

எல்லாரும் 

காணப்பெறும் . 
சீதையை 

விட்டு விடுமாறும் அகன்ற தட்டையான மூக்கும் 


கிணறாக 


யால் 


நீமன் 


158 


பகன் ( 2 ) 


மால் 


கரும்பழுப்புக் கண்களும் தம்முடைய நெஞ்சத்தைத் தம் 
உடையவர்களாக இருப்பர் . 

விரும்பப்பட்டவரிடஞ் 
பதினைந்தாம் நூற்றாண்டுக் சென்று தமக்கு விருப்பமான 
கும் பதினெட்டாம் நூற்றாண் செய்திகளைக் கூறுமாறு நெஞ் 
டுக்கும் இடைப்பட்ட காலத் சினை 

முன்னிலைப் படுத்திப் 
தில் ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக் பாடப்படுவது . கடவுளர் மாட் 
காவிற் புகுந்து நீக்ரோக்களைப் டும் மற்றும் உயர்ந்தோர் 
பிடித்துக் கொண்டு போய் மாட்டும் தூது 

அனுப்பிப் 
அடிமைகளாக விற்று வந்தனர் . பாடப்பட்ட நூல்கள் தமிழில் 
அடிமைகளாகப் பிடிக்கப்பட்ட பல உள்ளன 
நீக்ரோக்கள் கோடிக் கணக் 
கினர் . நாளடைவில் இக் | நெடுங்கழுத்துப் பரணர் 

சங்க 
கொடிய பழக்கம் அறிஞர் காலப்புலவர்களில் ஒருவர் . இவ 
களால் தடை செய்யப் பெற்று ருடைய கழுத்துச் சிறிது நீள 
நீக்ரோக்களும் நல்ல வாழ்க்கை 

மாக இருந்தபடியால் இவ்வாறு 
நடத்துமாறு 

ஏற்பாடு செய் காரணப்பெயர் உண்டாயிற்று . 
தனர் . ஆயினும் மேனாடுகளில் இவருடைய இடுகுறிப் பெயர் 
நீக்ரோக்களைத் 

தாழ்ந்தவர் இன்னதென்று தெரியவில்லை. 
களாக இன்றும் எண்ணுபவர் இவருடைய பாடல் ஒன்று 
பலர் இருக்கின் றனர் . 

புறநானூற்றில் சேர்க்கப்பட் 

டிருக்கிறது . 
நீமன் - திருமுனைப்பாடி நாட்டிலே 
மாரமங்கலம் என்னும் ஊரில் நோய்ப் பாடியார் - சங்க காலப் 
இருந்தவன் . வஞ்சம் பொய் புலவர்களில் ஒருவர் . காதலர் 
சூது வாது முதலிய தீக்குணங்க களின் பிரிவுத் துன்ப நோயை 
ளெல்லாம் ஒருங்கமையப் நல்லமுறையில் பாடியபடியால் 
பெற்றவன் . இவன் பொய்மை இவர் இவ்வாறு நோய்ப்பாடி 
யாகச் 

சிவநேசக் கோலம் யார் என்று பெயர் பெற்றார் . 
பூண்டு நரசிங்க முனையரைய இவருடைய இடுகுறிப் பெயர் 
ரிடம் தானம் வாங்கச் சென்ற இன்னதென்று தெரியவில்லை . 
பொழுது சிலர் இவன் பொய்க் இவருடைய பாடல் ஒன்று அக 
கோலம் பூண்டவன் என்று நானூற்றிற் சேர்க்கப்பட்டிருக் 
நரசிங்க முனையரையரிடம் கிறது . 
தெரிவித்தனர் . அவரோ இவ 
னுடைய பொய்க் கோலத்தைப் 

பகன் - ( 2 ) பிருகு முனிவருக்கு 
பாராட்டி மற்றையர்க்களித் இரண்டாவது பேரன் . 
ததை விட ஒரு மடங்கு 

வயிற்றில் 

நூறு ஆண்டுகள் 
சேர்த்து இவனுக்குக் கொடுத்து இருந்தவன் . தந்தையர் கிருத 
நல்லறிவு புகட்டியனுப்பினார் . 

வீரியனால் மாண்டமையறிந்து 
நெடுவேளாதன் - 

அவனுடைய 
பாண்டிவள 

வழி முறை 
நாட்டில் 

யினரைக் கொல்லத் தவஞ் 
போந்தை என்னும் 
ஊரில் இருந்தவன் . இவனைக் 

செய்தான் . 

இவ 
குன்றூர் கிழார் மகனார் பாடி 

பிதுர்க்கள் அவ்வாறு கொல்ல 

வேண்டாமென்று தவத்தைத் 
யுள்ளார் . 

அப்பாட்டு புற 
நானூற்றிற் சேர்க்கப்பட் 

தடைசெய்தனர் . பகன் அத் 
தவாக்கினியை பிதுர்களுடைய 

கட்டளைப்படி 
நெஞ்சுவிடுதூது 

நூல்வகை டான் . அதுவே 
களில் இஃது ஒன்று . ஒருவர் யிற்று . 


தாய் 


டைய 


டுள்ளது . 


கடலில் விட் 
வடவையா 


பங்காசுவன் 


759 


பஞ்சாசார்ய பதாச் சாரிதர் 


ஓர் 


விளைத்து 


தான் . 


அரசனை 


பங்காசுவன் - இவன் இந்திரனைப் பஞ்சமுக வாத்தியம் 
பகைத்து வேள்வி செய்து நூறு தென்னாட்டு இசைக் கருவி 
பிள்ளைகளைப் பெற்றான் . வேட் களில் 

ஒன்று . பெரிய கங் 
டைக்குச் சென்றபோது இந் காளத்தைப் போன்ற உடலை 
திரனால் விரட்டப்பட்ட குதிரை யுடைய இக்கருவியின் மேற் 
யோடு ஆற்றிற் படிந்து பாகத்தில் ஐந்து 

குழாய்கள் 
பெண் ணுருக் கொண்டு 

இருக்கும் . அக்கு ழாய்கள் 
இருடியை மணந்து 

மீண்டும் தோலால் மூடப்பட்டிருக்கும் , 
நூறு பிள்ளைகளைப் பெற்றான் . நடுக்குழாய் சிறிது பெரிதாக 
தன்னுடைய பட்டணத்திற்கு வும் சுற்றுப் புறத்திலுள்ள 
வந்து தான் அரசனாக விருந்த 

நான்கு 

குழாய்கள் சற்றுச் 
காலத்திற் பெற்ற பிள்ளை சிறியனவாகவும் இருக்கும் . 
களோடு சேர்த்து இவர்களையும் வாத்தியத்தின் உடல் வெண் 
வாழச் செய்தான் . இந்திரன் கலத்தினால் செய்யப்பட்டிருக் 
கலகம் 

இருநூறு 

கிற படியால் வாத்தியம் மிகக் 
பிள்ளைகளையுஞ் சாகச் செய் கனமானதாக இருக்கும் . இதனை 

அரசனுடைய மனைவி ஒருசிறிய நான்கு சக்கர வண்டி 
யர் 

அழுதனர் . இந்திரன் யின் மேல் வைத்து வேண்டிய 
அந்தண உருக்கொண்டு வந்து இடங்களுக்கு இழுத்துக் 
பகையின் வரலாறு கூறினான் . கொண்டு போய் வாசிப்பார் 

" உனக்கு எந்தப் கள் . சிவபெருமானுடைய ஐந்து 
பிள்ளைகள் வேண்டும் ? என்று திருமுகங்களின் பெயர்களாகிய 
கேட்டான் . அரசன் , " நான் சத்தியோ சாதம் , ஈசானம் , தற் 
பெண்ணாயிருந்த காலத்தில் புருடம் , அகோரம் , வாமதேவம் 
பெற்ற பிள்ளைகளும் என் என்னும் பெயர்களே இக்கருவி 
பெண்ணுருவமுமே 

களின் 

ஐந்து முகங்கட்கும் 
வேண்டுமென்றான் . 

உள்ளன . இவ்வாத்தியத்தைத் 

தனியாகவும் சுத்த மத்தளத் 
பஞ்சசன் - சங்கு வடிவம் உடைய 

துடன் சேர்த்தும் வாசிப்பார்கள் . 
ஓர் அசுரன் . பிரபாச தீர்த்தத் 

இரண்டு கைகளாலும் வாசிப் 
சாந்தீபனியின் மகனைக் 

பார்கள் ; கழிகளை ( குச்சிகளை ) ப் 
கொன்றான் . கண்ணன் கடலில் 

பயன்படுத்துவதில்லை . திருவா 
மூழ்கி இவனைக் கொன்று சாந் 

ரூர்க் கோயில் , திருத்துறைப் 
தீபனியின் மகனை மீட்டதே 

பூண்டிக் கோயில் 

முதலிய 
இவ்வசுரனைத் தம்முடைய சங் 

இடங்களில் இவ் வாத்தியம் 
காகக் கொண்டார் . 

வாசிக்கப்படுகிறது . 
பஞ்சப்பிரேதபரசிவம் - சர்வ சம் பஞ்சாட்சரப் பாறை - திருப்பரங் 
மார காலத்தில் நான் முகன் , 

குன்றத்தில் நக்கீரர் இருந்து 
திருமால் , உருத்திரன் , மகேசன் , 

பூசை 

பாறையைப் 
ஐவரின் பஞ்சாட்சரப் பாறை 

என்று 
உடல்களையே தெப்பமாகக் 

கூறுகின்றனர் . 
கொண்டு அவற்றின் மீது எழுந் 
தருளி 

மீண்டும் படைப்பு பஞ்சாசார்ய பதாச் சாரிதர் 
முதலானவைகளைச் செய்விக்கத் இராமாநுசருடைய சிறப்புப் 

பெயர்களில் 
திருமால் முதலியவர்களைப் 

ஒன்று . 
படைக்கும் சிவபிரானின் திரு னுடைய பொருள் ஐந்து ஆசி 
வுருவம் . இவருடைய சத்தி ரியர்களின் திருவடிகளில் ஈடு 
பஞ்சப் பிரேதபராசத்தி . 

பட்டு ஒழுகியவர் என்பது . 


னுடைய 


தில் 


தாடு 


செய்த 


சதாசிவன் 


த 


பஞ்சாப் 


160 


பரசுராம க்ஷேத்திரம் 


பீயாஸ் , 


பட்டது . 


கின்றன . 


நில 


என்னும் ஒரு 


சூழ்ச்சியில் 


பஞ்சாப் - இந்தியாவில் ஆங்கில வதற்குப் பத்திமார்க்கமே 
ஆட்சியின் போது பஞ்சாப் வட சிறந்ததென்றும் பத்தியின் 
மேற்கு மாகாணமாக இருந் முடிவு சரணாகதி என்றுங் 
தது . சிந்து நதியின் துணையாறு கூறிச் சித்தாந்தம் செய்தார் . 
களாகிய சீலம் , சீனாப் , ராவி , அவ்வளவில் அரசன் கட்டி 

சட்லெச் என்னும் யிருந்த பொற்கிழி இவர் முன் 
ஐந்து ஆறுகள் பாயும் இடம் வளைய இவர் அதனை யறுத்துக் 
என்பதால் இப்பெயர் ஏற் கொண்டார் . அரசனும் புலவர் 

ஐந்து ஆறுகளும் களும் இவருடைய அடிகளில் 
நீர்ப் பாசனத்திற்குப் பயன்படு வீழ்ந்து வணங்கினார்கள் . அர 
நீர்வளமும் 

சன் பட்டர்பிரான் என்னுஞ் 
வளமும் ஒருங்கே அமையப் சிறப்புப் பெயரை வழங்கினான் . 
பெற்ற பஞ்சாப் இந்தியாவின் யானை மேல் ஏற்றி நகர்வலஞ் 
கோதுமைக் களஞ்சியமாக செய்வித்தான் . பல சிறப்புக் 
விளங்குகின்றது . 

களும் செய்தான் . இவருடைய 

பெயர் பெரியாழ்வார் எனவும் 
பஞ்சுகன் - பாண்டி நாட்டில் 

வழங்கியது . பெரியாழ்வார் 
தோகை மலை என்னும் ஊரில் 

திருவாய்மொழி என்னும் நூல் 
வாழ்ந்திருந்த ஒரு பொல்லாத 

இவரால் பாடப்பெற்றது . 
வன் . இவன் மக்கட்கு அல்லல் 
பல செய்து திரிந்தான் . மதங்கி பதுமினி - வத்தவ நாட்டில் கௌ 

சாம்பி நகரில் 
ரு மாதை இவன் 

இருந்தவள் . 
கெடுக்க முயன்ற பொழுது 

சங்க தருமன் என்னும் வணிக 
தெய்வத் திருவருளால் மதங்கி னுடைய 

அகப் 
யின் கணவன் கையில் வாள் பட்டு நிறையிழந்து குறை 
ஒன்றுவர இத்தீயவன் அவ் பெற்றுக் கொலைத் தண்டனைக் 
வாளால் மாண்டொழிந்தான் . 

குட் பட்டுப் பிறகு உதயண 

னுடைய உதவியால் மீட்கப் 
பட்டர்பிரான் - இவருடைய இயற் பட்டவள் . இவளுடைய பெயர் 
பெயர் விட்டுணு சித்தர் என் பின்னாளில் சாங்கியத்தாய் என 
பது . இவர் பாண்டிவள நாட் வழங்கியது . 
டில் திருவில்லிபுத்தூரில் வேயர் 
என்னும் 

அந்தணக்குடியில் பத்திராவதி - தென்னிந்தியாவில் 
முகுந்தபட்டர் என் பவ மைசூர் நாட்டில் ஷிமோகா 
ருக்கும் பதுமவல்லி என்னும் 

மாவட்டத்தில் இருக்கும் ஊர் . 
அவருடைய மனைவியாருக்கும் 

இங்கு மைசூர் இரும்பு எஃகுத் 
புதல்வராகத் தோன்றினார் . பூம் 

தொழிற்சாலை இருக்கின்றது . 
பொழில் ஒன்று அமைத்துப் 

இஃது இந்தியாவின் பெரிய 
பூமாலைத் திருத்தொண்டு 

இரும்புத் தொழிற்சாலைகளில் 
கொண்டிருந்தார் . 

ஒன்று . 

சிமெண்டு , 
இவர் வட பெருங் கோயிலுடை 

முதலியன செய்யுந் தொழிற் 
யானுடைய திருவுளப்படி 

சாலைகளும் இங்கு இருக் 
மதுரைக்குச் சென்று பாண்டிய 
மன்னன் அவையில் காரண 

பரசுராம க்ஷேத்திரம் - பரசு ராமர் 
மில்லாத காரியமே கிடையா 

இருபத்தொரு தலைமுறை வரை 
ெ த ன்றும் , உலகத்திற்குக் 

அரசர்களையும் 
காரணப் பொருள் கடவுள் கொன் றபடியினால் 
என்றும் அக்கடவுள் திருமால் பாவமுஞ் சூழ்ந்தன . 
என்றும் அக்கடவுளை யடை 

களைப் போக்கிக் கொள்ள 


செய்து 


காகிதம் 


கின் றன . 


யினும் 


பல 


பழியும் 
அவை 


பரதேசிப்புதை 


761 


பல்வலன் 


புராண 


எண்ணினார் . அந்தணர் 

பட்டவராவர் . இவருடைய 
களுக்குத் தகுந்த தானங்கள் உரைபதவுரையாகவோ 
செய்தால் அவைகள் நீங்கும் பொழிப்புரையாகவோ இல்லை . 
என்று அறிந்தார் . ஒரு வளம் கருத்துரையாகவே அமைந் 
மிகுந்த நாட்டை உண்டாக்கி துள்ளது . இவருடைய உரை 
அந்தணர்களுக்குத் தானஞ் யால் திருக்குறளின் கருத்தைத் 
செய்ய முடிவு செய்தார் . தமது தெளிவாக உணர்ந்து கொள்ள 
கையிலிருந்த பரசு 

என்னும் முடியாது . 
படையைத் தென்றிசைக் கட 
லில் வீசினார் . அங்கிருந்த வரு 

பரிப்பெருமாள் திருக்குறளுக்கு 

உரையெழுதிய பதின்மருள் 
ணன் சிறிது விலகினான் . அப் 

ஒருவர் . இவர் சேது நாட்டில் 
பொழுது அங்கே வளம் மிகுந்த 

உள்ள செழுவை 

என்னும் 
நாடு ஒன்று உண்டாயிற்று . 

ஊரிற் பிறந்தவர் என்பர் . 
அதுவே இந்நாளில் கேரளம் 

இவர் பரிமேலழகர்க்கு முந் 
என வழங்கும் மலையாள நாடு 

பட்டவர் . 

இவர் 

வட நூற் 
என்பது 

வரலாறு . 

புலமையும் பெற்றிருந்ததாகத் 
ஆகவே கேரள நாட்டிற்குப் 

தெரிகிறது . 

இவருடைய 
பரசுராம க்ஷேத்திரம் என்னும் 

உரை காளிங்கர்உரையைவிடச் 
ஒரு பெயர் வழங்குகின்றது . 

சுருக்கமானது . பொழிப்புரை 
பரதேசிப்புதை திருக்குற்றால் யாக அமைந்தது . ஒவ்வோரதி 
மலையில் உள்ள ஒரு குகையின் காரத்திலும் முன்னுரை கூறு 
பெயர் . இக்குகையில் 

தலும் அதிகாரவைப்பு முறை 
னைந்து எழுத்துக்களால் ஆன கூறுதலும் கூற்று விளக்கம் 
ஒரு கல்வெட்டு இருக்கிறது . கூறுதலும் இவருக்கு இயல்பு . 
இவ்வெழுத்துக்கள் எம்மொழி வருடைய உரை திருக்குறள் 
யைச் சேர்ந்தவை என இது முழுவதற்கும் உள்ளது . 
வரையிலும் யாராலுங் கண்டு 

பரிமான் - உறையூரில் இருந்து 
பீடிக்கப்படவில்லை . 

அரசுபுரிந்த ஒரு சோழமன்னன் . 
பரமேச்சுரவிண்ணகரம் - திருமால் இவன் சிவபெருமானிடத்துப் 
திருப்பதிகளில் ஒன்று . பேரன்புடையவன் . 

தாண்டைவள நாட்டில் செங் திருப்பனந்தாளில் தாடகை 
கற்பட்டுமாவட்டத்தில் காஞ்சீ 

யென்னும் 

மாதொருத்தியின் 
புரத்திற்குத் தெற்கே ஒருமைல் பொருட்டு வளைந்த சிவலிங்கத் 
தொலைவில் இருக்கிறது . திரு தை நிமிர்த்துதற்குப் பெரு 
மால் பரமபதநாதன் ; தாயார் 

முயற்சி 

செய்தான் . எவ் 
வைகுந்தவல்லி . முகுந்த விமா வளவோ முயன்றும் நிமிர்த்த 
னம் ஆயிரம் தீர்த்தம் ; மேற்கு 

பிறகு குங்கி 
நோக்கிய சந்நிதி . வீற்றிருந்த லியக்கலைய நாயனார் தம் கழுத் 
திருக்கோலம் . இத்தலத்தைத் தில் கயிறுகட்டியிழுத்து அவ் 
திருமங்கையாழ்வார் 

பாடி 

விலிங்கத்தை நிமித்தினார் . இவ் 
யிருக்கிறார் . 

வரசன் அந்நாயனாரைப் பெரி 

தும் போற்றிப் பாராட்டினான் - 
பரிதி - இவர் திருக்குறளுக்கு 
உரையெழுதிய பதின்மருள் பல்வலன் - இல்வலன் என்னும் 
ஒருவர் . இப்பெயரைப் பருதி அரக்கனுடைய மகன் . இவன் 
எனவும் வழங்குவர் . இவர் முனிவர்களை வருத்திக் கொண் 

டிருந்தான் . பலராமர் 

தம் 
பதின்மூன்றாம் நூற்றாண்டில் 
வாழ்ந்த பரிமேல ழகருக்கு முற் முடைய கலப்பைப் படையால் 


வன் 


முடியவில்லை . 


பழையன் 


762 


பாண்டியர் 


பழையன் 


ஆகமம் 


பிறகு 


கள் 


இவனை இழுத்துக் கதாயுதத் திருக்குடந்தைக்குப் பாஸ்கர 
தால் கொன்றார் . 

க்ஷேத்திரம் எனவும் ஒருபெயர் 

உள்ளது . 
பாண்டி நாட்டில் 
மோகூர்என்னும் ஊரில் இருந்த பாஞ்ச ராத்திரர் - பாஞ்சராத்திர 
ஒரு குறுநில மன்னன் . மதுரை 

ஆகமத்தின் வழி நடப்பவர் 
யில் இருந்து அரசு புரிந்திருந்த 

பாஞ்சராத்திரர் எனப்படுவர் . 
வீரசேகரன் என்னும் பாண்டிய இந்த 

திருமாலால் 
மன்னனுக்குத் துணைவனாக 

நான் முகனுக்கு உரைக்கப்பட் 
அமைந்து நின்றவன் . 

டது . நான் முகனால் நாரதருக்கு 
பள்ளிக்கூடம் இச்சொல் சமண உரைக்கப்பட்டது . 
சமயத்தாரின் மடங்களையும் நாரதர் மற்ற முனிவர்கட்கு 
பௌத்கரின் விகாரைகளையும் உரைத்தார் . இது நூற்றெட் 
குறிக்கின்றது . 

சமணப்பள்ளி டுச் சம்மிதைகளை உடையது . 
களிலும் பௌத்தப்பள்ளிகளி அவைபாத்மம் முதல் பிராசேத 
லும் அப்பள்ளிகளைச் சேர்ந்த 

சாக்யம் வரை உள்ளனவாம் . 
துறவிகள் பிள்ளைகளுக்குக் இதனில் 

விட்டுணு 

ஆலயப் 
கல்வி கற்பித்தபடியால் அந்த பிரதிட்டைவிதி , 

து வசா 
இடங்கட்குப் பள்ளிக்கூடம் ரோகண விதி , தீட்சை ஆரா 
என்று பெயர் உண்டாகியது . தனம் , வழிபாடு , திருவிழா, 
அப்பெயர் நாளடைவில் எல் சீரணோத்தாரணம் , கழுவாய் , 
லாப் பாடசாலைகளுக்கும் மந்திரவிதி முதலிய பல செய்தி 
அமைந்து விட்டது . 

விரிவாகக் கூறப்பட் 

டுள்ளன . 
பாகசாதனன் பாகன் என்னும் 
அசுரனைக் கொன்ற படியால் பாண்டியர் பண்டைத் தமிழ் 
இந்திரனுக்கு இவ்வாறு ஒரு நாட்டின் தென் கிழக்குப்பகுதி 
பெயர் உண்டாகியது . 

யான பாண்டி நாட்டை ஆண் 

டவர்கள் 
பாகுகன் - இவன் விருகனுடைய 

பாண்டியர் என்று 

பெயர்பெற்றனர் . 
மகன் . இவனுடைய நாட்டைப் 
பகைவர்கள் பறித்துக் கொண் 

எக்காலத்தில் பாண்டி நாட்டை 
டனர் . அரசன் தன்னுடைய 

ஆட்சி புரியத் தொடங்கினர் 
மனைவியரோடு 

எம்மரபைச் சேர்ந்தவர் என்பது 
காட்டை விளக்கமாகத் 

தெரியவில்லை . 
யடைந்து இறந்தான் . அரசன் 
மனைவியரும் உடனிறக்கத் 

இவர்கள் தமிழ் நாட்டிற்கே 
துணிந்தனர் . 

உரியவர்களா அல்லது வேறு 

அவ்வாறு 
இறக்கவேண்டாம் 

நாட்டில் இருந்தும் வந்து குடி 
என்று 

யேறியவர்களா என்பதுங் 
அவுரவருஷி என்பவர் தடுத் 
தார் . மனைவியருள் முதல்வி 

கண்டு பிடிக்கப்படவில்லை . 
யாகிய சுமதி கருப்பிணியென் 

பாண்டியர் 

என்னுஞ் சொல் 
பண்டு 

சொல்லில் 
றுணர்ந்த சக்களத்தியர் 
அவளுக்கு 

பண்டை 
இருந்து பிறந்தது . 
நஞ்சூட்டினர் . 
அவள் 

யர் பழங்காலத்தவர் என்று 
அவுரவருடைய 
ளால் உயிர்பெற்றுச் சகரனைப் 

பொருள்படும் 

என்று சிலர் 
பெற்றாள் . 

கூறுகின் றனர் . இதற்குத்தக்க 

ஆதாரமில்லை . 
பாஸ்கரக்ஷேத்திரம் 

கதிரவன் 

பாண்டிய நாட்டை ஆண்டவர் 
வழிபட்டதால் கும்பகோணம் 

பாண்டியர் என்று பெயர்பெறு 
இந்நாளில் வழங்கும் வது இயற்கை.. 

பாண்டியர் 


இவர்கள் 


என்ற 


இதற்குத்தக்க 


என 


பாபர் நாமா 


763 


பார்க்கவமுனிவர் 


வடிவங் 


நூல்கள் 


தணன் 


( நான் 


ளது . 


சாலை 


ஆறில் 


பாபர் நாமா 


கள் திங்களின் வழிமுறையைச் 

இதற்கு விடையளிக்க எண் 
சேர்ந்தவர்கள் என்றும் , வேப் 

ணிய முனிவர் 

கதிரவனை 
பம் பூமாலையைத் தமக்குரிய 

வேண்டினார் . அவன் இவருக்கு 
அடையாள மாலையாகவும் , 

முன்னே அந்தண 
கயல் உருவத்தைக் கொடியாக கொண்டு வழி காட்டிக் 
வும் இலச்சினை யாகவும் கொண் கொண்டு சென்றான் . எமபுரந் 
டவர்கள் என்றும் 

தாண்டிச் செல்கையில் ஓர் அந் 
நுவலும் . புறநானூறு பத்துப் 

கையில் தடி தாங்கி 
பாட்டு முதலிய சங்க நால் இவரை வழி மறித்தான் . 
களில் பாண்டியர்கள் 

உனக்குப் புராணங் 
ருடைய புகழ் கூறப்பட்டுள் 

கூறுகையில் ஏதேனுங் கொடுப் 
ஆயினும் அவைகளைக் 

பதாகக் கூறிப் பிறகு கொடா 
கொண்டு அவர்களுடைய வர தொழிந்தாய் ; இப்பொழுது 
லாற்றை அறிய முடியவில்லை . நீ செய்த தவத்தில் பாதிதருக 
சங்க நூல்கள் கூறும் பாண்டி என்றான் . இவர் அதற்கு 
யர்களுள் 

ஆழிவடிம்பலம்ப இசையவில்லை , ஆறில் ஒன்று 
நின்ற பாண்டியனும் பல்யாக 

கொடுக்குமாறு கதிரவன் நடுக் 
முது குடுமிப் பெரு 

கூறினான் . 

ஒன்று 
வழுதியும் நெடுஞ்செழியனும் 

கொடுத்து அவ்விடம் விட்டு 
குறிப்பிடத்தக்கவர்கள் . 

நீங்கினார் . பிறகு இடையன் 
து பாபர் சக்கர 

பசுமேய்த்ததற்கு ஆறிலொரு 
வர்த்தியின் வரலாறு . இவ்வர 

பங்கு கொடுத்து நீங்கினார் . 
லாறு பாபராலேயே எழுதப் 

பிறகு சாலியன் ஒருவன் தன் 

னிடம் வாங்கிய 
பட்டதாகலின் சொந்த வர 

துணிக்குப் 

கொடுக்க வேண்டு 
லாறாகும் . பாபர் ஒரு கவி . 

மென்று இவரை வழிமறித் 
பாரசீகமொழியில் பல பாடல் 
கள் இயற்றியுள்ளார் . தமது 

தான் . எஞ்சியதை அவனுக்குக் 
தாய்மொழியான துருக்கியிலும் 

கொடுத்தார் . நல்வினை முழு 
அவர் வல்லவர் . பாபர்நாமா 

வதும் நீங்கிய படியால் மேலே 
மொழியிலேயே 

செல்ல முடியவில்லை . கதிரவ 

னுடைய கையைப் பற்றிக் 
எழுதப்பட்டுள்ளது . இந்நூல் 

கொண்டு சதானிகன் இருந்த 
அக்காலவரலாற்றை உணர்ந்து 
கொள்ளத் துணைபுரிவதோடு 

இடத்திற்குச் சென்றார் . அப் 
சிறந்த லக்கியமாகவும் 

பொழுது அவ்வரசனை எமகிங் 

கரர்கள் அடுப்பில் ஏற்றிச் 
விளங்குகிறது . பாபரின் பண் 

சமைத்துக் கொண்டிருந்தனர் . 
பாடு முதலியவைகளை யெல் 

முனிவர் அரசனைப் பார்த்து , 
லாம் இந் நூலால் 

நன்கு 

இதற்கு என்ன காரணம் ? 
உணர்ந்து கொள்ளலாம் . 

என்று கேட்டார் . அரசன் , 
நூல் ஆங்கிலம் முதலிய பல 

“ நான் பல தான தருமங்களைச் 
மொழிகளினும் மொழிபெயர்க் 

செய்தும் மக்களை 

வருத்திப் 
கப்பட்டுள்ளது . 

பொருள் தேடிய படியால் இவ் 
பார்க்கவமுனிவர் - இவர் ஒரு வாறு துன்பப்பட நேரிட்டது 
முனிவர் . சாதனிகனுடைய என்று சொன்னான் . மேலும் 
மக்கள் தான தருமங்களை மிகுதி முனிவரைப் பார்த்து , “ என் 

செய்த தம்முடைய னுடைய மக்களிடம் இதனைக் 
தந்தை எவ்வாறுளன் என்று கூறித் தான தருமங்கள் செய்யக் 
இம் முனிவரைக் கேட்டனர் . கட்டளையிட்டால் என் துன்பங் 


பாக்கி 


யாகச் 


- 


பார்க்கவர் 


164 


பிரதம மந்திரி 


சன் 


கள் நீங்கும் என்று கூறினான் . பாலசித்தன் - சட்ட முனியி 
முனிவர் அவ்வாறே சதானிக டைய மாணவர்களில் 
னுடைய 

மக்களிடங் கூறிச் வன் . இவனும் தன்னுடைய 
சதுர்த்தசி விரதம் அநுட்டிக்கச் குருவைப் போல் மருத்துவத் 
செய்ததோடு தான தருமங்களை துறையில் வல்லவனாகச்சிறந்து 
யும் செய்யுமாறு 

கூறினார் . 

விளங்கினான் . 
மக்கள் அவ்வாறே செய்தமை பிசாசமோசனவாவி காசியில் 
யின் அரசனுடைய 

துன்பம் 

உள்ள புனித நீர்த்துறைகளில் 
நீங்கியது . 

ஒன்று . இதில் பேயொன்று 
பார்க்கவர் - பரசுராமர் பிருகு வமி 

மூழ்கித் தன்னுருப்பெற்றபடி 
சத்தில் தோன்றியவராகையால் 

யால் இப்பெயரை யடைந்தது . 
பார்க்கவர் என்னுஞ் சிறப்புப் பிசாசு - தூலதேகத்திற்கு விதிக் 
பெயர் பெறுவார் . அந்த வமி 

கப்பட்ட வாணாள் முடியுமுன் 
சத்தில் சிறந்தவர் இவரே . 

உடல் நீங்கிய உயிர் காற்றின் 
இவர் தகப்பனாருடைய பெயர் உருவையடைந்து காலத்தை 
சமதக்கினி முனிவர் . தாயார் எதிர்பார்த்திருக்கும் ; அவ்வுயிர் 
பெயர் இரேணுகை . 

களே பிசாசு 

எனப்படும் . 

இவைகள் தம்மோடு தொடர் 
பார்க்கவன் - இவன் பாஞ்சால புடையராய்த் துன்புறுத்தி 
நாட்டில் இருந்த ஒரு குயவன் . னோரை மீண்டுந் துன்புறுத்துந் 
திரௌபதியின் மணங்காணச் தொழில் உடையன . 

பாண்டவர்கட்கு 
இவன் இடங்கொடுத்து உதவி 

பிரதம மந்திரி - மத்திய அரசாங் 

கத்தின் தலைமை மந்திரி பிரதம 
செய்தான் . 

மந்திரி என்று கூறப்பெறுவார் . 
பாலக்காடு கேரள நாட்டைச் 

இராச்சிய 

அரசாங்கத்தின் 
சேர்ந்தமலையாள மாவட்டத்தில் 

தலைமை மந்திரி முதன் மந்திரி 
உள்ள ஒரு தாலுக்கா . 

என்று மொழியப் பெறுவார் . 
மேற்கு மலைத்தொடரின் பிள பிரதம மந்திரிக்கு உள்ள அதி 
வான பாலக்காட்டுக் கணவா 

காரங்கள் முதன் மந்திரிக்கும் 
யில் உள்ளது . இதன் வடக்கில் 

பொருந்தும் . மந்திரிசபைக்குப் 
நீலகிரிமலையும் தெற்கில் ஆனை 

பிரதம மந்திரியே ஆதாரம் . 
மலைக்குன்றுகளும் 

மந்திரிசபையை 

உண்டாக்கு 
றன . மலைகளின் 

பவர் அவரே . அதைக்கலைத்து 

அடிவாரங் 
களில் உள்ள காடுகள் அடர்த்தி 

விடவும் அவரால் இயலும் . 
யானவை . இவ்வூர் தாலுகா 

சட்டசபையில் உள்ள பெரும் 
வின் தலைநகர் . இப்பாலக்காடு 

பான்மைக்கட்சியின் தலைவராக 
மலையாள மாவட்டத்திலேயே 

இருப்பதாலோ அல்லது சட்ட 
இரண்டாவது பெரிய சபையில் உள்ள 

கட்சிகளில் 
மாகும் . இது மலையாளத்தில் 

ஒன்றோடொன்று சேர்ந்தகட்சி 
இருந்து கோயமுத்தூர் செல் களின் கூட்டுப் பலத்தினாலோ 
லும் வழியில் உள்ளது . புகை 

யாருக்குச்சபை அங்கத்தினரில் 
வண்டி இவ்வூர்வழியே செல்லு 

பெரும்பான்மையினருடைய 
றது . கணவாயில் இருப்ப 

ஆதரவு இருக்கிறதோ அவரே 
தால் மேற்குக் கரைக்கு இதன் 

பிரதமமந்திரியாக ஏற்படுத்தப் 
வழியாகத்தான் செல்லவேண் 

பெறுவார் . 
டும் . வரலாற்றுச் 

பிரதம மந்திரியின் அதிகாரம் 
வாய்ந்த இடம் , 

ஏறக்குறைய எதேச்சாதிகாரி 


. 


இருக்கின் 


நகர 


சிறப்பு 


பிரதாப சிங் 


765 


பிரமத்வரை 


ஒன்று . 


யின் அதிகாரத்திற்கு ஒப்பான படியால் இராசமான் சிங் என் 
தென்றே கூறலாம் . அமைச் பவர் இவரோடு எதிர்த்துப் 
சரவையை அமைக்குமாறு போரிட்டுத் தோற்கடித்தார் . 
இராட்டிரபதியால் அழைக்கப் ஆனாலும் பிரதாப சிங் நாளடை 
பட்டவுடன் அவர் மற்றைய வில் 

தாம் இழந்தவைகளை 
அமைச்சர்களைத் தெரிந் யெல்லாம் திரும்பவுங் 

கைப் 
தமைத்து அவர்கட்கு அரசாங் பற்றி விட்டார் . இவர் 1597 
கத் துறைகளைப் 

பிரித்துக் ஆம் ஆண்டில் காலமானார் . 
கொடுப்பார் . 

அமைச்சர் புகழோடு விளங்கிய சித்தூர் 
அவையில் அவர் மற்றைய இவருக்குப் பின் 

தனது 
அமைச்சர்களோடு ஓர் அமைச் பெருமை இழந்து விட்டது . 
சராக இருந்த போதிலும் 
மற்றைய அமைச்சர்கள் இவ பிரமசாத்தன் இது முருகப் 
ரால் நியமிக்கப்பட்டவர்களும் 

பெருமானுடைய திருவுருவங் 

களில் 
இவருக்கு உட்பட்டவர்களுமே 

பிரணவப் 
யாவர் . மற்றைய அமைச்சர் 

பொருள் சொல்லத் தெரியாமல் 
களில் எவரையும் இராசீநாமாச் 

விழித்த பிரமனைத் தலையிற் 
செய்யுமாறு இவர் கட்டாயப் 

குட்டிச் சிறையில் அடைப் 
படுத்தலாம் . அமைச்சர்களில் 

பித்து முருகன் தன்னுடைய 
எவரேனும் இராசீநாமாச் 

கைகளில் கமண்டலமும் செய் 

மாலையுந் 
செய்தால் அவருடைய இடம் 

தாங்கி உலகைப் 
மட்டும் காலியாகும் . பிரதம 

படைக்கும் தொழிலை மேற் 
கொண்டருளினான் . 

அந்நிலை 
மந்திரி இராசீநாமாச் செய் 
தாலோ அமைச்சரவை முழு 

யில் அமைந்த முருகனுடைய 
வதுங் கலைந்து போகும் . 

திருவுருவ அமைப்பே பிரமசாத் 

தன் என்னும் பெயரையடைந் 
பிரதாப சிங் - ஓர் இராசபுத்திர 

தது.காஞ்சி குமரகோட்டத்தில் 
வீரர் . பாபரை எதிர்த்து வீரத் 

எழுந்தருளிய முருகனின் வடிவ 
தோடு போர்புரிந்த இராணா 

அமைப்பும் இத்தகையதே என் 
சங்கிராம சிங்கின் 

பெயரர் . 

பர் . 
இவருடைய தந்தையின் பெயர் 
உதயசிங் , இந்த உதய பிரமத்வரை- விசுவாவசு என்னும் 
சிங்கே உதயபுரி என்னும் 

காந்தருவனுக்கு மேனகையிடம் 
நகரத்தை உண்டாக்கியவர் . பிறந்த பெண் . இவள் தூல 
1567 இல் அக்பர் இராச கேச முனிவரிடம் 

வளர்ந்து 
புதனத்தின்மீதுபடையெடுத்து வருகையில் ஒருநாள் பூம்பொழி 
மேவாரைத் தாக்கினார் . உதய லிற் சென்று உலாவினாள் . 
சிங்கின் தந்தை கோழையாகை அப்பொழுது பாம்பு ஒன்று 
யால் மொகலாயப் படை வரு கடித்தபடியால் இறந்தாள் , 
வதையறிந்ததும் ஓடி விட்டார் . 

இறந்ததைக் கண்டு 
சித்தூர் மொகலாயர் கைவச இருடிகள் துக்கமுற்றனர் . அவ் 
மாயிற்று . அதன்பிறகு நான்கு விருடிகளில் ஒருவராகிய ருரு 
ஆண்டில் உதயசிங் இறந்தார் . என்பவர் மட்டும் வருத்தத் 

பிரிந்து 

அவர்களைப் 
உதயசிங்கின் வீரமகனா 
பிரதாபசிங் மொகலாயரை காட்டிற்குச் சென்று அழுதார் . 
எதிர்த்துப் போரிட்டுக் தேவர்கள் எதிரே தோன்றிக் 
கொண்டேயிருந்தார் . 

காரணம் வினவினர் . ருருவின் 
ரால் மொகலாயப் 

ஆயுளில் ஒருபாதி தருவதாகக் 
களுக்குத் தொல்லை நேரிட்ட 

கூறியபடி தர உயிர்த்தெழச் 


இவள் 


துடன் 


படை 


பிரமபுராணம் 


766 


பிருந்தாவனம் 


யது . 


நாகா 


உள்ளது . 


செய்தனர் . உயிர்த்தெழுங் கிருட்டிணனுடைய 

பாலலீலை 
தவளை ருரு மணந்து கொண் களும் இக்கோயில்களில் அழ 
டார் . அது முதல் ருரு பாம்பு காகத் தீட்டப்பெற்றிருக் 
களைக் கொலை செய்யும் 

கின்றன . 

தமிழ்நாட்டுக் 
தொழிலை மேற்கொண்டார் . கோயில்களில் அமைந்துள்ள 
ஒருநாள் தண்ணீர்ப் பாம்பின் சித்திர வேலைகள் இக்கோயில் 
உருக்கொண்டிருந்த சகத்திர களிலும் அமைந்துள்ளன . 
பாத முனிவரைக் கண்டு 
அவருடைய சாப வரலாற்றைக் பிருகத்கதை பைசாச மொழி 
கேட்டார் . அப்பாம்பு , " நான் 

யில் குணாட்டிய பண்டிதர் 
முன் பிறப்பில் ககம முனியை 

என்பவரால் இயற்றப்பெற் 
விளையாட்டாக அச்சுறுத்திய 

றது . மிகவும் பழமையான 
படியால் அவர் என்னைப் 

நூல் . பாரதநாட்டில் வழங்குங் 
பாம்பாகுமாறு சபித்தார் . நான் 

கதைகள் யாவும் பிருகத்தை 
வேண்ட இச்சாபம் ருருவால் 

யினின் றுந் தோன்றியவை 
நீங்கும் என்றார் என்று கூறி 

களே . இடைக்காலத்தில் 
அது முதல் ருரு பாம்பு 

இருந்த பாணன் , பவபூதி என் 
களைக் கொலை செய்வதை விட் 

னும் வடமொழிக் கவிஞர்கள் 
டார் . 

இயற்றிய காதம்பரி , 

நந்தம் , 
பிரமபுராணம் - இது பதினாயிரம் 

முத்திராராட்சசம் , 

மிருச்சகடிகை, மாளவிகாக்கினி 
கிரந்தம் 

இதில் 

மித்திரம் , வாசவதத்தம் , இரத் 
சூரிய சந்திர வம்ச விவரம் 

தினாவளி, இதோபதேசம் , 
சிவவிட்டுணுதலமான்மியம் சக வேதாள பஞ்சவிம்சதி முதலிய 
நாதத்தலத்தின் வரலாறு முத நூல்களிலுள்ள 

கதைகளெல் 
பல செய்திகள் விளக்க 
மாகக் கூறப்படுகின்றன . 

லாம் பிருகத்கதையில் உள்ள 

வைகளே . 
பிரமரை - இவள் 

அரக்கி . 

பிருந்தாவனம் 
பதங்காசுரனுடைய மனைவி . 

இவ்வூர் 
அந்தகன் , 

இந்தியாவில் உத்தரப்பிரதேச 
அம்பன் , துங்கன் 
ஆகியோர் இவளுடைய பிள்ளை 

நாட்டில் மதுரா நகருக்கு ஆறு 

மைல் தொலைவில் இருக்கிறது . 
இவள் 

தன்னுடைய 
பிள்ளைகளையும் 

டில்லிக்குத் தெற்கே எண்பது 
கணவனையங் 
கொன்றாள் . காசியில் குழந்தை 

மைல் தொலைவு . இவ்வூர் 

கரையில் 
யுருக்கொண்டிருந்த ஆனை முகக் 

யமுனையாற்றின் 
கடவுளைக் கொல்லப் போய் 

அமைந்திருக்கிறது . கிருட்டி 

லீலைகளை 
நஞ்சுகலந்த உணவைக் கொடுத் 

ணன் இங்குப் பல 
தாள் , 

நடத்தினார் . கோவில்கள் பல 
கொல்லப் 
அவரால் 
பட்டு மாண்டாள் . 

இங்கே இருக்கின்றன . அவை 

களுள் மிகவும் புகழ் பெற்றது 
பிரம்பானன் - சாவாவில் சோக்ய கோவிந்த தேவ மந்திர் என்பது . 
கார்ட்டாவுக்கு 

அண்மையில் இக்கோவிலைப் பதினாறாம் நூற் 
நகரம் . இங்குள்ள 

றாண்டில் 
திரிமூர்த்தி கோயில்கள் புகழ் 

இராசா மான்சிங் 

என்பவர் கட்டினார் . பத்தொன் 
அவை மிகப் 

பதாம் நூற்றாண்டில் சென்னை 
பெரியவை ; தஞ்சாவூர் கோயிலை வணிகர்களால் 

அரங்கநாத 
யும் கங்கைகொண்ட சோ மந்திர் என்னுங் 

கோயில் 
புரக் கோயிலையும் போன் றவை . கட்டப்பெற்றிருக்கிறது . இது 
இராமாயண நிகழ்ச்சிகளும் திராவிடக் கட்டிடச் சிற்ப 


லிய 


கள் . 


உள்ள 


பெற்றவை . 


பிரேமா நந்தர் 


167 


பூன் 


காடாக 


முறையைத் தழுவியது . யமுனை இஃதொன்று . இது வரதராசர் 
யாற்றில் குளிக்குந்துறைகள் எழுந்தருளிய பெருமாள் கோயி 
உள்ளன . 

சேவாகுஞ்சம் லாகும் . 
என்னும் பெருந்தோட்டம் 
ஒன்று இங்கே இருக்கின்றது . 

புலகர் - இவர் ஓர் அந்தணர். 
இது கண்ணன் இராதையோடு 

மறைகளையெல்லாம் அமைவுறக் 
கலந்து லீலைகள்புரிந்த இடம் 

கற்றவர் . திருந்திய பேரறி 
என்பர் . கோகுலம் கோவர்த் 

வாளராகப் பொருந்திய இவ 
தனம் முதலிய இடங்கள் இவ் 

ரிடம் முனிவரும் பிறரும் நல் 
வூருக்கு அண்மையில் உள்ளன . 

லுரைகள் பெற்று நலம் பெற் 
முன்னாளில் துளசிகளே எங் 

றனர் , தக்கன் சிவபெருமானை 
கும் நிறைந்து பெருந்துளசிக் 

இகழ்ந்து வேள்வி செய்யத் 
விளங்கியமையின் 

தொடங்குதலை இவர் உணர்ந் 
பிருந்தாவனம் என்று பெயர் 

தார் . தக்கனிடஞ் சென்று அறி 
பெற்ற தென்பர் . 

வுரைகள் பல கூறினார் . ஆண 

வத்தில் மிகுந்து விளங்கிய 
பிரேமா நந்தர் - இவர் குசராத் அவன் இவருடைய உரையைச் 
இலக்கியத்தில் கவிச்சக் 

சிறிதும் கேளாது வேள்வி 
வர்த்தி . இவர் 

அந்தண 

செய்து பிறருக்குங் கேடுவிளை 
வகுப்பைச் சேர்ந்தவர் . பரோ 

வித்துத் தானுங் கெட்டொழிந் 
டாவில் வசித்தவர் . 

இவர் 

தான் . 
பிள்ளையாக 

இருக்கும் 
பொழு 

ே பெற்றோர்கள் | பூண்டி - தமிழ் நாட்டில் செங்கற் 
காலஞ் சென்று விட்டார்கள் . பட்டு மாவட்டத்தில் திருவள் 
பரோடாவில் 

சிவன் ளூர் தாலுகாவில் , திருவள்ளூர் 
கோவிலில் இருந்த சாதுவுக்குப் 

புகைவண்டி 

நிலையத்திற்கு 
பணிபுரிந்து கல்விகற்றார் . அவ 

வடமேற்கே ஏழுமைல் தொலை 
ரோடு நாடெங்குஞ் சுற்றினார் . 

வில் இருக்கிறது . 

இங்கே 
இந்தியையும் சமஸ்கிருதத்தை கொற்றலையாற்றின் குறுக்கே 
யும் நன்கு கற்றுக் கொண்டார் . அணை ஒன்று கட்டி நீர்த்தேக்கம் 
முதலில் இந்தியில் காவியம் ஒன்றை அமைத்திருக்கின் றனர் . 
இயற்றித் தம்முடைய குரு இதன் முழு அளவு உயரம் 137 
வுக்குக் காட்டினார் . குருவின் அடி . நீர்ப்பரப்பின் அளவு பன் 
கட்டளைப்படி தாய்மொழிக்கு னிரண்டு சதுரமைல் . இத்தேக் 
நல்ல தொண்டு செய்தார் . 

கம் 1940 இல் கட்டப்பெற்றது . 

இத்தேக்கத்தில் இருந்து நீர் 
புண்டரீகபுரம் சிதம்பரமாகிய 

கொற்றலை ஆறு வழியாகப் 
திருத்தில்லை விராட்புருடனுக்கு 

புழலேரிக்குக் கொண்டுசெல் 
இருதய கமலமாக விளங்குகிற 

லப்பட்டுச் சென்னை நகருக்குக் 
படியால் புண்டரீகபுரம் என்று 

குடிதண்ணீராகிறது . இந்நீர்த் 
கூறப்படுகிறது . 

தேக்கத் 

திட்டத்தைத் தொடங் 
புண்டரிகன் - கோமேதகத் தீவில் 

கியவர் காலஞ்சென்ற சத்திய 
பூச்சக்கரம் என்னும் 

மூர்த்தி ஐயராகையால் அவ 
இருந்த ஓர் அந்தணன் . இவன் 

ருடைய பெயரை இந்நீர்த்தேக் 
மனைவியின் தீயொழுக்கங் கண் 

கத்திற்கு வைத்துச் சத்திய 
டும் அவளைத்துறந்து செல்லாது 

மூர்த்திசாகர் என்று பெயரிடப் 
மிக இழிந்த நிலையிலிருந்தான் . 

பட்டது . 

இந்நீர்த்தேக்கம் 
புண்ணியகோட்டம் - காஞ்சியில் அமைந்துள்ள இடத்தில் திரு 
உள்ள நான்கு கோட்டங்களில் வெண்பாக்கம் என்னும் தேவா 


நகரில் 


பூவிருந்தவல்லி 


168 


பெரியாறு 


ரப் பாடல் பெற்ற சிவப்பதி தென்பெண்ணையாறு மைசூ 
இருந்தது . கோயில் நீர்த்தேக் ரில் கோலார் மாவட்டத்தில் 
கத்தில் மூழ்கிவிட்டபடியால் நந்திதுர்க்கத்திற்கு வடகிழக்கில் 
சுவாமியை வேறிடத்தில் சன்னராயன் பெட்டாவில் 
கோவில்கட்டி வைத்திருக்கின்ற தோன்றுகிறது . 

பெங்களூர் 
னர் . பூண்டி என்னும் பெய மாவட்டம் வழியாக ஓடித் 
ருடைய ஊர்கள் தமிழ் நாட்டில் தமிழ்நாட்டில் நுழைகிறது . 
வேறு சிலவும் உள்ளன . 

சேலம் தென்னார்க்காடு மாவட் 

டங்களின் வழியாகப் பாய்ந்து 
பூவிருந்தவல்லி - இவ்வூர் சென்னை கூடலூருக்கு வடக்கே கடலில் 
க்கு அண்மையில் மேற்கில் இருக் 

கலக்கிறது . 

இதனுடைய 
கிறது . பூனமல்லி என்று திரித் நீளம் இருநூற்றைம்பதுமைல் . 
தும் கூறுவர் . இவ்வூரில் உள்ள 

பாம்பாறு சேலம் மாவட்டத் 
பெருமாள் கோயில் வரதராசப் 

தில் இதனோடு 

கலக்கிறது . 
பெருமாள் கோயில் 

எனப் மழைகாலத்தில் திடீரென்று 
பெயர் பெறும் . இக்கோயிலில் 

வெள்ளம் வரும் . இவ்வாறு 
சீநிவாசன் சந்நிதி அரங்கநாதன் தமிழர்களால் புனித ஆறாக 
சந்நிதி என்னும் இரண்டு சந் 

எண்ணப்படுகிறது . தை முதல் 
நிதிகள் உள்ளன . இக்கோவில் வாரத்தில் இதன் கரையில் 
திருக்கச்சி நம்பி என்னும் வைண 

உள்ள ஊர்களில் விழாக்கள் 
வப் பெரியார் பூசித்த கோயி 

கொண்டாடப் பெறுகின்றன . 
லாதலின் அப்பெரியாருக்கும் பெரியாறு- ( பேரியாறு ) இவ்வாறு 
கோயிலில் ஒரு சந்நிதி அமைந் தென்னிந்தியாவில் 

மேற்கு 
துள்ளது . தாயார் பெயர் புட்ப மலைத் தொடரின் மேற்குப் 
வல்லித்தாயார் . அத்தாயார் பகுதியில் தோன்றிக் கேரள 
மல்லிகைப்பூவில் தோன்றிய 

நாட்டில் கொச்சிக்கு வடக்கே 
காரணம் பற்றிப் பூவிருந்த மேலைக் கடலிற் கலக்கிறது . 
வல்லி என்று பெயர் உண்டாகி இதனுடைய நீளம் நூற்று நாற் 
அப்பெயரே 

பது மைல் . சிலப்பதிகாரத்தில் 
வில் ஊருக்கும் பெயராகியது . இவ்வாற்றின் பெயர் வருகிறது . 
பூந்தண் மலி என்றொரு பெயரும் இவ்வாற்றின் கரையில் அடிக் 
இருப்பதாகத் தெரிகிறது . 

கடி சேரன் செங்குட்டுவன் 

வந்து தங்குவது 
பெண்ணையாறு தென்னாட்டில் என்று சிலப்பதிகாரத்தால் 
இரண்டு பெண்ணையாறுகள் 

அறியப்படுகிறது . " பெருமலை 
இருக்கின்றன . ஒன்று தென் விலங்கிய பேரியாற் றடைகரை 
பெண்ணை , மற்றொன்று 

இடுமணல் எக்கர் 
பெண்ணை . வடபெண்ணை வட 

தொருங் கிருப்ப " என்பது 
கிழக்கு மைசூரில் கோலார் 

சிலப்பதிகாரம் . திருவிதாங்கூர் 
மாவட்டத்தில் நந்திதுர்க்க மலைகளிலே இவ்வாறிற்கு ஓர் 

வடமேற்கிலுள்ள அணைகட்டி மலையைக் குடைந்து 
சன்னராயன் பெட்டாவில் நீரைக் 

கிழக்கு முகமாகத் 
தோன்றுகிறது . அனந்தப்பூர் , 

திருப்பி மதுரை மாவட்டத்தில் 
கடப்பை , நெல்லூர் மாவட்டங் 

முல்லையாறு முதலிய கால்வாய் 
களிற் பாய்ந்து நெல்லூருக்குத் 

கள் வழியாகப் பாய்ச்சி அந்தப் 
தெற்கே வங்காளவிரிகுடாவில் பகுதியை நீர்வளம் மிகுந்ததாகச் 
கலக்கிறது . இதன் நீளம் முந் செய்திருக்கிறார்கள் . இவ்வாறு 
நூற்றைம்பது மைல் . 

செய்தது 1895 இல் . இதற்கு மூன் 


யது . 


நாளடை 


வழக்கம் 


வட 


இயைந் 


மலைக்கு 


பேராசிரியர் 


69 


போகவதி 


என்று 


பெரியாற்றின் நீர் பெரும் புதைத்து வைத்திருந்த இடம் 
பாலும் கடலில் விழுந்து வீணா பொருள்வைத்தசேரி 
கிக் கொண்டிருந்தது . 

பெயர் பெற்றது . அப்பெயர் 
பேராசிரியர் தொல்காப்பியத் 

இந்நாளில் பொரவச்சேரி என்று 
திற்கு உரையெழுதியவர்களில் 

வழங்குகின்றது . இவ்வூர் சிக் 
ஒருவர் . ஆசிரியர் பலருள்ளும் 

கலையொட்டிய இடமாகும் . 
சிறந்து விளங்கியமையின் இவ் பொன்னாய்ச்சியார் பிள்ளை 
வாறு பேராசிரியர் என்று கூறப் யு றங்காவில்லிதாசரின் மனைவி 
பெற்றார் . இவ்வாறு சிறப்புப் யார் . பட்டர் சர்வஞ்ஞபட்ட 
பெயர் தோன்றிய பிறகு இவ னுடன் செய்த சாகச வினாவிற் 
ருடைய இடுகுறிப் பெயர் குக் கண்ணேறு படுமென்று 
மறைந்து விட்டது . 

பார்வைக்குற்றம் ( திருட்டி 
பொங்குமாகடல் - குற்றால அருவி 

தோடம் ) போக்கியவள் . 
இருநூறு அடி உயரத்திலுள்ள பொன்னி கம்பர் காலத்தில் 
காட்டிலிருந்து கீழே விழு இருந்த ஒரு தாசி . இவள் கம் 
கிறது . அப்பொழுது நடுவழி பரைத் தனக்கு அடிமையாக்குவ 
யில் உள்ள ஒருபாறை அருவி தாக அரசனிடம் சூண்மொழி 
யைத் தடுக்கிறது . அப்பாறை சொன்னாள் . கம்பரிடம் தாசி 
யில் நீர் விழுந்து விழுந்து மிக பொன்னிக்குக் கம்பன் அடிமை 
ஆழமான 

பள்ளம் ஏற்பட்டி என்று எழுதிவாங்கினாள் . பிறகு 
ருக்கிறது . அதில் அருவிபாய்ந்து அரசன் கம்பரைக்கேட்டபோது 
பொங்கி எழுவது கடல் பொங்கி பொன்னி என்றால் திருமகள் 
எழுவது போன்று காணப்படும் . என்று பொருள் கூற இவள் 
ஆகவே இதற்குப் பொங்குமா ஏமாந்தாள் . 
கடல் என்று காரணப்பெயர் போகவதி - சுதரிசனன் என்னும் 
உண்டாகியிருக்கிறது . 

முனிவனுடைய மனைவி . இவள் 
பொருள்வைத்தசேரி - திருமங்கை தனிமையாகஇருக்கையில் எமன் 
யாழ்வார் திருவரங்கம் பெரிய அதிதிபோல் வந்து தன்னைத் 
கோயில் விமானம் மண்டபம் தழுவ வேண்டினான் . இவள் 
கோபுரம் முதலியவைகளைத் 

நியாயங்களைக் காட்டி 
திருப்பணி செய்யத் திருவுளங் மறுத்துரைக்கவும் 

கேளாது 
கொண்டார் . நாகப்பட்டினத் மேன்மேலும் வற்புறுத்தினான் . 
தில் இருந்த பொன்னாலான 

இவளுடையகணவன் அதிதிகள் 
புத்தவிக்கிரகத்தைச் சுழன்று கேட்பவைகளை மறுக்காதே 
கொண்டிருந்த சக்கரங்கட் 

கூறியிருந்தபடியால் 
கிடையே வாழைக்கட்டை . உடன்பட்டிருந்தாள் . கணவன் 

கொடுத்து நிறுத்திக் வந்து கூப்பிட்டபோது இவள் 
கோயிலுக்குள்ளே 

மறுமொழி கூறத்தொடங்கி 
எடுத்துவந்து திருவரங்கம் திருப் னாள் . நமன் இவள் மறுமொழி 
பணிக்குப் 

பயன்படுத்தினார் . கூறாது தடுத்துவிட்டுத் தானே 
அவர் எடுத்துக்கொண்டு வருவ மறுமொழி கூறத் தொடங்கி 
தற்குள் பொழுது விடிந்தபடி 

உன் மனைவி அதிதி 

பூசை 
யால் ஓர் ஊரில் வயலிற் புதைத்து 

என்று 

செய்கிறாள் " 
மறைத்து வைத்தார் . மறு இர சொன்னான் . இருடி இதனைக் 
வில் மறுபடியும் எடுத்துக் கேட்டுக் களிப்படைந்தார் . 
கொண்டு சென்றார் . அவர் - நமன் இருடிக்கு உண்மையுரு 
பொன் விக்கிரகப் பொருளைப் வுடன் தோன்றி வேண்டியவரத் 

சி.பெ.அ . - 40 


நூல் 


என்று 


களைக் 


சென்று 


னான் . 


பௌண்டர நாடு 


To 


மகாமகம் 


நூல்கள் 


மகா 


செய்து 


மாயமாக 


என்பது 


தைக் கொடுத்தான் . போகவதி செய்யுள் 

கண்ட 
உலகத்தாருடைய தீவினைகளைப் காவியம் எனப்பெறும் . மகா 
போக்கும் ஆறு ஆனாள் . 

காவியங்களுள் புகழ்பெற் 
பௌண்டரநாடு - தெலுங்கு நாட் 

றவை இரகு வமிசம் , குமார 
டுக்கு வடக்கே உள்ள நாடு . 

சம்பவம் , கிராதார்ச்சுனீயம் , 
புண்டரன் என்பவன் ஆண்ட 

சிசுபாலவதம் , நைஷ தீய சரி 
படியால் இவ்வாறு பெயர் பெற் 

தம் என்னும் இவ்வைந்து 
மாகும் . இவைகட்குப் பஞ்ச 
காவியம் 

எனப்பெயர் 
மகரக்கண்ணன் கரனுடைய வழங்கும் . 
மகன் . வாயுவிடமும் வருண 
னிடமும் வரங்கள் பெற்றவன் . 

மகாகைலாசம் நிலவுலகத்திலே 
இராமபிரானோடு 

இமயமலையில் உள்ள 
மறைந்து 

லாசம் பூலோககைலாசமாகும் . 
விண்ணில் 

உருமாறிப் போர் மகாகைலாசம் என்பது இப் 
செய்தான் . முடிவில் இராம பூவுலகத்தின் மேல் இருக்கிறது . 
பாணத்தால் முடிந்தான் . இவ 

பூலோகத்தில் இருந்து புவ 
னுக்கு மகராட்சன் எனவும் 

லோகம் பதினைந்து நூறாயிரம் 
பெயர் உண்டு . 

யோசனை ; அதில் பத்து வாயுக் 
காகாவியம் வடமொழியில் 

கள் சஞ்சரிக்கும் வாயு மண் 

டலம் . 
செய்யுள் 

அப்பால் மேகமண் 
நடையில் உள்ள 
காவியங்களுள் 

டலம் ; அதன்மீது கதிரவன் 
மகாகாவியம் 
என்பது ஒரு வகையைச் சேர்ந் 

மண்டலம் ; அதன்மீது திங்கள் 

மண்டலம் ; 
தது . மகாகாவியம் 

அதன்மீது விண் 
புராணங்களிலோ இதிகாசங் 

மீன் மண்டலம் ; அதன் மேல் 
களிலோ மிது புகழ்பெற்ற 

புதன் உலகு , அதன்மீது சுக் 

கிரன் உலகு , அதன்மீது செவ் 
கதையாக இருக்கவேண்டும் . 
தலைவன் தீரோதாத்தன் என் 

வாயுலகு , அதன்மீது வியாழ 
னும் வகுப்பைச் சேர்ந்தவனாக 

னுலகு , அதன்மீது சனியுலகு , 
இருத்தல் வேண்டும் . நகரம் , 

அதன்மீது இருடி பதம் , அதன் 
கடல் , மலை, இருது , ஞாயிறு 

மீது துருவபதம் ; அதன்மேல் 
திங்களின் தோற்றம் மறைவு , 

சுவர்க்க லோகம் , அதன்மேல் 
பொழில் விளையாட்டு , புனல் 

மகலோகம் , 

அதன் மேல் 
விளையாட்டு , 

சாலோகம் , அதன்மேல் தவ 
மதுபானம் , 
காதல் , பிரிவு , திருமணம் , 

லோகம் , அதன்மேல் சத்திய 
மக்கட்பேறு , அவைகூட்டலும் 

லோகம் , அதன்மீது வைகுண் 
ஆலோசனையும் , போர் , வெற்றி 

டம் அதன்மீது சிவலோகம் . 

சிவலோகமே 
ஆகியன 

இந்தச் 
அழகாகக் 

கூறப் 
பட்டிருத்தல் வேண்டும் . சுவை 

கைலாசமாகும் . இங்கே 
களும் மெய்ப்பாடுகளும் மிகுதி 

பெருமான் உமாதேவியோடும் 

எல்லா 
இருத்தல் வேண்டும் . 

வகையான சிறப்புக்க 
நாடகத்தில் உள்ள ஐந்து பிரிவு 

ளோடும் எழுந்தருளியிருப்பர் . 
கள் இதிலும் அமைந்திருந்தல் மகாமகம் மாசித்திங்கள் மக 
வேண்டும் . அறம் , பொருள் , 

குரு சிங்க ராசியிலும் 
இன்பம் , வீடு என்னும் நான் சந்திரன் கும்பராசியிலும் வரும் 
கும் நூற்பயனாக அமைதல் 

பௌர்ணமி 

நாள் 
வேண்டும் . 

இவ்விலக்கணங் ரண்டு ஆண்டுகட்கு ஒருமுறை 
களெல்லாம் அமையப்பெறாத 

வரும் . இந்நாள் மிகச் சிறந்த 


மகா 


சிவ 


நாளில் 


பன்னி 


ம்காமர்யை 


771 


மதுரகவியாழ்வார் 


சகல 


கலை 


பன . 


மாயாசால 


நூல் 


நாளாகலின் 

மகாமகம் எனப் கள் எடுத்தமைக்காக மடி பிடித் 
பெறும் . இதனை மாமாங்கம் 

திழுத்துத் தொல்லை செய்து 
எனவுங் கூறுவர் . இந்நாளில் அப் பெரியாரால் வசைபாடப் 
கும்பகோணத்தில் உள்ள மகா பெற்று இறந்தொழிந்தான் . 
மகக் குளத்தில் கங்கை , யமுனை , 

மச்சமுனி எண்வகைச் சித்தி 
சரயு , நருமதை , 

சரசுவதி , 
கோதாவரி, பயோடினி , 

களையும் பெற்றவர் . பதினெண் 
காவேரி , குமரி ஆகிய ஒன்பது 

சித்தர்களில் ஒருவர் . யோகப் 
புனித நீர்களும் வந்து 

பயிற்சியுடையவர் . 

இவர் 
கூடு 
வதாகக் கூறப்படுகிறது . 

மருத்துவ நூல்கள் பலவற்றை 

க் 
குளத்தில் மாசிமகத்தில் நீராடி 

இயற்றியிருக்கிறார் . அவை : 

மச்சமுனி 
தீவினைகளும் 

கடைக்காண்டம் 
யவர்கள் 
நீங்கிப் பலபேறுகள் பெற்று 

எண்ணூறு , மச்சமுனி 
இம்மையிலும் மறுமையிலும் 

ஞானம் எண்ணூறு ; மச்சமுனி 
இன்பம் எய்துவர் . மகாமகத் 

நிகண்டு நூற்றாறு , மச்சமுனி 
தில் நீராடியவர்கள் அடையும் 

முப்பு தீட்சை எண்பது என் 
பேறோ அளவிடற்கரியது . 

மச்சமுனி 

காண்டம் என்னும் 
மகாமாயை - ஹிரீம் என்கிற எழுத் 

ஒன்றையும் இவர் எழுதியிருக் 
தையும் பிரணவத்தையும் உருவ 

கிறார் . இது மாயாசாலங்களைப் 
மாகவுடையவள்சிவபிரானிடத் 

பற்றிக் கூறுவது . 
தினின்றுந்தோன்றியவள் . நான் 

மணிமான் 
முகன் முதலிய தேவர்களால் 

மூவாயிரம் ஆண்டு 
போற்றப்படுபவள் . சராசரங் 

கட்கு முன்னர்ச் சாளுவ நாட் 
கட்கு முதற்காரணமாக இருப் 

டில் இருந்த ஓர் அரசன் . 

நாளில் 
பவள் . இவள் 

பலருக்குந் 
தன்னுடைய 

துன்பஞ் 
ஒளியால் உலகத்தை விளக்கு 

செய்து கொண்டு திரிந்த வக்கி 

என்னும் அசுரனோடு 
வாள் . 

இவன் போரிட்டு வென்றான் . 
மகேச்வரி - எழுவகை மாதர்களில் 
ஒருத்தி . 

சடாமகுடத்துடன் மதிதயன்- ( 2 ) இவன் கன்னோசி 
கூடியவளாய்த் திங்களைச் சடை 

நாட்டு மன்னன் . கன்னமாபுரி 
யில் அணிந்தவளாய்க் , கபாலம் , 

என்னும் நகரில் இருந்து அரசு 
சூலம் , கட்கம் , வரதம் முதலிய 

புரிந்தவன் . 

மதியி 
வைகளை 

உடையவளாய்க் , னுடைய தந்தை இவனே . 
காளை யூர்தியில் அமர்ந்திருப் மதுப்பிரியர் இவர் முன்னாளில் 
பாள் . 

பாண்டிவள நாட்டில் கோவி 
மகேந்திரம் எண்வகைக் குல லூர் என்னும் 

சிவப்பதியில் 
மலைகளில் ஒன்று . இஃது உத் தங்கித் தவஞ் செய்து கொண் 
முதல் ஒரிசா வரையில் டிருந்தார் . தேனையே 

மிகுதி 
பரவியுள்ளது . இதன் மீது அது 

விரும்பிச் சாப்பிட்டுக் 
மான் 

வ் 
ஏறி இலங்கைக்குப் 

கொண்டிருந்தபடியால் 
பாய்ந்தான் என்பர் . 

வாறு பெயர் பெற்றார் . 
மங்கன் நல்லாற்றூர் துறை மதுரகவியாழ்வார் இவர் திருக் 
மங்கலம் சிவப்பிரகாச சுவாமி 

அண்மையில் 
கள் காலத்தில் வாழ்ந்திருந்த உள்ள திருக்கோழூரில் அந் 
ஒரு புல்லன் . நல்லறிவு சிறி தணர் வகுப்பில் பிறந்தார் . 
தும் இல்லாதவன் . - மாங்கனி 

நம்மாழ்வார் பிறப்பதற்குச் 
யொன்றை மேற்படி சுவாமி 

ஆண்டுகள் 

முன்னரே 


ரன் 


சந்திர 


கல 


யாக 


- 


குருகூர்க் 


சில 


மதுரகவியாழ்வார் 


772 


மந்திரம் 


நன்கு 


தாகலின் 


இவர் பிறந்தார் . இளமைப் மதுராந்தகம் 

சென்னைக்குத் 
பருவத்திலேயே மறை முதலிய தெற்கே ஐம்பதுகல் தொலைவில் 
நூல்களைப் பயின்றார் . செய் 

உள்ள ஊர் . மதுராந்தக சோழ 
யுள் செய்யும் திறமும் இவ 

னுடைய பெயரால் அமைந்த 
ருக்கு அமைந்தது . 

இவ்வாறு பெயர் 
இவருடைய பாடல்கள் கேட் பெற்றது . வகுளாரணியம் என் 
பதற்கு மிக இனிமையாக 

பது பழைய பெயர் . இங்குள்ள 
இருந்தன . அதனால் அறிஞர் 

ஏரிகாத்த பெருமாளாகிய 
இவருக்கு மதுரகவி என்று 

கோதண்டராம சாமிகோயில் 

மிகுந்த 
சிறப்புப்பெயர் வழங்கினர் . 

புகழ்பெற்றதாகும் . 

வெண்காட்டீசுரர் கோயில் 
திவ்ய தேசங்களைக் கண்டு வழி 

கோயிலும் 
படும் 

என்னும் சிவன் 
விருப்புடன் 

ஊரை 

இங்கிருக்கிறது . இராமபிரான் 
விட்டுப் புறப்பட்டார் . 

இலங்கையில் 
நாட்டுத் திருப்பதிகளை யெல் 

இராவணனை 
லாம் கண்டு வழிபட்டார் . 

அழித்துப் புஷ்பகவிமானத்தில் 

அயோத்திக் குத்திரும்பியபோது 
இறுதியில் திரு அயோத்தியில் 
தங்கியிருந்தார் . ஒருநாள் இரவு 

இங்கிருந்த வீபாண்டக முனி 
வெளியே வந்தபொழுது தென் 

வரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்த 

தாகக் கூறுவர் . 
திசையில் 

ஒரு 

பேரொளி 
தோன் றுதலைக் கண்டு மிகுந்த மத்திமன் - பிறரும் வாழவேண்டும் 
வியப்படைந்தார் . 

மறுநாள் தானும் வாழ வேண்டும் என்று 
இரவிலும் அவ்வாறே அவ் 

எண்ணுபவன் மத்திமனாவான் . 
வொளி தோன்றியது . தெற்குத் 

மூவகை மனிதர்களில் இவன் 
திக்கில் யாதோ ஒரு புதுமை 

இடைப்பட்டவன் . 
நிகழ்ந்திருக்கிறது . அதனைப் மந்திரபீடேசுவரி - திருக்குடந்தை 
பார்க்க வேண்டும் என்று புறப் யில் எழுந்தருளியுள்ள 

மங்க 
பட்டார் . அவ்வொளி ளாம்பிகையின் பீடம் . சக்தி 
தோன்றிய இடமாகிய திருக் பீடங்களுள் ஒன்றான மந்திர 
குருகூரை யடைந்தார் . திருப் பீடத்தில் விளங்குவதால் மங்க 
புளியின் கீழ் எழுந்தருளி ளாம்பிகைக்கு இவ்வாறும் ஒரு 
யிருந்த ஒளிவடிவாகிய நம்மாழ் 

பெயர் விளங்குகிறது . 
வாரைக் கண்டார் . அவருடைய மந்திரம் மந்திரம் என்பதன் 
நிலையை அறிய விரும்பினார் . 

பொருள் நினைப்பவனைக் காப் 
“ செத்ததன் வயிற்றில் சிறியது 

என்பது . 

இம்மந்திரம் 
பிறந்தால் எத்தைத் தின்று 

மறைமுகமாகவே கூறப்பட 
எங்கே கிடக்கும் ? என்று 

வேண்டிய தாகையால் மறை 
உசாவினார் . “ அத்தைத் தின்று யெனவும் பெயர் பெறும் . 
அங்கே கிடக்கும் என்று 

மந்திரங்களை முறைப்படி 
ஆழ்வார் மறுமொழி கூறினார் . தீட்சை பெற்று முறையுடன் 
இதனைக் கேட்ட மதுரகவியார் 

ஓதினால் எல்லா 
அவரையே குருவாகக் கொண் சித்திகளும் உண்டாகும் . உரு 
டார் . ஆழ்வாரும் இவரை வேற்றம் 

அதிகரிக்குமாயின் 
அடிமை கொண்டு கூற வேண் 

அம் மந்திரத்திற்குரிய தேவதை 
டிய மெய்யறிவுரைகளைக் கூறி கள் வெளிப்பட்டு 

எல்லா 
னார்.மதுரகவியார் ஆழ்வார்மீது 

சித்திகளையும் 
" கண்ணி நுண்சிறுத்தாம்பு " அளிப்பர் . சித்தி பெற்றவர் 
என்னும் பாடலைச் செய்தார் . கள் பிறரை வாழவைக்கவும் 


வகையான 


வகையான 


மயிலைமான் 


773 


மித்திராவருணர் 


என்று 


கடவு 


வட 


சனக 


உலக 


தாழவைக்கவும் வல்லவர் . இம் களும் மனுவுக்கு உதவியாக 
மந்திரம் ஏழுகோடியாக விரி இருப்பார்கள் . நினைப்பது 
யும் என்பர் . 

பொருள்படும் மன் 
மயிலைமான் முன்னாளில் 

என்ற தாதுவில் 

இருந்து , 
தொண்டைவள 

நாட்டில் 

மானவன் , மனுஷ்யன் என்னுஞ் 
இருந்த ஒரு சைன மன்னன் . 

சொற்கள் பிறந்தனவென்றும் , 
நேமிநாத தீர்த்தங்கரர் சொற் 

அதில் இருந்து ஆதிபிதாவின் 
படி வாமநாதபுரம் 

கடலில் 

பெயரை மனு என்று கற்பித் 
மூழ்கியபோது அதற்கு மேற் 

திருக்கலாம் என்றும் ஆராய்ச்சி 
கில் இம்மன்னன் தன் பெய 

யாளர்கள் எண்ணுகின்றனர் . 
ரால் ஓர் ஊரை ஏற்படுத்தி மாமயானம் 

மாமயானம் - சர்வசங்கார காலத் 
னான் . இப்பொழுதுள்ள தில் பூதங்கள் ஒடுங்குமிடம் 
சென்னை மயிலாப்பூர் அவ் ஆகையால் காசி என்னும் வார 
ஆரே . 

ணாசிக்கு இவ்வாறு ஒருபெயர் 
மயூரேசர் ஆனை முகக் 

வழங்குகிறது . 
ளுக்கு ஒரு 

பெயர் . இவர் மிதிலை கிழக்கிந்தியாவில் வட 
சிந்து என்பவனைக் கொல்லும் பீகாரில் இருந்த பழைய நாடு . 
பொருட்டு ஒரு வேள்வியில் இக்கால தர்பங்கா , சம்ப் 
மயிலை உண்டாக்கி அதன் மீது பாரன் , 

முசபர்ப்பூர் 
ஏறிச் சென்றபடியால் இவ் 

கிய 

மாவட்டங்கள் 
வாறு ஒரு 

பெயர் உண்டா லடங்கும் . நேப்பாளத்தைச் 
யிற்று . 

சேர்ந்த 

சனகபுரி இதற்குத் 

ததலைநகராக இருந்தது . 
மனுக்கள் இவர்கள் 
நிகழ்ச்சிக்காகக் கடவுளால் நிய 

ருடைய அரசவையில் தத்துவ 
மிக்கப்பெறும்பதினாறு பெயர்க 

ஞானிகளும் சமயக் குருமார் 
களாவர் . ஒவ்வொரு மனுவும் 

களும் இருந்தனர் . 

மன்னன் ஒரு சிறந்த தத்துவ 
மனுவந்தரம் எனப்படும் கால 

என்று 

நூல்களால் 
சதுர் 
மாகிய எழுபத்தொரு 
யுகங்கள் ஆட்சி நடத்துவர் . 

அறியப்பெறுகிறது . இராமா 

யணத்தில் மிதிலை 
இப்பதின்ைகு மனுக்கள் நான் 

நாட்டின் தலைநகரென்று 
முகனின் ஒருபகல் நேரமாகிய 

குறிக்கப் பெறுகிறது . 
ஆயிரம்சதுர்யுகங்கள் கொண்ட 
கற்பம் என்னும் காலத்தில் மித்திராவருணர் - இவர்கள் மித் 
செலுத்தி , 

திரன் வருணன் என்னும் பெய 
மேல் நான்காவது உலகமாகிய ருடைய இருவராவர் . இவர் 
மகாலோகத்தையடைந்து வீடு கள் 

வசிட்ட முனிவருக்கு 
பெறுவர் . தத்தம் மனுவந்தரத் உடலளித்தவர்கள் என்று நூல் 
தில் குடிகளைப் படைப்பதும் கள் கூறும் . நான் முகனுடைய 
அரசகுலங்களை உண்டுபண்ணு நினைவினால் தோன்றியவர் 
வதன் மூலம் அக்குடிகளைப் வசிட்டர் . இவர் நிமி என்ப 
பாதுகாப்பதும் , அவர்கள் நற் 

வர் . இட்ட சாபத்தினால் 
கதியடையும் பொருட்டு அறங் உடம்பை இழந்தார் . நான் முக 
களை விதிப்பதும் இவர்களுக்குக் னிடஞ் சென்று மறுபடியும் 
கடவுள் இட்ட வேலையாகும் . உடம்பு வேண்டினார் . மித்தி 
வெவ்வேறு மனுவின் காலத்தில் ராவருணர் கலப்பால் உடம்பு 
வெவ்வேறு இந்திரனும் தேவர் கிடைக்கும் என்று நான் முகன் 

ஊர்வசியை 

கூறினான் , 
குழுவினரும் ஏழு 


சனக 


ஞானி 


விதேக 


ஆட்சி 


முடிவில் 


முனிவர் 


மூசுண்டிச் சவண்டையர் 


114 


முப்போதும்...தீண்டுவார் 


ரும்பிய மித்திரனும் வருண 

கோணியாற் பொய்யு ருசி 
னும் தங்கள் விந்துவை 

செய்து ஐயர் இருந்த மடத்தின் 
குடத்தில் அடக்கினர் . அக் வழியாகத் தூக்கிக் கொண்டு 
குடத்தில் இருந்து வசிட்டர் வந்தனர் . சவுண்டையர் சமண 
மீளவும் உடம்பு பெற்றார் . 

ருடைய எண்ணத்தையறிந்து 
முசுண்டிச் சவண்டையர் - இவர் 

பொய்யுருவுக்கு 

உயிர் 
முசுண்டி என்னுஞ் சிற்றூரில் 

கொடுத்தார் . அரசனுடைய 
இருந்த ஒரு வீரசைவர் . இவர் 

சொற்படி பலகாலத்திற்கு 
வசவதேவரின் புகழைக் கேட்டு 

முன்பு இறந்து போன எருது 
அவரைக் காணச் 

சென்றார் . 

களையும் எழுப்பினார் . 
எட்டிக்கனி பழுத்திருத்தலைக் முதுகூத்தனார் - இவர் சோழவள 
கண்டு அதனைப் பறித்துச் சிவ நாட்டில் உறையூரில் வசித்திருந் 
பசைசெய்து அடியவர்கட்குந் தாராகையால் இவருடைய 
தந்து 

உண்ணச் செய்தார் . பெயர் உறையூர் முதுகூத்தனார் 
இவர் வசவருடன் இருக்கையில் என்று நீண்டு நின்றது . சங்கப் 
ஒருசிவனடியார் தமது இல்லத் 

புலவருள் ஒருவராகிய இவர் 
தில் நடக்கும் திருமணத்திற்கு திருக்குறளைத் திருவள்ளுவர் 
எழுந்தருளவேண்டும் 

என்று 

அரங்கேற்றஞ் செய்யச் சென்ற 
வேண்டிக்கொண்டார் . இவரும் பொழுது , “ தேவிற் சிறந்த 
உடன்பட்டுச் சென்றார் . செல் என்னும் பாட்டால் திருக் 
லும் வழியில் ஆறுவெள்ளம் குறளைப் பாராட்டியுள்ளார் . 
பெருகி வழியை அடைத்தது . 

முத்தி 
அதைத் தம்முடைய கைகளால் 

வீடு 

முத்தியென்பது 
பிளவாக்கி 

பேறாகும் . இது சாலோகம் , 
இரு 

மறுகரை 
யடைந்து 

சாமீபம் , சாரூபம் , சாயுச்சியம் 
ஊரையடைந்தார் . 
அப்பொழுது 

என நான்கு வகைப்படும் . முற் 

கன்னிகை 
எதிரேவந்து 

கூறிய மூன்றும் பதமுத்தி . 
வணங்கினாள் . 

உண்மை 

மற்றது 
அவள் நீண்ட 

முத்தி . 
ஆயுளோடு 

இவற்றுள் சாலோகம் என்பது 
வாழுமாறு வாழ்த்தியருளினார் . 
சில நாள் சென்றபிறகு வாழ்த் 

சிவலோகம் அடைந்து நித்திய 
தப் பெற்ற அப்பெண் இறந்து 

சுகம் அனுபவித்தல் ; சாமீபம் 
போனாள் . 

என்பது கடவுளுக்கு அண்மை 
அவளுடைய தாய் 

யில் 
தந்தையர் 

அமர்ந்து போற்றிக் 
இருவரும் அப் 
பெண்ணைச் 

கொண்டிருத்தல் ; சாரூபம் 
சவுண்டையரிடம் 
தூக்கிக் கொண்டு வந்தனர் . 

இறைவனுடைய உருவத்தை 
ஐயர் 

யடைந்து இன்புறுதல் ; சாயுச் 

பேரிட் 
அவளுடைய 

சியம் இறைவனோடு 
டழைத்தார் . அவள் உயிரோடு 

இரண் 
எழுந்தாள் . ஒருநாள் தவராசர் 

டறக் கலந்தும் கலவாமலும் 
என்பவர் இறந்து 

போனார் . 

பேரின்பம் நுகர்தல் ; இவை 
அவரைச் சிலர் 

களை முறையே சரியை , கிரியை , 
கொண்டு சென்றனர் . 

யோகம் , ஞானம் என்பவை . 
வாளையெடுத்துக் கொண்டு 

களால் அடைவர் . 
பிணந் தூக்கிச் 

செல்வாரை முப்போதுத் திருமேனி தீண்டு 
அச்சுறுத்தி விரட்டினார் . 

வார் பெரிய 

புராணம் 
இறந்து பிணமாக இருந்தவரை என் னுந் திருத்தொண்டர் 
இறங்கிவரச் செய்தார் . இப் புராணத்தில் கூறப்பெறும் 
புதுமையைக் கண்ட சமணர் தொகையடியார்களில் ஒருபிரி 
கள் பொறாமை கொண்டனர் . வினர் . இவர்கள் 

சிவபிரா 


ஒரு 


தூக்கிக் 
இவர் 


முழுநீறு பூசிய முனிவர் 


115 


வடமதுரை 


னடி 


குமரி 


னுக்குப் பூசை செய்யும் ஆதி வடக்கில் சிக்கிமும் பூட்டானும் , 
சைவக்குருக்களாவர் . 

சுந்தர 

கிழக்கில் அஸ்ஸாமும் பர்மாவும் 
மூர்த்தியார் திருத்தொண்டத் தெற்கில் வங்காள விரிகுடாவும் , 
தொகையில் இவர்களை , “ முப் மேற்கில் பீகாரும் 

இதன் 
போதுந் திருமேனி தீரண்டு எல்லைகளாக இருந்தன . கங்கை 
வார் என்று பாராட்டிப் பாடி பிரமபுத்திரா ஆறுகளின் கழி 
யுள்ளார் . 

முகத் தீவுகளடங்கிய சுந்தர 
முழுநீறு பூசிய முனிவர் - பெரிய 

வனம் எனப்படும் தென்பகுதி 
புராணம் என்னுர் திருத்தொண் 

நல்ல வளமுடையது . வடக்கில் 
டர் புராணத்தில் கூறப்பெறும் 

இமயமலையின் தொடர்ச்சியும் 
தொகையடியார்களில் 

தென் கிழக்கில் சில குன்றுகளும் 

ஒரு 
பிரிவினர் . இவர்கள் சிவபெரு 

இருக்கின் றன . 

தலைநகர் கல் 
மானைப் போற்றுவர் ; திருநீற்று 

கத்தா , டாக்கா , கரக்பூர் , சிட்ட 

காங் , டார்ஜிலிங் முதலியனபிற 
வகைகளில் 

அகப்பட்டவை 
களைக் குழைத்தோ தூளாக 

முக்கிய நகரங்கள் . 
வோ நெற்றி மார்பு முதலிய வச்சிரன் - இவன் விச்சி மலைக்குத் 
இடங்களில் பூசிக்கொள்ளு லைவனாகிய விச்சிக்கோ என்பவ 
வார்கள் ; திருநீறிடுவார் சிவ னுக்குத் தம்பியாகையால் இள 

சேர்வராகலின் சுந்தர விச்சிக்கோ எனவும்கூறப்பெற் 
மூர்த்தியார் இவரைத் தாம் றான் . இவன் இரவலர்க்கு 
பாடிய திருத்தொண்டத் யாதும் ஈயான் ; மிகு பிசினன் . 
தொகையில் கூறியுள்ளார் . பெருந்தலைச்சாத்தனார் முதலிய 

சங்ககாலப் புலவர்கள் இவனை 
முன்னோற்ற நங்கை 

இகழ்ந்து பாடியுள்ளனர் . 
நாட்டில் சுசீந்திரத்தில் உள்ள 
ஓர் அம்மன் இப்பெயருடன் வஞ்சிமா நகர் - சேரநாட்டுத் தலை 
விளங்குகின்றாள் . 

நகர் . மலைநாட்டிலுள்ள திரு 

வஞ்சைக்களமே வஞ்சிமா நகர் 
மூவர் பேட்டை - திருக்கழுக் குன் 

என்பர் சிலர் . திருச்சிராப்பள்ளி 
றத்தை யடைந்த சமயாசிரி 

மாவட்டத்தில் உள்ளதும் 
யர்கள் மூவரும் திருக்கழுக் 

கொங்கு நாட்டைச் சேர்ந்தது 
குன்ற மலை வேதமே வெற்பாக 

கருவூரே வஞ்சிமாநகர் 
அமைந்து விளங்குதலின் மலை 

என்பர் சிலர் . மலை நாட்டு மேற் 
மீது ஏறுவதற்குத் துணியாமல் 

குத் தொடர்ச்சி மலை அடிவாரத் 
தொலைவிலிருந்தே இறைவனைப் 

தில் பேரியாற்றங் கரையில் 
பாடியருளினர் . அந்த இடம் 

உள்ள திருக்கரூரே வஞ்சிமா 
இப்பொழுதும் " மூவர் கோயில் 

நகர் என்பர் சிலர் . இவ்வாறு 
பேட்டை எனப்புகழ் பெற்று 

பலரும் வஞ்சிமா நகரைப் பற் 
விளங்குகின்றது . 

றிக் கூறுவர் . உண்மையில் 
மௌரியர் - இவர்கள் முரா என் இது தான் வஞ்சிமாநகர் என்று 
னும் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் . உறுதி செய்து கூறுவதற்குச் 
முராவின் வழி முறையினர் 

சரியான 

எதுவும் 
மௌரியர் என்று பெயர் இல்லை . 
பெற்றனர் . 

வடமதுரை - வடநாட்டில் தென் 
வங்காளம் - வடகிழக்கு இந்தியா மேற்குக் கோடியில் இராசபுதன 
வில் இருந்த முன்னாள் மாகா எல்லையோரத்தில் இருக்கும் 
ணம் . இதில் திரிபுராவும் கூர்ச் மாவட்டம் . 
பீகாரம் அடங்கியிருந்தன . யமுனையாறு செல்லுகின்றது . 


மான 


ஆதாரம் 


ஊரின் 


நடுவில் 


வயலூர் 


776 


வள்ளிமலை 


சுண் 


தென்மேற்கு மூலையில் 

த்தை ஏற்படுத்தும் அறிவும் 
ணாம்புக்கல் குன்றுகள் இருக் துணிவும் உடையவராக இருந் 
கின்றன . கிழக்குப்பகுதி செழிப் 

தார் . ஏறக்குறையப் புத்த 
பான நிலவெளி . நீர்ப்பாசன 

ருடையகாலத்தில் வாழ்ந்திருந்த 
வசதி மிகுந்த இடம் . டில்லியில் வர் . வைதேகி நாட்டில் வைசாலி 
இருந்து ஆக்கிராவுக்குச் செல் என்னுமிடத்தில் சித்தார்த்தர் 
லும் இருப்புப்பாதை இவ்வூர் என்பவருக்கும் திரிசலை என்ற 
வழியாகச் செல்லுகின்றது . பெண்மணிக்கும் கி.மு. 540 
இங்கிருந்து ஆக்கிரா முப்பது இல் பிறந்தார் . யசோதைஎன்ற 
மைல் தொலைவில் இருக்கிறது . மங்கையை மணந்து இல்லறம் 
வானளாவிய 

கோயில்களும் நடத்தினார் . பிறகு துறவறத்தை 
கோபுரங்களும் கட்டிடங்களும் யடைந்தார் .42 ஆம் அகவையில் 
இவ்வூரை அழகு செய்கின்றன . தாம் ஆத்ம ஞானத்தில் வெற்றி 
கண்ணன் பிறந்து வளர்ந்து பல யடைந்ததாகக் கூறிக் கொண் 
திருவிளையாடல்களைப் புரிந்த டார் .பலவிடங்கட்குஞ் சென்று 
இடம் இதுவே . கண்ணன் கம்ச 

தம்முடைய மதத்தைப் பரப்பி 
னைக் கொன்றதும் இங்குதான் . னார் . 
ஆற்றின் மறுகரையில் இருக் வல்லபதேவன் - இவன் மதுரையை 
கிறது . கண்ணன் பிறந்த இடத் 

அரசாண்ட பாண்டிய மன்னர் 
தில் ஒரு கோயில் கட்டப்பட் 

களில் ஒருவன் . இவன் ஒருநாள் 
டிருக்கிறது . துவாரகநாதர் 

இரவு நகர்சோதனைக்குச் சென் 
கோயில் பெரியது . மதுரை 

றான் . ஒரு வீட்டுத்திண்ணையில் 
யைச் சுற்றிலும் கோகுலம் 

படுத்திருந்த அந்தணன் ஒருவ 
பிருந்தாவனம் முதலிய பன்னி 

னிடம் தனக்குச் சில நல்லுரை 
ரண்டு இடங்கள் இருக்கின்றன . 

கள் கூறவேண்டுமென்று கேட் 
வடமதுரைக்கு 

டான் . 
யாத்திரைக் 

அவ்வந்தணன் , 
காரர்கள் மிகுதியாக வருகிறார் 

வுக்கு வேண்டியதைப் பகலில் 
கள் . 

தேடவேண்டும் . முதுமைக்கு 

வேண்டியதை இளமையில் தேட 
வயலூர் திருச்சிராப்பள்ளிக்கு வேண்டும் . மறுமைக்கு வேண்டி 
மேற்கே ஏழுமைல் தொலைவில் யதை இம்மையில் தேடவேண் 
இருக்கிறது , வயலூர் என்று டும் என்னும் அறிவுரைகள் 
சொல்லுவதற்கேற்றாற் போல் அடங்கிய ஒரு செய்யுளைக் கூறி 
பரந்த வயல்களின் நடுவிலே னான் . அரசன் அது முதல் மறு 
வாழையும் தென்னையும் அடர்ந்த மைக்கான காரியங்களில் ஈடு 
சோலை சூழ்ந்த இடத்திலே பட்டு நன்மை பெற்றான் . 
கோயில் இருக்கிறது . இங்கு 
எழுந்தருளிய முருகப்பெருமான் 

வள்ளிமலை - வடார்க்காடு மாவட் 
அ நணகிரிநாதருக்குப் 

டத்தில் உள்ள திருவலம் புகை 
முறை காட்சி தந்தாராம் . அத 

வண்டி நிலையத்திற்கு வடக்கே 
அருணகிரிநாதர் 

தம் 

ஆறுமைல் தொலைவில் வள்ளி 
முடைய திருப்புகழிலே பல 

மலை என்னும் ஊரும் வள்ளிமலை 
விடங்களில் இவ்வூர் முருகனைக் 

யும் உள்ளன . இம் மலையின் 
குறிப்பிட்டிருக்கிறார் . 

கிழக்குப் பக்கத்தில் இயற்கை 

யாக அமைந்துள்ள குகையின் 
வர்த்தமான மகாவீரர்- இவர் சமண 

இருபக்கங்களினும் சைன தீர்த் 
மதத்தை ஏற்படுத்தியவர் . இவர் 

தங்கரர்களின் உருவச்சிலைகள் 
புத்தரைப்போலவே புதிய சம செதுக்கப்பட்டுள்ளன. 


. 


பல 


னால் 


வாசுகி 


777 


விசாகை 


நிறமாக 


னால் 


வான் விருடபதேவர் , பாரீசுவ லியவைகளும் முழுக்காட்டப் 
நாதர் , மகாவீரர் , தருமதேவதை படும் . சிறப்பு நாட்களில் 112 
இய பல 
பல உருவங்கள் 

படி எண்ணெயும் முழுக்காட்டுவ 
வேலைப்பாடுகளுடன் அழகாக 

துண்டு . இவ்வாறு செய்யப் 
அமைந்துள்ளன . இக்குன்றை படுபவை யெல்லாம் 

கால் 
மக்கள் வெள்ளிமலை 

என்று 

வழியே எண்ணெய்க் கிணற் 
வழங்கியதாகத் தெரிகிறது . றுக்குப் போய்ச் சேரும் . 
வாசுகி - புராணங்களில் புகலப் 

கிணறு வெயில் மழை காற்று 
பெறும் எட்டுப் பாம்புகளில் 

எல்லாவற்றிற்கும் திறந்த 
இவன் ஒருவன் . ஆதிசேடன் , 

படியே இருக்கிறது . 
கத்துருதநயன் என்னும் பாம்பு 

முப்பதடி ஆழமும் முப்பதடி 
கட்கு உடன்பிறந்தான் . தேவர் 

நீளமும் இருபதடி அகலமும் 
களும் அசுரர்களும் பாற்கடல் 

இருக்கிறது . எண்ணெய்சிவப்பு 
கடைவதற்கு வாசுகியைக் 

இருக்கும் . இவ் 
கயிறாகப் பயன்படுத்தினர் . 

வெண்ணெயைப் பயன்படுத்தி 
வாசுகிக்குப் பல புதல்வியர்கள் 

குட்ட நோய் 

முதலிய 
இருந்தனர் . அவர்களுள் உலூபி 

கொடிய நோய்களும் தீர்கின் 
என்பவளை அருச்சுனன் மணந் 

றன . பல நூற்றாண்டுகளாக 

இக்கிணறு 
அசுவமேதப்போரில் 

இக்கோயிலில் 
தான் . 
அருச்சுனன் மூர்ச்சையடைந்த 

இருந்து வருகிறது . அகத்தியர் 
பொழுது வாசுகி தன்னுடைய 

இயற்றியதாகக் கூறப்படும் பரி 
நாகரத்தினத்தைத் தன் மகள் 

பூரணம் நானூறு என்ற சித்த 

வைத்திய நூலில் தீராத குட்ட 
உலூபிக்குக் கொடுத்தனுப்பி 

மூர்ச்சை 
அருச்சுனனுடைய 

நோய்க்கு வானமாமலைக் கோயி 
யைத் தெளிவித்தான் . 

லில் உள்ள கிணற்றின் எண் 

ணெய் கைகண்ட நல்மருந்து 
வாணன் இவன் ஏறக்குறைய என்று கூறப்பட்டிருக்கிறது . 
ஆயிரம் ஆண்டுகட்கு முன்னர் 
மணப்பாறை என்னும் ஊரில் விசயபத்திரன்- இவன் சயசேனன் 
இருந்து அரசுபுரிந்த ஒரு குறு 

என்பவனுடைய மகன் . மூவா 
நில மன்னன் . நல்லொழுக்க 

யிரம் ஆண்டுகட்கு முன் பிருந்த 
மில்லாதவனாய் மக்களுக்கு அல் 

வன் . அரசாட்சியில் சூழ்ச்சித் 
லல் பல செய்து திரிந்தான் . சிற் 

திறம் மிக்கவனாக இருந்தான் . 
றின்ப போகத்தில் முற்றும் 

இவனுடைய ஆட்சியைப் பல 
அழுந்திக்கிடந்தான் . கல்லாக் 

ரும் பாராட்டினர் . 
கயவர் பலரைத் 
கொண்டு தீமைகள் செய்து விசாகை - முன்னாளில் 

காவிரிப் 
கொண்டு திரிந்த இவனைப் பர 

பூம் பட்டினத்தில் இருந்த சோம 
மன் இறுதியில் ஒழித்தருளினார் . 

தத்தன் என்பவனுடைய மகள் . 
வானமாமலை எண்ணெய்க்கிணறு இவள் தருமதத்தன் என்பவனை 
இக்கிணறு வானமாமலைப் பெரு மணம் புரிவதாக முடிவு செய் 
மாள் கோயிலுக்குள் அமைந் யப் பட்டிருந்தது . 

ஊரார் 
திருக்கிறது . 

நாள்தோறும் சிலர் மணமாவதற்கு முன்னரே 
பெருமாளுக்குக் குறைந்தது இருவரும் காந்தருவ முறையில் 
நான்குபடி 

எண்ணெய் திரு கலந்தனர் எனப் பழிச்சொல் 
முழுக்குச் செய்யப்படும் . அத் உரைத்தனர் . இவள் அப்பழிச் 

சொல்லைக் 
துடன் இளநீர் , பால் , பழச் 

கந்திற்பாவையால் 
சாறு , சந்தனாதித்தைலம் முத நீக்கிக்கொண்டதோடு வாணாள் 


துணைக் 


விசுவகர்மா 


178 


விரதன் 


தாள் . 


தான் . 


கொன்று 


முழுவதும் மணம் புரியாமலிருந் கித் தின்னுதலே இவ்வரசன் கண் 

டான் . மிகுந்த அச்சமடைந் 
தான் . அவர்களைப் 

போற்றி 
விசுவகர்மா பிரபாசனுக்கு 

அழைத்துத் தானங் கொடுத் 
யோகசித்தியிடம் தோன்றிய 

ஆனால் முனிவர்கள் 
மகன் . இவன் தேவதச்சன் . 

தானத்தைப் பெற மறுத்தனர் . 
கதிரவன் ஒரு காலத்தில் தன் 

இதனால் அரசன் சினங்கொண்டு 
மனைவி இவனிடம் இருப்ப 

அவர்களைக் கொல்ல 

மரண 
தறிந்து தேடி வந்தான் . இவன் 

வேள்வி செய்து ஒரு பூதத்தை 
கதிரவனுடைய ஒளியைச் சாணை 

உண்டாக்கினான் ; முனிவர்களைக் 
யிற் கடைந்து , பரசு , பாசம் , 

வருமாறு அவர்க 
அங்குசம் முதலியவைகளை உண் 

ளிடம் ஏவினான் . அப்பூதம் 
டாக்கி ஆனைமுகக் கடவுளுக்குக் முனிவர்களிடம் வந்து மருட்டிக் 
கொடுத்து அவருடைய அருளைப் 

கொண்டிருந்தது . அப்பொழுது 
பெற்றான் . இவன் கண்ணில் 

சுநகர் என்பவர் வந்தார் . பூதம் 
மாதவவூறன் என்பவன் பிறந் 

அவரையும் மருட்டியது . சுநகர் 
தான் . இவனுக்கு இரமை என் 

அப்பூதத்தின் மீது தண்டத்தை 
னும் மனைவியிடம் விருத்திராசு 

ஏவினார் . பூதம் அதனால் மாய்ந் 
ரன் பிறந்தான் . 

இவன் ஒரு 
நாள் மதனிடஞ் சென்ற கிரு விடூரதன் 
தாசி என்னுந் தேவதாசியைக் 

விடூரதன் - இவன் கேகய நாட்டு 
கண்டு அழைத்தான் . அவள் , 

அரசன் . ஒருநாள் வேட்டைக் 
" நான் இன்றைக்கு மதனிடஞ் 

குச் சென்று ஒரு மானைப் பின் 
செல்லுகிறேன் . இன்னொரு 

தொடர்ந்து சென்றான் . வெகு 
நாளைக்கு 

தொலை சென்றபிறகு 
உன்னுடைய 
ணத்தை நிறைவேற்றுகிறேன் " 

மறைந்து விட்டது . விரைவாக 
என்று கூறி மறுத்தாள் . விசுவ 

வந்தபடியினால் தனித்தவன் 
கர்மன் சினமடைந்து , " நீ நில 

ஆனான் . நீர் வேட்கை மிகுதி 

யாயது . 
வுலகில் பிறப்பாயாக என்று 

குதிரையை விட்டுக் 
சாபமிட்டான் . கிருதாசி பிர 

கீழே இறங்கினான் . மூன்று 

பேய்கள் அரசனிடம் வந்தன . 
யாக நகரத்தில் கோபகன் என் 
பவனுடைய தேவியிடம் பிறந்து 

ஓர் அலகை அரசனைப்பார்த்து , 
தவஞ்செய்தாள் . கிருதாசி 

" நான் ஊருரு அலகை ; அது 
விசுவகர்மனும் மனிதனாக நில 

நன்றி கொன்ற அலகை , 
வுலகிற் பிறக்குமாறு சாபமிட் 

தெய்வம் இல்லையென்ற 
டிருந்தாள் . அவனும் நிலவுல 

அலகை " 

வரலாறு 
கிற் பிறந்திருந்தான் . ஒருநாள் 

கூறித் தம்முடைய அலகையுரு 
கிருதாசியும் விசுவகர்மனும் சந் 

வைப் போக்குமாறு வேண்டிக் 
தித்தனர் . இருவரும் பன்னி 

கொண்டன . அரசன் அலகை 
ரண்டு ஆண்டுகள் ஒன்றாக இருந் 

களைப்பார்த்து , 

" எவ்வாறு 
தனர் . அப்பொழுது மாலைக் 

உங்களுடைய பேயுரு நீங்கும் ? 
காரன் , 

கேட்டான் . பேய்கள் 
கருமான் , கொல்லன் 
சங்கறுப்போன் , குவிந்தன் , குய 

அரசனைப்பார்த்து 

நீ எம் 
வன் , சூத்ரகாரன் , தட்டான் , 

பொருட்டுக் கங்கையாடிக் 
சித்திரகாரன் முதலியவர்களைப் 

கயாசிரார்த்தஞ் செய்யின் நீங் 
பெற்றனர் . 

கும் என்று கூறி அரசனுடைய 

சென் 
விடாதரன் - ஓர் 

தாகத்தைத் தணித்துச் 
அரசன் . 

றன . அரசன் பேய்கள் கூறிய 
முனிவர்கள் பிணத்தைப் பிடுங் வாறே செய்து தன்னுடைய 


மான் 


எண் 


என் 


என் 


4 


விட்டுணுபுராணம் 


179 


வியாசராய தீர்த்தர் 


சன் றன . 


என்று 


என்று 


நாட்டிற்கு வந்து தங்கினான் . ஏற்படுத்தப்பட்டது . இவர் 
பேய்களில் இரண்டு மட்டும் வாதாபியை ஆண்ட சாளுக்கிய 
தேவ உருப்பெற்று அரசனிடங் சக்கரவர்த்தியான இரண்டாம் 
கூறிவிட்டு விமானம் ஏறிச் புலிகேசியின் 

ளவலாவர் . 
செய்ந்நன்றி இவர் குப்சவிட்டுணுவர்த்தனர் 
கொன்றபேய் அரசனைப் பார் எனவுங் கூறப்பெறுவார் . இவர் 
த்து " இன்னும் என்னுடைய முதலில் மகாராட்டிரத்தை இள 
-ரு நீங்கவில்லையே ? 

வரசராக ஆண்டுவந்தார் . இரண் 
கூறியது . அரசன் 

இதற்கு டாம் புலிகேசி இன்றைய ஆந் 
செய்யலாம் ? 1 

திர மாகாணங்களைக் கைப் 
கேட்டான் . அதற்கு அப்பேய் பற்றிய பிறகு இவரை அம் 
திருவாரூரில் கயா தீர்த்தம் ஆடிச் மாகாணங்களின் இளவரசராக 
சிரார்த்தம் முடிப்பின் -நீங்கும் ஏற்படுத்தினார் . வேங்கிடப்பட்டி 
என்று கூறியது . அவ்வாறே ணத்தைத் தலைநகராகக் 
அரசன் செய்துவிட்டு இல்லம் கொண்டு இவர் இந்நாடுகளை 
அடைந்து உறங்கினான் . அவ ஆண்டுவந்தார் . பிற்காலத்தில் 
வலகையும் நல்லுருப்பெற்று இவர் வேங்கி 

மண்டலத்தின் 
விமானம் 

ஏறிச் சென்றுவிட் அரசரானார் . 
டது . 

விந்தமலை - எட்டுக் குலமலைகளில் 
விட்டுணுபுராணம் - பதினெண் ஒன்று . பரதகண்டத்தின் நடு 
புராணங்களில் 

மூன்றாவதாக வில் உள்ளது . மேருமலையின் 
வைத்து எண்ணப்படுவது . திரு பெருமையை நாரதர் இதனிடங் 
மாலைப்பற்றிக் கூறுவது . " விட் கூறினார் , அதனால் இம்மலை 

புராணத்தினால் மெய் மிகுந்த செருக்கடைந்து விண்ண 
யறிவு பெறலாம் என்று சங்க ளாவ ஓங்கிவளர்ந்தது . கதிர 
ராச்சாரியாரே புகழ்ந்து கூறி வன் முதலியவர்களின் போக் 
யுள்ளார் . உலகினைப் படைத்த கைத் தடுத்தது . 

அகத்தியர் 
முதற்பொருள் யாது ? அதன் சிவபிரான் கட்டளைப்படி 
இயல்புகள் என்ன ? 

என்று 

பொதியமலைக்குச் 
பொதுவாகக் கேட்க அவற் பொழுது விந்தமலையை அடக்கி 
றிற்கு விடையாகக் கூறப்பட் அதன் ஆணவத்தைப் போக்கி 
டது இந்நூல் .. இந் நூலைத் னார் . 
தமிழிற் பாடியவர் பாண்டிய வியாசராயதீர்த்தர் - பதினைந்து 
நாட்டிற் செந்நெற்குடி என் 

சுப்பராய 

பதினாறாம் 
னும் ஊரினராகிய 

நூற்றாண்டுகளில் 

விசயநகரத்துக் கிருட்டிணதேவ 
ஐயர் என்பவராவர் . இவர் மாத் 

ராயர் காலத்தில் புகழ்பெற்று 
துவ சமயத்தினர் ; வடமொழி 

விளங்கியசிறந்த தத்துவஞானி. 
யிலும் தமிழிலும் சிறந்தபயிற்சி 

துவைத சமயக் கொள்கையை 
யுடையவர் . செய்யுள் நடை 

விசயநகர நாட்டிலும் பிறவிடங் 
நன்றாக அமைந்துள்ளது . இந் 

களிலும் நிலைபெறச் செய்து 
நூல் ஆறு பெரும் பிரிவுகளையும் 

வைணவ சித்தாந்தத்தை நிலை 
நூற்றியிருபத்தாறு சிறு பிரிவு 

நிறுத்தினார் . இளமையில் முன 
களையும் உடையதாக இருக்கி 

பாகல் மடத்தைச் சேர்ந்தவ 
றது . 4446 பாடல்கள் உள் 

ராய்ப் பீரமணிய தீர்த்தரிடம் 

கல்வி பயின்றார் . பிறகு சந்திர 
விட்டுணுவர்த்தனர் கிழக்குச் கிரியிலும் திருப்பதியிலும் வசித் 
சாளுக்கிய வழிமுறை இவரால் தார் . திருப்பதியில் பன்னிரண்டு 


. 


சென்ற 


ளன . 


- 


வியாழச் சோமநாதர் 


780 


வினைதீர்த்தான் 


புகையிலைச் 


ஆண்டுகள் கோவில் அருச்சக உள்ள விராலிநாதர்குகை என் 
ராக இருந்ததாகக் கூறுவர் . னும் பெரியகுகை திருச்செந் 
கிருட்டிண தேவராயருடைய தூர் வரையில் செல்லுவதாகக் 
அவையில் சமயத்தொடர்பான கூறுகிறார்கள் . 

இத்தலத்தில் 
சொற்பொழிவுகளை நிகழ்த்திப் எழுந்தருளிய முருகன் ஒரு 
புகழ்பெற்றார் . இவர் உண் காலத்தில் புதுக்கோட்டை அர 
டாக்கிய மடத்திற்குக் கிருட் சன் இராமச்சந்திர தொண்டை 
டிண தேவராயர் பல தான தரு மானுடைய கனவில் தோன்றித் 
மங்களைச் செய்திருக்கிறார் . தமக்குப் புகையிகச்சுருட்டுப் 
இவர் ஹம்பியில் காலமானார் . படைக்குமாறு கட்டளையிட் 
இவருடைய சமாதி கோதாவரி டாராம் . அதன்படி இக்காலத்தி 
யாற்றுக்கண்மையில் உள்ள நவ லும் 

சுருட்டுப் 
பிருந்தாவனம் என்னும் இடத் படைக்கப்படுவதாகக் 

கூறு 
தில் இருக்கிறது . மாத்துவதாற் 

கின் றனர் . 
பரியசந்திரிகை , தருக்க தாண்ட 
வம் , நியாயாமிருதம் முதலிய விவேகசிந்தாமணி - தமிழ் மொழி 
நூல்களை இவர் இயற்றியிருக்கி 

யில் சீவகசிந்தாமணி , வேதாந்த 
றார் . 

மனன சிந்தாமணி , அபிதான 

சிந்தாமணி தனிச்செய்யுட் 
வியாழச் சோம தாதர் திருக் சிந்தாமணி முதலிய பல சிந்தா 
குடந்தையில் பொற்றாமரைக் மணி நூல்கள் இருக்கின்றன . 
குளத்திற்குக் கிழக்கேயுள்ள விவேகசிந்தாமணி என்னும் இந் 
சோமேசர்கோயிலில் எழுந்தரு 

நூல் ஒருவரால் பாடப்பட்ட 
ளிய இறைவனுடைய பெயர் . தனி நூ லன்று . கற்பவர்கட்கு 
வியாழன் வழிபட்டதால் இவ் நல்லறிவை உண்டாக்கக்கூடிய 
வாறு பெயர் உண்டாகியதாம் . 

பாடல்களைத் தெரிந் 
ஆனால் இப்பெயர் இந்நாளில் தெடுத்துத் தொகுக்கப்பட்ட 
ஏழைச்சோமநாதர் 

விவேகசிந்தாமணி 
திரிந்துபோய்விட்டதாகத் தெரி 

பெயரிடப்பட்டது . 

உண்மையாகவே 
விராலிமலை 

தொகுக்கப்பட்டுள்ள 
திருச்சிராப்பள்ளி 
மாவட்டத்தில் திருச்சி மதுரை 

கள் விவேகத்தை உண்டாக்கக் 
பஸ் வழியில் பதினாறாவது 

கூடியன . 

பாடல்கள் எளிமை 
மைலில் இவ்வூர் இருக்கிறது . 

யானவை ; நகைச்சுவை , அவ 
சிறிய மலைமீது கோவில் அமைந் 

லம் , வீரம் , காதல் முதலிய பல 
துள்ளது . 177 படிகள் 

வகையான சுவைப்பாடல்களும் 
வேண்டும் . மலையில் பல குகை 

இதில் அடங்கி யிருக்கின் றன . 
கள் இருக்கின்றன . இவ்வூரில் 

யாருக்கு எத்தகைய பாடல்கள் 
மயில்களின் கூட்டம் மிகுதி . 

வேண்டுமானாலும் இந் நூலில் 
ஆறுமுகப்பெருமான் அழகிய 

கிடைக்கும் . ஆகவே இந்நூ லுக் 
வடிவத்தோடும் வள்ளி தெய் 

குச்சிந்தாமணி என்று பெயரிடப் 
யம்மையார்களோ 

பட்டது பொருத்தமாகும் . 

பாடும் 
காட்சியளிக்கிறார் . சதாசிவப் வினை தீர்த்தான் 
பிரமம் திருவாரூர் 
திருவாரூர் தட்சிணா 

வள்ளல் . வைத்திய 
மூர்த்திசுவாமிகள் முதலியோர் நாதச் செட்டியார் 

என்பவ 
இங்குச் சிலகாலம் தங்கியிருந் 
ருடைய புதல்வர் . செங்கற் 
தனர் . அருணகிரிநாதர் திருப் பட்டு மாவட்டத்தில் பொன் 
புகழ் பாடியிருக்கிறார் . மலையில் 

மாறைப்பகுதியில் வணிகமரபில் 


என்று 


படியால் 


என்று 


இந்நூலில் 

பாடல் 


வானை 


இவர் 


அ 


சிறந்த 


வீரசித்து 


1811 


வேங்கடகவி , கணபவரவு 


நூல் 


தோன்றியவர் . 18 ஆம் நூற் ருடைய உரையோடு தமிழில் 
றாண்டின் தொடக்கத்தில் மொழிபெயர்த்தார் . 
வாழ்ந்திருந்தவர் . இவர் புலவர் வெண்பேடு - ( தளவானூர் ) தென் 
கட்கு உதவி செய்வதில் மிகுந்த 
விருப்பங் கொண்டிருந்தார் . 

னார்க்காடு மாவட்டம் செஞ்சி 
சிவரகசியம் என்னும் 

தாலுகாவில் 

செஞ்சிக்கு 
வெளிவருதற்கு உதவி செய்தார் . 

அண்மையில் உள்ள இச் சிற் 
களத்தூர் ஆதியப்பனார் பாடிய 

றூர் பழங்காலப் பெருமை 

வாய்ந்தது . குன்றுகள் நிறைந்த 
மாயூரப்புராணம் அரங்கேற்று 

இவ்வூரில் உள்ள நீண்ட பெரிய 
தற்கு ஆவன செய்தார் . 

குன்று ஒன்றைப் பஞ்சபாண்ட 
வீரசித்து 

இவன் வீரசேனன் வர் மலை என இக்காலத்து மக் 
என்னும் அரசனுடைய மகன் . கள் கூறுகின்றனர் . கிழக்கு 
ஏமகூடம் என்னும் நகரில் 

மேற்காக நீண்டு உயர்ந்துள்ள 
ருந்து அரசு புரிந்தவன் . மன இக்குன்றின் மேல் பல பெரிய 
வுறுதியும் குண நலன்களும் தனிப் பாறைகள் இருக்கின் 
அமையப்பெற்ற இவனுடைய றன . அவற்றில் குன்றின் அடிப் 
மனநிலையைச் சிலர் கெடுக்க பகுதி சரிந்திருப்பதால் அதற் 
முயன்றும் முடியவில்லை . 

கும் குன்றுக்கும் இடையே 
வீரசேனன் ( க ) முன்னாளில் 

யுள்ள பிளவில் மனிதர் தங்கக் 
தமிழ் நாட்டில் அரசாட்சி செய்த 

கூடிய பாழி ஒன்று இருக்கிறது . 
அரசர்களில் இவன் ஒருவன் . 

இதில் காணும் வழவழப்பான 
இவன் கண்ணுவ முனிவரின் 

படுக்கைகளையும் இதையடை 
ஆசிரமத்தில் இருந்த மானைக் யக் குன்றின் சரிவில் வெட்டப் 
கொன்றுவிட்டான் . 

பட்ட படிகளையும் கொண்டு 
மடைந்த முனிவர் இவன் வேட இஃதொரு பழங்கால அமண் 
னாகுமாறு சாபங் கொடுத்தார் . 

பாழி என்று அறிந்து கொள்ள 
வெகு காலம்வரை வேடனாகத் 

லாம் . இக்குன்றின் வடபுறத் 
திரிந்து கொண்டிருந்த இவன் 

தில் ஒரு பெரிய ஏரியும் இதன் 
பிறகு புனித நீர் முழுக்கால் 

நேர் செங்குத்தான தென் சிறை 
மீண்டும் அரசனானான் . 

யில் குன்றின் தாழ்ந்த பகுதி 

யில் 
வீரசேனன் - ( உ ) இவன் 

குடையப்பட்ட 

குகைக்கோயிலும் இருக்கின் 
நாட்டு மன்னன் . மகாசேனன் 

றன . 
என்பவனுடைய 

மகன் . 
னுக்குத் தந்தை . பேராண்மை . வெள்ளைவிநாயகர் 
யும் பெரும் படைத்திறலுங் நாட்டில் தஞ்சை மாவட்ட 
டத்தில் 
கொண்டவன் . இவன் இந்திர 

சுவாமிமலைக்கு அண்மையில் 
- னுக்கும் உதவி செய்து மிகுந்த உள்ள திருவலஞ்சுழியில் எழுந் 
புகழ் கொண்டான் . 

தருளிய ஆனைமுகக் 
ளுடைய 

பெயர் . 
வீரசைவ முத்துச்சரவண சுவாமி 

வெண்மையாக இருத்தலால் 
கள் - இவர் ஏறக்குறைய நூறு 

வெள்ளை விநாயகர் என்று 
ஆண்டுகட்கு முன் திருப்பாப்புலி 

பெயர் உண்டாகியது . 
யூரில் இருந்தார் . வடமொழி 

மொழியில் சுவேத விநாயகர் 
யிலும் தென்மொழியிலும் வல்ல 

என்பர் . 
வர் . முப்பத்திரண்டாயிரஞ் 
சுலோகங்களுடைய வடமொழி வேங்கடகவி , கணபவரவு - மதுரை 
வாசிட்டத்தை ஆநந்த போதேந் யில் ஆட்சி செய்த முத்தலகிரி 
திர சுவாமிகள் என்னும் பெரியா அரசரால் 

ஆதரிக்கப்பட்ட 


சின 


நிடத 


நள 


சோழவள 


கடவு 
நிறம் 


வட 


வேததீர்த்தம் 


782 வைகுண்டப்பெருமாள் கோயில் 


நூல் 


படை 


தெலுங்குக்கவிகளில் இவரும் வேய்முத்தநாதர் - திருநெல்வேலி 
ஒருவர் . இவர் தெலுங்கு நாட் யில் இறைவன் மூங்கிலில் தோன் 
டில் குண்டூரிலுள்ள கணபவரம் றியபடியால் இவ்வாறு வேய் 
என்னும் ஊரைச் சேர்ந்தவர் . முத்தநாதர் என்று பெயர் பெற் 
தமிழ்நாட்டில் குடியேறினார் . றார் . 
யாப்பிலக்கணத்தைப் பற்றி வேலாயுதன் - வெல்லுதலைச் செய் 
இவர் பல நூ 

இயற்றி 

வது வேல் என்பர் . வெல் என் 
யிருக்கிறார் . நால்வகைச் செய் 
யுட்களையும் பாடுவதில் புலமை 

பது வினைப்பகுதி . 

. 

தொழிலை 

உணர்த்தும் பெயராகிய 
மிக்கவர் . முத்தலகிரி 

தொழிற்பெயர் வகையில் முத 
ருடைய வேண்டுகோளுக் 

னிலை நீண்டு வேல் என்றாயிற்று . 
கிணங்க இவர் , 

வித்யாபதி 
இதனை முதனிலை 

நீண்ட 
தாண்டகம் 

என்னும் 
ஒன்றை இயற்றினார் . இஃதொரு 

தொழிற்பெயர் என்பர் . வேலா 

கிய படைக்கலத்தைக் கையில் 
சிறிய நூலாயினும் மதுரை 
நாயக்கர்களுடைய வழிமுறைச் 

தாங்கியவன் வேலாயுதன் . இது 
செய்தியைக்கூறுவதால் வரலாறு 

முருகக்கடவுளைச் சுட்டும். 
களை அறிவதற்கு உதவுகிறது . 

முருகக்கடவுள் வேற்படையைக் 

கையில் ஏந்தியுள்ளார் . முருகக் 
வேத தீர்த்தம் - சோழ வள நாட் கடவுளின் கையில் உள்ள வேற் 
டில் திருமறைக்காட்டில் மறைக் 

பிறபடைகளைப் போல் 
காட்டிறைவர் கோயிலுக்கு 

புறப்பகையை மட்டும் அழிப்ப 
எதிரே உள்ள கடல் இப்பெய தன்று . இவ் வேற்படை ஞான 
ரோடு வழங்கப் பெறுகிறது . 

சக்தியாகிய இறைவியின் வடிவ 
இங்கு நீராடுவதற்குக் காலம் மாகும் . இஃது அஞ்ஞானத்தை 
முதலியன பார்க்க வேண்டிய 

மெய்ஞ்ஞானத்தை 
தில்லை . எப்பொழுது நீராடி 

அளிப்பது . இவ் வேற்படை 
னும் மிகுந்த பலனுண்டாம் கடவுளேயாகும் . 
எனக் கூறுவர் . 

வேளுக்கை திருக்காஞ்சியில் 
வேதாந்தமனன சிந்தாமணி உள்ள ஒரு பெருமாள் கோயி 
முதன்மையான வேதாந்த நூல் 

லின் பெயர் . முகுந்த நாயகர் 
களில் உள்ள சிறந்த பாடல்களை 

கோயில் எனவுங் கூறுவர் . எம் 
யெல்லாம் மனப்பாடம் செய்யும் 

பெருமான் முகுந்த மூர்த்தி ; 
பொருட்டுத் திரட்டியமைக்கப் 

தாயார் வேளுக்கை வல்லித் 
பட்ட இந்நூலில் ஆயிரக்கணக் 

தாயார் . இவ்வூரைத் திருமங்கை 
கான பாடல்கள் 

நூற்றுக் 

யாழ்வாரும் பேயாழ்வாரும் 
கணக்கான நூல்களில் இருந்து 

பாடியுள்ளனர் . 
ஒன்று படுத்தப் பட்டிருக்கின் ( வைகுண்டப் பெருமாள் கோயில் 
றன . 

இவ்வரிய நூலைத் திரட் காஞ்சியில் உள்ள ஒரு பெரு 
டியவர் சென்னை வியாசர்பாடி மாள் கோயில் . வரலாற்றுப் 
யில் எழுந்தருளியிருந்த கரபாத் பெருமையுடையது . 

பரமேச் 
திர சிவப்பிரகாச சுவாமிகள் 

சுர விண்ணகரம் என்னும் பெய 
என்னும் பெரியாராவார் . இந் ரும் இதற்கு உண்டு. நந்திவர்மப் 
நூல் மிகப் பெரிது . சீவகசிந்தா பல்லவனால் இரண்டாம் பரமே 
மணியைப் 

அச் சுரவர்மனின் பெயரால் கட்டப் 
சிட்டுப் பல ஆண்டுகள் ஆயின பெற்றது . திருமங்கையாழ்வார் 
மையின் இப்பொழுது விலைக் மங்கள சாசனம் செய்திருக்கி 
குக் கிடைப்பது அருமை . 

றார் . 


வென்று 


போன்றது . 


783 


கழகவழி வெளிவந்துள்ள 

அகராதிகள் 


கழக ஆங்கிலத் தமிழ்க் கையகராதி 

-கா . அப்பாத்துரை எம்.ஏ. , எல்.டி. , 
பல்பொருள் ஆங்கிலத் தமிழ் அகரவரிசை 


கழகப் பழமொழி அகரவரிசை 

( 10,450 பழமொழிகள் ) 


கழகச் சிற்றகராதி ( ஆங்கிலம் - தமிழ் ) 

( அளவு : 21 x 2 அங் , சொற்கள் 6000 ) 

பிளாஸ்டிக் உறையுடன் 


கழகத் தமிழ் அகராதி ( 900 பக்கம் ) 

- சு . அ . இராமசாமிப் புலவர் 


கழகத் தமிழ்க் கையகராதி 

( கையடக்கப் பதிப்பு ) 


சிலேடை அகரவரிசை ( 3200 சிலேடைகள் ) 

- சு . அ . இராமசாமிப் புலவர் 


தொகை அகராதி 

சு . அ. இராமசாமிப் புலவர் 


நிகண்டுகள் : 
சேந்தன் திவாகரம் ( திவாகரர் எழுதிய நிகண்டு ) 
பிங்கல நிகண்டு பிங்கல முனிவர் 


. 


பதிப்பாளர்கள் : 
திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிட் . , 
சென்னை -1 மதுனை -திருநெல்வேலி - 6 


